T.1988 


OF 


SU 


ஓம் 


theinig 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


SUBNAIINF ORIENTAL MISS 
. LAR 

T11988 

C- 
ஸ்ரீ வேதவியாசர் அருளிச்செய்த 

சித்திரப் படங்களுடன் 
முதல் ஒன்பது ஸ்கந்தங்கள் அடங்கியது 

முதல் பாகம் 
திருவனந்தபுரம் பாகவத சிரேஷ்டரான 
வேணுகோபாலாசார்யர் அவர்களால் 
ஸம்ஸ்க்ருத காவ்யத்திலிருந்து மொழி பெயர்க்கப்பட்டது , 
சில தமிழ் பண்டிதர்களைக்கொண்டு புதுக்கியும் , 

விளக்கியும் சீர் திருத்தப்பெற்றது . 
B. இரத்தின நாயகர் & ஸன்ஸ் , 
திருமகள் விலாச அச்சியந்திரசாலை , 

சென்னை 
1950 

G MOV 1954 
காபிரையிட்ட 

விலை ரூ . 12-0- ) 


a , MADRAS 


ஓம் 


முன்னுரை 


கின் றன . 


சகல சராசர அண்டங்களையும் படைத்துக் காத்து அழித்தருளும் 
முக்தி பிரதனான ஸ்ரீ பகவானது ஆக்ஞையை கடவாமல் ஆகாய வீதியிலே 
உலாவிவரும் அண்ட கோடிகளனைத்தும் தத்தமக்குரிய கதி - வேகங்களோடு 
எவ்வித தவறுதல் இல்லாமல் இயங்குகின்றன . இப்புவியில் உள்ள கனிஜ 
தாவர - சரீரங்களையும் , ஊர்வன - நீந்துவன - பறப்பன - நடப்பன ஆகிய 
பிராணிகளின் ஜன்மங்களையும் , வகிக்கும் ஜீவ வர்க்கங்களும் , அந்த பத்ம 
நீர்பனது ஆணைக்கு மாறுதலின்றி தத்தமது கார்யங்களை கிரமமாக இயங்கு 
என்றாலும் உத்தமமான 

மானிட ஜன்மத்தை 

வகித்த 
ஜீவகோடிகளோ தம்மைச் சூழ்ந்துள்ள வஸ்துக்களில் இன்னவை நித்ய 
மானவை இன்னவை அநித்யமானவை எனப் பகுத்தறியும் ஆற்றல் தம்முள் 
அமையப் பெற்றிருந்தும் , இன்னவை அநித்யப் பொருள்களோடுள்ள தம் 
உறவையே நாளும் விரும்பி , பந்தத்தைப் பெரிதும் பெருக்கிக்கொண்டு , 
வீணே அழிகின் றனர் . நிவ்ருத்தி மார்க்கமாய் நடந்து மோக்ஷமார்க் 
கத்தை அடைய 

கொள்ளாத மனித சமூகம் உய்யும் 
பொருட்டு கருணாநிதியான பகவான் புவியில் மகஷிரிகளைப் படைத்து 
அவர்களின் மூலமாக வேதங்களை வெளிப்படுத்தி ஞானோபதேசம் செய் 
தருளினர் . விதி - நிஷேத கர்மங்களை ( அதாவது செய்யத் தகுந்த கார் 
யங்கள் இன்னவை - செய்யத் தகாதவை இன்னவை யெனவும் ) பகுத்து 
ரைக்கும் வேதங்களால் ஒரு சிலரே பயன் பெற்றனர் . ஏனையோர்கள் சுலப 

தர்மா தர்மங்களை அறிந்துய்வான் வேண்டி , புராண சங்கீதைகள் 
அம்மகா ரிஷிகள் மூலமாகவே வெளிவந்தன. உத்கிரஷ்டமான தபங்களைச் 
செய்து அடைதற்கரிய சித்திகளை அடைந்தவர்களில் சிலர் அஹம்பாவ 
மடைந்து மனித குலத்தை ஹிம்சிக்க, அவர்களை சாமான்ய வழிகளால் 
வெல்லுதல் கூடாத கார்யமாக இருந்த காலங்களில் ஸ்ரீமந் 
மூர்த்தியே பூமியில் அவதரித்து துஷ்டர்களை சிஷ்டித்து சிஷ்டர்களை ரக்ஷிப் 
பதும் , அதருமத்தை களைந்து தருமத்தை நிர்த்தாரணம் செய்வதும் , 
வழக்கமா மென்ப . 


நினைவும் 


மாக 


நாராயண 


அவ்விதமாக ஸ்ரீ பகவான் தன் இச்சாமாத்திரத்தால் இப்புவியில் 
வகித்த அவதாரங்கள் எண்ணிலடங்காதன. அவைகளுள் , மச்ச- கூர்ம 
நாரசிம்ம 

பலராம - ஸ்ரீ க்ருஷ்ண 
புத்த - கல்கி அவதாரங்களை விசேஷமாகக் கூறுவார்கள் . இந்த உத் 
கிஷ்ட விசேஷ அவதாரங்களிலும் ஸ்ரீ க்ருஷ்ண அவதாரம் பூர்த்தியான 


வராக - 


- வாமன 


2 

முன்னுரை 
தாகும் . ஸ்ரீ க்ருஷ்ண பகவான் தன் ஜனன கால முதல் தான் மீண்டும் . 
தன் திருவடிச் சோதிக்கு எழுந்தருளிய வரைக்கும் புரிந்தருளிய அதிமா 
னுஷ லீலா சேஷ்டித காரியங்களை மிகவும் பக்தி சிரத்தையோடும் அவைக 
ளுள் ஆழ்ந்த கருத்துகளை அறிந்தும் பாராயணஞ்செய்தும் , சிரவணம் 
செய்தும் , மனனம் செய்தும் வாழ்பவர் சகல மோக்ஷ சாம்பிராஜ்ஜியங்களை 
யடைந்துய்வார்கள் என்பதில் சற்றேனும் ஐயமின்று . இந்த ஸ்ரீ பாகவதத்தி 
னுடைய கதாமிர்த சத்தை கிரகித்து திருப்தி யடைந்தவனுக்கு மற்றொரு 
புராணத்தில் : ஆசையுண்டாகிறதில்லை. 

எனக் கூறுவது 

மிகையாகாது . 
நதிகளுக்குள் கெங்கையைப் போலும் , தேவர்களுக்குள்ளே அச்சுதன் 
போலும் , விஷ்ணு பக்தர்களுக்குள்ளே ருத்திரன் போலவும் , 
புராணங்களிலே இந்தப் பாகவதபுராணம் உத்தமமாயும் பாகவரே 

பாகவதோத்த 
மர்களுக்கு மிகவும் பிரீதி வாய்ந்ததுமாகும் . 


சகல 


இச்சீரிய கிரந்தத்தை திருவனந்தபுரம் பாகவத ஸ்ரேஷ்டரான ஸ்ரீ மத் 
வேணுகோபாலாசாரியர் அவர்கள் ஸம்ஸ்க்ருத காவியத்திற் கிணங்க 
எழுதிய தமிழ் வசன காவ்யம் பலர்களால் அச்சியற்றப்பெற்று பலவித 
குற்றங்கள் மலிந்திருந்தது . எழுத்துப் பிழை சொற்பிழை பொருட்பிழை 
முதலிய பல பிழைகளையும் தகுந்த தமிழ்ப் புலவர்களைக்கொண்டு 
திருத்தி , சிற்சில விடங்களில் பாஷையை தற்காலத்திற் குகந்தவாறு 
நடைடய இனிமையாய்ப் புதுக்கியும் , விளக்கியும் , படிப்பதற்கு எளிதாக்கி 
யுள்ளோம் . எனினும் சிற்சில விடங்களில் பிழைகள் இன்னும் மிகுந்து 
காணக் கிடக்கும் . அடுத்த பதிப்பில் அவைகள் களையப்பெறும் . 


B. இரத்தின நாயகர் ஸன்ஸ் . 


7.1988 


angegen alkaehere 


1. ஸ்ரீ மஹாவிஷ்னு 


விஷய அட்டவணை 


.... 


பிரதம ஸ்கந்தம் 
அத்தியாயம் 

பக்கம் 
1. நைமிசாரண்ய வாசிகள் சூத புராணிகரை ஆறு கேள்விகள் 
கேட்டது 

2 

9 
2. முதல் நான்கு வினாக்களுக்கு உத்தரம் சொல்லியது 
3. வினாக்கள் ஐந்து ஆறுக்கு உத்தரம் -- பகவத் அவதாரங்களின் 
சுருக்கம் 

14 
4. வியாசர் சந்தோஷ மின்மையால் வருந்துதல் 

20 
5. வியாசருக்கு நாரதர் அரிகீர்த்தனத்தினுடைய பிரபாவத்தை 
கூறுதல் 

24 
6. நாரதர் தனது ஜன்மாந்தரத்தில் கிருஷ்ண சங்கீர்த்தனத்தினால் 

அடைந்த பாக்கியத்தை வியாசருக்குச் சொல்லியது 31 
7. பரிக்ஷித்தினுடைய சரித்திரமும் - இளம் பாண்டவர்களை அஸ் 
வத்தாமா வதைத்ததும் 

36 
8. அஸ்வத்தாமாவினுடைய அஸ்திரத்தினின்றும் உத்தரையி 
னுடைய கர்ப்பம் ஸ்ரீ கிருஷ்ணனால் காக்கப்பட்டது 

43 
9. தர்மருக்கு பீஷ்மர் சகல தருமங்களையும் வர்ணித்தது 

48 
10. ஸ்ரீ கிருஷ்ணன் அஸ்தினபுரத்தினின்றும் துவாரகை வங் 
தடைந்தது 

54 
11. ஸ்ரீ கிருஷ்ணனது துவாரகவாச வர்ணனை 

58 
12. பரிக்ஷித்துவின் ஜனனம் சொல்லப்படுகிறது 

62 
13. பரிக்ஷித்துவினுடைய பட்டாபிஷேகம் சொல்லப்படுகிறது 65 
14. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லோகாந்தரக மனத்தை தருமர் அர்ஜுன 
னிடத்தில் நின்றும் கேட்டது 

71 
15. கலிபுருஷனுடைய பிரவேசத்தைப் பார்த்து தருமனந்தனர் 
சுவர்க்கமடைந்தது 

75 
16. பூமிதேவி தர்மதேவதையுடன் சம்வாதித்ததும் , பரிக்ஷித்துவி 
னுடைய சம்வா தமும் 

81 
17. பரிக்ஷித்து கலியை நிக்கிரகித்தது 

85 
18. பரிக்ஷித்துக்கு வந்த பிரமசாபம் 

91 
19 . பிரயோபவேசம் செய்திருந்த பரிக்ஷித்திற்கு சுகருடைய 

9 ம் 
த்விதீய ஸ்கந்தம் 
1 சுகர் மனுஷ்ய சிருத்தியத்தைச் சொல்லுதல் 

101 
2. சாலம்பன யோகத்தினால் சாதிக்கத் தக்கதான 
கூறியது 

106 


.... 


.... 


... 


.... 


நல்வரவு 


தாரணை 


2 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அத்தியாயம் 

பக்கம் 
3. விஷ்ணு பக்தியின் விசேஷம் 

. . 112 
4. பிரபஞ்ச சிருட்டியைப்பற்றி பரிக்ஷித்து வினாவியது 

114 
5 : விராட் புருஷன் காலம் - கருமம் முதலியவைகளை சிருஷ் 
டித்தது 

118 
6. பகவானே சகல பொருள்களுக்கும் ஆதாரமானவனென்பது . 123 
7 . பகவானுடைய லீலா அவதாரங்கள் 

130 
8. ஜீவேஸ்வரர்களுக்கு தேக சம்பந்தம் எப்படி கூடும் ? எனும் 
பரிக்ஷித்துவின் பிரஸ்னம் 

139 
9. சுகர் பரிக்ஷித்துக்கு ஸ்ரீ பாகவதம் சொல்லத் தொடங்கியது 142 
10. பாகவதத்தில் சொல்லப்படும் விஷயங்கள் 

149 


திரிதிய ஸ்கந்தம் 


157 


162 
166 


ஞானத்தின் 


168 


1. திரியோ தனாதிகளின் அதர்ம காரியங்களைக் கண்டு சகியாமல் 

தீர்த்த யாத்திரை சென்ற விதுரர் உத்தவரைக்கண்டு 
ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி முதலியவர்களது க்ஷேமங்களை 

விசாரித்தது 
2. உத்தவர் விதுரருக்கு ஸ்ரீ கிருஷ்ணரது பால்ய சரி தங்களை 

வர்ணித்தல் 
3. ஸ்ரீ கிருஷ்ணர் கம்ஸவ தம் முதலிய லீலைகளைப் புரிந்தது 
4. விதுரர் பந்துக்களுடைய நாசத்தைக் கேட்டு உத்தவருடைய 
உபதேசத்தால் ஆன்ம 

பொருட்டாக 
மைத்திரேயரை யடைந்தது 
5. மைத்திரேயர் மகதத்துவ முதலான தத்துவங்களின் சிருஷ்டி 

யையும் , ஸ்ரீ ஹரியின் ஸ்தோத்திரமும் சொன்னது 
6. விராட் புருஷனுடைய சிருஷ்டி 
7 , ஈஸ்வரனுக்கு லீலையில் இச்சை எப்படி கூடும் ? எனும் விதுரரது 

நானாவித கேள்வி கேழ்க்கப்பட்டது 
8 . பகவானது நாபிக் கமலத்தில் பிரம்மா ஜனித்ததும் , பகவானை 

அறியாமல் , அவரை தபசினால் சந்தோஷிப்பித்ததும் 
9. பிரம்மா உலக சிருஷ்டியை உத்தேசித்து பகவானை ஸ்தோத் 

திரம் பண்ணியது 
10 . சிருஷ்டிகள் பத்துவிதமாகச் சொல்லப்படுகிறது 
11 . பரமாணு முதலான அவயவங்களாலே காலத்தின் அளவு 
12 . ஜனகாதியர் சிருஷ்டியானது வர்ணிக்கப்படுகிறது 
13. பூமியை உத்தாரண செய்வதற்கு ஆதிவராக அவதாரம் 
14. திதிதேவியினிடத்தில் அசுர உற்பத்திக்கு காரணம் 
15. ஸ்ரீ வைகுண்டத்தில் ஜய விஜயர்களுக்கு சாபமேற்பட்டது 
16. ஜய விஜயர்கள் அனுக்கிரஹம் பெற்றமை 


172 
178 


.... 


182 


... 


186 


1901 
194 
197 
203 
209 
215 
221 
227 


விஷய அ - வண 


வராக 


புத்திரிகளைப் 


உப 


பக்கம் 
அத்தியாயம் 
17. ஜய விஜயர்கள் பூமியில் பிறந்து அசுர ஜன்மத்தில் அநுக்ரகம் 

பெற்ந்தும் , இரண்யாக்ஷன் திக்குவிஜயம் செய்தது 232 
18 , இரணியாக்ஷன் 

ரூபியான பகவானுடன் யுத்தம் . 
புரிந்தது 

235 
19. இரணியாக்ஷனுடைய சம்ஹாரம் 

238 
20. 

மைத்திரேயர் விதுரருக்கு பூர்வசிருஷ்டியைச் சொன்னது 242 
21. கர்த்தம பிரஜாபதி தவம்புரிந்தது 

246 
22. கர்த்தம பிரஜாபதி தேவவூதியை மணந்துக்கொண்டது 250 
23. கர்த்தம பிரஜாபதி தேவவூதியினிடத்தில் 
பெற்றது 

254 
24. கபிலர் அவதாரம் 

259 
25. கபிலர் 

தனது மாதாவுக்கு பக்தி மார்க்கத்தை 
தேசித்தது 

264 
26. கபிலர் சகல தத்துவங்களுடைய ஜன்மம் சொல்லியது 

267 
27. கபிலர் மோக்ஷ ரீதியானதை நிரூபித்தது 

272 
28. கபிலரால் பரமாத்ம சொரூபக் கியானத்தை சொல்லப் 
படுகிறது 

275 
29. விரக்தியினால் சம்சாரத்தினது கோரத்துவம் 

வர்ணிக்கப் - 
பட்டது 

280 
30. தாம தகுண பிரதானர்களான காமியர்களுடைய கதி 

283 
31. ரஜோகுண பிரதானர்களது கதியை சொல்லப்படுகிறது 286 
32. சத்துவகுண பிரதானர்களது கதியை சொல்லப்படுகிறது 289 
33 . கியானத்தினால் தேவவூதி ஜீவன் முக்தி அடைந்தது 

292 
சதுர்த்த ஸ்கந்தம் 
1. ஸ்ரீ ஹரியி னுடைய அவதாரங்கள் 

297 
2. தக்ஷப்ரஜாபதி விசுவசித்தியாகம் செய்தது 

303 
3. தக்ஷனது வேள்விக்குப் போக அனுமதி கேட்ட சதிதேவியை 
ருத்திர மூர்த்தி தடுப்பது 

305 
4. சதிதேவி தன் பிதாவினால் அவமானம் பண்ணப்பட்டு 
சரீரத்தை விட்டுவிட்டது 

308 
5. ருத்திரர் வீரபத்திரரை யுண்டாக்கி தக்ஷனுடைய வேள்வியை 
யழித்தது 

312 
6. பிரமதேவரால் ருத்திரரை சமாதானம் பண்ணியது 

315 
7. தக்ஷனது வேள்வி நிறைவேறியது சொல்லப்படுகிறது 

319 
8. துருவன் தவம் புரிந்தது 

327 
9. துருவன் ஸ்ரீ ஹரியினிடத்தினின்றும் வரங்களைப் பெற்று 
அரசை யேற்றுக்கொண்டது 

33 . 
10. துருவன் யக்ஷர்களுடன் போர்புரிந்தது 


.... 


.... 


.... 


5 ... 


.... 


.... 


ஸ்ரீ மஹா பாகவதீம் 


.... 


நினைத்த 


.... 


பக்கம் , 
அத்தியாயம் 
11. துருவன் மனுவினால் தத்துவ உபதேசம் பெற்றது 

342 

345 
12. துருவன் உத்தம ஸ்தானத்தைப் பெற்றது 
13. பிருது சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் 

348 
14. வேனன் அரசை வகித்ததும் , சபிக்கப்பட்டதும் 

352 
15. பிருது சக்கரவர்த்தி பூமிதேவியை தண்டிக்க முயன்றது 358 
16. பிருது சக்கரவர்த்தியின் முயற்சியால் பூமியினின்றும் ஸ்தாவர 
முதலான பலன்கள் விளைந்தமை 

361 
17. இந்திரனைக் கொல்ல 

பிருதுவை பிரமதேவர் 
தடுத்தது 

364 
18. பகவான் பிருது மன்னனுக்கு தத்துவோபதேசம் செய்தது 366 
19. பிருது சக்கரவர்த்தி சத்திரயாகம் செய்தது 

368 
20. சனற் குமாரர் பிருதுவுக்கு ஞானோபதேசம் செய்தது 

371 
21. பிருது சக்கரவர்த்தி வீடு பெற்றது 

373 
22. பிராசீன பரிகிஷனிடத்தினின்றும் பிரசேதசுக்கள் ஜனித்தது ..... 375 
23. பிரசேதசுக்களுக்கு நாரதர் புரஞ்சனன் கதை சொல்லியது 378 
24. சொற்பன ஜாகர ரூபமான சமுசாரம் சொல்லப்படுகிறது 382 
25. காலகன்னிகையினுடைய உபாக்கியானம் 

383 
26. புரஞ்சனனுக்கு தெய்வானுகூலமாக முக்தி உண்டானது 385 
27. கதாரூபமாக சொல்லப்பட்ட ஆத்மோபதேசத்துக்கு வியாக் 
கியானம் 

391 
28. பிரசேதசுக்கள் ராஜ்ஜியபாரம் பண்ணினது 

402 
29. பிரசேதசுக்கள் மோக்ஷமடைந்தது 

408 


.... 


பஞ்சம ஸ்கந்தம் 


... 


1. பிரியவிர தன் சரித்திரம் 
2. ஆக்கினியித்திரனுடைய சரித்திரம் 
3. பகவான் ரிஷபதேவராய் அவதரித்தமை 
4. ரிஷபதேவர் நூறுபிள்ளைகளைப் பெற்றது 
5. ரிஷபதேவர் தமது புத்திரர்களுக்கு மோட்சதர்ம உபதேசம் 


413 
420 
425 
428 


செய்தது 


6 ரிஷபதேவர் சரீரத்தியாகம் செய்துகொண்டமை 
7. பரதன் சன்னியாசங்கொண்டு ஸ்ரீ ஹரியை பஜித்தது 
8. பரதன் மிருகஜன்ம மெடுத்தது 
9. பரதன் பிராமணனாய் பிறந்தது 
10. இரகுகுண உபாக்கியானம் - பரதரை பல்லக்கு சுமக்க பணித் 

துக் கொண்டது 
11. இரகுகுணனுக்கு ஜடபர தமுனிவர் ஆத்மஞானத்தை உப 

தேசித்தது 


431 
436 
439 
442 
445 


449 


454 


விஷ ய அட்டவ்ணை 


ஷை 


8 .. 


அத்தியாயம் 

பக்கம் 
12. இரகுகுணனது சந்தேகங்களை ஜடயாத முனிவர் நிவர்த் 

457 
13. சம்சாரமென்கிற ஆரண்யம் வர்ணிக்கப்படுகிறது 

460 
14. ஷ ஷ 

4633 
15. பரதனுடைய வம்சத்தின் கீர்த்தி வர்ணிக்கப்படுகிறது 

466 
16. மகமேருவினுடைய நிலை வர்ணிக்கப்படுகிறது 

468 
17. இளாவிருத வருஷமும் , கங்கையினுடைய வரவும் 

473 
18 . பல கண்டங்களும் , பகவன் மூர்த்திகளும் 

475 
19. கிம்புருஷ வருஷமும் , பாரத வருஷமும் 

476 
20. சமுத்திரங்கள் , பிலட்ச தீபம் முதலானவைகள் 

478 
21. சூரியனுடைய ராசி சஞ்சாரம் கூடிய யோக யாத்திரை 

484 
22. சந்திரன் சுக்கிரன் முதலிய கிரகங்களுடைய ஸ்தானங்கள் 487 
23. துருவஸ்தானமும் , ஸ்ரீ அரியின் ஸ்திதியும் 

490 
24. ஏழு உலகங்களின் வர்ணனை 

493 
25. ஆதிசேஷனுடைய ஸ்தான முதலியன வர்ணிக்கப்படுகிறது 498 
26 . நரகங்களின் ஸ்திதி 

499 


... 


சஷ்டம ஸ்கந்தம் 


.. 


நாராயண 


உப 


1 , அசாமிளன் சரித்திரம் 

503 
2. அசாமிளன் எமதூதர்களி னிடத்தினின்றும் விடுவிக்கப் 
படுவது 

508 
3. காலக்கடவுள் விஷ்ணுபக்தர்களது பிரபாவம் உரைப்பது 509 
4. தக்கனுடைய வம்சம் 

512 
5. தக்ஷப்பிரஜாபதி நாரதரை சபித்தது 

515 
6. . தக்ஷப்பிரஜாபதியின் புத்திரிகளின் வமிசம் 

520 
7. விசுவரூபன் தேவர்களுக்கு புரோகிதனானது 

523 
8. விசுவரூபன் இந்திரனுக்கு 

கவசத்தை 
தேசித்தது 

526 
9. விசுவரூபனைக் கொன்ற இந்திரனை கொல்லுவதற்கு விருத்திரா 
சுரனை உண்டுபண்ணியது 

528 
10. இந்திரன் விருத்திராசுரனை வெல்ல வச்சிராயுதம் பெற்றது 532 
11. விருத்திராசுரனுடைய குண வர்ணனை 

534 
12. விருத்திராசுரனை இந்திரன் வதைத்தது 

537 
13. பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்டிருந்த இந்திரன் பகவானால் 
இரட்சிக்கப்பட்டது 

540 
14. சித்திரகேதுவின் சரித்திரம் 

542 
15. நாரதர் சித்திரகேதுவுக்கு தத்துவம் உபதேசித்தது 

546 
16. நாரதர் சித்திரகேதுவுக்கு பிரம்மவித்தையை உபதேசித்தல் .... 548 


... 


6 ஸ்ரீ மஹா பாகவதம் 

பக்கம் 
அத்தியாயம் 
17. சித்திரகேது பார்வதியால் சபிக்கப்பட்டது 

553 
18. இந்திரனைக் கொல்வதற்காக திதிதேவி தரித்த கர்ப்பத்தை 
இந்திரன் சேதித்தது . 

556 
19. பும்சவன விரத மகிமை 

562 
சப்தம ஸ்கந்தம் 
1. இரணியாட்சனுடைய வதம் 

565 
2. இரணியகசிபு உலகத்தில் உபத்திரவம் புரிதல் 

571 
3. இரணியகசிபு தவம்புரிந்து வரம் பெற்றமை 

576 
4. ரணியகசிபு லோகபாலர்களை வென்றதும் , பிரகலா தனது 
பகவத்பக்தியும் 

580 
5. இரணியகசிபு பிரகலா தனைக் கொல்ல முயன்றது 

586 
6. பிரகலா தன் பள்ளிச் சிறுவர்களை தன்வசமாக்கிக்கொண்டது ... 593 
7. பிரகலா தன் நாரதரால் உபதேசிக்கப்பெற்றது 

596 
8. நரசிம்ம அவதாரம் 

601 
9. பிரகலா தன் நரசிம்மரை தோத்திரஞ் செய்தது 

605 
10. பிரகலாதன் நரசிம்மரால் அனுக்கிரகிக்கப்பட்டது 

607 
11. வர்ண தர்மங்கள் 

612 
12. நான்கு ஆசிரம தர்மங்கள் 

614 
13. மோக்ஷ சாதனமான யதிதர்மம் 

616 
14. கிரகஸ் தனுடைய தர்மம் 

619 
15. மோக்ஷ சா தன தர்ம வர்ணனை 

621 
அஷ்டம ஸ்கந்தம் 
1. மனுவந்தர வர்ணனை 

625 
2. கஜேந்திரன் முதலையால் பீடிக்கப்பட்டமை 

628 
3. பகவான் கஜேந்திரனை விடுவித்தது 

629 
4. கஜேந்திரன் மோட்ச மடைந்தது 

630 
5. ரைவ தன் சாட்சூசன் எனும் மனுக்களின் கால நிர்ணயம் 632 
6. ஷீராப்தியை கடைய முயற்சித்தல் 

634 
7. ருத்திரபகவான் காலகோடி விஷத்தை பானம் பண்ணினது 636 
8 ... ஸ்ரீ லக்ஷ்மீ அவதாரம் 

639 
9. பகவான் மோகினி ரூபங்கொண்டது 

642 
10. தேவாசுர யுத்தம் 

644 
11. சுரர்கள் வெற்றியடைந்தது 

646 
12 . உருத்திரருக்கு மோகினியுரு காண்பித்தது 

649 
13. மனு வந்தரங்கள் வர்ணனை 

651 
14. மனுக்கள் ரிஷிகள் இந்திரன் முதலியவர்களின் தர்மங்கள் 654 
15. பலி சுவர்க்க ஆதிபத்தியத்தைக் கைக்கொண்டது 

656 
16. காசியபர் அதிதியை பயோவிரதம் அனுஷ்டிக்கச் சொல்லுதல் ... 658 


... 


: 


... 


77 


விஷய அட்டவணை 


... 


... 


... 


.. 


... 


... 


பக்கம் 
அத்தியாயம் 
17. பயோ விரதம் அனுஷ்டிக்கப்பட்டமை 

661 
18. வாமனாவதாரம் 

663 
19. வாமனர் மூவடிமண் யாசித 

665 
20. வாமனர் திரிவிக்கிரமனானது 

668 
21. பலி தனது ஜனங்களைத் திருப்தி படுத்தியது 

671 
22. பலிக்கு பகவான் அனுக்கிரகித்தது 

672 
23 . பகவான் உபேந்திரனானது 

674. 
24. மச்சாவதாரம் 

678 
ஸ்கந்தம் 
1. சதியிம்ன மகாராஜனு. க்கு ஸ்திரீ ரூபம் வந்தது 

681 

686 
வைவசுத மனுவினுடைய புத்திர வம்சம் 
சயாதியினுடைய வம்சம் 

689 
4. அம்பரிஷ உபாக்கியானம் 

692 
5. தூறுவாசர் பிராண 

சங்கடத்தில் நின்றும் இரட்சிக்கப் 
பட்டது. 

696 
6. சவுபரியினுடைய உாக்கியானம் 

698 
7 . புருகுசன் , அரிச்சந்திரன் இவர்களின் உபாக்கியானம் 

702 
8. சகரர்கள் சாம்பரானது 

704 
9. பகீரதன் கங்கையைக் கொண்டுவந்தது 

707 
10 . ஸ்ரீ ராம அவதாரம் 

712 
11. ஸ்ரீராமருடைய அர 

சின் சிரப்பும் அவர் தன்னுடைச் சோதிக் 
கெழுந்தருளியதும் 

717 
12. ஸ்ரீராம புத்திரரான குசனுடைய வம்சம் 

719 
13. இட்சுவாகு வட்டம் 

721. 
14. சந்திரன் மரபு 

723 
15. பரசுராமர் கார் தத வீரியார்ச்சுனனை சங்கரித்தது 

728 
16. ஜமதக்கினியை கார்த்த வீரியார்ச்சுனனது 

புத்திரர்கள் 
வதை ததது 

732 
17. க்ஷத்திர விருத்தன் முதலியோர் வம்சம் 

735 
18. யயா தியின் சரித்திரம் 

736 
19 . யயாதி முக்தியடைந்தது 

740 
20 . துஷ்யந்தன் புத்திரனான பரதன் கீர்த்தி 

7411 
4 . பரதனுடைய புத்திரனான விதாதாவினுடைய வம்சம் 

74. 
22. திவோ தாசன் , ரிட்சன் , ஜராசந்தன் , 

துரியோதனாதிகள் 
ஆகியவரின் வம்சம் 
23. அனு முதலியோர் வம்சமும் எது முதலியோர் வம்சமும் 753 
24. விதற்பனுடைய வம்ச முதல் இராமகிருஷ்ணர்களுடைய 
உற்பத்தி வரைக்கும் 

756 


... 


... 


... 


9 . 


... 


.. 


748 


... 


.13 


போத 
யோத 


யபேதியினது திருயாடல்களி லொன்றாகிய ஸ்ரீ மஹா 
ஸ்ரீ மஹா 

பாகவத 

காவியம் 
1 டவுள் துதி 

* விருத்தம் 
த 

களஞ்சிய னீணெறிச் 
சிகா மணி சொற்றிடு 
ன் பிதாவிசைப் பூ மிசை 

சக்க தேவரு ளோங்கு மால் . 
( இதன் பொருள் ) ரிசுத்தம் பொருந்திய நான்கு வேதங்க 
ளுக்கும் ஒரு பொக்கிஷ டாலும் , மேலான துறவற வொழுக் 
கத்தில் நின்றும் , மித்தர்ேத்திவகித்த சூதமாமுனிவரெனச் 
சிறந்த வேதோத்தம 

பால் திருவாய்மலர்ந்தருளிய தாமரைக் 
கமலத்தில் வீற்றிருக்கும் பிரமனை யளித்த தந்தையாகிய 
பாகவதத்தை கடல்சூட உலகவாசிகள் உஜ்ஜீவிக்கும்படி 
எடுத்துச் சொல்லச் * வேசுரனது கிருபையானது குறை 
வற மேன்மேலுமோகுமென்பதாம் . 

சுலோகம் . 
வியாசம்வ 

ஸ்டாப்தாரம் சக்தேபௌத்ர மகல்பஷம் 

பந்தே சுகதாதம் தபோநிதிம் . 
( இ - ள் ) - 

ம்- வியாசபகவானை , வசிட்ட நப்தாரம் 
வசிஷ்டமுனின் * கு இரண்டாம்போனை , சக்தேபௌத்திரம் 
சக்திக்கு ( 

மற்பானை , அகல்மஷம் - களங்கமற்றவனை , பரா 
சராத் மனபாாசரருக்குப் புத்திரனை , சுகதாதம் - சுகருக்குத் 
தகப்பா தப்பன , தபோ நிதிம் - தவத்திற்கு உற்பத்தித் தான 
மான , 7 வந்தே - நமஸ்கரிக்கின்றேன் . 

அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
பிறந்தபொழு தேதுறந்து பிறைக்குழவி போனடிப்பப் 

பின் போய்த் தொன்னூ 
லறைந்த புகழ் வியாதமுனி யாதரத்தான் மதலாயென் 

றழைப்பச் செவ்வாய் 
திறந்து நறை பொழியுமலர்ச் செழுந்தருவு மேனென்ன 

வுயிர்களியாவு 
நிறைந்துறையுஞ் சுகமுனிவ னிரையிதழ்த்தா மரைமலர்த்தா 

ணினை தல் செய்வாம் . 


பராசரா : 


காச 


பிரதமர்ந்தம் 
முதலாவக 

24 , 5 தியாயம் 
ஸ்ரீ 
மஹா பாககூ 

ரந்தத்தில் உபோக்காத 
மென்னப்பட்ட காரூபமான பிரதமஸ்கந் 
தத்தினுடைய மு , - அத்தியாயத்திலே நைமி 

சாரண்ணிய வாசி என சவுனகாதி முனீஸ் 
வரர்கள் , பிராதக் காலத்திலே பல தக்க அக்கினிஹோத் 
திர முதலான வைதீக கருமத்னை - டையவர்களாய்ச் சூத 
புராணிகோத்தமரை நன்றாகக் கொடி அந்தந்த இதி 
புராணங்களிலே உம்மாபே 

குஷர்களுக்கு முதற் 
காரணமாக எது நிச்சயிக்கப்பட்டதோ அதைச் சொல்ல 
வேண்டு மென்றும் , மனுஷியர்களுக்குத் திரளாகக் கேழ்க்கத் 
தக்கவைகளுக்குள்ளே சாரமாயிருக்கதைபுத்தியினாலே 
நன்றாகக் கிரகித்துச் சொல்ல வே 

மன்றும் , முமூட் 
சுக்களானவர்களுக்கு மோட்சத்தை சித்தச் சாதனமே 
தென்றும் , யாதொரு பகவானுடை பதாரம் பிராணிக 
ளுடைய காத்தற் பொருட்டும் ஐசு 6 தின் பொருட்டும் 
ஆகக்கடவதோ அப்படிக்கொத்த 

புருஷனுடைய 
அவதார கதா சரித்திரங்க ளெவையெ 

பம் , ஸ்ரீ கிருஷ்ண 
பகவான் தேவகியினிடத்திலே ஏதுக்க அவதரித்தாரென் 
றும் , ஸ்ரீ கிருஷ்ணன் வேறுலோக 

* அடைந்திருந்த 
காலத்தில் தருமம் யாரைச் சரணமா பற்றிற்றென்றும் 
இவை முதலான ஆறு வினாக்களைக் கேட்டன ரென்றும் 
சொல்லப்பட்டது . 


ஸ்ரீ வேதவியாச முனிவர் ஒன்றோ ! 

கலந்து 
உபயோகமில்லாம லிருந்த வேதங்களை ராகப் 
பிரித்து , அதன் பொருளைச் சகல சீவாத்மாக்களு 
கடைத்தேற வேண்டி புராணங்களாகவும் , இதிகாசங்களாக 
வும் , இரண்டு வகையாக வெளியிட்டுத் தம்முடைய வர்ரர் ) 
மங்களுக்கு யோக்கியமான நித்திய நைமித்திய கருமங் : 
லே ஸ்ரீ பகவானை ஆராதனம் செய்து பரிபூரணமா : : 
விருந்த அறிவிற்கும் உலகத்துக்குத் தாம் செய்யவேண்டிய 
உபகாரம் இன்னமுஞ்சிலது குறையுண்டாக இருக்கிறதென் 
றும் , தாமே தெரிந்து கொண்டு அதின் விவரங் காணாமற் 
சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் , பிரமலோகத்தி 
லிருந்து நாரதமுனிவர் வந்து இவரைப் பார்த்து , ஓ வியாச 


ஓ 


பி ர தடி ஸ் கந்த 
முனிவரே ! உம்முடைய மனதிலே என்னமோ சிந்தித்துக் 
கொண்டிருக்கின்றீர் , அதைச்சொல்லுமென்று கேழ்க்க , வேதட் 
வியாசர் நாரத முனீஸ்வரரைப் பார்த்துச் சொன்னதாவது : 
! 

நாரத முனீஸ்வரரே ! நான் இதுவரைக்கும் நடந் 
துக் கொள்ளவேண்டிய வர்ணாசிரம தருமங்களை 
னேன் ; வேதங்களைப் பிரித்து அவற்றின் பொருள்களை 
யும் வெளியிட்டேன் ; பிராகிருத தர்மங்களைப் பிரகாசம் பண் 
ணின தோஷபரிகார நிமித்தயமாகப் பாரதத்தினுடைய முடி 
விலே ஹரிவம்சத்தினாலே ஸ்ரீமந் நாராயணருடைய திவ்விய 
குணாதிசயங்களையும் வெளியிட்டு லோகோபகாரத்தையும் கற் 
பித்தேன் . நான் இப்படி யெல்லாஞ் செய்திருந்தும் இன்ன 
மும் லோகோபகாரஞ் செய்யவேண்டிய துண்டென்று தோற் 
றியும் , அஃதின்னதென்று தெரியாம லிருக்கையினாலே சிந் 
தித்துக் கொண்டிருக்கிறேன் . அதை தேவரீரறிந்து இன்ன 
தென்று ல வேண்டுமென்று வினாவியதற்கு நாரதர் 
சொல்லு 


ஓ -- , - பனிவரே ! நீர்செய்ததெல்லாம் இயல்பாயினும் 
பிராகிர் தர்மங்களையும் பிராகிருதரான ராஜாக்களையும் மிக 
வும் விஸ்தாரமாகச் சொன்னீர் . மோட்ச தருமமும் முக்திப் 

F பரமாத்மாவையும் , மோட்சத்தையே புருஷார் 
த்தம் கோரியிருக்கிற ஸ்ரீ பாகவதர்களுடைய மகிமையும் 
மி + சொன்னீர் . 

அதுகளைக் கேட்ட ஜனங்களுக்கு 
-கியானம் வருகிறதே யல்லாமல் தத்வக்கியானம் 
? - பாட்டாது . ஆகையினாலே , இதுவே உம்முடைய 
* குறைவுக்கு ஏதுவானதென்று சொல்லி , இனிமேல் 
--4 , வேண்டிய தவத்தைச் சொல்லுகிறே னென்று , ஸ்ரீமந் 
நாராயணரிடத்தில் தன்னுடையபிதாவான பிரம்மாவுக்கு உப 
தேசமாக வந்த ஸ்ரீ பாகவத கதையைத் தான் பிரம்மாவி 
னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டபடி வியாசருக்குச் சங் 
கிரகமாக வுபதேசஞ் செய்தார் . அந்த வியாசரும் நாரதர் 
சத்திய லோகத்துக்குப் போனபிற்பாடு , சரஸ்வதி நதி 
தீர்த்தத்தில் ஸ்நானமுதலான நித்திய கருமங்களை முடித் 
துக்கொண்டு நாரதர் உபதேசித்த பிரமதத்வத்தை யோகத் 
தியானத்தினாலே உற்றுநோக்கி 

விஷ் தாரமாக ஸ்ரீபாக 
வத புராணத்தைச் செய்யத் தொடங்கினார் , தொடங்குங் 
காலத்தில் , இந்தப் பாகவத புராணத்திற் சொல்லப்படு 

பிரம்ம சொரூபத்தையும் , பிரமத்தி 
குணங்களையும் , முக்தரான சீவாத்மாக்களையும் , செகத்தி 
னுடைய சிருஷ்டி முதலானவைகளையும் , பிரமஞ்செகத்தில் , 


கிற 


S 


டி. 


ஸ்ரீ ம வ பாகவதம் 


டான 


அந்தப் பிரமம் பிரிவில்லாத காரணமாகியும் பிரிவுண் 

காரணமாகியு மிருக்கு மிருப்பையும் , சங்கிரகமாகக் 
காண்பித்து , பிரமலட்சணமாகிய சென்மாதி காரணத்துவத் 
தைச் செகத்துக்குச் சொல்லுகிற உபநிஷத்தைப் பிரகாசம் 
பண்ணுகிற பிரமசூத்திரத்தாற் றொடங்கிக் காயத்திரி பதங் 
களுடனே கலந்த கிரந்த பதங்களால் சேர்த்துப் பிரமத்தினு 
டைய சொரூபத்தைத் தெளிய வுரைக்கிற சத்திய பதத்தால் 
முடிவைக் காண்பித்து , தீமகி யென்கிற காயத்திரி பதத்தால் 
முடிந்தபடியினாலே , பிரமம் செகத்துக்குக் காரணமென்றும் 
சர்வமும் அறிந்ததென்றும் தனக்கு ஒத்தாரு மிக்காருமில் 
லாமலிருக்கப்பட்ட தென்றும் , தன்னை முத்தர்களடைகிற 
காலத்திலும் அவர்களிற் கலந்திருந்ந்தே தான்வேறாகவிரு 
ந்து அவர்களுக்கு ஆனந்தத்தைக் கொடுக்குமென்றும் , இப் 
படிக் கெல்லாம் முதற் சுலோகத்திலே சொல்லி யிருக்கையால் 
இந்தப் பாகவதம் விரோதமான பொருள்களைச் சொல்லாது 
இந்த முதற் சுலோகத்திலே சொல்லியிருக்கிற பொருளென்ன 
வென்றால் , சென்மாதியாகிய இந்த வுலகத்தினுடைய சிருஷ் 
டியும் பாலனமும் சங்காரமும் எவனுடைய செயலோ , இது 
களைச் சொல்லுகின்ற காரண வாக்கியங்கள் மற்றொருவரிடத் 
திலே பொருந்தாமல் , எவனிடத்திலே இயல்பாகப் பொருந்தி 
விளங்குகின்றனவோ , இந்த வுலகங்களுடைய சிருஷ்டி முத 
லான காரியங்களைத் தலைக்கூடும்படி சாதகமாகிய அறிவை 
யுடைத்தானவ னெவனோ, எவனுக்கு உயர்ந்தவரும் சரியான 
வரும் மற்றொருவரில்லையோ ? எவன் ஆதி கவியான பிரம்மா 
வுக்கு இந்த வுலகசிருஷ்டிக்கு பழைய மார்க்கமான வேதத்தை 
அறியும்படி தன்மனதினாலே தானே நினைத்தானோ, எவனை 
எக்காலமுமிந்த மாய்கைக்குள் வெளிப்பட்ட நித்திய சூரிகளு 
மிவ்வளவென்று முழுவது மறியமாட்டாம லிருக்கின்றார் 
களோ , பஞ்சபூதங்களும் ஆதிகாலத்தில் ஒன்றோடொன்று 
கலக்கமாட்டாமலிருந்ததை எவன் அதுகளில் புகுந்து சேர்ப் 
பித்தானோ, பிரிவில்லாத காரணமாகிய எவனிடத்தில் சத் 
துவ முதலான மூன்று குணங்களையுடைய கருமங்கள் உலகத் 
திற் சத்தியமாக விளங்குகின்றனவோ, இப்படி சூட்சும 
ஸ்தூலமாகிய சேதனா சேதனங்களிலே யுட்புகுந்து அவை 
யும் அவற்றின் கருமங்களும் அவற்றின் கருத்தாவுமாகியிருந் 
தாலும் அதுகளிலுண்டான தோஷங்களைத் தன்னிடத்திலே 
எப்போதும் சேரவொட்டாமலிருக்கின்ற மகிமையை உடைத் 
தானவ னெவனோ, அந்தப்பரம சத்திய மூர்த்தியை தியானம் 
பண்ணுகிறேனென்று முதற் சுலோகத்தால் வணங்கினார் . 
இப்படி தம்மாலே செய்யப்படுகிற பாகவத புராணத்தை மற்ற 


பிரத 1 ஸ்கந்தம் 


5 


இராசத தாமச தருமங்களைச் சொல்லுகிற புராணங்களோடே 
சரியென்றும் , அதுகளில் சொல்லப்படுகிற அருத்தங்களிந்தப் 
புராணத்திற் சொல்லுகிற அருத்தங்களைப் போலே எதார்த்த 
மான தருமமென்று நினைக்கவேண்டிய தில்லை . ஆகையால் 
மோக்ஷமாகிற பதத்தைக் கோரினவர்களுக்கு இந்தப் பாக 
வதமே முக்கியமென்று இரண்டாவது சுலோகத்தால் வெளி 
யிட்டார் . 


விட்ட 


அதெப்படி யென்றால் , இந்தப் பாகவதப் புராணத்திற் 
சொல்லுகிற தருமங்கள் மற்றவிடத்திற் சொல்லுகிற தருமங் 
களைப்போல் , சொர்க்காதி போகங்களைக் கொடுத்து சில 
காலம் அவ்விடத்தில் புருஷனுக்கு ஆசையை உண்டுபண்ணி , 
அவனை அவனுமறியாமல் தலைகீழாகத் தள்ளுகிற வஞ்சனை 
விட்ட பரம் தரும் 

மாகையினாலேயும் , இதில் வர்ணிக்கப் 
படுகிற தேவன் தன்னை யறிந்து தன்னை அடுத்தபேருக்குத் 
தாபத்திரயங்களையும் கெடுத்து ஒரு காலத்திலும் ஏற்றக்குறை 
யும் அழிவுமில்லாமலிருக்கிற ஆனந்த சமுத்திரமாகிய 
நிரதிசய இன்பத்தைத் தன் பக்தருக்குக் கொடுக்கும் புரு 
வோத்தமனென்றும் கூறுவதாம் . இந்தப் புராண விஷ 
யங்களைச் சொல்லவும் , படிக்கவும் , யோக்கியரானவரெவ 
ரென்றால் , பரதேவதையினுடைய மகிமையைச் சகிக்க 
மாட்டாமையாகிய 

அசூயையும் ஆச்சரியமும் 
உத்தம புருஷரென்றும் , இந்தப் புராணத்தை உபே 
சித்தவர் 

கர்த்தாவான ஸ்ரீமந் நாராயணமுனி 
யென்றும் , இன்னம் இந்தப் புராணத்தைக் கேட்கவேண்டும் 
என்று இச்சித்த மக புண்ணியசாலிக்கு இந்தக் கதைகளைக் 
கேட்கையிற்றானே சர்வ சுவதந்திரரான பரமாத்துமா, இவர்க 
ளுடைய நெஞ்சிற்புகுந்து அதிசஞ்சலமாகிய அவர்களுடைய 
மனதைத் தன்னிடத்திற் சேர்த்து இடைவிடாமல் ஒருமைப் 
பண்ணுவதுபோல , மற்றப் புராணங்களி லுண்டாகாதென்று 
சொல்லி , மூன்றாஞ் சுலோகத்தால் வேதமாகிற கர்ப்பக விருட் 
சத்திற் பழுத்த பழம 

பானது பலித்து பிரமாவும் நாரத 
ரும் தாமுமாகிற துளிரும் பூவுமாய்த் தழைத்த கிளைகளில் 
தங்கி மெள்ள பூமியிலிழிந்து சுகமுனியாகிற கிளி முகத்தால் 
கோதப்பட்டு , மோட்சமாகிற மதுர ரசக்தைப் பெருக விடுகிற 
தோலும் கொட்டையும் நாருமில்லாத கவதமாகிர 
பழத்தைக் காட்டி ஓ பிரமானுடவம் பண்ணவல்லவர்களே ! 
நீங்கள் இந்தவுலகத்திலே தானே அந்த ஆனந்தத்தை அடிக் 
கடி அனுபவம் பண்ணுங்கள் . இந்த ஆனந்தரனுபவம் உங்க 
ளுக்கு இவ்விடத்தில் பாத்திரமல்ல , மோட்ச திசையிலும் 


6 


பூஹ பாகவதம் 


இதுவே பலனாகப் பெறுவீரென்று சொல்லி , இந்தப் புரா ) 
ணத்தைப்படித்து இதனுடைய கருத்தை அனுபவிக்கும் 
ஜனங்களினுடைய சுகிர்தத்தைத் தாமே சந்தோஷித்து 
ஆச்சரியப்பட்டுக் கொண்டார் . 


இப்படி மூன்று சுலோகத்தால் பாகவதத்திற் சொல்லு 
கிற சிறப்பை காண்பித்துத் தாஞ் செய்த புராணத்தைத் 
தம்முடைய வேத பாராயணமாகிற தபோ கர்ப்பத் 
தில் பிறந்து தமக்கு புத்திரராகிய சுகமுனிக்கு அருளிச்செய் 
தார் . அவரும் பிறவிமுதல் பிரமநிஷ்டரானாலும் , தம்முடை...ய 
மனதில் பிரத்தியட்சமாக அனுபவித்து வருகிற வாசுதேவ 
னுடைய மகிமையைச் சொல்லுகிற புராண ரத்னமா கையால் , 
இந்தப் புராணத்தைப் படித்து , மனதில் தரிக் . இதைக் 
கேட்க மற்றொரு யோக்கிய ரில்லாமையால் * அடைய 
ஆச்சிமத்துக் குரித்தாகிய மவுனத்தைத் , தரித்து தாலும் 
ஒரு பசு கறக்கிற நேரமுமிராமல் சகலமும் வாசுதே - 1 
மென்று பிரத்தியட்சமாய்த் தெரிந்துகொண்டு , இந்தகம் 
கத்தில் சஞ்சரிக்கிற காலத்தில் , பிரம சாபத்தால் தல் 3 , 
தெரிந்து வயிராக்கியம் பிறந்து கங்கையில் பிராயோப் 
பண்ணிப் பரகதிக்கு வழி காண்பிக்கும் பரம பாகவத . 
காணாமல் தவித்திருந்த பரிக்ஷித்து மகா ராஜாவுக்கு . 
தேசித்திருக்கிற சமயத்தில் , நாரதர் முதலான சகல முனிவ 
களும் அந்தக் காலமறிந்து , தங்களிருதயத்திலிருக்கிற கதா 
தரனான சுவாமியால் சகல தீர்த்தங்களையும் பரிசுத்தம் பண்ண 
வேண்டித் தீர்த்தயாத்திரை நிமித்தயமாய் எழுந்தருளி, இந்த 
உபதேசங் கேட்டு களிப்படைத்தார்கள் . இந்தப் புராணத்தை 
ஸ்ரீ வேதவியாச முனிவரிடத்தில் படித்து , வியாசரனுக்கிரகத் 
தினால் சகலமான இதிகாச புராணங்களையும் , தருமங்களையும் , 
சகலமான பிராணிகளுக்கும் தெளிய வுரைத்து , லோகரட்ச 
ணம் பண்ணிவருகிற சூத புராணிகரிடத்தில் , சவுனகர் முத 
லான ருஷிகள் தெரிந்துகொண்ட பாகவதத்தைத் தமிழ் வசன 
மாகக் கூறுகின்றோம் . இதில் வியாச முனீஸ்வரருடைய கருத் 
தைத் தெரியாம லெழுதின கிரந்தங்களைப் பார்த்த பேருக்கு 
மனது நிலைக்கமாட்டாது . ஆனாலும் , சமஸ்கிருத பாகவதத் 
தையும் இதன் வியாக்கியானங்களையும் மிகவும் சோதித்துப் 
பிரமாணங்களிலும் , பரதேவதையிடத்திலும் அசூசையில்லா 
மலிருக்கின்ற மகா புருஷருக்கு மனது ஒப்புகிறதில் சமுசய 
மில்லை என்பது முன்னொருகாலத்தில் சகலமான தேவர் 
களும் முனிவர்களுங்கூடிச் சதுர்முகனை அடுத்து , ஓ பிதா 
மகனே ! இந்தக் கரும பூமியில் கலி புருஷன் எந்த மட்டும் கைக் 


பிரதம ஸ்கந்தம் 


7 


ரரை 


மென்று 


கொண்டு கலி தருமங்களை விர்த்திபண்ணி வைதீக கருமங் 
களைக் கெடுப்பானென்று கேட்டதற்கு , அந்தக் கமலாசனன் 
அவர்களைப் பார்த்துத் தேஜோ மயமான ஒரு சக்கரத்தைக் 
கற்பித்து , ஓ தேவர்களே ! முனிவர்களே ! இந்தச் சக்கரத்தின் 
முனை யெவ்விடத்தில் முறிந்து விழுகிறதோ அதற்கப்பால் 
கலி தரும மிகுதியாகி வைதீக தருமங்களைக் கெடுக்குமென்று 
சொல்லி அந்தச்சக்கரத்தைப் பிரயோகித்த பின்பு , அதன் 
முனை எந்த விடத்தில் முறிந்து விழுந்ததோ அந்த 
ஆரணியத்துக்கு நைமிசாரணியமென்று பெயர் விளங்கிற்று . 
இதல்லாமல் , மூன்னொருகால் ஸ்ரீ மகாவிஷ்ணு 

அசு 
அந்த ஆரணியத்தில் நிமிஷமாகிய கண்ணி 
மைப்பாடென்கிற ஆயுதத்தினால் சங்காரம் பண்ணின 
படியினாலே நைமிசாரண்ய 

சொல்லப்பட்டது . 
இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு நர நாராயண 
அவதாரம் பண்ணித் தபசு செய்தபடியி ஸ்ரீ மகா 
விஷ்ணு க்ஷேத்திரமாயிற்று . இப்படி இரண்டு 

விளங்கின பெயரை யுடைத்தான ஸ்ரீ வைஷ்ணவ 
க்ஷேத்திரத்தில் , சவுனகர் முதலாகிய ரிஷிகள் சகலமான 
புண்ணிய லோகங்களிலும் புகழப்பட்டு தம் சாட்சாத்காரத்தி 
னால் தம்மை அடுத்த பக்தருக்கு முத்திகொடுக்கிற ஸ்ரீ மகா 
விஷ்ணுவைக் குறித்து ஆயிரம் வருஷத்தால் முடிக்கிற 
சத்திரயாக தீக்ஷையைப் பண்ணிக்கொண்டிருந்த அந்த முனி 
வர்கள் ஒரு நாள் காலையில் தங்களுடைய நித்திய நைமித்தி 
யங்களைத் தீர்த்துக்கொண்டு அக்கினி சந்தோஷமும் செய் 
துக்கொண் டிருக்கையில் , அவ்விடத்தில் வந்த சூதபுராணி 
கருக்கு உபசாரங்கள் பண்ணி உயர்ந்த ஆசனமுங் கொடுத்தார் 
கள் . அவரும் அந்த ஆசனத்தி லிருந்தபின்பு அவரைக் 
குறித்து மிகவும் ஆதரவுடனே கேட்டார்கள் . 


ல 


வகை 


யாக 


ஓ பரிசுத்த மகாத்மாவே ! நீர் வியாசரிடத்திலிருந்து 
சகலமான புராணங்களையும் , இதிகாசங்களையும் , தருமசாஸ்தி 
ரங்களையும் படித்தீர் . இப்படிக்கொத்த உம்மை அடுத்த 
புண்ணியசாலிகளுக்கு சகல தருமங்களையும் தெரியச்சொல்ல 
அறிவீரல்லவோ ? வேதவித்துக்களுக்குள் சிரேஷ்டரான 
வியாசமுனிவரும் , சேதனாசேதனங்களிலும் நிறைந்த பரம 
புருஷனை அறிந்த மற்ற முனிவர்களும் ஜனங்களுக்கு 
நித்திய கலியாணமாகிய சூட்சும தருமங்களை எவ்வளவு அறி 
வார்களோ அவ்வளவு தருமங்களையும் அவர்களுடைய 
அனுக்கிரகத்தினால் நிச்சயமாகத் தெரிந்துக்கொண்டிருக் 
கின்ற சூதரே ! நீர் தீர்க்காயுசு சம்பாதித்துக் கொண்டு பெரி 


8 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யோர்களிடத்தில் பக்தியுடனே பணிவிடை செய்து கேட் 
டிருந்த தருமங்களை , அந்தப் பெரியோர்கள் மிகவும் ரகசிய 
மாக விருந்தாலும் , உமக்குச் சொல்லியிருப்பார்க்.ளல்லவோ ? 
ஆகையால் , அந்தச் சுபமாகிய சூட்சும தருமங்களை நீர் எங்க 
ளுக்கு சொல்லவேணும்.ஓ சாது ஜனங்களுக்கெல்லாம் முதன் 
மையானவரே ! இந்தக் கலியுகத்தில் ஜனித்திருக்கிற ஜனங் 
கள் கொஞ்சமான ஆயுசுண்டாகியும் புண்ணியங் குறைந்தும் 
பாவமிகுதியாயு மிருக்கையில் , புத்தி பீனர்களாகியும் , ரோக 
பீடிதர்களாயு மிருக்கிற இவர்களுக்கு அறிய வேண்டிய 
தருமங்களும் , அவைகளுடைய வைலட்சணியங்களும் 
அளவில்லை. அவைகளை அனேகதாம் கேட்டாலல்லா 
மல் தெரியக்கூடாது . ஆகையினால் இவைகளில் சாரமான 
தருமங்களை உம்முடைய புத்தியினால் திரட்டியெடுத்து ஒருக் 
கால் கேள்விசெய்த மாத்திரத்தால் பிராணிகளுடைய மனதி 
லிருக்கிற ரசோகுண தமோகுணங்களைக் கழித்து , மிகுதியான 
சத்துவ குணத்தை உண்டுபண்ணுகிற தருமங்களை எங்களுக் 
குச் சொல்லவேண்டும் . சூதரே ! உமக்கு நித்திய கல்யா 
ணமே யிருக்கின்றது . இஃதேனென்றால் ஷட்குண பரிபூரண 
னான வாசுதேவன் சாத்துதனென்கிற ராசாவினுடைய குலத் 
தில் வசுதேவனுக்கு தேவகி கருப்பத்தில் ஸ்ரீகிருஷ்ண 
னென்று எந்தகாரியம் செய்யவேண்டி செனித்தானோ அதை 
நீரறிவீரே , ஆகையால் அதைக் கேட்கவேணுமென்றிச்சித் 
திருக்கிற எங்களுக்குச் சொல்லவேண்டும் . எந்த தேவ 
னுடைய அவதாரங்கள் ஜெனங்களுக்குத் தீவினையை விலக்கி 
யிருக்கிற சம்பத்தை நிலை நிறுத்தி , அதிகமாகிய செல்வத் 
தைக் கொடுக்கும் , அதிக பயங்கரமான சமுசாரத்தை அடைந் 
தவர்களுக்கும் , அவர்களையு மறியாமல் அவர்கள் நாவிலே 
பிறந்த எவனுடைய நாமம் அந்தச் சமுசாரத்தை விலக்கும் , 
எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணுகிற மிருத்தியுவானவ 
னெவனுக்குப் பயந்து நடந்துக்கொள்ளுகிறானோ அவனு 
டைய பாதசம்பந்தத்தினால் பரமசாந்தி பிறந்த முனிவர்களும் 
புண்ணிய நதியாகிய கங்காஜலமும் தங்களைப் பரிசித்த 
மாத்திரத்தில் அப்பொழுதே பாவனஞ் செய்யக்கூடுமோ , 
அப்படிப்பட்ட மகிமையையுடைய இவைகளை இடைவிடாமல் 
அனுசரித்தவர்கள் கடைத்தேறுகிறதைச் சொல்லவேண்டும் . 
பாவ நிவர்த்தியாகிய பரிசுத்தத்தைக் கோரினவர்களின் கலி 
தோஷத்தைப் பரிகரிக்கிற ஷட்குண பரிபூரணரான பரமாத் 
மாவுடைய லீலைகள் வெகுபுண்ய பலனாகையால் , அந்தத் 
தோத்திரத்தைக் கேட்கின்றதற்கு எவனுக்குத்தான் ருசி 
பிறவாது ? அவனுடைய இச்சையினால் அவன் அம்ச 


பிரதம ஸ்கந்தம் 


9 


மான அவதாரங்களைச் செய்கின்ற அவனுடைய நடத்தை 
கள் இவ்வளவென்றும் இன்னபடி யென்றும் அறியக்கூடா 
தென்று பிரகிருதி சம்பந்தம் நீங்கின ஞானிகள் ஸ்தோத்தி 
ரம் பண்ணுகையால் , அவைகளைக் கேட்டவர்களுக்குப் 
பலனுண்டென்கிறதில் சந்தேகமில்லை யென்றும் , நிச்சயித் 
திருக்கிற எங்களுக்கு நீர் அந்தச் சரித்திரங்களைச் சொல்ல 
வேண்டும் . பிறகு தானினைத்தபடி முடிக்கிற சுதந்தரனாகிய 
தனக்கு சுவா தீனமாகிய பிரகிருதியினால் தன் விளையாட்டை 
நடத்துகின்ற ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியான ஸ்ரீ ஹரிதருமங்களை 
நிலை நிறுத்துவதாகச் செய்த அவதார கதைகளைச் சொல்ல 
வேண்டும் . யாதொரு காரணத்தினால் உத்தமலோலனான 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பராக்கிரமங்களைக் கேள்விப்பட்டு , 
அதனுடைய இரசத்தை யறிந்தபேர்களுக்கு அடிக்கடி மதுர 
.மாயிருக்கின்றதோ அது காரணத்தினால் நாங்களும் கேள்வி 

கியும் திருப்தி யடையவில்லை . ஞானசத்தியா திகளிலே 
பரிபூரணனான கேசவன் மனுஷிய ரூபமாகிய வஞ்சனையால் 
தன்னை மறந்து , மனுஷராலே செய்யப்படாத காரியங்களைச் 
செய்து பலராமருடனே கூடினாரல்லவோ , கலிபுருஷன் 
வந்தானென்று மிகவும் தெரிந்து , நாங்கள் இந்த வைஷ் 
ணவமாகிய நைமிசாரண்ணிய க்ஷேத்திரத்தில் வந்து வெகு 
காலம் சாத்தியமாகிய சத்திரயாகத்தைப் பண்ணும்படியான 
தீட்சை வகித்து , ஸ்ரீ ஹரியினுடைய கதைகளைக் கேட்கிற 
தில் , சாக்கிரதையா யிருக்கிறோம் . புருஷருடைய சத்து 
வத்தை அரிக்கிற கலியாகிய கரையில்லாத சமுத்திரத்தைக் 
கடக்கவேண்டுமென்று நினைத்திருக்கிற எங்களுக்கு நீர் 
தெய்வயெத்தனத்தினால் மாலுமிபோலக் காண்பிக்கப்பட்டீர் . 
ஆகையால் , சர்வ தருடங்களுக்கும் ஸ்வாமியாகியும் , பிரா 
மண்ய தேவனாகியுமிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் னிச 
ரூபத்தை யடைந்த பின்பு, தருமமானது எவனைச் சரண 
மடைந்தது ? என்று வணங்கி வினவினார்கள் . 


இரண்டாவது அத்தியாயம் 


சூதர் சவுனகாதி ரிதீச்வரர்களால் பண்ணப்பட்ட ஆறு 
வினாக்களுக்குள் நாலு வினாக்களுக்கு உத்தரஞ் 

சொன்னாரென்று சொல்லப்படுகின்றது . 
இப்படிச் சவுனகர் முதலான முனிவர்களால் கேட்கப் 
பட்ட சூதபுராணிகர் மிகவுஞ் சந்தோஷத்துடனே அவர்கள் 
கேட்டவைகளுக்குப் பதிலுத்தரவு சொல்லுகிறார் : இந்தப் 

2 


தான 


10 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பாகவதத்தைத் தொடங்குங் காலத்தில் இதனுடைய விளக்க 
மாகிய மகோபகாரத்தைச் செய்த சுகப்பிரமரிஷிக்கு இரண்டு 
சுலோகத்தால் வந்தனஞ் செய்கின்றார் . அது எப்படியென் 
றால் , உபநயனமில்லாத காலத்தில் தனக்கு செய்யவேண்டிய 

தரும மொன்றுமில்லாமல் துறந்து செல்லுகிற 
யெவருடைய பிரிவைச் சகிக்கமாட்டாமல் வியாசமுனிவர் 
புத்திராவென்று அழைத்த சமயத்தில் , தாபரங்களெல்லாம் 
ஏனென்று பதிலுத்தரங் கொடுத்தனவோ, சர்வ பூதங்களு 
டைய இருதயங்களையும் அடைந்த அந்த மகாமுனியை நான் 
சாஷ்டாங்கமாக வந்தனஞ் செய்கிறேனென்றும் , தனக்கு அந் 
தரியாமியான பரமாத்மாவினுடைய மகிமையை விளங்கச் 
சொல்லுகிறதாயும் , சகலமான வேதாந்தங்களுடைய சார 
மாகியும் , தனக்கு நிகர் மற்றொன்று மில்லாமலும் பரமாத் 
மாவினுடைய சொரூபத்தைப் பிரகாசம் பண்ணுகிறதாகவு 
மிருக்கிற ரகசியமான இந்த ஸ்ரீ பாகவதத்தைச் சமுசாரத் 
தில் முழுகி அந்த அந்தத் தமசு முதலான நரகங்களைக் கடக்க 
நினையாத சனங்களிடத்தில் தயவினால் எவர் வெளியிட்டா 
ரோ , அந்த வியாச குமாரரான சகல முனிவர்களுக்கும் குரு 
வைச் சரணமாக அடைகிறேனென்றும் வந்தனஞ்செய்து 
பின்பு , ஸ்ரீமந் நாராயணனுக்கும் நரோத்தமனை நரனுக்கும் 
சரஸ்வதிதேவிக்கும் வியாசருக்கும் வணக்கஞ்செய்து சமுசா 
ரத்தை விளக்குகிற ஸ்ரீ மகா பாகவதத்தைச் சொல்லுகிறே 
னென்று பின்னையும் அவர்களைப் பார்த்துச் சொல்லுகிறார் : 
ஓ முனீந்திரர்களே ! எந்த அவதாரத்தினுடைய 
கதை 
யைக் 

கேட்டால் பரமாத்துமா கருணை செய்கிறானோ 
அந்தக் கிருஷ்ணபகவானுடைய லீலைகளைக் கேட்டீர்க 
ளாகையால் , இப்போது நீங்கள் கேட்ட பிரஸ்னையானது 
உலகங்களுக் கெல்லாம் மங்களமாகையால் , அந்தக் கேள்வி 
எல்லாருக்கும் சிலாக்கியமானது . சிரேஷ்டமாகிய தருமத் 
தைச் சொல்ல வேண்டுமென்று கேட்டீர்களல்லவோ ? 
அந்தத் தருமமேதெனில் , பரமாத்துமாவினுடைய அரு 
ளுக்குக் காரணமாகியும் பரிபூரணமாகியும் பலாபேட்சை 
யில்லாமலு மிருக்கிற யோக காக்ஷியால் அறியத்தக்கவ 
னென்கிற கேசவனாகிய குற்றமற்றவனுடைய பக்தியொன்றே 
பரம தருமமென்று சொல்லப்படும் . பரமாத்துமாவினிடத்திற் 
செய்கிற பக்தி சீக்கிரமாக விஷயத்தில் வயிராக்கியத்தை 
யுண்டாக்கும் . அந்த வயிராக்கியத்தால் பலாபேட்சை நீங் 
கும் . இப்படி ஒருகாரணத்தையுங் கருதாத பக்தியால் பரமாத் 
துமாவின் கருணையுண்டாகும் . இதைவிட மற்ற தருமங்க 
ளெல்லாம் அங்கமுள்ளனவாகச் செய்யப்பட்டிருந்தாலும் , 


பிரதம ஸ்கந்தம் 

11 
ஸ்ரீ ஹரிகதையில் பிரீதியைப் பிறப்பியாமற்போனால் சரீர 
வருத்தமாத்திர மல்லாமல் பலன் பெறமாட்டா . 


அந்தப் பிரயாசம்செய்வதற்கு பலனற்றனவாகவே இருக் 
கும் . உப நிஷத்துக்களின் அருத்தங்களுடைய கேள்வியும் , 
ஸ்ரீ ஹரிகதையாகிய அமிர்தத்துக்குச் சரியாக வந்து நிற்க 
மாட்டாமல் வெகு தூரத்தில் விலகி நிற்கும் . அதேனென்றால் 
ஹரிகதா சிரவணம் பண்ணுகிறபேருக்கு மனது கரைந்து 
நேத்திரத்தில் ஆனந்தபாஷ்யஞ் செனித்துச் சரீரமும் புள 
கிக்குமாப்போல் , கடினமான வேதாந்த சிரவணம்செய்த 
பேருக்கில்லை. ஆகையால் சகல சீவாத்மாக்களுங் கடைத்தேற 
வேண்டித் தருமத்துக்கு மோட்சமும் , அர்த்தத்துக்குத் தரும 
மும் , காமமாகிற இச்சைக்குத் தத்துவக்கியானமும் பலனாக 
நிச்சயித்த அநாதியான பகவானுடைய சங்கற்பத்தை யறியா 
மல் அர்த்தத்தைக் குறித்துத் தருமங்களையும் , காமத்தைக் 
குறித்து அர்த்தங்களையும் , இந்திரிய சுகங்களைக் குறித்து 
காமத்தையும் சங்கற்பித்துக் கொண்டவர்கள் சுவர்க்க நரகமா 
கிற துக்கமாகிய பிறவிச் சமுசாரத்தை ஒருக்காலத்திலும் 
தவிதமாட்டார்க ளாகையால் , சகல கருமங்களையுந் தத்துவ 
கியானத்தைக் குறித்தே செய்யவேண்டும் . தத்துவமானது 
கியான சொரூபமாகையாலும் , கியானமே குணமாக வுடை 
த்தா யிருக்கையினாலும் , சேதனா சேதனங்களைச் சரீரமாக 
வுடைத்தா யிருக்கையினாலும் அந்த சிறந்த ரூபத்தாலே 
பிரமமென்றும் , பரமாத்துமாவென்றும் , பகவானென்றும் , 
சொல்லப்படுகிற வஸ்துவென்றும் , அதனுடைய உண்மையை 
யறிந்தவர்கள் நிச்சயித்துச் சொல்லுகிறார்கள் . அப்படியே 
தேர்ந்து ஆராய்ந்து விசுவாசித்து நிச்சயித்த முனீஸ்வரர் 
கள் கியானவைராக்கியங்களுடனே தாங்கள் கேள்விப்பட்ட 
படி செய்கிற பக்தியால் கியானஸ்வரூபனான ஆத்துமா தன் 
னிடத்தில் கியானஸ்வரூபனாகியும் , கியானகுணனாகியும் , பரி 
ரணனாகியுமிருக்கிற பரமாத்துமாவைத் தன்னுடைய திரே 
கத்துக்குத் தான் ஆத்துமா வானதுபோலத் தனக்கு ஆத்து 
மாவாகிச் சாட்சாத் கரிக்கிறான் . ஆகையால் , . ஓ பிராமண 
சிரேஷ்டர்களே ! வர்ணாசிரம தருமங்களால் சாங்கோபாங்க 
மாக அனுஷ்டித்த தருமவிசேஷங்களை ஸ்ரீ ஹரிக்குப் பிரீதி 
யாகவே செய்யவேண்டும் ஆகையால் , மனதை மற்றவிடங் 
களிற் போகவொட்டாமல் ஷட்குண பரிபூரணனான ஸ்ரீ 
கிருஷ்ணனிடத்தில் நிறுத்தி அவன் ஷ்வரூப ஸ்வபாவங் 
களையுங் கேட்டுக் கீர்த்தனஞ்செய்து , தியானயுக்தனாகி , 
ஒரு நிமிஷமாகிலும் இடைவிடாமல் சிந்திக்கவேண்டும் 


12 

மஹா பாகவதம் 
பாதொரு கிருஷ்ணனுடைய தியானமாகிற கத்தியை கைக் 
கொண்ட கியானிகள் கருமபாகிற பந்தத்தைச் சேதிக்கிறார் 
களோ அந்தப் பகவானுடைய கதையில் பிரீதியை எவன் 
தான் செய்யான் ? ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் அன்புபிறக்க 
வேணுமென்றால் அதற்குச் சா தனஞ் சொல்லுகிறோம் . புண் 
ணிய தீர்த்தங்களில் வெகுகாலம் ஸ் நானாதிகள் செய்த புண் 
ணியத்தால் பரம பாகவதர்களுடைய கூட்டுறவு அடைந்து 
அவர்கள் அனுக்கிரகத்தினால் இந்த கதையைக்கேட்க இச் 
சையுண்டாகும் . பின்பு கதாசிரவணஞ் செய்ய அந்தக் கதை 
யில் சிரத்தைபிறந்து , பகவானிடத்தில் அதிகப் பிரீதியுண் 
டாகும் . இப்படி அன்புடனே தன்னுடைய கதையைக் கேட் 
கிறவர்கள் இருதயத்திலிருக்கிற புண்ணிய சிரவணா கீர்த்தன 
னான ஸ்ரீ கிருஷ்ணன் சாதுஜன பந்துவாகையால் , அந்த 
இருதயத்திலுண்டான பாவங்களை யுதறிவிடுவான் . இப்படி 
இருதயத்திலுண்டான பாவங்கள் நீங்கின பின்பு , இடை 
விடாமல் பாகவதர்களுடைய சேவை பண்ணுகையில் , உத் 
தம சுலோகனான பரமாத்துமாவி னிடத்தில் சலியாத பக்தி 
பிறக்கும் . அப்போது சோகுண தமோகுணங்களிடத்தில் 
பிறந்த காமக்குரோத முதலான அறுவகைக் குற்றங்களும் 
அரிஷ்டவர்க்கங்களும் இந்த மனதைப் பற்றமாட்டாதாகை 
யால் , இந்த மனது தன்னுடைய சஞ்சலத்தை விட்டுத் 
தத்துவ சம்பன்னமாகிய கியானத்தால் சமிசய விபரீதங்களைத் 
தவிர்ந்திருக்கும் . பகவானிடத்தில் இப்படி தீவிரமான பக்தி 
செய்கையால் , பிரசன்னமான மனதை யுடைத்தான புண் 
ணியசாலிக்கு விஷயசங்கந் தவிர்ந்து பகவானுடைய தத்துவ 
மாகிற சாட்சாத்காரம் பிறக்கும்படிக்கும் இப்படி சகல சேதனா 
சேதனங்களுக்கும் ஸ்வாமியான பரமாத்மாவைத் தன்னிடத் 
திற் கண்ட மாத்திரத்தில் கருமமாகிற முடிச்சு அவிழ்ந்து 
சம்சய விபரீதங்களுந் தவிர்ந்து , பூர்வ சஞ்சிதமான கருமங்க 
ளெல்லாம் அதன் வாசனைகளுடனே தீரும் . ஆகையால் , 
கியானிகள் ஷட்குண பரிபூரணனான வாசுதேவனிடத்தில் 
பரம சந்தோஷத்தினால் மனதினுடைய பிரசாதத்துக்குக் 
காரணமான பக்தியை இடைவிடாமல் செய்வார்கள் . 


இந்தப் பக்தியை ஸ்ரீ ஹரியிடத்தில் செய்தால் மோட்ச 
மாகிற பலன் பெறுவார்களென்றும் , மற்றொருவரிடத்தில் 
செய்தால் அப்பலனைப் பெறமாட்டார்களென்றும் மேற் 
சொல்லுகிறார் . அதெப்படி யென்றால் பிரகிருதி யென்றும் 
புருஷனென்றும் பரம புருஷனென்றும் மூன்று வகையான 
தத்துவங்களில் பரம புருஷன் பிரகிருதியுடைய மூன்று 


பரம 


பிரதமஸ்கந்தம் 

13 
வகையான ஞான குணங்களிற் கலந்து மூன்று வகையான 
பேரினால் விளங்கினவனாகி மூன்று சரீரங்களைத் தரித்தான் . 
அவைகளில் சத்துவத்திற் கலந்து 

விளங்கின 
புருஷன் ஹரியென்றும் , ரசோகுணத்தில் விளங்கின 
பரம புருஷன் அயனென்றும் , தமோ குணத்திற் கலந்து 
விளங்கின பரம புருஷன் அரனென்றும் , இப்படி மூன்று 
வகையாய் உருவை யெடுத்து , அயனாகிற வுருவாலே 
இந்த வுலகங்களைச் சிருஷ்டித்தும் , ஹரியென்னும் ரூபத் 
தாலே இரட்சித்தும் , அரனென்னும் உருவத்தாலே சங்கரித் 
தும் , தன்னுடைய லீலைகளை நடப்பிக்கிற பரமபுருஷனுடைய 
ரூபங்களிலே சத்துவ மூர்த்தியான ஸ்ரீ ஹரியிடத்திலிருந்து 
( சதுர்வித புருஷார்த்தங்களும் ) நாலுவகை தருமங்களும் 
ஜனங்களுக்கு லபிக்கும் . அதென்னவென்றால் வேதமயமான 
அக்கினியானவன் , அரணியான கட்டையில் நிறைந்து 
மறைந்திருக்கிறான் . அந்த அரணியை கடையுங்காலத்தில் 
புகைந்து கொண்டிருக்கிறான் . இப்படி மூன்று வகையான 
உருவையெடுத்த அக்கினிக்கு அந்த அக்கினியைக் காட்டி 
லும் புகைகிறகட்டை பெரியது என்றும் , அதிலும் ஜொலிக் 
கிற தணல் பெரியதென்றும் , எவ்வாறு உலகத்திலனைவரும் 
ஒப்பும்படியா யிருக்கிறதோ ? அப்படித் தாமத சரீரகனான 
அரனைக் காட்டிலும் ராசத சரீரகனான அயனும் அவனைக் 
காட்டிலும் சத்வசரீரகனான ஹரியொருவனே மேன்மேலும் 
அதிக மாகையால் , சத்வமயமான கியானமே பிரமமென்றும் 
சொல்லப்படும் . இப்படிச் சுத்தமாகிய சத்துவத்தில் பிரவே 
சித்த ஸ்ரீ ஹரியை , இந்திரியங்களால் அறியக்கூடாமலிருந் 
தாலும் , ஷட்குண பரிபூரணனாகவே நிச்சயித்து முனிவர்கள் 
முன் உபாசித்தார்கள் . இப்பாலந்த ரிஷிகளைப்போல மற்ற 
ரிஷிகளும் இந்த ஹரியிடத்திலே தானே பக்தி பண்ணுகிறார் 
கள் . மோட்சத்தை இச்சித்தவர்களெல்லாரும் மனக்குற்ற 
மில்லா தவர்களானாலும் அதிகோரமான தேகத்தை யுடைத் 
தாகிய பிரமா திகளான பூதபதிகளைக் கழித்து , நாராயணனு 
டைய அமிசங்களான அவதாரங்களையே யுபாசிப்பார்கள் . 
ராசதமும் தாமதமும் கலந்த ரசோதமோ சரீரத்தை யெடுத்த 
பிராணிகள் தங்களுக்குச் சமானமான சீலத்தை யுடைத்தா 
கிய பிதுர்ப்பதியான ஆதித்தியாதிகளையும் , பூதபதியான 
ருத்திரர் திகளையும் , பிரஜாபதியான பிரமாதிகளையும் , சம் 
பத்தைக்குறித்தும் , ஆதிபத்தியத்தைக் குறித்தும் , சந்தானங் 
களைக் குறித்தும் , உபாசிப்பார்கள் . ஆகையால் சகல வேதங் 
களும் வாசுதேவனாகிற தேவனிடத்திலேதானே விளங்கும் . 
வர்ணாசிரம தருமங்களெல்லாம் வாசுதேவனைத்தானே குறித் 


வெவ்வேறாகத் 
14 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
துச் செய்யத்தக்கவைகள் . கியானமெல்லாம் , வாசுதேவனிடத் 
திலே தானே சம்பாதிக்கத் தக்கவை . சகலமான தபசுகளுக் 
கும் பலமாகிறவன் வாசுதேவன் . சகல தருமங்களும் வாசு 
தேவப் பிரீதியாகவே செய்யவேண்டும் . இவற்றின் பலனைக் 
கொடுக்கிறவனும் வாசுதேவனே . ஆதிகாலத்திலே ஷட் 
குண பரிபூசணனான வாசுதேவன் ஒருவனே தனக்கு சுவா 
தீனமான பிரகிருதியினால் இந்த வுலகங்களைச் சிருஷ்டித் 
தான் . திரிகுண மயமான இந்தப் பிரகிருதியை 

சரீரமாக 
அபிமானித்திருக்கும் காலத்திலும் , இந்தப் பிரகிருதி சூட்சம 
மாயிருக்குங் காலத்திலும் , தான் காரணமாகவும் , 
ஸ்தூலமாயிருக்குங் காலத்தில் தானே காரியமாகவும் இரு 
தாலும் , இந்தப் பிரகிருதி குணங்கள் தன்னிடத்தில் பொருந் 
தாமல் விளங்குகிறான் . அந்தப் பிரகிருதியினாலே செய்யப் 
பட்ட இந்த குணங்களில் தான் புகுந்திருக்கையால் அந்தப் 
பிரகிருதியினுடைய 

உடைத்தானவன் போல் 
விளங்குவான் . அக்கினி ஒருவனாக இருந்தாலும் தனக்கு 
ஆச்ரயமான மரங்களில் 

தோன்றுகிறாம் 
போல் சகல சேதனா சேதனங்களிலும் நிறைந்திருக்கிற பர 
புருஷன் வெவ்வேறாகத் தோன்றுவான் . ஆகையால் இந்தப் 
பகவான் திரிகுண மயங்களான தன்மாத்திரைகளும் பூதங்க 
ளும் இந்திரியங்களுமாகிய இவற்றால் கற்பிக்கப்பட்ட காரீ 
யங்களிலும் தன் சங்கற்பத்தினாலே நிறைந்து அதனுடைய 
குணங்களை அனுபவிக்கிறான் . உலக சிருஷ்டிகளெல்லாம் 
கர்த்தாவான இவன் சத்வகுணத்தைச் சரீரமாக நினைத்து 
லீலாவதாரங்களில் திருவுளம்பற்றித் தேவ மனுஷ்யாதி 
ரூபங்களைத் தரித்து இந்த உலகங்களை ரட்சிக்கிறான் . 


குணங்களை 


மூன்றவது அத்தியாயம் 


மஹா புருஷனுடைய அவதார கதையின் வினாக்களுக்கு அந்தந்த 
சரித்திரங்களினால் பகவத் அவதாரங்களைச் சுருக்கமாக 
எடுத்துச் சொல்லுகையால் சூதராலே 

உத்தரஞ் சொல்லப்பட்டது . 
இப்படி ஷட்குண பரிபூரணனான பரமாத்மா , ஆதி 
காலத்தில் உலகங்களைச் சிருஷ்டிக்க வேண்டுமென்று! இச்சை 
யினால் , அகங்காரம் ஒன்றும் , பூதங்களைந்தும் , சூக்ஷ்ம பூதங்க 
ளைந்தும் , இந்திரியங்களைந்தும் ஆகப் பதினாறு கலைகளுடனே 
கூடிய மகத்துவமாகிய சரீரத்தை சங்கற்பித்துட் , புருஷாகா 
மாகிய உருவை யெடுத்தான் . அந்த ரூம். அப்படிப்பட்ட 


பிரதம ஸ்கந்தம் 


1 


15 


னுடைய 


பல 


தென்றால் , பரிபூரணமான சலத்துக்குள்ளே யோக நித்திரை 
சய்கிற காரணத்தாலே , யோகத்தைச் செய்கிற அந்தமூர்த்தி 
விசிஷ்டமான ஸ்வாமியினுடைய 

னுடைய நாபியாகிற மடுவிலுண் 
டான கமலத்திற் பிறந்த சதுர்முகனானவன் மற்றப் பிரஜா 
பதிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனாக விளங்கி பரமாத்மாவி 

சரீர அவயங்களாகிற எந்தஸ்தான விசேஷத் 
தால் பதினாலு லோகங்களையுடைய விஸ்தாரத்தைக் கற்பித் 
தானோ, அந்த ரூபம் சத்வ ம 

மதிகமாகி அதிக 
மானது . இந்த . ரூபத்தைப் பிரம்மாவானவன் , அநேகங் 
கண்களுடனேயும் , பா தங்களுடனேயும் , துடைகளுட 
னேயும் , புஜங்களுடனேயும் , சிரசுகளுடனேயும் , காதுக 
ளுடனேயும் , மூக்குகளுடனேயும் , வாய்களுடனேயும் , கிரீ 
டங்களுடனேயும் , குண்டலங்களுடனேயும் , பீதாம்பாங்க 
ளுடனேயும் , கூடிவிளங்கி 

ஆச்சரியகரமாகிய 
ரூபத்தைக் கண்டான் . ஸ்வாமியினுடைய அவதாரங்களில் 
இது முதலாவது அவதாரம் . இந்த அவதாரத்திலிருந்து 
மற்ற அவதாரங்களெல்லாம் உண்டாயின . 

இந்த அவதா 
ரத்தினுடைய பரமானுவால் தேவதைகளும் 

மானிட 
மிருக பட்சி செந்துக்களையெல்லாம் கற்பிக்கப் பட்டன . 
இந்த விராட்புருஷன் , ஆதிகாலமான கவுமார சருக் 
கத்தில் தானே பிரமசரியத்தைத் தரித்து துஷ்கா 

தபசைச் செய்தான் . இரண்டாவது அவதாரத்தில் 
அந்தப் பகவான் இந்த வுலகங்களுடைய க்ஷேமத்தைக் 
குறித்து பாதாளத்தில் முழுகியிருந்த பூமியை உத்தரிக்க 
வேண்டி எக்கிய 

எக்கிய ஸ்வரூபமான வராகரூபத்தைத் தரித்தார் . 
அப்பால் மூன்றாவது அவதாரத்தில் ரிஷிசருக்கத்தில் நாரத 
ரூ என அவதாரத்தை யெடுத்து , பலத்தை இச்சியாத கரு 
மானுஷ்டானமே முக்கியமென்று கருமஞ் செய்தவனை அந் 
தக் கருமபலன் துடராதென்பதையும் வெளியிட வேண்டி 
சாத்வ சங்கீதையான பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அருளிச் 
செய்தார் . நாலாவது , தருமகலா சருக்கத்தில் நர நாராயணர்க 
ளென்கிற ரிஷி ரூபங்களைத் தரித்து இந்திரிய 
நிக்கிரகங்களைச் செய்து மற்றொருவராலே செய்யக் கூடாத 
தபசைச் செய்தார் . ஐந்தாவது அவதாரத்தில் கபிலாவ 
தாரத்தைத் தரித்து யோகசித்தி சிரேஷ்டனாகி வெகு 
காலமா யிருக்கிற சாங்கிய சாஸ்திரத்தை தமக்கு மாதா 
தேவகிக்கு உபதேசித்து 

தத்துவ சமூகங்களை 
நிச்சயஞ் செய்தார் . ஆறாவது அவதாரத்தில் அனுசூயா 
தேவியால் 

அத்திரி மகாரிஷிக்குப் 
புத்திரகைச் செனித்து தக்தாத்திரோவென் பெயரை 


மான 


சகல 


வான 


16 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யுடைத்தாகி , அன்றகனுக்கும் பிரகலாதர் முதலானவர்களுக் 
கும் தத்துவ உபதேசஞ் செய்தார் . ஏழாவது சருக்கத்தில் 
ருசிப் பிரஜாபதிக்கு ஆகுனாதி தேவியிடத்தில் அவதாரஞ் 
செய்து , ஸ்ரீ யக்கியமூர்த்தியென்று திருநாமந்தரித்து , சுயா 
மாதிகளான தேவகணங்களோடு கூடி சுவாயம்பு மன்வந்த 
ரத்தை இரட்சித்தார் . எட்டாவது சருக்கத்தில் நரப்பிரஜா 
பதிக்கு மேருதேவியிடத்தில் அவதரித்து , உருக்கிரமனென் 
கிற திவ்விய நாமத்தாலே பிரகாசித்துச் சகலமான ஆசிரமங் 
களும் வந்தனஞ் செய்யும்படியான கியானிகளுடைய மார்க் 
கத்தைப் பிரகாசஞ் செய்தார் . 


வாரீர் சவுனகாதி ரிஷிகளே ! ஒன்பதாவது சருக்கத்தில் 
முனிவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு பிருது சக்கரவர்த்தி 
யென்கிற பெயரால் விளங்கி , ஒன்பதாம் அவதாரத்தை 
யெடுத்துப் பசுவேஷத்தை யெடுத்திருந்த இந்தப் பூமியைக் 
கறந்து , அதிமாத்திரமான கீர்த்தியைப் பிரகாசஞ்செய்தார்.பத் 
தாவது அவதாரத்தில் சாக்ஷச மன்வந்தரத்திலே முழுதும் 
கடல் மயமான சலத்தில் மச்சிய ரூபத்தைத்தரித்து ஓடத்தைக் 
கற்பித்து வைவச்சுத மனுவைப் பாலனஞ் செய்து பூமியை 
உத்தரித்தார் . பதினொன்றாவது சருக்கத்தில் தேவதைகளும் 
அசுரர்களும் மந்திரகிரியை மத்தாக நாட்டி பாற்கடலில் 
அமுதங் கடைகிற சமயத்தில் பாதாளத்தி லமிழ்ந்து 
அழுந்தின மந்தரத்தைக் கூர்ம ரூபமெடுத்து முதுகிலே 
தரித்தார் . பன்னிரண்டாம் 

அவதாரத்தில் தன்வந்திரி 
யாய் அவுஷதங்களாலே ரட்சித்தார் . பதின்மூன்றாவது அவ 
தாரத்தில் மோகினிரூபந் தரித்து அசுரர்களை மோகிப் 
பித்து தேவர்களுக்கு அமுதபானஞ் செய்வித்தார் . பதினான் 
காவது , நரசிங்க அவதாரத்தில் அதி பலாட்டியனான இர 
ணியகசிபுவை வச்சிர சமானமான நகங்களினாலே கோரைப் 
பிளந்தாப்போல் அவன் மார்பைப் பிளந்தார் . பதினைந்தா 
வது , வாமனாவதாரத்தைச் செய்து மாபலியி னுடைய யக் 
கிய பூமியில் வந்து மூன்றடி நிலத்தை யாசித்து பதினான்கு 
லோகங்களையும் ஈரடியாயளந்து மற்றோரடியால் அவனையுங் 
கைக்கொண்டு , தேவர்களுக்குச் சகாயஞ்செய்தார்.பதினாறாவது 
பரசுராம அவதாரத்தில் பிராமண துரோகிகளான ராஜாக் 
களைப் பார்த்துக் கோபஞ்செய்து இருபத்தொருதரம் க்ஷத்திரி 
யர்களைச் சங்கரித்து பூமியில் அவர்களைக் கருவறுத்தார் . 
பதினேழாவது அவதாரத்தில் , சத்தியவதியிடத்தில் பராசா 
முனீஸ்வரருக்கு ஜனித்து தம்முடைய நடத்தையால் வியாச 
ரென்று திருநாமந் தரித்து , வேதமாகிற மகாவிருக்ஷத்தினு 


டைய 


பிரதம ஸ்கந்தம் 

17 
சாகைகளைக்கண்டு அவற்றின் சிக்கைப் பற்றறப் 
பரிகரித்தார் . பதினெட்டாவது 

அவதாரத்தில் 

தசரத 
மகாராஜாவுக்கு ஸ்ரீராம நாமத்தாலே புத்திரனாக ஜனித்துத் 
தேவதைகளுடைய காரியசித்தி நிமித்தமாகச் சமுத்திர 
நிக்கிரகஞ்செய்து , சேதுபந்தனம் பண்ணி , வெகு பராக்கிர 
மங்களைக் காண்பித்தார் . பத்தொன்பதாவது அவதாரத்தில் , 
விருஷ்ணி வமிசத்திலே ஜனித்து , ஸ்ரீ ராம கிருஷ்ணர்க 
ளென்கிற திரு நாமங்களைத் தரித்து , பூமிபாரத்தைத் தீர்த் 
தார் . இருபதாவது அவதாரத்தில் கலி வந்த பின்பு தேவத் 
துரோகிகளான அசுரப் பிரகிருதிகளுக்கு மோசஞ்செய்விக்க 
வேண்டி , கீகடதேசத்தில் சீனனுக்குப் புத்தனென்னும் புத் 
திரனாக ஜனித்து , வேதவிருத்த மார்க்கங்களை வெளியிட் 
டார் . இப்பால் சகலலோகஸ்வாமியான இவர் யுக சந்தி 
.யிலே ராஜவர்க்கங்கள் , சுவதருமங்களைவிட்டுத் திருடரைப் 
போல் ஜனங்களை அடித்துப் பரிக்குங்காலத்தில் விஷ்ணு 
யெச்சென்கிற பிராமணனுக்குக் கற்கியென்னுந் திருநாமந் 
தரித்துப் புத்திரனாக ஜனிக்கப்போகிறார் . 


பிராமண சிரேஷ்டர்களே ! பெரிதான நதியாதி 
களிலேயிருந்து உபகாரார்த்தமாகப் பிறந்த கால்வாய்களைப் 
போல , உலகவுபகாரமாகச் சத்வ சம்பூரணனான ஸ்ரீ ஹரியினு 
டைய அவதாரங்களை யெண்ணில் முடியாது . அந்த அவதா 
ரங்கள் எவைகளென்றால் , ரிஷிகளும் , மனுக்களும் , தேவதை 
களும் , மற்றுமுள்ள மிகவுந் தேஜசையுடைத்தான மனுகுமா 
ரர்களும் , பிரசாபதிகளும் , இவர்களெல்லாம் பகவத் அமிசங்க 
ளல்லாமல் வேறல்ல . எந்தக் காலங்களில் இந்திரசத்துருக்க 
ளான அசுரர்களும் , இராக்ஷதர்களும் , மற்றுமுள்ள துஷ்டர் 
களும் லோகங்களைப் பீடிப்பார்களோ அக்காலத்தில் இந்த 
வுலகங்களுக்குச் சுகங்களை உண்டுபண்ணவேண்டி , அவர்களி 
டத்தில் பகவதமிசம் அணுப்பிரவேசமாயிருக்கும். ஸ்ரீ கிரு 
ஷ்ணமூர்த்தியோவென்றால் பரிபூரணனான பரமாத்தும ஸ்வ 
ரூபம் . இந்த ஷட்குண பரிபூரணனான பரமபுருஷனுடைய 
அவதார இரகசியத்தை யாதொரு மனுஷன் உபய சந்தியா 
காலங்களிலேயும் பரிசுத்தனாகி பக்தியுடனே ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறானோ அவன் சமஷ்தமான துக்க சமுசாரத்தை 
யும் நீக்குவான் . கருமா தீனமான சரீரங்களில்லாமல் கியான 
ஸ்வரூபனான பரமாத்மாவுக்கு முன் சொன்ன ஸ்வரூபங்கள் 
பிரகிருதி குணங்களால் கற்பிதமான மகதத்வாதிகளினாலே 
தன்னி ... த்தில் தன் இச்சையினால் உண்டாக்கிக்கொண் !. 
ரூபங்கள் . சுத்தமான ஆகாசத்திலே மேகங்கள் ஒட்டாம் 

3 


18 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


லிருந்தாப்போலவும் , வாயுவிலே பூபராகம் ஒட்டாம லிருக்கி 
றது போலவும் , கியானாசிரியனான பரமாத்மாவிலே ஒட்டா 
மல் சம்பந்தித்திருக்கிற இந்த ரூபங்களை , புத்தியீனர்கள் 
சேதனங்களுக்குக் கருமத்தினாலே வந்த சரீரம்போல் கருமா 
தீனமான சரீரமென்று நினைப்பார்கள் . இந்த விராட்புருஷ 
ரூபத்தைக்காட்டிலும் உத்கிருஷ்டமாகியும் வேறாகியு மிருக் 
கிற ரூபம் ஒன்றுண்டு. அதன் ஸ்வரூபம் என்னவென்றால் , 
ஏற்றக்குறைவில்லாததான சத்வாதி குணங்களாலே விருத்தி 
யடையாமலும் ஒருவராலேயுங் காணப்படாமலும் கேட்கப் 
படாமலு மிருக்கிற ஸ்வரூபத்தை யுடைத்தாயிருக்கையால் , 
வெளிப்படாமல் இருப்பது அவ்வியக்தமென்று சொல்லப் 
படும் . அந்த ரூபத்தைத் தரித்த பரமாத்மாவினிடத்தில் பிராட் 
பிரளய காலத்திலே சகல ஜீவ சமூகங்களும் சூட்சுமமென்று 
சொல்லப்படுகிற அந்தச் சரீரங்களுடனேகூடி மறைந் 
திருந்து , பின்பு மற்றொரு பிரம்மகற்ப காலத்திலே வேறாக 
வருகையால் சகல ஜீவர்களும் பிறப்பார்களென்று சொல்லு 
வார்கள் . இந்த வஸ்துவினிடத்தில் பிரகிருதி கற்பிதமான 
இந்த இரண்டு ருபங்களும் கர்மா தீனமாக வந்தனவல்ல . 
அவனிச்சையால் ஒப்பவந்தவையென்று தன்னுடைய புத்தி 
யினாலே நிச்சயமாகத் தெரிந்துக்கொள்ளுகிற கியானமே 
பிரமக் கியானமென்று - சொல்லப்படும் . இந்தக் கியானம் 
மோகசனகமான இந்த மாயை தவிர்ந்தாலே அல்லாமல் 
சம்சய திரிபுகளைத் தவிரமாட்டாது . 

அப்படித் தெளிந்த கியானமுடையவனே சம்பூரண 
னென்று சொல்லுவார்கள் . அந்த புருஷன் ஜீவனுக்கு முக்தி 
திசையில் காணும்படியான குணாஷ்டங்களை உடைத்தான 
தன்னிடத்திலே நிறைந்த ஆத்மாவான ஷட்குண பரிபூர 
ணனை அனுபவித்துச் சிலாக்கியனாவன் . கருமா தீனமான 
செயலும் , 

கருமா தீனமான ஜன்மமுந் தவிர்ந்த சர்வ 
பூதாந்திரியாமியாகிற பரமாத்மாவினுடைய 

அவதாரங்க 
ளும் , லீலைகளும் , அவனிச்சையினாலே யுண்டானவே 
யல்லாமல் கருமத்தினாலே வந்தனவென்று , வேதங்களிலே 
இரகசியமாக விருந்ததைத் தத்வக்கியானிகள் சொல்லுகிறார் 
கள் . இப்படி கியானஷ்வரூபனும் கியானகுணகனுமாகித் 
தன்னிச்சையினாலே சேதனா சேதனங்களைச் சரீரமாகத் 
தனக்குச் சங்கற்பித்து , அவ்வியக்த சரீரகனும் மகத்துவ 
சரீரகனுமாகிய பரமபுருஷன் , தான் நினைத்தபடி முடிக்கும் 
வல்லமையை உடைத்தானவ னாகையால் , இந்த வுலகங் 
களைச் சிருஷ்டித்தும் , பாலனஞ் செய்தும் , சிலந்திப்பூச்சி 


பிரதமஸ்கந்தம் 

19 
போலத் தானே விழுங்குகிறான் . இந்த வுலகங்களை இரட்சிக் 
குங் காலத்திலும் , சகல பூதங்களிலும் தான் உட்கலந்து , 
அவற்றின் குணங்கள் தன்னை யண்டாமல் தானே சுதந்தர 
னாக யிருந்து , ஜீவராசிகள் அஷ்டவர்க்கங்களை அனுப்விக் 
குங் காலத்திலும் , அதன் கந்தத்தைத் தான் ஆக்கிராணம் 
செய்கிறதே யல்லாமல் பொசிக்கவில்லை . இப்படி 

ஷட்குண 
பரிபூரணனான பரமாத்மாவினுடைய 

மகிமைகளை ஜனித் 
திருக்கிற ஜீவாத்மாக்களெல்லாம் கருமத்தினால் குறைந்தும் , 
விபரீதமாகியு மிருக்கிற கியானத்தை உடைத்தானவராகை 
யால் தெளிவாக அறியமாட்டார்கள் . வேஷதாரியானவன் 
பல வேஷந் தரித்தாப் போலவே , தானும் தன் சங்கற்பத் 
தால் வெகுவித ரூபங்களையும் நாமங்களையுந் தரித்திருக்கிற 
இவனை நிசமாக அறிந்தேனென்றும் ஸ்துதி செய்தேனென் 
றும் நினைத்தவன் அறிந்தவனல்ல. யாதொரு புருஷன் 
கபட மில்லாமலும் இடைவிடாம லிருக்கிற நினைவினாலே 
அளவிடப்படாத மகிமையை உடைத்தாகியும் , இந்த வுல 
கங்களுடைய சிருஷ்டி முதலான துகளையுஞ் செய்கிற சக்கிர 
பாணியி 

னுடைய பாதபத்ம கெந்தத்தை அனுபவிக்கின் 
றானோ அவனே அவனுடைய மகிமை யறிவான் . 

ஓ தன்னியரான சவுனகாதி - ரிஷிகளே ! மகானுபாவர்க 
ளான நீங்கள் சகல லோக நாதனான இந்த வாசுதேவனிடத் 
தில் சர்வ சரீரகனாக நினைத்து எப்படி ஆத்மபாவத்தை 
நினைக்கிரீர்களோ அதனால் இந்த உக்கிரமான சமுசார 
சக்கிரம் எந்த வஸ்துவினிடத்தில்லையோ அந்த வஸ்துவைச் 
சேருவீர்கள் , சமுசயமில்லை. வியாசபகவான் வேதசமான 
மான இந்தப் பாகவத புராணத்தை உத்தமமாகிய கீர்த்தியை 
யுடைத்தான ஸ்ரீ ஹரியினுடைய லீலாவண்ணமாகவே செய் 
தார் . சகல லோகங்களுடைய சிறப்பைக் குறித்துச் செய்யப் 
படும் க்ஷேமங்களுக்கு இருப்பிடமாகி மிருக்கிற மகத்தான 
இந்தப் புண்ணிய சரித்திரத்தைச் சாந்தி நிதியான தன் 
புத்திரனுக்கு உபதேசித்தார் . அவருஞ் சகல வேதங்களிலும் 
இதிகாசங்களிலும் எடுக்கப்பட்ட சாரமாகிய இந்தப் புரா 
ணத்தை உத்தமனாகிய பரிட்சித்து மகாராஜாவுக்குச் சொன் 
னார் . கங்கையில் பிராயோபவேசஞ் செய்திருந்த பரிட்சித்து 
மகாராஜாவுக்கு சுகமுனி இந்தப் பாகவத வுபதேசஞ் செய்யுங் 
காலத்தில் , பிரம்மரிஷிகள் அனைவருங் கேள்விப்பட்டிருந் 
தார்கள் . 

ஸ்ரீ கிருஷ்ணன் தருமங்களு -- னேயும் கயானங்களுட 
னேயும் கூடவே பாரமபதஞ் சோரத பின்பு , இந்தக் கலியுகத் 


20 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தில் தருமக் கியானங்களாகிற கண்கள் இழந்த பிராணிக 
ளுக்கு உண்மையான பொருளை விளக்கவேண்டி இந்தப் 
புராணமானது ஆதித்ய வுதயம்போலே உண்டாயிற்று. 
வாரீர் பிராமணர்களே ! அந்தக் கங்கையிலே பரிட்சித்து 
மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுகிற பிரம்மதேஜோ நிதி 
யான சுகமுனிவர் என்னை யனுக்கிரகித்து அருகே வைத்துக் 
கொண்டு உபதேசித்தார் . அவரிடத்தில் நானும் அதிகரித் 
தேன் . அப்படி அதிகரித்த நான் தெரிந்துகொண்டபடி 
என்புத்தி அனுசாரம் உங்களுக்கு அறியப்பண்ணுகிறேன் 
அன்புடன் கேளுங்கள் . 


நான்காவது அத்தியாயம் 


இதில் பகவானருளிய சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துக்கு காரண 
மாவதையும் , தபசினாலேயும் , இதிகாச புராண யுக்திகளினா 
லேயும் , வியாசருக்குச் சந்தோஷ மில்லாமையையும் 

வர்ணிக்கப்படுகிறன் து . 
தபோ நிதியான சூதபுராணிகரைப் பார்த்துத் தீர்க்க 
சத்திர யாகத்தில் தீட்சதர்களான முனீஸ்வரர்களில் பெரியவ 
ராகி யிருக்கிற இருக்குவேத பாரங்கதரான சவுனகரென்கிற 
குலபதி மிகவுந் துதிசெய்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் . 
ஓ மகானுபாவராகிய சூதரே ! தத்வங்களை யுரைக்கிறவர்களுக் 
குள்ளே சிரேஷ்டரே ! புண்ணியமான இந்த பாகவதக் 
கதையை மகானுபாவரான சுகமுனீஸ்வரர் எப்படிச் சொன் 
னாரோ அப்படியே நீரும் எங்களுக்குச் சொல்லவேண்டும் . 
எந்த யுகத்திலே இந்த ஸ்ரீ மகா பாகவதம் பூலோகத்திலே 
வந்தது ? எந்த ஸ்தானத்திலே எந்த காரணத்தினாலே 
எவராலே ஆக்கியாபிக்கப்பட்டு வியாச முனீஸ்வரர் இந்தச் 
சத்கீதையைச் செய்தார் ? அவருக்குக் குமாரரான சுகமுனீஸ் 
வரர் யோகீஸ்வரர்களுக் கெல்லாம் சிரேஷ்டராகி சகல 
வஸ்துக்களிலும் நிறைந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை யேகரூப 
மாக நினைத்துத் தன்னிடத்தில் பிரகாசிக்கிற பரமாத்மாவி 
னிடத்தில் வைத்த மனதைச் சலிக்க வொட்டாமல் நிறுத்தி , 
பிறருக்குத் தெரியாமல் மூடவேஷத்தால் , நின்ற விடத்திலே 
நில்லாமல் சஞ்சரிக்கிறவர் நகரவாசிகளான ஜனங்களாலே 
எப்படிக் காணப்பட்டார் ? குருசாங்கல தேசங்களிலே என் 
வந்தார் ? உன்மத்தனைப்போலவும் ஊமையைப்போலவும் 
சஞ்சரிக்கிறவர் அஸ்தினாபுரத்தில் என் வந்தார் ? ஒரு கால 
விசேஷத்தில் சுகமுனிவரைப் பின்றொடர்ந்து ரிஷியோக் 


பிரத 10 ஸ்கந்தம் 


21 


மான 


கியமான வஸ்திரந் தரித்து வருகிற வியாசரைக் கண்டு 
வஸ்திரங்களில்லாமல் ஜலக்கிரீடை செய்துகொண்டிருந்த 
தேவகன்னிகைகள் சீக்கிரமாக லச்சையாலே வஸ்திர்ந் 
தரித்த ஆச்சரியத்தைக்கண்டு அந்தத் தேவஸ்திரீகளை 
வியாசமுனீஸ்வரர் பார்த்து , ஓ கன்னிகையர்களே ! என் மகன் 
எவ்வனமுள்ள புருஷன் , அவன் வஸ்திரமில்லாமல் வருகை 
யில் நீங்களும் வஸ்திரமில்லாமல் கேளிவிலாசமாக விருந் 
தீர்களே , வஸ்திரந்தரித்தும் விர்த்தனுமாகிய என்னைக்கண்டு 
ஏன் வஸ்திரந் தரித்தீர்களென்று கேட்க , அந்தக் கன்னிகை 
கள் வியாசரே யுமக்கு ஸ்திரீயென்றும் புருஷரென்றும் 
இரண்டு விபாகமுண்டு . உம்முடைய மகனுக்கு பரிபூரண 

பிரம்மஸ்வரூப விவேக மொன்றே யல்லாமல் 
வேறில்லை யென்று சொன்னார்க ளல்லவோ ? அப்படிப்பட் ... 
பரம முனீந்திரருடனே பாண்டு குலத்தில் ஜனித்த பரிட்சித் 
தென்று பெயரையுடைத்தான ராஜரிஷி அந்த முனீந்திர 
ரைக்கேட்கவும் , அவறுக்கு அந்த முனீந்திரர் தெளிய . 
வுரைக்கவுமான சம்வாதம் எப்படி உண்டாயிற்று ? அந்த 
சம்வாதத்தினாலல்லவோ இந்த சாத்வஜனான ஸ்ரீ கிருஷ்ண 
னுடைய கதைகள் நடந்தன ; அந்த சுகமுனீந்திரர் கிரகஸ் 
தாச்சிரமத்திலிருக்கிற ஜனங்கள் அந்த ஆச்சிரமத்தைப் பரி 
சுத்தஞ் செய்யவேண்டுமென்று பிரார்த்தித்தால் , அவர்களி 
டத்தில் தயவினாலே ஒரு பசு பால் கறக்குங்காலம் அவ்விடத் 
திலிருந்து அவர்களாலே வந்தனஞ் செய்யப்படுவார் . அப் 
படிப்பட்ட சுகமுனிவர் , வெகுகாலம் அவ்விடத்தில் எப்படி 
யிருந்தார் ? 


ஓ 


சூதரே ! அபிமன்யு குமாரனான பரிட்சித்து மகர் 
ராஜாவை பாகவதோத்தமனென்று சொல்லியிருக்கிறார்கள் . 
அவனுடைய ஜனனமும் , கருமங்களும் ஆச்சரியமானவை 
அவைகளையும் எங்களுக்கு நீர் சொல்லவேண்டும் . அந் 
தப் பரிட்சித்துச் சக்கரவர்த்தி பாண்டு குமாரர்களுடைய 
பெருமையை விர்த்தி செய்து , இந்த பூமண்டலமெல்லாம் 
நிறைத்தவன் . அவன் எந்தக்கா ரணத்தினால் மகாராஜ சம் 
பத்தை எண்ணாமல் கங்கையிலே பிரயோபவேசஞ் செய்தான் . 
சகல சத்துருவர்க்கங்களும் தங்களுடைய க்ஷேமத்தைக்கோரி 
தங்கள் சம்பத்துகளைச் சமர்ப்பித்து எவன் பா தபீடத்தை 
வணங்கினார்களோ, அந்தத் தீரன் , தான் எவ்வனனயும் 
தனக்கு அதிக சிலாக்கியமான சம்பத்தையடைந்தும் பிரா 
ணனை விடவேண்டுமென்று எப்படி நினைத்தான் ? இது ஆச் 
சரியமாயிருக்கின்றது!, வேதார்ச்சிதனை பரமாத்மாவினிடத் 


22 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
திலே பற்றின சித்தவிருத்தியுண்டான சாதுஜனங்கள் சகல் 
ஜீவர்களும் அசுபங்களை நீக்கிச் சுபங்களைக் கற்பித்துப் பின் 
னும் அவர்கள் உத்தமகதியடையும்படி இதத்தைச் செய்ய 
வேண்டித் தாங்கள் ஜீவிக்கிறதேயல்லாமல் தங்கள் பிரயோ 
சனத்தைக் கோருகிறதில்லை. ஆகையால் காமக் குரோதாதி 
களுக்கு வசமாகாமலிருக்கிற தன்சரீரத்தை வெறுத்துப் பரி 
க்ஷித்துமகாராஜா ஏன் சரீரத்தை விட நினைத்தான் ? வேதார்த் 
தத்தை வெளியிட்ட ஸ்வரூபமில்லாத புராணங்களும் , தரும 
சாஸ்திரங்களும் , இதிகாசங்களுமாகிற வாக்குகளுக்கு விஷய 
மான தரும தத்வங்களிலே தேவரீர் சிரேஷ்டராகையால் 
நாங்கள் கேட்ட இந்தச் சூக்ஷ்மமான அர்த்தங்களை எங்க 
ளுக்குச் சம்பூரணமாகச் சொல்லவேண்டுமென்று சொன்ன 
சவுனகாதி ரிஷிகளைப் பார்த்துச் சூதபுராணிகர் சொல்லு 
கிறார் . 

கேளுங்கள் சவுனகா திரிஷிகளே ! மூன்றாம்யுகமாகிய 
துவாபரயுகத்திலே ஸ்ரீ பராசரமுனீந்திரருக்கு வாசவிதேவி 
யிடத்திலே ஸ்ரீஹரியினுடைய அம்சமாகிய ஸ்ரீ வியாச 
முனீந்திரர் ஒருகாலத்திலே சரஸ்வதி நதியில் ஸ்நானஞ் 
செய்து சரியை முதலானவற்றை முடித்துக்கொண்டு பரிசுத்த 
ராகி , ஜனமில்லா விடத்தில் தாம் ஒருவராயிருந்துகொண்டு , 
சூரியவு தயமான பின்பு தருமா தருமங்கள் அறிந்தவராகை 
யால் , அறியக்கூடாமலிருக்கிற சூரியவேகத்தை யுடைத்தான 
காலத்தினாலே உண்டாகிய யுக தருமங்களுடைய சங்கற் 
பத்தை அந்தந்த யுகத்தில் கண்டு , அந்தந்த யுகதருமங்க 
ளுடைய யுகப்பிரமாணத்திலே பூமியில் பிறந்த சேதனாசேத 
னங்களுடைய சாமர்த்தியக் குறைவுபாட்டையும் , அந்த 
ஜனங்களுக்குச் சிரத்தையில்லாமையும் ஈனபலமாயிருக்கை 
யும் , தற்புத்திகளையும் அற்பாயுள்களையும் அவர்களுக்குண் 
டான ரோகபீடைகளையும் திவ்ய தியானத்திலே கண்டு , சகல 
வர்ணங்களுக்கும் சமஸ்த வாச்சிரமங்களுக்கும் , இதமான 
தெதுவென்று தியானம்பண்ணி வேதத்தினாலே விதிக்கப் 
பட்ட யக்கிய கருமம் நாலுவகையினாலே செய்யப்பட்டிருந் 
தாலும் பிரஜைகளுக்குப் பரிசுத்தமாகவே யிருக்குமென்று 
நினைத்து , அப்படியே சங்கற்பித்து யக்கியம் விருத்தியடைய 
வேண்டி , ஒன்றாகக் கலந்திருந்த வேதத்தை ருக்குவேதமென் 
றும் , யசுர்வேதமென்றும் , சாமவேதமென்றும் , அதர்வண 
வேதமென்றும் தாலாகப்பிரித்து அவற்றுடனே இதிகாச 
புராணங்களை ஐந்தாம் வேதமாகக் கற்பித்து பயிலவனென்கிற 
ரிஷிக்கு ருக்குவேதத்தை உபதேசித்துக், கியானியான ஜய 
முனிக்குச் சாமவேதத்தைச் சொல்லி , வைசம்பாயனரென்கிற 


பிரதம ஸ்கந்தம் 

23 
முனிசிரேஷ்டருக்கு யஜுர்வேதத்தைத் தெளியவுரைத்து , 
குரூரரான சுமந்துவென்கிற முனிக்கு அதர்வண வேதத்தை 
அப்பியாசம் பண்ணிவைத்து , இதிகாச புராணங்களை என் 
னுடைய பிதாவான ரோம ஹர்ஷணருக்கு அனுக்கிர 
கித்தார் . 


மகனான 


இப்படிச் சிஷ்யர்களான பயிலவாதி முனிவர்கள் தங்க 
ளுக்கு 

உபதேசித்த வேதங்களை அநேக விதங்களாகப் 
பிரித்து , தாங்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கும் , அவர்கள் தங்க 
ளுடைய சிஷ்யருக்கும் , இப்படிப் பரம்பரையாக உபதேசஞ் 
செய்வித்ததினாலே அந்த வேதங்கள் சாகைகளாகப் பிரிந் 
தன . ஆகையாலே அந்த வேதங்கள் சிற்றறிவான மனுஷ் 
யர்களாலேயும் தரிக்கும்படி யோக்கியமாக வியாசபகவான் 
தீனவற்சலராகையாலே அனுக்கிரகித்தார் . இப்பால் ஸ்திரீ 
களுக்கும் , சூத்திரர்களுக்கும் , பிரமபந்துக்களுக்கும் , காதினா 
லேயுங் கேட்கக்கூடாத வேதவிகித கருமங்கள் தம்முடைய 
சிரேயசை அறியமாட்டாமலிருக்கிற பிராணிகளுக்குச் சிரே 
யசுக்களை உண்டுபண்ணவேணுமென்று நினைத்துக் கிருபை 
யினாலே அந்த வியாஸர் இதிகாசமான பாரதத்தைச் செய் 
தார் . இப்படிச் சர்வ பிரகாரத்தினாலேயும் அந்தப் பிராணி 
களுடைய இதத்தைச் சிந்தித்திருக்கிற வியாசருக்குச் சர்வாத் 

பரமாத்துமாவைத் தன் இருதயத்தில் சார்வதா 
நினைத்திருந்தும் மனதிலே சந்தோஷமில்லாமற்போயிற்று . 
இப்படிமிகுந்த சந்தோஷமில்லாத இருதயத்தை யுடைத்தான 
வியாசயோகி , பரிசுத்தமான சரஸ்வதி நதி தீரத்தில் ஏகாந்த 

இருந்து கொண்டு ஆலோசனைபண்ணித் தருமங் 
களை அறிந்தவராகையாலே தனக்குள்ளே தான் சிந்திக்கின் 
றார் . உபநயனமுதல் விரதயுக்தனாகி வேதங்களை அத்தி 
யயனஞ்செய்தேன் . குருக்களுக்கும் , அக்கினிகளுக்கும் , சந் 
தோஷம் செய்துவைத்தேன் . சாஸ்திரம் விதித்த தருமங் 
களை வழுவுதலில்லாமலும் கபடமில்லாமலும் நடத்தினேன் . 
பாரதமென்னும் நிமித்தத்தாலே வேதார்த்தங்களை வெளி 
யிட்டேன் . ஸ்திரீ சூத்திரர்களுக்குத் தெரியும்படி தருமங் 
களை வெளியிட்டேன் . இப்படி யெல்லாஞ் செய்திருந்தும் , 
இந்தத் தேகத்தில் வசிக்கிற ஆத்மாவுக்கு , என்னுடைய 
ஆத்மாவிலே நிறைந்திருக்கிற அந்தாத்மாவினாலே வருகிற 
ஆனந்தானுபவமும் , மனதினாலே வருகிற சந்தோஷமும் , 
அதிதுஷ்டனுக்குண்டான பிரம்மதேஜசுபோல பரிபூரண 
மாகாமைக்கு நிமித்தந்தெரியவில்லை. இதனால் பகவானுக் 
குப் பிரீதிகரங்களான 

தருமங்களை மிகுதியாகச் 


மாக 


24 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


| 


சொல்லாமலிருந்தேன் . அந்தத் தருமங்களல்லவோ பரம 
அம்சர்களுக்கும் , பரமாத்துமாவுக்கும் , அதிப்பிரியமான 
தென்று , சகல பிராணிகளுடைய சுகத்தைக்குறித்து வியச 
னத்தை அடைந்து சிந்தித்திருக்கிற வியாசமுனிவருடைய 
ஆச்சிரமத்திலே நாரத முனீஸ்வரர் எழுந்தருளினார் . தேவ 
பூசிதரான அவரை வியாச பகவான் எதிர்கொண்டு சீக்கிர 
மாக அர்க்கிய பாத்தியாசமன்யங்களாலே பூசித்துக் களிப் 
பாக வினாவினார் . 


ஐந்தாவது அத்தியாயம் 


சர்வ தருமங்களைப் பார்க்கிலும் ஹரிகீர்த்தனத்தினுடைய கௌரவம் 

வியாசருடைய சித்தப் பிரசாதத்தின் பொருட்டு 

நாரதராலே உபதேசிக்கப்படுகின்றது . 
மிக்க கீர்த்திசாலியான நாரதமுனீச்வரரும் தமக்கு உப 
சாரங்கள் பண்ணின வியாசமுனீஸ்வரர் சுகாசனமாக தம் 
முடைய சமீபத்திலிருந்த பின்பு , அவரைப் பார்த்துத் தம் 
முடைய 

கையிலிருக்கிற வீணையினாலே கானஞ்செய்து 
கொண்டு புன்சிரிப்புடனே கூடினவர்போல ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார் . வாரீர் பராசரர் குமாரரே ! மஹானுபாவரே ! 
உம்முடைய சரீரத்தில் பிரகாசிக்கிற ஜீவாத்மாவினிடத்தில் 
இருக்கிற அந்தரியா மியான பரமாத்துமாவினுடைய 
அனு 
பவத்தினாலே அவனுக்குச் சரீரமாகிய ஜீவாத்மாவுக்கு 
ஆனந்தமுண்டாயிருக்கிறதா ? மனதினாலே கற்பிதமான 
சகல விந்திரிய விசிஷ்டமாகிய தேகத்துக்குச் சகல தரும 
விரத அனுஷ்டானங்களாலே சந்தோஷமிருக்கிறதா ? ஆச் 
சரியமாகியும் , மகத்தாயுமிருக்கிற வஸ்துவை அறியவேண்டு 
மென்று நினைத்திருந்தீரே , அதையறிந்தீரா ? தருமார்த்த 
காம மோக்ஷங்களுக்குச் சாதகமாகிய தருமங்களினாலே மிகுதி 

பாரதமென்னும் இதிகாசத்தைச் செய்யவேண்டு 
மென்று நினைத்திருந்தீரே, அதைச் செய்தீரா ? ஆதிமத்தி 
யாந்த ரகிதமான பாப்பிரம்மத்தை அறிய வேண்டுமென்று 
நினைத்திருந்தபடி நிச்சயமாகத் தெரிந்து கொண்டீரா ? 
இப்படி யிருந்தாலும் ஒரு பிரயோஜனத்தைக் குறித்து வெகு 
பிரயாசஞ் செய்தவன் அந்தப் பலனை யிழந்தால் எப்படியோ, 
அப்படி உம்மைக்குறித்து நீரே சுகப்படுகிறீசேயென்று 
சொன்ன நாரதமுனீந்திரரைப்பார்த்து வியாசமுனிவர் 
சொல்லுகிறார் . என்னிடத்தில் நீர்சொன்ன நடத்தையுள் 


யாகிய 


படம் நெ . 2 . 

பக்கம் 24 . 
வியாசருக்கு , நாரதர் ஹரிகீர்த்தனத்தினுடைய 

பிரபாவத்தை கூறுதல் . 


3 


பிரதமஸ் கந்தம் 

25 
ளதுதான் ; சத்தியமாகவே சொன்னீர் . இப்படியெல்லாம் 
உபகாரஞ்செய்திருந்தேன் . ஆனாலும் என்னுடைய ஆத்துமா 
சந்தோஷம் அடையவில்லை . அதன் காரணத்தையும் அறிய 
வில்லை . ஆகையால் பிரம்ம தேவனுடைய 

சரீரத்தில் 
ஜனித்து அளவிடப்படாதக் கியான நிதியான தேவரீரைக் 
கேட்கிறேன் . இப்படி ஜனித்தவர்களில் ஆதிபுருஷனாகியும் , 
உயர்ச்சி தாழ்ச்சி இல்லாதவனாகியும் , சகல வஸ்துக்களுக்கும் 
ஸ்வாமியாகியும் , பிரகிருதியைச் சரீரமாகக் கிரகித்தும் 
மனதிலே தானே இந்த உலகங்களைக் கற்பித்தும் , ரக்ஷித்தும் , 
சங்கரித்தும் , அந்தப் பிரகிருதியினுடைய கூட்டம் தவிர்ந் 
திருக்கிற சதுர்முகனுடைய சமீபத்தில் வசித்து அவருடைய 
தயவினாலே பரம சூட்சுமமான சகல தருமங்களையும் தெரிந்த 
தேவரீர் சூரியனைப்போல மூன்று லோகமும் சஞ்சரித்துச் 
ஜீவாத்ம சாட்சியான பிராணவாயுவைப்போல யோகவெள் 
ளத்தினாலே சகல ஜீவாத்மாக்களுடைய மனதிலுஞ் சஞ்சரிக் 
கிற சக்தியை யுடைத்தானவராகையால் கேட்கிறேன் . பலத் 
தை இச்சியாமல் உரிய தருமங்களாலே , அணுவுக்கும் அணு 
வாய் , மகத்துக்கு மகத்தாகிய பரமாத்மாவினிடத்தில் , நியம 
அத்தியயனாதிகளான விரதங்களாலே வேதங்களிலும் நிஷ் 
டை பொருந்தின எனக்கு உண்டான குறைவைச் சொல்ல 
வேண்டுமென்று வினயத் துடனே விக்ஞாபனம் பண்ணின 
வியாசரைப் பார்த்து வேதமுனியான நாரத முனிவர் 
சொல்லுகிறார் . 


ஓ வியாசமுனிவரே ! ஷாட்குண்ய பரிபூரணனான பரம 
புருஷனுடைய களங்கமற்ற கீர்த்தியை நீர் பரிபூரணமாகச் 
சொல்லவில்லை . அந்தக் காரணத்தினாலே உம்முடைய 
ஆத்மாவுக்குச் சந்தோஷம் பிறக்கவில்லையென்று நினைக்கி 
றேன் . மிகுதியாகப் பரமாத்மாவினுடைய குணங்களை நீர் 
ஸ்துதி பண்ணாமற்போனதினாலே முன்சொன்ன உம்முடைய 
பரிபூரணக் கியானங்களுங் குறைந்தன . வாரீர் முனிசிரேஷ் 
டரே ! தருமமுதலான புருஷார்த்தங்களும் , அதன் சாதனங்க 
ளும் , விஸ்தாரமாக எப்படி வர்ணிக்கப்பட்டனவோ, 
அப்படிச் சர்வத்திர பரிபூரணனான வாசுதேவனுடைய 
மகிமை விஸ்தாரமாக 

வர்ணிக்கப்படவில்லை . எவ்வாறு 
சொற்கள் மிகுதியான ஆச்சரியங்களுக்கு இடமாகியிருந்தா 
லும் , உலகங்களுக்கெல்லாம் பா வனமான ஸ்ரீஹரியினுடைய 
புகழை ஸ்துதிசெய்யவில்லையோ அந்தச் சொற்களை மன 
திலே பரமாத்மானுபவம் பண்ணுகிற ஜனங்கள் காகங்க 
ளிறங்குந் துறையென்று சொல்லுவார்கள் . அதேனென் 

4 


களா 


26 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
றால் அதிமனோகரமான பிரம்மத்தினிடத்தில் களிக்கிற பரம 
அம்வ முனிவர் களாகிற ராஜ ஹம் வங்கள் அவ்விடத்தில் 
களிக்கமாட்டா . ஆகையால் யாதொரு பிரபத்தத்தில் சுலோ 
கப்பிரதிசுலோகங்களும் 

இலக்கணப் பழுதான 

சொற் 
யிருந்தாலும் , அனந்தனுடைய கீர்த்திகளுக்கு 
உரியதாகிய நாமங்களை ஒருவர் சொல்லுகிற காலத்தில் 
தாங்கள் கேட்டும் , கேட்கிற ஜனங்களிருந்த காலத் 
தில் ! தாங்கள் தியானஞ்செய்தும் , மற்றொருவரு மில்லாத 
காலத்தில் தாங்களே படித்தும் , சாதுஜனங்கள் சுகத்தை 
யடைகிறார்களோ , சகல ஜனங்களையும் பாவனஞ்செய்கிற 
அந்தப் பிரபந்தமே சிலாக்கியமானது . பலாபேக்ஷையில்லா 
மற்செய்த கருமங்களும் அச்சுதனிடத்தில் பக்தியில்லாமற் 
போனால் பிரகாசிக்கமாட்டா . பிரகிருதி சம்பந்த நீங்கிய 
ஜீவஸ்வரூப சாக்ஷாத்காரமும் ஜீவசரீரகனான பிரம்மோபாச 
னத்துக்கு அங்கமாகாமற்போனால் அது மிகவும் பலமில் 
லாத தேயாம் . இப்படித் தன்னை யனுஷ்டிக்குங் காலத்திலும் 
தான் பலன்களைக் கொடுக்குங் காலத்திலும் வெகு சிரமத் 
தைக் கொடுக்கிற கருமங்கள் அச்சுதனிடத்தில் சமர்ப்பிக்கப் 
படாதபடியினாலே ரசோகுண தமோகுணங்களை விலக்கிச் 
சத்வவிருத்தியை ஜனிப்பிக்கமாட்டாமற்போன பின்பு ஏன் 
பிரகாசிக்கும் ? ஆகையால் வாரீர் மகானுபாவரே ! அமோக 
மானக் கியானத்தை உடைத்தாகியும் , பரிசுத்தமான கீர்த் 
தியை யுடைத்தாகியும் , எதார்த்தத்திலே விருப்பமுண்டாகி 
யும் , சத்தியத்திலும் மெய்ஞ்ஞானத்திலும் ருசியுண்டாகியும் , 
உசி தவிர தங்களை அனுஷ்டித்துமிருக்கிற தேவரீர் சகலமான 
சமுசாரங்களுடைய பந்தங்களை விலக்கப்பட்ட திரிவிக்கிரம 
னுடைய திவ்ய லீலைகளைத் தியானஞ்செய்து சாக்ஷாத்காரஞ் 
செய்யவேண்டும் . அந்தப் பகவானுடைய லீலைகளைப் பார்க்கி 
லும் வேறான தருமங்களை நினைத்தும் விரும்பியும் சொல்லு 
கையால் , அந்தந்தத் தருமங்களை , நிச்சயித்த ஜனங்களுக்கு 
அந்த ஈன தருமங்களுடைய போகங்களிலேயும் , ஸ்வரூபக் 
கியானங்களினாலேயும் தேறித் தெளிந்தவர்களுக்கு ஓரிடத்தி 
லும் நிலைகொள்ளாமலிருக்கிற புத்தியானது , பெருங்காற்றில் 
அடிபட்ட கப்பல் போல் தன்னிலையில் ஒரு காலத்திலும் 
நிற்கமாட்டாது . சுபாவமான ஆசையுள்ள ஜனங்களுக்குத் 
தருமத்தைப் 

போதிக்கவேண்டி இழிவான விதிகளைச் 
சொல்லுகிறது மிகவும் கரை கடந்த சொற்கள் . அந்தச் 
சொற்களாலே சொல்லப்படுகிறதே தருமமென்று நிச்சயித்த 
ஜனங்கள் அது ஈன தருமமென்று அதைத் தவிர்த்து சிலாக் 
கிய தருமமான ஹரிசரித்திரங்களை விரும்பமாட்டார்கள் . சகல 


பிரதமஸ்கந்தம் 

27 
லோகநாதனுடைய ஆதியந்தமில்லாத மகிமையை நினைத்து 
அவன் கைங்கர்ய ரூபமாக அனுஷ்டிக்கிற நிசவிருத்தி தரு 
மங்களாலே வருகிற சுகத்தை அறிந்து அதன் இலக்ஷணந் 
தெரிந்தவன் எவன் தான் விரும்பமாட்டான் ? 
குணங்களாலே பரவசமாகி அபிமானத்துடனேகூடிய ஜனங் 
களுக்கு உபயவிபூதி நாயகனாகிய ஸ்ரீ ஹரியுடைய திவ்ய 
சரித்திரங்களைத் தெரியச் சொல்லவேண்டும் ஸ்வாமி 
யென்று மறுபடியும் சொல்லுகிறார் . 


பிரகிருதி 


அபக்குவமான மனதையுடைத்தானவன் வர்ணாச்சிரமத் 
துக்கு யோக்கியமான தருமங்களை ஸ்ரீ ஹரியினுடைய சரண 
கமலங்களைப் பஜனஞ்செய்து , அந்த ஜன்மத்தை விட்டு 
நிகிருஷ்டமான ஜன்மத்தை எடுக்கையிலும் , ஏதாகிலும் 
ஒரு ஜன்மத்தில் அந்த அசுபத்தைத் தவிர்ந்து உத்தம 
கதியை யடைந்தானாகில் , தனக்கு உசிதமான வர்ணாச்சிரம 
தருமங்களைப் பலாபேக்ஷையைவிட்டு அனுஷ்டித்து ஸ்ரீ ஹரி 
பஜனஞ் செய்கிற பேர்கள் 

அற்புதமான பரமபதத்தை 
அடைகிறதற்குச் சொல்லவேண்டியதென்ன ? ஒவ்வொரு 
வரும் அவரவர் செய்த புண்ணிய பாவங்களினால் சொர்க்க 
நரகங்களென்கிற உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான விடங்களில் 
சுழன்று திரிகிற பிராணிகளுக்குத் துர்ப்பலமாகிய தருமம் 
உலகத்தில் யாதொன்றுண்டோ அதனுடைய சம்பா தனத் 
தில் யத்தனஞ்செய்ய வேண்டும் . சகல லோகங்களிலும் அள 
விட்டு அறியக்கூடாத வேகத்தையுடைத்தான காலசக்கரத்தி 
னாலே வருகிற பாவதுக்கங்க ளுண்டாகிறாப்போலே புண்ணி 
யங்களாலே சுகங்களும் , பாவத்தால் துன்பங்களும் தான் 
வேண்டாமலிருந்தாலும் வருமாகையால் அந்தச் சுகிர் தக் 
கியானியானவன் அவற்றைவேண்டான் . வாரீர் சிரேஷ் 
டரே ! ஸ்ரீ முகுந்தனுடைய பஜனஞ்செய்கிறவன் இதரஜனங் 
களைப்போலச் சமுசாரத்தை எத்தனைப் பிரயாசத்திலும் ஒரு 
காலத்திலும் சேரச்சம்மதிக்கமாட்டான் . அந்த ஸ்ரீ முகுந்த 
சரணாம்புஜ ரசமறிந்தவன் , அவன் திருவடிகளுடைய பரம 
சுகத்தை நினைத்து நினைத்துக் கோரமான சமுசாரத்தைத் 
தள்ளவேண்டுமென்றே நினைப்பான் . எந்தப் பகவானிடத் 
திலே இந்த வுலகங்கள் ஜனித்தனவோ எவனிடத்தில் 
லயத்தை யடைக்கின்றனவோ அந்தப் பிரிவில்லாத காரண 
னான வாசுதேவனிடத்தில் நிலைபொருந்தியிருக்கிற சேதனா 
சேதன சமூகமாகிய இந்த வுலகம் அந்த வாசுதேவ ஸ்வ 
ரூபமே யல்லாமல் வேறல்ல . சூட்சுமமாகிச் சேதனாசேதன 
சரீரகனான வசுதேவ ஸ்வரூபத்தால் காரியமான உலகமென் 


28 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
றும் அறிவில்லாத ஜனங்களுக்கு வேறுபோலே காணப் 
படும் . இதைத் தேவரீரும் அறிவீர் . ஓ மஹானுபாவரே ! 
கருமவசமாகிய ஜெனனமில்லாமல் இச்சையினாலே அநேக 
அவுதாரங்களைத் தரிக்கிற பரம புருஷனாகிய பரமாத்மாவி 
னுடைய அம்சத்தைப் பரிபூரணக்கியானியான தேவரீர் , 
உமக்கு ஆத்மாவாக நீரே அறிந்துகொண்டு இந்தப் பிரா 
ணிகளுடைய க்ஷேமத்தைக் குறித்து இதற்குச் சாதனமான 
தருமத்தை நினைத்து யத்தனஞ்செய்யவேண்டும் . இப்படிக் 
கொத்த சுகிர் தம் ஏதென்றல் , உலகத்தில் புருஷர்கள் செய் 
கிற வேதாந்த சிரவணத்தினாலும் பூரண துணையுடனே 
அனுஷ்டித்த யக்கியங்களாலும் , தபசுகளாலும் , சூக்த 
பாராயணங்களாலும் தடாகங்களுடைய நிர்மாணமாகிற 
அர்த்தங்களாலும் , தானங்களாலு முண்டாகிய புண்ணிய 
பலத்தினாலே வரத்தக்கது . அந்தப் பலன்களுக்கு உயர்ந்த 
பலனை விசாரித்து நிச்சயிக்குமிடத்துப் புண்யசுலோகனாகிய 
பகவானுடைய கீர்த்தனடன்றி வேறில்லை. 


ருது , 


நான் முன் ஜன்மத்தில் வேதாந்த வித்துக்களான பிரா 
மணாகளுடைய 

வீட்டு வேலைக்காரியாகிற கிருகதாசியி 
னுடைய புத்திரனாக ஜனித்திருந்தேன் . வாரீர் வியாசரே ! 
ந்த ரகசியத்தை ஜாக்கிரதையாகக் கேளும் . அப்போது 
வருஷாகாலத்தில் தீர்த்தயாத்திரையில் விருப்பமுள்ள யதி 
கள் அந்தப் பிராமணர்களுடைய கிருகத்தில் வந்து வருஷ 

சரத்ருது , வென்கிற நாலுமாதங்களிலும் வழி நடக்கி 
றது அரிதாகையாலே அந்தப் பிராமண கிருகத்திலே 
வாசஞ் செய்தார்கள் . அவர்கள் பரமயோகிகளாகையால் 
பரமாத்மாவினுடைய திவ்யகுணங்களை 

மிகவுஞ் சொல் 
லத் தொடங்கினார்கள் . அப்போது நான் நன்றாகப் பேசத் 
தெரியாமல் மெத்தவும் பாலனாகவிருக்கையிலும் அவர்க 
ளுடைய முகாரவிந்தத்தில் ஜனித்த ஹரிகுணாமிருத கதை 
யைக் கேட்கவேண்டுமென்று பகவத் சங்கற்பத்தினால் 
அன்பு பெற்றிருந்தபடியினாலே அவர்களும் இவன் அதி 
பாலன் தன் விளையாட்டிற்கு உசிதமான பாவை முதலானது 
தரித்திருக்கையிலும் இந்திரிய சாபல்லியங்களை விட்டிருக்கிறா 
னென்றும் , இதுவுமல்லாமல் நாம் சொல்லுகிற பரமபுருஷ 
னுடைய கதைகளைக் கேட்க நினைத்து நாமிருந்த இடத்தி 
லிருந்து நாம் திரிந்தவிடத்தில் திரிந்து பரிவுற்றிருக்கிறா 
னென்று நினைத்து மிகுதியுந் தயவுபண்ணி யனுக்கிரகஞ் 
செய்தார்கள் . அவர்கள் முன்பாக நான் மழலைச் சொல் 
லுடனே கூடியிருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற கதை 


பிரதமஸ் கந்தம் 

29 
களைக் கேட்டுக்கொண்டிருந்தேன் . ஒரு நாள் அவர்கள் போஜ 
னம் பண்ணின இலைகளைத்தொட்டு அந்த எச்சிலை என் உடம் 
பெல்லாம் பூசிக்கொண்டதைக் கண்டு வேண்டாமென்று 
அவர்கள் விலக்கும்போது சூட்சுமமாகக் கையிலகப்பட்ட பிர 
சாதத்தை ஒருதரம் நான் புசித்த மாத்திரத்தில் சகலமான 
பாவங்களையுந் தவிர்ந்தேன் . 


மனது 


இப்படிப்பட்ட என் நடக்கையாலே ரசோ குண தமோ 
குணங்களை விலக்கிச் சத்வகுணமிகுதியாகி மனதுக்குச் சம்ச 
யங்களை விலக்கி நிச்சயத்தைப் பிறப்பிக்கையாலே அந்த 
யோகிகளுக்குப் பிரியமாகிய தருமங்களிலே யெனக்கும் அன்பு 
பிறந்தது . அவ்விடத்தில் சமஸ்த காலங்களிலும் அதிமனோ 
கரங்களான ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளைத் தியானம் பண்ணு 
கிற யோகிகளுடைய அனுக்கிரகத்தினாலே அந்தக் கதாசிர 
வணத்திலே சிரத்தைப் பிறந்து திரிகாலங்களிலும் சிரவணம் 
பண்ணிக்கொண்டு அதில் அதிப் பிரீதியாகவே யிருந்தேன் . 
வாரீர் அதிபுத்திசாலியே ! ஸ்ரீ ஹரிகதையில் மிகவும் 
பிரீதி பிறந்ததால் கதாசிரவணங் கிடைக்கிற - விடத்தில் 
நினைவு வுண்டாயிருக்கிற எனக்கு விஷயங்களில் சுழன்று 
திரிகிற என் 

ஸ்ரீ ஹரிகதையில் தடைப்பட்டு 
நின்றது . அந்த ஸ்ரீ ஹரிகதையில் பிரீதியினால் தனக்கு வச 
விர்த்தியான மாயையினாலே கற்பிதமான சூட்சும ஸ்தூலமா 
கிய பிரபஞ்சத்தைச் சகல சேதனாசேதன சரீரகமான பிரம்மத் 
தில் ஒன்றாகிக் கலந்த என்னிடத்தில் நான் பார்க்கிறேன் . இப் 
படி வருஷரு துவிலேயும் , சரத்ருதுவிலேயும் , அந்த யதீச் 
வரர்களிடத்திலிருந்து அடிக்கடி நிர்மலமான ஹரிலீலைகளைக் 
கேள்விப்பட்ட எனக்கு அந்த மகாத்மாக்களுடைய அனுக் 
கிரகத்தினாலே ஸ்ரீ ஹரியிடத்தில் பக்தி பிறந்து அதனாலே 
என்னுடைய மனதிலேயிருக்கிற ரசோகுண தமோகுணங்கள் 
நீங்கிப் பக்தியானது விருத்தியடைந்து சிரத்தையு முண் 
டாயிற்று . இவற்றாலே பாவங்கள் கழிந்தன . இப்பால் 
இந்திரிய சாபல்யங்களைவிட்டு விசுவாசத்துடனே கூடியிருக் 
கிற பாலகனாகிய என்னை அவர்கள் உத்தமபாத்திரமென்று 
அனுக்கிரகித்துச் சாக்ஷாத் ஸ்ரீமந் நாராயணனால் அனுக்கிர 
கிக்கப்பட்ட அதிகரசியமான 

அதிகரசியமான பிரமக்கியானத்தை யருளிச் 
செய்தார்கள் . அவர்கள் பிரயாணப்படுகிற காலத்திலும் மிகுதி 
யான கிருபையினாலே உபதேசித்தக் கியானத்தினுடைய பிர 
பாவத்தினாலே சகல பிராணிகளையும் சிருஷ்டித்த வாசுதேவ 
னுடைய சங்கற்பப் பிரயபாவத்தையும் யாதொரு பிரமக்கியானி 

பிரம்மபாதத்தை யடைகிறார்களோ அந்தப் பிரபா 


கள் 


30 

ஸ்ரீ மஹ 1 பாகவதம் 
வத்தையும் அப்பொழுதேயறிந்தேன் ஓ பிராமணோத்தமனே ! 
தாபத்திரயங்களாகிற ரோகத்துக்கு ஒளஷதம் ஏதென்றால் 
ஷாட்குண்ய பரிபூரணனான பரமாத்மாவினிடத்தில் விகித 
கருமங்களைப் பலத்தை யிச்சியாமற்செய்து பிரம்மார்ப்பண 
மென்று சமர்ப்பிக்கிறதே யல்லாமல் வேறில்லை . 


மான 


சகல சாஸ்திரங்களாலேயும் இப்படியே நிச்சயிக்கப்பட் 
டது . எந்த வஸ்துக்களாலே ரோகங்கள் பிறக்குமோ அந்த 
வஸ்துக்களாலே அந்த ரோகங்கள் எப்படி தீரமாட்டாவோ 
அப்படி மனுஷியருக்குச் சமுசாரங்களைக் கொடுக்கிற பல 
இச்சையால் செய்த கருமங்கள் அந்தச் சமுசாரங்களைப் பரி 
கரிக்கமாட்டா . அந்தக் கருமங்கள் தாமே பலனைக் கோரா 
மல் சுதந்தரத்தைவிட்டு செய்யப்பட்டு ஸ்ரீ ஹரியிடத்தில் 
தியானம் பண்ணப் படுமாகில் அந்தச் சமுசாரங்களை வேரறப் 
பரிகரிக்கும் . இந்தச் சமுசாரத்தி லிருக்குங்காலத்தில் உசித 
மாகிய கருமங்களெல்லாம் பகவானுடைய பிரீதியை உண் 
டாக்கும்படி செய்தால் ஸ்ரீ ஹரியுடைய தத்வக்கியான 
மும் பக்தியுமுண்டாகும் . ஆகையால் , தங்களுக்கு உசித 

கருமங்களைச் செய்கிற கியானிகள் , பகவானிடத் 
திலே சித்தத்தை வைத்துக் கருமங்களையும் அனுஷ்டித்த 
பின்பு அந்தக் கருமங்கள் பகவத்பிரசாதமாகிற பலனைப் பரி 
பூரணமாகக் கொடுக்கவேண்டிய பகவானுடைய குணமகிமை 
யால் பிறந்து விளங்குகிற நாமங்களை யடிக்கடி நினைக்கிறார் 
கள் . ஷாட்குண்ய பரிபூரணனான உனக்கு வந்தனம் , சர்வ 
பூதங்களிலும் உள்ளும் வெளியும் நிறைந்திருக்கிற வுன்னைத் 
தியானம் பண்ணுகிறோமென்று வாசுதேவனுக்கு விக்ஞாட 
னம் பண்ணிப் பிரத்தியும்னனென்றும் , அனிருத்தனென் 
றும் , சங்கருஷ்ணனென்றும் , நித்தியமாகிய திவ்யமங்கள 
விக்கிரகத்தைத் தரித்திருக்கிற வுனக்கு நமஸ்காரம் பண்ணு 
கிறோமென்று , மூர்த்தி பேதங்களைச் சொல்லித் தன் சங்கற் 
பத்தினாலே தரிக்கப்பட்ட மூர்த்திகளையுடையதான மந்தி 
ரமே மூர்த்தியாகிய யக்கிய புருஷனைச் சகலமுந் தெரிந்தவர் 
கள் யாசிப்பார்கள் . ஆகையால் நானும் சகல தருமங்களையும் 
பிரம்மார்ப்பணமாகச் செய்து வருகிறேன் . இதையறிந்த சர் 
வக்கியனான பரமாத்மா எனக்குத் தம்முடைய விச்வரூப ஸ்வ 
பாவ கோசாமாகிய கியான ஐசுவரியத்தையும் தன்னிடத்தில் 
பக்தியையும் கொடுத்தார் . ஓ பிராமணோத்தமனே ! யாதொரு 
வஸ்துவைச் சகல துக்கங்களுடைய நிவர்த்திக்குச் சாதக 
மென்றும் , சமுசார நிவர்த்திக்கு மற்றொன்றில்லை யென் 
றும் கியானிகள் சொல்லுகிறார்களோ , தத்துவத்தை 


பிரதம ஸ்கந்தம் 

31 
அறிய வேண்டுமென்று நினைத்திருக்கிற பெரியோர்கள் எந் 
தப் பொருளை முழு துமறிந்த பின்பு இனிக் கேட்கவேண்டிய 
தில்லையென்று ஒழிந்திருக்கிறார்களோ ? சகல வேதங்களும் 
எந்த வஸ்துவை நிச்சயமாகச் சொல்லுகின்றனவோ ? அந் 
தப் பரமானந்த ஸ்வரூபத்தை இந்தத் துக்கத்தி லடிப்பட்டுக் 
கொண்டிருந்த ஜனங்களுக்கு ரசாயனமாகச் சொல்லும் . 


ஆறாவது அத்தியாயம் 


வியாசருக்கு நம்பிக்கை நிமித்தமாக நாரதர் ஜன்மாந்தரத்தில் கிருஷ்ண 
சங்கீர்த்தனத்தினாலே யுண்டான தம்முடைய பாக்கியத்தைச் 

சொன்னாரென்று சொல்லப்படுகிறது . 
இப்படி விய சருக்கு நாரதமுனீச்வரர் உபதேசித்த பாக 
வத ரகசியத்தைச் சூதபுராணிகர் நைமிசாரண்ய வாசிகளான 
சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் 

பின்னையும் நாரதரை 
ஸ்ரீ வேத வியாசர் கேட்ட வர்த்தமானத்தைச் சொல்லத் 
தொடங்கினார் . இப்பால் , ஓ பிராமணோத்தமரான சவுனகரே ! 
ஸ்ரீ வியாச பகவான் தேவ முனியான நாரதருடைய பிறப்பை 
யுத் தொழிலையுங் கேட்ட பின்பு , மறுபடியும் வினாவுகிறார் . 
வாரீர் பிரமகுமாரரே ! தேவரீர் வேண்டுகோளுக்கு உபதேசஞ் 
செய்தருளின யோகீச்வரர்க ளாகிய அந்தச் சந்நியாசிகள் 
போனபின்பு பாலனாகி யிருந்த தேவரீர் என்ன செய்தீர் ? 
அந்த ஜன்மத்தில் பாலப் பருவத்துக்கு மேலான பருவங் 
களி லெப்படிக் காலங் கழித்தீர் ? அந்தச் சரீரத்தை விடுகிற 
பரிபக்குவ காலத்தில் தாசி குமாரரான அந்தத் தேகத்தை 
யெப்படி விட்டீர் ? 

விட்டீர் ? ஓ முனி சிரேஷ்டரே ! காலமானது , 
அறிந்த வஸ்துக்களுடைய நினைவை மரைத்து , மதியைத் 
தானே கெடுக்குமல்லவோ ? அப்படியிருக்க , இப்போது உமக் 
குச் சென்ற ஜன்மத்தில் நீர் அனுபவித்த நடக்கைகளை எப் 
படி நினைத்துக்கொண் டிருக்கிறீர் ? என்ற வியாசரைப் 
பார்த்து நாரதர் சொல்லுகிறார் . ஓ வியாசரே ! அந்த யதீச் 
வரர்கள் எனக்குக் கியானோபதேசஞ் செய்து போனபின்பு 
அந்தப் பாலரூபமா யிருந்த நான் என் தாய்க்கு ஒரே பிள்ளை 
யாகையாலும் , அவள் ஸ்திரீ ஜாதி , அறிவில்லா தவள், பிரா 
மணர்கள் வீட்டு வேலைக்காரி யாகையாலும் , எனக்கு வேறு 
திக்கில்லை 

என்னிடத்திலே பதிகமாகிய பாச 
முடைத்தானவளாகி , 

என்னுடைய 

யோக க்ஷேமத்தை 
நினைத்து நினைத்துத் தன்னாலே யொன்றுமாகாத படியி 
னாலே ஒரு தேறுதலுங் காணாம லிருந்தாள் , அப்போது 


யென்று 


32 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
நான் ஈச்வரனுடைய இந்த வுலகத்தில் ஆதீனமான ஸ்திரீ 
ஜன்மமானது மரப்பாவைபோலல்லாமல் வேறல்லவென்று 
நினைத்து நான் என் மாதா விடத்தில் அந்தப் பிராமணர்க 
ளுடைய வீட்டிலே காத்திருந்தேன் ; கிழக்கு மேற்கு முத 
லான திக்குகளையும் , வருஷ மாச முதலான காலங்களையும் 
அறியும்படியான வயது ஐந்தான பின்பு , என் மாதாவான 
வள் ஒரு நாள் அந்தணர்களுடைய பசுமந்தையில் பால் 
கறந்து கொண்டு வருகிற வழியில் சர்ப்பம் அவள் காலில் 
கடித்தது . அவளும் மரண மடைந்தாள் . 


பகவான் தனது பக்தர்களுடைய சாந்தியைக் கோரு 
வோ னாகையால் இது என்னிடத்தில் ஸ்ரீ ஹரியி னுடைய 
அனுக்கிரக மென்று தெரிந்து கொண்டு பின்பு வடதிசையை 
நோக்கிப் போகையில் , சம்பூரணமான தேசங்கள் , பட்டணங் 
கள் , கிராமங்கள் , வனங்கள் உத்தியான வனங்களையும் , நானா 
வர்ணங்களான காவிக் கற்களாலும் மரங்களாலும் நிறைந்த 
மலைகளையும் , மலர்ந்த கமலங்களால் விளங்கியும் தேவர்க 
ளால் கிரீடிக்கப்பட்டு மிருக்கிற தடாகங்களையும் , விசித்திர 
மான நாதங்களுடனே கூடிய பக்ஷிகளாலும் , மதுரமான 
கீதஞ் செய்கிற வண்டுகளாலும் நிறைந்தும் , பெருமூங்கில்க 
ளாலும் நாணல்களாலும் தருப்பைகளாலும் சிறு மூங்கில்க 
ளாலும் நிறைந்த மகத்தான காட்டையும் கண்ணாலே கண் 
டேன் . அப்பால் அதிகோர மாகிய பாம்புகள் கோட்டான் 
கள் நரிகளாலும் நிறைந்த பயங்கரமான வனத்தையுங் கண் 
டேன் . பின்பு தேகத்தில் இளப்பையடைந்து இந்திரியங்கள் 
வசமாகாமல் 

பசியுந்தாகமும் மிகுதியாக இருந்ததினால் 
அங்கே யிருந்த ததியில் ஸ்நானஞ்செய்து ஜலபானம் 
பண்ணி சிரமத்தைப் பரிகரித்துக்கொண்டு , அந்த நிர்மா 
னுஷ்யமான ஆரணியத்தில் ஒரு அரசமரத்தி னடியின் கீழி 
ருந்து கொண்டு அந்த யோகிகள் உபதேசஞ் செய்தபடி என் 
னிடத்தில் அந்தரியாமியா யிருக்கிற பரமாத்மாவை அறிவி 
னாலே நினைத்துச் சிந்தித்துப் பக்தியினாலே மனதை நிறுத் 
திக் கமலங்கள் போலிருக்கிற ஹரிசரணங்களைத் தியானம் 
பண்ணினேன் . அந்த ஹரி சரணங்களைப் பிரத்தியக்ஷ மாகக் 
காணவேண்டு மென்கிற ஆசை அதிக மாகையாலே கண் 
களிலே ஆனந்த பாஷ்பங்கள் பெருகின . ஸ்ரீ ஹரியும் என் 
னுடைய இருதயத்தில் மெல்ல மெல்ல எழுந்தருளினர் . அத 

லே மிகுதியான பக்தியுண்டாய் ஆனந்த பரவசமாகிய 
என் தேகத்தில் புளகாங்கித முண்டாயிற்று . வாரீர் வியாச 
முனீச்வரரே ! அப்போது ஆனந்தமாகிற சமுத்திரத்தில் 


பிரதமஸ் கந்தம் 

33 
மூழ்கிய நான் மற்றொன்றையும் காணாமற்போனேன் . பின்பு 
என் மனதை மற்றொரு விடத்தில் போக வொட்டாமல் நிறுத் 
தித் தன்வசஞ் செய்து கொண்ட ஸ்ரீ ஹரியினுடைய திவ்யமங் 
கள ஸ்வரூபத்தைக் காணாமல் அதனால் பிறந்த அந்தச் சுகத் 
தை பிழந்து என் இருதயமும் சூனியமா யிருக்கையால் திடுக் 
கிட்டவனைப் போலே எழுந்திருந்து பின்னையும் அந்த ஹரி 
ரூபத்தைக் காணவேண்டு மென்று நினைத்து மனதை இருதயத் 
தில் நிறுத்தியும் , புத்தியினாலே முன்போலக் காணமாட்டா 
மற் போனேன் . ரோகியானவன் இச்சையானபடி வயிறு 
நிறைகிற மட்டும் போஜனம் பண்ணக் கூடாமல் எப்படித் 
தவிப்பானோ அப்படி அந்த ரூபத்தைக் கண்டு திருப்தி 
யடைய வேண்டுமென்று நினைத்து ஜனங்களில்லாத அந்த 
வனத்தில் தபித்திருக்கிற என்னை , வேதார்த்தங்களாலும் 
அளவிடப்படாத மகிமையை உடைத்தாகிய பகவான் , என் 
னுடைய சுகத்தை மிகுதியும் பரிகரிக்கிறவன் போல் கம்பீர 
மாகியும் வழுவில்லாத எழுத்துக்களாயும் இருக்கிற 
வார்த்தையைச் சொன்னார் . 

ஓ பிள்ளாய் ! நீ இந்த ஜன்மத்திலே என்னைப் பார்க்கிற 
தற்கு யோக்கியனல்ல. ரசோகுண தமோகுணங்கள் தவிர்ந்து , 
சுத்த சத்வமாகிய மனதை யுடைத்தான யோகிகளாலே 
பார்க்கிறதற் கரிதான நான் , அந்தக் குணங்கள் தவிராத 
உன்னைப்போலொத்த யோகிகளுக்குப் பிரத்தியக்ஷ மாகமாட் 
டேன் . நீ பண்ணுகிற சாகசம் எனக்கு ஆச்சரியமாயிருக் 
கிறது . இப்போது ஒருதரம் என்னை நீ காணும்படியாக நான் 
சங்கல்பித்த தேனென்றால் , இந்த ரூபத்தைக் கண்ட 

உனக்கு 
மிகுதியான 

ஆசை பிறக்கவேண்டு 

பிறக்கவேண்டு மென்று காண்பித் 
ததே யல்லாமல் வேறல்ல . 

உன்னுடைய 
இருதயத்தின் பிரத்தியக்ஷத்தில் இப்போது கண்ட என் 
திவ்ய மங்கள விக்கிரகத்தை மிகவும் இச்சித்துக் 
கொண்டிரு . என் ஸ்வரூபத்தை நினைத்தும் இச்சித்து மிருக் 
கிறவனுடைய பாவங்கள் பரிகாரமாகும் . சாத்விகர்களான 
யோகிகளிடத்தில் சிலகாலம் அடிமை பண்ணி அவர்கள் 
அனுக்கிரகம் பெற்ற உன்புத்தியானது என்னிடத்தில் நிலை 
யாய் நின்றபடியினாலே , இடைவிடாம லிருக்கிற பாபவர்க் 
கங்களுடனே கூடிய இந்தச் சரீரத்தை விட்டுப் பரம பாகவத 
னான சரீரத்தை எடுக்கப்போகிறாய் . அப்போது நீ என்னை 
எப்பொழுதும் காண்பாய் . உன் புத்தியானது இப்போது 
என்னிடத்தில் நிலையாய் நின்றபடியினாலே இனிமேல் ஒரு 
காலத்திலும் உனக்குத் தீங்கில்லை. இந்த உலகங்களுக்குப் 
பிரளயங்கள் வந்த பின்பு, நீ மற்றொரு ஜனனம் எடுத் 


ஆகையால் 


34 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
திருக்கையிலும் என் அனுக்கிரகத்தினாலே என் னுடைய 
ஸ்மரணம் உனக்கு மறக்க மாட்டாது . என்று சொல்லிப் 
பின்பு ஆகாசரூபமான அந்தப் பரமேசுவரன் அந்தர்த் 
தானமாய் எழுந்தருளினார் . நானும் மகத்துக்களுக்கெல் 
லாம் மகானுபாவனாகிய அந்தப் பரமபுருஷனைக் குறித்துத் 
திக்குநோக்கிச் சாஷ்டாங்கமாக வந்தனஞ் செய்தேன் . 
அன்று முதல் அபிமானத்தை விட்டு , அந்த அனந்தனு 
டைய நாமங்களை உச்சரித்துக் கொண்டு அந்தப் பகவான் 
உலகோபகார நிமித்தமாகச் செய்த அதிரகசியமான லீலை 
களை நினைத்துக் கொண்டு மற்றொரு வஸ்துவிலும் ஆசையில் 
லாமல் என் மனதில் சந்தோஷப்பட்டுக் கொண்டு நின்ற 
விடத்தில் நில்லாமல் பூமியெல்லாம் திரிந்து கொண்டு மதத் 
தையும் மாச்சரியத்தையும் விட்டு , ஸ்வாமி நியமித்த காலத் 
தைக் குறித்துக் காத்திருந்தே னென்று நாரத பகவான் 
வியாச முனீச்வரருக்குச் சொன்ன தம்முடைய ஜன்ம தரு 
மங்களைச் சூதபுராணிகர் சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின் 
னையும் ஓ பிராமணோத்தமர்களே ! மற்ற விரதங்களையும் 
சொல்லுகிறேன் கேளுங்கள் . அந்த வியாசரைப் பார்த்து 
நாரதர் மறுபடியும் சொல்லுகிறார் . 

இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் பற்றின மன து எனக்கு 
மற்றொருவரிடத்தில் இச்சையில்லாம லிருக்கையாலே பிர 
சன்னமான மனதை யுடைத்தான எனக்குப்பரிபக்குவ காலம் 
வந்தது . மழையில்லாமல் தாபத்தினாலே தபிக்கப்பட்ட 
ஜனங்களுடைய மன துக்குச் சந்தோஷ முண்டாக வேண்டி 
வெகு மழைக்கு ஏதுவான மிகுதியும் பிரகாசமாகிய மின்னல் 
போல் , நெருங்கிவந்த பரிபக்குவ காலத்தை நினைத்துப் பரம 
பாகவத ரூபமான சரீரத்தை யடைய வேண்டுமென்று மிகு 
தியும் நினைத்தேன் . எனக்குப் பிராரத்வ கருமத்தாலே 
வந்திருந்த பஞ்சபூத தேகமானது விழுந்து போனபின்பு , 
பிரளய காலத்தில் இவ்வுலகங்களைத் தம்மிடத்தில் வைத் 
துக்கொண்டு திருப்பாற் கடலில் பள்ளிக் கொண்டிருக்கிற 
பரமாத்மாவினிடத்தில் சேர்ந்து நித்திரை செய்வதாக 
நினைத்து , நித்திரை பண்ணுகிற பிரமாவினுடைய மூச்சுக் 
காற்றுடன் அவருட னே பிரவேசித் திருந்தேன் , சதுர்யுகம் 
ஆயிரமான பின்பு எழுந்திருந்து இந்த வுலகத்தை முன் 
போலச் சிருஷடிக்க நினைத்த சதுர்முகனுடைய பிராண 
வாயுவினிடத்தி லிருந்தும் , மரீசிமுதலான ரிஷிகள் ஜனித்த 
போது அவர்களுடனே நானும் ஜனித்தேன் . அன்றுமுதல் 
மூன்று வகையாகப் பிறக்கப்பட்ட இந்தப் பதினாலு லோகங் 
களிலும் , உள்ளும் புறமும் சஞ்சரித்தாலும் ஸ்ரீ மஹா 


பிரதம ஸ்கந்தம் 

35 
விஷ்ணுவினுடைய அனுக்கிரகத்தினாலே என்னுடைய 
விர தங்களுக்குக் குறைவில்லை. பிரமதேவனாலே கொடுக்கப் 
பட்ட இந்த வீணையை மீட்டி , நாதப்பிரம்மத்தாலே அலங் 
கரித்து , ஸ்ரீ ஹரிகதைகளைக் கானஞ் செய்துகொண்டு சஞ் 
சரிக்கிறேன் . தம்முடைய திருவடியிலே சர்வ லோகபாவன 
தீர்த்தமான கங்கையை ஜனிப்பித்தும் , தம்முடைய லீலா 
சிரவணத்தால் பிரசன்னராகிற ஸ்ரீ கோவிந்தன் , தம் மகிமை 
களைக் கானஞ்செய்கிற என் இருதயத்தில் அழைக்கப்பட்ட 
வரைப் போலச் சீக்கிரமாகப் பிரகாசித்துத் தரிசனத்தைக் 
கொடுக்கிறார் . விஷய சம்பந்தத்தினாலே அடிக்கடி கலங்கி 
அச்சுதனிடத்தில் மதியை நிறுத்த மாட்டாத பிராணிக 
ளுடைய சமுசாரமாகிற சமுத்திரத்தைத் தாண்டுவித்து , 
அவர்களைக் கரை சேர்க்க வேண்டுமென்று நினைந்தால் , ஸ்ரீ 
ஹரி தியானஞ் செய்கிற பாகவதோத்தமர்கள் சொல்லப்படு 
கிற ஹரிலீலா வர்ணமாகிற தெப்பமே யல்லாமல் வேறில்லை . 
காம லோபா திகளாலே கலங்கின மதியையுடைய ஆத்மா 
வானவன் ஸ்ரீ முகுந்த சேவையினாலே எப்படிச் சீக்கிரமாகச் 
சாந்தி பெறுகிறானோ அப்படியே இயம நியமாதிகளான 
யோகங்களினாலே சாந்திபெற மாட்டான் . 

வாரீர் பரிசுத்தமூர்த்தியே ! யாதொரு அர்த்தங்களைப் 
பிரஸ்னஞ் செய்தீரோ அவைகளைச் சம்பூரணமாகச் சொன் 
னேன் . என்னுடைய ஜனனத்தையும் , ரகசியத்தையும் , நடத் 
தையையும் , உம்முடைய ஜன்மத்தையும் , உம்முடைய சீலத் 
தையும் , நீர் இனிமேல் செய்யவேண்டிய காரியத்தையும் , பர 
மாத்மாவினுடைய முகவுல்லாச தோற்றமாகவே சொன் 
னேன் என்று சொன்ன நாரத ரிஷியினுடைய வார்த்தையை , 
சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்னையும் சவுனகாதிகளைப் 
பார்த்துச் சூதர் சொல்லுகிறார் : ஓ சவுனகாதிகளே ! ஸ்ரீ 
நாரத பகவான் வாசவி புத்திரனான வியாசரைப் பார்த்து 
இப்படிச்சொல்லி வியாசராலே அனுப்புவித்துக்கொண்டு 
தாம்கோரி வந்தகாரியம் தலைக்கூடினதினாலே மிகுதியும் சந் 
தோஷமடைந்து , வீணையை மீட்டிக்கானஞ் செய்துகொண்டு 
தம்முடைய சித்தமுவந்த விடத்தில் நடந்தார் . தன்னியரான 
இந்தத் தேவரிஷி சார்ங்கமென்ற வில்லைத்தரித்து விளங் 
கின ஸ்ரீ ஹரியினுடைய கீர்த்தனம் கானஞ் செய்து மதித் 
துத் தன் கையிலிருக்கிற வீணையினால் சமுசாரமாகிற பிராணி 
களை அந்தத் துன்பத்தை விலக்கிச் சுகத்தைக் கொடுக்கிறார் , 

என்ன ஆச்சரியம் , இது என்ன கிருபை என்று 
சொன்ன சூதரைப் பார்த்துச் சவுனகர் கேட்கிறார் . 


36 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஏழாவது அத்தியாயம் 


பகவான் 


பாகவதத்துக்குச் சுரோதாவான பரிக்ஷித்தினுடைய ஜன்மத்தைச் சொல்லு 
கைக்குத், தூங்காநின்ற பிள்ளைகளினுடைய வதத்தினாலே அசுவத் 

தாமாவினுடைய தண்டனை சொல்லப்படுகின்றது . 
வாரீர் சூதரே ! நாரதர் புறப்பட்டுப் போனபின்பு 
அவர் அபிப்பிராயத்தை அறிந்து கொண்ட வியாச 

அப்பால் என்ன செய்தாரென்று கேட்கிற 
சவுனகரைப் பார்த்துச் சூதர் சொல்லுகிறார் : பிராமண 
ராலே நிறைந்த சரஸ்வதி நதியினுடைய மேலண்டைக் 
கரையில் சம்மியாப் பிராசமென்கிற பெயரால் விளங்கின 
க்ஷேத்திரத்தில் , ரிஷிகள் சத்திரயாகஞ்செய்த புண்ணிய பூமி 
யாகையால் மதுக்களால் கற்பிக்கப்பட்ட அவ்விடத்தில் , 
நிரந்தரமாகிய இலந்தைக்காட்டினால் சூழப்பட்டிருக்கிற தம் 
முடைய ஆச்ரமத்தில் , அஸ்தபாதப் பிரக்ஷாளனமும் ஆச 
மனமுஞ் செய்து , யோகத்துக்கு யோக்கியமான ஆசனங் 
கெட்டி செய்து கொண்டு , சித்தத்தை மற்றொரு விடத்திற் 
போகாமல் மறித்துத் தியானஞ்செய்தார் . பக்தியோகத்தி 
னால் நிர்மலமான மனதைப் பரமாத்மாவினிடத்தில் சலியா 
மல் நிறுத்தினவுடனே , மங்களகுண பரிபூரணனான பரம 
புருஷனையும் அவன் அவலம்பனத்தால் உலகங்களை மயக்கு 
கிற மாயையும் பிரத்தியக்ஷமாகக் கண்டார் . அறிவினால் தன் 
னைக்காட்டிலும் உத்தமனாகிய சீவாத்மாவைத் தானே சூழ்ந்து 
அவனை மோகிப்பித்து அவனையும் தன்னைப்போலத் திரி 
குணாத்மகனென்று போதஞ்செய்வித்துத் தன்னால் கற்பிக்கப் 
பட்ட ஜனன மரண சுவர்க்க நரகங்களாகிற துன்பங்களை 
அவன் தன்னுடையதென்று நிச்சயிக்கும்படியான மகிமை 
யுடைய மாயையும் அந்த மாயா நிவர்த்தகனான பரமாத் 
மாவையும் பிரத்தியக்ஷமாகக் கண்ட பின்பு , துன்பமான 
சமுசாரத்துக்கு நிவர்த்தியானது கியான கருமேந்திரயங்க 
ளால் அறியக்கூடாத ஸ்ரீ ஹரியிடத்தில் பக்தியோகமே 
யல்லாமல் வேறில்லையென்று நிச்சய அறிவில்லாத இந்த 
வுலகங்களுடைய உச்சீவனார் த்தமாகச் சாத்வத குலத்தில் 
அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தைக் கீதமாகப் 
பாடினார் . இந்தக் கதையைக் காதினால் கேட்டால் பரம 
புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் பக்தி பிறப்பித்துச் 
சமுசாரிகளுடைய அக்கியானங்களையும் பய சுகங்களையும் பரி 
கரிக்கும் . இப்படிப் பகவானுடைய மகிமையைச் சொல்லு 
கிறதா கவும் , நாரதரால் உபதேசிக்கப்பட்டு மிருக்கிற சத்வ 


பிரதம ஸ்கந்தம் 

37 
சங்கீதையை முதல் தொடங்கிப் பரிபூரணமாகச் செய்து 
நிவர்த்தி தருமமே முக்கியமாக நினைத்திருக்கிற ஸ்ரீ சுகயோ 
கிக்கு உபதேசஞ் செய்தாரென்று சொல்லுகிற சூதரைப் 
பார்த்துச் சவுனகர் கேட்கிறார் . ஓ சூதரே ! அந்தச் சுகயோகி 
நிவிர்த்தி தருமங்களில் ருசியுண்டாகிச் சகல வஸ்துக்களி 
லும் ருசியில்லாமல் உபேக்ஷித்தவர் , எந்தக் காரணத்தினால் 
அதி விஸ்தாரமாகிய இந்தப் பாகவத சங்கீதையைப் பரமாத் 
மாவினிடத்தி லிருக்கிற மனதைத் திருப்பி எப்படிப் படித்தா 
ரென்று கேட்ட சவுனகருக்குச் சொல்லுகிறார் . 


ஓ சவுனகரே ! பரமாத்மாவினிடத்தில் தங்கள் மதியி 
னால் நிறுத்தின மனதையுடையராகி அந்தச் சுகத்தை அனு 
பவித்தும் மற்றொருவிடத்தில் ஆசையில்லாமலு மிருக்கிற 
யோகிகளும் , சர்வாந்தர்யாமியான பரமாத்மாவினிடத்தில் 
ஒரு பலனைக் கோராமல் பக்தி பண்ணுவார்கள் . அது எதனா 
லென்றால் அந்த ஸ்ரீ ஹரி அப்படிப்பட்ட திவ்யகுணங்க 
ளால் வசீகரிக்கப்பட்ட புத்தியை யுடைத்தான படியினாலே , 
அந்தச் சுகபகவானும் இப்படி அதி மகத்தாகிய இந்தப் 
பாகவதமென்கிற சங்கீதையைப் படித்துத் தம்முடைய இரு 
தயத்தில் தரித்து ஸ்ரீ ஹரிபக்தருக்கு உபதேசிக்கவேண்டு 
மென்று நிரந்தரமாய் நினைத்திருந்தார். ஓ சவுனகரே ! 
சுகமுனி ஸ்ரீ பாகவதத்தை ஏன் படித்தாரென்று நீர் கேட்ட 
தற்கு நானும் உத்தரம் சொன்னேன் . ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
கதைகளைச் சொல்லவேண்டுமென்று நீங்கள் வினாவியதற்கு , 
அந்தக் கதைக்குச் சங்கிதையாகிய பரிக்ஷித்து மகாராஜா 
வுடைய ஜன்மமும் அவர் நடத்தையும் முடிவில் அவர் 
கதியடைந்ததும் , பாண்டு குமாரரான தருமராஜன் முத 

பேர் சொர்க்காரோகணம் பண்ணுங் காலத்தில் 
நடந்த விருத்தாந்தங்களையும் , ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கீர்த்தி 
களுக்குக் காரணமாகையால் சொல்லுகிறேன் , சாவதான 
மாய்க் கேளுங்கள் . எப்போது யுத்தத்தில் கௌரவர்களிலும் 
பாண்டவர்களிலும் அதி வீரர்களான ராஜாக்கள் யுத் 
தங்கள் செய்து வீரசுவர்க்கத்தை அடைந்தார்களோ அப் 

பீமசேன னுடைய கதையால் அடிபட்டு முரிந்த 
தொடையை யுடைத்தான துரியோ தனன் , அந்தப் பூமியில் 
ஈனசத்வனாகி விழுந்திருந்த சமயத்தில் , அவனுக்கு இதஞ் 
செய்ய வேண்டுமென்று நினைத்த, அசுவத்தாமா திரௌபதை 
குமாரர்களான உப பாண்டவர்கள் 

ஐவரையும் நித்திரை 
பண்ணுகிற சமயத்தில் பாண்டவர்களென்று பிரமித்துச் 
சிரசுகளை அறுத்தானோ அந்த ஈன கிருத்தியத்தைத் துரியோ 


லான 


போது 


38 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தனன் தனக்குப் பிரியமாக நினைக்கவில்லை. சகல ஜனங் 
களும் துரோண குமாரன் நிஷேதமான வேலையைச் செய்தா 
னென்று நிந்தித்தார்கள் . அந்தச் சமயத்தில் உப பாண்ட 
வர்களுக்கு மாதாவான திரௌபதா தேவி தன்னுடைய 
சிசுக்களுடைய அனியாய மரணத்தைக் கண்டு பரிதாபப் 
பட்டுக் கண்களில் தாரை தாரையாகக் கண்ணீர் பெருக 
விட்டுக் கொண்டு கதறி அழுகிற சமயத்தில் கிரீடமாலியான 
அர்ச்சுனன் அவளைச் சமாதானஞ் செய்தான் . 

வாராய் திரௌபதீ ! காண்டீப மென்கிற வில்லிலிருந்து 
விடப்பட்ட தீக்ஷணமான பாணங்களால் பிராமண அதமனான 
அசுவத்தாமனுடைய சிரசை அறுத்து , உன் மனதில் இருக் 
கிற 

சோகத்தாலுண்டான கண்ணீரை மாற்றுகிறேன் . 
அந்தச் சிரசின்மேல் உன் பாதத்தைவைத்து உன் புத்திரர் 
களுக்குச் சமவ் காரம் பண்ணினபின்பு ஸ்நானம்பண்ணப் 
போவாயென்று தனக்குப் பிராண நாயகியான திரௌபதி 
யைப் பார்த்து விசித்திரமாகியும் சமரசமாகியு மிருக்கிற 
வார்த்தைகளால் சமாதானஞ்செய்து , தமக்கு மித்திரரான 
அச்சுதனைச் சாரதியாக முன்னிட்டுக்கொண்டு கவசத்தைத் 
தொடுத்துக்கொண்டு பயங்கரமான காண்டீப மென்கிற தனு 
சைக் கையில் தரித்து ஹனுமத்துவ சகிதினா லலங்கரிக்கப் 
பட்ட ரதத்தி லேறிக்கொண்டு தனக்குத் துரோகியான குரு 
புத்திரனைப் துரத்திப் போயினான் . இப்படித் துரத்திக் 
கொண்டுவருகிற குமார ரூபியான அர்ச்சுனனை அந்த அசுவத் 
தாமா வெகு தூரத்தில் கண்டு பயந்து தன்பிராணனை ரக்ஷித் 
துக்கொள்ள வேண்டுமென்று , ருத்திரனைக் கண்டு பயந்து 
ஓடின ஆதித்தியன் போல , இந்தப் பூமியில் தன்னோட்டத் 
துக்கு எவ்வளவு விசாலங் கொடுத்ததோ அவ்வளவு தூரம் 
ரதத்துடனே ஓடினான் . துரோண 

குமாரனான அசுவத் 
தாமா தன் ரதத்தில் கட்டின குதிரைகள் நடக்கமாட்டாமல் 
இளைப்படைந்த பின்பு தன்னை ரக்ஷிக்க மற்றொருவரில்லாமை 
யால் அதற்குப் பிரம்மாஸ்திரமே கதியல்லாமல் வேறில்லை 
நினைத்துக் கையினால் ஜலத்தை 

ஸ்பரிசித்து 
மனதில் தியானஞ் செய்துகொண்டு அந்த அஸ்திரத்தி 
னுடைய வுபசங்காரத்தைத் தானறியாம லிருந்தாலும் தன் 
னுடைய பிராணனுக்குச் 

மாகையால் 
அதைப் பிரயோகஞ் செய்தான் . 

அந்த அஷ்திரத்திலிருந்து அதி பயங்கரமான ஒரு 
தேஜசு பிறந்து சகல திக்குகளையும் மூடிக்கொண்டு சுவாலா 
மயமா யெரிகிறதைக்கண்டு , அர்ச்சுனன் தன் பிராணனுக்கு 


யென்று 


சங்கடமான 


பிரதம ஸ்கந்தம் 

39 
ஆபத்து வந்ததென்று நினைத்து ஸ்ரீ கிருஷ்ணணைப்பார்த்து 
ஒருவார்த்தை சொன்னானென்று, ஆச்சரியத்துடனே சவுன 
கரைபார்த்துச் சூதர் சொல்லுகிறார் . ஓ கிருஷ்ண ; மஹா பாகு 
வே ! பக்தர்களுடைய பயத்தைப் பரிகாரஞ் செய்கிறவரே ! 
சமுசாரத்தில் தாபத்திரயங்களால் தபிக்கப்படுகிற பிராணிக 
ளுக்கு அந்தத் தாபத்திரயங்களை நிவர்த்திசெய்து மோக்ஷத் 
தைக் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே யல்லாமல் வேறில்லை , பிர 
கிருதிக்கு நியந்தாவாகியும் தனக்குத் தானே சுவாமியாகியும் 
ஜகத்காரணமாகியும் இருக்கிற புருஷனும் தேவரீரே யல்லா 
மல் வேறில்லை. தேவரீர் கியானசக்தியினால் மாயப் பிரகிருதி 
யை உம்மிடத்தில் சந்திக்க வொட்டாமல் தூரத்தில் விலக் 
கிக் கியானானந்தமாகிய நிச ரூபத்தில் விளங்கிக்கொண்டு 
அந்த மாயையினால் சூழப்பட்டு மோகத்தை யடைந்திருக்கிற 
ஜீவ சமூகங்களுக்கு உமது மகிமையால் தருமார்த்த காம 
மோக்ஷங்களாகிற சிரேயசுகளைக் கொடுக்கிறீர். உம்முடைய 
இந்த அவதாரம் பூபாரத்தைப் பரிகரிக்க வேண்டுமென்னும் 
இச்சையினால் சங்கற்பிக்கப்பட் டிருந்தாலும் , கியானானந்த 
ஸ்வரூபமாகையினால் மற்றொன்றையும் நினையாமலிருக்கிற 
உன்னடியார்கள் அடிக்கடி நினைத்துத் தியானஞ்செய்து 
கடைத்தேற வேண்டுமென்று சங்கற்பித்ததே யல்லாமல் 
வேறில்லை. இப்போது அதிபயங்கரமாகிய ஒரு தேஜசு 
நாலு பக்கமும் சுற்றிக்கொண்டு வருகிறது; ஓ தேவ தேவ 
னே ! இது எப்படிப்பட்டது , எந்த விடத்திலிருந்து வருகிற 
தென்று நானறியேனென்று விக்ஞாபனம் பண்ணின அர்ச் 
சுனனுக்கு ஸ்ரீ பகவான் அருளிச்செய்கிறார் : வாராய் அர்ச் 
சுனா ! துரோண புத்திரன் பிரயோகித்த பிரம்மாஸ்திரத்தி 
னுடைய தேஜசு என்று தெரிந்து கொள்ளும் . அவன் இந்த 
அஸ்திரத்துக்கு உபசங்காரத்தை யறியாமலிருந்தாலும் 
தனக்கு மரணகாலம் வந்ததென்று தெரிந்து பிரயோகித் 
தான் . மற்ற அஸ்திரங்கள் இந்த அஸ்திரத்தைத் தடுக்க 
மாட்டா . இந்த அஸ்திரத்தினுடைய மகிமையை நீ 
யறிந்தவனாகையால் உலகமெல்லாம் பரவிவருகிற இந்த 
அஸ்திரதேஜசை, பிரதியாகிய பிரமாஸ்திரத்தினால் நீ 
தடுக்க வேண்டுமென்று சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியினு 
டைய வார்த்தையைச் சூதர் சவுனகாதி ரிஷிகளுக்குச் சொல் 
லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் . இப்படிப் பகவான் சொன்ன 
வார்த்தையைக் கேட்ட அர்ச்சுனன் , எதிரிகளான 
ஜெயிக்கும் வல்லமையுள்ளவ னாகையால் , தன்னுடைய 
அஸ்திரத்துக்குப் பிரதக்ஷணம்பண்ணி ஆசமனஞ் செய்து 
தானும் பிரம்மாஸ்திரத்தைப் பிரயோகித்தான் . இதனால் 


வீரரை 


பிரளய 


டைய 


40 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அந்த இரண்டு அஸ்திரங்களும் சுவாலைகளை யுண்டுபண்ணி 
எங்கும் வியாபித்து ஒன்றோடொன்று அடித்துக்கொண்டு 
பூமியிலும் ஆகாயத்திலும் சுவர்க்கத்திலும் சூர்யாக்கினி 
களைப் போல நிறைந்தன . அந்த இரண்டு அஸ்திரங்களு 

சுவாலைகளால் தபிக்கப்படுகிற பிராணிகள் 
காலம் வந்ததென்று நினைத்தார்கள் . இப்படிப் பிரஜைக 
ளுக்கு உபத்திரவஞ் செய்கிற அஸ்திர சுவாலைகளால் உண் 
டாகிய சங்கடத்தையும் , ஸ்ரீ வாசுதேவனுடைய அபிப்பிரா 
யகிதையும் தெரிந்துகொண்ட அர்ச்சுனன் உபசங்கார மந்தி 
ரத்தால் இரண்டு அஸ்த்திரங்களையும் உபசங்காரஞ்செய்தான் . 
அப்போது குரூரமாகிய கருமத்தைச் செய்த கௌதமி குமார 

அசுவத்தாமாவை அர்ச்சுனன் கோபத்துடனே 
சிவந்த கண்களால் பார்த்துப்பிடித்துப் பசுவைக் கட்டுவது 
போல் பாசத்தால் கட்டினான் . இப்படிச் சத்துருவைக் கயிற் 
றால் கட்டித் தன்னுடைய இருப்பிடத்துக்குக் கொண்டு 
போகவேண்டுமென்று நினைத்த அர்ச்சுனனைப் பார்த்து ஸ்ரீ 
புண்டரீகாக்ஷனான கிருஷ்ணன் கோபத்துடனே ஒரு வார்த் 
தை சொல்லுகிறார் . 


னான 


வாராய் குந்திகுமாரனே ! இந்தப் பிராமணோத்தமனைப் 
பிராணனோடே விடுகிறதாக நினையாமல் சங்காரம்பண்ணு . 
அதேனென்றால் தனக்கு ஒரு அபகாரஞ் செய்யாமலிருந்த 
பாலரை ராத்திரியில் தூங்குகிற சமயத்தில் சங்கரித்தவன் . 
வேறொரு நினைவினால் தான் செய்யவேண்டிய கருமத்தில் 
நினைவு விட்டிருந்தவனையும் , மூர்ச்சித்தவனையும் , பித்தனை 
யும் , நித்திரை பண்ணுகிறவனையும் , பாலனையும் , ஸ்திரீ 
களையும் , காரியா காரியங்களைத் தெரியாத அறிவில்லா தவனை 
யும் , சரண மடைந்தவனையும் , இரத மிழந்தவனையும் , 
பயந்தவனையும் , எத்தனை சத்துருவானாலும் க்ஷத்திரிய தருமம் 
தெரிந்தவர்கள் கொல்லலாகாது . யாதொரு துஷ்டன் இவர் 
கள் பிராணனை வாங்குகிறானோ அந்தப் பாபிஷ்டன் அந் 
தத் தோஷத்தால் அதோ கதியை அடைவான் . ஆகையி 
னால் தயவில்லா தவனைச் சங்கரித்தால் அது உனக்குச் 
சிரேய சேயாம் . இதுவல்லாமல் நீ திரௌபதியைப் பார் 
த்து வாராய் பாக்கியவதியே ! யாதொருவன் உன் புத்திரர் 
களைச் சங்கரித்தானோ அவன் தலையைக் கொண்டு வருகிறே 
னென் றதை நானுங்கேட்டிருக்கையில் பிரதிக்கினைப்பண்ணி 
னவன் நீ யாகையால் , நல்ல குலத்திற் பிறந்து அந்தக் 
குலாசாரத்தைத் தவிர்ந்தும் தன்னுடைய சுவாமிக்கு 
விருத்தமான கருமத்தைச் செய்தும் உன்னுடைய புத்திரர் 


பிரதமஸ் கந்தம் 


41 


களைச் சங்காரம் பண்ணியும் , இப்போது உன்னைக் கொல்ல 
வேண்டுமென்று பிரம்மாஸ்திரத்தைப் பிரயோகித்து மிருக் 
கிற இந்தப்பாவியை , வீரரில் சிரேஷ்டனான நீ கொல்லு 
கிறதே நியாயமென்று அர்ச்சுனனைப் பார்த்து ஸ்ரீகிருஷ்ண 
மூர்த்தி சொன்ன வார்த்தையைச் சூதர் சவுனகாதிகளுக்குச் 
சொல்லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


நாயகி 


இப்படிக் குந்தி குமாரனைப்பார்த்து மனோதரும நிச்ச 
யம் எப்படிப்பட்டதென்று சோதிக்க வேண்டிச் சொன்ன 
கிருஷ்ணன் வசனத்தை அர்ச்சுனன் கேட்டு அவன் தன் 
மக்களைக்கொன்றவன் ஆனாலும் தன்னுடைய குருகுமார 
னாகையால் அசுவத்தாமாவைக் கொல்லுவதற்கு மனதில் 
லாடல் தான் இறங்கியிருக்கிற விடத்தில் ஸ்நேகித னாகவும் 
சாரதியாகவு மிருக்கிற கோவிந்தனுடனே வந்து மக்க 
ளுடைய மரணத்தால் சோகித்திருக்கிற பிராண 
யான திரௌபதியின் முன்னே அசுவத்தாமாவை நிறுத்தி 
னான் . பசுவைப்பிடித்துக் கயிற்றிற் கட்டினாற்போல கட்டப் 
பட் டிருக்கிறவனும் , தான் செய்த அநீதத்தினாலே தலை 
இறங்கிக்கொண் டிருக்கிறவனும் , குருகுமாரனு மாகிய அசு 
வத்தாமனைத் திரௌபதா தேவியானவள் மிகவும் தய 
வுடனே நமஸ்காரஞ் செய்து , அர்ச்சுனனைப் பார்த்துக் குரு 
குமாரரான இவரைக்கட்டிக் கொண்டு வருகிறது ஞாயமோ ? 
வென்று சொல்லிக் கட்டை விடும்விடும் , இவர் பிராமணோத் 
தமர் , இதுவுமல்லாமல் உடக்குக் குருவானவர் , எவ்வாறென் 
றால் : ரகசியமாகத் தனுர் வேதத்தைப் பிரயோகத்துடனே 
யும் , 

உபசங்காரத் துடனேயும் சகல அஸ்திரங்களையும் 
யாதொரு துரோணா சாரியருடைய அனுக்கிரகத்தினால் அப் 
பியாசஞ் செய்தீரோ அந்தத் துரோணாசாரியர் தம்முடைய 
புத்திரரான அசுவத்தாமா வுடைய ரூபமாக விருக்கிறார் . 
ஆதலால் , அந்த அசுவத்தாமாவினிடத்தில் குருபக்தி செய்ய 
வேண்டியது . இதுவுமல்லாமல் , கிருபாசாரியருடைய தங்கை 
யான கௌதமி , இவ்வீரனைப்பெற்றவ ளாகையால் தன் மக 
னுக்கு நோந்த இந்தச் சிரமத்தைக் கண்டு தன் சரீரத்தை 
நிறுத்த மாட்டாள் ; அவளுக்கு இந்தத் துன்பம் வரும் 
படிக்கு நாம் நடக்கலாகாது . ஆகையால் , சகல தருமங்களை 
யும் தெரிந்த மகானுபாவரே ! உங்களால் மகத்தாகிய கவுர 
வத்தை அடைந்து விளங்கின இந்தக் கவுரவ குலத்துக்கு 
இப்போது இப்படிப் பாவத்தை விளைவிக்குங் காரியத்தைச் 
செய்வது உத்தமமல்ல . உலகத்தில் கவுரவர்களுடைய குலத் 
தைக் கேட்டவர்க ளெல்லாம் கைகூப்பி வந்தனஞ் செய்யும் 


6 


42 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


படியாகிப் பிரகாசித்து வந்த இந்தக் குலத்துக்கு அபகீர்த்தி 
வராமல் இருக்க வேண்டும் . இதுவுமல்லாமல் , இந்த அசு 
வத்தாமாவினுடைய மாதாவாகிய கௌதமி மகா பதிவிரதை 
யாகையால் அவள் புத்திர சோகத்தினால் என்னைப்போல் 
கண்ணுங் கண்ணீருமாய் அழுகிறது உசிதமல்ல . பிராமணர் 
களுக்கு யாதொரு ராஜாக்கள் கோபத்தை உண்டு பண்ணி 
னால் அந்த ராஜ வம்சம் தம் வர்க்கத்துடனே சோகத்தை 
அடையும் என்று திரௌபதா தேவி அர்ச்சுனனைப் பார்த்து 
வியசனத் துடனே சொன்ன விருத்தாந்தத்தைச் சூத புரா 
ணிகர் சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் சொல்லு 
கிறார் . இப்படித் தருமத்துடனேயும் , ஞாயத்துடனேயும் , 
தயையுடனேயும் , சத்தியத் துடனேயும் , பக்ஷத்துடனேயும் , 
திரௌபதாதேவி சொன்ன மகத்தான வார்த்தையைத் தரும 
ராஜா வானவர் கேட்டு மிகவுஞ்சந்தோஷத்துடனே திரௌ 
பதையைச் சிலாகித்தார் . 


அப்படியே நகுலனும் , சகாதேவனும் , யுயூதான னும் , 
அர்ச்சுனனும் , தேவகி குமாரனான ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் , 
மற்றுமுள்ள ராஜஸ்திரீகளும் அந்த வார்த்தைக்குச் சந்தோ 
ஷித்தார்கள் . அந்தச் சமயத்தில் பீமசேனன் சொல்லுகிறான் . 
தனக்குப் பிரபுவான ராஜாவுக்கும் , தனக்கும் ஒரு பிரயோ 
சனமில்லாமல் நித்திரைபண்ணுகிற சிசுக்களைக் கொன்ற 
இந்தப்பாபிஷ்டனைச் சங்காரஞ்செய்தால் அது அவனுக்கு 
க்ஷேமமாகவே யிருக்கும் என்று பொறாமையுடனே சொன்ன 
வார்த்தையைக் கேள்வியுற்ற ஸ்ரீ கிருஷ்ணன் தமக்கு மித்திர 
னாகிய அர்ச்சுனனைப் பார்த்துப் புன் சிரிப்புச் செய்தவர் 
போல ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . வாராய் அர்ச்சுனனே ! 
பிராமணன் கொலைசெய்கிறதற்கு யோக்கியனான அதமனாக 
விருந்தானாகிலும் , அவனைக் கொல்லலாகாதென்றும் , ஆத 
தாயி யானவனைச் சீக்கிரமாகக் கொல்லவேண்டு மென்றும் , 
இந்த இரண்டு சாஸ்திரங்களையும் நானே சொன்னேன் . 
ஆகையால் இரண்டையும் நீ பரி பாலனஞ் செய்ய வேண்டும் . 
உன்னுடைய நாயகியாகிய பாஞ்சாலியைச் சமாதானஞ் செய் 
கிற போ து உன் மக்களைக் கொன்றவன் தலையை அறுத்துக் 
கொண்டு வருகிறே னென்று நீ செய்த பிரதிக்கினையும் , பீம 
சேனனுடைய வசனத்தையும் சத்தியமாக நிறுத்தி யுனக்கும் 
பாஞ்சாலிக்கும் இஷ்டமான காரியத்தைப் பண்ணவேண்டு 
மென்று ஸ்ரீ கிருஷ்ணன் நியமித்ததைச் சூதர் சவுனகாதி 
களுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


பிரதம ஸ்கந்தம் 


43 


இப்படிப் பகவானால் ஆக்கியாபிக்கப்பட்ட அர்ச்சுனன் 
ஸ்ரீ ஹரியினுடைய கருத்தை அறிந்து கொண்டு அசுவத்தா 
மாவினுடைய சிரசில் தானே பிறந்து விளங்குகின்ற சூடா 
மணியைத் தலைமயிர்களுடனே சேர்த்துப்பிடித்துத் தன் 
சுரிகையினால் அறுத்து எடுத்துக்கொண்டு கட்டையும் 
அவிழ்த்துவிட்டுச் சிசு ஹத்தியினால் தேஜசையும் மணியை 
யும் இழந்திருக்கிற அசுவத்தாமாவைத் தன்னுடைய 
சேனைக்கு வெளியில் துரத்தினான் . பிராமண அதமன் அப 
ராதஞ் செய்தானாகில் அவனுக்குச் செய்ய வேண்டிய தண்ட 
னையானது விகாரமாகத் தலையை க்ஷெளரஞ் செய்விக்கிறதும் , 
அவனுக்குள்ள தனங்களை விசேஷ மில்லாமல் அபகரித்துக் 
கொள்ளுகிறதும் , அந்த ஸ்தானத்தை விட்டு ஓட்டிவிடுகிற 
துமே யல்லாமல் அவன் பிராணனை வாங்குகிற விதத்தைச் 
சாஸ்திரஞ் சொல்லவில்லை . ஆகையால் அசுவத்தாமாவுக்கு 
இப்படிச் சிக்ஷை செய்த பின்பு , பாண்டவர்க ளெல்லாரும் 
திரௌபதை யுடனே புத்திரர்களை நினைத்துத் துக்கித்துக் 
கொண்டு காலகதி யடைந்த பந்துக்களுக் கெல்லாம் சமஷ் 
காரஞ் செய்தார்கள் . அப்பால் , முன்னால் தன் பாதத்தில் 
விழுந்து அழுது கொண்டிருந்த திரௌபதைக்குத் தான் 
சொன்ன பிரதிக்கினையின்படி பீமசேன னுடைய கதையினால் 
தொடை யொடிந்தும் மார்பு பிளந்து மிருக்கிற தங்கள் 
தங்கள் 

நாயகர்களைத் தழுவிக்கொண்டும் தலைமயிர்களை 
விரித்துக் கொண்டும் அழுகிற சத்துரு பத்தினிகளையும் 
பாரென்று ஸ்ரீ கிருஷ்ணன் காண்பித்தார் . 


எட்டாவது அத்தியாயம் 
இந்த அத்தியாயத்தில் , உத்தரையினுடைய கர்ப்பம் , கோபியான அசுவத் 
தாமாவினுடைய அஸ்தித்திரனின்றும் , ஸ்ரீ கிருஷ்ணனால் காக்கப்பட்ட 
ரக்ஷணமும் , குந்திதேவியினுடைய ஸ்தோத்திரமும் , இராஜாவி 

னுடைய சோகமும் கீர்த்திக்கப் படுகின்றன . 
இப்படிச் சவுனகாதிகளைக் குறித்துச் சொன்ன சூதர் 
மறுபடியுஞ் 

சொல்லுகிறார் : யுத்தத்தில் மரணமடைந்த 
பந்துக்களுக்கு நீர்க்கடன் செய்ய வேண்டி ஸ்ரீ கிருஷ்ண 
னுட னேகூடப் பாண்டவர்கள் , இறந்து போனவர்களுடைய 
ஸ்திரீகளை முன்னிட்டுக்கொண்டு கங்கையில் ஸ்நானஞ் 
செய்து திலதர்ப்பணாதிகள் செய்து பிரலாபித்தும் , மீண்டும் 
ஸ்நானஞ் செய்து அவ்விடத்திலிருக்கிற குரு வம்சசிரேஷ்ட 
னாகிய திருதராஷ்டிரனையும் ,விதுரனையும் , புத்திரசோகத்தை 
யுடைய காந்தாரியையும் , குந்திதேவியையும் , திரௌபதியை 


44 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யும் துக்கிக்க வேண்டாமென்று ஸ்ரீ கிருஷ்ணன் முனிவர்க 
ளுடனே சமாதானஞ்செய்து , பிராணிகளிடத்தில் வருகிற 
காலகதியானது ஒருவராலேயும் நீக்கக்கூடாதென்று அவர்க 
ளுக்குத் தெளியவுரைத்து , அஜாத சத்துருவான தர்மராஜா 
வினுடைய ராச்சியத்தைச் சூதினால் கட்டிக்கொண்ட துஷ்டர் 
களைப் பதிவிரதையான திரௌபதியுடைய தலைமயிரைப் பரி 
சித்ததால் உண்டான பாதகத்தில் சங்காரஞ் செய்வித்து , உத் 
தம கருமங்களான மூன்று அஸ்வமேத யாகங்களைத் தரும 
ராஜாவினால் செய்வித்து , இந்திரனுடைய கீர்த்தியைப்போ 
லத் தருமராஜனுடைய புகழைச் சகல திக்குகளினும் நிறைப் 
பித்துப் பாண்டவரிடம் விடைபெற்றுக் கொண்டு சாத்தகி 
புடனே துவாரகைக்குப் போகவேண்டுமென்று இரதத்தின் 
மேலேறியிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் , மிகவும் பயத்தினால் , நடுங் 
கிக்கொண்டு ஓடிவருகிற உத்தரையைச் சமீபத்தில் கண்டார் . 


அந்த உத்தரை ஸ்ரீ கிருஷ்ணனைப் பார்த்துச் சொல்லு 
கிறாள் . ஓ மகா யோகியே ! தேவ தேவனே ! ஜகத்பதியே ! 
ரக்ஷியும் ரக்ஷியும் . ஒன்றுக்கொன்று சத்துருவாயிருக்கிற இந்த 
வுலகத்துக்கு உம்மைவிட அபயம் கொடுக்கிறவர் மற்றொரு 
வருமில்லை . ஓ ஸ்வாமியே ! காய்ச்சின மழுப்போல் குரூர 
மாகிய பாணமானது என்னைத் துரத்துகிறது . ஓ விபுவே ! 
அந்தப்பாணம் என்னை மிகவுந் தகித்தாலும் தகிக்கட்டும் , 
என் கர்ப்பமாத்திரம் அழியாமல் காக்கவேண்டும் , என்றிப்படி 
உத்தரை சொன்ன வார்த்தையைக் கேட்ட ஸ்ரீ பகவான் பக்த 
வச்சலராகையால் துரோணகுமாரனால் பிரயோகிக்கப்பட்ட 
அபாண்டவாஷ்திரம் இதுவென் றறிந்து கொண்டிருக்கும் 
சமயத்தில் , ஐந்து பாணங்கள் ஜ்வாலைகளுடனே பாண்டவர் 
களுக் கெதிராக வருகிறதைக்கண்டு பாண்டவர்கள் தங்கள் 
அஸ்திரங்களைக் கையிலெடுத்தார்கள் . ஓ சவுனகாதிகளே ! 
அப்போது ஜகத் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணன் தம்மைவிட 
மற்றொருவரை நினையாமல் தம்மிடத்தில் பக்திசெய்கிற பாண் 
டவர்களுக்கு வந்திருக்கிற இந்த மஹா விபத்தைப் பார்த்துத் 
தம் மையே தேவதையாக வுடைத்தாயிருக்கிற சுதரிசனாஷ் 
திரத்தினால் தமக்கு மித்திரர்களாயிருக்கிற பாண்டவர்களை 
ரக்ஷித்தார் . சர்வ பிராணிகளுக்கும் அந்தர்யாமி யாகியும் 
உள்ளும் புறம்பும் வியாபித்திருக்கிற சக்தியை யுடைத்தான 
ஸ்ரீ ஹரியானவர் கவுரவ சந்தானத்தை ரக்ஷிக்கவேண்டித் 
தம்சங்கல்பத்தினால் விராடபுத்திரியினுடைய கர்ப்பத்தைச் 
சூழ்ந்துகொண்டார் . ஓ பிருகு வம்சோத்பவரான சவுனகரே ! 
பிரமசர மென்கிற அஷ்திரமானது வியர்த்தமாக மாட்டாது . 


ஆனாலும் 


பிர தமஸ் கந்தம் 
மற்றொரு அஸ்திரத்தினால் தடுக்கவுங் கூடாது . 
ஸ்ரீ விஷ்ணு தேஜூசினால் லயத்தை யடைந்தது . யாதொரு 
ஸ்ரீ விஷ்ணுதேவர் தம் விளையாட்டுக்குச் சாதனமாகிய பிர 
கிருதியால் இந்த வுலகத்தைக் கற்பித்து அதினுட் புகுந்து 
அதை ரக்ஷித்துப் பின்பு சங்காரஞ் செய்து தாம் பிறவாம 
லிருக்கிறாரோ , அந்தச் சர்வாந்தர்யாமியாகிய அச்சுத னிடத் 
தில் இதுவொரு ஆச்சரியமென்று நினைக்கவேண்டாம் . இப் 
படிப் பிரமாஸ்திர மாகிற நெருப்பில் நின்றும் விடுபட்ட 
பாண்டவர்க ளுடனேயும் திரௌபதி யுடனேயுங் கூடியிருக் 
கிற குந்திதேவியானவள் , துவாரகைக்கு எழுந்தருளவேண்டு 
மென்று பிரயாணமா யிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியைக் 
குறித்துப் பிரார்த்திக்கிறாள் . 


இந்தவுலகங்களுக்கு ஆதி காரணமாகியும் , ஸ்வாமியாகி 
யும் , பிரகிருதிக்கு நியா மகனாகியும் , சமஸ்த ஜீவ வர்க்கங்களா 
லேயும் அறியப்படாமலும் , அவற்றினுடைய உள்ளும் புறம் 
பும் வியாபித்திருக்கிறவனாகவும் , மாயையாகிற திரையினால் 
மறைந்து கியானங் குறைந்த பிராணிகளுடைய இந்திரியங் 
களால் அறியப்படா தவனும் , அவ்யயனாகியு மிருக்கிற உம்மை 
வந்தனஞ் செய்கிறேன் . உம்மிச்சையில் உண்டாக்கிக்கொண்ட 
உம்முடைய அவதாரத்தைத் தியானஞ்செய்கிற பரம ஹம்சா 
ளாகிய முனிவர்களும் அறியமாட்டாம லிருக்கிற உம்மை 
ஸ்திரீ ஸ்வபாவமான நான் எப்படி அறியப் போகிறேன் . 
வசுதேவ குமாரனாகித் தேவகி கர்ப்பத்தில் அவதரித்து ஸ்ரீ 
கிருஷ்ணனென்று திவ்ய நாமத்தைத் தரித்தும் , நந்த கோப 
னுக்குக் குமாரனாகிக் கோவிந்தனென்றும் நாமத்தைத் தரித்த 
தேவரீருக்கு நமஸ்காரஞ் செய்கிறேன் . ஓ ஹ்ரிஷீகேசனே ! 
அதி துஷ்டனான கம்சனால் சிறையிலகப்பட்ட தேவகீதேவி 
வெகுகாலம் அனுபவித்த சோகத்தைப் பரிகரித்தாற்போல , 
மிகுதியும் துக்கத்தை யடைந்த என்னையும் அடிக்கடி காத்து 
விபத்துக்களைப் பரிகரித்து அந்தச் சோகங்களைத் தேவரீரே 
நீக்கினீர் ; துரியோதனன் பீமசேனனுக்கு விஷங் கலந்த 
அன்னத்தை யிட்டபோதும் , அரக்குமாளிகையில் நெருப்பை 
வைத்தபோதும் , இடும்பாசுரனைக் கண்டபோதும் , அதிதுஷ் 
டனான துச்சாதனாதியர்க ளுடனே 

கூடின 
னுடைய சபையில் அவமானஞ் செய்தபோதும் , வனவாசத் 
திற் சங்கடங்கள் வந்தபோதும் , யுத்தங்கள் தோறும் மகா 
ரதிகர்களுடைய அநேகவிதமான அஸ்திர பயங்களிலும் 
துரோண குமாரனாகிய அசுவத்தாமாவினுடைய அகோ 
ராஸ்திரத்திலும் , நீரே சாந்தம் பண்ணினீர் ; ஸ்ரீ ஹரியே ! 


துரியோதன 


46 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
துரியோதனனால் ஆக்கியாபிக்கப்பட்ட துருவாசர் எங்களுக் 
குச் சாபங்கொடுக்க வேண்டுமென்று நினைத்து அகாலத்தில் 
அதிதி பூசை பண்ணிவைக்கச் சொலலி வந்தபோது அந்த 
வனத்தில் எழுந்தருளி என் புத்திரர்களால் மூன்று லோகத் 
துடனே அந்த ரிஷிக்குத் திருப்தி செய்வித்தீர் ; உம்மைத் 
தரிசனஞ் செய்தவர்களுக்கு மறுபடியும் பிறப்பில்லை . ஆகை 
யால் அப்படிப்பட்ட உமது தரிசனத்தைக் கொடுக்கிற ஆபந் 
துகள் எங்களுக்கு அடிக்கடி வரட்டும் . ஜெகத் குருவே ! 
குலத்தினாலேயும் , ஐச்வரியத்தினாலேயும் , சாஸ்திரங்களினா 
லேயும் , அழகினாலேயும் , மிகுந்த மதத்தை யுடைத்தானவன் , 
சகலத்தையுந் துறந்த ஞானிகளுக்கு யோக்கியரான உம்மு 
டைய நாமத்தை நினைக்கமாட்டான்.எப்பொழுதும் சகலத்தை 
யுந் துறந்தவனை நினைக்கிறவராகவும் , குணங்களுடைய 
விருத்தி யில்லா தவராகியும் , தம்மிடத்தில் தாமே விவகரிக்கிற 
வராகவும் , உலகங்களில் ஆசை யொழிந்தவராகவும் , கைவல்ய 
பதியாகியு மிருக்கிற உமக்கு வந்தனஞ் செய்கிறேன் . உம்மை 
ஆதியந்தங்க ளில்லாமலும் சுதந்தரராகியும் , சர்வ பிராணி 
களிலேயும் சமமாகச் சம்பந்தித்த காலசரீரராகியு மிருக்கிற 
ஈசானனென்று நினைக்கிறேன் . அல்லாமற்போனால் இந்தப் 
பூதங்களுக்கு ஒன்றுக்கொன்று கலகங்கள் 

வரக்காரண 
மென்ன ? இந்தப் பூலோகத்தில் ஜனங்களுடைய நடக் 
கையை நடித்துக் காண்பிக்கிற நீர் செய்ய வேண்டுமென்று 
நினைத்த கருமத்தை மற்றொருவ ரறிய மாட்டார்கள் . உமக்கு 
வேண்டியபே ரொருவருமில்லை . உம்முடைய துவேஷத் 
துக்கு யோக்கியமானவ ரொருவரு மில்லை . அவரவர் கரும 
த்தை யனுபவிக்குங் காலத்தில் அவரவர் மதிமாத்திரம் உம் 
மிடத்தில் விஷயமாகி யிருக்கும் . ஓ விச்வாத்மகனே ! கருமா 
தீனமாகிய ஜனனமும் , கர்த்தத்துவமுமில்லாத உமக்கு 
ரிஷிகளிலும் , திரியக்கு சாதிகளிலும் , ஜல ஜந்துக்களிலும் , 
ஜனனமும் , கருமமும் , அந்தந்தச் சாதிகளுடைய நடக்கை 
களைச் செய்து காண்பிக்கவேண்டிச் செய்தனவே யல்லாமல் 
வேறல்ல . ஆனாலும் நீர் துடுக்குச் செய்தீரென்று யசோதை 
உம்மைக் கட்ட வேண்டு மென்று கயிறெடுத்த சமயத்தில் 
மையுடனே கலந்து நிறைந்த கண்ணீருடனே திருமுக மண் 
டலத்தைக் காண்பித்துப் பயந்தவரைப்போல் 

நடனஞ் 
செய்துகொண்டு யசோதை முன்னே நின்றிருந்த உம்முடைய 
வேஷம் , என்னை இப்போது மோகிக்கப் பண்ணுகிறது . 
ஜனன மில்லாத பரமாத்மாவானவன் , புண்ணிய சுலோக 
னாகியும் , தனக்குப் பிரீதிமாத்திர மிகவுமிருக்கிற யதுவி 
னுடைய கீர்த்திகளை விஷ்தாரஞ் செய்ய வேண்டி , அவளு 


பிரதம ஸ்கந்தம் 


47 


டைய வம்சத்தில் மலையபர்வதத்தில் சந்தன விருக்ஷம்போல் 
ஜனித்தா னென்று சிலர் சொல்லுகிறார்கள் . வசுதேவ 
னுடைய க்ஷேத்திரமாகிய தேவகி யிடத்தில் தேவதைகளால் 
யாசிக்கப்பட்ட தேவரீர் , இந்த வுலகங்களை ரக்ஷிக்கவேண்டிய 
நிமித்தமாகத் தேவ துரோகிகளைச் சங்காரஞ் செய்யவேண்டி 
அவதரித் தீரென்று சிலர் சொல்லுவார்கள் . பூமியினுடைய 
பாரத்தைத் தீர்க்க வேண்டுமென்று யாசித்த சதுர்முகனு 
டைய வேண்டுகோளை யீடேற்ற இத்திருமேனியைத் தரித்தீ 
ரென்று சிலர் சொல்லுகிறார்கள் . இந்தச் சமுசாரத்தில் 
அக்கியானத்தினாலே துக்கித்திருக்கிற பிராணிகள் உம்மு 
டைய லீலைகளைக் கேள்வியுற்று ஸ்மாணஞ் செய்து கடைத் 
தேறும்படி திரு அவதரித் தீரென்று சிலர் சொல்லுகிறார்கள் . 


ஓ சுவாமியே ! தேவரீர் உம்முடைய இஷ்டப் பிரயோச 
னத்தை இச்சித்து இஷ்டர்களாகியும் தேவரீரையே அடுத் 
தும் ஜீவித்துக்கொண்டிருக்கிற 

எங்களைப் பிரிந்தீராகில் 
நட்பிழைப்பாகிற பாதகமென்று நினைத்துச் சகிக்கமாட்டாத 
தருமராஜா , சரீரத்தையே தரிக்கமாட்டாரென்று நினைத்துக் 
கொண்டிருக்கிற எங்களுக்கு உம்முடைய சரண கமலங்களே 
யல்லாமல் மற்றொரு கதியில்லை . இந்திரியங்களுக்குச் சுவாமி 
யான சிவனுடைய தரிசனம் போல் , தேவரீருடைய தரிச 
னங் கிடைத்தபோது நாங்களும் , யாதவர்களென்றும் , பாண் 
டவர்களென்றும் , நிலைபெற்றுச் சரீரங்களைத்தரித்துப் பிர 
சித்தியுடனே கூடியபேர்களையு முடைத்தா யிருக்கிறோ மல் 
லாமல் , உம் தரிசன மில்லாமற்போனால் எங்களுடைய 
ரூபங்களும் , நாமங்களும் , இந்த வுலகத்தில் பிரகாசிக்க 

ஓ கதாதரனே ! இப்போது இந்தப்பூமியானது 
சங்கு சக்கராதிகளான திவ்ய ரேகைகளுடனே கூடிய உம்மு 
டைய பாதங்களா லலங்கரிக்கப்பட்டும் , கடாக்ஷத்தால் பரிபக் 
குவமான பயிர்கள் , கொடிகள் , விருக்ஷங்கள் , பர்வதங்கள் , 
சமுத்திரங்கள் முதலியவற்றால் பிரகாசித்து எப்படி விருத்தி 
யடைந் திருக்கிறதோ , அப்படியே தேவரீர் துவாரகைக்கு 
எழுந்தருளினால் வர்த்திக்க மாட்டாது . ஓ சர்வலோக நாய 
கனே ! சர்வாந்தர்யாமியே ! சர்வமூர்த்தியே ! தேவரீரை 
ஒரு வேண்டுகோள் பிரார்த்திக்கிறேன் . இந்த விருஷ்ணிக 
ளிடத்திலேயும் பாண்டவர்களிடத்திலேயும் எனக்கு இருக் 
கிற சிநேகமாகிற பாசத்தை நீரே நீக்கவேண்டும் . இதுவு 
மல்லாமல் என்னுடைய மனது மற்றொருவரிடத்தில் பொருந் 
தாமல் உம்மிடத்தில் சீக்கிரமாகப் பிரீதியை யடைய வேண்டி 
உம்மைச் 

மடை கிறேனென்று குந்திதேவி சரண 


மாட்டா . 


சரண 


48 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மடைந்து யாசித்த கிரமத்தைச் சூதர் சவுனகாதிகளுக்குச் 
சொல்லி , அந்தக் குந்தியினிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த 
பிரகாசத்தையுஞ் சொல்லுகிறார் . 
சகல சுப நிதியான ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி , குந்தியினு 

ஸ்தோத்திரங்களைத் திருவுளம்பற்றி மந்தகாசஞ் 
செய்து துவார்கைக்கு எழுந்தருளவேண்டுமென்று சங்கற்பித் 
தவர் குந்திதேவி பிரார்த்தித்தபடியினாலேயும் , தருமராஜா 
பிரீதியுடனே நிறுத்தியபடியினாலேயும் , சம்மதித்துப் பாண்ட 
வர்களுடனே குந்திதேவியையும் , மற்றுமுள்ள ஸ்திரீகளையும் 
அழைத்துக்கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினார் . 
பின்பு தருமராஜாவுக்குப் பகவத் சங்கல்பத்தை யறிந்த வியா 
சாதிகளாலேயும் , அற்புதமான சரீரத்தை யுடைத்தாகிய 
ஸ்ரீ கிருஷ்ணனாலேயும் , தெளியும்படி போதிக்கப்படும் புரா 
தனமான இதிகாசங்களை இவர்கள் தெளிய வுரைத்தும் , 
அவருக்குத் தெளிவு பிறவாமல் துக்கத்தை அடைந்து 
சொல்லுகிறார் : கருமா தீனமான இந்தத் தேகத்தின் நிமித்த 
மாக வெகு அக்ஷோஹிணி சேனைகளைச் சங்காரஞ் செய் 
வித்து , பாலர்கள் , பிராமணர்கள் , துணைவர்கள் , மித்திரர் 
கள் , பிதுர் ஜனங்கள் , பிராதுரு வர்க்கங்கள் , குரு ஜனங்கள் 
முதலியவர்களைச் சங்காரஞ் செய்வித்த எனக்கு , நரகங்களில் 
அநேகங்காலம் அனுபவம் பண்ணினாலும் அந்தப் பாவங் 
கள் தொலையமாட்டா . தருமமான யுத்தத்தில் பிரஜைகளைச் 
சங்காரம் பண்ணின 

ராஜனுக்குப் பாவமில்லை யென்று 
சொல்லுகிற தரும சாஸ்திரங்கள் எத்தனை யறிந்திருந்தா 
லும் , மோகத்தினால் எனக்குத் தெளிவு பிறக்கவில்லை. யுத்த 
களத்தில் மடிந்துபோனவர்களுடைய பந்துக்களான ஸ்திரீ 
களின் துரோகத்தைக் கிரகஸ்தாச்ரமத்தில் செய்யத்தக்க 
தான நித்திய நைமித்திய கருமங்களால் பரிகரிக்கிற சாமர்த் 
தியமும் எனக்கில்லை யென்றார் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 


இதில் தரும ராஜாவின் பொருட்டுப் பீஷ்மரால் சொல்லப்பட்ட சர்வ 
தருமங்களினுடைய நிரூபணமும் , ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
ஸ்தோத்திரமும் , பீஷ்மருடைய முக்தியும் 

வர்ணிக்கப்படுகின்றன . 
இப்படித் தருமராஜா , பிரஜைகளுக்குத் தாம் செய்த 
துன்பத்தினால் பாதகமுண் டென்றும் , அதைப் பரிகரிக்கிற 
தற்கு யோக்கியமான தருமத்தை நாம் செய்ய வேண்டுமென் 


லான 


பிரதமஸ் கந்தம் 

49 
றும் நினைத்து , பீஷ்மரானவர் , உத்தராயண காலத்தை பே 
க்ஷித்துச் சரசயனத்தில் படுத்திருக்கிற குரு க்ஷேத்திரத்துக்குப் 
பிரயாணப்பட்டார். அப்போது அவருடைய பிராதாக்களா 
கிய பீமா திகளும் நல்ல லக்ஷணங்களுடனே கூடிய அசுவங் 
களி லேறிக்கொண்டு பின்செல்ல , வியாசர் தௌம்யர் முத 

பிராமணோத்தமர்கள் திவ்யமான ரதங்களிலேறிக் 
கொண்டு கூடவே நடந்தார்கள் . ஓ பிரமரிஷியே ! ஷட்குண 

பூரணரான ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ச்சுனனுடனே கூட 
ரதத்திலேறிப் பின்னே யெழுந்தருளினார் : இப்படிக் குரு 
க்ஷேத்திரத்தில் சேர்ந்த தருமராஜா, அவ்விடத்தில் சொர்க்க 
லோகத்தில் போகத்தை யனுபவித்துச் சேஷத்துடனே பூமி 
யில் விழுந்த தேவனைப்போல் விழுந்திருக்கிற பீஷ்மரைக் 
கண்டு வந்தனஞ் செய்தார் . அவருடனே யவர் தம்பிகளும் 
ஸ்ரீ கிருஷ்ணனும் வந்த மற்றுமுள்ளவர்களும் நமஸ்காரம் 
பண்ணினார்கள் . அந்தச் சமயத்தில் அந்தக் குரு க்ஷேத்திரத் 
தில் சகலமான பிரம ரிஷிகளும் , உத்தமர்களான தேவரிஷி 
களும் , சிலாக்கியர்களான ராஜரிஷிகளும் , பாரத சிரேஷ்ட 
ரான பீஷ்மரைக் காணவேண்டுமென்று தங்கள் தங்கள் சிஷ் 
யர்களுடனே கூடிக்கொண்டு வந்தார்கள் , அப்படியே காசிய 
பரும் , பிரகஸ்பதியும் , இவர்களுடனே இன்னும் சில தேவ 
ரிஷிகள் சிஷ்யவர்க்கங்களுடனே வந்தார்கள் . இப்படி வந்த 
பிரம நிஷ்டர்களாகிய முனிகணங்களை , வசுக்களில் உத்தம 
ரான பீஷ்மர் கண்டு உபசாரஞ்சொல்லி அவர்களுக்கு யோக் 
கியமான பூசைசெய்து ஸ்ரீ கிருஷ்ணனையும் உபசரித்துச் 
சிலாக்கியமான ஆசனத்தி லிருத்திய பின்பு அந்தக்கிருஷ்ண 
னுடைய பிரபாவத்தை அறிந்த பீஷ்மர் தம் இச்சையினால் 
தம்முன் எழுந்தருளி யிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய 
மங்கள விக்கிரகத்தை தம் இருதயத்தில் தியானம்பண்ணி 
விசுவாசத்துடனேயும் பிரீதியுடனேயும் மானஸ மஹா பூசை 
செய்தார் . பின்பு தம்முடைய சமீபத்தி லிருக்கிற பாண்டு 
குமாரனைத் தம்முடைய ஆனந்த பாஷ்பத்தினால் நிறைந்த 
கண்களால் பிரீதியுடனே 

ஒரு 

வார்த்தை 
சொல்லுகிறார் . 


பார்த்து 


ஓ தரும நந்தனனே ! நீங்கள் மகத்தான கஷ்டங்களை 
அனுபவித்தீர்கள் . அந்தச் சிரமங்கள் உம்முடைய பிரதிக் 
கினையால் வந்தனவாகையால் அவை ஞாயமென்று சகித்தீர் 
கள் ; அது மகத்தான ஆச்சரியம் . ஆனால் இராச்சியமிழந்து 
பிராமணர்களைப்போல் பிக்ஷைமுதலியவைகளினாலும் சீவனம் 
பண்ணினீர்கள் ; அதுவும் ஆச்சரியந்தான் , இப்படிப்பட்ட 

7 


50 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கிலேசங்கள் உங்களுக்கு வருவது யுக்தமல்ல . இதுவுமல்லா 
மல் உங்களுடைய பிதாவான பாண்டுமஹாராஜா சுவர்க் 
கத்தை யடைந்தபோது உம்முடைய மாதாவான குந்திதேவி 
சிசுக்களான உங்களைச் சம்ரக்ஷிக்கவேண் 

சம்ரக்ஷிக்கவேண்டி யுங்களுடனே 
வெகு கிலேசங்களை யடிக்கடி அனுபவித்தாள் . காலமும் இந்த 
லோகமும் உங்களுடைய ஆதீனமாக இருக்கையினால் உங்க 
ளுக்கு எந்தெந்தச் சிரமங்கள் வந்தனவோ அவைகளெல்லாம் 
காலத்தினுடைய மகிமையென்று நினைக்கிறேன் . ஓ பிரபுவே ! 
தத்வங்களைத் தெளிந்த கியானிகளும் , யாதொரு காலத்தி 
னுடைய ஸ்வரூபத்தை அறிய வேண்டுமென்று நினைத்துத் 
தியானஞ் செய்தும் அறியமாட்டாமல் மோகித்திருக்கிறார் 
களோ அந்தக் காலத்தினுடைய ஆதீனமாயிருக்கும் பிராணி 
களுடைய சுகதுக்கங்களென்று தெரிந்து கொண்டு , அந்தக் 
காலத்தை அனுசரித்து இப்போது அநாதர் களா யிருக்கிற 
பிரஜைகளுக்கு நீர் நாதராகி பரிபாலனஞ் செய்ய வேண்டும் . 


பர தகுலத்திற்பிறந்த பேர்களிற் சிரேஷ்டரான பிரபுவே ! 
இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் , உலகங்களுக் கெல்லாம் ஆதிகாரண 
மாகியும் ஷட்குண பரிபூரணமா யிருக்கிற புருஷ சிரேஷ்ட 
னான ஸ்ரீமந் நாராயணனே யல்லாமல் வேறல்ல. இந்த வுல 
கங்களை மோகிப்பிக்கவேண்டி. இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் வேஷத் 
தைத் தரித்து , விருஷ்ணி வம்சத்தில் அவதரித்து , ஒருவர்க் 
குந் தெரியாமல் சஞ்சரிக்கிறான் . இவனுடைய மகிமையை 
மஹானுபாவரான சிவன் அறிவார் . அதிகோப்பியமான 
இவர் மகத்துவத்தைத் தேவ ரிஷியான நாரதர் அறிவார் . 
இவருடைய அவதாரமாகிய கபிலர் அறிவார் . ஓ நரேந் 
திரனே ! யாதொரு கிருஷ்ணன் , அம்மான் குமாரனென்றும் , 
மித்திர னென்றும் , உத்தமமான துணைவ னென்றும் நினைத் 
துச் சுகிர்தபாவத்தினால் மந்திரியாகவும் , தூதனாகவும் ; சாரதி 
யாகவும் கற்பித்தானோ அந்தக் கிருஷ்ணன் சமஸ்தங்களுக் 
கும் ஆத்மா வானவனும் , சரீர விசிஷ்டனான தன்னைக்காட்டி 
லும் மற்றொன் றில்லா தவனும் , தனக்கொரு குறை வில்லாத 
வனும் ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டுமென்று வேண் 
டிக்கொண்ட சாரத்தியம் முதலான கருமங்களால் அவன் 
மனதில் ஒரு வைஷம்மியமு மில்லையானாலும் , ஓ ராஜாவே ! 
அந்தரங்க பக்தர்களிடத்தில் இந்த ஸ்வாயியுடைய தயவு 
மிகுதியாக இருக்குமென்று அறியும் . அதெப்படி யென்றால் 
பிராணனை விடவேண்டுமென்று நினைத்திருக்கிற எனக்கு 
இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் பிரத்தியக்ஷமாக எழுந்தருளினார் . 

தாரு யோகியானவன் , ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் பக்தி 


பிரதமஸ்கந்தம் 

51 
யினால் மனதை நிறுத்தி , வாக்கினால் இவன் நாமத்தைத் 
தோத்திரஞ் செய்துகொண்டு சரீரத்தை விடுகிறானோ , அவன் 
கரும பந்தங்களைத் தவிர்வானாகையால் , தேவர்களுக்கெல்லாம் 
தவனான இந்தப் பகவான் சதுர்ப்புஜனாகியும் , பிரசன்னமாகி 
யும் , புன்சிரிப்பினாலேயும் , செந்தாமரைப் போலொத்த நேத் 
திரங்களாலேயும் , சந்திரனுக்குச் சமானமாக விளங்குகிற 
முகத்தை யுடைத்தாகியு மிருந்து கொண்டு என்னுடைய தியா 
னத்துக்கு மார்க்கமாயினான் . நான் சரீரத்தை விடுகிற வரையில் 
என்னிடத்தில் கிருபை செய்து என் முன்னே காத்திருக்க 
வேண்டுமென்று , பீஷ்மர் பிரார்த்தனை செய்ததைச் , 
சூதர் சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் , பின்பு தருமராஜா 
அந்தப் பீஷ்மரைக் கேட்ட விஷயத்தைச் சொல்லுகிறார் . 


ஓ சவுனகாதிகளே ! யுதிஷ்டிரர் , சரசயனத்தில் படுத் 
திருக்கிற பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணனைப் பிரார்த்தித்ததையுங் 
கேட்டுத் தாமும் சகல தருமங்களையும் பீஷ்மரிடத்திலிருந்து 
தெரியவேண்டு மென்று நினைத்துக் 

நினைத்துக் கேட்டார் . 
யா தென்றால் : பூமியில் பிரம்ம , க்ஷத்திரிய , வைசிய , சூத்திர 
ரென்று உயர்ச்சி தாழ்ச்சியான வர்ணங்களுடைய சிருஷ் 
டிக்கு மூலமான கருமங்க ளெவை ? அந்தந்த வர்ணங்களுக் 
குத் தருமங்களெவை ? பிரமசாரி , கிருகஸ்தன் , வானப்பிரஸ் 
தன் , சந்நியாசி என்கிற நான்கு ஆசிரமத்தார்களுஞ் செய்ய 
வேண்டிய தருமங்க ளெவை ? வைராக்கிய முள்ளவன் 
செய்ய வேண்டிய தருமங்களும் , ஆசையுள்ளவன் 

செய்ய 
வேண்டிய தருமங்களும் எப்படிப்பட்டன வென்று வேதஞ் 
சொல்லுகின்றது ? தானத்தினால் வருகிற தருமங்களையும், 
ே க்ஷங்களுக்குச் சாதகமாகிய தருமங்களையும் , ஸ்திரீ தரு 
மங்களையும் , பகவத் தருமங்களையும் , தருமார்த்த 
மோக்ஷங்களையும் , அவைகளின் காரணங்களாகிய உபாயங்க 
ளையும் பிரித்து , எனக்குத் தெரியும்படியாய் உபதேசிக்க 
வேண்டுமென்று கேட்ட யுதிஷ்டிரருக்குப் , பீஷ்மர் இந்தத் 
தருமங்களை யெல்லாம் அனேகவிதமான கதைகளை யுடைத் 
தான இதிகாசங்களில் காண்பித்துத் தெளிய உரைத்தார் . 
இப்படிப் பீஷ்மர் , தமக்கு மனசு வந்தபோது சரீரத்தியாகம் 
பண்ணும்படியான சக்தியுண்டாகி அதற்குரிய உத்தராயன 
மான காலத்தைக் குறித்துக்கொண்டிருக்கிறகாலம் யாதொன் 
றுண்டோ அதுவந்தது . யுத்தத்தில் தம்முடனே கூட வந்தி 
ருக்கிற இரதிகர்களில் ஆயிரம்பேர்களைச் சம்ரக்ஷணை பண்ணு 
கிற வல்லமை யுண்டாகிய பீஷ்மரானவர் , அந்த உத்தரா 
யனம் வந்தவுடனே மவுனத்தைத் தரித்துத் தம் மனதை 


காம 


52 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
இந்த உலக வியாபாரத்திற் செலுத்தாமல் திருப்பி , ஆதி 
புருஷனாகியும் சதுர்ப்புஜனாகியும் தன் முன்னே யிருக்கிற 
ஸ்ரீ கிருஷ்ணனைத் , தம் இருதயத்தில் தாரணஞ்செய்து கண் 
களை மூடிக்கொண்டு . மற்றொன்றையும் நினையாமற் செய்கிற 
தாரணத்தினால் சகலமான அசுபங்களையும் தவிர்ந்து , அந்த 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கடாக்ஷத்தினால் ஆயுதவேதனைகளும் 
பரிகரிக்கப்பட்டுச் , சகலமாகிய இந்திரிய விருத்திகளையும் 
விட்டுச் சரீரத்தையும் விடத்தக்கவராகி ஸ்ரீ ஜனார்த்தனனை 
ஸ்துதி செய்தார் . 


பா 


மாகிய 


குறைவில்லாத இன்பத்தை யுடைத்தாகிய தாம் விளை 
யாட வேண்டிப் பிரகிருதியை அடைந்து , தேவ மனுஷ் 

களான நானாரூபங்களைத்தரித்து , அளவிறந்த மகிமை 
யையுடைய பரமாத்ம ஸ்வரூபமான சாத்வதபுங்கவனாகிய 
ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்தில் , பீஷ்மர் வேறொரு பலனைக் 
கோராமல் தம்மதியை நிறுத்திப் பதினான்குலே கங்களும் 
துதிக்கும்படியாகிய திவ்ய மங்கள விக்கிரக ரூபத்தைத் தரித்த , 
அர்ச்சுனன் சகனிடத்தில் , என்னுடைய மதியானது சலி 
யாம லிருக்கவேண்டும் . யுத்தத்தில் நான்கு பக்கத்திலும் 
அவிழ்ந்து புரளுகிற கேசங்களோடே கலந்த வேர்வையு 
முண்டான திருமுகமண்டலத்தையும் , என்னுடைய தீக்ஷண 

பாணங்களினால் தொளைக்கப்பட்ட சரீரத்தையும் , 
அந்தப்பாணங்களினால் தொளைக்கப்பட்ட .. கவசத்துடனேயும் 
விளங்கின ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் என் மனதானது சலி 
யாம லிருக்கவேண்டும் . அர்ச்சுனனுடைய வார்த்தையைக் 
கேட்டு அவன் சேனைகளுக்கும் சத்துரு சேனைகளுக்கும் 
நடுவே இரதத்தை நிறுத்தி அதன்மேலே யிருந்து கொண்டு 
சேனைகளுடைய ஆயுளைத் தம் கண்களால் 

கிரகித்துக் 
கொண்டு மிருந்த அர்ச்சுனன் , மித்திரனான ஸ்ரீ கிருஷ்ண 
னிடத்தில் என்னுடைய பிரீதியானது இடைவிடாம லிருக்க 
வேண்டும் . அதி விஸ்தாரமாகிய சேனைகளுக்கு முன்னே 
யிருக்கிற சேனாதிபதிகளைப் பார்த்து சுஜனங்களை வதஞ்செய் 
கிறது தோஷமென்றும் யுத்தஞ் செய்கிறதில்லையென்றும் 
பின்னடைந்த அர்ச்சுனனுடைய புத்தியைத் தத்வ உபதேசத் 
தினால் எவன் பரிகரித்தானோ ? அந்தப் பரம புருஷனு 
டைய திருவடிகளில் எனக்குப் பிரீதி நிரந்தரமாக இருக்க 
வேண்டும் . யாதொருவன் , தன்னுடைய நிச்சயத்தைத் 
தவிர்த்து என்னுடைய பிரதிக்கினையை நிறைவேற்ற சக்கிரா 
யுதத்தையும் தரித்து இரத்திலிருந்து பூமியிற் குதித்துச் சிங் 
கம்போல் விரைவாய் வந்தானோ அந்த ஷட் குண பரிபூர 


பீர தமஸ் கந்தம் 

53 
னான முகுந்தன் எனக்குக் கதியாகக் கடவன் . ஒருகையில் 
சாட்டியைப் பிடித்தும் , மற்றொரு கையில் குதிரைகளுடைய 
கயிற்றைப் பிடித்தும் , விஜயனுக்குச் சாரத்தியஞ் செய்த 
ஷட்குண பரிபூரணனான 

பரிபூரணனான ஸ்ரீ ஹரியிடத்தில் மரணத்தை 
இச்சித்திருக்கிற என்னுடைய மதியானது நிலைத்திருக்க 
வேண்டும் . 


அதி மனோக்கியமான 

நடைகளுடைய 

வினோதங்க 
ளாலேயும் , சிலாக்கியமான புன்சிரிப்பினாலேயும் , பிரீதிபூர் 
வகமான கடாக்ஷங்களாலேயும் உண்டாகிய வெகுமானங்களை 
யுடைத்தான மதத்தினால் தங்கள் உடம்பு மறந்து தங்களைக் 
கிருஷ்ணனாக 

நினைத்துக் கோபிகா ஸ்திரீகள் எந்தக் 
கிருஷ்ணனுடைய லீலைகளைத் தாங்களும் செய்து நிசப் 
பிரகிருதிகளை அடைந்தார்களோ , அந்தப்பகவானும் , யுதிஷ் 
டிரருடைய இராஜசூய யாகத்தில் முனிவர்களாலேயும் அர 
சர்களாலேயும் நிறைந்த சபை நடுவே சகல ஜனங்களுக்கு 
இரமணீயமான தரிசனங்கொடுத்து அவர்களிடத்தி லிருந்து 
வெகுமானம் பெற்ற இந்த ஸ்ரீ கிருஷ்ணரூபியான பரமாத்மா 
வும் , என்னுடைய புத்தியில் பிரத்தியக்ஷமாகக் கோசரிக்க 
வேண்டும் . யாதொருவன் மூங்கிற் காடடானது காற்றினால் 
ஒன்றுக்கொன்று இழைந்ததினாற் பிறந்த காட்டுத்தீயைப் 
போல் கவுரவர்களில் சூதைப் பிறப்பித்து , தன்னை அடுத்த 
வர்களுடைய 

சிரமத்தைப் பரிகரிக்கிற பாதபத்மங்களை 
யுடைத்தானவனுமான அந்த ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தியை 
என்னுடைய இருதயத்தில் நினைத்து அவனுடனே கலந்து 
இந்த மனுஷ சரீரமாகிற கூண்டைப் பரித் தியாகஞ் செய்கி 
றேன் . ஒருவனாகிய தான் தன்னால் கற்பிக்கப்பட்ட சரீரத்தை 
விலட்சணமாக உடைத்தான ஜீவாத்மாக்கள் தோறும் வெவ் 
வேறாய்ச் சரீரங்களைத் தரித்துச் ஜீவர்களுடைய இருதயங் 
கள்தோறும் வாசஞ் செய்துகொண்டிருந்தாலும் , கருமா 
தீனமாகிய ஜனனமற்ற பரமபுருஷனை நானடைந்து அவனை 
யன்றி வேறொன்று நினைக்கிற மோகத்தைத் தவிர்ந்தேன் . 
இப்படியாகத் துதித்த பீஷ்மரானவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவா 
னிடத்தில் பரமாத்மபுத்தியினால் மனதினுடைய கருமமான 
நினைவுடனேயும் , கண்களுடைய காரியமான பிரத்தியக்ஷத் 
துடனேயும் , வாக்கினுடைய வியாபாரமாகிய ஸ்தோத்திரங் 
களுடனேயும் , தம்முடைய ஆத்மாவைத் தன் மனதினால் 
சரீரமாகக் கலந்து சுவாசத்தை யுண்டாக்கி இந்தச் சரீரத்தை 
விட்டார் . அங்கே யிருந்த ரிஷிகளும் , ராஜாக்களும் , மற்று 
முள்ள பேர்களும் பிரகிருதி சம்பந்தமில்லாத பரப்பிரமத்தி 


54 ஸ்ரீ மஹா பாகவத 

ம் 
னிடத்தில் கலந்தவராகப் பீஷ்மரைத் தெரிந்து கொண்டு 
மவுனமாயிருந்தார்கள் . அப்போது தேவதைகளாலேயும் , 
மனிதர்களாலேயும் , அடிபட்ட துந்துமி வாத்தியங்கள் 
இரண்டு லோகங்களிலு முழங்கின . சத்புருஷர்கள் பீஷ்ம 
ருடைய சமயாத்திரையை மிகவுஞ்சிலாகித்தார்கள் . ஆகா 
சத்திலிருந்து புஷ்ப வருஷங்கள் பொழிந்தன . பின்பு யுதிஷ் 
டிரர் , பரமபதஞ் சேர்ந்த பீஷ்மர் சரீரத்துக்குச் சமஷ்கார 
முதலாகிய அபர கிருத்தியங்கள் செய்வித்துத் , துக்கப்பட்டுக் 
கொண்டிருந்தார் . அங்கே யிருந்த முனிவர்க ளெல்லாம் 
சந்துஷ்டராகி ஸ்ரீ கிருஷ்ணனை அதி கோப்பியங்களான 
அவன் நாமங்களினால் ஸ்தோத்திரஞ்செய்து அந்த ஸ்ரீ கிருஷ் 
ணனைத் தங்களிருதயத்தில் தியானஞ் செய்து கொண்டு 
அவரவர் ஆச்சிரமங்களுக்குப் போனார்கள் . அதன் பின்பு , 
யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ணனுடனே அஸ்தினபுரஞ் சேர்ந்து 
தனக்குப் பிதாவான திருதராஷ்டிரனையும் , வெகு தபசை 
யுடைத்தான காந்தாரியையும் சமாதானஞ் செய்து , பிதா 

திருதிராஷ்டிரனாலேயும் ஸ்ரீ வாசுதேவனலேயும் 
சிலாக்கியம் பண்ணப்பட்டு , இராச்சியத்தைத் தருமத் துடன் 
பரிபாலனஞ் செய்தார் . 


வான 


பத்தாவது அத்தியாயம் 


ஸ்ரீ கிருஷ்ணன் செய்யத்தக்க காரியங்க ளெல்லாம் செய்தவராய் , ஸ்திரீ 
களினால் ஸ்துதிக்கப்பட்டு அஸ்தின புரத்தினின்றும் துவாரசா 

பட்டணத்திற்கு வந்ததைச் சொல்லப்படுகின்றது . 
இப்படித் தருமராஜாவினுடைய இராச்சிய பரிபாலனத் 
தைக் கேள்விப்பட்ட சவுனகர் சூதரைக் கேட்கிறார் . ஓ 
சூதரே ! தருமசாலிக்குச் சிரேஷ்டரான யுதிஷ்டிரர் , தம் 
முடைய பொருள்களையும் அபகரித்துத் தங்களையும் அக்கினி 
விஷாதிகளால் கொல்லவேண்டுமென்று நினைத்த திரியோ 
தனாதிகளைச் சங்காரம் செய்தபின் , தம்பிமார்களுடனே கூட 
ஆகாரத்தை விட்டுத் தாம் செய்வித்த ஜனவதையால் தமக்குப் 
பாதக முண்டென்று நினைத்தவர் , எப்படி இராச்சிய பரிபால 
னஞ் செய்தாரென்று கேட்ட சவுனகருக்குச் சூதர் சொல்லு 
கிறார் : ஓ சவுனகரே ! சமுசாரத்தைப் பரிபாலனஞ் செய்ய 
வேண்டுமென்று திருவுளம் பற்றின ஸ்ரீ கிருஷ்ணன் தான் 
சுதந்தர னாகையால் , கவுரவர்களுடைய வம்சத்தில் , மூங்கிற் 
காட்டில் தனக்குள்ளே தானே பிறந்து பற்றிக்கொண்ட 
காட்டுத் தீயைப் போல் , அந்த வம்சத்திற் பிறந்த கலகமாகிற 
அக்கினியில் அவர்களைக் கொல்லுவித்து , மிகுதியான பாண்ட 


பிரதம ஸ்கந்தம் 

55 
வர்களில் தரும ராஜாவை அந்த இராச்சியத்தில் பட்டாபி 
ஷேகஞ் செய்வித்து மிகவும் சந்தோஷ மடைந்த பின்பு , 
அந்த யுதிஷ்டிரர் கையால் உத்தம கர்மமாகிய மூன்று அச்வ 
மேதங்களைச் செய்வித்து , ! அவருடைய அதி பாவனமான 
கீர்த்திகளைச் சகல திக்குகளிலும் இந்திரனுடைய கீர்த்தி 
யைப்போல் விருத்தி பண்ணி வைத்தார் . சரசயனத்தில் படுத் 
திருந்த பீஷ்மருடைய உபதேசமாகிய தரும 

சிரவண காலத் 
தில் இராஜதருமங்களைப் பீஷ்மர் உபதேசித்து அவரை 
இராச்சிய பரிபாலனஞ் செய்யச் சொல்லி ஆக்ஞா பித்ததினா 
லேயும் , ஸ்ரீ அச்சுதனுடைய உபதேசத்தினாலேயும் , சகல 
பிரமைகளையுந் தவிர்ந்து அந்தத் தருமராஜா ஆபத் சகாய 
னான ஸ்ரீ கிருஷ்ண னுடைய வுதவியினால் சமுத்திரஞ் சூழப் 
பட்ட பூமண்டலத்தைத் தனக்கு வசவிர்த்தியான தம்பிமார் 
களுடனேகூட இராச்சிய பரிபாலனஞ் செய்யுங் காலத்தில் , 
வருண பகவான் மிகவும் வருஷித்தான் . பூமி சகலமான 
பலன்களையும் கொடுத்தது . பசுக்கள் ஜீர சமூர்த்தியான மடி 
களுண்டாகி இடையர் பாளையங்களில் பால் நனைத்தன . 
களும் , சமுத்திரங்களும் , மலைகளும் , வன ஸ்திரீகளுடனே 
கூடிய கொடிகளும் , தானியங்கள் விளைகிற பயிர்களும் , அந் 
தந்த ருதுக்களில் தத் தமக்கு யோக்கியமான பலன்களை 
வுங் கொடுத்தன. தரும புத்திரர் பிராணிகளுக்கு இராஜவா 
யிருந்தபோது ஜனங்களி லொருவருக்குந் தேக வியாதிகளும் 
மனோ வியாதிகளு மில்லை . தெய்வத்தினாலேயும் , பிராணிகளி 
னாலேயும் , பூதத்தினாலேயும் , ஆத்மாவினாலேயும் உண்டாகிற 
கிலேசங்களும் தாபத்திரயங்களு மில்லை . 


ஸ்ரீ ஹரியும் , தமக்குச் சுகிர்த்துக்களான பாண்டவர்களு 
டையசோகத்தை விலக்க வேண்டியும் , தங்கையான சுபத்தி 
ரையுடைய பிரீதியைக் கோரியும் , அந்த அஸ்தினபுரத்தில் 
சிறிது நாளிருந்தார் . அப்போது பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ் 
ணரைப் பார்த்து ஓ கிருஷ்ண மூர்த்தியே ! எங்களிடத்தில் 
அனுக்கிரகத்தினால் இங்கே வெகு காலமாக எழுந்தருளி 
யிருந்து , துவாரக வாசிகளான பிரிய வர்க்கங்களை விட்டிருக் 
கிறீர் . இப்போது அவர்களைக் கடாக்ஷிக்க வேண்டுமென்று 
திருவுள்ளத்தில் நினைத்து எழுந்தருளி அவர்களைக் கடா 
க்ஷித்துப் பாலனமுஞ் செய்து துரிதமாக அடியேங்களுக்கு 
மீண்டும் தரிசனங் கிருபை செய்யவேண்டுமென்று அந்தப் 
பாண்டவர்களால் செலவு கொடுக்கப்பட்டு , பின்பு ஸ்ரீ கிருஷ் 
ணபகவான் 

தருமராஜாவை ஆலிங்கனமுஞ் 
நமஸ்காரமும் பண்ணி இரதத்திலேறுகிற சமயத்தில் சில 


செய்து 


56 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ரால் ஆலிங்கனமும் சிலரால் வந்தனமுஞ் செய்யப்பட்டு , இ 
தத்திலேறின பின்பு , சுபத்திரா தேவியும் , திரௌபதியும் , 
குந்திதேவியும் , விராட கன்னிகையான உத்தரையும் , காந் 
தாரியும் , திருதராஷ்டிரனும் , திருதராஷ்டிரனுக்குத் தாசி 
யிடத்திற் பிறந்த யுயுச்சுவும் , கிருபாசாரியரும் , நகுல சகா 
தேவர்களும் , பீமனும் , தவுமிய னென்கிற ரிஷியும் , ஸ்திரீ 
ஜனங்களும் , சாரங்கபாணியான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
பிரிவைச் சகிக்க மாட்டாமல் மோகித்தார்கள் . கியான சூன்ய 
னானவன் , சாது ஜன சங்கத்தினால் எவனுடைய புகழை 
ஒருதரம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய துர்ச் 
செய்கைகளைவிட்டுப் பக்தியை யுடையவனாவனோ, அப்படிப் 
பட்ட மகிமையை வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரிவைக் 
குந்தி குமாரர்கள் எப்படிச் சகிப்பார்கள் . பாண்டவர் விஷ 
யங்களில் பொருந்தாத மனதுடையவர்களாகிச் சிநேக சம் 
பந்தத்தால் பார்த்துக்கொண்டு கூடச் சஞ்சரித்தார்களல்ல 
வோ . பந்துக்களாகிய ஸ்திரீ ஜனங்களெல்லாம் அந்த 
தேவகி சுதனிடத்தில் அதிக ஆசையினால் அவன் பிரயா 
ணப்பட்டு நடக்கிற சமயத்தில் , தம்முடைய கண்களில் ஜல 
முண்டாகிறது சுபமல்லவென்று நினைத்து அதைத் தடுத்துக் 
கொண்டிருந்தார்கள் . அந்தச் சமயத்தில் மிருதங்கங்களும் , 
சங்கங்களும் , பேரிகைகளும் , வீணைகளும் , தம்பட்ட வாத்தி 
யங்களும் , கோமுக வாத்தியங்களும் , துந்துமி வாத்தியங் 
களும் , ஆனக வாத்தியங்களும் , கெண்டாரவ முதலானவை 
களும் , மிகவும் முழங்கின. இந்த ஸ்வாமியைக் 
வேண்டுமென்று நினைத்த கவுரவ ஸ்திரீகள் உப்பரிகைகளு 
டைய சிகரங்களிலேறிப் பிரீதிகளுடனே ஸ்ரீ கிருஷ்ண 
னிடத்தில் புட்பமாரி பொழிந்தார்கள் . 


கான 


ஸ்ரீ கிருஷ்ணனுக்குச் சிநேகிதனான அர்ச்சுனன் , தங் 
கத்தினால் செய்யப்பட்ட காம்பையுடைய 

வெள்ளைக்குடை 
கவிக்க, உத்தவரும் சாத்தகியும் இரண்டு பக்கங்களிலேயும் 
அதி மனோகரங்களான வெண்சாமரைக ளிரட்ட விளங்கி 
னார் . பிராமணர் செய்த ஆசீர்வாத ஓசைகள் பரவின . 
ஸ்திரீகளில் ஒருத்தியுடனே யொருத்தி சொல்லுகிற வார்த் 
தையாவது , ஓ சகிகளே ! யாதொரு புராணபுருஷன் , சத்வாதி 

ஒன்றோடொன்று கலக்கிறதற்கு முற்காலத் 
தில் தேவமனுஷியா தி தருமங்களும் , மகதகங்காராதி விகா 
ரங்களு மில்லாத சூக்ஷமப் பிரகிருதியையும் , ஜீவ வர்க்கங்களை 
யும் , தனக்குச் சரீரமாகப் பெற்றுப் பிரளயகாலத்திலும் 
கியானாதி சக்திகளையிழந்த சேதனா சேதனங்களும் ஆத்ம ! 


குணங்கள் 


யென்று 


பிரதம ஸ்கந்தம் 

57 
வாகி , ஈச்வரனான தன்னிடத்தில் லயமடைந்திருக்கும்போது , 
தானொருவனேயாகி யிருந்தானோ, அவனே இந்த ஸ்ரீ கிரு 
ஷ்ணனென் றறியுங்கள் . அந்தப் புராண புருஷன் , நாம 
ரூபங்க ளில்லாத தன்னிடத்தில் , நாமரூபங்களைக் கற்பிக்க 
வேண்டுமென்று நினைத்துத் , தன் சங்கற்பத்தால் ஆக்கியா 
பிக்கப்பட்டும் , சிருட்டித்தும் , ஜீவராசிகளை மயக்கிக்கொண்டு 
மிருக்கிற தனக்குச் சுவா தீனமாகிய பிரகிருதியை அனு 
சரித்து வெகு ரூபநாமங்களைத் தரித்தும் , ஸ்திதிகால 

காலத்தில் 
தனக்குச் சரீரமாகிய பிராணிகள் செய்யுங் கருமங்களுடைய 
அவஸ்தைகளைக் கற்பிக்கவேண்டி வேத ஸ்வரூபங்களாகிய 
சாஸ்திரங்களை வெளியிட்டானோ அவனிவனே 
நினையுங்கள் . ஓ சகிகளே ! இந்தச் சம்சாரத்தில் மஹானு 
பாவர்களான கியானிகள் , இந்திரியங்களைச் செயித்துப் 
பிராணவாயுக்களை வசிகரித்துத் தங்கள் பக்தியினாலே மிகுந் 
தும் , சந்தேகாதிகளைக் கடந்து மிருக்கிற கியானங்களால் 
பரிபூரணர்களாகி , எவனுடைய பாத பத்மங்களைச் சாக்ஷாத் 
காரஞ் செய்கிறார்களோ அந்தப் 

புருஷனாகிய 
ஸ்ரீ கிருஷ்ணன் நம்முடைய சத்வகுணத்தை , இரசோகுண 
தமோ குணங்களுடனே சேராமல் செய்கிறவ னல்லவோ ! 
யாதொரு மகானுபாவன் வேதங்களிலேயும் , வேதாந்தங்களி 
லேயும் கோப்பியமான வஸ்துவை அறிந்தவர்களால் அடிக் 
கடி கானஞ் செய்யப்பட்ட பாவனமாகிய கீர்த்தியை யுடைத் 
தாகியும் , தானொருவனே யிந்த வுலகத்துக்கு ஸ்வாமியாகி 
யும் தன் விளையாட்டினால் சேதனாசேதன ஸ்வரூபமாகிய 
இந்த உலகத்தைச் சிரு டித்தும் , இரக்ஷித்தும் , சங்கரித் 
தும் , அவற்றைத் தான் வேண்டாமலும் பிரகாசிக்கிறானோ, 
அவனே இந்த மாதவன் . 


பரம 


எந்தக் காலத்தில் தங்களுடைய அதர் மங்களால் மிகுதி 
யான தமோ குணத்தால் மறைக்கப்பட்டும் , விபரீதமாகக் 
கிரகித்துக்கொண்டு மிருக்கிற அறிவை யுடைத்தான இராச 
வர்க்கங்கள் , இந்தப் பூமியை யுபத்திரவஞ் செய்கிறார்களோ 
அந்தந்த யுகங்களில் இவனல்லவோ சத்வ மயமான அவ 
தாரங்களைத் தரித்துப் பிராணிகளுடைய சுகத்தைக் குறித் 
துச் சத்தியமாகிய கியானாதிகளையும் , தயவையும் , கீர்த்தியை 
யும் தரிப்பிக்கிறான் . யாதொரு காரணத்தால் புருஷ சிரேட்ட 
னாகிய இந்த லக்ஷ்மி பதியானவன் , யதுகுலத்தில் அவதரி 
த்து , மதுவனத்தில் தன் திருவடிகளால் சஞ்சரித்தானோ 
அக்காரணத்தால் யது குலமானது அதி சிலாக்கியமாயிற்று . 
மதுவனத்துக்குச் சிலாக்கியமானது மற்றொன்று மில்லாமற் 


8 


58 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பெருமையுடைய தாயிற்று . இது என்ன பாக்கியம் ; இதென்ன 
ஆச்சரியம் ; தன் அனுக்கிரகத்தினால் யாதொரு துவாரகா 
புரத்தில் வாசஞ்செய்தும் , மந்தகாசத்துடனே கடாக்ஷம் 
செய்து கொண்டும் , எழுந்தருளி யிருக்கிற தங்களுடைய 
ஷ்வாமியான ஸ்ரீ கிருஷ்ணனைத் துவாரகாபுரத்தில் வாசஞ் 
செய்கிற பிரஜைகள் நித்தியம் சாக்ஷாத்காரமாகக் காண்கிறார் 
களோ , அதனால் இந்தத் துவாரகா புரியானது சுவர்க்கலோ 
கத்தினுடைய கீர்த்தியைத் திரஷ்காரஞ் செய்து கொண்டு , 
பூமிக்குப் புண்ணியமாகிய கீர்த்தியைக் கற்பிக்கின்றது . 

ஓகோ என்ன ஆச்சரியம் , வாராய் சகிகளே ! எந்த 
ஸ்திரிகள் இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அதர அமிருதத் 
தை , அடிக்கடி பாணஞ்செய்யப்பட்டும் , இவனால் பாணிக்கிர 
கணஞ்செய்யப்பட்டு மிருக்கிற அந்த மகானுபாவர்களாலே , 
ஈச்வரகினய இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் விரதங்களாலேயும் , 
தீர்த்த ஸ்நானங்களாலேயும் , அனேக ஜன்மங்களில் நன்றா 
கப் பூசிக்கப்பட்டான் என்று , ஷ்திரிகள் சொல்லுகிறதைக் 
கேட்டுச் , சிலாகித்த ஸ்ரீ கிருஷ்ணன் புன்னகையோடு நடத் 
தார் . தருமராஜனும் , மதுவைரியினுடைய இரக்ஷணத்தைக் 
கோரிச் சிநேகாதிசயத்தினால் ஸ்ரீ கிருஷ்ணனைச் சத்துருக் 
கள் மோசஞ் செய்யப் போகிறார்களென்று நினைத்துச் சது 
ரங்க சேனையை யனுப்பினார் . அப்பால் சவுரியான ஸ்ரீகிருஷ் 
ணன் வெகு தூரந் தொடர்ந்து வந்த சினேக யுக்தரான 

னே வந்திருக்கிற கவுரவர்களை நிருத்தித் தம் 
முடைய இஷ்ட ஜனங்களுடனே துவாரகையைக் குறித்துப் 
போகிற மார்க்கத்தில் குருதேச முதலாகிய தேசங்களைக் 
கடந்து அந்தந்தத் தேசத்து ஜனங்கள் கொண்டு வந்த 
காணிக்கைகளை யங்கீகரித்துப் போகிறபோது அசுவங்கள் 
கொஞ்சம் இளப்படைந்ததைக்கண்டு சுதந்தரனான ஸ்ரீ ஹரி 
மத்தியான்ன சபயத்தில் மேற்குத் திக்கில் இரதத்தை விட்டுப் 
பூமியிலிழிந்து ஜல நிறைந்த தடாகக் கரையில் எழுந் 
தருளினார் . 


பதினொன்றாவது அத்தியாயம் 


ஆனர்த்தர்களால் ஸ்துதிக்கப்படும் யா தவேந்திரனான ஸ்ரீ கிருஷ்ணன் 
பட்டணத்தில் பிரவேசித்துப் பந்துக்களோடே கூடிக்கொண்டு 

கிரீடித்ததை நன்றாக வர்ணிக்கப்படுகின்றது . 
இந்தப் பிரகாரம் ஸ்ரீஹரிகதையைச் சவுனகா திகளுக்குச் 
சொல்லிச் , சூதர் பின்னையுஞ்சொல்லுகிறார் . ஸ்ரீ கிருஷ்ணன் 


பீர தமஸ் கந்தம் 

59 
ஆனர்த்த தேசத்தையடைந்து ஜனங்களுக்குத் தம்மைப் 
பிரிந்த துக்கத்தை விலக்கச் செய்பவர்போல் , பாஞ்ச சன்யத் 
தைப் பூரித்தார் . உருக்கிரமனால் ஊதப்பட்ட வெளுத்த 
வயிற்றை யுடைய பாஞ்ச சன்னியமானது , ஸ்ரீ ஹரியினுடைய 
இதழ்களி லிருக்கிற சிவப்பினால் சிவந்து , அவருடைய கமலங் 
கள் போன்ற கைகளிற் பிடித்திருக்கிறபோது , அதிகமாகிய 
நாதத்தை யுடைத்தான அன்னமானது பத்மங்களுடைய 
கூட்டத்தி லிருந்தாற்போல் விளங்கியது . அவ்விடத்திலிருக் 
கிற பிரஜைகள் , அதிபயத்தைக் கொடுக்கிற அந்தச் சங்கத் 
தொனியைச் சமீபத்தில் கேட்டுத் , தங்களுக்கு ஸ்வாமியாகிய 
ஸ்ரீ கிருஷ்ணனைக் காணவேண்டு மென்று இச்சித்து எதிர் 
கொண்டு வந்தார்கள் . அவ்விடத்து ஜனங்க ளாதரவுடனே 
காணிக்கைகளைக் கொண்டுவந்து எப்பொழுதுங் குறைவில் 
போத ஆனந்த ஸ்வரூபமாகிய பரமாத்மாவை யுபசரித்து , 
மலர்ந்த முகங்களை யுடைத்தாகி ஸ்ரீ கிருஷ்ணனைப் பார்த்து 
ஆனந்த பாஷ்பங்களுடனே பிதாவிடத்தில் குழந்தைகள் 
பேசுவதுபோல் தங்கள் மழலைச் சொற்களாகிய வார்த்தை 
களால் சொல்லுகின்றார்கள் : 


சுவாமியே ! இந்தச் சமுசாரத்தில் சம்பந்தப்பட்டிருக் 
கிற அதிசுபமாகிய அந்தப் பரமமான நிலையை இச்சித்தவர்க 
ளாகிய நாங்கள் , பிரமாவினாலேயும் , அவன் குமாரர்களான 
ஜனகாதிகளாலேயும் , வந்தனஞ் செய்யப்பட்டும் , கமலங்களுக் 
குச் சரியாகியு மிருக்கிற உம்முடைய திருவடியை வணங்கி 
னோம் . ஓ சமஷ்தங்களையும் கற்பித்த மகானுபாவனே ! எங்க 
ளுக்கு ஆத்மாவும் , சுகிர் தமும் , பிதாவும் , ஸ்வாமியும் , சத்குரு 
வும் , சர்வோத்கிருஷ்டமான தேவதையும் , தேவரீரே யல்லா 
மல் வேறில்லை . ஓ ஸ்வாமீ ! சொர்க்க வாசிகளான தேவர்க 
ளுக்குங் கிடையாத பிரீதியால் உண்டாகிய புன்சிரிப்பினால் 
இரமணீயமான கடாக்ஷங்களை யுடைத்தாகியும் , சர்வ அவ 
யவங்களிலுஞ் சவுந்தரிய சம்பன்னமாகியு மிருக்கிற தேவரீ 
ருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அடியேங்கள் பிரத்தி 
யக்ஷமாகக் காண்கிறதினாலே கதிபெற்றோம் . ஓ பங்கஜாக்ஷனே ! 
தேவரீர் பக்தர்களைக் காணவேண்டு மென்று நினைத்துக் குரு 
தேசங்களிலும் மதுரா தேசங்களிலும் எழுந்தருளி யிருந்த 
போது , எங்களுக்கு ஒரு க்ஷணகாலமானது ஒருகோடி வருஷ 
மாகவே யிருந்த தென்று துதித்ததைக் கேட்டு அவர்களுக்கு 
அனுக்கிரகஞ் செய்தவனாகிப் , போகவதி பட்டணம்போல் 
யது வம்சத்தாராலே இருக்கப் பட்டும் , சகல ரிதுக்களி 
லுண்டான பழங்களையும் , புஷ்பங்களையும் , தளிர்களையும் 


60 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தரித்துப் , புண்ணியமான மரங்களாலேயும் , கொடிகளாலே 
யும் , அலங்கரிக்கப்பட்ட நாட்டையும் , அதைச் சேர்ந்த 
தோப்புகளாலேயும் , கொல்லைப் புறங்களி லிருக்கிற தோட் 
டங்களாலேயும் , இராஜாக்கள் , மந்திரிகள் . விளையாட யோக் 
கியமான சிங்கார வனங்களாலேயும் , விளங்கிய தாமரைத் 
தடாகங்களாலே நிறைந்தும் , கோபுரத்துவார மார்க்கங் 
களிலே வினோதமான நிலைகளை யுடைத்தாகியும் , விசித்திர 
மாகிய துவஜஸ்தம்பங்களிற் கட்டியிருக்கிற கொடிகளினாலே 
நிறைந்த நிழல்களை யுடைத்தாகியும் , பரிமள ஜலங்களினால் 
தெளிக்கப்பட்டு மிருக்கிற இராஜமார்க்கங்கள் , ஆவணங்கள் , 
கடை வீதிகள் , நாற்சந்திகள் இவைகளால் சிலாக்கியமாகியும் , 
கிருகங்களுடைய வாசல்கள் தோறும் தயிர்களாலேயும் ,, 
அக்ஷதைகளாலேயும் , பழங்களாலேயும் , கரும்புகளாலேயும் , 
ரண கும்பங்களாலேயும் , பலிகளாலேயும் , தூப தீபங்களா 
லேயும் , பிரகாசித்துக் கொண்டு மிருக்கிற துவாரகா புரியில் 
ஸ்ரீ கிருஷ்ணன் பிரவேசித்தார் . அப்போது அதிகப் பிரிய 
ரான கோவிந்த னெழுந்தருளுகிறாரென்று கேள்வியுற்று 
மகத்தாகிய சந்தோஷத்துடனே வசுதேவரும் , அக்குரூரரும் , 
உக்கிரசேன மகா ராஜாவும் , அற்புத பராக்கிரமசாலியான 
பலராமனும் , பிரத்தியும்னனும் , சாருதேக்ஷணனும் , சாருவும் , 
சாம்பனும் , மருமகேதன் முதலானவர்களும் , தங்கள் தங்கள் 
செய்கையை விட்டுப் , பட்டத்து யானையை முன்னிட்டுக் 
கொண்டு சோபனங்களான சூக்தங்களைச் செபித்துக்கொண்டு 
வருகின்ற பிராமணர்களுடைய வேத கோஷங்களுடனேயும் , 

வாத்தியங்களுடனேயும் , இரதங்களி லேறிக்கொண்டு 
பயபக்தியுடனே எதிர்கொண்டார்கள் . 


அழகிய குண்டலங்களணிந்த முக காந்திகளை யுடைத் 
தான ஸ்திரீகள் இர தங்களி லேறிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண 
னுடைய தரிசனத்தைக் கோரினவர்களாகிக் கூட்டங் 
கூட்டமா யெதிர்கொண்டு நடனஞ்செய்கிற பேர்களும் , 
ஸ்ரீ ஹரியினுடைய 

னுடைய அற்புதங்களாகிய சத் சரித்திரங்களைக் 
கானஞ்செய்தார்கள் . ஸ்ரீ பகவானானவர் , வந்த ஜனங்களெல் 
லாருக்கும் முறைமைப்படி அவாவர்களுக்கு வந்தனங்களா 
லேயும் , ஆசீர்வசனங்களாலேயும் , ஸ்பரிசங்களாலேயும் , 
மந்தஹாசங்களாலேயும் , கடைக்கண் பார்வைகளாலேயும் , 
சன்மானஞ் செய்து , தாமும் பிரதி விஷயர்களான அவர்க 
ளால் வெகுமானஞ் செய்யப்பட்டு , இப்படிச் சுவதந்திரனான 
ஸ்வாமி துவாரகாபுரத்தில் பிரவேசித்தார் . ஓ பிராமண 
சிரேஷ்டர்களே ! ஸ்ரீ கிருஷணன் துவாரகையில் இராஜ 


பிரதமஸ் கந்தம் 

61 
மார்க்கத்தில் எழுந்தருளின அளவில் , அந்தத் துவாரகையி 
லுள்ள குல ஸ்திரீகளெல்லாம் பிரதிதினமும் கிருஷ்ணனைச் 
சேவித்தும் , தங்கள் நேத்திரங்களுக்குத் திர்ப்தியாகவில்லை . 
அதேனெனில் , ஸ்ரீ மஹாலட்சுமி தேவியும் மோகித்து 
அவள் புத்தியானது மற்றொரு அவயவங்களிற் செல்லாமல் 
அந்த மார்பையே வீடாக இடைவிடாமல் வாசஞ்செய்தால் 
மற்றபேர் திர்ப்திக்கு அளவில்லையென்று சொல்லுகிறது 
அதிசயமல்ல . அப்படி அந்த அர்ச்சுனன் அவர்கள் 
நேத்திரங்களுக்குத் திர்ப்தி யில்லாம லிருக்கிறது விகித 
மென்றே நினைக்க வேண்டும் . இப்படி இராஜ வீதியில் 
எழுந்தருளுகிற கிருஷ்ணனுக்கு மேலே கவிக்கப்பட்ட 
வெள்ளைக் குடையானது சூரியமண்டலம்போலவும் , இரண்டு 
பக்கங்களிலேயும் இடைவிடாமல் வீசப்படுகிற வெண்சா 
மரைகள் சந்திர 

சந்திர மண்டலம் போலவும் , உப்பரிகைகளின் 
மேலிருந்து புரஸ்திரீகள் பொழிந்த புஷ்ப வருஷங்கள் நட் 
சத்திரங்கள் 

போலவும் , திருமேனியில் தரித்திருக்கிற 
பீதாம்பரம் மின்னலைப் போலவும் , திருமேனியி லணிந்த 
வனமாலை இந்திரதனுசு போலவும் , இந்திர நீல மாணிக்க 
வர்னமான ஸ்வாமியுடைய திருமேனி இருண்ட மேகம்போ 
லவும் , பிரகாசிக்கிறபடியால் மிகவும் அற்புதமாக விருந் 
தது . இப்படித் திவ்ய அலங்காரத்துடனே தம்முடைய கிரு 
ஹத்திலே எழுந்தருளித் தமக்குப் பிதாவாகிய வசுதேவரா 
லேயும் , மா துரு வர்க்கங்களாலேயும் , ஆலிங்கணஞ் செய்யப் 
பட்டுத் , தாம் வசுதேவருக்கும் , தேவகி முதலாகிய தாய்மார் 
கள் ஏழுபேருக்கும் , சாஷ்டாங்கமாக வந்தனஞ் செய்தார் . 
அந்தத் தாய்மார்களும் ஸ்ரீ கிருஷ்ணனை மடியில் வைத்துக் 
கொண்டு பிரீதியினால் பால்சுரந்த ஸ்தனங்களை உடைத்தாகி 
யும் , புத்திரவாஞ்சையால் ஆனந்த பரவசமாகிய புத்தியை 
யுடைத்தாகியும் , கண்களிற் சொரிந்த ஆனந்த பாஷ்பங் 
களால் அபிஷேகஞ் செய்தார்கள் . அப்பால் தம்முடைய 
பாரியர்களான ஸ்திரீகள் பதினாறாயிரவராலும் அலங்கரிக் 
கப்பட்டும் , சர்வ சம்பத்துகளை உடைத்தாகி நிகரில்லாமலு 
மிருக்கிற தம்முடைய திருமாளிகையி லெழுந்தருளினார் . 
அந்தக் கிருஹங்களி லிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பத் 
தினிகள் வெகு நாளாய்ப் போயிருந்து , திரும்பவும் எழுந் 
தருளிக் கிருஹத்தில் தரிசனத்தைக் கொடுக்கிற வல்லபனைக் 
கண்டு மகிழ்ந்து , இதைவிட மகத்தாகிய வேறு உற்சவ 
மில்லை யென்று நினைத்துத் தூரத்தில் வருகிறபோதே தங் 
கள் ஆசனங்களை விட்டெழுந்து நாணத்துடனேயும் , முக 
விலாசத்துடனேயும் எதிர் சென்று , அந்த ஸ்ரீ கிருஷ்ண 


62 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
னைக் கண்களாலேயும் , அறிவினாலேயும் , தங்களுடைய 
ஆத்தும ஸ்வரூபங்களாலேயும் , அளவிடப்படாத அன்பு 
உடைத்தானவர்களாகி ஆலிங்கனஞ் செய்துகொண்டார்கள் . 

இப்படிப்பட்ட மகிமையையுடைய பகவான் இந்த உலகத் 
தில் தம்முடைய சங்கற்பத்தினால் அவதரித்து , ஸ்திரீ இரத்தி 
னங்களுடைய கூட்டங்களிலே கலந்து பிராகிருதரான மனு 
ஷனைப்போல் கிரீடித்துக் கொண்டிருக்கிறபோது , உலகங் 
களையெல்லாம் மோகிப்பிக்கிற மன்மதன் இவர்களையும் மோகிப் 
பிக்க வந்து அதிகமாகிய சாமர்த்தியத்தை யுடைத்தாகியும் , 
மனோக்கிய மாகிய சாதுரியத் துடனே கூடியு மிருக்கிறபகவா 
னுடைய புன் சிரிப்பினாலேயும் , நாணத்துடனே கூ.டிய 
கடாக்ஷத்தினாலேயும் , அடிபட்டு அபஜயத்தை அடைந்து 
தானும் மோகித்துத் தன் கைவில்லையு மெறிந்துவிட்டான் . 
அந்த உத்தமமாகிய ஸ்திரீகளும் தங்களுடைய நயங்களாகிய 
லீலைகளால் , இந்த ஹரியி னுடைய மனதைச் சலிப்பிக்க மாட் 
டாமற் போனார்கள் . அந்தப் பரம புருஷனை , ஒன்றிலும் பற் 
றில்லா தவ னென்று நினையாமல் , தங்களைப் போல் பிரகிருதி 
யிலுழன் றவனாக நினைத்திருக்கிற இந்த உலக மெல்லாம் , 
மிகவும் அறிவில்லா தவைகள் என்று அறியுங்கள் . பிரகிருதி 
சம்பந்தனான , பிராகிருதனைப்போல் நடக்கிற , ஸ்ரீ ஹரியைச் , 
சுத்த சத்வமாகிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை யுடைத்தாகி 
யும் , ஞான சத்தியாதிகளுடனே நிறைந்து மிருக்கிறது ஓர் 
பரம புருஷனிடத்தில் பற்றின பரிசுத்தமான அறிவைப் 
போல் , பிரகிருதி அவனைத் தொடர மாட்டாது . இப்படிப் 
பட்ட மகிமையை வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
மாணத்தை இந்த ஸ்திரீகள் அறிய மாட்டாமல் தங்க 
ளுடைய பேதமையினால் தங்களிடத்தில் மோகிதனாய்த் தாங் 
களிருக்கிற விடத்தில் ஏகாந்தமாகத் தொடர்ந்து வருகிறவ 
னென்று நிச்சயித் திருந்தார்கள் . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


யாதொரு பரிக்ஷித்தினுடைய ஜன்மப் பிரசங்கத்தின் பொருட்டு , 
விஸ்தரித்து அசுவத்தாமாவினுடைய தண்டனை முன்னே 
சொல்லப்பட்டதோ, அப்படிப்பட்ட பரிக்ஷித்தினுடைய 

ஜனனத்தைச் சொல்லப்படுகின்றது . 
இப்பால் சவுனகர் சூதரைக்கேட்கிறார் . ஒ சூதரே ! அசு 
வத்தாமாவால் 

பிரயோகிக்கப்பட்ட பிரமசிர மென்கிற 
அஷ்திரத்தினுடைய அக்கினிச் சுவாலைகளினால் உத்தரையி 


பிரதமஸ் கந்தம் 

63 
னுடைய கர்ப்பமானது , ஜகத்பதியான ஸ்ரீ கிருஷ்ணனால் 
ஜீவித்த தல்லவோ , அந்தச் சிசுவானவன் பூமியில் பிறந்த 
தும் பின் இராச்சியபாரஞ் செய்யுங் காலத்தில் அவன் செய்த 
கருமங்களையும் , சரீரத்தியாகஞ் செய்ததையும் , பின்பு சுகப் 
பிரம ரிஷியினிடத்தில் கியான வுபதேசம் பெற்று எந்த வஸ் 
துவை அடைந்தானோ, அந்த மகானுபாவனுடைய சரித்தி 
ரங்களைச் சொல்ல வேண்டுமென்று கேட்க 

சவுனகரைப் 
பார்த்துச் சூதர் சொல்லுகிறார் . ஓ சவுனகரே ! தருமராஜா 
வானவர் . ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளை அடிக்கடி 
சேவித்துக் கொண்டு , மற்றொரு வஸ்துவிலேயும் ஆசையில் 
லாமல் பிரஜைகள் சந்தோஷிக்கச் செங்கோல செலுத்திக் 
கொண்டு பிதாவைப்போல் பாலனஞ் செய்தார் . ஐஸ்வரியங் 
களும் , ஜனங்களும் , பட்டமகிஷியும் பிரா தாக்களும் , பூமியும் , 
ஜம்பு த்வீபா திபத்தியமும் சொர்க்கத்தை யளாவிய கீர்த்தியும் 
பொருந்தி , இவையெல்லாம் தேவர்கள் கோரும்படியாக 
விருந்தாலும் , முகுந்தனிடத்தில் நிலைப்பெற்ற மன துண்டா 
கிய தருமராஜா, இவைகளில் இச்சை யில்லாம லிருந்தார் . 
பிராமணோத்தமர்களே ! இப்படி இராச்சிய பரிபாலனத்தை 
யுதிஷ்டிரர் செய்துவருங் காலத்தில் , மாதாவினுடைய கர்ப் 
பத்திலிருந்த, வீரனாகிய பரிக்ஷித்தான சிசு . நிர்மல ஸ்வரூப 
னாகிச் சொர்ன கிரீடமும் , அதிசுந்தரமும் , கறுத்த தேகமும் , 
மின்னலைப் போல் விளங்குகிற பீதாம்பரமும் , நீண்ட சதுர்ப் 
புஜங்களும் , குண்டலங்களும் , சிவந்த கண்களும் வாய்ந்த , 
கதாபாணியான அச்சுதனால் , அஸ்திர சுவாலையைப் பரிகரித் 
துக் கொண்டு , தன்னுடைய சமீபத்திலே யிருக்கிற ஸ்ரீ ஹரி 
யைப் பார்த்துக்கொண் டிருக்கையிற்றானே , பத்துமாதங்கள் 
சென்றன. பிற்பாடு பகவான் அந்தர்த்தானமாயினார் . அப் 
பால் சகல நன்மைகளுக்கும் ஏதுவாகியும் , அனுகூலமாகிய 
நல்ல கிரக வு தயங்களுடனே கூடியுமிருக்கிற சுப லக்கினத் 
தில் , பாண்டு மகாராஜாவினுடைய வமிச பாலகனாகிய புத்தி 
ரன் , பாண்டுவே மறுபடியும் பிறந்தானென்று சொல்லும் 
படி ஜனித்தான் . தருமராஜாவானவர் தவுமியர் , கிருபர் முத 
லாகிய பிராமணர்களாலே , அப்புத்திரனுக்கு ஜாதக கரு 
மத்தை முடித்து , மங்களமாகிய ஆசீர்வாதத்தைச் செய் 
வித்தார் . 

அந்தத் தருமராஜா . இந்தப் பிரசோற்பத்தியாகிற புண் 
ணிய காலத்தில் பிராமணர்களுக்குச் சுவர்ணங்களையும் , பசுக் 
களையும் , கிராமங்களையும் , அசுவங்களையும் , இரதங்களையும் , 
அபரிமிதமாக வழங்கிப், பின்பு பிராமணர்களை விசுவாசத் 
துடனே அஞ்சலி வந்தனஞ் செய்தார் . அப்போது அவர் 


641 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கள் மிகவுஞ் சந்தோஷத்துடனே யுதிஷ்டிரரைப் பார்த்து 
ஓ கௌரவ சிரேஷ்டனே ! இந்தப்பிள்ளை விஷ்ணுராத 
னென்று உலகத்தில் நாமதேயத்தைத் தரித்து , மிகுதியான 
கீர்த்திசாலியாயும் , பாகவதர்களுக்குள்ளே யுயர்ந்த மஹானு 
பாவனாகவு மிருப்பான் , சந்தேக மில்லையென்று சொல்லித், 
தரும நந்தனன் , ஓ பிராமண சிரேஷ்டர்களே ! இந்தக் குமா 
ரன் இராஜரிஷிகளாகியும் புண்ணியமான நல்ல கீர்த்தி 
களையுமுடைய மஹாத்மாக்களை யனுசரித்துச் , சத்புருஷ 
னென்று 

சொல்லும்படி நடப்பானோவென்று கேட்கப் , 
பிராம்மணர்கள் இவன் இட்சுவாகைப்போல் பிரஜைகளைப் 
பரிபாலனஞ்செய்யவும் , தசரத புத்திரனாகிய ஸ்ரீ இராமனைப் 
போலச் சத்திய சந்தனாகவும் , உசீநர புத்திரனான சிபிச் 
சக்கரவர்த்திக்குச் சமானமான தா துருத் துவத்தையும் , துஷ் 
யந்தன் புத்திரனாகிய பரதனுக்கு நிகராக யக்கியசீலரான 
ஜோசியர்களுக்குக் கீர்த்திகரனாகவும் , அர்ச்சுனனைப் போல 
வும் , கார்த்தவீரியார்ச்சுனனைப் போலவும் , வில்லாளிகளில் 
சிரேஷ்டனாகவும் , சிங்கத்தைப்போல் பராக்கிரமத்தையும் , 
பூமியைப்போல் பொறுமையும் , சதுர்முகனைப்போல் சாந்தி 
யையும் , வரந்தருவதில் சிவனைப்போலவும் , சமஸ்தமாகிய 
சத்குணங்களையுடைய மகத்துவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை யனு 
சரித்தும் , நந்தி தேவனைப்போல் அவதாரியாயும் , தைரியத் 
தில் மகாபலியைப் போலவும் , ஸ்ரீ ஹரிபக்தியில் பிரகலாத 
னனைப் போலவும் , அநேகமாகிய அசுவமேதங்களை அடிஷ் 
டித்தும் , கியானத்தில் முதிர்ந்தவர்கள் , வயோ விருத்தர் 
கள் , சீல விருத்தர்கள் , இவர்களுடன் சகவாசஞ் செய்தும் , 
ஜனகனைப்போல் இராஜரிஷியாகியும் , சாஸ்திர மரியா 
தையை அதிச்கிரமித்து நடக்கிற ஜனங்களுக்குச் சிக்ஷகனாக 
வும் , பூமி நிமித்தமாகவும் , தரும நிமித்தமாகவும் , கலிபுரு 
ஷனை நிக்கிரகஞ் செய்தும் பிரகாசித்திருப்பான் . பின்பு 
பிராமண குமாரனுடைய சாபத்தினால் , தக்ஷகனாலே தான் 
மரணத்தை யடையப்போகிறவனாகி அந்தச் சாபத்தைக் கேட் 
டுச் சர்வ சங்க பரித்தியாகஞ் செய்து , ஸ்ரீ ஹரியினுடைய 
பாதத்தையே நினைத்து , ஆத்மதத்வக் கியானத்தைக் கோரி 
வியாச குமாரனான சுகப்பிரம்ம ரிஷியினிடத்திலிருந்து பிரம் 
மக் கியானத்தை யடைந்து , 

கங்கையில் பிராயோபவேசஞ் 
செய்து , இந்தச் சரீரத்தை விட்டு நிர்மலமாகிய ஸ்ரீ ஹரி 
சரணத்தை யடையப் போகிறானென்று , ஜாதகபாகத்தில் 
சமர்த்தராகிய பிராமணர்கள் இரகசியமாகச் சொல்லி , அந் 
தத் தருமராஜா விடத்திலிருந்து சகல வெகுமானங்களையும் 
வாங்கிக்கொண்டு , அவரவர்கள் வீட்டுக்குப் போனார்கள் . 


பிரதமஸ் கந்தம் 


65 


யாசிக்க 


இந்தப் புருஷன் , தான் கர்ப்பத்தி லிருக்கும்போது 
பரம புருஷனைப் பிரத்தியக்ஷமாகக் கண்டவன் . இராச்சிய 
பரிபாலனஞ் செய்யும்போது , பூமியில் காணுகிற ஜனங்க 
ளிடத்தில் பரிக்ஷித்தபடியினாலே , இவனுக்குப் பரிக்ஷித் 
தென்று நாமதேயம் விளங்கியது . இப்படிச் சுக்கில பக்ஷத் 
தில் பிதுர்தேவதைகள் தங்களுடைய கலைகளாலே நாள் 
தோறும் விர்த்திபண்ணப்பட்ட சந்திரனைப்போலப் , பரிக்ஷித் 
தும் தனக்குப் பிதுர் வர்க்கங்களான யுதிஷ்டிரர் முதலான 
வர்களால் விர்த்தி செய்யப்பட்டான் . இப்பால் தருமராஜா 
வானவர் தம்முடைய தாயாதிகளுக்குத் தாம் செய்த துரோ 
கத்தைப் பரிகரிக்கவும் , நிக்கிரகத்தையும் கப்பம் வாங்குகிற 
தையும் விட்டு , மற்ற சாத்வீகமான வகையால் தனத்தை 

வேண்டியும் நினைத்ததை , அவர் தம்பிமார்க 
ளறிந்து , அச்சுதனிடத்தில் அந்த நிச்சயத்தைச் சொல்லி , 
அந்த ஸ்ரீ ஹரியினுடைய சாசனத்தினால் உத்தர திக்கில் 
பூர்வத்திலிருந்த இராஜாக்கள் மிகவும் யாகஞ்செய்து 
மிகுந்துபோய்ப் புதைத்திருந்த சேஷமான தனத்தை அபரி 
மிதமாகக் கொண்டுவந்து , அந்தத் தனத்தினால் சகல சாமக் 
கிரியைகளும் கற்பித்துக்கொண்டு , சந்தோஷத்துடனே 
யக்கியேசனாகிய ஸ்ரீ ஹரியை மூன்று அசுவமேதங்களால் 
ஆராதனஞ் செய்தார் . தருமராஜா வினால் அழைப்பிக்கப் 
பட்ட ஸ்ரீ கிருஷ்ணபகவான் அசுவமேத விதானத்தை 
யறிந்த பிராமண முகத்தால் யுதிஷ்டிரரை யாசிப்பித்துச் 
சுகிர்த்துக்களான பாண்டவாதிகளுக்குப் பிரியத்தைச் செய் 
விக்கவேண்டுமென்று சில மாசங்கள் பரியந்தம் அவ்விடத்தி 
லிருந்து , அப்பால் தருமராஜாவினாலேயும் , திரௌபதியினா 
லேயும் , மற்று முண்டான பந்துக்களினாலேயும் அனுப்பு 
விக்கப்பட்டு , அர்ச்சுன னுடனேயும் , யாதவர்களுடனேயும் , 
துவாரகாபுரிக்கு எழுந்தருளினார் . 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


பரிக்ஷித்தினுடைய பட்டாபிஷேகத்தினால் , இராஜாவான புதிஷ்டிர 
ரு டைய மகா பிரஸ்தானத்தைச் சொல்லுகைக்கு விதுர 
னுடைய வசனத்தினால் திருதராஷ்டிரனுடைய 
பொறுமை யின்மையைச் சொல்லப் 

படுகின்றது . 
இப்படிச் சூதர் , சவுனகாதிகளைப் பார்த்துப் பின்னையும் 
சொல்லுகிறார் . ஓ சவுனகாதிகளே ! விதுரர் யாத்திரை 

9 


66 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
போனவிடத்தில் , மைத்திரேயரைக் கண்டு அவரால் பர 
மாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நடக்கையை அறிந்து , 
பின்னையுந் தான் கேட்கவேண்டிய தத்வங்களு மவரிடத்தி 
லிருந்து அறிந்து தெளிந்து கொண்டு அஸ்தினாபுரத் 
துக்கு வருவதைத் தருமராஜா கண்டு , தம்பியர்களுடனே 
எதிர்கொண்டார். அப்படியே திருதராஷ்டிரனும் , யுயுச் 
சுவும் , கிருபாசாரியரும் , குந்திதேவியும் , காந்தாரியும் , 
திரௌபதியும் , சுபத்திராதேவியும் , உத்தரையும் , கிருபியும் , 
மற்றுமுள்ள இராஜஸ்திரீகளும் , கியாதிகளும் , கியாதிப் 
பத்தினிகளும் , தங்கள் தங்கள் புத்திரர்களுடனே எதிர் 
கொண்டு சந்தோஷத்தையடைந்து ஆனந்த பாஷ்பங்களைப் 
பொழிந்தார்கள் . தருமராஜா , விதுரருக்கு ஆசனத்தைக் 
கொடுத்துப் பூசித்துப் , போசனஞ் செய்வித்துச் சிரமந்தீர்ந்த 
பின்பு , சுகமாக விருந்த விதுரரைப் பார்த்து , விசுவாசத்துட 
னேயும் , வினயத்துடனேயும் , தருமராஜா வானவர் தம்மு 
டைய பந்து ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார் . 


ஓ விதுரரே ! தேவரீருடைய நிழலில் வளர்ந்த பலத் 
தினால் , விஷங்கள் அக்கினிகள் முதலான ஆபத்துகளைத் 
தவிர்ந்து மாதாவுட னே உபத்திரவமில்லாமல் அந்தந்தக் 
காலங்களில் சஞ்சரித்தோம் . தாங்கள் இந்தப் பூமண்டலத்தி 
லிருக்கிற தீர்த்தங்களில் ஸ்நானாதிகளைச் செய்து , முக்கிய 
க்ஷேத்திரங்களைத் தரிசனம் பண்ணிக்கொண்டு வந்த சரித் 
திரங்களைச் சொல்ல வேண்டுமென்று கேட்ட தருமராஜ 
னுக்கு , யாதவர்களுடைய குலக்குறைவு நீங்கலாய் சகல 
சங்கதிகளையும் பிரீதியாய்ச் சொல்லி , அவரால் பூசிக்கப்பட்ட 
( யமதரும ராஜாவான சூரிய குமாரன் , தனது தொழிலைப் 
பிதாவானவர் நடத்தும்படியாகவும் , தான் ரிஷி சாபத்தினால் 
சூத்திர ஜன்மத்தை யெடுத்திருக்கும் ) விதுரரானவர் பாண்ட 
வர்களுக்குக் கிடைத்தற் கரிதான காலகதியை யறிந்து , திருத 
ராஷ்டிரனைப் பார்த்துச் சொல்லுகிறார் . 


ஓ இராஜாவே ! இந்த வீட்டைவிட்டுச் சீக்கிரமாகப் 
புறப்படவேண்டும் . மகத்தான பயமானது வந்தது . வாரும் 
ஓ பிரபுவே ! இந்த லோகத்தில் ஜனித்தவர்கள் , 

எந்தக் 
காரணத்தினாலே விபத்தை யடைந்து மிகவும் பிரியமாகிய 
பிராணனை விடுகிறார்களோ , அந்த மகிமைசாலியான கால 
சரீரகனான பரமாத்மா நமக்கெல்லாம் ஒருமிக்க வந்தார் . 
இந்தச் சமயத்தில் தேகானுபந்தியான ஜனங்களையும் , தனாதி 


பிரதமஸ்கந்தம் 


67 


களையும் நாம் விடவேண்டு மென்கிறதில் யத்தனந் தேவை 
யில்லை . பிதுர்ஜனங்களும் , பிராதுரு வர்க்கங்களும் , சிநேகி 
தர்களும் , புத்திரர்களும் சங்கரிக்கப்பட்டார்கள் . உமக்கு 
வயதுஞ் சென்றது . உம்முடைய சரீரமும் நரைதிரையால் 
மூடப்பட்டது . சத்துரு கிருகத்திலும் வாசஞ் செய்கிறீர் . 
பூமியில் ஜனித்த பிராணிகளுக்கு எவ்வளவு காலஞ் சென் 
றாலும் , எந்த விபத்து வந்தாலும் , பிழைக்கவேண்டுமென்றே 
இச்சையாகையால் , தேவரீர் பீமன் கையினால் எறிந்த பிண் 
டத்தைப் பக்ஷித்துக் கொண்டிருக்கிறீர் . எவர்களுக்கு 
அக்கினியையும் , விஷத்தையும் கற்பித்தீரோ , எவர்களுடைய 
பாரியையை அகாலத்தில் சபையில் அவமானஞ் செய்வித் 
தீரோ ? எவர்களிடத்தில் க்ஷேத்திரத்தையும் , தனத்தையும் , 
அபகரித்துக்கொண்டு அவர்களை இராச்சியப் பிரஷ்டராக 
அலைவதாகவுஞ் செய்வித் தீரோ ? அவர்களால் கொடுக்கப் 
பட்ட அன்னங்களைப் புசித்துக்கொண்டு பிராணனை எவ்வ 
ளவு காலம் தரிப்பீர் ? இந்தத் தேகம் ஜீர்ண வஸ்திரங்களைப் 
போல் நரையில் ஜீர்ணித்து , இதை விடக்கூடாதென்று 
நினைத்திருந்தாலும் , நாசமடைகிறதில் சந்தேகமில்லை . 
ஆகையால் வைராக்கியம் பிறந்தவன் , இந்தத் தேகத்தில் 
தனக்குப் பிரயோசனமில்லாத தசையைப் பார்த்து , சமுசார 
பந்தத்தை இச்சியாமல் , தான் போனவழி தெரியாமல் , 
சரீரத்தை விட்டானாகில் , அவனே தீரனென்று சொல்லப் 
படுவான் . யதொருவன் மனோஜயஞ் செய்துகொண்டு ,, 
தன் புத்தியினாலேயாவது பிறராலே யாவது 

இந்தச் 
சமுசாரத்தில் அசூயை பிறந்த பின்பு , தன் மனதில் 
ஸ்ரீ ஹரியை நினைத்துத் தன் வீட்டை விட்டு 

வீட்டை விட்டு வெளியில் 
புறப்பட்டு நடக்கிறானோ, அவனே நரோத்தமன் ; இப்பால் 
தேவரீர் சுஜனங்களி லொருவருக்குந் தெரியாமல் வடக்குத் 
திக்கிலே நடக்க வேண்டும் . 


இனிமேல் காலமானது , ஜனங்களுடைய சத்வாதி 
குணங்களையும் , தைரிய சந்தோஷாதிகளையும் , அபகரிக்கிற 
தில் சம்சயமில்லை யென்று சொல்லத், திருதராஷ்டிரன் தன் 
தம்பியான விதுரரால் போதிக்கப்பட்டுத், தான் கியானமாகிய 
நேத்திரத்தை யுடைத்தானவனாகி , ஜனங்களிடத்தி லிருக்கிற 
உறுதியான சினேக பாசங்களை யறுத்து , விதுரர் காண்பித்த 
மார்க்கத்தில் நடந்தான் . அவனுடனே சிலாக்கிய சீலத்தை 
யுடைத்தாகியும் , பதிவிரதையாகியு மிருக்கிற காந்தாரியுங் 
கூடவே நடந்தாள் . இப்படி இந்த மூவரும் சந்தோஷத்தைக் 
கொடுக்கிற இமவத் பர்வதத்தை யடைந்தார்கள் . பின்பு 


68 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தருமராஜா , பிராதக் காலத்திற் சந்தியாவந்தனம் முதலான 
நித்திய கருமங்களும் , சூர்யோ பாசனையுஞ் செய்து , பிராம 
ணர்களுக்குத் தானமுங் கொடுத்துத் , திருதராஷ்டிரரையும் , 
விதுரரையும் காந்தாரியையும் வந்தனஞ்செய்ய வேண்டு 
மென்று கிருஹத்தில் வந்து அவர்களைக் காணாமல் மனோ 
துக்கத்துடனே அவ்விடத்திலிருந்த ச 

சஞ்சயனைக் கேட் 
கின்றார் . வாராய் கவதக்கினி புத்திரனான சஞ்சயனே ! 
விருத்தராகியும் நேத்திரங்களில்லாமலு மிருக்கிற நம்முடைய 
பிதாவான திருதராஷ்டிரனும் , துக்கத்தை யுடைத்தாகிய 
நமக்கு மாதாவான காந்தாரியும் , சிறிய தகப்பனும் உபகாரியு 
மாகிய விதுரரும் , எவ்விடத்துக்குப் போனார்கள் . பந்துக்களை 
யிழந்த திருதராஷ்டிரர் பத்தினியுடனே கூட என்னிடத்தில் 
தோஷத்தை உண்டாக்கி மிகவும் துக்கித்துக்கொண்டு 
கங்கையில் விழுந்தாரோ ? எங்களுக்கு ஜனக பிதாவான 
பாண்டு மகாராஜா சுவர்க்கத்தை யடைந்த பின்பு எங்களுக்கு 
உபகாரியர்களாகி , அந்த விசனம் தெரியாமல் இருத்த 
பிதுர் சகோதரரான விதுரரும் , திருதராஷ்டிரரும் இவ் 
விடத்தை விட்டு எவ்விடத்துக்குப் போனார்களென்று கேட்க , 
தயவினாலேயும் சிநேகத்தினாலுண்டாகிய இரக்கத்தினாலே 
யும் , திருதராஷ்டிரனை விட்டுப் பிரிந்ததினாலேயும் , வாடின 
சரீரத்தை யுடைத்தான . சஞ்சயனும் தனக்கு ஸ்வாமியாகிய 
திருதராஷ்டிரனைக் காணாதபடியினால் , துக்கபீடிதனாகிப் பிரதி 
யுத்தரஞ் சொல்லமாட்டாம லிருந்தான் . பின்பு ஆலோசனை 
செய்து தன் மதியால் மனதை யுறுதிசெய்து கொண்டு , 
தனக்குப் பிரபுவான திருதராஷ்டிரனுடைய பாதங்களை 
நினைத்து , அந்த அஜாத சத்துருவைப் பார்த்து , ஓ குல 
நந்தனனே ! உங்கள் பிதாக்களுடைய நினைவை நானறி 
யேன் . பதிவிரதையான காந்தாரியி னுடைய இருதயத்தையும் 
அறியேன் , அவர்கள் என்னை வஞ்சித்து எனக்குத் தெரி 
யாமல் நடந்து விட்டார்கள் . அறிவுடையவரே 
சஞ்சயன் சொன்ன வார்த்தையைச் சவுனகாதிகளுக்குச் 
சொல்லிச் , சூதர் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


யென்று 


ஓ சவுனகா திகளே ! இராஜாவுடனே சஞ்சயன் சொல் 
லும்போது வீணை நாதஞ் செய்து கொண்டு பகவானான 
நாரதர் தும்புருவுடனே காணப்பட்டார் . அவருக்குக் 

வம்சத்திற் பிறந்த தருமராஜா எதிர்கொண்டு 
அர்க்கியம் சமர்ப்பித்து , வந்தனஞ் செய்து , 

ஆசனத்தி 
லிருத்தி , பகவானே ! எம்முடைய 
போனவிடமும் , பிள்ளைகளை யெல்லாம் நாங்கள் கொன்றபடி 


பிதாக்கள் 


சகல 


பிரதம ஸ்கந்தம் 

69 
யினால் ஆர்த்தியை யடைந்த காந்தாரி போனவிடமும் தெரிய 
வில்லை . இந்தச் சோக சமுத்திரத்தி லமிழ்ந்துபோகிற எங் 
களுக்கு மீகாமனைப்போல் தேவரீர் எழுந்தருளினீர் . அதை 
யருள வேண்டுமென்று கேட்க , நாரதர் சொல்லுகிறார் : ஓ 
இராஜாவே ! 

பிரபஞ்சமும் ஈஷ்வரா தீனமென்று 
நினைத்தீராகில் ஒருவரையுங் குறித்து நீர் சேர்கப்படவேண் 
டியதில்லை . குழந்தைகளுடைய இச்சையினால் விளையாட்டுக் 
குத் தகுதியான மரப் பாவைகளுடைய கூட்டமும் நீக்கமும் 
போல் ஈஸ்வரனுடைய இச்சையினால் மனிதருக்குச் சுஜனங்க 
ளுடனே சேருதலும் பிரிதலும் உண்டாயின. ஓ தர்ம புத் 
திரனே ! இந்த லோகத்தை என்றைக்கும் அழிவில்லாத 
தென்று நினைத்தாலும் , இதற்கு அழியுந் தன்மை இயல் 
பென்று நிச்சயித்தாலும் , இரண்டு மில்லா தனவென்றுந் 
தெளிந்து கொண்டாலும் , அவர்களைக் குறித்து அக்கியா 
னத்தால் துக்கப்படுகிறதே யல்லாமல் ஒரு காலத்திலும் 
அவர்கள் விஷயத்தில் விசனப்படத் தேவையில்லை . 


ஆகையால் ஓ சிரேஷ்டரே ! திக்கில்லாத தீனர்களான 
திருதராஷ்டிரா தியர்கள் என்னை விட்டு எப்படி யிருக்கப் 
போகிறார் களென்று அக்கியானத்தினாலுண்டாகிய அவலத் 
தைப் பரித்தியாகம் பண்ணும் . காலத்தினாலேயும் , பிராப்த 
கருமத்தினாலேயும் , பிரகிருதி குணங்களினாலேயும் , பரிண 
மித்த பஞ்ச பூத விகாரமானது இந்தத் தேகம் இது சர்ப் 
பத்தினாலே சூழப்பட்ட புருஷன் மற்றொருவனை இருக்கு 
மாப்போல் , இதரப் பிராணிகளை எப்படிப் பாலனஞ் செய்யும் . 
கைகளில்லாத ஜந்துக்கள் கைகளுண்டான பிராணிகளுக் 
கும் , கால்களில்லாத ஜீவன்கள் நாலு கால்களுடனே கூடின 
உயிர்களுக்கும் , கொஞ்சம் பலமான ஜீவன்கள் மிஞ்சிய பல 
முள்ள பிராணிகளுக்கும் , ஆகாரமாகவே யிருக்கின்றன . 
அப்படிப்பட்ட இந்த உலகங்களைச் சரீரமாகப் படைத்த ஷட் 
குண பரிபூரணனான பரமாத்மா , சுயம்பிரகாசனாகியும், ஜீவ 
வர்க்கங்களுக்கு அந்தராத்மாவாகியும் , இந்தச் சேதனா சேத 
னங்களுடனே கலந்து ஒன்றாகியும் , தன் சங்கற்பத்தினால் 
வெகுவாகியும் , உள்ளும் புறமும் பிரகாசித்திருக்கிறா னென் 
றறியும் . 


ஓ மகா இராஜாவே ! சகல பூதங்களையும் கற்பித்த அந் 
தப் பகவான் இந்தப் பூமியில் தேவத் துரோகிகளான அசு 
ரர்களைக் கருவறுக்க வேண்டிக் கால சரீரனாகி , இப்போது 
அவதரித்து , அவன் தேவதைகளுக்குச் செய்யவேண்டிய 


70 


மஹாபாகவதம் 


உபகாரங்களைச் செய்தது போக மிகுந்த கருமத்தைச் செய்கிற 
தற்குப் பார்த்துக்கொண்டிருக்கிறான் . நீங்களும் இந்தப் 
பூமியில் ஜெகதீஸ்வரன் எவ்வளவு காலம் இருக்கிறானோ 
அவ்வளவுக்குள் உங்கள் கருமத்தை யோசித்துக்கொள்ளுங் 
கள் . திருதராஷ்டிரனும் , விதுரனும் , காந்தாரியும் , இமவத் 
கிரிக்குத் தென் பாகத்தில் ரிஷிகளுடைய ஆஸ்ரமத்தைச் 
சேர்ந்தார்கள் . யாதொரு ஆகாச கங்கையானது சப்த ரிஷிக 
ளுடைய பிரீதியைச் சம்பாதிக்க வேண்டுமென்று ஏழுபிரி 
வாகப் பிரிந்து , சப்த சுரோதாவென்று பெயரை யுடைத்தாகி 
யிருக்கிறதோ . அந்தக் கங்கையில் திருதராஷ்டிரன் மூன்று 
காலத்திலும் ஸ்நானஞ்செய்து , ஓமாதிகள் முடித்து , ஜலத் 
தை ஆகாரமாகச் செய்துக்கொண்டு , சாந்தி யுக்தனாகி , 
யீஷணாத் திரயத்தையும் விட்டு , ஆசனஞ் செய்துக்கொண்டு , 
சுவாசத்தையும் ஜயித்து , ஷட் டிந்திரிய விஷயங்களிற் செல் 
லாமல் நிவர்த்தி செய்து கொண்டு , ஸ்ரீ ஹரியினுடைய கியா 
னத்தினால் ஆணவம் , மாயை , காமியமாகிய மும்மலங்களையும் 
தவிர்ந்து , மனதைப் புத்தியுடனே கூட்டி , அந்தக் கியானத் 
தை ஜீவாத்மாவுடனே சேர்த்து , அந்த ஜீவன் சர்வாதார 
மான பிர்மத்தி னிடத்தில் கடாகாசம் மகா ஆகாசத்தில் 
கலக்குமாறுபோற் கலந்து , பிரகிருதி குணங்களுடைய பரி 
ணாமமாகிய விகாரங்களை விட்டு , இந்திரியங்களையும் சித்தத் 
தையும் பரமாத்மாவினிடத்தில் நிறுத்தி , அறுவகை ருசி 
யோடுங்கூடி சகலமான ஆகாரங்களையும் விட்டு , சருகு , ஜலம் , 
காற்று இவைகளையுண்டு , சில நாள் இவைகளையும் விட்டுக் 
கிளைகளைக் கழித்த மரத்தைப்போல் சலிய மலிருக்கிறான் . 
சகலமான காரியங்களையும் விட்டிருக்கிற அவருக்கு நீர் 
விக்கினஞ் 

செய்யவேண்டாம் . அந்தத் திருதராஷ்டிரன் 
இன்று முதல் ஐந்தாம் நாளையில் தன்னுடைய சரீரத்தை 
விடப்போகிறான் . ஓ இராஜனே ! பர்ணசாலையிலிருந்து 
தியானஞ் செய்கிற திருதராஷ்டிரனுடைய தேகத்திலுண்டா 
கிற யோகாக்கினியுடனே கலந்த தேகாக்கினியினாலே , பர்ண 
சாலையுடனே திருதராஷ்டிரன் தேகமும் பஸ்பமாகப் 
போகிறது , அதை அந்தப் பர்ணசாலைக்கு வெளியில் இருந்து 
பார்த்துக்கொண்டிருக்கிற பதிவிரதையான காந்தாரியும் 
அந்த அக்கினியில் பிரவேசிக்கப்போகிறாள் . விதுரரும் அந்த 
ஆச்சரியத்தைக் கண்ணால் பார்த்த பின்பு , இவர்களுக்கு 
இந்தக் கதி கிடைத்த தல்லவோ வென்று சந்தோஷத்துட 
னேயும் , பிராதாவையும் , பிராதுர் பத்தினியையும் இழந் 
தோமே யென்கிற சோகத்துடனேயும் தீர்த்த யாத்திரை 
செய்யப்போகிறார் . இந்தப் பிரகாரம் யுதிஷ்டிரருக்குத் 


பிரதம ஸ்கந்தம் 

71 
தெளியச்சொல்லி , நாரதர் சுவர்க்க லோகத்துக்குப் போனார் 
யுதிஷ்டிரரும் நாரதருடைய வார்த்தையை நினைத்துக் 
கொண்டு சோகத்தை விட்டார் என்று , சூதர் சவுனகாதி 
களுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


பதினான்காவது அத்தியாயம் 


இராஜாவான தரும புத்திரர் துர் நிமித்தங்களைப் பார்த்துச் சந்தேகத்தை 
யுடையவராய் அர்ச்சுனனிடத்தில் நின்றும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
லோ காந்தர கானத்தைக் கேட்டாரென்று 

சொல்லப்படுகின்றது . 
ஓ சவுனகாதிகளே ! ஜயசீலனான அர்ச்சுனன் பந்து 
ஜனங்களைக் காணவேண்டுமென்றும் , ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
சரித்திரங்களை அறிய வேண்டுமென்றும் , துவாரகா புரத் 
திற்குப் போய் , அவ்விடத்தி லிருக்கிறபோது சில 
நாட்கள் சென்றன . அப்பாலும் அர்ச்சுனன் வரவில்லை . 
அந்தச் சமயத்தில் , இவ்விடத்தில் கவுரவ வம்சோத்தாரக 
னான தருமராஜா அதி கோரங்களான துர்க் குறிகளைக் கண் 
டார் . அப்படியே மாறுபாடாக நடக்கிற குரூரமாகிய கால 
கதியையும் , வெகு பாப ரூபமாகிய ஜனங்கள் வார்த்தைகளை 
யும் , குரோத லோபங்களையும் , அசத்தியங்களையும் , உலகத் 
தில் நடக்கிற குற்றமான வார்த்தைகளையும் , புத்திரர்களுக்கு 
மாதா பிதாக்களிடத்தில் கலகத்தையும் , மாதா பிதாக்களுக் 
குப் புத்திரரிடத்தில் துவேஷத்தையும் , பிதாக்களுக்கும் தம் 
பதிகளுக்கும் ஒருவர்க்கொருவர் விரோதமாக இருக்கிறதை 
யும் , மிகவும் அநிஷ்டமான நிமித்தங்களையும் , ஜனங்க 
ளுக்கு அதருமத்தில் பிரீதியையுங் கண்டு , தமக்குத் தம்பி 
யான பீமசேனனைப் பார்த்துச் சொல்லுகிறார் . 


வாராய் பீமசேனனே ! பந்துக்களைக் காணவேண்டு 
மென்னும் இச்சையினாலேயும் புண்ணிய 

சுலோகனான 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நடக்கைகளைத் தெரிந்துகொள்ள 
வேண்டுமென்றும் , அர்ச்சுனனைத் துவாரகைக்கு அனுப்பி 
யிருந்தோமே , ஆ தம்பி ! இப்போது ஏழுமாத மாயின ; 
உன் தம்பி வரக்காணேன் ; இதற்குக் காரண மென்னமோ 
தெரியவில்லை . தேவ ரிஷியால் சொல்லப்பட்ட குரூரமாகிய 
காலந்தான் வந்ததோ ? இந்தச் சம்பத்துகளும் , இராச்சிய 
மும் , பாரியையும் , பிராமணர்களும் , குலமும் , பிரஜைகளும் , 
சத்துரு விஜயமும் , இந்த ஜனங்களும் , எவருடைய அனுக் 


னுடைய 


72 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கிரகத்தினாலே லபித்தனவோ , அந்தப் பகவான் தமக்கு 
லீலார்த்தமாகத் தரித்த தேகத்தை , இப்போது விடவேண்டு 
மென்று நினைத்தாரோ ? ஓ நர சிரேஷ்டனே ! ஆகாயத்தி 
லும் , பூமியிலும் , தேசத்திலும் , உற்பாதங்கள் உண்டாகின் 
றன . தொடையும் , கண்ணும் , புஜமும் , அடிக்கடி துடிக்கின் 
றன . இவை நம்முடைய புத்திக்கு மோக ஜெனகமாகிய 
பயத்தை யுண்டாக்க வந்தனவென்று தெரிவிக்கின்றன . என் 
மனதி லுண்டாகிய நடுக்கமானது துன்பமாகிய காலம் சமீப 
மாக நெருங்கி வந்ததாகக் காண்கிறது . இந்தப் பெண் நரி 
யானது உதிக்கிற 

உதிக்கிற ஆதித்தனைப் பார்த்துக்கொண்டு, தன் 
வாயினால் 

நெருப்பைக் கக்கிக்கொண்டு ஊளையிடுகிறது . 
வாராய் சிரேஷ்டனே ! இந்த நாயானது 

என்னைப் பார்த் 
துப் பயமில்லாமல் எதிரே குலைக்கிறது . பசு முதலான சுப 
மிருகங்கள் இடது பக்கமாகவும் , கழுதை முதலான அசுப 
மிருகங்கள் வலதுபக்கமாகவும் செல்கின்றன . வாராய் புருஷ 
சிரேஷ்டனே ! என்னுடைய குதிரைகள் அழுகிற முகத் 
தோடே கூடினவைகளாகக் காணப்படுகின்றன . மிருத்தியுவி 

தூதனாக இந்தக் கபோதமும் கோட்டானும் 
நித்திரை யில்லாமல் ஒன்றுக் கொன்று எதிராக இடைவிட் 
டுக் கூகூவென்று கூப்பிடுகிற ஓசைகள் , இவ்விடங்கள் சூன் 
னியமாக வேண்டுமென்று இச்சிக்கிறதாக இருக்கின்றன . 
திக்குகளுடைய முடிவுகளெல்லாம் புகை சூழ்ந்தன . திக்குக 
ளுடனே கூடின பூமியானது நடுங்குகிறது . மகத்தான இடி 
கள் விழுகின்றன . பெருங் காற்றானது மேகங்களுடனே 

ச் சகிக்கக் கூடாத தூளிகளை வருஷித்து , இருளைக் கப்பு 
கிறது . எங்குக் காணினும் மேகங்கள் அசங்கியமாய் இரத் 
தங்களை வருஷிக்கின்றன. சூரியன்காந்தி யில்லாமல் மழுங்கி 
யிருக்கிறான் . கிரகங்கள் தமக்குள் ஒன்றுக்கொன்று யுத்தங் 
கள் செய்கிறதுபோல் காண்கின்றன . அலைந்து கொண்டிருக் 
கிற பூத கணங்களால் ஆகாசமும் பூமியும் கொளுத்தப் பட் 
டாற் போல் விளங்குகின்றன . கிழக்கே பெருகுகிற நதிகளும் , 
மேற்கே பெருகுகிற நதிகளும் , ஓடைகளும் , ஜனங்களுடைய 
மனங்களும் , 

கலங்குகின்றன . அக்கினியானது நெய் 
சொரிந்து ஆகுதிகள் பண்ணினாலும் ஜுவலிக்க வில்லை . 
இப்படிப்பட்ட காலம் என்ன செய்யுமோ தெரியவில்லை . 
குழந்தைகள் ஸ்தன்ய பானஞ் செய்யவில்லை. மாதாக்களுக்கு 
ஸ்தன்யங்களில் பால் சுரக்கவில்லை. பசுக்கள் கண்ணீருடனே 
ரோதனஞ் 

செய்கின்றன . இரிஷபங்கள் சந்தோஷமாக 
இருக்கவில்லை . தேவதர விக்கிரகங்கள் அழுகின்றனபோல் 
வேர்வைகள் பெருக விட்டுக்கொண்டு , இருந்த விடத்தை 


கூடி 


பிரதமஸ் கந்தம் 

73 
விட்டுப் பெயர்ந் திருக்கின்றன . இத்தேசங்களும் , கிராமங்க 
ளும் , பட்டணங்களும் , உத்தியான வனங்களும் , தபசிக 
ளுடைய ஆச்ரமங்களும் , இரத்தினம் பிறக்கும் பூமிகளும் , 
காந்தியில்லா மல் வளத்தை யிழந்து , சோபியாமலு மிருக் 
கின்றன . இவை நமக்கு என்ன துன்பத்தைக் காண்பிக்கின்ற 
னவோ தெரியவில்லை . இந்த மிகுதியான உற்பாதங்களைக் 
காணுகிற நான் , சுவர்க்கலோகத்தாரும் புகழப்பட்ட மகிமை 
யுடைத்தான இந்தப் பூமி , சங்குசக்கர முதலான ஒப்பில்லாத 
ரேகைகளுடனே பிரகாசிக்கிற பாத பத்மங்களை யுடைத்தான 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி . சம்பந்தத்தை , யிழந்ததென்று 
எண்ணுகிறேனென்று , தருமராஜா தாம் கண்ட அரிஷ்டங் 
களை நினைத்துத் துக்கித்துக் கொண்டிருந்தார் . 


ருடைய 


அப்போது துவாரகையிலிருந்து அநுமத்துவஜனான 
அர்ச்சுனன் வந்து , தருமராஜாவினுடைய பாதங்களில் 
விழுந்து , சந்தோஷ மில்லாமல் சோகத்துடனே கண்களில் 
பெருகுகிற தண்ணீருடனேயும் , தேகத்தில் முன்னிருந்த 
வண்ணத்தை யிழந்து , மாறு வண்ணமுமாக நின்றனன். 
இவ்வாறு நிற்கின்ற அர்ச்சுனனைக் கண்ட தருமராஜா , நடுங் 
கின மன துடனே , தம்முடைய துணைவர்களிடத்தில் நாரத 
வார்த்தையை 

நினைத்துக்கொண்டு கேட்கிறார் : 
வாராய் அர்ச்சுனா ! ஆனர்த்த தேசத்துக்கு அலங்காரமாகிய 
பட்டணத்தில் நம்முடைய சுஜனங்களெல்லாரும் சுகமாக 
இருக்கிறார்களா ? யதுக்களும் , போஜர்களும் , தாசாருகர் 
களும் சாத்வதர்களும் , அந்தகர்களும் , விருஷ்ணிகளும் , 
சூர குமாரராயும் பெரியவராயுமிருக்கிற நம்முடைய மாதா 
மகரும் சுகமாக இருக்கிறார்களா ? தம்முடைய அம்மானான 
வசுதேவரும் தம்பிகளு 

தம்பிகளுடனே சுகமாக விருக்கிறாரா ? அவ 
ருடனே பிறந்த ஸ்திரீ ஜாதிகளும் , அவருடைய பாரியை 
களும் , அவர்களுடைய புத்திரர்களும் குசலமாக இருக்கிறார் . 
களா ? தேவகி முதலான ஸ்திரீகள் அவரவர்கள் மருமக்கள் 
மாருடனே குசலமாக இருக்கிறார்களா ? துஷ்டனான புத்தி 
ரனைப் படைத்த உக்கிரசேன 
உக்கிரசேன மகாராஜா , 

அவன் தம்பி 
யுடனே க்ஷேமமாக இருக்கிறானா ? இருதீகனுடைய சுதனான 
அக்குரூரனும் , ஜயந்தனும் , சுதனும் , சாரணனும் குசலமாக 
விருக்கிறார்களா ? இன்னும் 

ஜனமுதலானவர் 
களும் , சாத்வதர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாகியும் ஷட் 
குண பரிபூரணனாகியு மிருக்கிற பலராமனும் , விருஷ்ணி 
களுக்குள்ளே மகாரதனான பிரத்தியும்நனும் , கம்பீரமான 
கரவேகத்தை யுடை யவகிைய அநிருத்த பகவானும் , சுஷே 


ன 


சத்துரு 


74 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ணனும் , சாருதேக்ஷணனும் , ஜாம்பவதி குமாரனான ஜாம்பவ 
னும் , ரிஷபன் முதலாகிய மற்றுமுள்ள ஸ்ரீ கிருஷ்ண குமார 
சிரேஷ்டர்களும் , அவரவர்கள் புத்திரர்களுடனே சுகமாக 
விருக்கிறார்களா ? ஸ்ரீ கிருஷ்ணனை யனுசரித்து நடக்கிற 
சுருததேவனும் , உத்தமன் முதலான பேர்களும் , சுனந்தனும் , 
நந்தனும் , சிருஷ்டணியனும் , மற்றுமுள்ள சாத்வ சிரேஷ் 
டர்களும் , சுகமாக விருக்கிறார்களா ? ஸ்ரீ ராம கிருஷ்ணர்க 
ளுடைய புஜங்களை ஆதரித்தவர்கள் நம்முடைய இடத்தி 
லுண்டா யிருக்கிற சினேக தருமத்தை விடாமல் அன்பு 
பாராட்டுகிறார்களா ? பிரம்மண்ணிய தேவனாகியும் , 

பக்த 
வச்சலனாகியும் , ஷட்குண பரிபூரணனாகியு மிருக்கிற 
ஸ்ரீ கோவிந்தன் , தன்னுடைய நண்பர்களுடனே துவாரகா 
புரத்தில் சுதர்மை யென்கிற சபையில் சுகமாக எழுந்தருளி 
யிருக்கிறாரா ? ஆதிகா ரணகிையம் , அந்தமில்லா ஸ்வரூபனு 
மாகிய பரம புருஷன் , லோகங்களுடைய 

க்ஷேடங்களை 
விர்த்தி பண்ணவேண்டி யல்லவோ , யது குலமாகிற சமுத்தி 
ரத்தி லவதரித்தான் . யாதொரு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாகு 
தண்டங்களால் இருக்கப்பட்ட துவாரகாபுரியில் யாதவர் 
கள் சகல பிராணிகளாலேயும் 

லேயும் பூஷிக்கப்பட்டு மஹா புருஷ 
னைப் போல் பரமானந்தமாகக் கிரீடிக்கிறார்களோ யாதொரு 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 

கமலங்களைப் 

பணிவிடை 
யாகிற சிலாக்கிய கிரமத்தினால் சத்தியபாமா முதலான 
பதினாறாயிரம் ஸ்திரீகளும் , யுத்தத்தில் தேவதைகளை 
ஜெயித்து , வச்சிராயுதம் பிடித்த இந்திரனுடைய பட்டமகிஷி 
யான இந்திராணி தேவிக்கு யோக்கியமாகிய போகங்களைப் 
பறித்து வந்தார்களோ ? யாதொரு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
பாகு தண்டாமாகிற சிரேயசை யனுசரித்த யாதவவீரர்கள் , 
பயலேசமுமில்லாமல் பராக்கிரமத்தினால் தேவசிரேஷ்டர் 
களுக்கு உசிதமாகிய சுதர்மை யென்கிற சபையை யடிக்கடி 
தங்கள் கால்களால் மிதிக்க ஆசிரயித்தார்களோ ? அந்த 
ஸ்ரீ கிருஷ்ணன் சுகமாகவெழுந்தருளி யிருக்கிறாரா ? 


சரண 


ஓ அர்ச்சுனா! உனக்கு ஆரோக்கியமுண்டா ? தேஜசை 
யிழந்தவன்போல் காணுகின் றனையே ? உனக்குச் சன்யானம் 
நடக்கவில்லையே ? 

வெகுகால மிருந்ததினால் அசட்டை 
பண்ணினார்களோ பாவிகளால் தூஷிக்கப்பட்டு மனவருத்த 
மடைந்தையோ ? அரசர்க்குக் கொடுக்கிறோமென்று ஆசை 
யைக் கற்பித்துப் பிரதிக்கினை செய்த பொருளைக் கொடாம 
லிருந்தையோ ? நீ பிராமணனாவது , பாலனாவது , பசுவாவது , 
விருத்தனாவது , ரோகியாவது , ஸ்திரீயாவது , இருக்க 


போது 


பிரதம ஸ்கந்தம் 

75 
வேண்டு மென்று உன்னை யடைந்த பிராணிகளை , இரக்ஷியா 
மல் தள்ளிவிட்டையோ ? யோக்கிய மாகாத ஸ்திரீ சங்கமத் 
தைச் செய்தனையோ ? சங்கமஞ் செய்ய யோக்கிய மாகாத 
ஸ்திரீகளை நீக்குதல் செய்தனையோ ? மார்க்கத்தில் வருகிற 

உத்தமனாகிய நீ அதருமிகளால் அபஜெயப் 
பட்டையோ ? வழி நடந்து வருகிறபோது போஜனஞ் செய் 
விக்கைக்கு யோக்கியமான பாலர் விருத்தர்களைப் போசனஞ் 
செய்வியாம லிருந்தனையோ ? அயோக்கியமாகியும் நிஷித்த 
மாகியு மிருக்கிற கருமத்தை அனுஷ்டித்தனையோ ? இல்லா 
விடின் அத்தியந்தம் இஷ்டனாகியும் , ஆத்ம பந்துவாகியு 
மிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனை விட்டுப் பிரிந்தேனென்று நினைத் 
திருக்கின்றனையோ ? இல்லாவிடில் இந்த சோகம் உனக்கு 
வரமாட்டாதென்று யுதிஷ்டிரர் கேட்டக் கேள்விகளை , சூதர் 
சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


பதினைந்தாவது அத்தியாயம் 


கலியினுடைய பிரவேசத்தைப் பார்த்துப் பரிக்ஷித்தினிடத்தில் இராச்சிய 
பாரத்தை வைத்துத் தருமபுத்திரரானவர் சுவர்க்கத்தை 

யடைந்தாரென்று சொல்லப் படுகின்றது . 
இப்படி அர்ச்சுனன் , நானாவிதமாகிய சம்சயத்துக்கு இட 
மான தன் ஸ்வரூபத்தை கண்ட பிதாவாகிய தருமராஜாவால் 
மிகவும் விகற்பிக்கப்பட்டு, ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்துக் 
கொண்டு தனக்குத் தமயனாகிய இராஜாவைப் பார்த்துக் 
கண்ணீருடன் விம்மிக்கொண்டு சொல்லுகிறான் . ஓ மஹா 
ராஜாவே ! ஸ்ரீ கோவிந்தனுடைய தரிசனமிருந்த காலத்தில் 
நம்மை மிகவும் விரும்பும்படியாக இருந்த இந்த உலகமே , 
அவன் தரிசனத்தை யிழந்ததினால் , நீக்கும்படியாயிற்று . 
எந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆதரவினால் துருபத 
ராஜாவினுடைய கிருஹத்தில் சுயம்வரோற்சவத்தில் , மன் 
மதனுடைய வேகத்தினால் அறிவழிந்த இராஜாக்களுடைய 
தேஜசுகளையும் அபகரித்து நாணேறிட்ட தனுசினால் லட்சிய 
மான மச்சியத்தையும் அடித்துத் திரௌபதியையும் படைத் 
தோமோ ? யாதொரு ஹரியினுடைய சார்பினாலே சகல, 
தேவதைகளுடனே கூடிய இந்திரனை ஜயித்துக் காண்டவ 
வனத்தை அக்கினி பகவானுக்குச் சமர்ப்பித்தேனே ? மாய 
மயமாகியும் மயனால் கற்பிக்கப்பட்டு மிருக்கிற சபையை 
அடைந்தோமோ ? இராஜசூய யாகத்தில் பூமண்டலத்தி 
லிருக்கிற இராஜ வர்க்கங்களெல்லாம் பகுதி கொடுத்தார் 


மகா 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
களோ ? எவன் பிறப்பினால் இராஜவர்க்கங்களுடைய சிரோ 
மணிக்கங்களால் பிரகாசிக்கப்பட்ட பாதத்தை யுடைத்தாகி 
பும் பதினாயிரம் யானை பலத்தே டே கூடியுமிருந்த சராசந்த 
னைப் பீமசேனன் சங்கரித்துப் பிரமத கணங்களுக் கெல்லாம் 
அதிபதியாகிய ஈஷ்வரனைக் குறித்துச் செய்கிற யக்கியத்துக் 
தப் பசுவாகச் சம்பாதிக்கப்பட்ட இராஜாக்களை விடுதலை 
செய்ய, அவர்களும் தேவரீர் செய்த யக்கியத்தில் திறை 
கொண்டு வந்தார்களோ ? ஓ அண்ணாவே ! உம்முடைய 
பட்ட மகிஷியான திரௌபதியுடைய பட்டாபிஷேகத்தால் , 
சிலாக்கியமாகியும் மனோக்கியமாகியுமிருக்கிற தலைமயிரைத் 
துராத்மரான துச்சாதனாதிகள் சபையில் பிடித்த நிமித்த 
மாக அவர்களைச் சங்கரித்து , அவர்களுடைய ஸ்திரீகளை 
என்றைக்கும் விரிந்த கூந்தலை யுடைத்தானவர்களாகச் செய் 
வித்தானோ ? நம்முடைய சத்துருவான துரியோதனனால் 
ஏவப்பட்ட துருவாசர் வனத்தில் வந்தபோது ஸ்ரீ கிருஷ்ண 
னானவன் எழுந்தருளிப் பாத்திரத்தி லொட்டிக்கொண்டிருந்த 
அன்னத்தைச் சாப்பிட்ட தினாலேயே அகமர்ஷ்ண ஸ்நானத் 
திற்குச் சென்றரிஷி திர்ப்தியடைந்து தமக்குப் போசனம் 
தேவையில்லை பென்று சொல்லாமல் நடக்கும்படி . செய் 
தானோ ? யாதொரு பகவானுடைய தேஜசினால் பார்வதி 
சமேதராயும் ஷட்குணங்கள் பொருந்தியுமிருக்கிற சூலபாணி 

சங்கரர் பாசுபதாஸ்திரத்தை எனக்குத் தயவு செய் 
தாரோ ? பின்னையு மற்றுமுள்ள தேவர்களும் தங்கள் தங்கள் 
அஸ்திரங்களைக் கொடுத்தார்களோ ? எவன் மகிமையால் 
இந்தச் சரீரத்துடனே இந்திர லோகத்தில் மகேந்திரனு 
டைய அர்த்தாசனத்தை யடைந்து அவ்விடத்தில் விளையா 
டிக் கொண்டிருக்கிற 

என்னுடைய காண்டீபத்துடனே 
அலங்கிருதமான இரண்டு புஜங்களையும் ஆசிரயித்து இந்தி 
ராதிகளான தேவதைகள் நிவாத கவசர்களின் பயமில்லாமல் 
சுகித்தார்களோ ? 

வுதவியினால் 
கரிதான பலத்துடனே கூடிய கவுரவ சேனையாகிற சமுத் 
திரத்தை நான் ஒருவனாகியே இரதத்திலேறிக் கொண்டு 
அந்தச் சயின்யத்தி லிருக்கிற வீரர்களை பித்தேனோ ? 
எண்ணிக்கை யில்லாத இராஜ சிரேஷ்டர்களுடைய 
சமுகங்களால் சூழப்பட்டும் , அலங்கரிக்கப்பட்டு மிருக்கி 
பீஷ்மர் , கர்னன் , துரோணர் , சல்லியன் , இவர்களுடைய 
சேனைகளில் எனக்கு முன்னே நடந்து அந்தச் சேனாதிபதிக 
ளுடைய ஆயுட்களையும் , மனசுகளையும் , பராக்கிரமங்களையும் 
தன்னுடைய பார்வையினால் அபகரித்தானோ ? 


யான 


யாதொரு 


வெல்லுதற் 


மயங்கி , 


பீர த ம ஸ்கந்தம் 

77 
ஓ அண்ணாவே ! யாதொருவன் புஜங்களை யடைந்த 
என்னை துரோணர் , பீஷ்மர் , கர்னன் , அசுவத்தாமா , சயித் 
திரதன் , சல்லியன் , சந்தனு, சகோதரனான பாகலீகன் , இவர் 
கள் பிரயோகித்த அமோகங்களாகிய அஸ்திரங்களானவை 
பரிசிக்க வில்லையோ ? வெகு புண்ணிய சாலிகள் எவனுடைய 
பாத பத்மங்களை , மோக்ஷத்தைக் குறித்துப் பஜனஞ் செய் 
கிறார்களோ , அந்த ஜகதீஸ்வரனான ஸ்வாமி , புத்தி 
யீனனாகிய நான் , சாரதியாக வேண்டுமென்று கோரின 
தற்கும் சம்மதித்துச் சாரத்தியஞ் செய்தபோது , 

என் 
இரதத்தினுடைய குதிரைகள் இளைத்து ஜல நிமித்தமாகச் 
சிரமமுற் றிருந்ததற்காக நான் இரதத்தை விட்டு நிலத்தி 
லி றங்கிப் பிரயோகித்த பாணத்தினால் பூமியைப் பிளந்து , 
பாதாளத்திலிருந்து வந்த ஜலத்தைக் குதிரைகள் குடித்துக் 
கொண் டிருக்கையில் , எவன் மகிமையால் சத்துருக்கள் மதி 

என்னை யடிக்க மாட்டாமல் நின்றார்களோ ? 
வாரீர் ராஜாவே ! தாத்பரியத்தை யறியக் கூடாமலும் , 
மனோக்கிய மாகவும் , புன் சிரிப்புடனே கூடியும் , சிலாக் 
கியமாகியும் , பார்த்தனே ! அர்ச்சுனனே ! சகாவே ! குரு 
நந்தனனே ! என்று ஸ்ரீ மகாலட்சுமி பதியான ஸ்ரீ கிருஷ்ண 
னால் விசுவாசமாய்ச் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்போ 
தும் என் மதைக் கலங்கச் செய்கின் 

றன . படுக்கையிலே 
யும் , நடக்கையிலேயும் , உடனுண்பதிலும் பேதமில்லாம 
லிருக்கையால் , சகாவே ! நீ சத்திய சந்தனன் , உனக்குத் 
தெய்வசகாயம் உண்டென்று, பரியாசமாகச் சொல்லப்பட்டவ 
னானாலும் , அவன் மகத்தான மகிமை யுடைத்தானவ னாகை 
யால் , புத்திரனுக்குப் பிதாவானவன் போல மதியீனனான 
என்னுடைய பாவங்களை யெல்லாம் சகித்தான் . ஓ ராஜேந் 
திரனே அப்படி நிரந்தரமாகச் சகவாசமும் பரிபாலனமுஞ் 
செய்யப்பட்ட புருஷோத்தமனைப் பிரிந்து , என்னுடைய 
அறிவையு மிழந்து வழியில் வருகையில் , திரிவிக்கிரம 
னுடைய ஸ்திரீகளை ரக்ஷிக்கையில் , துஷ்டர்களான கோபா 
லர்கள் என்னை , ஸ்திரீ ஜாதியைப் பலாத் கரித்தாற்போல் , 
நிக்கிரகித்தார்கள் . ஐயா சிரேஷ்டரே ! சகலமான இராஜாக் 
களும் சிலாகித்த தனுசும் , பாணங்களும் , இரதமும் , குதிரை 
களும் , இரதிகனாகிய நானும் , இப்போது . அந்த ஸ்ரீ ஹரி 
யைப்பிரிந்த படியினாலே சகலமும் ஒரு க்ஷணத்திலேதானே , 
பஸ்மத்திற் செய்த ஆகுதி போலவும் ,, 

உவர்ப் பூமியில் 
விதைத்த விதை போலவும் அபல மேயாயின . 


78 

ஸ்ரீ மஹா பாக் வதம் 
ஓ ராஜாவே ! நீர் கேட்ட சுகிர்துக்கள் துவாரகையில் 
பிராமண சாபத்தினால் அறிவழிந்து, வாருணியான கள்ளைப் 
பானஞ்செய்து , மதத்தினாலே மனது கலங்கி , வாள்போன்ற 
கோரைகளாலேயும் , முஷ்டிகளாலேயும் அறிவில்லாமல் 
ஒருவர்க்கொருவர் அடித்துக் கொண்டு நாச மடைந்தார்கள் . 
அதிலே நாலைந்துபேர் மிகுந்தார்கள் . யாதொரு காரணத்தி 
னால் பிராணிக ளொன்றுக்கொன்று அடித்துக் கொண்டு 
நாச மடைந்து , உபகாரத்தால் பாலனமும் செய்யப்படுகின்ற 
னவோ , அவை 

அவை ஷட்குண பரிபூரணனான ஜகதீஷ்வர 
னுடைய லீலையே யல்லாமல் வேறல்ல . ஜலத்தில் வளரு 
கிற மீன்களிற் சிறு மீன்களைப் பெரிய மீன்கள் பக்ஷிக்கிற 
தைப் போலவும் , பூமியிலேயும் . துர்ப்பலமான ஜந்துக் 
களைப் பலமுற்ற ஜந்துக்கள் தாங்களே ஒன்றுக் கொன்று 
அடித்துக் கொண்டு இறக்கிறது போலவும் , பலசாலிகளாகி 
யும் மஹானுபாவர்களாகியு மிருக்கிற யாதவர்களாலே அன் 
னிய வீரர்களைச் சங்காரஞ் செய்வித்த விபுவானவன் , பிற் 
பாடு யாதவர்களையும் , அவர்களாலே அவர்களை பட்டியச் 
செய்து , பூமிபாரத்தைப் பரிகரித்தான் . நான் சந்தாப 
மடைந்தபோது கால தேசங்களையும் பிரயோஜனங்களையுங் 
காண்பித்து , என் மன துக்குச் சமாதானஞ் செய்த ஸ்ரீ 
கோவிந்தன் வசனங்களை நினைத்தால் அவை என் மன 
தைத் தகிக்கின்றன வென்று , அர்ச்சுனன் தருமராஜாவைப் 
பார்த்துச் சொன்ன வார்த்தையைச் , சூதர் சவுன காதிகளுக் 
குச் சொல்லிப் பின்னையும் அவன் மகிமையைச் சொல்லு 
கின்றார் . வாரீர் சவுனகாதிகளே ! இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனு 
டைய பாத பத்மங்களை நினைத்து நினைத்து ஆகுலத்தை யுற்ற 
அர்ச்சுனனுக்கு மிகுதியான பக்தியினால் மதியானது மோகங் 
களை விட்டுப் பரிசுத்தமாயிற்று . பின்பு ஸ்ரீ வாசுதேவனுடைய 
திருவடித் தியானத்தினால் சகல பாவங்களும் தவிர்ந்தவனாகி , 
பாரத யுத்தத்தில் தனக்கு இதமாக ஸ்ரீ ஹரி யுபதேசித்த 
பரம புருஷ விக்ஞானமானது , 
விக்ஞானமானது , கால விளம்ப மானதிரு 

னாலே 
யும் , கருமா தீனமாகிய தமோ குணத்தால் மறைந்திருந்து , 
மறுபடியும் அதிகரித்துப் பெற்ற பிர்மக் கியானத்தினால் 
சோகத்தை விட்டுத் தான் சுதந்தரனென்கிற சம்சயத்தைத் 
தவிர்ந்து , பிரகிருதி குணங்களில் ஒன்றாமல் பந்தத்தை 
விட்டு நீங்கினான் . , யுதிஷ்டிரரும் பகவானுடைய கதியைக் 
கேள்விப்பட்டு , யதுகுல நாசத்தையு மறிந்து மனோ 
ஜெயஞ் செய்துகொண்டு , சுவர்க்க மார்க்கத்தைக் குறித்து 
உத்தேசித்தார் . குந்தியும் தனஞ்சயனால் சொல்லப்பட்ட 
யாதவ பலத்தையும் , ஸ்ரீ ஹரியினுடைய கமனத்தையும் அறி 


பிரதமஸ் கந்தம் 

79 
ந்து கொண்டு , இந்திரியங்களினால் அறியக்கூடாத அகோ 
சரனான ஸ்ரீ பகவானிடத்தில் மனதை நிறுத்தி , ஏகாந்த 
பக்தியினால் சமுசாரத்தை நிவர்த்தி செய்தாள் . 


ஓ சவுனகாதிகளே ! எந்தச் சரீரத்தை யெடுத்து முள்ளி 
னால் முள்ளை வாங்கினாற்போல் பூபாரத்தைத் தீர்த்தாரோ ? 
அந்தச் சரீரத்தை விட்டுவிட்டார் . அந்தப் பகவானுக்குத் 
தம் திருமேனியும் மற்ற சரீரங்களும் சமானமே யல்லாமல் 
வேறில்லை . வேஷதாரியானவன் வேஷத்தைத் தரிக்குங் 
காலத்தில் தன் நிஜ ரூபத்தை விடாமல் அந்த மாறு 
வேஷத்தைத் தரித்து , அதற்குள்ள நடனத்தையுஞ் செய்து , 
பின்பு அந்த வேஷத்தை விட்டுத் , தன் நிஜ ரூபத்துடனே 
வெளிப்பட்டிருக்கிறவனைப்போல் , மச்சியாதி ரூபங்களைத் 
தரித்த முகுந்தன் பூபாரத்தைத் . தீர்க்கவேண்டித் தன்னிச் 
சையா லெடுத்த திருமேனியை விட்டுத் , தன் நிஜ ரூபத்துட 
னே தன் பதத்திலிருந்தான் . எப்போது ஜனங்கள் அனு 
சரித்துக் கடைத் தேறும்படியாகச் சிலாக்கியமாகிய லீலை 
களைச்செய்த ஷட்குண பரிபூரணனாகிய ஸ்ரீ முகுந்தனுடைய 
திருவடிகள் விட்டு நீங்கினவோ , அப்பொழுதே ஸ்ரீ ஹரி 
யிடத்தில் அறிவில்லாத ஜனங்களை , அதருமங்களுக்கெல் 
லாம் ஏதுவான கலிபுருஷன் வந்தடுத்தா னென்று , சூதர் 
சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்பு யுதிஷ்டிரருடைய 
நடக்கைகளையுஞ் சொல்லுகிறார் . 


ஓ சவுனகாதிகளே ! யுதிஷ்டிரர், தம்முடைய நகரத்தி 
லேயும் , இராச்சியத்திலேயும் , கிருஹத்திலேயும் , ஜீவவர்க் 
கங்களிலேயும் அந்தக் கலியினுடைய சஞ்சாரத்தினால் லோப 
மும் , அசத்தியமும் , குடிலமும் , இம்சையும் , இவை முதலான 
அதருமங்களுடைய சமூகங்களைக்கண்டு , ஆலோசனை செய் 

பது 
கொண்டு பயணத்தைக் குறித்து யத்தனஞ் செய்தார் . சக்கர 
வர்த்தியான அந்தத் தருமராஜா , 

தருமராஜா , குணங்களால் தமக்குச் 
சமானமாகியும் , வினயசாலியாகவுமிருக்கிற பவுத்திரனாகிய 
பரிக்ஷித்தை, நாலு சமுத்திரத்தையும் பவித்திரமாகத் தரித்த 
பூமண்டலத்துக்கு நாதனாக , அஸ்தினாபுரத்தி லாரோபணஞ் 
செய்து , தான் தரித்துக்கொண்டிருந்த வெண்பட்டுக்களையும் , 

மகுட முதலான ஆபரணங்களையும் , அவ்விடத்தில் 
தானே நிவர்த்தித்து , யானென்றும் என தென்றும் எண்ணப் 
படுகிற அகங்கார மமகாரங்களை விட்டுச் , சகல பந்தங்களையு 
மறுத்து , வாக்கு முதலான பத்து இந்திரியங்களையும் மனதி 
லடக்கி , அந்த மனதைப் பிராணவாயுவிலொடுக்கி அந்தப் 


கடக 


80 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பிராணனை அபானவாயுவிற் சேர்த்து , அபானவாயுவை 
அதின் கருமமான உச்சரத்துடனே 

அபான 

தேவதை 
யாகிய மிருத்தியு விடத்தில் இணைத்து , அந்த மிருத்தி 
யுவைப் பஞ்சபூத விகாரமாகிய சரீரத்திற் கூட்டி , சரீரத்தைப் 
பிராகிருத குணங்களில் சமர்ப்பித்து , குணங்களைப் பிரகிருதி 
யிற் பொருத்தி , அந்தப் பிரகிருதியை 

அந்தப் பிரகிருதியை ஜீவாத்துமாவிற் 
செலுத்தி , அந்த ஜீவனை அழிவில்லாத பிரமத்தி லொன் 
றாகப் பொருத்தி வைத்துக்கொண்டு , மரவுரியைத் தரித்து , 
ஆகாரத்தை விட்டு , மவுனத்துடனே தலையை விரித்துக் 
கொண்டு , அறிவில்லாதவனைப் போலவும் , பித்தனைப் போல 
வும் , பேயனைப்போலவும் , தன்னை யெல்லாரும் பார்க்க , தான் 
குருடனைப்போல் ஒரு பொருளையுங் கண்ணாற் பாராமலும் , 
செவிடனைப்போல் ஒன்றையுங் கேளாமலும் வெளிப்பட்டு, 
மஹானுபாவர்கள் முன்ன... ந்த வழியான வடக்குத் திக்கைக் 
குறித்து , மனதில் பிரமத்தைத் தியானஞ் செய்து கொண்டு , 
எந்தவழியிற் போனவர்கள் திரும்பி வந்ததில்லையோ , அந்த 
மார்க்கத்தை அடைந்தார் . 


பரம் 


அவருடனே அவர் தம்பிமார்களும் , கலிபுருஷனால் 
பரிசிக்கப்பட்ட பிரஜைகளினால் நிறைந்த வுலகத்தைப் பார்த் 
துத் தங்களுடைய வர்ணாச்சிரமங்களுக்கு யோக்கியமாகிய 
தருமார்த்த காமங்களைப் 

புருஷனுடைய பிரசாத 
நிமித்தமாக அனுஷ்டித் திருக்கையால் , ஸ்ரீ வைகுண்ட 
னுடைய சரண கமலங்களைத் தியானஞ் செய்து கொண்டு, 
அந்தத் தியானத்தால் மிகுதியான பக்தியைச் செய்து , 
அதினால் ரசோகுண தமோ குணங்களைப் பரிகரித்துச் சுத்த 
மாகிய புத்தியால் புருஷோத்தமனாகிய ஸ்ரீமந் நாராயண 
னுடைய திருவடிகளில் கட்டப்பட்ட மதியை யுடைத்தான 
வர்களாகிச் சகல கல்மஷங்களையும் போக்கி , சத்புருஷர் 
களால் அடையப்படுங் கதியை அடைந்தார்கள் . மனோ 
ஜயத்தை யுடைத்தான விதுரரும் , பிரபாச க்ஷேத்திரத்தில் 
தேகத்தை விட்டு , ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் சித்தத்தை இடை. 
விடாமல் நிறுத்திக்கொண்டு, தம்மை அழைக்க வந்த பிதுர் 
தேவதைகளுடனே தம்முடைய லோகத்தை அடைந்தார் .. 
திரௌபதியும் தன்பதிகளுக்குத் தன்னிடத்தில் அபேக்ஷை 
யில்லாமல் இருக்கிறதை நன்றாக அறிந்து , குண பரிபூரண 
னான ஸ்ரீ வாசுதேவனிடத்திற் பொருந்திய மதியை யுடைத் 
தாகி அவனை நிலையாக அடைந்தாள் . யாதொருவன் சிந்தை 
யுடனே பகவானுடைய பயணத்தையும் , பாண்டவர்களுடைய 
மஹா 

பிரஸ்தானத்தையும் கேட்கிறானோ அவனுக்குப் 


- 


81 


பிரதம ஸ்கந்தம் 
பாவனமாகியும் , மிகவும் மங்களகரமாகியு மிருக்கிற இந்தக் 
கேள்வியானது ஸ்ரீ ஹரியினிடத்தில் பக்தியைக் கொடுத்து 
அவருடைய சித்தியையுங் கொடுக்கும் . 


U தினாறாவது அத்தியாயம் 


கலியினாலே பின்னங்களான பூமி தருமங்களுடைய பிராப்தியும் , பாலனாகிய 

பரிக்ஷித்தினுடைய சம்வாதமும் சொல்லப்படுகின்றன. 
இந்தப் பிரகாரம் பாண்டவர்களுடைய மஹா பிரஸ்தா 
னத்தை வர்ணனஞ் செய்த சூதர் பின்னையுஞ் சவுனகாதி 
களுக்குச் சொல்லுகிறார் . பரமபாகவதனான 

பரிக்ஷித்து 
மஹாராஐா , தன் ஜனன காலத்தில் சாதகத்தினுடைய விதா 
னத்தை அறிந்தவர்கள் சொன்னபடி சிலாக்கியமாகிய குணங் 
களை யுடைத்தாகிப் பிராமண சிரேஷ்டர்களுடைய சிக்ஷை 
யால் , தருமமாக இராச்சிய பரிபாலனஞ் செய்து கொண்டு 
விராடபுரத்துக்கு இராஜாவாகிய உத்தரனுடைய புத்திரி 
யான இராவதியைக் கலியாணஞ் செய்து , அவளிடத்தில் 
ஜனமேஜயன் முதலான நாலு புத்திரர்களை ஜனிப்பித்து , 
மிகுதியான தக்ஷணைகளுடனே கூடின மூன்று அசுவமேதங் 
களைச் செய்தான் . ஓ சவுனகாதிகளே ! அப்படிக் கிருபாசாரி 
யரை ஆசாரியாக நியமித்துக்கொண்டு , அவர் தீக்ஷை செய்த 
அசுவமேதங்களில் இந்திராதி தேவதைகள் - பிரத்தியக்ஷமாக 
வந்துபாகம் வாங்கிக் கொண்டார்கள் . அந்த வீரன் திக்கு 
விஜயஞ் செய்யும்போது , இராஜ லக்ஷணத்தைத் தரித்தும் ,, 
சீமானாகவும் இருந்து , இரண்டு கோக்களைத் தன்னுடைய 
காலினால் உதைத்துக்கொண்டு மிகுந்த சூத்திரனை நிக்கிரகித் 
துத் , தன் பராக் கிரமத்தினால் கலிபுருஷனையும் நிக்கிரகித்தா 
னென்று . சூதர் சொன்ன வார்த்தையைக் கேட்ட சவுனகர் , 
சூதரைப் பார்த்துக் கேட்கிறார் . 

ஓ சூதரே ! அந்தப் பரிக்ஷித்து மஹாராஜன் திக்கு விஜ 
யஞ் செய்தபோது , எந்த நிமித்தமாகக் கலி புருஷனை நிக்கிர 
கஞ் செய்தான் . யாதொரு சூத்திரன் இரண்டு வேஷத்தைத் 
தரித்துக் கோக்களைக் காலினால் உதைத்தானோ அவன் யார் ? 
அந்தச் சரிதை ஸ்ரீ விஷ்ணுவினுடைய கதைகளுக்கு இட 
மாக விருந்தால் சொல்லத் தக்கது ; பிரயோசன மில்லாத 
கதையைக் கேட்கிற காலங்கள் ஆயுள் குறைவே யல்லாமல் 
விருத்தியாகாது . ஓ சூதரே ! மிதமாகிய ஆயுசும் , இடை 
விடாத மரணமுமான தன்மையைக் குறித்து அமிர்தமாகிற 


82 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மோக்ஷத்தை யிச்சித்துக்கொண் டிருக்கிற மனுஷர்களுடைய 
இதத்தைச் சிந்தித்து , இந்தச் சத்திரயாகத்தில் பசுவைக் 
கொல்லுதலாகிற கருமத்தைச் செய்ய மிருத்தியு பகவானை 
இங்கே யழைப்பித் திருக்கிறோம் . இவ்விடத்தில் எவ்வளவு 
காலம் வாசஞ் செய்கிறானோ அவ்வளவு மட்டுக்கும் ஒருவனு 
மிறக்க மாட்டான் . லோகத்தில் ஸ்ரீ ஹரி லீலையாகிற அமிர் 
தத்தைப் பொழிகிற கதைகளை ஜனங்கள் கேள்வி செய்யக் 
கடவார்கள் . சோம்பலாகியும் , மந்த மதியராகியும் , ஆயுளில் 
லாமலு மிருக்கிற இந்த ஜனங்கள் , மனுஷ சரீர மெடுத் 
திருந்தும் இராக்காலமெல்லாம் நித்திரையாலேயும் , பகற் 
காலமெல்லாம் பிரயோசன மில்லாத கருமங்களாலேயும் 
ஆயுள் கழிந்து போகிற தல்லவோ என்று நினையாமலிருக் 
கிற தென்ன ஆச்சரிய மென்று சொன்ன , சவுனகரைக் குறித் 
துச் சூதர் சொல்லுகிறார் . பரிக்ஷித்து மகாராஜா குருசாங்கல 
தேசங்களில் வாசஞ் செய்திருக்கையில் , தன்னுடைய ஆக் 
கினையினால் பந்தமான தேசத்தில் கலி புருஷன் பிரவேசித் 
தானென்கிற வார்த்தையைக் கேள்விப்பட்டவுடன் , அவ 
னிடத்தில் மிகுந்த கோபத்துடனே வில்லைக் கையிலெடுத் 
துக் கொண்டு , நீலவர்ணக் குதிரைகளுடனேயும் சிங்கக் 
கொடியால் விளங்கிக் கொண்டு மிருக்கிற இரதத்திலேறிப், 
பட்டணத்தை விட்டுப் புறப்பட்டு இரதகஜ துரக பதாதிக 
ளென்கிற சதுரங்க சேனைகளுடனே, திக்குவிஜயத்தைக் 
குறித்துப் புறப்பட்டான் . மேருவுக்குக் கீழ்ப்புறமான பத்ரா 
சுவ வருஷத்தையும் , மேற்புறமான கேதுமால வருஷத்தை 
யும் , தென்புற மான பாரத வருஷத்தையும் , வடபுறமான குரு 
வருஷத்தையும் , மேருவிற் சேர்ந்த இளா விரதம் , இரம்மி 
யகம் , இரண்யமயம் , ஹரி வருஷம் , கிம்புருஷ மென்னும் 
பெயரால் விளங்கின வருஷங்களைச் ஜெயித்து , அங்கே யிருக் 
கிற இராஜாக்களிடத்திலிருந்து பகுதி வாங்கிக் கொண்டு , 
அந்தந்தவிடங்களில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகத்துவத்துக் 
குக் கியாபகமாகிய பாண்டவர்களுடைய கதைகளைக் கேள்வி 
செய்தும் , அசுவத்தாமாவினுடைய அஷ்திர வொளியினால் 
தனக்கு வந்த சங்கடத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் பரிகரித்துப் 
பாண்டவர்களிடத்தில் செய்த சிநேகத்தையும் , பாண்டவர்கள் 
ஸ்ரீ கேசவனிடத்தில் அனுஷ்டித்த பக்தியையுங் கேள்விப் 
பட்டு , பரமசந்தோஷத்துடனே துதிசெய்த அந்த ஜனங்க 
ளிடத்தி லுண்டா யிருக்கிற பிரீதியினால் கடாக்ஷம் செய்து , 

வுதாரனாகையாலேயும் விஸ்தாரமான தயையுடையவ 
னாகையாலேயும் , அவரவர்களுக்கு மிகுந்த தனங்களையும் , 
வஸ்திரங்களையும் , ஆபாணங்களையும் கொடுத்தான் . ஸ்ரீ கிருஷ் 


மகா 


பிரதம ஸ்கந்தம் 

83 
ணன் பாண்டவர்கள் நிமித்தமாகச் செய்த சாரத்தியத்தையும் , 
சபா நாயகனாக விருந்ததையும் , அவர்கள் சொற்படி நடந்து 
கொண்டதையும் , சகாவாக விருந்ததையும் , தூது நடந்ததை 
யும் இராத்திரி காலங்களில் அவர்களை இருக்க வேண்டி , 
யுருவின கத்தியைக் கையில் பிடித்துக் கொண்டிருந்ததையும் , 
வனத்தில் சஞ்சரிக்கிறபோது அடிக்கடி அவர்களை யடுத்து 
ரட்சணஞ் செய்ததையும் அவர்களைத் தோத்திரஞ் செய்ததை 
யும் , சிநேகிதரானவர்களுக்கு வந்தனஞ் செய்ததையும் , அப்ப 
டியே யுலகமெல்லாம் அந்த விஷ்ணுவை நமஸ்கரித்ததை 
யும் கேள்விப்பட்டு , பரிக்ஷித்து மகாராஜா ஸ்ரீ ஹரியுடைய 
சரணார விந்தங்களில் பக்திசெய்தான் . ஓ சவுனகாதிகளே தம் 
முடைய பெரியோர்களால் நடந்த நடத்தையை எப்போதும் 
அனுசரித்து நடந்து கொள்ளுகிற அந்தப் பரிக்ஷித்து மகா 
ராஜா வருகிற வழியில் , ஒரு ஆச்சரியம் நடந்தது . அதைச் 
சொல்லுகிறேன் கேளுங்கள் . தருமமானது ஒரு எருதின் 
ரூபத்தை யெடுத்து ஒரு காலால் நடந்து கொண்டு , கன்றை 
யிழந்த தாயைப் போல் கதறியுங் கண்ணீர் சொரிந்து கொண் 
டும் , மாறு வர்ணத்துடனேயு மிருக்கிற பூமிதேவியாகிய 
பசுவை அடுத்துக் கேட்கின்றது . வாராய் மங்கள ரூபத்தை 
யுடைத்தானவளே உனக்கு ஆரோக்கிய முண்டா யிருக் 
கிறதா ? எந்தக் காரணத்தினால் வாடின முகத்துடனே உன் 
னுடைய நிஜவர்ணத்தை யிழந்து இருக்கிறையோ , அந்தக் 
காரணத்தால் உன் மனதில் ஒரு கிலேசத்தை யனுட வித்துக் 
கொண்டிருக்கிறா யென்றும் , உனக்குப் பந்துவான ஜனம் 
வெகு தூரமாகப் போயிருக்கிறபடியால் , அந்த ஜனத்தை 
நினைத்துச் சோகப்படுகிறா யென்றும் நான் நிச்சயிக்கிறேன் . 


ஓ அம்மா ! நான் மூன்று கால்களை மிழந்து ஒரு காலால் 
நடக்கிறே னென்று துக்கப்படுகிறையோ ? இல்லா விட்டால் 
உன்னைக் சூத்திரர்க ளபைவிப்பார்களென்று துன்பப் 
கிறையோ ? தேவதைகள் யக்கிய பாகத்தை யிழந்தார்க 
ளென்று விசனப்படுகிறையோ ? இந்திரன் காலங்களில் வரு 
ஷங்களை நடத்த வில்லையென்று கவலைப் படுகிறையோ ? 
ஸ்திரீகளைப் புருஷர்கள் இரணியாமல் கைவிடுவார்களென்று 
சங்கடப் படுகிறையோர் பாலர்களை மாதா பிதாக்கள் இரு 
யார்க ளென்றோ ? அந்தச் சிசுகளை இராக்ஷதர்களைப்போல் 
பீடிப்பார்களென்றோ ? பிராமணர்கள் வேத விருத்தமாகிய 
கருமங்களைச் செய்வார்களென்று , வேதங்களைக் குறித்துச் 
சிரமப் படுகிறையோ ? இராஜ வர்க்கங்கள் பிராமண பக்தி 
யில்லாம - லிருக்கிறபடியால் , பிராமணர்களுக்கு எப்படி 


க்ஷத்திரிய 


84 

மஹாபாகவதம் 
யென்று 

துக்கிக்கிறையோ ? கலி புருஷன் 
பந்துக்களைப் பிறப்பிப்பா னென்றும் , அவர்கள் இராச்சி 
யத்தை ஞாயமாகப் பாலனஞ் செய்ய மாட்டார்களென்றும் , 
சோகானுபவம் பண்ணுகிறையோ ? இந்தக் கலியில் ஜீவ 
வர்க்கங்கள் போஜனங்களிலும் , பானங்களிலும் , இருப் 
பிடங்களிலேயும் , சம்பிரமங்களிலேயும் , விரும்பி யிருக் 
கிறார்களென்று கிலேசப் படுகிறையோ ? உன்னுடைய 
மிகுந்த பாரத்தைப் பரிகரிக்க வேண்டிய அவதாரஞ் செய்த 
ஸ்ரீ ஹரியுடைய அந்தர்த்தானத்தை நினைத்துச் சந்தாபப் 
படுகிறையோ ? சகல கருமங்களும் மோக்ஷத்துக்கு விலக்க 
மாயிற்றென்று கஷ்டப்படுகிறையோ ? ஓ பூதேவியே ! உன் 
னுடைய இளைப்பிற்கு ஏதுவான இந்த உன் 

மனோ வியாதியை 
எனக்குச் சொல்ல வேண்டும் . பலவானான கலியாலே யுன்னு 

தேவ சிலாக்கியமாகிய பாக்கியம் அபகரிக்கப்பட்ட 
தென்று சங்கடப் படுகிறையோ ? என்று ருஷப ரூபமாகிய 
தரும தேவதை கேள்வி செய்ததற்குப் பசு ரூபத்தைத் தரித் 
திருக்கிற பூமிதேவி உத்தாரஞ் சொல்லுகிறாள் : ஓ தருமதேவ 
தையே ! யாதொரு காரணத்தைக் கேட்கிறீரோ அதையெல் 
லாம் நீ ரறிவீர் . எவனால் உலகங்களுக் கெல்லாம் சுகத்தைக் 
கொடுக்கிற நாலு கால்களால் நீர் சஞ்சரிக்கிறீரோ ? எவ 
னிடத்தில் சத்தியமும் , தயையும் , சாந்தியும் , தியாகமும் , 
சந்தோஷமும் , மனோஜயமும் , இந்திரிய நிக்கிரகமும் , 
தபசும் , பொறுமையும் , வைராக்கியமும் , சாஸ்திர சிரவண 
மும் , கியானமும் , ஐசுவரியமும் , சவுரியமும் , பராக்கிரமமும் . 
தைரியமும் , லாவண்ணியமும் , சுவா தந்திரமும் , சாமர்த்திய 
மும் , சாந்தியும் , பாக்கியமும் , மிருது பாஷாணமும் , விசுவா 
சமும் , சீலமும் , பலமும் , அகங்கார மில்லாமையும் , இவை 
முதலான 

குணங்களெல்லாம் இடைவிடாம லிருக்கின்ற 
னவோ , மகா புருஷர்களால் பிரார்த்திக்கும்படியான இந்த 
மகா குணங்கள் எவனிடத்தில் ஒருகாலத்திலும் குறைவில் 
லாமல் விளங்குமோ ? குண பாத்திரனாகியும் லக்ஷ்மி நிவாச 
னாகியு மிருக்கிற அந்த ஸ்ரீஹரியினுடைய நீக்கத்தைக் 
குறித்துத் துக்கிக்கிறேனே யல்லாமல் , பாப ஹே துவான 
கலியால் வியாபிக்கப்பட்ட ஜனங்களையும் , 
அமரேசு வரனாகிய உம்மையும் , தேவர்களையும் , ரிஷிகளை 
யும் , பிதுர்வர்க்கங்களையும் , சாது ஜனங்களையும் , பிராமணாதி 
வர்க்கங்களையும் , பிரமசரியாதி ஆச்ரமங்களையும் நினைத்து 
நான் சோகப்படவில்லை . 

ஓ தரும தேவதையே ! மிகுதியான கியானாதிகளுக்கு 
இருப்பிடமாகிய பிரமாதிகளான தேவதைகளும் பகவானு 


என்னையும் . 


வடிகளால் 


பிரதம ஸ்கந்தம் 

85 
டைய திருவடிகளை அடுத்து நம்பிக்கொண்டிருக்கையிலும் , 
அநேக காலம் எவளுடைய கடாக்ஷம் வேண்டுமென்று இச் 
சித்துத் தவசுகளைச் செய்தார்களோ ? அந்த பக்ஷமிதேவி 
யும் , தனக்கு வீடாகிய கமலங்களுடைய பரிமளத்தை ஆக்கி 
ராணஞ் செய்து , அவைகளில் ஆசை பிறந்து , மற்ற விடங் 
களை நினையா மல் அவைகளிற்றானே நிலையாகி நின்றாளோ ? 
அந்த முகுந்தனுடைய பத்ம ரூபமாகியும் , வச்சிராகரமாகி 
யும் , அங்குச சமானமாகவும் , துவஜ ரூபமாகவும் விளங்கு 
கிற ரேகைகளால் பிரகாசித்தும் . செவந்து மிருக்கிற திரு 
அலங்கரிக்கப்பட்ட சரீரத்தை யுடைத்தாகி 

. 
அவருடைய 

சம்பந்தத்தையும் அடைந்து , பதினான்கு 
லோகங்களுக்குள்ளே நான் சிரேஷ்டமென்று நினைத்தி 
ருந்த என்னுடைய கர்வத்தால் , முடிவில் என்னை நிவர்த்தித் 
தானோ ? யாதொரு முரஹரியான இசாஜ வேஷத்தை 
யெடுத்த, அசுரர்களுடை ... ய எண்ணிக்கை யில்லாத அக்ஷோ 
ஹிணி யாகிற என் சுமையைத் தன் சுதந்தரத்தினால் பரிகரித் 
தானோ யாதொரு ஸ்ரீ வாசுதேவன் யதுவம்சத்தில் அவதா 
ரத்தைச் சங்கற்பித்து இந்த லோகத்தில் திருவடிகளை 
வைத்து நடக்கிறதற்குச் சங்கட மடைந்துகொண் டிருக்கிற 
உன்னைத் தன் சகாயமாத்திரத்தில் என்னிடத்தில் பரிபூரண 
மான பாதங்களால் சஞ்சரிக்கும்படி செய்தானோ ? யாதொரு 
காமஜனகன் சத்தியபாமை முதலான ஸ்திரீகளுடைய தைரி 
யத்தைக் கர்வத்துடனேயும் தன்னுடைய பிரீதியுடனே 
கூடிய கடாக்ஷங்களாலேயும் , மனோக்கியமாகிய புன் சிரிப் 
புக்களாலேயும் , சமத்காரமான வார்த்தைகளினாலேயும் , பரி 
கரித்தானோ ? அந்தப் புருஷோத்தமனுடைய திருவடிக 
ளால் அலங்கரிக்கப்பட்டு அந்தச் சுகத்தால் பரவசமாகிப் 
புளகாங்கிதையாகி யிருந்தவள் , அவனுடைய நீக்கத்தை 
எவள் தான் சகிப்பாளென்று பூமிதேவியும் தருமதேவதை 
யும் , ஒருவர்க் கொருவர் சொல்லிக்கொண் டிருக்கிற சமயத் 
தில் , பரிக்ஷித்தென்கிற இராஜரிஷியானவன் கிழக்கு முக 
மாகிப் பிரவாகத்தை யடைந்திருக்கிற சரஸ்வதி நதியை 
யடைந்தான் . 

பதினேழாவது அத்தியாயம் 


மகா பராக்கிரம சாலியான பரிக்ஷித்தினால் செய்யப்பட்ட கலியி 

னுடைய நிக்கிரகம் சொல்லப்படுகிறது . 
இந்தப்பிரகாரம் அவ்விடத்தில் ஸ்திரீ புருஷர்களா 
யிருக்கிற அந்தப் பசுக்களை யடிக்கிற இராஜ லக்ஷண 
முடைய சூத்திரனையும், தாமரை வளையம்போல் வெளுத் 


86 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


தும் , மூத்திரத்தை விட்டுக்கொண்டும் , நடுக்கத்துடனே ஒரு 
காலால் பயப்படுகிறது போலேயு மிருக்கிற ருஷபத்தையும் , 
மிகவும் சூத்திரன் காலாலே யுதைப்பட்டுக்கொண்டும் , கன் 
றில்லாமலும் கண்களிலிருந்தும் தண்ணீரைப் பெருகவிட்டு 
அழுதுகொண்டும் , இளைத்து , பசியால் திரணத்தை 

யிச்சித் 
துக்கொண்டும் , தரும மூலமாகியும் , பசு ரூபத்தை யெடுத்த 
பூமியையுங் கண்ட , பரிக்ஷித்து மகாராஜா கையில் வில்லை 
வளைத்து நாணேறிட்டு அதில் பாணத்தைத் தொடுத்துக் 
கொண்டு மேகம்போல் கம்பீரமாகிய வாக்கினால் கேட்கிறான் , 
ஆரடா நீ என்னாலே ரக்ஷிக்கப்பட்ட வுலகத்தில் ஸ்திரீ 
ரூபமாகிய பசுவைக் கொல்லுகிறாய் . உன் வேஷத்தைப் 
பார்க்கையில் இராஜாவாக இருக்கிறாய் . உன் கருமத்தைப் 
பார்க்கையில் சூத்திர வேஷதாரி போலிருக்கிறாய் . காண்டீ . 
பத்தைத் தரித்த அர்ச்சுனனுடனே ஸ்ரீ கிருஷ்ணதேவன் 
போன தினால் எவர்களுக்குச் சோகம் வரும்படி செய்ய 
லாகாதோ ? அவர்களுக்கு சோகத்தைக் கொடுக்கிற நீயே 
சோகத்துக்கு யோக்கிய னாகையால் உனக்கு வதத்தைக் 
கொடுக்கலாம் . நீ தான் தாமரை வளையம்போல வெளுத் 
தும் , மூன்று கால்களை இழந்தும் , ஒருகாலால் சஞ்சிரிந்துக் 
கொண்டிருக்கிற ருஷப வேஷத்தைத் தரித்திருக்கிறாய் .. 
எங்களைப் பல கவலைக் குட்படுத்தவேண்டுமென்று ருஷப 
வேஷத்தைத் தரித்த தேவதையோ ? நீயார் சொல்லுக . கவு 
ரவ வமிசத்திற் பிறந்த ராஜேந்திரர்களுடைய பாகு தண்டங் 
களாலே ரக்ஷிதமாகிய இந்தப் பூமண்டலத்தில் ஒரு காலத்தி 
லும் உன்னை விட மற்றொரு பிராணிகளுக்கும் கண்ணீர் நிலத் 
தில் விழுந்ததில்லை. வாராய் காமதேனு சந்ததியிற் பிறந்த 
ருஷபமே ! இந்த சூத்திரனிடத்திலிருந்து உனக்குப் பயந் 
தேவையில்லை . இது நிமித்தம் நீ சோகப்பட வேண்டாம் . 
வாராய் மாதாவே ! உனக்கு க்ஷேம முண்டாகுக. துஷ்டர் 
களை நிக்கிரகஞ் செய்கிற நான் சாக்கிரதையாயிருக்கையில் நீ 
அழவேண்டியதில்லை. எந்த இராஜாவுடைய இராச்சியத்தில் 
பிரஜைகள் துஷ்டர்களால் பீடிக்கப் படுகிறார்களோ ? மதித் 
திருக்கிற அந்த இராஜாவினுடை... : கீர்த்தியும் , ஆயுசும் , 
பாக்கியமும் , அவனுடைய பரலோக கதியும் நாசமடையும் . 
இராஜாவுக்குத் தன் இராச்சியத்தில் ஆர்த்தியடைந்த ஜனங் 
களுடைய ஆயாசத்தைப் பரிகரிக்கிறதே பரம தருமம் . 
ஆகையால் பிராணிகளுக்குத் துரோகத்தைச் செய்கிற இந்த 
மிகுந்த துஷ்டனை தான் வதைக்கிறேன் . ஓசுரபி வம்சோத் 
பவனே ! நாலு கால்களால் நடக்கிற உன்னுடைய மூன்று 
கால்களை வெட்டினவன் எவன் ? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திரு 


பிரதமஸ்கந்தம் 


87 


வடிகளை நம்பின இராஜாக்களுடைய இராச்சியத்தில்உன்னைப் 
போலொத்த பேருக்கு இப்படிக் கால்களுடைய இழப்பு வர 
லாகாது . ஓ ருஷபமே ! உனக்கு க்ஷேமம் உண்டாகுக . நி 10 
ராதிகளான சாது ஜனங்களுக்குத் துரோகத்தைச் செய்த 
வன் , குந்தி குமாரர்களுடைய குலத்திற் பிறந்த பேர் 
களுடைய கீர்த்தியைக் கெடுத்தவன் . உனக்கு அபராதியான 
அந்தத் துரோகியைச் சொல்லுக . அபராதமில்லாத ஜனத்தி 
னிடத்தில் , அபராதத்தைச் செய்கிறவனுக்கு என்னுடைய 
பயம் அவனுக்கு எங்கே போனாலுந் தீராது . அபராதமில் 
லாத பிராணிகளிடத்தில் துரோகத்தை எவன் பயமில்லாமல் 
செய்கிறானோ ? அவன் தேவனாகி யிருந்தாலும் அவனுடைய 
தோள்வளை களுடனே பாகுவைப் பிரத்தியக்ஷமாக அறுத்துக் 
கொண்டு வருவேன் . 

இராஜுக்களுக்குச் சுவதருமத்தி 
னுடைய பரிபாலனமே உத்தமமான தருமமென்பது பிரசித்த 
மாகையால் , இராஜாவானவன் , தனக்குச் சங்கடமில்லாத 
காலத்தில் மரியாதையை அதிக்கிரமத்து அதருமங்களைச் 
செய்கிற ஜனங்களுக்குச் சாஸ்திர விகிதமாகிய சிக்ஷைகளைச் 
செய்ய வேண்டுமென்று சொல்லுகிற பரிக்ஷித்து மஹாராஜ 
னுடைய வார்த்தையைக் கேட்ட ருஷபரூபமாகிய தரும 
தேவதை சொல்லுகின்றது . ஓ இராஜாவே ! எவர்களுடைய 
குண சமூகங்களால் ஷட்குண பரிபூரணனாகிய ஸ்ரீ கிருஷ் 
ணன் தூது முதலாகிய கருமங்களைச் செய்தானோ? அப்படிப் 
பட்ட பாண்டவர்களுடைய குலத்தில் ஜனித்த உங்களுக்கு , 
இப்போது சொன்ன அபய வாக்கியம் யுக்தந்தான் . ஓ புருஷ 
சிரேஷ்டனே ! வாக்கிய பேதங்களால் மோகத்தை யடைந்த 
நாங்கள் இந்தக் கிலேசங்களுக்குக் காரணங்களையும் , இந்தத் 
துக்கத்தைக் கற்பித்த புருஷனையும் அறியமாட்டோம் . 


அப்புருஷ லக்ஷணத்தை ஒருவர் சொன்னபடி மற்றொரு 
வர் சொல்லாமல் பலவகையாகச் சொல்லுகின்றனர் . வேத 
புருஷன் கருத்துக்கு விரோதமாகிய மதத்தில் நிலைத்த 
மனதை யுடைத்தாயிருக்கிற சிலர் , தமக்குத்தாமே பிரபு 
வென்று சொல்லுகிறார்கள் , சிலர் நவக்கிரகங்களையே தெய்வ 
மென்று சொல்லுகிறார்கள் . யாகங்களை யல்லாமல் மற்றொரு 
நா தனில்லை யென்று சிலர் சொல்லுகிறார்கள் . இந்த வுலகங் 
கள் இப்படிப் பிறந்தும் , நடத்தைக்கு ஒருமையாயிருந்தும் , 
பின்பு இறந்துபோகிறதெல்லாம் இதின் சுவபாவமே யல்லா 
மல் மற்றொருவர் தரும் மல்ல வென்று சிலர் சொல்லுகிறார் 
கள் . நாஸ்திகர் பிரயாசமில்லாமல் ஒருவருக்கும் பயமில்லை , 
பிரய சமும் தன் கருமமாகையால் இந்த வுடலமே மூல 


88 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தெய்வமென்று சொல்லுகிறார்கள் . நிரீச்வரசாங்கியர் தாம் 
செய்யும் யோகாப்பியாசமே பிரதானமென்றும் , அதில் தம் 
ஏழ்மைப் புத்தியால் தமக்குத் தாமே மித்துருவுஞ் சத்துரு 
வுமாமென்று சொல்லுகிறார்கள் . இப்படிப்பட்ட மகிமையை 
யுடைத்தானவ னென்றும் , இவன் ஸ்வரூப மிதுவென்றும் , 
மன தினால் அளவிடக்கூடாமலும் வாக்கினால் சொல்லி முடி 
யாமலு மிருக்கிறவன் பரம புருஷனே அல்லாமல் மற் 
றொருவனல்ல வென்று சிலர் நிச்சயித்தார்கள் . ஓ 
ரிஷியே ! இவர்களில் எவர்கள் எங்கள் துக்கத்துக்குக் காரண 
மாகி யிருப்பார்களோ ? அவர்களை உசிதமாகிய உம்முடைய 
மனதில் நிச்சயித்துக்கொள்ளுமென்று தரும தேவதை சொல் 
லிய வார்த்தையைக் கேள்விப்பட்ட பரிக்ஷித்துச் சக்கிரவர்த்தி 
யானவன் மனதை நிறுத்திக்கொண்டு தியானித்துத்தெளிந்து 
மனதிலிருந்த சோகத்தை விட்டு ஒரு வார்த்தை சொல்லு 


கிறான் . 


ஓ தரும தேவதையே ! அதர்மத்தைச் செய்தவர் அடை 
யத்தக்க நரகங்களை தங்கள் வாக்கினால் சொன்னவர்களு 
மடைவர் . ஆகையால் 

அதனை நீ அறிந்திருக்கையினா 
லன்றோ நிச்சயமாகச் சொல்லாமல் மதபேதங்களைக் குறித் 
தனை , இந்தக் கருமத்தை எனக்குச் சொல்லவேண்டியும் பரி 
யாயத்தினால் சொன்னாய் . ஆகையால் , தரும தேவதையாகிய 
நீயே ருஷப ரூபத்தைத் தரித்துக்கொண்டு தருமத்தைச் 
சொல்லுகிறாய் . இல்லாவிட்டால் பகவானுடைய சங்கல்பத் 
தால் நடக்கிற பிராணிகளுடைய கொல்லப்படுகிற தன்மையும் 
கொல்லுகிற தன்மையுமாகிற கதியை ஒருவருமறியமாட்டார் . 
ஆகையால் மனதுக்குத் தெரியாத கருமத்தை வாக்கினால் 
சொல்லுகிறது அரிது . கிருதயுகத்தில் தவசும் , சுசித்துவ 
மும் , தயவும் , சத்தியமும் , இந்நான்கும் உனக்கு நாலு பா தங் 
களாக இருந்தன . உனக்கு 

விரோதியாகி 

அதருமத்தி 
னுடைய அம்சங்களான கர்வமும் , ஈனசங்கமும் , மதமும் , 
அசத்தியமும் உன்னுடைய பாதங்களுக்குச் சத்துருவாகை 
யால் , அசத்தியம் , நீங்கலாக மற்ற மூன்றுகளால் யுகக் கிர 
மத்தினால் உன்னுடைய மூன்று பாதங்களும் , இந்த கலியுகத் 
தில் கழிந்தன . இப்போது உன்னுடைய நாலத்தொரு அம்ச 
மாகிய சத்தியமொன்றே ஒழிந்திருக்கிறது . இந்தப் பாதத் 
தால்தான் நீ யுன்னைத் தரிசிக்கவேண்டும் . புருஷரும் உன்னை 
அடையவேண்டும் . 

அதருமமாகிய 

இந்தக்கலி புருஷன் 
அசத்தியத்தால் மிகவும் வளர்ந்து அந்தப்பாதத்தையும் 
வாங்கி வைக்கவேண்டுமென்று நினைத்திருக்கிறான் . இந்தப் 


பிரதமஸ்கந்தம் 


89 


பசு வேஷத்தைத் தரித்தவள் பூமிதேவி . இவளிதுவரைக் 
கும் சிலாக்கியமாகிய தவசு முதலான உன்னுடைய பாதங் 
களால் விநோதமாகிய சம்பத்தை அடைந்து , ஸ்ரீ ஹரி 
யுடைய பாத முத்திரைகளாகிற அலங்காரத்தைத் தரித் 
துச் சகல பாபங்களையும் ஸ்ரீ ஹரியால் தவிர்ந்து சுகித் 
திருந்தாள் . இப்போது 

இந்தச் சம்பத்தையுமிழந்து , 
ஸ்ரீ ஹரியையும் கைவிட்டு , அதரும அம்சங்களாகிய 
கர்வசங்க மதங்களால் மிகுந்த பாரத்தை யெடுக்கமாட்டாமல் 
கண்களிலிருந்து தண்ணீர் சொரிய விட்டுக்கொண்டு , நாயக 
னைப் பிரிந்த பதிவிரதையைப்போல் பிராமண பக்தி யில்லா 
மல் ராஜ வேஷத்தைத் தரித்த சூத்திரர்கள் தன்னை அனுப 
விப்பார்க ளல்லவே வென்று இப்படித் தரும தேவதையை 
யும் , பூமிதேவியையும் , நல்ல வார்த்தைகளால் சமாதானஞ் 
செய்த பரிக்ஷித்து மகாராஜா : 

அதரும மூலமாகிய கலி 
புருஷனைச் சிக்ஷை செய்ய வேண்டித் தீக்ஷணமாகிய வாளை 
உருவினான் . அப்போது தன்னைக் கொல்ல வேண்டுமென்று 
நினைத்துக் கட்கத்தைக் கையில் பிடித்திருக்கிற பரிக்ஷித்தி 
னுடைய மனதை யறிந்த கலிபுருஷன் பயத்தினால் நடுங்கிக் 
கொண்டு , தான் தரித்திருந்த ராஜவேஷத்தை விட்டு அவன் 
பாத மூலத்தில் தன் சி.சினால் வணங்கினான் . அப்பொழுது 
அதிவீரனாகியும் , சரணாகத ரக்ஷண விரதத்தைத் தரித்தவர் 
களில் பிரசித்தனாகியும் , ஏழைகளிடத்தில் இரக்க முள்ளவனு 
மாகியு மிருக்கிற அந்தத் தேவராதன் , தயாசாலியாகையால் 
அவனைக் கொல்லாமல் கொஞ்சம் நகைத்தவன்போல் , ஒரு 
வார்த்தை சொல்லுகிறான் . 


வாராய் கலிபுருஷனே ! கேசவனுடைய கீர்த்தியைப் 
பரிபாலனஞ் செய்கிற பேரைக் கைகூப்பி அஞ்சலிபந்தம் 
செய்த வுனக்கு ஒரு விடத்திலும் பயமில்லை . ஆனாலும் நீ 
அதரும பந்துவாகையால் என் தேசங்களில் வாசஞ் செய் 
யாமல் நமக்கு உசிதமில்லாத மற்ற தேசங்களிற் போய்விடு . 
இராஜக்கிருஹங்களில் நீ வாசஞ் செய்கிற வயணந் தெரிந்து 
கொண்டு , லோபமும் , பொய்யும் , திருட்டும் , இளப்பமாகிய 
வர்ணாசிரம தருமத் தியாகமும் , வஞ்சனையும் கலகமும் , டம்ப 
முங் கலந்த அதருமக் கூட்டம் அடுத்துவந்தன. அடா 
அதரும் பந்துவே ! பிரத்தியக்ஷமாகிற தருமத்துடனே 
வாசஞ் செய்யவேண்டிய இந்தப் பிரமாவர்த்த க்ஷேத்திரத்தில் 
யக்கிய சரீரகனான ஸ்ரீ ஹரி ஸ்தாவரங்ககளிலும் , சங்கமங் 
களிலும் வாயுவானவன் போல் , உட்புகுந்து வெளியிலும் 
நிறைந்து ஆத்மாவாகி இப்படி யக்கியம் செய்கிற ஜனங்களு 


12 


90 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
டைய இச்சா விஷயமான வஸ்துக்களை அமோகங்களாகக் 
கொடுக்கிறானென்று கலி புருஷனைப் பார்த்துப் பரிக்ஷித்து 
மகாராஜா சொன்ன வார்த்தையைக்கேட்ட அந்தக் கலியான 
வன் நடுக்கத்துடனே அந்த இராஜாவைக் காலதண்டத் 
தைத் தரித்திருக்கிற யமனைப்போல் நிச்சயித்துக்கொண்டு , 
ஓ சார்வ பூமானே ! உம்முடைய ஆக்கினையால் எங்கேயாகி 
லும் ஒரு விடத்தில் போவேனாகில் அவ்விடங்களெல்லாம் 
பாணமேறிட்ட வில்லையுடைத்தான உம்மைக் காணுகிறேன் . 
ஓ தருமத்தைச் செய்கிற பேர்களுக்குள் சிரேஷ்டரே ! எந்த 
விடத்தில் சஞ்சல மில்லாமல் உம்முடைய ஆக்கினையைச் 
சிரசினால் தரித்துக்கொண்டு நான் வாசஞ்செய்வேனோ? 
அந்த ஸ்தலத்தை நீர் ஆக்கியாபிக்க வேண்டுமென்று கலி 
புருஷன் சொன்ன வார்த்தையைக் கேட்ட , பரிக்ஷித்து 
அந்தக் கலிக்கு வாசஞ் செய்கிறதற்கு இடங்களைக் கற்பித் 
தான் . எந்த விடத்தில் சூதும் , சுறாபானமும் , ஸ்திரீ ஜனங் 
களும் , பிராணி வதைகளுமாகிய இந்த நாலும் நிறைந்திருக் 
கின்றனவோ ? அதுவே யுனக்கிடம், என்று சொல்லியும் 
அதில் திர்ப்தி யில்லாமல் மறுபடியுங் கலிகேட்டுக் கொள்ள , 
சுதந்தரனான தேவராதன் அவனுக்கு மற்றோர் ஸ்தானமாக 
சுவர்ணத்தைக் கொடுத்தான் . அதினால் பொய்யும் , மதமும் , 
காமமும் , சோகுணமும் , ஐந்தாவதான வைரமும் அடையப் 
பட்டபடியினால் , அதரும ஏதுவான கலி புருஷன் அந்த 
ஸ்தானங்களை யடைந்து உத்தரை குமாரன் கொடுத்த இந்த 
ஸ்தானங்களில் அவனாக்கினையைச் 

சிரசினால் பாலனஞ் 
செய்து கொண்டு வாசஞ் செய்தான் . ஆதலால் நல்ல கதி 
வேண்டுமென்று நினைத்தவன் இந்த ஸ்தானங்களை ஒரு 
காலத்திலேயும் இச்சிக்க லாகாதென்று, சூதர் நைமிசாரண் 
ணிய வாசிகளுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் சொல்லுகிறார் .. 

பிராமணர்களே ! சகல தருமங்களையும் நடப்பிக்கிற அந்த 
இராஜேந்திரன் அந்த ருஷபத்தினுடைய நஷ்டங்களா 
யிருக்கிற தபசும் , சத்தியமும் , தயவுமாகிற மூன்று பாதங்களை 
யுந் திரும்பவுங் கூட்டினான் . அந்தப் பூமிதேவியையும் சமா 
தானஞ் செய்து விருத்தி செய்துவைத்தான் . அந்தப் பரி 
க்ஷித்து மகாராஜன் இப்போது இராஜ யோக்கியமாகியும், 
தனக்குப் பிதாமகனாகிய தருமராஜன் ஆரண்ணியப் பிரவே 
சம் செய்யவேண்டுமென்று நினைத்த காலத்தில் கொடுக்கப் 
பட்டு மிருக்கிற சிம்மாசனத்தை ஆரோகணஞ் செய்து வாசஞ் 
செய்கிறான் . இராஜரிஷியாகியும் , மகானுபாவனாகியும் , சக்கிர 
வர்த்தியாகியும் , அபிமேத கீர்த்தி சம்பன்னனாகியு மிருக்கிற 
அந்த கவுரவேந்திரன் காந்தியுடனேயும் , சம்பத்துடனேயும் 


பிரதமஸ் கந்தம் 

911 
இப்போது வாசஞ் செய்கிறான் . ஓ பிராமணசிரேஷ்டர் 
களே ! யாதொருவன் பரிபாலனஞ்செய்த பூமியில் நீங்கள் 
சத்திரயாகஞ் செய்ய நிர்மித்திருக்கிறீர்களோ ? அந்த அபி 
மன்யு குமாரனான இராஜாவானவன் இப்படிப்பட்ட மகிமை 
யுடைத்தானவனென்று , சூதர் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


பதினெட்டாவது அத்தியாயம் 


டான 


குமாரன் 


பத 


பரிக்ஷித்திற்கு வந்த பிரம சாபம் , அந்தப் பிரம சாபமே இராஜாவுக்கு 
வைராக்கியத்தைப் பண்ணாநின்றும் அனுகிரக மாச்சுதென்றும் , 

சொல்லப்படுகின்றது . 
வாரீர் பிராமண சிரேஷ்டர்களே ! யாவனொருவன் 
துரோண குமாரனுடைய அஸ்திரத்தினால் தகிக்கப்பட் 
டிருந்தாலும் , ஷட்குண பரிபூரணனாகியும் , அற்புத சரித்திர 
னாகியு மிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால் 
மாதாவினுடைய கர்ப்பத்தில் மரிக்காமல் பகவானிடத்தில் 
சமர்ப்பிக்கப்பட்ட மனதை யுடைத்தா யிருந்தபடியால் , பிரா 
மண கோபத்தினால் வந்திருக்கிற தட்சகனிடத்திலிருந் துண் 
பிராமண 

சாப விஷயத்திலிருந்து மோகமடைய 
வில்லையோ ? சுகப்பிரம் ரிஷியி னுடைய சிஷியனாகிய 
அந்த அபிமன்யு 

சமஸ் , தத்துவங்களையு 
மறிந்து , சர்வ சங்கமப் பரித்தியாகஞ் செய்து , நினைத் 
தற் கரியனான ஸ்ரீ பரமாத்மாவி னிடத்தில் 

நிஷ்டை 
யைப் பொருந்திக் , கங்கா நதியில் தன் சரீரத்தை நிவர்த் 
தித்தான் . ஆகையால் உத்தம சுலோகனாகிய ஸ்ரீ வாசு 
தேவனுடைய வார்த்தைகளைச் சொல்லி , 

அவனுடைய 
கதைகளாகிற அமிர்தத்தைப் பானஞ் செய்து , அவன் பாத 
பத்மங்களைத் தியானித் திருக்கிற ஜனங்களுக்கு மரண காலத் 
திலும் மோசம் வரமாட்டாது . அபிமன்யு குமாரனாகிய 

மகாராஜன் ஏகச் சக்கிராதி பதியாகி இந்தப் பூமிக்கு 
எவ்வளவு 

காலம் 

நாயகனாக விருக்கிறானோ அவ்வளவு 
காலமும் இந்தக் கலியானவன் பூமண்டல மெல்லாம் பிர 
வேசித் திருந்தாலும் விருத்தி யடையவில்லை. எந்தச் சம 
யத்தில் இந்தப் பூமியை அந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சேதித் 
தாரோ , அந்தச் சமயத்தில் தானே யனுசரித்து வந்தான் . 
அதரும ஏதுவான இந்தக் கலி புருஷனை இந்த மகாராஜன் 
இப்பூமியில் வராமல் ஏன் துவேஷிக்க வில்லை யென்றால் , 
சாரத்தைக் கிரகிக்கிற வண்டைப் போல் சாரமறிந்தவ னாகை 
யால் , அவன் வாசத்தை உபேக்ஷித்தான் . ஓ சவுனகாதிகளே ! 


மென்று 


92 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அதி புண்ணியமான பரிக்ஷித்தினுடைய உபாக்கியானம் 
ஸ்ரீ வாசுதேவனுடைய கதைகளுடனே நீங்கள் பிரஷ்னஞ் 
செய்தபடி , என்னாற் சொல்லப் பட்டது . அனேக சரித்திர 
சம்பன்னனாகிய ஸ்ரீ பகவானுடைய குணங்களாலேயும் , லீலை 
களாலேயும் , பரி பூரணங்களான கதைகள் 

எவ்வள 
வுண்டோ அவ்வளவையும் , சமுசார நிவர்த்தியை இச் 
சித்தவர்கள் கேட்கவேண்டு 

சால்லுகிற சூத 
ரைப் பார்த்து , நைமி சாரண்ணியவாசிகளான ரிஷிகள் 
சொல்லுகிறார்கள் . ஓ சூதரே ! அநேகமாயிர வருடம் ஜீவித் 
திருக்க வேண்டு மென்று நீர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நிர்மல 
மான கீர்த்தியைச் சொல்லுகிறீர் . அது மாணயோக்கியர்க 
ளான மனுஷருக்கு அமிர் தமல்லவோ ? அதிகமாகிய உபத் 
திரவங்களால் விசுவாசஞ் செய்கிறதற்கு அயோக்கியமாகிய 
இந்தச் சத்திரயாகத்தில் புகைகளால் மலினமாகிய சரீரத்தை 
யுடைத்தான எங்களுக்கு ஸ்ரீ கோவிந்தனுடைய 
பத்மங்களில் பிறந்தும் மதுரமாயு மிருக்கிற மதுவைப் 
பானஞ் செய்விக்கிறீர் . ஓ சூதபே ! பாகவதர்களுடைய சக 
வாசலேசத்துக்குச் சுவர்க்கமும் , கைவல்லியமும் , சமமென்று 
நாங்கள் நினைக்கவில்லை , ஆகையால் மரண சீலராகிய ஜனங் 
களுடைய ஆசைக்கு விஷயமாகிய பசுபுத்திரர்களைச் சமமல்ல 
வென்று நினைக்கிறதில் சம்சயமில்லை . சாரத்தை யறிந்தவன் 
எவன் தான் மகானுபாவர்களுடை... ய இருதய நிவாசியான 
ஸ்ரீ ஹரியினுடைய கதையில் திர்ப்தியடையான் . 


பாத 


யோகீஸ்வரர்களான யாதொரு 

ஜீவப்பிரமாதிகளும் 
ஹேயகுணரகிதனாகிய இவனுடை.... ய கல்யாண குணங்களுடைய 
முடிவை யறிந்தவர்களில்லை . ஆகையால் கியான சத்தியாதி 
சம்பன்னராகிய தேவரீர் மஹானுபாவர்களுடைய ஏகாந்த 
வசனத்துக்கு யோக்கியனாகியஸ்ரீஹரியின் விசித்திரமான சரித் 
திரத்தைக் கேழ்க்க வேண்டு மென்று இச்சித்திருக்கிற எங்க 
ளுக்குக் கேள்வி செய்விக்க வேண்டும் . ஓ வித்தியா நிதியே ! 
குறை வில்லாத புத்தி சாலியான அந்தப் பரிக்ஷித்து என்கி 

ற 
வன் பரம பாகவதன் , வியாச குமாரராகிய சுகப்பிரம ரிஷியி 
னால் உபதேசிக்கப்பட்ட எந்தக் கியானத்தினால் கருடத் 
துவஜன் 

பத்மத்தை யடைந்தானோ ? மிகவும் 
அற்புதமாகிய யோக நிஷ்டையை வர்ணித்தும் , மிகுந்த புண் 
ணியமாகியும் , பாகவதர்களுடைய மனசுகளுக்கு அபிராம 
மாகியும் , அனந்தனுடைய சரித்திர வர்ணனமாகியு மிருக்கிற 
அந்தப் பரிக்ஷித்து வுபாக்கியானத்தை எங்களுக்குச் சொல்லு 
பையா ? வென்று பிரஸ்னஞ்செய்த சவுனகாதிகளைப் பார்த் 


பீர தமஸ் கந்தம் 

93 
துப் , பரம சந்தோஷத்துடனே சொல்லுகிறார் . ஓ சவுன 
காதிகளே ! நாங்கள் கியான வயதில் , கியான விருத்தரான 
ஸ்ரீ சுகருடைய சேவையாலும் , அனுவிர்த்தியாலும் சிலாக் 
கியமான ஜென்மத்தை யுடைத்தானவர்களானோம் அதி 
சிலாக்கியரான தேவரீர்களுடைய ஆக்கியாபனமானது சீக் 
கிரமாகத் துஷ் குலத்திற் பிறந்த மனோ ரோகத்தை யுத 
றிப் போடுகிறது . ஏகாந்த பாராயணனாகிய பரமாத்மாவி 
னுடைய நாமங்களைப் பாராயணஞ் செய்கிறவர்களுக்கு , அந்த 
நாமம் துஷ்குல ஜென்மத்தைப் பரிகரிக்கு மென்கிறதில் 
சொல்ல வேண்டியதென்ன ? அந்தப் பகவான் அளவிடப் 
படாத மகத்தான குணத்தை யுடைத்தாகி யிருக்கிறபடியினால் , 
ஸ்ரீ லக்ஷ்மி தேவியானவள் தன்னைப் பிரார்த்திக்கிற மற்ற 
தவதைகளைச் சோதித்துச் , சமானமாகியும் , அதிசயமாகியு 
மில்லாமலும் தன்னை அடைய வேண்டுமென்று இச்சியாமலு 
மிருக்கிற யாதொரு அனந்தனுடைய சரண கமல ரேணுவை 
யடைந்தாளோ ? பிரம தேவனால் சமர்ப்பிக்கப் பட்ட பூஜா 
ஜலமானது யாதொருவனுடைய பாதங்களில் நின்றும் 
ஜனித்து லோகங்களைப் பலனஞ் செய்ததோ ? அந்த 
முகுந்தனைக் காட்டிலும் பகவானென்கிற பதத்துக்கு முக்கி 
யார்த்தமாகிய சர்வேஸ்வரன் லோகத்தில் எவன்தா னிருக் 
கிறான் ? யாதொரு முகுந்தனிடத்தில் அனுராகயுக்தரான 
கியானிகள் தேகாதிகளில் உறுதியாயிருக்கிற சங்கத்தைவிட்டு 
அஹிம்சையும் , உபசாந்தியுமாகிற சிலாக்கிய தருமங்களுக்கு , 

பரம ஹம்சாசரமத்தை யடைகிறார்களோ ? 
அந்த மஹானுபாவருடைய மகிமையைச் சொல்ல வேண்டு 
மென்று பிரஷ்னஞ் செய்தீர்க ளல்லவோ ? 


ஆதாரமாகிய 


ஓ வேதமூர்த்திகளே ! எனக்கு அறிவு எவ்வளவுண்டோ 
அவ்வளவும் சொல்லுகிறேன் . பக்ஷிகளானவை 

களானவை எங்கும் 
பரந்த ஆகாசத்தை முழுவதும் சஞ்சரிக்க மாட்டாமல் தம் 
சக்தியுள்ள மட்டும் பறக்கிறது போல் , கியானிகளும் 
ஸ்ரீ விஷ்ணு லீலைகளை முற்றும் அறிய மாட்டாமையினால் 
உள்ள மட்டும் சொல்ல மாட்டார்கள் . அந்தப் பரிக்ஷித்து 
ஒரு காலத்தில் தனுசை யெடுத்துச் கொண்டு வனத்தில் 
வேட்டை செய்ய வேண்டுமென்று மிருகங்களை யடித்துச் சஞ் 
சரித்து , இளைப்பை யடைந்து , மிகவும் பசி தாகங்களுடனே 
ஜலாதாரமான ஏரிமுதலானவைகளைக் காணாமல் ஒரு ரிஷி 
யாச்ரமத்தை அடைந்தான் . அந்த ஆச்ரமத்தில் ஒரு ஆச 
னத்தி லிருந்து கொண்டு , சாந்தராகிக் 

கண்களை மூடிக் 
கொண்டு இந்திரியங்களைப் புறம்போகாமல் நிறுத்திக்கொண்டு 


94 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சாக்கிர - சொப்பன - சுழுத்தி யென்கிற மூன்றவவ் தைகளையும் 
தவிர்ந்து , துரியலாமரத்தையடைந்து , பிரமத்தைச் சாக்ஷாத் 
கரித்து விகார ரகிதனாகியும் அவிழ்த்து தொங்குகிற சடைக 
ளாலேயும் மான்றோலினாலேயும் மறைக்கப்பட்ட சரீரத்தை 
யுடைத்தாகியும் இருக்கிற ஒரு ரிஷியைக்கண்டு, உலர்ந்துபோ 
கிற கபோலங்களை புடைத்தானவனாகிப் பிரம நிஷ்டரான 
முனியை உதகம் வேண்டுமென்று யாசித்தான் . அப்போது . 
அந்த ரிஷியினால் உபசாரங்கள் லபியாமற் போனபடியினாலே 
தன்னை அந்த முனீஸ்வரன் அசட்டை செய்தானென்று 
நினைத்துக் கொண்டு கோபத்தை யடைந்து , அந்தப் பிரம 
ரிஷியினுடைய தோளில் பிராண னில்லாத சர்ப்பத்தை வில் 
நுனியா லெடுத்துப் போட்டுப் , பட்டணத்தைச் சேர்ந்தான் , 


அவனப்படிச் செய்யவேண்டிய 

கருடமேனென்றால் 
இந்த ரிஷியானவர் சகலமாகிய இந்திரியங்களையும் செயித்துக் 
கண்களை மூடியிருக்கிறாரா ? அல்லது பொய்யாகிய சமாதியை 
யடைந்து க்ஷத்திரியர் பாசங்களால் ஆக வேண்டிய தென்ன 
வென்று நினைத்திருக்கிறாரார் வென்று அறிய வேண்டி இப் 
படிச் செய்தான் . பின்பு அதிதேஜசையுடைத்தான அந்த 
ரிஷிகுமாரனான சிரிங்கியானவன் , சிறு பிள்ளைகளுடனே 
விளையாடிக்கொண்டிருக்கையில் , தன் பிதாவிடத்தில் ராஜா 
செய்த பாவத்தைக் கேட்டு , மரியாதையை அக்கிரமித்து நடக் 
கிற ஜனங்களுக்குச்சிக்ஷகனாகியும் குணபரிபூரணனாகியு மிருக் 
கிற ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ வைகுண்ட நகரத்திற்கு எழுந்தரு 
ளின பின்பு , மரியாதையைக் கெடுத்த இந்தத் துஷ்டனை இப் 
போது நான் நிக்கிரகஞ் செய்கின்றேன் . என் தபோ பலத் 
தைப் பாருங்களென்று சொல்லிப் போட்டு ரோஷத்தினால் 
சிவந்த கண்களை யுடைத்தான அந்த ரிஷி குமாரன் , சிநேகி 
தர்கள் பார்த்திருக்கையில் கவுசிகை நதியுடைய வுதகத்தை 
ஸ்பரிசித்து வாக்காகிற வச்சிரத்தைக் கற்பித்தான் . தன்குலக் 
கொள்ளியாகியும் என் பிதுர்த் துரோகியாகியுமிருக்கிற 
இவனை இன்று முதல் ஏழா நாள் என்னால் ஆக்கியாபிக்கப் 
பட்ட தக்ஷகன் தகிக்கப்போகிறான் , என்றிப்படிச் சாபங் 
கொடுத்த பின்பு , ஆஷ்ரமத்தில் வந்து தோளில் விழுந்திருக் 
கிற சர்ப்பத்துடனே கூடிய தன் பிதாவைக் கண்டு துக்கத் 
தினால் 

குரல் விட்டழுதானல்லவோ ? ஆங்கீரசனுடைய 
கோத்திரத்திற் பிறந்த சமீக ரிஷீஷ்வரர் தம்முடைய குமாரன் 
அழுகிற குரலைக்கேட்டுக் கண்களைத் திறந்து தம்முடைய 
தோளில் விழுந்திருக்கிற சர்ப்ப சவத்தைத் தள்ளிப்போட்டு 
வாராய் புத்திரனே ! 

எந்தக் காரணத்தினால் அழுகிறா 


பிரதம ஸ்கந்தம் 

95 
யென்று கேட்டார் . அதற்கு அந்த ரிஷிகுமாரன் நடந்த சரி 
தையெல்லாம் தன்னுடைய பிதாவான சமீகருக்குச் சொன் 
னான் . அப்போது அந்தப் பிரம நிஷ்டரானவர் சபிக்கத் 
தகாத நரேந்திரனுக்குச் சாபங்கொடுத்தேனென்று சொன்ன 
புத்திரனைப்பார்த்து , வாராய் மூடனே ! கொஞ்சமான துரோக 
நிமித்தியமாக மகத்தாகிய நிக்கிரகத்தைச் செய்தாய் ; பரம 
புருஷனென்று பெயரை 

யுடைத்தான நரதேவனை மற்ற 
நரருக்குச் சமானமாக எண்ணக்கூடாது . வாராய் புத்திரனே ! 
நரதேவனென்று பெயரை யுடைத்தாகிய ஸ்ரீ சக்கிரவர்த்தி 
யானவன் , ஜனங்களுடைய கண்ணினால் காணப்படாம லிருந் 
தானாகில் இந்த லோகமானது ரக்ஷிக்கப்படாத , செம்மறி 
யாட்டு மந்தையைப் போல் சோரர்களால் உபத்திரவிக்கப் 
பட்டு க்ஷணமாத்திரத்தில் நசித்துப் போகும் ; 

நசித்துப் போகும் ; இந்தப் பரி 
க்ஷித்து மகாராஜாவானவன் தருமத்தைப் பாலனஞ் செய்கிற 
தில் திருஷ்டி யடைந்தவன் . சகலமான பூமிக்குப் பிரபுவாகி 
யும் , மிகுந்த கீர்த்திசாலியாகியும் , ராஜாவா யிருக்கையிலும் , 
ரிஷி நடத்தை யுடைத்தானவனாகியும் ; அசுவமேதங்களைச் 
செய்து அதினால் பிரகாசித்தும் , பிரத்தியக்ஷமாகப் பரமாத் 
மாவைச் சாக்ஷாத்கரித்து மிருக்கிற மகாபாகவதன் . அவன் 
பசி தாகங்களால் இளைப்பை அடைந்து தீனனாகி நம்முடைய 
ஆஸ்ரமத்தில் வந்தவன் . அவனுக்கு நாம் சாபங்கொடுப்பது 
உசிதமல்ல . பாப பகிதனான தம்முடைய தாசரிடங்களில் 
புத்தி பரிபக்குவ மில்லாத பாலனால் செய்யப்பட்ட பாவத்துக் 
குப் பிராயச்சித்தம் துர்லபமாகையால் , சர்வாந்திரியாமியான 
ஸ்ரீ பகவான் க்ஷமித்தருள வேண்டுமென்று தன் புத்திரன் 
செய்த பாவத்தினால் அந்த ரிஷி அனுதாபத்தை யடைந்து , 
தமக்கு ராஜா அபகாரஞ் செய்திருந்தாலும் அந்த அப 
காரத்தை மனதினால் நினைக்க வில்லை . அது ஏனென்றால் , 
சத்புருஷர் உலகத்தில் பித்தராலே சீத வுஷ்ண சுக துக்கங் 
களை 

அடைவிக்கப்பட்டிருந்தாலும் விசனத்தை அடைய 
வில்லை ; சந்தோஷத்தையு மடையவில்லை ; இது வெகு விடத் 
தில் கண்டதுதான் . யாதொரு காரணத்தினால் சீவாத்மா 
வானவன் சுகதுக்காதி குணங்களுக்கு ஆச்ரயனல்லவே ? 
வென்று சூதர் சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்னையுஞ் 
சொல்லுகிறார் . 


96 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
பத்தொன்பதாவது அத்தியாயம் 


யோகிஜனங்களினால் சூழப்பட்ட பரிக்ஷித்துக் கங்கா தீர்த்தத்தில் பிராயோ 
வேசஞ்செய்திருந்த சமயத்தில் மஹா பாகவதரான சுகருடைய 

நல்வரவு சொல்லப்படுகின்றது . 
ஓ சவுனகாதிகளே ! அப்பால் அந்த ராஜாவானவன் 
ஒருவரு மறியாமல் ரகசியமாகத் தான்செய்த அந்த ஈனமா 
கிய கருமத்தை நினைத்துக் கொண்டு விசனாக்கிராந்தனாகி 
யிருக்கிற சமயத்தில் , முனிகுமாரனால் சொல்லப்பட்டும் தக்ஷ 
கனிடத்தில் நின்றும் உண்டாகிற மரணத்தை அந்த ரிஷியி 
னுடையசிஷ்யமுகத்தால் கேள்விப்பட்டு , ராச்சியஞ் செய்யுங் 
காலத்திலே தானே இந்த லோகத்தையும் சொர்க்காதி 
லோகங்களையும் நிகிருஷ்டமாக நிச்சயித்தவனாகையால் , சமு 
சாரத்தில் ஆசை பிறந்தவனுடைய வைராக்கியத்துக்குக் 
காரணமாகிய தக்ஷகாக்கினியானது சீக்கிரத்துக்கு வருகிறதே 
நன்மையென்று நினைத்து , ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி 
சேவையைச் சகல புருஷார்த்தங்களிலும் சிரேஷ்டமென்று 
நிச்சயித்து , ஸ்ரீ துளசியினால் விளங்குகிற ஸ்ரீ கிருஷ்ண 
சரணங்களுடைய தூளிகளுடனே பிரகாசிக்கின்ற ஜலங் 
களுடைய பிரவாகத்தை யுடைத்தான தேவநதியில் பிரா 
யோபவேசஞ் செய்தான் . யாதொரு கங்கையானது சகல 
லோகங்களையும் , உள்ளும் புறம்பும் பாவனஞ் செய்கிறதோ, 
அந்தக் கதையை எவன் தான் பஜனஞ் செய்யான் ? இப்படி 
அந்தப் பாண்டு குலோத்பவன் , ஸ்ரீ விஷ்ணு பாதத்தில் 
பிறந்த கங்கையில் பிராயோப வேகத்தைச் சங்கல்பித்து , 

சங்கங்களையும் விட்டு முனிவேஷத்தைத் தரித்து ,, 
மனதை மற்றவிடங்களிற் செலுத்தாமல் நிறுத்திக்கொண்டு , 
ஸ்ரீ முகுந்தனுடைய திருவடிகளில் தியானஞ் செய்தான் . 
அவ்விடத்தில் சகல லோகங்களையும் பாவனஞ் செய்கிறவர்க 
ளாகவும் , மகத்தாகிய மகிமையுடைத்தாகியு மிருக்கிற ரிஷி 
கள் தங்கள் சிஷ்யர்களுடனே கூடத் தீர்த்தயாத்திரை யென் 
கிற வியாஜத்தினால் வந்தார்கள் . அவர்களாரென்றால் : 
அத்திரி , வசிஷ்டர் , சவுனகர் , சாரத்துவான் , அரிஷ்ட 
நேமி , பிருகு , ஆங்கீரசர் , பராசரர் , விஸ்வாமித்திரர் , பரசு 
ராமர் , உசத்தியர், இந்திரப்பிரதமர் , இத்துமவாகர் , மேதை , 
அதிதி , தேவலர் , ஆரக்ஷணர் , பரத்துவாசர் , கவுதமர் பிரபி 
லாதர் , மைத்திரேயர் , அவுரவர் , கமஷ்டர் , அகஸ்தியர் , 
வியாசர் , நாரதபகவான் , மற்றுமுள்ள உயர்ந்த தேவரிஷிக 
ளும் , பிரமரிஷிகளும் , ராஜரிஷிகளும் , அருணாதிகளான 


சகல 


( LIN 


படம் 3 . 

பக்கம் 96 . 
பிரயோபவேசம் செய்திருந்த பரீக்ஷித்திற்கு , 

சுகருடைய நல்வரவு . 


தைச் 


பிரதம ஸ்கந்தம் 

97 
காண்டரிஷிகளும் , நானாவிதமான ரிஷிவர்க்கங்களிற் பிறந்து , 
ரிஷிசரியையுடனே விளங்குகிற இந்த ரிஷிகளுக்கு அர்க்கிய 
பாத்திய ஆசமனியங்களை யுக்த மாகக்கொடுத்து , அந்தராஜா 
இவர்களைச் சிரசினால் வணங்கினான் . அப்பால் அந்த ரிஷி 
கள் சுகமாக ஆசனங்களிலிருந்த பின்பு , திரும்பவும் அவர்க 
ளுக்கு வந்தனஞ் செய்து கொண்டு , மற்றொருவிடத்தில் மன 

சலிக்கவொட்டாமல் நிறுத்திக்கொண்டு தனக்குச் 
செய்யவேண்டிய காரியத்தை விக்கியாபனஞ் செய்தான் . 

பிராமணோத்தமர்களே ! மஹானுபாவர்களால் அனுக்கிர 
கிக்கப்படும் நாங்கள் ராஜ வர்க்கங்களுக்குள்ளே மிகவும் 
தன்னியாளாகிறோம் . ஈனமாகிய கருமத்தை யுடைத்தான 
ராஜகுலமானது பிராமணர்களுடைய பாத சவுச ஜலத்துக்கு 
விலக்கமல்லவோ ? அப்படிப் பாபியாகியும் , சர்வகாலங்களி 
லும் கிருகங்களில் ஆசக்தியுண்டான சித்தத்தை யுடைத் 
தாகியு மிருக்கிற என்னுடைய பாப பரிகார நிமித்தமாகி 
ஸ்ரீ ஹரியானவர் என் வயிராக்கியத்துக்கு மூலமாகிப் பிரா 
மணசாப ஸ்வரூபமாக ஆவிர்ப்பவித்தார் . இல்லாவிட்டால் 
இந்தச் சமுசாரத்தில் ஒழிவில்லாத நான் சீக்கிரமாகப் 
பயத்தை யடையேனல்லவோ ? 

என்னை நீங்கள் சரணாகத 
நிச்சயஞ் செய்ய வேண்டும் . இந்தக் கங்காதேவியும் 
சுவாமியிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனதையுடைத்தானவ 
ளாக நிச்சயிக்கட்டும் , பிராமணனால் ஆக்கியா பிக்கப்பட்ட 
குடிலனான தக்ஷகன் கடித்தாலும் கடியாமலிருந்தாலும் 
ஸ்ரீ விஷ்ணுவினுடைய கதைகளைக் கானஞ் செய்யுங்கள் . 
இனிமேல் நான் எந்தெந்த ஜன்மங்களை யெடுப்பேனோ அந் 
தந்த ஜன்மங்களிலேயும் பெரியவர்களிடங்களிலே மித்திரத் 
துவமே யிருக்கவேண்டுமென்று , தன்னுடைய குமாரனான 
ஜனமேஜயனிடத்தில் ராச்சிய பாரத்தை வைத்துக் , கங்கையி 
னுடைய தென்கரையில் , கிழக்கு நாணலான குசப்புல்லு 
களில் வடக்கு முகமாயிருந்த பின்பு , ஆகாசத்தில் தேவர்கள் 
சிலாகித்துச் , சந்தோஷத்துடனே அவனிருந்த பக்கத்தில் 
புஷ்பங்களை வருஷித்துத் துந்துபி வாத்தியங்கள் முழக்கினார் 
கள் . அவனைக்கிட்டி வந்த மஹரிஷிகளெல்லாம் சாதுசாது 
வென்று கொண்டாடிச் சிலாக்கியஞ் செய்து கொண்டு பிர 
ஜைகளிடத்தில் அனுக்கிரகஞ் செய்கிற சீலத்தை யுடைத் 
தானவர்களாகி , உத்தம சுலோகனான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
கல்யாண குணங்களால் மனோக்கியமாக விருக்கும்படி ஒரு 
வார்த்தை 

சொன்னார்கள் . ஓ ராஜரிஷி சிரேஷ்டனே ! 
ஸ்ரீ கிருஷ்ணனை அனுசரித்து நடக்கிற உங்களிடத்தில் 
யாதொரு காரணத்தினால் உங்களுடை... ய பெரியோர்களான 

13 


கை 


98 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தருமபுத்திராதியர் இராஜாக்களுடைய கிரீடங்களால் அலங் 
கரிக்கப்பட்ட சிம்மாதனத்தை அந்தக்ஷணத்தில் தானே விட் 
டாற்போல் நீரும் சர்வசங்கப் பரித்தியாகஞ்செய்து , இப் 
போது ரசோகுண தமோகுணங்க ளில்லாமையினால் சோக 
மில்லாமலும் , ஆனந்தமயமுமாகிய பாலோகத்தை அடை 
கிற காலம் ஆதலால் , நாங்க ளனைவரும் இவ்விடத்தி லிருக் 
கக் கடவோமென்று பக்ஷபாத மில்லாமலும் , தேனைப்போல் 
மதுரமாகவும் , வெகுதாத்பரிய கர்ப்பமாகவும் , யதார்த்த 
மாகவு மிருக்கிற வார்த்தையைக் கூறினர் . இதைக் கேள் 
விப்பட்ட... பரீக்ஷித்தானவன் அந்த வார்த்தையால் சந்தோஷ 
மடைந்து , ஸ்ரீ விஷ்ணுவினுடைய சரித்திரங்களைக் கேட்கத் 
தககவனாகி ஒரு வார்த்தை சொல்லினான் . ஓ வேதமூர்த்தி 
களே ! மூன்று உலகங்களுக்கும் மேலான மூர்த்தியைத் தரித் 
திருக்கிற வேதங்களைப்போல் தேவரீர்களும் எழுந்தருளினீர் 
கள் ; இவ்விடத்திலும் லோகாந்தரங்களிலும் தேவரீர்களுக்கு 
யோக்கியமான பிரயோசனமில்லை . பரானுக்கிரக மில்லாமல் 
மற்றொரு பலத்தைக் கோராம லிருக்கிறது உங்களுக்குக் 
குல தரும மாகையால் , வேண்டிய காரியங்களை நான் செய்யத் 
தக்கவனாகி உங்களிடத்தில் விசுவாசித்துக் கேட்டுக்கொள்ளு 


கிறேன் . 


யாக 


UUTTLD 


ஓ கியானாதிக்கர்களே ! மரணத்தை அடைகிற ஜனங் 
களுக்குத் திரிகரணங்களாலே செய்யப்படுவதாகியும் , சுத்தமா 
யிருக்கிற கிருத்தியத்தை நிச்சமித்துச் சொல்லுங்களென்று 
கேட்ட ராஜாவுக்கு நிச்சயமாகச் சொல்லவேண்டி , 
மென்றும் , யோகமென்றும் , தானமென்றும் , ஒருவருக்கொரு 
வர் விவாகஞ்செய்து கொண்டிருக்கிற அந்த ரிஷிகளிடத்தில் , 
வியாசகுமாரனான சுகப்பிரமரிஷி சுயேச்சையாய்ப் பூமியில் 
சஞ்சரித்துக்கொண்டு , மற்றொரு வஸ்துவையும் 
லும் , வர்ணாச்சிரமங்களுடைய அடையாளங்க ளில்லாம 
லும் , அவதூத வேஷமாகியும் , பாலர்களால் சூழப்பட்டும் 
எழுந்தருளினார் . பதினாறு வயதுள்ள சிறுவனாகியும் , கழுத்தி 
னுடைய பக்கங்களும் , சுபோல ஷ்த்லங்களும் பிரகாசிக்கும் 
படியான காத்திரத்தை உடைத்தாகி , விசாலமாகியும் அழ 
காயு மிருக்கிற நேத்திரங்களும் , உயர்ந்து நீண்ட முகமும் , 
அலங்காரமாகிய புருவங்களும் , சங்கம் போல திரண்ட 
கழுத்தும் , பெருத்தும் உயர்ந்துமிருக்கிற மார்பும் , நதிப்பிர 
வாகத்தின் சுழிபோல் விளங்குகிற உந்தியும் , மூன்று ரேகை 
களால் மனோக்கியமாகிய உதரமும் , மிகவும் மிருதுவாகிய 
கரங்களும் , பாதங்களும் , தொடைகளும் , புஜங்களும் , திக் 


யவ 


மிக 


பிரதம ஸ்கந்தம் 

99 
குகளாகிற அம்பரத்தைத் தரித்தும் , ஒன்றோடொன்று 
கலந்தும் , சிதறியுமிருக்கிற கேசங்களும் , முழங்கால் வரைக் 
கும் தொங்குகிற பாகுகளும் , சிலாக்கியமாகிய அமரோத்தம 
னாகிய உபேந்திரனுக்குச் சமானமாகிய காந்தியும் , சியர்மள 
வர்னமும் 

அழகான யவ்வனமும் பொருந்தின அவ 
காந்தியாலும் சிலாக்கியமாகிய , மந்தஹாசத்தாலும் 
எப்பொழுதும் ஸ்திரீகளுடைய மனசுகளை அபகரித்தும் 
வருகிற சுகப்பிரம ரிஷியைக் கண்ட ரிஷிகளெல்லாரும் , தங்க 
ளாசனங்களைவிட்டு எழுந்திருந்து எதிர்கொண்டு அவர் 
மறைக்கப்பட்ட மகிமையை யுடைத்தா யிருந்தாலும் , அவ 
ருடைய லக்ஷணங்களை அறிந்தவர்க ளாகையால் மரியாதை 
செய்தார்கள் . அந்தப் பரிக்ஷித்தும் அதிதியாகி வந்திருக்கிற 
அந்தச் சுகமுனியைக் குறித்துத் தன் சிரசினால் பூஜித்தான் . 
அப்பால் அவருடைய மகிமையை அறியாத ஸ்திரீகளும் 
பாலர்களும் ஒழிந்தார்கள் . அந்தராஜா அவரை 
வும் பூசித்து ஒரு ஆசனத்தி லெழுந்தருளச் செய்தான் . 
மஹானுபாவரான சுகமுனியானவர் சிலாக்கியர்களான பிரம 
ரிஷி தேவரிஷி ராஜரிஷிகளுடைய சமூகத்தால் சூழப்பட் 
டிருக்கும்போது , நவக்கிரகங்களாலேயும் , அஷ்வனியாதி 
நக்ஷத்திரங்களாலேயும் , சூழப்பட்ட சந்திரபகவான் போல் 
விளங்கினார் . அளவிடப்படாத புத்தியை யுடைத்தாகியும் , 
சாந்தி நிலயமாகியும் , எழுந்தருளியிருக்கிற அந்தச் சுகமுனி 
யைப் பரமபாகவதனான அந்த ராஜாவானவன் அடுத்துச் 
சிரசினால் 

வந்தனஞ்செய்து அஞ்சலியஸ்தஞ் 
செய்துகொண்டு , நல்ல வார்த்தையால் வினயத் துடனே 
பிரஸ்னஞ் செய்தான் . ஓ சர்வக்ஞமூர்த்தியே ! 

நாங்கள் 
க்ஷத்திரியர்களா யிருந்தாலும் இப்போது சத்புருஷர்களு 
டைய ஆசிரயத்துக்குப் பாத்திரமானோம் . யாதொரு கார 
ணத்தினால் அதிதி ரூபமாகிய தேவரீர்களுடைய கிருபை 
யினால் , தேவரீர்களுடைய தரிசனமும் ஸ்பரிசமும் ஸ்ரீ பாத 
தீர்த்தமும் அடியேனுக்குக் கிடைத்தபின்பு யோக்கியாளாகி 
னோம் . பாண்டு குமாரர்களிடத்தில் பிரிய முள்ளவனாகியிருக் 
கிற ஸ்ரீ கிருஷ்ணன் , தமது அத்தைப் பிள்ளைகளுடைய 
பிரீதி நிமித்தமாக , அந்தக் கோத்திரத்திற் பிறந்த எனக்கு 
ரூபமாகத் தரிசனங்கொடுத்த பிரபாவத்தினால் , ஒருவராலே 
யும் அறியக்கூடாத கதியை யுடைத்தான தேவரீருடைய 
தரிசனம், மனுஷப் பிராணிகளான எங்களுக்குக் கிடைத்தது . 
ஆகையால் சகல யோகிகளுக்கும் பா மகுருவான தேவரீரை , 
இந்தலோகத்தில் எப்பொழுதும் மரணத்தை அடையத்தக்க 
வர்களான ஜனங்களுக்கு இதமான காரியத்தைக் கேட்கி 


வணங்கி 


100 


ஸ்ரீ மஹா பாகவதம 


றேன் . ஓ ஸ்வாமியே ! பஞ்சபூத சரீரகனான ஒருவன் , 
எதைக் கேள்வி செய்ய வேண்டும் ? எதை ஜபிக்கவேண்டும் ? 
யாதொன்றைச் செய்யவேண்டும் ? எதை ஸ்மரிக்கவேண்டும் ? 
அடைய வேண்டியதெது ? அதை வித்தியாச மின்றிச் சொல் 
லும் . ஓ பிராமணோத்தமரே ! சுகுண பூரணராகிய தேவரீர் 
கிருகஸ்தர்களுடைய கிருகங்களில் ஒரு நிமிஷகாலமாகிலும் 
ஒரு விடத்தில் வாசஞ்செய்ததைக் கண்டவர்க ளில்லையென் 
சொன்ன பரிக்ஷித்து மஹாராஜாவைப் பார்த்துச் சகல சாரங் 
களையறிந்தும் சிலாக்ய தருமங்களை நிச்சயித்து மிருக்கிற 
வியாசகுமாரரான சுகபகவான் சிலாக்கியமான வார்த்தையி 
னால் பிரதியுத்தரஞ் சொல்லுகிறாரென்று " " சூதர் சவுனகா திக 
ளுக்குச் சொன்னார் . 


த் வி தீய ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


பூர்வ ஸ்கந்தத்தில், சாஸ்திர முகவுரையும் , சுகருடைய வரவும் சொல்லப் 
பட்டது . இனிமேல் இரண்டாம் ஸ்கந்தத்தில், முதல் அத்தியாயத்தில் 
சுகமகா முனியானவர் பரிக்ஷித்தினால் கேட்கப்பட்ட மனுஷியர்க 

ளுடைய கிருத்தியத்தைச் சொல்லுகின்றார் . 


சுகர் வாக்கியம் . 


LETE 


வேண்டியது . 


ஓ இராஜாவே ! லோகஹிதமாகிய உன்னு 

டைய வினாவானது மிகவும் சிலாக்கியமாகை 
யால் அது ஆத்மதத்வ மறிந்தவர்களுக்குச் 

சம்மதமானது . மனிதர்கள் கேட்கவேண்டிய 
அர்த்தங்களில் எது சிரேஷ்டமோ அதையே கேட்கிறாய் . 
ஆத்ம தத்வமறியாமல் கிருகங்களில் மோகித்துக் கொண் 
டிருக்கிற கிருகஸ்தர்களான ஜனங்கள் இதைக் கேள்விசெய்ய 

அளவிடக் கூடாத ஆசையுடைத்தாகிய 
ஜனங்களுக்கு இராத்திரி காலமெல்லாம் 

நித்திரையால் 
கழிந்துபோகிறது . யௌவன 

காலமெல்லாம் காமத்தினா 
லும் , பகற்காலமெல்லாம் 

பணத்தாசையினாலும் , சுஜனங் 
களுக்கு வஸ்துக்களுடைய சம்பாதனத்தினாலும் நாள்கள் 
கழிந்து போகின்றன . தான் பார்த்திருக்கையில் அநித்திய 
மாகிய தன் சரீரத்திலும் , களத்திர புத்திராதிகளிலும் விருப் 
புடையவனாகித் தன்னுடைய மரணத்தைத் தானறியாமல் , 
சகல சேதனா சேதனங்களுக்கும் ஆத்மாவாகியும் , நியந்தா 
வாயு மிருக்கிற ஸ்ரீ ஹரியை வேதாந்தங்களாலறிந்து கீர்த்த 
னஞ் செய்யாமலிருக்கிறான் . ஆதலால் இந்தச் சம்சாரபயம் 
நீங்கவேண்டுமென்று இச்சித்தவர்கள் அவனை யப்படியே 
சிந்திக்கவேண்டும் . தன்னைத்தானே யறிகிறதாகிற ஞான 
யோகத்தினாலேயும் , அஷடாங்கயோகமாகிற பக்தியோகத்தி 
னாலேயும் , வர்ணாச்சிரம தருமங்களைப் பலனை யிச்சியாமற் 
செய்கிறதாகிற தரும நிஷ்டையாலேயும் பிராணிகளுக்குச் 
சிலாக்கியமான பலன் என்னவென்றால் , அந்தியத்தில் நாரா 
யணத்தியானமே சிலாக்கியமாகிய பலனாகும் . இதற்கு மேற் 


102 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பட்டபலன் ஒன்றுமில்லை . ஓ ராஜாவே ! வேதசமானமாகி 
யும் , பகவானுடைய குண நிதியாகியும் , அநாதியாகியு மிருக் 
கிற ஸ்ரீ மகா பாகவத புராணத்தைத் துவாபர யுகாதியில் 
பிதாவான வியாசரிடத்திலிருந்து நான் அத்தியயனஞ் செய் 
தேன் . நீர் மகா புருஷனான ஸ்ரீ ஹரியை ஆசிரயித்தவ 
ராகையால் , இந்தக் கதையை யுமக்குச் சொல்லுகிறேன் . 
ஸ்ரத்தை யுள்ளவர்களுக்கு ஸ்ரீ முகுந்தனிடத்தில் சலியாத 
மதியுண்டாகும் . 

ஓ ராஜாவே ! சம்சாரங்களில் வியசனத்தினால் ஒழிவு 
பிறந்தும் , எந்தக் காலத்திலும் யாதொரு காரணத்தாலும் 
பயமில்லாத நிலையாகிற மோக்ஷத்தை இச்சித்துக்கொண்டு 
மிருக்கிற யோகி ஜனங்கள் , ஸ்ரீ ஹரி நாமசங்கீர்த்தனத்தை 
யடிக்கடி செய்கிறதேயல்லாமல் வேறில்லை . சம்சாரத்தை 
யிச்சித்துத் தன்னுடைய ஆயுளை அறியாம லிருக்கிறவர் 
களுக்கு , வெகு காலம் இந்தப் பூமியில் ஆயுளிருந்தும் பிர 
யோசனமில்லை . தனக்கு மோக்ஷமாகிற சம்பத்தைக் கொடுக் 
கிறதற்குச் சாதனமான காலஞ் சொற்பயாக விருந்தாலும் , 
அது தன்னால் நிச்சயிக்கப்பட்டு ஒரு முகூர்த்தமாகிலும் 
சிலாக்கியமாகும் . அதெப்படியென்றால் பூர்வகாலத்தில் கட் 
வாங்க தனென்கிற ராஜரிஷி , தேவர்களுக்கு அசுரயுத்தத்தில் 
சகாயஞ்செய்து சந்தோஷித்திருந்த தேவர்களினிடத்தில் மற் 
றொரு வரத்தைக் கோராமல் , அவர்களால் தன்னுடைய 
ஆயுள் நிலையை யறிந்து கொண்டு சர்வசங்க பரித்தியாகஞ் 
செய்து , ஒரு முகூர்த்தத்தில் பயமில்ல: த நிலையான ஸ்ரீ ஹரி 
யாகிற பதவியை யடைந்தான் . 

ஓ குருவம்சோத்பவனே ! உனக்கு இப்படிப்பட்ட சாபம் 
வந்திருந்தாலும் ஜீவித்திருக்கிறகாலம் ஏழு நாளிருக்கிறது . 
இவ்வளவு காலத்தில் பாலோக சாதனமான கருமங்களையெல் 
லாம் செய்துகொள்ளலாம் . புருஷனானவன் தனக்கு அந் 
தியகாலம் வந்ததாகில் . பயத்தைவிட்டு வைராக்கியமாகிற 
கத்தியினால் தேகத்திலும் தேகானுபந்தியான வஸ்துக்களி 
லும் பற்றின ஆசையை யறுக்கவேண்டும் . இவன் கியானி 
யாகிக் கிருகத்தைவிட்டுப் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானஞ் 
செய்து , சுசியாகி மற்றொருவருமில்லாமலு மிருக்கிற விடத் 
தில் முறைமைப்படி கற்பிக்கப்பட்ட ஆசனத்திலிருந்து 
கொண்டு , பரிசுத்தமாகியும் மூன்று அக்ஷரமாகியு மிருக்கிற 
சிலாக்கியமான பிரணவத்தை மனதினால் செபித்துக்கொண்டு , 
சுவாசத்தை ஜயித்து , மனதை நிக்கிரகித்துப் , பிரணவத்தை 
மறவாமல் புத்தியாகிற சாரதியால் இந்திரியங்களை விஷயங் 


த் வி தீயஸ் கந்தம் 


103 


களிலிருந்து திருப்பி நிக்கிரகித்துக்கொண்டு , கருமங்களால் 
இழுக்கப்படுகிற மனதைத் தன்மதியினால் சுபமான வஸ்து 
வில் நிறுத்தி , அதில் மனதுக்கு முன் பழக்கமில்லாமை 
யால் , ஒவ்வொரு அவயவமாகத் தியானஞ் செய்யவேண்டும் , 
ரூபரசாதிகளான விஷயங்களை யொழித்தமனதைச் சுபாசிர 
யத்தில் பொருத்திவைத்த பின்பு மற்றொன்றை நினைக்க 
லாகாது . யாதொரு சுபாசிரயத்தில் ஆசிரயித்த பின்பு முன் 
னால் ரசோகுண தமோகுணங்களால் மூடமாகி , யீனமாகிய 
கருமங்களில் ஓடித்திரிந்த தன்மனது அந்த சோகுண 
தமோகுண காரியங்களை யொழித்துத் தெளிவாகி நிற்கையில் , 
ஸ்ரீ மகா விஷ்ணுவினுடைய அந்தச் சுபாசிரயமே பற்றுக் 
கோடாகும் . அந்த ஆசிசயத்தில் யுத்தியால் நிறுத்தப்பட்டு , 
மனோயோகமாகிற தாரணையால் அந்த மனதினால் முற்காலத் 
தில் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தைப் பரிகரிக்கவேண்டும் . 
யாதொரு தாரணையைச் செய்யுங்காலத்தில் அந்த யோகிக்கு 
மங்களமான ஆசிரயத்தைப் பார்க்கையால் யோகமானது 
சீக்கிரத்தில் சித்திக்குமென்று உபதேசிக்கிற சுகப்பிரம்ம 
ரிஷியினுடைய வார்த்தையைக் கேள்விசெய்த பரிக்ஷித்து 
மகாராஜா பிரஸ்னஞ் செய்கிறார் .. 

பிரம்மரிஷியே ! தாரணையை யெப்படிச் செய்யவேண் 
டும் ? யோகி சம்மதமான தாரணையானது எந்த ஆச்சிரமத் 
திற் செய்யப்பட்டது ? அது எப்படிப்பட்ட தாகிப் புருஷ 
னுடைய மனோபலத்தைச் சீக்கிரத்தில் பரிகாரஞ் செய்யு 
மென்று , பிரஷ்னஞ்செய்த பரிக்ஷித்து மகிபதிக்கு ஸ்ரீ சுகப் 
பிரம்மரிஷி யுபதேசஞ் செய்கிறார் . 

ஓ ராஜாவே ! ஆசனத்தையும் , சுவாசத்தையும் ஜயித்து , 
விஷயங்களிற் சங்கத்தைவிட்டுக் , கியானகருமேந்திரியங்களை 
யும் ஜயம் செய்து , புத்தியால் மகத்தான பகவத் ரூபத்தில் 
மனதை நிறுத்தவேண்டும் . இதுவே தாரணையென்று சொல் 
லப்படும் . யாதொருவிடத்தில் அதீதமும் , வர்த்தமானமும் 
வரப்போகிறது மாகிற பிரபஞ்சமெல்லாங் காணப்படுகிறதோ , 
பெரி துக்கெல்லாம்பெரிதான அந்தவஷ் துவானது பரமாத்மா 
வுக்கு அதிசயமாகிய தேகமாகும் . அது ஏதென்றால் , இந்தப் 
பிரம்மாண்டத்துக்குள்ளடங்கினவிடம் . இதற்கு ஈரேழுவித 
மாகிய ஆவரணங்களுண்டு. இதைச் சரீரமாகப் படைத்தும் , 
தாரணைக்கு ஆதாரமாகியுமிருக்கிற இந்தப் புருஷன் எவ 
னென்றால் , குணபரிபூரணனாகிய பரமபுருஷன் . இந்தப் பரம 
புருஷனுக்குப் பாதாளமானது அடிக்கால்களென்றும் , ரசா 
தலமானது அடிகளுடைய மேற்புறமும் அதின் பக்கங்க 


மகா 


அசுவனி 


104 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ளென்றும் , சகல வஸ்துக்களையுஞ் சிருஷ்டிசெய்கிற இந்தப் 
பகவானுக்கு மகாதலமானது கணுக்கால்களென்றும் , தலா 
தலமானது கணுக்காலுக்கு மேற்பட்டும் , முழங்காலுக்குக் 
கீழ்ப்பட்ட விடங்களென்றும் , விஸ்வமூர்த்தியான இவனுக் 
குச் சுதலமானது இரண்டு முழங்கால்களென்றும் , விதல 
மானது இரண்டு தொடைகளென்றும் , அதலம் இடுப்பின் 
கீழ்ப்புறமென்றும் , சொல்லுகிறார்கள் . ஓ பூபதியே ! இவ 
னுக்குப் 

பூலோகமானது இடுப்பின் மேற்புறமென்றும் ,, 
புவர்லோகமானது நாபியென்றும் , 

சுவர்லோகமானது 
இருதயமென்றும் , 

லோகமானது 

மார்பென்றும் , 
ஜனலோகமானது கழுத்தென்றும் , தபோ லோகமானது 
ஆதி புருஷனாகிய இவனுடைய நெற்றி யென்றும் , சகஸ்ர 
சிரசை யுடைத்தாகிய இந்தப் புருஷோத்தமனுக்குச் சத் 

லோகமே சிரங்களென்றும் , தேவதைகளெல்லாம் 
புஜங்களென்றும் , சப்தமானது இவனுக்குச் சுரோத்தி 
ரேந்திரியமென்றும் , 

தேவதைகள் இந்தப் 
பரம புருஷனுக்கு நாசிகளென்றும் , கந்தமானது 
ணேந்திரியமென்றும் ஜ்வலிக்கிற அக்கினியானது வாயென் 
றும் , சூரியன் 

இரண்டு 

நேத்திரங்களென்றும் , இந்த 
விஷ்ணுவுக்கு இரவும் பகலும் இரண்டு இமைகளென்றும் , 
இவன் புருவ நெரிப்பே பிரம்மபதமென்றும் , உதகங்களே 
இவனுக்குத் தாதுக்களென்றும் , ரசமே ரசனேந்திரியமென் 
றும் , பதங்களெல்லாம் அனந்தனுடைய பிரம்ம மந்திரங்க 
ளென்றும் , யமன் கோரப்பல்லும் மற்றப் பற்களென்றும் , 
ஜனங்களை பயக்குகிற மாயையானது அவனுடைய புன்சிரிப் 
பென்றும் , அளவில்லாமலிருக்கிற சிருஷ்டியானது அவர் 
கடைக்கண் பார்வையென்றும் , லச்சையானது மேலுதடென் 
றும் , ஆசையானது கீழுதடென்றும் , தருமமே ஸ்தனமென் 
றும் , அதரும மார்க்கமே முதுகென்றும் , பிரம்மதேவன் 
லிங்கமென்றும் , மித்திரா வருணர் பீஜங்களென்றும் , சமுத் 
திரங்களெல்லாம் குட்சியென்றும் , மலைகளெல்லாம் எலும்பு 
களுடைய சமூகங்களென்றும் , நதிகளெல்லாம் இவனுடைய 
நாடிகளென்றும் , உலகத்தைச் சரீரமாக வுடைத்தான இவ 
னுக்குப் பூமியில் ஜனிக்கிற மரம் , செடி , கொடிகளெல்லாம் 
சரீர ரோமங்களென்றும் , அளவிடப்படாத பராக்கிரமத்தை 
யுடைத்தான வாயுவானவன் சுவாசமென்றும் , காலங்களெல் 
லாம் நடைகளென்றும் , குணவைஷம்மியமானது கருமமென் 
றும் , ஜகத்பதியான அந்த ஸ்வாமிக்கு மேகங்களானவை 
கேசங்களென்றும் , அளவிடப்படாத அவனுக்குச் 
பிராணிகளும் வாசஸ்தானமென்றும் , 

சூக்ஷம் 

பிரகிருதி 


த் வி தீய ஸ்கந்தம் 

105 
யானது இருதயமென்றும் , சந்திரனே சகல விகாரங்களுக் 
கும் ஆதாரமாகிய மனதென்றும் , மகத்தத் துவமே விக்கி 
யான சத்தியென்றும் , சர்வோத்தமனான ஸ்ரீ ஹரிக்குக் கிரீ 
சனே அந்தக்கரணமென்றும் , அசுவங்களும் , ஒட்டகங்களும் , 
கஜங்களும் , நகங்களென்றும் , மற்ற மிருகங்களும் , பசுக் 
களும் , ஜகனமென்றும் , புகளெல்லாம் சிற்பசாமர்த்திய 
மென்றும் , சுவாயம்பு மனுவானவன் புத்தியென்றும் , மனு 
புத்திரர்களான மனுஷ்யர்கள் , வீற்றிருக்குமிடமென்றும் , 
கந்தருவர்களும் , வித்தியாதர்களும் , சாரணர்களும் , அப்சரர் 
களும் , ஆறுவிதமான சுரங்களென்றும் , அசுர சிலாக்கியனான 
பிரகலாதன் நினைப்பென்றும் தெரிந்துக்கொள்ளவேண்டும் . 


ஓ ராஜரிஷியே ! அந்தப் பரமாத்மாவுக்குப் பிராமணர் 
கள் முகமாகவும் , க்ஷத்திரியர்கள் புஜமாகவும் , வைசியர்கள் 
உதரமாகவும் , சூத்திரர்கள் திருவடிகளாகவும் , அநேக ரூப 
மாகிய வசுருத்திராதித்ய ஸ்வரூப தேவ கணங்களுடனேயும் , 
சோமாதிகளான திரவியங்களுடனேயுங்கூடின யக்கிய பரம் 
பரையானது அவன் கருமமாகவும் , பிரம்மாண்டத்தில் கற் 
பிக்கப்பட்டிருக்கிற லோகா திகளெல்லாம் அவனுக்கு அவய 
வங்களாகவு மிருக்கின்றன . இந்த விராட் புருஷனுடைய 
விக்கிரக அவயவங்களெல்லாம் என்னால் உனக்குச்சொல்லப் 
பட்டது . யாதொரு விக்கிரகத்தைக் காட்டிலும் வேறான 
வஸ்து வில்லையோ , எந்த அதிமகத்தான சரீரத்தில் புத்தி 
யுடனேகூட மனது தரிக்கப்படுகிறதோ , சமஷ்தமான கியா 
னங்களிலும் விஷயமாகியிருக்கிற அந்தப் பரமாத்மாவான 
வன் சுவப்பனத்தில் தனக்கனேக சரீரங்களைக் காணுகிற 
ஜீவாத்மாவுக்கு அந்தச் சரீரங்கள் எப்படிப் பந்தங்களல் 
லவோ , அப்படிப் பந்தமாகாத இந்தச் சரீரத்தை யுடைத்தாகி 
யிருப்பான் . ஒரு காலத்திலும் இல்லையென்கிற சொல்லுக்கு 
விஷயமாகாமலும் , ஆனந்தக்கடலாகியு மிருக்கிற அவனையே 
தியானஞ் செய்ய வேண்டுமே யல்லாமல் மற்றப் பிரகிருதி 
யாலும் பிராகிருதரான புருஷரிடங்களிலும் , ஆசையைச் 
செய்யலாகாது . அல்லவென்று செய்தால் அந்தச் சீவாத்மா 
வானவன் சமுசாரி யாகுவனென்று சுகப்பிரம்மரிஷியானவர் 
பரிக்ஷித்து மகாராஜாவுக்கு உபதேசித்துப் , பின்னையும் இந் 
தத் தாரணையினுடைய அவாந்திர பலத்தையுங் காண்பித்து 
இந்தத் தாரணஞ்செய்யாமல் சமுசாரத்திலிருக்கிற ஜனங் 
களுடைய பாவத்தை நிந்திக்கிறார் . 


14 


106 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
இரண்டாவது அத்தியாயம் 


சாலம்பன யோகத்தினால் சாதிக்கத் தக்கதான சர்வாந்திரியாமியி 

னுடைய தாரணை சொல்லப்படுகிறது . 
ஓ ராஜாவே ! பிரம்மாவானவன் முன்னிப்படிப்பட்ட 
பிரம்மாண்ட சரீரனான பரமாத்மாவுடைய தாரணையால் 
சந்தோஷமடைந்த ஸ்ரீ ஹரியிடத்திலிருந்து பிரளயத்தில் 
நஷ்டமாயிருந்த புத்தியை அடைந்து சகலமான வீக்ஷணத் 
தைத் தரித்து , முன் கல்பத்தி லிருந்தபடி வஸ்துக்களை நிச்ச 
யித்து , இந்தத் தாரணைக்கு அவாந்திர பலமாகிய சிருஷ்டியை 
முன்போல் செய்தான் . சப்த பிரம்மமாகிய வேதபுருஷன் 
சொல்லுகிற மார்க்கமோ வென்றால் , ஈனபலமாகிய சுவர்க் 
காதிகளை ஸ்துதிசெய்கிற நாமதேயங்களால் அந்த வஸ்துக் 
களை தியானஞ்செய்துகொண்டு , அதற்குச் சாதனமாகிய கரு 
மங்களில் கடியதாகிய பிரயாசங்களை யடைந்து , அனுபவ 
காலத்தில் சிலாக்கியமில்லாத அந்தப் பலன்களை யடைந்து , 
கபடமாகிய அந்த வழியில் சுகமென்கிற வாசனையால் அறி 
வில்லாமல் நித்திரை பண்ணுகிறவன் , முன் வாசனையால் 
சுவப்பனங்களைக் கண்டு அந்த வஸ்துக்களை யடையமாட் 
டாம லிருக்கிறதுபோல் அலைந்துகொண்டு திரிவான் . ஆகை 
யால் , கியானியானவன் போக்கிய வஸ்துக்களில் தனக்கு 
எவ்வளவு இலாவிட்டால் தீராதோ , அவ்வளவும் பரிக்கிர 
கித்து அதில் ஆசக்தி செய்யாமல் , அதுவும் அசுகமென்று 
நிச்சயித்து , அந்தப் போகங்களும் கருமா தீனமாகையால் 
அதைக் கோருகிறது மிகவும் அலைச்சலென்று பார்த்து 
அந்த யத்தனத்தைத் தவிர்க்கவேண்டும் . ஆனால் சரீர 
சம்ரக்ஷணம் எப்படி நடக்குமென்று கேழ்க்கிறீரா ? சொல்லு 
கிறோம் கேளும் . 

இந்தப் பூமியானது விசாலமாயிருக்கையில் தான் நித் 
திரைசெய்ய மெத்தை முதலான வஸ்துக்கள் சம்பாதிக்கிற 
பிரயாசமேன் ? தனக்குச் சுவாதீனமாகிய புஜங்களிருக்கை 
யில் தலையணைகள் தேடவேண்டியதென்ன ? தன்னுடைய 
கரமிடமாகிற அஞ்சலி யிருக்கப் பெரிதான பானபோசன 
பாத்திரங்க ளேதுக்கு ? திக்குகளாகிற மர உரிகளிருக்க 
வெண்பட்டுக்களால் பிரயோசன மென்ன ? வழிகளில் சீர்ண 
வஸ்திரங்க ளிராதோ P பிக்ஷை வேண்டுமென்றால் மரங்கள் 
தான் கொடாதோ ? வாசஞ் செய்ய வென்றால் மலைகள் குகை 
கள் அடைபட்டனவோ ? நதிகளில் ஜலங்கள் பானஞ் 
சய்யவற்றினவோ ? இவைகளொன்றுங் கிடைக்காத காலங் 


த் வி தீ யஸ் கந்தம் 

107 
களில் ஸ்ரீ ஹரியானவர் தம்மைச் சரணமடைந்தவரைக் 
காக்காமல் கைவிடுவாரோ ? எந்தக் காரணத்தால் கியானிக 
ளும் , தம்மதத்தால் அறிவில்லாத ஜனங்களை அனுசரிக்கி 
றார்கள் . இப்படித்தன் இருதயத்தில் தன்னாலறியப்பட்டும் , 
தனக்கு மிகவும் பிரீதிவிஷயனாகவும் , குணபரிபூரணனாகவும் , 
அனந்தனாகவு மிருக்கிற பரமாத்மா விருந்தபின்பு , அவ 
னிடத்தில் சுகித்து மற்றொன்றை நினையாமல் அவனையே 
யுபாசித்தால் சமுசார ஏதுவான பிரகிருதி லயத்தை யடை 
யும் . வைதரணீ நதிக்குச் சமானமாகிய சமுசார பரம்பரை 
யில் விழுந்து , தான் செய்த கருமங்களுடைய பரிபாகமாகிற 
தாடங்களை அடைந்திருக்கிற ஜனத்தைக் கண்ணாலே பார்த் 
துக்கொண்டிருக்கிறவன் எவன் தான் அந்தப் பரமாத்மாவி 
னிடத்தில் தியானத்தை ஆதரவுசெய்யாமல் அறிவில்லாத 
பிராணியைப்போல் அசத்தாகிய விஷயாதி சிந்தையை அவ 
லம்பிப்பான் ? சில மஹாபுருஷர்கள் தம்முடைய தேகத்துக் 
குள் இருக்கிற பரமாகாசத்தில் அங்குஷ்டமாத்திரமாகி 
வாசஞ் செய்து கொண்டும் , நாலுபுஜங்களுடனேயும் அந்தப் 
புஜங்களில் சங்கு சக்கரங்களையும் , கதா கட்கங்களையும் தரித் 
துக்கொண்டும் விளங்குகிற பகவானிடத்தில் மனதை நிறுத் 
திச் சிந்திக்கிறார்கள் . அந்தப் பகவானுடைய திவ்ய மங்கள 
விக்கிரகத்தைச் சொல்லுகிறோம் கேளும் . 


டை.ய 


ஓ பூபாலனே ! பிரசன்னமான வதனமும் , கமல தளங் 
கள்போல் விசாலமான நேத்திரங்களும் , கதம்ப புஷ்பத்தினு 

தாதுக்கள்போல் பொன்வர்னமாகிய அம்பரமும் , 
அதன் காந்தியால் விளங்குகிற ஆரமும் , ஜாம்பூன தமாகிய 
தோள்வளைகளும் , இரண்டு கபோலங்களிலும் ப்ரகாசஞ் 
செய்கிற 

மஹாரத்தினகசிதமாகிய திருமகரக்குழைகளும் , 
ஜோதிமயமான கிரீடமும் , மிகவும் மலர்ந்த இருதய கமலத்தி 
னுடைய நடுவில் யோகீஸ்வரர்களால் ஸ்தாபிக்கப்பட்டும் , 
தளிர்கள் போல் விளங்குகிற திருவடிகளும் , ஸ்ரீ தேவியால் 
அலங்கரிக்கப்பட்ட மார்பில் அவளழகுக் கண்ணாடியாகிய 
கௌஸ்துவாபரணத்தால் பிரகாசிக்கிற கந்தரமும் , ஒரு 
காலத்திலும் வாடாமலிருக்கிற வனமாலையும் , விலையிடக் 
கூடாம லிருக்கிற அரைஞாணினாலும் , மோதிரங்களாலும் , 
நூபுரங்களாலும் , கங்கணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டும் , 
மாசில்லாமலும் , மிருதுவாகியும் , கறுத்தும் கொஞ்சம் சுரு 
ளுடனேயும்கூடிய முன்னெற்றி மயிர்களுடனேயும் , விளங்கு 
கிற மந்த ஹாசத்தால் மனோக்கியமாகிய திருமுக மண்டல 
மும் , கம்பீரமாகியும் , வினோதமாகியு மிருக்கிற புன்சிரிப்பினா 


108 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


யான 


மங்கள 


லேயும் , கடைக்கண் பார்வைகள் ! லேயும் , மிகவும் விளங்கு 
கிற புருவங்களுடைய வணக்கத்தால் அறிவிக்கப்பட்ட மிகுதி 
அனுக்கிரகத்தை யுடைத்தாகியும் , விலே 

வினோதமாகியு 
மிருக்கிற மன தானது எவ்வளவுகாலம் தாரணையில் நிற்கி 
றதோ அவ்வளவுகாலமும் தியானகல்பிதமான இந்தத் திவ்ய 

விக்கிரகத்தில் பரிபூரணனாகிய பரமேஸ்வரனைப் 
பிரத்தியக்ஷமாக சாக்ஷாத்கரிக்கவேண்டும் . இப்படித் திவ்ய 
அவயவ சம்பூரணனான பரமாத்மாவைச் சாக்ஷாத்காரஞ்செய் 
கிற உபாயத்தைச் சொல்லுகிறோம் கேளும் . தன்மதியால் 
பா தமுதலாகிய அவயவங்களைச் சிந்திக்கவேண்டும் . கதாதர 

மந்தஹாசம் வரைக்கும் சிந்திக்குங்காலத்தில் 
ந்தெந்த அவயவத்தில் மனது பொருந்தித் தெளிவை 
யடைகிறதோ அந்தந்த அவயவத்தைவிட்டு மற்ற அவயவத் 
தைத் தியானஞ் செய்தால் புத்தி தெளிவையடையும் . எவ்வ 
ளவுகாலம் மகத்துக்கெல்லாம் மகத்தாய் அணுவுக்கெல் 
லாம் அணுவாய் இவை இரண்டிற்கும் நியந்தாவாகியு மிருக் 
கிற இந்த ஐகத்பதியிடத்தில் யோகமானது பரிண தமாக 
வில்லையோ , அதுவரைக்கும் பரமபுருஷனுடைய பிரம் 
மாண்டமாகிற விக்கிரகத்தைத் தங்கள் வர்ணாச்சிரம தருமத் 
தைச்செய்து முடிவில் சிந்திக்கவேண்டும் . 


னுடைய 


இப்படித் தியானஞ்செய்கிற முனியானவன் எப்போது 
இந்தச் சரீரத்தை விடவேண்டுமென்று 

நினைக்கிறானோ, 
அப்போதிது புண்ணிய க்ஷேத்திரமென்றும் , இது உத்தரா 
யனமென்றும் , காலதேசங்களைக் குறித்து விளம்பரஞ் செய்யா 
மல் , சுகமாகிய ஆசனத்தையடைந்து , சுவாசங்களை ஜயித் 
துக் , கும்பகப் பிராணாயாமத்தைச் செய்யவேண்டும் . அதினால் 
நிர்மலமாகிய புத்தியைக்கொண்டு மனதை நிக்கிரகித்துச் 
சீவாத்மாவிடத்தில் சேர்த்து , அந்தச் சீவனைத் தனக்கு 
ஆத்மாவான பரமாத்மாவிடத்தில் நிறுத்தித், தைரியத் 
துடனே உபசாந்தியடைந்து , சகல கருமங்களையும் விட்டு 
விடுவான் . பரமமான எந்த இடத்தில் சகலமாகிய தேவதை 
களையுந் தன்வசஞ் செய்யப்பட்ட சிரேஷ்டமாகிய காலத் 
துக்கு ஆக்கியாபிக்கிற சக்தியில்லையோ ? அந்தவிடத்தில்ஜகங் 
களுக்கு ஈஸ்வரராகிய தேவர்கள் சுதந்திரர்களல்ல வென்கிற 
தில் சொல்லவேண்டிய தென்ன ? அந்த இடத்தில் ரசோ 
குண தமோ குண சத்வகுணங்களுடைய காரியமாகிய விகார 
மும் , மகத்தத்துவமும் மூலப்பிரகிருதியும் ஒரு காலத்திலும் 
சம்பாதிக்கமாட்டா . பிரம்மத்தைக் காட்டிலும் வேறாகிய 
பிரபஞ்சமில்லையென்று நிச்சயித்து , அந்தப் பிரம்மத்தையே 


த்வி தீ ய ஸ்கந்தம் 

109 
சம்பந்தமில்லாமல் அனுபவஞ் செய்யவேண்டித் தங்கள் 
தேகத்தை விடவேண்டுமென்று நினைத்த யோகிகள் , இந்த 
விடத்தை விஷ்ணுபதமென்று சொல்லி , இந்தத் தேகத்தில் 
ஆத்மாவென்கிற பிரமையை விட்டு , மற்ற விடத்தில் பிரீதி 
யில்லாமல் சிலாக்கியமாகிய இந்தப் பதத்தை இடைவிடாமல் 
ஆலிங்கனஞ் செய்கிறார்கள் . ஆகையால் விக்கியானமாகிற 
கண்ணையுடைத்தான முனியானவன் , தன் யோக பலத்தால் 
விஷயவாசனைகளைத் தவிர்ந்து வியவஸ்தையி லிருந்து 
கொண்டு இப்படி இந்தச் சரீரத்தை யொழிக்கவேண்டும் . 
இவன் இந்தச் சரீரத்தை நிவர்த்திக்கும் வகை யெப்படியென் 
றால் , தன் அடிக்காலால் குதஸ்தானத்தை அழுத்திக் 
கொண்டு , அவ்விடத்திலிருந்து பிராணவாயுவை யதற்கு 
மேலாகிய ஆறு சக்கர ஸ்தானங்களிலேயும் சிரமத்தை 
யெண்ணாமல் எழுப்பவேண்டும் . அதெப்படியென்றால் , கும்ப 
கத்தினால் இருதய ஸ்தானத்திலிருக்கிற பிராணவாயுவை , 
மூலாதாரத்திலிருக்கிற அபானவாயுவுடனே கூட்டி நிறுத் 
திக்கொண்டு , மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான வழியில் 
மணிபூரகத்திலெழுப்பி , அங்கேயிருந்து அனாக தசக்கரத்தி 
லெழுப்பி , பின்பு விசுத்தசக்கரத்தில் சம்பந்திப்பித்து , அந்த 
விடத்திலிருந்து ஏழுவிதமான பிராண மார்க்கங்களையும் 
பந்தனஞ் செய்துகொண்டு , பின்பு ஆக்கினாசக்கரத்தினை 
நினைத்து , மற்றொன்றையும் நினையாமல் அரைமுகூர்த்தம் 
அவ்விடத்தில் நின்று தன் புத்தியைச் சலிக்கவொட்டாமல் 
பிரம்ம ரந்திரத்தைப் பேதித்துச் சிலாக்கியமாகிய பதத்தை 
யடையவேண்டும் . இப்படி யோகசித்தி பெற்றவன் , சதுர் 
முகனுடைய பதத்தையடைய வேண்டுமென்று இச்சித்தா 
லும் , அணிமாதி அஷ்டை ஸ்வரியங்களையு முடைத்தாகிய 
தேவதைகளுடைய விலாச ஸ்தானங்களை யிச்சித்தாலும் , திரி 
குண சேர்க்கையை அவ்விரண்டிலுஞ் சஞ்சரிப்பான் . சஞ் 
சரிக்குங்காலத்தில் மனேந்திரியங்களுடனே கூடவே நடப் 
பான் . 


உபாசனமாகிற வித்தையையும் பகவத்தருமங்களாகி 
தவசையும் அஷ்டாங்க யோகங்களையும் விக்கியானங்களையும் 
அடைந்தும் , வாயுவைப்போல் சூட்சுமமாகிப் புண்ணிய 
சரீரத்தை யுடைத்தாயிருக்கிற யே ! கீச்வார்களுக்கு , இந்தப் 
பிரம்மாண்டத்தி னுள்ளடா 

னுள்ளடங்கிய லோகங்களிலும் , இந்த 
அண்டத்துக்குப் புறம்பாகிய இடங்களில் உண்டாயிருக்கிற 
கதியை மற்றவர்கள் கருமங்களால் அடையமாட்டார்கள் . 
தேஜோமயமாகியும் , வியாபகமார்க்கமாகியும் , பரமாகாச ரூப 


110 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மாகியு மிருக்கிற சுழிமுனை நாடி மார்க்கத்தால் நடந்தவர்கள் 
சகல பாவங்களையும் உதறி அக்கினியை அடைந்து உயர்ந்த 
ஸ்தானமாகியும் , சிஞ்சுமார சக்கரமென்றும் பெயரையுடைத் 
தாகியு மிருக்கிற ஸ்ரீ ஹரிபதத்தை அதிக்கிரமித்துச் சூக்ஷ்ம 
மாகியும் , ரசோகுண தமோகுணங்களுமில்லாமலு மிருக்கிற 
சுத்த சத்வமாகிய சரீரத்துடனே தானொருவனாகிச் சகல 
தேவர்களாலேயும் வந்தனஞ் செய்யப்படும் கல்பபரியந்தம் 
ஜீவித்திருக்கிற பிருகுரிஷி முதலானவர்கள் ரமிக்கிற ஸ்தான 
மாகியுமிருக்கிற மகாலோகத்தை யடைந்து , கல்பாந்தரத்தில் 
ஸ்ரீ அனந்தனுடைய முகாக்கினியால் தகிக்கப்படுகிற சுவர்க்க 
பரியந்தமான லோகங்களையும் அந்தச்சுவாலையால் வெப்ப 
மடைந்திருக்கிற மகா லோகத்தையும் பார்த்துச் , சித்தர் 
களில் சிரேஷ்டர்களாயிருக்கப்பட்டும் விமானங்களால் விளங் 
கப்பட்டு மிருக்கிற சதுர்முகபதமான சத்தியலோகத்தை 
யடைவான் . 

எந்தச் சத்தியலோகத்தில் வாசஞ்செய்கிற 
சுகிர் துகளுக்கு இந்தப் பிரம்ம தத்துவத்தை அறியாதவர் 
களுடைய அளவிடப்படாமலுண்டாகிய துக்கங்கள் தரிசனத் 
தினாலேயும் , தயையினாலேயும் , அடிக்கடி மனோவேதனை யல் 
லாமல் மற்றச் சோகமும் , மூப்பும் , மரணமும் , ஆர்த்தியும் , 
பயமும் , உண்டாகாதோ ! அந்தச் சத்தியலோகத்தில் வாசஞ் 
செய்கிற சனங்களுடைய கதியானது மூன்றுவிதமாயிருக்கும் . 
மிகுந்த புண்ணியத்தால் இந்த லோகத்தையடைந்த ஜனங் 
கள் கல்பாந்தத்தில் தங்களுடைய புண்ணிய தாரதம்மியத்தி 
னால் திரும்பவும் அதிகாரிகளாய் ஜனிப்பார்கள் . கமலாசன 
சரீரனாகிய பரமாத்மாவுடைய வுபாசனத்தைச் செய்தவர்கள் 
அந்தப் பலத்தால் அந்த இரண்ணியகற்பனுடனே முக்தி 
யடைவார்கள் . ஸ்ரீ ஹரியைத்தானே உபாசித்தவர்கள் தாங் 
கள் நினைத்தபொழுதே பிரம்மாண்டத்தைப் பேதித்துக் 
கொண்டு ஸ்ரீ விஷ்ணுபதமான வைகுண்டத்தை யடைவார் 
கள் . இவர்களில் ஸ்ரீ ஹரியைச் சாக்ஷாத்காரமாக வுபாசித்து 
முக்தியடைகிறவர்கள் பிரம்மாண்டத்தைப் பேதித்து நடக்கிற 
வகையைச் சொல்லுகிறோம் கேளும் . 


ஓ . ராஜாவே ! 

வே ! அந்தச் சத்திய லோகத்திலிருந்து 
அண்டாவரணமாகிய பிருதிவியை யடை ... ந்து , பயமில்லாமல் 
அந்தப் பிருதிவி சரீரனாகியிருந்து , ஜலமாகிற ஆவரணத்தை 
யடைந்து , அந்தச் சலசரீரத்துடனே அக்கினி மண்டலத் 
தைச் சேர்ந்து , அந்தச் சோதிசரீரத்துடனே வாயுமண்ட 
லத்தைச் சேர்ந்து , வாயுமயனாகி ஆகாசமண்டலத்தைச் 
சேர்ந்து , ஆகாசமயனாகிக் கிரணேந்திரியத்துடனே கந்த 


த்வி தீய ஸ்கந்தம் 

111 
தன் மாத்திரையை யடைந்து , அதன் பிற்பாடு நேத்ரேந்திரி 
யத்துடனே ரூப தன்மாத்திரையை யடைந்து , அதன் 
பின்பு தொக்கென்னு மிந்திரியத்துடனே பரிசதன் மாத் 
திரையை யடைந்து , 

அதன்மேல் 

சுரோத்திரேந்திரி 
யத்துடனே "சப்த தன்மாத்திரையை யடைந்து , பிராண 
னுடனே யந்தந்தக் கருமங்களை யடைந்த அந்த யோகி 
யானவன் 

பூத சூக்ஷ்மேந்திரியங்களுடைய சங்கோசத்தால் 
மனோமயமாகியும் , தேவபயமாகியு மிருக்கிற அகங்காரத்தை 
யடைந்து , அந்தச் சரீரத்துடனே விக்கியானமயமாகி , மகத் 
தத்துவத்தை யடைந்து , அந்தச் சரீரத்தை யுடைத்தாகிக் 
குணத்திரயத்தினுடைய லயஸ்தானமாகிய பிரகிருதியை 
யடைந்து , அந்தப் பிரகிருதியாகிற சரீரத்துடனே யிருந்து , 
பின்பு சாந்தமாகியும் , ஆனந்தமயமாகியுமிருக்கிற பரமாத் 
மாவை , முடிவில் தானும் ஆனந்தஸ்வரூபனாகிப் பொருத்து 
வான் . யாதொருவன் இந்தப் பகவத் கதி யடைந்தானோ, 
அவன் திரும்பவும் இந்தச் சமுசாரத்தை யடையமாட்டான் . 
ஓ 

ராஜாவே ! உன்னால் கேட்கப்பட்ட இந்த இரண்டு 
கதியும் , அநாதியாகிய வேதங்களால் சொல்லப்பட்டிருக் 
கின்றன. முற்காலத்தில் இரண்யகர்ப்பனால் பூஜிக்கப்பட்ட 
ஸ்ரீ வாசுதேவர் , அந்தச் சதுரானனுக்கு இந்த இரண்டு 
கதியையும் உபதேசித்திருந்தார் . இந்த வுலகத்தில் சமுசா 
ரத்தி லுழன்று திரிகிற ஜனங்களுக்குக் குணபரிபூரணனான 
வாசுதேவனிடத்தில் , பக்தியோகமானது எந்தக் காரணத்தி 
னால் உண்டாகுமோ , அதைவிட எளிதானவழி மற்றொன் 
றில்லை . கமலாசனனும் நிர்விகார சித்தனாகி , வேதங்களை 
யெல்லாம் பலவாகவிரித்துத் தன் புத்தியால் ஆலோசித்துப் 
பரமாத்மாவினிடத்தி லுண்டாகிற பக்தியோக காரணத்தை 
நிச்சயித்தார் . கியானாதி குணபரிபூரணனான அந்தப் பிரம் 
மன் எப்படி நிச்சயித்தாரென்றால் , காணப்படுகிற வஸ்துக்க 
ளுடைய தரிசனமானது காணுகிறவனை யல்லாமல் 
தென்றும் , அவனுக்கும் காணுகிற சக்தி சுதந்தரனாகிய 
பரமாத்மாவினுடைய ஆதீனமென்றும் , புத்தி முதலானவை 
ஒரு கர்த்தாவினால் கற்பிக்கப்பட்டவை யென்றும் , அது 
ஏனென்றால் , வாள் முதலான ஆயுதம்போல் கரணமாகையா 
லென்றும் , நிரூபிக்கப்படுகிற அனுமானங்களாலும் , அதன் 
பின்பு தான்செய்த நிரந்தர சிந்தனமாகிற தியானத்தினாலும் , 
சர்வ பூதங்களிலும் ஸ்ரீ ஹரியானவர் சாக்ஷாத்கரிக்கப்பட் 
டார் . ஆகையால் , ஓ தேவராதனே ! இப்படி நிச்சயிக்கப் 
பட்ட சர்வத்திர பரிபூரணனான ஸ்ரீ ஹரியைச் சர்வகாலத்தி 
லும் , சிரவணஞ்செய்தும் , கீர்த்தனஞ்செய்தும் , ஸ்மரணஞ் 


கூடா 


112 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
செய்தும் , ஜனங்கள் கடைத்தேறவேண்டும் . எந்த ஜனங் 
கள் சர்வாத்மாவாகிய ஸ்ரீ ஹரியினுடைய கதையாகிற அமிர் 
தத்தைக் காதுகளாகிற குடங்களில் சச்சனமுகத்தால் நிறைத் 
துப் பானஞ் செய்கிறார்களோ ? அவர்கள் விஷய சம்பந்தத் 
தால் தூஷிக்கப்பட்ட மனதைப் பாவனஞ்செய்துகொண்டு , 
அந்த ஸ்ரீ ஹரியுடைய சரணாம்புஜ சமீபத்தை 
வார்கள் . 


யடை 


மூன்றாவது அத்தியாயம் 


A 


ஹ 


விஷ்ணுபக்தியினுடைய விசேஷத்தைக் கேளா நின்ற சுகமுனியினுடைய 
பக்தி அதிசயத்தினால் அந்த விஷ்ணுவின் கருமங்களின் 

சிரவணத்தி லாதரவு சொல்லப்படுகிறது . 
இந்தப் பிரகாசம் மோக்ஷத்துக்கு சாதகமாகி , பக்தியோ 
கத்திற்குக் காரணமாகிய ஹரிகதாசிரவணத்தையும் , அதின் 
கீர்த்தனத்தையும் , சிந்தனையையும் , உபதேசித்த சுகப்பிரம்ம 
ரிஷியானவர் , மீண்டும் இந்த ஹரி பக்தியினுடைய மகிமை 
யைத் தெரியச்சொல்லவேண்டிக், காமிய பலன்களைக்கோரின 
வர்களுக்கு , அந்தப் பலன்களைக் கொடுக்கிற 

கருமங்களைப் 
போல் , சர்வபலன்களைக் கோரினவர்களுக்கும் , ஒரு பலனை 
யுங் கோராமல் , போக்ஷபலத்தைக் குறித்தவர்களுக்கும் , இந்த 

ரிபக்தியே யல்லாமல் மற்றொரு காரணமில்லை யென்று 
சொல்லத் தொடங்கினார் . ஓ மஹாராஜாவே ! யாதொரு 
முக்திசாதனத்தைச் சொல்லவேண்டுமென்று நீ ரென்னைக் 
கேட்டீரோ , அந்தக் காரணமானது முன்னால் பெரியவர்க 
ளால் சொல்லப்பட்டிருக்கிறது . அது ஏதென்றால் , ஜன் 
மாந்தர சுகிர் தங்களால் மனுஷசரீரத்தை யெடுத்து , அதி 
லும் புத்தியுண்டாகி யிருந்தவர்களுக்கு மாணகாலம் சமீ 
பித்தபோது , ஸ்ரீ ஹரியினுடைய கதாமிருத சிரவணாதிகளே 
தாரகமாகும் . அதெப்படியென்றால் , பிரம்மதேஜசை விரும் 
பினவன் , 

வேதத்துக்குச் சுவாமியாகிய பிரம்மாவைக் 
குறித்து யக்கியஞ்செய்ய வேண்டும் . இந்திரியங்களைக் கோரி 
னவன் இந்திரனைக்குறித்து யாகஞ்செய்யவேண்டும் . பிரசை 
களை வேண்டினவன் தக்ஷன் முதலான பிரசாபதிகளை யர்ச் 
சிக்கவேண்டும் . ஐஸ்வரியத்தைக் கோரினவன் துர்க்கா 
தேவியைக் குறித்துக் கர்மானுஷ்டானஞ் செய்யவேண்டும் . 
தேஜசைக்கோரினவன் சூரியனை யர்ச்சிக்கவேண்டும் . திரவி 
யத்தைக் கோரினவன் அஷ்டவசுக்களைப் 

பூஜைபண்ண 
வேண்டும் . வீரத்தைக் கோரினவன் ஏகாதச ருத்திரர்களை 


சகலமான 


த்வி தீய ஸ்கந்தம் 

113 
யர்ச்சிக்கவேண்டும் . அன்ன முதலான போசனத்தை இச் 
சித்தவன் அதிதிதேவதையையும் , மகவர்க்கத்தைக் கோரின 
வன் அதிதிகுமாரர்களான தேவர்களையும் , இராச்சியத்தைக் 
கோரினவன் 

தேவர்களையும் , திக்குவிஜயத்தை 
இச்சித்தவன் சாத்தியாளையும் , ஆயுளைக் கோரினவன் 

அசு 
வனி தேவர்களையும் , புஷ்டியைக் கோரினவன் பூமி தேவி 
யையும் பூஜிக்கவேண்டும் . 

தன்னுடைய ஸ்தானத்தை 
விட்டுச் சலியாமலிருக்க வேண்டுமென்று கோரினபுருஷன் 
ஆகாயத்தையும் பூமியையும் , அழகைக் கோரினவன் கந்தர் 
வர்களையும் , ஸ்திரீகளிடத்தில் ஆசையுண்டானவன் ஊர்வசி 
யென்கிற அப்சரசையும் உபாசிக்கவேண்டும் . சர்வாதிபத்தி 
யம் வேண்டுமென்று கோரினவன் சகல தேவர்களுக்கும் 
சிரேஷ்டனாகிய சதுர்முகனைப் பூஜிக்கவேண்டும் . 
யைக் கோரினவன் யக்கிய சரீரனாகிய ஸ்ரீ விஷ்ணுவை யர்ச் 
சிக்கவேண்டும் . 

பொக்கிஷங்களுடைய வித்தையைக் கோரினவன் சிவ 
னையும் , தம்பதிகளுடைய அனுகூலத்தைக் கோரினவன் 
உமாபதியையும் , தருமத்தைக் குறித்தவன் உத்தமசுலோக 
னான ஸ்ரீ ஹரியையும் , சந்தானத்தை இச்சித்தவன் பிதுர் 
தேவதைகளையும் யர்ச்சிக்கவேண்டும் . ரக்ஷணத்தைக் கோரின 
வன் ராக்ஷதர்களையும் . பராக்கிரமத்தைக் கோரினவன் வாயு 
கணங்களையும் , இராச்சியத்தை இச்சித்தவன் பதினான்கு 
மனுக்களையும் தேவர்களையும் , சத்துருவை ஜயிக்க அபிலா 
ஷை கொண்டவன் நிருதிதேவனையும் , போகத்தை இச் 
சித்தவன் சோமனையும் பூஜிக்கவேண்டும் . வைராக்கியத் 
தைக் கோரினவன் பரமபுருஷனை ஆராதிக்கவேண்டும் . 
இப்படியே ஏகாந்த பக்தியைக் கோரினவனும் , 
பலன்களைக் கோரினவனும் , மோக்ஷத்தை இச்சித்த வுதார 
புத்திசாலியும் , தீவிரமான பக்தியோகத்தால் பரம புருஷ 
னையே ஆராதிக்க வேண்டுமல்லாமல் வேறில்லை. பாகவதர் 
களால் நிச்சயிக்கப்படும் குண பரிபூரணனான பரமாத்மாவி 
னிடத்தி லுண்டாகியு மிருக்கிற பக்தியோகம் யாதொன் 
றுண்டோ அதுவே இந்தப் பூமண்டத்திற் செய்கிற தபசு 
களுக்குப் பலோ தயமாகி யிருக்கும் . யாதொரு ஹரிகதையில் 
கியானமும் , காமக் குரோதாதி நிவர்த்தியைக் கொடுக்கிற 
பரமாத்மப் பிரசாதமும் , இகபரத்திலுண்டாகிய குணங்களில் 
வைராக்கியமும் , கைவல்லியத்திற்கு மார்க்கமென்று நிச்சயிக் 
கப்பட்ட, பக்தியோகமும் உண்டாகின்றனவோ ? அந்த ஹரி 
கதையிற் சுகித்தவன் எவர் தாம் அதில் பிரீதிசெய்யா 


சகல 


114 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னென்று சொன்ன சுக முனிவருடைய வார்த்தைகளைச் சவுன 
காதிகளுக்குச் சொல்லிக்கொண்டு வருகிற சூதரைப் பார்த்துச் 
சவுனகர் கேட்கிறார் . ஓ சூதரே ! இப்படிச் சுகமுனிவரால் 
நன்றாக வுரைக்கப்பட்ட ரகசியத்தை வினாவிய பரத சிரேஷ்ட 
னான பரிக்ஷித்து , வியாசகுமாரராகியும் , ஞான நிதியாகியு 
மிருக்கிற சுகமுனிவரை மறுபடியும் இப்போது கேட்டதல்லா 
மல் வேறு எதைக் கேட்டார் ? எங்களுடைய மனதிற்கு 
அனுகூலமாகிய வார்த்தைகளைச் சொல்கிற நீர் பாகவத 
சிரேஷ்டரான வியாசகுமாரர் ஆத்மவித்தையில் சமர்த்த 
ராகையால் நல்ல வார்த்தையால் கேள்விசெய்த பரிக்ஷித்து 
மகாராஜனுக்கு உபதேசித்த இரகசியமான அர்த்தத்தைச் 
சொல்லவேண்டும் என்றனர் . 


நான்காவது அத்தியாயம் 


ஸ்ரீ ஹரியினுடைய சிருஷ்டி முதலான கதைகளைப் பரிக்ஷித்தினால் 
பிரஸ்னம்பண்ணப்பட்ட சுகர் பிரம்ம நாரத 

சம்வாதத்தைவெளியிடுகிறார் . 
இப்படிப் பிரஷ்னஞ்செய்த சவுனகரைப் பார்த்துச் சூதர் 
சொல்லுகிறார் . ஓ சவுனகரே ! அந்த உத்தரைகுமாரன் வியாச 
குமாரனிடத்திலிருந்து ஆத்மதத்துவம் நிச்சயித்ததற்குக் 
காரணமாகிய முன்சொன்ன வார்த்தையைக் கேள்விசெய்து , 
சிலாக்கியமான மதியை ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் நிறுத்தித் , 
தன் சரீரத்திலும் , பாரியையிடத்திலும் , தன் புத்திரர்களிடங் 
களிலும் , கிருகங்களிலும் , பசுக்களிலும் , திரவியங்களிலும் , 
பந்துக்களிலும் , குறைவில்லாத ராச்சியத்திலும் , உறுதியா 
யிருந்த மனதைவிட்டான் . ஓ சிரேஷ்டர்களே ! அந்த மகா 
கீர்த்திமானானவன் ஸ்ரீ கிருஷ்ண மகாத்மிய சிரவணத்தில் 
சிரத்தையுண்டானவனாகி நீங்களென்னைக் கேட்கிறதுபோல் 
இந்த ஸ்ரீ ஹரி லீலையாகிற அர்த்தத்தையே ஸ்ரீ சுகர் சந்நிதி 
பில் கேள்விசெய்தான் . பின்பு தன் மரணகாலத்தை யறிந்து 
தருமார்த்த காமங்களுக்குச் சாதநமாகிய திரிவர்க்க கருமத் 
தைத் தியாகஞ்செய்து , ஷட் குண பரிபூரணனாகிய ஸ்ரீ வாசு 
தேவனைத் தனக்கு ஆத்மாவென்று சிலாக்கியமாகிய நிச்ச 
யத்தை யடைந்த பரிக்ஷித்தானவன் , அந்தச் சுகமுனியைப் 
பார்த்துச் சொல்லுகிறான் . ஓ பிராமணோத்தமனே !சர்வக்கிய 
னாகிய உம்முடைய வசனமே சிலாக்கியமானது . ஓ அனகரே ! 
தேவரீர் சாதிக்கிற ஸ்ரீ ஹரிகதையால் பாபங்களெல்லாம் 
சிதறின . ஆனாலும் ஸ்ரீ பகவான் தன்னுடைய சங்கற்பா தீனை 


த் வி தீய ஸ்கந்தம் 

15 
யான பிரகிருதியால் சமஸ்தமான புவனத்தையும் , சிருஷ்டி 
செய்கிறதை லோக கர்த்தாக்களாகிய பிரம்மருத்திரா தியர்கள் 
மனதினாலேயும் நினைக்கமாட்டார்கள் . இப்படிச் சிருஷ்டி 
செய்த பிரபஞ்சத்தை எப்படி ருக்கிறானோ ? சுதந்தரனாகிய 
அந்தப் பிரபுவானவன் திரும்பவும் எப்படி சங்காரஞ்செய் 
கிறானோ ? அமுதசக்தியுண்டாகிய அந்தப் பரமபுருஷன் 
பிரம்மருத் திராதிகளான எந்தெந்தச் சக்தியை அவலம் 
பித்து , அவர்களைக்கொண்டு லீலையைச் செய்விக்கிறவனாகி , 
விவிதங்களான கருமங்களைச் செய்வித்து , தானும் விளையாடிக் 
கொண்டிருக்கிறானோ ? அதை விசேஷமாக அறிய வேண்டு 
மென்று இச்சிக்கிறேன் . ஓ பிராமணோத்தமனே ! ஆச்சரிய 
கரமான கருமங்களைச் செய்கிற பகவானுடைய லீலையானது 
கியானிகளாலேயும் , சிந்திக்கக்கூடாதென்று தோற்றுகிறது . 
ஒருவனாகிய பரமபுருஷன் அமுதமாகிய ஜனங்களால் பிர 
கிருதியினுடைய குணங்களைத் தரித்து , அந்தந்த ஜன்மத்தில் 
அனுஷ்டிக்கப்பட்ட கருமங்களால் லீலையைச் செய்கிறானோ ? 
அன்றிக் கிரமக்கிரமமாக இந்தக் குணங்களை விரும்பி இப்படி 
லீலாயுக்தனாக விருக்கிறானோ வென்று , உண்டாயிருக்கிற 
இந்த என்னுடைய சம்சயத்தைப் பரிகரிக்கவேண்டி , 

டி , அடி 
யேனுக்குத் தேவரீர் வேதாந்த வித்தையில் நிபுணரும் , நிரந் 
தரத் தியானமாகிற அதினனுபவத்திலும் சமர்த்தரல்லவோ ? 
வென்று பிரஸ்னஞ்செய்த பரிக்ஷித்தைப் பார்த்துச் சுகமுனி 
யானவர் சொல்லத் தொடங்கினதைச் சவுனகாதிகளுக்குச் 
சூதர் சொல்லுகிறார் . 


ஓ சவுனகாதிகளே ! ஸ்ரீ ஹரியுடைய குணகீர்த்தனத் 
தைப் பிரார்த்திக்கப்பட்ட சுகமுனியானவர் ஸ்ரீ ரிஷிகேசனைச் 
சிந்தித்துக்கொண்டு , ஸ்ரீ ஹரியை வந்தனஞ்செய்யத் தொடங் 
கினார் . அதெப்படியென்றால் , அபரிமித சக்தியாகியும் , பிர 
பஞ்சத்தினுடைய சிருஷ்டி , திதி , சங்காரங்களாகிற லீலா 
நிமித்தமாகிப் , பிரம்ம விஷ்ணு ருத்திரர்களென்கிற மூன்று 
மூர்த்திகளை அவலம் பித்து , சகல ஜீவராசிகளுடைய அந் 
தரியாமியாகியும் , ஒருவராலேயும் அறியக்கூடாத தன்மையை 
யுடைத்தாகியு மிருக்கிற பரமபுருஷன் பொருட்டு வந்தனம் 
செய்கிறேன் . சத்புருஷர்களுடைய சஞ்சிதபாப வாசனைகளைச் 
சேதித்துக் கொண்டும் , பாலன நிமித்தமாகிச் சகல சேதனா 
சேதனங்களைச் சரீரமாக விரும்பியும் , பரம அம்சாசிரமத்தில் 
நிஷ்டை பொருந்திய ஜனங்களால் அடிக்கடி தேடப்படுகிற 
ஆத்மதத்துவத்தைக் கொடுத்துக் கொண்டு மிருக்கிற பரம 
புருஷன் பொருட்டு வணக்கஞ் செய்கிறேன் . சாத்விக குலத் 


116 

ஸ்ரீ மஹ 1 பாகவதம 
திற் பிறந்தவர்களுக்குச் சிரேஷ்டனாகியும் , கபடயோகிக 
ளுக்கு அத்தியந்த தூரமாகிய நிஜஷ்வரூபத்தை யுடைத்தாகி 
யும் , தன்னுடைய ஐஸ்வரியத்துக்கு அதிகமாயும் , சமமாகியு 
மிருக்கிற மற்றொரு ஐஷ்வரியமில்லாமலும் , சுயம் பிரகாச 
மாகியும் ஷ்வரூத்தினாலேயும் , ஸ்வபாவத்தினாலேயும் , பரி 
பூரணனாகி என்னிடத்தில் விளையாடிக்கொண்டிருக்கிற பரம 
புருஷனைக் குறித்து வந்தனஞ் செய்கிறேன் . எவனுடைய 
கீர்த்தனமும் , ஸ்மரணமும் , எவனிடத்தில் செய்த சமர்ப் 
பணமும் , எவனுக்குச் செய்த வந்தனமும் , எவனுடைய 
சிரவணமும் , எவன் பூஜையும் ஜனங்களுடைய கல்மஷத்தை 
அப்பொழுதே பரிகாரஞ்செய்கிறதோ , அந்த மஹா மங்கள 
மாகிய கீர்த்தியை யுடைத்தான பாம்புருஷனைக் குறித்து 
அடிக்கடி நமஸ்காரஞ் செய்கிறேன் . கியானிகளானவர்கள் 
எவனுடைய சரணாரவிந்த பஜனத்தால் இகபரங்களாகிய 
விஷயங்களில் 

தங்களுடைய மனதிற்குச் கங்கடத்தைப் 
பரிகரித்துச் சகல சிரமங்களையுந் தவிர்ந்து பரம மாகிற 
கதியை 

யடைகிறார்களோ , மிகவும் மங்களமாகிய கீர்த்தி 
சம்பன்னனான அந்தப் பரமபுருஷனைக் குறித்து அநேக 
வந்தனஞ் செய்கிறேன் . 

தவசுகளைச் 

செய்கிறவர்களும் , 
தானம் பண்ணுகிறவர்களும் , கீர்த்தி சம்பாதித்தவர்களும் , 
யோகத்தை அனுஷ்டித்தவர்களும் , மந்திரங்களை ஜபிக் 

பேர்களும் , சத் கருமங்களைச் செய்கிறவர்களும் , 
எவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணாமற் போனால் க்ஷேமத் 
தையடைய 

வில்லையோ மிகுந்த மங்கள கீர்த்தியான 
அவன் பொருட்டு வெகுவாகிய வந்தனஞ்செய்கிறேன் பாப 
ஜாதிகளான கிராதர்களும் , ஊனஜாதிகளும் , புளிந்தஜாதி 
களும் , புலக்கஜா திகளும் , ஆபிரகஜாதிகளும் , யவனாளும் . 
சகாளும் , அதி நீக்ஷித்தமாகிய குரூரகருமங்களை யுடைத்தான 
மற்றப்பாவிகளும் , எவனுடைய திருவடிகளில் பக்திசெய்கிற 
பாகவதர்களுடைய பக்தியைச் சேர்ந்த மாத்திரத்தில் பரிசுத் 
தர்களாகிறார்களோ, அந்த மங்கள வாக்கியனான பரமாத்மா 
வினுடைய 

திருவடிகளை வணங்குகிறேன் . தீரர்களுக்கு 
ஷ்வாமியாகியும் , வேதமயனாகியும் விளங்குகிற அந்த மதி 
விஷயனாகிய பரமாத்மா ஒருவனாய் , நிஜமாகிய பக்தியை 
யுடைத்தான பிரம்மசங்க ராதிகளால் ஆச்சரியத்துடனே 
பார்க்கப்படுவதான மூர்த்தத்தை யுடைத்தாகி விளங்கு 
கிறானோ, அந்தப் பகவான் என்னிடத்தில் பிரசாதஞ்செய்ய 
வேண்டும் . சிருஷ்டிக்கு முற்காலத்தில் பிரம்மதேவனுடைய 
இருதயத்தில் சிலாக்கியமாகிய நினைவைக் கற்பிக்கவேண்டு 
மென்று யத்தனஞ் செய்துகொண்டிருக்கிற எவனால் ஆக்கியா 


சகல 


த் வி தீய ஸ்கந்தம் 

117 
பிக்கப்பட்ட சரஸ்வதி தேவியானவள் தன்னுடைய அங்கமா 
கிய சிக்ஷாதிகளுடனே எவன் முகத்திலிருந்து ஆவிற் பவிக் 
கச் செய்தானோ, ரிஷிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனாகிய அந் 
தப் பரமபுருஷன் பிரசாதம்பண்ணக் கடவன் . 

யாதொரு விபுவானவன் பூர்வத்தில் பஞ்ச மகா பூதங் 
களால் இந்தச் சரீரங்களை யெல்லாங் கற்பித்து , அவைகளில் 
தான் சார்ந்து நில்லாமல் சயனம் பண்ணுகையால் புருஷ 
னென்று சொல்லப்பட்டுக் கியான கருமேந்திரியங்களும் , 
பஞ்ச மகா பூதங்களுமாகிய பதினாறு கலைகளை அவலம்பித்து , 
அவற்றின் குணங்களைப் புசிக்கிறானோ, அந்த மதிவிஷய 
னாகிய பகவான் 

பகவான் என்வார்த்தைகளை அலங்கரிக்கக்கடவன் . 
சாந்தி யுக்தாளாகிய புருஷர்கள் கியானமய 

கியானமய மாகியும் , 
எவன் முகாம்புஜத்தில் பிறந்து மிருக்கிற மதுவைப் 
பானஞ் செய்தார்களோ , குணபரிபூரணனாகியும் , 

சேதனங்களையும் , தான் தரித்தும் அவைகளில் 
வாசஞ்செய்து கொண்டு மிருக்கிற அந்தப் பிரம்மன் 
பொருட்டு வந்தனஞ் செய்கிறேனென்று இஷ்டதேவதா 
நமஷ்காரஞ்செய்த சுகமுனியானவர் , பரிக்ஷித்து மஹா 
ராஜாவைப் பார்த்து , இந்த விஷயத்தில் முன்னடந் 
திருக்கிற உபாக்கியானத்தைச் சொல்லத் தொடங்கினார் . 
ஓ ராஜாவே ! - நீர் என்னைக் கேள்விசெய்த இந்த வினாக்களை 
பூர்வத்தில் பிர்மாவைப் பார்த்து நாரதர் வினவினார் அந்தப் 
பிரஸ்னத்துக்கு , வேதகர்ப்பனாகிய சதுர்முகன் , ஸ்ரீ ஹரியி 
னிடத்தி லிருந்து ஏகாக்கிர சித்தனாகித், தான் உபதேசம் 
பெற்றபடி பிரதியுத்தரஞ் சொன்னான் . அந்த அர்த்தத்தை 
நானுமக்குச் சொல்லுகிறேனென்று சொல்லிப் , பின்னை 
யும் ஆதரவதிசயத்தினால் ஸ்ரீ ஹரி பிரசாதத்தைப் பிரார்த் 
திக்கிறார் . அதெப்படி யென்றால் , ஸ்ரீ மகாலக்ஷ்மி பதி 
யாகியும் , யக்கியாதிபதியாகியும் , புத்தி பதியாகியும் , லோக 
பதியாகியும் , பூபதியாகியும் , அந்தகர்களுக்கும் , விருஷ்ணி 
களுக்கும் , சாத்வதர்களுக்கும் பதியாகியும் , கதியாகியும் , 
சஜ்ஜனங் களுக்கெல்லாம் நிதியாயுமிருக்கிற பகவான் . என் 
னிடத்தில் பிரசாதஞ் செய்யக்கடவர். யாதொருவனுடைய 
திருவடிகளை யிடைவிடாமற் செய்கிற தியானமாகிற சமா 
யால் ஆராயப்பட்ட புத்தியால் ஆத்ம தத்துவத்தை யறிந்த 
கியானிகள் , அவரவர்களுடைய இச்சைக்கு அனுசாரமாகச் 
சொல்லுகிறார்களோ , அந்த முகுந்தன் என் பொருட்டுப் பிர 
சாதஞ்செய்யக் கடவனென்று பிரார்த்தனை செய்துகொண்டு 
சதுர்முகனைப் பார்த்து நாரதர் பிரஷ்னஞ்செய்த பூர்வ கதை 
யைச் சொல்லத் தொடங்கினார் : 


118 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஐந்தாவது அத்தியாயம் 


லீலா அவதாரமான விராட்டானவர் , காலகருமமுதலான சக் 

சக்திகளில் 
சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களைச் சிருஷ்டித்தாரென்று, பிரம்மா 

நாரதருக்குச் சொன்னாரென்று சொல்லப்படுகிறது . 
ஓ ராஜாவே ! சதுர்முகனைப்பார்த்து நாரதர் பிரஸ்ன 

ஞ 
செய்த கிரம மென்னவென்றால் , ஓ தேவதேவனே ! சகல 
பிராணிகளையுஞ் சிருஷ்டி செய்கிற பிரம்ம கணங்களுக்கெல் 
லாம் ஆதியாகி ஜனித்தவனே ! உமக்கு நான் வந்தனஞ் 
செய்கிறேன் . ஆத்ம தத்வத்தைப் பிரகாசஞ் செய்கிறதான 
சாதனத்தை உனக்கு உபதேசிக்கவேண்டும் . 

ஓ சுவாமியே ! 
ஆத்ம ஸ்வரூபக்கியானத்துக்குச் சாதனமாகிய இந்தப் பிர 
பஞ்சமானது எந்தத் தருமத்தை யுடைத்தானது ? எவனி 
டத்திலிருக்கிறது ? எவனால் சிருஷ்டிக்கப்பட்டது ? பிற்கா 
லம் எவனிடத்தில் லயமடைகிறது ? எவன் ஆதீனமானது ? 
இதின் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது ? இந்தத்தத்துவத்தை 
எனக்கு அருளிச்செய்ய வேண்டும் . முன்பிறந்தும் இப்போ 
திருந்தும் பிற்காலம் வருகிறதா கவு மிருக்கிற சகல வஸ்துக் 
களுக்கும் ஸ்வாமியாகிய தேவரீர் இந்த ரகசியத்தை யறிவீர் . 
உள்ளங்கை நெல்லிக் கனியைப்போல் உம்முடைய விசிஷ்ட 
கியானத்தினால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற தேவரீர் , எவரி 
டத்தி லி 

லிருந்து விக்கியானத்தைச் சம்பாதித்தீர் ? உமக்கு 
ஆதாரமானவஸ்து எது ? உமக்கு உயர்ச்சியானவர் எவர் ? 
நீர் எவனுடைய ஆதீனர் ? உம்முடைய ஸ்வரூபமென்ன ? 
உம்முடைய பிரகிருதியால் நீர் ஒருவரா யிருந்து கொண்டு 
பஞ்சமகா பூதங்களால் பிராணிகளைச் சிருஷ்டி செய்கிறீர் . 
அவைகளுக்கு 

துன்பத்தை அடைவிப்பித்தும் , 
பிரயாசை யில்லாமல் சிலந்திப் பூச்சியைப்போல் உம்மு 
டைய சக்தியை வெளியிட்டுக்கொண்டு சிருஷ்டி செய்கிறீர் . 
இந்தப் பிரபஞ்சத்தில் உத்தம மத்திம கனிஷ்டங்களாகியும் , 
மனுஷ்யாதிகளான வுருவாகியும் , சுக்லா திவர்க்கங்களுடனே 
விளங்கிக்கொண்டு மிருக்கிற காரியங்களும் , இவைகளுக்குக் 
காரணமாகிய சூட்சுமவஸ்துக்களும் ; தேவரீரை விட மற் 
றொருவரா லுண்டாகின்றனவென்று நான் அறிந்துகொள்ள 
வில்லை . அப்படிப்பட்ட தேவரீர் மனோஜயஞ் செய்து 
கொண்டு கஷ்டமாகிய தபசைச் செய்கையால் அடியேனுக்கு 
மோகத்தை யுண்டுபண்ணி மற்றொரு நாயகனுண் டென்கிற 
சங்கையைக் கற்பிக்கிறீர் . ஓ சர்வசுவாமியே ! எனக்கு இ 
தத் தத்வத்தை நன்முக அறியும்படி அருளிச்செய்ய வேண்டு 


- 


த்வி தீ ய ஸ்கந்தம் 

119 
மென்று பிரஸ்னஞ்செய்த நாரதமகாமுனியைக் குறித்து 
அந்தச் சரஸ்வதி வல்லபன் சொல்லுகிறான் . வாராய் குழந் 
தாய் ! மிகவுங் கருணாசாலியாகையால் உனக்கு இந்தச் சிலாக் 
கியமாகிய சம்சயம் பிறந்தது . வாராய் சவுமியனே ! எந்தக் 
காரணத்தால் ஸ்ரீ பகவானுடைய மகிமையாகிற லீலைகளைச் 
சொல்லும்படி யென்னைக்குறித்து யாதொரு வார்த்தையைச் 
சொன்னையோ , அது மிகவும் அரிதானது . ஸ்ரீ பகவா 
னுடைய மகிமையால் எனக்கு அவ்வளவு சக்தியுமுண்டு .. 
ஆதித்தியனும் , அக்கினியும் , சோமனும் , கிரகங்களும் ,, 
விளக்குகின்ற சுயம்பிரகாசமாகிய பிரமஸ்வரூபத்தால் பிரகா 
சிக்கப்பட்ட பிரபஞ்சத்தை நானும் பிரகாசஞ் செய்விக்கி 
றேன் . யாதொருவனுடைய துற்செயமாகிய மாயையால் 
என்னை ஜகத்துக்குக் குருவென்று சொல்லுகிறார்களோ 
குணபரிபூரணனாகிய அந்த வாசுதேவனைக் குறித்துத் தியா 
ஞ் செய்கிறேன் . 


யாதொருவனுடைய சிருஷ்டிபதத்தில் நிற்கிறதற்கும் 
லச்சை யடைந்திருக்கிற அந்த மாயையால் மோகிக்கப்பட்ட 
துர்ப்புத்தியான ஜனங்கள் நானென்றும் எனதென்றும் இல் 
லாத மகிமையைச் சிலாகிக்கிறார்களோ , பஞ்சமகா பூதங்க 
ளும் , சிருஷ்டியே துவாகிய ஜீவகருமங்களும் , காலமும் , திரி 
குணங்களும் , ஜீவவர்க்கங்களும் , தத்வமாக விசாரித்தால் 
ஸ்ரீ வாசுதேவனைக் காட்டிலும் வேறல்ல . வாராய் பிர்ம நிஷ் 
டனே ! வேதங்களெல்லாம் ஸ்ரீமந் நாராயணனிடத்தில் 
பிறந்தன . தேவர்களெல்லாம் நாராயணனுடைய அங்கத் 
திற் ஜனித்தார்கள் . சுவர்க்காதி லோகங்களெல்லாம் நாரா 
யணனுடைய ஆனந்த ஸ்வரூபங்கள் . சகல யக்கியங்களும் 
அந்த நாராயணனுடைய ஆனந்த சாதனமானவை . பிராணா 
யாமாதிரூபமாகிய யோகமும் , சித்தத்துக்குத் தைரியமாகிற 
தபசும் , இவற்றின் பலமாகிய கியானமும் , அவற்றால் அடை 
யும் கதியும் . அவனுடைய பிராப்தியும் , அவற்றின் சாதனங்க 
ளாகவே யிருக்கும் . நீர் விகாரனாகியும் , சகல சரீரகனாகியும் , 
சுதந்தரனாகியும் , சிருஷ்டியைப் பரிக்கிரகித்து மிருக்கிற 
அந்த நாராயணனுடைய சிருஷ்டிக்கு விஷயமாகிய பிரபஞ் 
சத்தை அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவன் கடாக்ஷத் 
தால் 

ஆக்கியாபிக்கப்பட்டவனாகிச் சிருஷ்டியைச் செய்கி 
றேன் . ஹேயகுண கிதனாயு மிருக்கிற அந்தச் சுவாமிக்குத் 
தன் சங்கல்பத்தால் சிருஷ்டி , திதி , சங்கார நிமித்தமாகிப் 
பரிக்கிரகிக்கப்பட்டிருக்கிற சத்வ சோதம மென்கிற குணங் 
கள் மூன்றுண்டு . அந்தக் குணங்கள் பஞ்சமகா பூதங்களுக் 


120 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கும் இந்திரியாபிமான தேவதைகளுக்கும் இந்திரியங்களுக் 
குங் காரணங்களாகி யிருந்து கொண்டு ஒருகாலத்திலும் பந்த 
மில்லாமலிருக்கிற ஸ்வரூபத்தை யுடைத்தாகி யிருந்தாலும் 
மாயாசம்பந்தத்தை யுடைத்தாகி யிருக்கிற ஜீவாத்மாக்களிடத் 
தில் காரியமாகியும் காரணமாகியும் கர்த்தாவாகியு மிருக்கி 
றதை இணக்கிய துகள் . இப்போது நம்முடைய மதியிற் 
றோன்றியும் அதோக்ஷஜமாகியு மிருக்கிற அந்தக் குணபரி 
பூரணன் இந்த மூன்று குணங்களாகிய அடையாளங்களால் 
தன்னுடைய அடியார்களால் காணப்பட்ட தனது மகி 
மையை யுடைத்தாகி யிருந்துகொண்டு சகலமான வுயிர்க 
ளுக்கு மெனக்கும் சுவாமியாகி மாயைக்கு ஈசனாகையால் தன் 
னாதீனமாகிய மாயையால் விசேஷமாகித் தான் வெகு ரூப 
மாக வேண்டுமென்று இச்சித்தவுடனே தன்னிடத்தில் சுய 
ச்சையால் வந்திருக்கிற காலத்தையும் , ஜீவகருமங்களையும் 
குணவைஷம்மியத்தையும் தன்னையடுத்த மாயையில் அங்கீ 
கரித்தான் . பின்பு புருஷோத்தமனால் அவலம்பிக்கப் 
பட்ட காலத்தினாலும் குணவைஷம்மியத்தினாலும் ஆகாய 
பேதத்தை யடைந்திருக்கிற , சீவகருமத்தினாலும் மகத்தத்து 
வம் பிறந்தது . ரசோ குணத்தினாலுஞ் சத்வ குணத்தினாலும் 
வளர்ந்திருக்கிற அந்த மகதத்துவத்தினுடைய விகாரத்தால் 
தனக்குத்தானே சுவாமியாகியு மிருக்கிற அந்தப் பரம புரு 
ஷன் சிலந்தியைப்போல் சிருஷ்டியைச் செய்துகொண்டும் 
செய்த சிருஷ்டியை அரித்துக்கொண்டு மிருப்பான் . அகங் 
காரமென்று சொல்லப்படுகிற அந்த மகத்தத்துவ விகார 
மானது தானும் விகாரத்தையடைந்து மூன்று விதமாக 
விருக்கும் . அந்த விதங்களை வைகாரிக மென்றும் தைசச 
மென்றும் தாமசமென்றும் அதனுண்மை யறிந்தவர்கள் 
சொல்வார்கள் . 


ஓ அறியவல்லவனே ! தாமச அகங்காரமானது , திரவிய 
சக்தியென்றும் , தைசச அகங்காரமானது கியானசக்தி யென் 
றுஞ் சொல்லப்படுகிறது . பூதாதியாகிய தாமச அகங்காரம் 
விகரித்ததால் ஆகாயம் பிறந்தது . அறிந்தவனுக்கும் , அறி 
யப்படுகிற பொருளுக்கும் , லிங்கமாகியு குணமாகியு மிருக்கிற 
சப்தமானது அந்த ஆகாயத்தின் பூர்வரூபமாகி அதிலட் 
சணமாக விருக்கும் . அப்பால் விகாரத்தையடைந்த ஆகா 
யத்திலிருந்து ஸ்பரிசமாகிற குணத்தை யுடைத்தான மாரு 
தம் பிறந்தது . அந்த வாயுவானது தனக்குக் காரணமாகிய 
ஆகாயத் துடனே சம்பந்தித்திருக்கையால் சப்தமாகிற குணத் 
தையும் உடைத்தாயிருக்கும் . இதுவுமன்றித் தேகதாரண 


த்வி தீய ஸ்கந்தம் 

121 
மாகிற பிராணனுக்கும் , பராக்கிரமத்துக்கும் , இந்திரிய மன 
சரீரங்களுடைய சாமர்த்தியமாகிற பலன்களுக்கும் , சலனங் 
களுக்கும் ஏதுவாகவே யிருக்கும் . காலத்தினாலும் , பிராணி 
கருமத்தினாலும் , குணவைஷம்மியத்தினாலும் , விகாரத்தை 
யடைந்திருக்கிற அந்தச் சமீரணனிடத்திலிருந்து ரூபதன் 
மாத்திராகிரமத்தினால் தேஜசுபிறந்தது . அதற்குச் சுதசித்த 
மாகிய ரூபமும் , காரணமாகிய வாயு சம்பந்தத்தால் உண்டா 
யிருக்கிற ஸ்பரிசமும் , ஆகாயத்தி லுண்டாயிருக்கிற சப்த 
மும் , அதின் குணங்களாகவே யிருக்கும் . பின்பு விகாரத்தை 
யடைந்த தேஜசிலேயிருந்து ரசதன்மாத்திரை முகமாக 
வு தகம் பிறந்தது . அந்தச் சலமானது நிசமான ரசமாகிய 
குணத்தினாலும் தன்னுடைய காரணங்களால் வந்த ரூப 
ஸ்பரிச கோஷங்களாலும் பிரகாசித்திருக்கும் . விசேஷமாகி 
விகாரமடைந்த ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திரை மார்க் 
கத்தால் பிரூதிவி பிறந்தது . அந்தப் பூமியானது நிஜமான 
கந்த குணத்தையும் பராதீனமாகிய ரச ரூப ஸ்பரிச சப்த 
குணங்களையும் உடைத்தாயிருக்கும் . வைகாரிக அகங்காரத்தி 
லிருந்து மனதும் , அதற்குத் தேவையான சந்திரனும் பிறந் 
தார்கள் . அப்படியே யதிலிருந்து திக்கும் , வாயுவும் , சூரிய 
னும் , வருணனும் , அஸ்வனி தேவர்களும் , அக்கினியும் , 
இந்திரனும் , உபேந்திரனும் , மித்திரனும் , பிரம்மதேவனு 
மாகிற இந்திரியாபிமானி தேவதைகள் பதின்மரும் ஜனித் 
தார்கள் . அதன் பின்பு , தைசச அகங்காரத்தினுடைய 
விகாரத்தால் கிராணேந்திரியமும் , ரசனேந்திரியமும் , சக்ஷு 
ரிந்திரியமும் , சுரோத்திரேந்திரியமும் , தொக்கிந்திரியமு 
மாகிய கியானேந்திரியங்களைந்தும் , வாகிந்திரியமும் , அஸ் 
தேந்திரியமும் , பாதேந்திரியமும் , பாயுவிந்திரியமும் , உபஸ் 
தேந்திரியமுமாகிற கருமேந்திரியங்களைந்தும் உற்பவித்தன. 
இவைகளில் சுரோத்திரேந்திரியத்துக்குத் திக்கும் , தொக்கிந் 
திரியத்துக்கு வாயுவும் , சக்ஷுரிந்திரியத்துக்குச் சூரியனும் , 
ரசனேந்திரியத்துக்கு வருணனும் , கிராணேந்திரியத்துக்கு 
அஷ்வனிதேவர்களும் , வாகிந்திரியத்துக்கு அக்கினியும் , 
பாணியாகிற இந்திரியத்துக்கு இந்திரனும் , பாதமாகிற இந் 
திரியத்துக்கு உபேந்திரனும் , பாயுவென்கிற இந்திரியத்துக்கு 
மித்திரனும் , உபஸ்தேந்திரியத்துக்குப்பிரசாபதியும் , அதிஷ் 
டான தேவதைகளானார்கள் . அப்படியே கியானசத்தியான 
புத்தியும் , கிரியாசத்தியான பிராணனும் , தைசச அகங்காரத் 
தில் ஜனித்தன வென்று நாரதருக்குச்சொன்ன சதுரானனன் 
உபதேசத்தைப் பரிக்ஷித்து மகாராஜனுக்கு ஸ்ரீசுகமுனி உட 

16 


122 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தேசித்த தத்துவத்தைச் சூதர் சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் 
பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


ஓ பிரம்மவித்துக்களில் சிரேஷ்டர்களே ! பின்பு இந்தத் 
தேகேந்திரியங்களும் ஒன்றோடொன்று கலக்கமாட்டாம 
லிருக்கிறபடியால் , அந்தப் பூதங்களுடனேயும் , மனோபுத்தி 
பிராக்ருதகுணங்களுடனேயும் கலந்துகொண்டு , எப்போது 
ஈசனுக்கு வீடாகிய சரீரத்தை நிர்மாணஞ் செய்யமாட்டாமற் 
போயினவோ, அப்போது அந்தப் பகவானுடைய சக்தி 
அனுப்பிரவேசத்தால் ஆக்கியாபிக்கப்பட்ட இவைகள் , 
ஒன்றோடொன்று கலந்து பிரகிருதி காரியமாகி யிருந்து 
கொண்டு, சமஷ்டி வியஷ்டி ரூபமாகிய அந்தச் சரீரரத் 
தைக் கற்பித்தன கற்பிக்கப்பட்ட அந்தச்சரீரம் ஒரு அண்ட 
மாகி , ஜலத்தில் அநேகமாயிரம் வருஷம் இருந்த பின்பு , 
அதற்குச் சீவப்பிர தனான பரமாத்மா காலத்திலும் , பிராணி 
கருமத்திலும் , குணவைஷம்மியத்திலும் , அனுப்பிரவேசஞ் 
செய்திருந்தவன் , இந்த அண்டத்திலும் அனுப்பிர 
வேசஞ்செய்து , சீவனில்லாமலிருந்த இந்த அண்டத்தைச் 
சீவிப்பித்தான் . அப்படிப்பட்ட இந்தப்பரமாத்மா , அண்ட 
மாகிய பிறத்தில் வசிக்கிறபடியால் , புருஷ சப்த வாச்சியனாகி 
அந்த அண்டத்தில் நிறைந்து , அதைத் தனக்கு வேறாக 
வைத்துக்கொண்டு , ஆயிரம் சிரசுகளும் , ஆயிரம் முகங்களும் , 
ஆயிரங் கண்களும் , ஆயிரம் பாகுக்களும் , ஆயிரந் தொடை 
களும் , ஆயிரந் திருவடிகளுமாகவே யிருந்தான் , யாதொரு 
வனுடைய அவயவங்களால் உலகங்களைத் தியானபரர்கள் 
கற்பிக்கிறார்களோ , அவனுடைய கடிப்பிரதேசத்துக்குக் கீழ்ப் 
பட்ட அவயவங்களால்மேலே ஏழு உலகங்களும் கற்பிக்கப் 
பட்டன . அப்படியே அந்தப் புருஷனுடைய முகத்திற்பிறந்த 
பிராமணர்கள் அவனுக்கு வதனமாகவும் பாகுவில் ஜனித்த 
க்ஷத்திரியர்கள் அவனுக்குப் புஜமாகவும் , ஊருவிலுற்பவித்த 
வைசியர்கள் அவனுக்குத் தொடைகளாகவும் , பாதங்களில் 
சம்பவித்த சூத்திரர்கள் அவனுக்குத் திருவடிகளாகவும் , 
அறிந்துகொள்ளவேண்டும் . பாதாளலோக முதல் பூலோகம் 
வரைக்கும் கடிபரியந்தமான 

பாதங்களிலிருந்து 
பிறந்தனவென்றும் , புவர்லோகமானது அவன் நாபியில் 
ஜனித்ததென்றும் , சொர்க்கலோகமானது அவன் இருதயத் 
உற்பவித்ததென்றும் , மகாலோகமானது 

அந்த 
மஹாத்மா வினுடைய மார்பிற் சம்பவித்ததென்றும் , ஜன 
லோகமானது அவன் கழுத்தில் சம்பவித்ததென்றும் , தபோ 
லோகமானது அவன் நெற்றியில் பிறந்த தென்றும் , சத்திய 


அவன் 


தில் 


த்வி தீய ஸ்கந்தம் 

123 
லோகமானது அவன் சிரசுகளில் ஆவிற்பவித்ததென்றும் , 
அதற்கு மேற்பட்ட பிரம்மலோகமான வைகுந்தமானது 
நித்தியமென்றும் கூறுவர் . அவனை இப்படிச் சப்தலோக 
சரீரகனாகச் சிலபேர் உபாசனஞ் செய்கிறார்கள் . இந்த உலகங் 
கள் பதினான்கென்று நிச்சயித்த ஜனங்கள் அதலலோக 
மானது அவன் கடியில் பிறந்த தென்றும் , விதலமானது 
அந்த விபுவினுடைய வூருக்களால் கற்பிக்கப்பட்டதென்றும் ,, 
பரிசுத்தமான சுதலமானது அவன் ஜானுக்களால் ஜனித்த 
தென்றும் , தலா தலமானது அதனடிப்பிரதேசத்தில் உற்ப 
வித்ததென்றும் , மகாதலமோவென்றால் கணுக்கால்களால் 
உதித்ததென்றும் , ரசாதலமானது புறங்கால்களால் ஆவிற் 
பவித்ததென்றும் , பாதாளமானது அடிக்கால்களால் சம்ப 
வித்ததென்றும் பூமிமுதலான , மேலேழுலோகங்களும் ஜக 
னம் முதலான 

அவயவங்களாற் சம்பவித்தனவென்றும் , 
இப்படி அந்தப் புருஷன் லோகமயனாகி யிருக்கிறானென்று 
உபாசிக்கிறார்கள் . இல்லாவிட்டால் பாதாள முதல் பூலோ 
கம்வரைக்கும் கடிபரியந்தமான பாதங்களாலும் , புவர்லோக 
மானது நாபியாலும் , சத்தியலோக பரியந்தமான சொர்க்க 
லோகமானது சிரசினாலும் ஜனித்தனவென்றும் , இப்படி 
யாக லோககற்பனஞ்செய்து தியானஞ்செய்யலா மென்று 
பிரம்மாவானவர் நாரதருக்கு உபதேசித்தபடி சுகமுனி பரி 
க்ஷித்து மகாராஜாவுக்கு உபதேசித்ததை , சூதர் நைமி 
சாரண்ய வாசிகளான சவுனகாதிகளுக்குச் சொல்லிப் பின்னை 
யும் நாரதருக்கு அந்தச் சதுரானனன் உபதேசித்த வகை 
யைச் சொல்லுகிறார் . 


ஆறாவது அத்தியாயம் 


அக்கி 


அத்தியாத்மாதி பேதத்தினால் விராட்விபூதியும் சொல்லப்பட்டுப் , 
பூர்வோக்தமான சமஸ்தா தாரத் தவமும் புருஷசூக்தத்தினால் 

திரஸ்கரிக்கப்பட்டது . 
வாராய் குமாரனே ! நான்முகன் முதலான ஜனங்க 
ளுடைய வாகிந்திரியங்களுக்கு அதிதேவதையான 
னிக்கும் , இந்த விராட் புருஷனுடைய முகமானது க்ஷேத்திர 
மாக இருக்கும் . காயத்திரி முதலான ஏழுவிதமாகிய சந்த 
சுக்களுக்கும் , இவனுடைய தொக்கு முதலான சப்த தாதுக் 
களும் க்ஷேத்திரமாயிருக்கும் . தேவதைகளுக்கு - அன்ன 
மாகிய அவ்வியத்துக்கும் , பிதுர்க்களுடைய அன்னமாகிய 
கவ்வியத்துக்கும் , இந்த ரண்டுக்கும் புறம்பான 


124 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


ஷான்னத்துக்கும் ஆறு விதமான ரசங்களுக்கும் , நம்முடைய 
ரசனேந்திரியங்களுக்கும் , இவைகளுக்கு அதிதேவதையான 
வருணனுக்கும் அந்த விராட்புருஷனுடைய நாக்கு வுற்பத்தி 
ஸ்தானமாகி யிருக்கும் . அவனுடைய நாசிகளானவை சகல 
பிராணங்களுக்கும் , வாயுதேவனுக்கும் , உற்பத்தி ஸ்தான 
மாகியிருக்கும் . பின்னும் அஷ்வனி தேவர்களுக்கும் , சகல 
மான ஒளஷதிகளுக்கும் , பரிமளத்துக்கும் , சிலாக்கியமான 
அவனுடைய கிராணேந்திரயமானது ஜன்மபூமியாக விருக் 
கும் . சுக்கிலாதி ரூபங்களுக்கும் , இவைகளைப் பிரகாசஞ்செய் 
விக்கிற தேஜசுகளுக்கும் , அவனுடைய சக்ஷரிந்திரியம் உற் 
பவஸ்தானமாகவே யிருக்கும் , பகலுக்கும் சூரியனுக்கும் , 
அவன் கண்கள் ஜன்மபூமியாயிருக்கும் . அவன் காதுகள் 
திக்குகளுக்கும் தீர்த்தங்களுக்கும் , அவன் சுரோத்திரேந்திரி 
யங்கள் ஆகாசங்களுக்கும் ,சப்தங்களுக்கும் அவதார ஸ்தல 
மாக விருக்கும். 


அவனுடைய தேகமானது சகல வஸ்துக்களி லுண்டா 
கிய சராசரங்களுக்கும் , அழகுக்கும் , பாத்திரமாயிருக்கும் . 
இவனுடைய தொக்கிந்திரியமானது ஸ்பரிசத்துக்கும் , வாயு 
வுக்கும் , சகல யக்கியங்களுக்கும் , உற்பவ ஸ்தலமாக விருக் 
கும் . எவற்றால் யக்கியமானது பரிபூரணமாகிக் கற்பிக்கப் 
படுகிறதோ , பூமியைப்பிளந்து கொண்டு ஜனிக்கிற அந்த 
விருக்ஷங்களுக்கெல்லாம் இவனுடைய ரோமங்களே பரம 
காரணமாக விருக்கும் . இவன் கேசங்கள் , மேகங்களுக்கும் , 
இவன் தாடி மீசை மயிர்கள் மின்னல்களுக்கும் , அவன் கரங் 
களும் பாத நகங்களும் எழுகு முதலான லோகங்களுக்கும் 
கற்களுக்கும் ஜனனபூமியாக விருக்கும் . இவன் பாகுகள் 
இந்திராதிகளான லோகபாலர்களுக்கும் , சுபகருமங்களுக் 
கும் , இவன் விக்கிரமமானது பூலோக , புவலோக , சுவர் 
லோகங்களுக்கும் , க்ஷேமங்களுக்கும் , ரக்ஷணத்துக்கும் , சாத 
னங்களாக விருக்கும் . சகலமாகிய அபீஷ்டங்களுடைய 
பிரார்த்தனைகளுக்கும் , இந்த ஸ்ரீ ஹரியினுடைய திருவடி 
களே ஆஷ்பதமாகி யிருக்கும் . ஜலங்களுக்கும் , வீரியத்துக் 
கும் , அவனுடைய மோக்ஷத்துக்கும் , பர்ஜன்னியனென்கிற 
பிரஜாபதிக்கும் , அந்த மஹா புருஷனுடைய லிங்கமே 
பிறப்பிடமாக விருக்கும் . அவனுடைய உபஸ்தமோ வென் 
றால் , சந்தான நிமித்தமாகிய சமபோகத்தால் உண்டான நித் 
திரையில்லாம லிருக்கிறதற்கு ஸ்தலமாகியு மிருக்கும் . அவ 
னுடைய பாயுவென்கிற கருமேந்திரியமானது , யமனுக்கும் , 
மித்திரனுக்கும் , மலவிசர்ஜனத்துக்கும் , ஸ்தலமாகியிருக்கும் . 


த்வி தீ ய ஸ்கந்தம் 

125 
வாராய் நாரதனே ! அவனுடைய குதமானது இம்சைக் 
கும் , கிறிக்கும் , மிருத்தியுவுக்கும் , நரகத்துக்கும் , உற்பத்தி 
ஸ்தானமென்று சொல்லப்பட்டது . 

அவனுடைய பின்பக்க 
மானது அவமானத்துக்கும் , அதருமத்துக்கும் , அக்கியா 
னத்துக்கும் , ஜன்மபூமியாக விருக்கும் . அவனுடைய நாடி 
கள் மேற்கே பெருகுகிற நதிகளுக்கும் , கிழக்கே பெருகுகிற 
நதிகளுக்கும், அவதார பூமியாக விருக்கும் . அவனுடைய 
எலும்புகளின் சமூகடானது மலைகளுக்குக் காரணங்களாக 
விருக்கும் . அந்தப் புருஷோத்தமனுடைய பிரகிருதியான 
துச்சங்கள் சிலாக்கியமாகிய அன்ன முதலான துகளுக்கு 
ஏதுவாகியிருக்கும் . பிராணிகளுடைய மரணத்துக்கும் , சமுத் 
திரங்களுக்கும் , அவனுடைய உதரம் சாதகமென்று பிரசித்த 
மானது . அவன் இருதயமானது மனதுக்கு ஸ்தானமாகி 
யிருக்கும் . தருமத்துக்கும் , எனக்கும் , உனக்கும் , என் குமா 
ரர்களாகிய ஜனகாதிகளுக்கும் , 

பவனுக்கும் விக்கியான 

. 
தத்துவத்துக்கும் , அந்தப் பரம புருஷனுடைய 

புருஷனுடைய மனதே 
பரம்மஸ்தானமாகியிருக்கும் , ஆகையால் நானும் . நீயும் , 
ருத்திரனும் , உனக்கு முன்னே ஜனித்த ஜனகாதிகளும் , 
மரீசி கிருதுகளும் , தேவகணங்களும் , அரசசமூகங்களும் , 
நாகங்களும் , பக்ஷிகளும் , மிருகங்களும் , கந்தருவர்களும் , 
அப்சரசுக்களும் , யக்ஷர்களும் , ராக்ஷசர்களும் , 
களும் , மலைப்பாம்புகளும் , பசுக்களும் , பிதுர்தேவதைகளும் , 
சித்தர்களும் , வித்தியாதரர்களும் , சாரணர்களும் , தருக் 
களும் , மற்றும் நானாவிதமாகிய ஜல நிவாசிகளாகவும் , ஸ்தல 
வாசிகளாகவும் ஆகாச நிவாசிகளாகவுமிருக்கிற ஜீவவர்க்கங் 
களும் , நவக்கிரகங்களும் , அசுவனி முதலான நக்ஷத்திரங் 
களும் , மற்றுமுள்ள தாராகணங்களும் , தூமகேதுக்களும் , 
மின்னல்களும் , மேகங்களும் , முன் பிறந்து போனதும் , 
இப்போது ஜனித்திருப்பதும் , இனிமேல் சம்பவிக்கப்போ 
கிறது மாகிற மற்றுமுள்ள இந்தச் சகலமும் , அந்தப் பரம 
புருஷனேயல்லாமல் வேறில்லை. இந்தப் பிரபஞ்சத்தைக் 
காட்டிலும் பத்து அங்குலம் வளர்ந்து வாசஞ்செய்கிற 
வனால் , இப்பிரபஞ்சமெல்லாம் உயர்ந்து வியாபிக்கப்பட் 
டது . 

தன்னுடைய மண்டலத்தில் வசித்துக்கொண்டு தபிக் 
கிற இந்த ஆதித்தியனானவன் எப்படி அந்த மண்டலத்தின் 
வெளியிலும் பிரகாசிக்கிறானோ, அப்படியே விராட் புருஷ 
தேகத்திற் பிரதாபத்துடனே விளங்குகிற பரம புருஷனும் , 
அந்த விராட்டின் தேகத்தினுடைய உள்ளும் புறம்பிலும் 
பிரகாசிக்கின்றான் . அந்தப் பரமபுருஷன் யாதொரு கார 
ணத்தால் மரணத்தைக் கொடுப்பதான கர்மபலமாகிற அன் 


பூதகணங் 


1 

ஸ்ரீம 1 பாகவதம் 
னத்தை அதிகமித்தானே , அந்தக் காரணத்தினால் வியவ 
ரூப தண அவற்பாவயாசி இரண்டு விதமாகின்ற மோகத் 
துக்கும் அதிபதியானான் . 


வாராய் பிரம்மசலோத்வனே ! அந்தப் புருஷோத்தம 
னது லயமில்லாமலும் பிரபஞ்ச சானாகவு மிருக்கிற இந்த 
மகிமை அபாம் தமானது . 

லே + வ் + ஞடைய 

ali 

வருப 
வ்வபாவங்களை அறிந்தவர்கள் , இந்த விராட் புருஷனு 
டைய அவயவங்களாகிய இந்த உலகங்களில் சகல பிராணிக 
ளும் வாசஞ் செய்கின்றனவென்று அறிந்திருக்கிரார்கள் . 
கிருதமென்றும், அகிருதகமென்றும் . கிருதாக்கிருதகமென் 
றும் , மூன்று விதமாகச் சொல்லப்படுகிற இந்தப் பதினான்கு 
உலகங்களுடைய உபரிபாகத்திலிருக்கிற கைவல்லியத்துக் 
கும் , மேலாகிட்ருக்கிற திரிபாத் விபூதிகளில் லயமில்லா 
மலும் டயம்ல்லாமலு மிருக்கிற பேடமானது நீல நின்றது . 
இந்த சேமத்தைத் திரிபாத் விபூதியானர் வைகுண்டத் 
தில் புத்தினோதிகளைத் தவிர்ந்து நிஷ்டை பொருந்தின 
நஷ்டிக பிரம்மசாரியும் வானப்பிரஸ்தனும் , சந்நியாசியும் , 
ஆச்சமநிஷ்டர்கள யடைகிறர்கள் . இவர்களைக்காட்டிலும் 
வேரகியும் சிலாக்கியமாகிய நிஷ்டையிலுமிருக்கிற கிருகஸ் 
தாச்சிரமம் பொருந்தினவர்களுக்கு , இந்தப் பதினான்கு 
லோகங்களிலுண்டாகிய கேமமே யல்லாமல் வேறில்லை . 


நானாவித ஜன்மங்களை யெடுக்கிற ஜீவனானவன் போகத் 
துக்கும் மோக்ஷத்துக்கும் ஏதுவாகியும் , தக்ஷணோத்தரங்க 
ளாகியு மிருக்கிற இரண்டு வழிகளையும் அனுசரிப்பான் . 
அந்தந்த மார்க்கங்களில் போகசாதனமாகிய மார்க்கமானது 
கருமத்தினாலும் , யோகசாதனமாகிய கதியானது பக்தி முத 
லாகிய வித்தையினாலும் சாதிக்கப்பட்டிருக்கும் . புருஷோத் 
மனோவென்றால் , இந்த இரண்டு வழிகளுக்கும் தான் ஆச் ) 
யயேல்லாமல் இவைகளை ஆச்ரயித்ததில்லை . அந்தப் புரு 
ஷோத்தமனுடைய தேகாபிமானியான விராட்புருஷன் 
பூதங்களுக்கும் , இந்திரியங்களுக்கும் , திரிகுணங்களுக்கும் 
ஆத்மாவாகி , விஷயமாகிய அண்டத்திற் ஜனித்து , அந்த 
அண்டத்தையும் அதினுட்பட்ட பிரபஞ்சத்தையும் பிரகா 
சஞ்செய்து கொண்டு , தபிக்கிற ஆதித்யன்போல் விளங்கு 
கிரர் . அந்த மகாத்துமாவினுடைய நாபியிற்பிறந்த நளினத் 
தில் நான் ஜனித்தேன் . இந்த விராட் புருஷனுடைய 
அவயவங்களைக் காட்டிலும் வேகிய யக்கிய சாதனங்களைச் 
சாதிக்க வேண்டுமென்று யத்தனஞ்செய்த சமயத்தில் , அந்த 


த் வி தீ ய ஸ்கந்தம் 

127 
புருஷனுடைய அவயவங்களால் தானே யக்கிய போக்கிய 
மாகிய பசுக்களையும் , அவைகளைக் கட்டுகிறதற்கு யோக்கிய 
மாகிய யூபஸ்தம்பங்களையும் , இப்போது நாமிருக்கிற யக்கிய 
பூமியையும் , சிலாக்கியமாகிய வசந்தாதிகாலங்களையும் , யக்கிய 
பாத்திரங்களையும் , நெல் முதலான ஒளஷதிகளையும் , நெய் 
முதலான 

கிநேகவர்க்கங்களையும் , மதுராதிரசங்களையும் , 
சுவர்ணாதி லோகங்களையும் , மிருத்திகையையும் , ஜலத்தை 
யும் , இருக்கு யசுர்க்களையும் , சாமங்களையும் , அவுத்திராதியை 
யும் , கரும நாமதேயங்களையும் , சுவாகாகார முதலான மந்தி 
ரங்களையும் , தக்ஷிணைகளையும் , விரதங்களையும் , தேவதைக 
ளுடைய நாம நிர்த்தேசங்களையும் , கற்ப சூத்திரத்தையும் , 
சங்கற்பத்தையும் , அனுஷ்டான வகையையும் விஷ்ணுகிர 
மாதிகதிகளையும் தேவதைகளுடைய தியான முதலாகிய 
மதியையும் , பிராயச்சித்தத்தையும் , செய்த கருமங்களை 
ஸ்ரீ பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறதையும் , சம்பாதித்தேன் , 
இப்படி யக்கியசாதனங்களைப் பரிபூரணமாகச் சம்பாதித்த 
நான் யக்கியஸ்வரூபியாகியும் , நியந்தாவாகியுமிருக்கிற அந் 
தப் புருஷனை யக்கியத்தினாலேயே பூஜித்தேன் . 

வாராய் நிர்த்தோஷனே ! அப்பால் உன்னுடைய பிரா 
தாக்களான பிரஜாபதிகளெல்லாரும் , இந்திராதி ரூபத்தால் 
பிரகாசமாகியும் , நிஜரூபத்தால் ஒருவராலேயும் அறியக் 
கூடாமலுமிருக்கிற அந்தப் புருஷனை யேகாக்கிர சித்தர்க 
ளாகி பஜித்தார்கள் . பின்பு யோக்கியமாகிய காலத்தில் 
மனுக்களும் , ரிஷிகளும் , பிதுர் தேவதைகளும் , தேவர்க 
ளும் , அசுரர்களும் , மனுஷர்களும் , சுதந்திரப்பிரபுவாகிய 
அந்தப் பரமபுருஷனை , இந்தக் கிருதுக்களால் பூசித்தார்கள். 
சிருஷ்டிக்கு முற்காலத்தில் மிகுதியான பிரகிருதி குணங் 
களைத்தரித்த ஸ்ரீமந் நாராயண னென்னுஞ் சொல்லுக்கு 
விஷயமாகிய யாதொரு பகவானிடத்தில் இந்தச் சமஸ்த 
பிரபஞ்சமும் ஸ்திரமாயிருக்கிறதோ , அந்தப் பகவானால் 
ஆக்கியாபிக்கப்பட்ட நான் சிருஷ்டி செய்கிறேன் . அவன் 
வசனான அரனும் இந்த உலகத்தைச் சங்காரஞ்செய்கிறான் . 
சிருஷ்டி , ஸ்திதி , சங்காரங்களுக்கும் காரணமாகிய மூன்று 
சக்தியையும் படைத்த அந்தப் பரமபுருஷன் விஷ்ணுரூபத் 
தைத் தரித்து இந்த உலகங்களை ரக்ஷணஞ் செய்கிறான் . 
வாராய் ஐயனே ! என்னைக்குறித்து எப்படி நீ பிரஷ்னஞ் 
செய்தையோ அப்படியே விசிதமாகச் சொன்னேன் . காரிய 
காரணஸ்வரூபமாகிய சிருஷ்டியோக்கியமான வஸ்துக்களி 


123 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஸ்ரீமந் நாராயணனைக் 


லொன்றும் குணபரிபூரணனான 
காட்டிலும் வேறல்ல. 


வாராய் சிரேஷ்டனே ! யாதொரு காரணத்தால் 
ஸ்ரீ ஹரியானவர் பக்தியதிசயத்துடனே கூடிய 

மனதை 
யுடைத்தாகிய வென்னால் தியானஞ் செய்யப்படுகிறாரோ , 
அந்தமகிமையாகி யென்னுடைய தசேந்திரியங்கள் அசத் 
தாகிய விஷயங்களில் சம்பந்திக்கவில்லை . 

என்மன தும் ஒரு 
காலத்திலும் வியர்த்த சிந்தையைச் செய்யவில்லை . என்வார்த் 
தையும் ஒரு சமயத்திலும் அபத்தமாகிறதில்லை . அப்படிப் 
பட்ட இந்திரிய மனோ வாக்கு விருத்திகளை யுடைத்தாகியும் , 
வேதமயனாகியும் , தபோ மயனாகியும் , பிரஜாபதிகளுக்கெல் 
லாம் சிரேஷ்டனாகியும் , அவர்களுடைய வந்தனை யோக்கிய 
னாகியு மிருக்கிற நான் மனோஜயஞ்செய்து கொண்டு சிலாக் 
கியமாகிய யோகத்திலிருந்து தியானஞ்செய்து கொண்டிருந் 
தாலும் , எவனிடத்தில் ஜனித்தேனோ அவனையும் அந்த 
ஜனனத்தையும் அறிந்ததில்லை. யாதொருவன் தனக்கு 
முடிவை யடையமாட்டாத ஆகாசத்தைப்போல் தனதான 
சங்கல்பத்தினுடைய அளவிடப்படாத விபவத்தைத் தானே 
அறியமாட்டானோ, அந்த மகிமையை மற்றவர்க ளெப்படித் 
தான் அறியப்போகிறார்கள் . தன்னை யடைந்தவர்களுடைய 
ஜனனமரண மாகிய சமுசாரத்தைச் சேதித்துக்கொண்டும் , 
க்ஷயகாரணமாகியும் , க்ஷேமமாகியுமிருக்கிற அவன் திருவடி 
களை வணங்கினேன் . நானும் , ருத்திரனும் , நீங்களும் , சத்திய 
மாகிய அவனுடைய கதியை அறிந்ததில்லை. இப்படி யிருக் 
கையில் மற்ற தேவர்கள் எப்படி யறியப் போகிறார்கள் . ஆனா 
லும் அவனுடைய பிரகிருதியென்று சொல்லப்படுகிற மாயை 
யால் மோகிக்கப்பட்ட புத்தியை யுடைத்தான பேர்களாகி 
நிர்மிக்கப்பட்டிருக்கிற இந்தப் பிரபஞ்சத்தை நம்முடைய 
மதியுள்ள மட்டும் அறிந்து கொள்ளுகிறோம் . யாதொருவனை 
தத்துவமாக அறியமாட்டாத நாமெல்லாரும் எவனுடைய 
அவதார லீலைகளைக் கானஞ் செய்கிறோமோ அந்தப் பகவா 
னுக்கு வந்தனஞ்செய்கிறேன் . அப்படிப்பட்ட மகிமையுடைத் 
தாகித் தனது அவதார லீலைகளால் நம்முடைய மதி விஷய 
னாகியும் , பிரபஞ்சகாரணனாகியு மிருக்கிற பரமபுருஷன் , 
கல்பங்கள் தோறும் தனக்கு ஜனனமில்லாமலிருக்கையிலும் , 
தன் சங்கற்பத்தால் தன்னிடத்தில் தானே ஜனித்தும் , ஜனித் 
ததை ரக்ஷித்தும் , பின்பு சங்காரத்தையும் செய்கிறானோ 
அந்தப் பரமபுருஷனுடை ... ய தத்துவம் ஏதென்றால் , பர 
மார்த்த சத்தியமாகியும் , பரிபூரணமாகியும் , ஆதியந்தங்க 


129 


த் வி தீய ஸ்கந்தம் 
ளில்லாமலும் , ஹேயகுணரகிதமாகியும் , சரீரமயத்தால் ஒன் 
றாகியும் , சலனமில்லாமலும் , நிச்சயமாகியு மிருக்கிற கியான 
ஸ்வரூ.மே யல்லாமல் வேறல்ல . 


மான 


வாராய் முனியே ! இந்தப் பரமாத்ம ஸ்வரூபத்தை , 
இந்திரியங்களையும் மனதையும் அகங்காரத்தையும் ஜயித்து , 
சாந்தியுடைத்தாகிய முனிவர்கள் , அந்தச் சாந்திபொருந்திய 
காலத்தில் அறிந்திருப்பார்கள் . அவர்களே அசத்துக்க 
ளான வாதிகளுடைய தர்க்கங்களால் மனதில் கலக்கத்தை 
யுடைத்தானபோது அறியமாட்டார்கள் . அவ்வியத்தமான 
பிரகிருதியுடனே சம்பந்தித்து , அந்தப் பிரகிருதியாகிற 
புறத்தில் வாதஞ்செய்கிறபடியால் , புருஷனென்று சொல் 
லப்படுகிற அந்த ஸ்வரூபமானது பரமாத்மாவுக்கு முத 
லான அவதாரமாகும் . குணவைஷப் மியமும் , காரண காரிய 
ஸ்வரூபமாகிய பிரகிருதியும் , அவனுடைய சக்தி ஸ்வரூப 

அவதாரங்களும் , மகத்துவமும் , பஞ்சமகா பூதங்க 
ளும் , சத்வா திகுணங்களும் , ஏகாதசேந்திரியங்களும் விராட் 
டென்று சொல்லப்படுகிற இவைகளுடைய சமூகமாகிற சரீர 
மும் , ஸ்தாவரங்களும் , சங்கமங்களும் , நானும் , சிவனும் , 
குபேந்திரனும் , தக்ஷன் முதலான இந்தப் பிரஜாபதிகளும் , 
நீ முதலான பிரம்மரிஷிகளும் , சொர்க்கபோக நாயகர்களும் , 
பக்ஷி சிரேஷ்டர்களும் , நரேந்திரர்களும் , பாதாளாதிபதிக 
ளும் , கந்தர்வா தீஸ்வரர்களும் , வித்தியாதர சிரேஷ்டர் 
களும் , சாரணசிலாக்கியர்களும் , யக்ஷராதியர்களும் , ராக்ஷத 
மூர்த்தன்னியர்களும் , சர்ப்பா திபர்களும் , மவுலிக 
ளும் பிதுர் சிரேஷ்டர்களும் , மனுஷிய சிரேஷ்டர்களும் , 
தைத்தியேந்திரர்களும் , சித்தேசுவரர்களும் , தானவாதியர்க 
ளும் , மற்றுமுள்ள பிரேத பிசாச பூத கூஷ்மாண்ட ஜல 
ஜந்து , மிருக பசுக்களில் சிரேஷ்டங்களும் , அவனுடைய 
காரிய ரூபமான அவதாரங்கள் . இதுவுமன்றி யாதொரு 
வஸ்து இந்த உலகங்களில் அந்தப் பகவானுடைய ஐஸ்வரி 
யத்தையும் , தேஜசையும் , கனத்தையும் , பராக்கிரமத்தையும் , 
இந்திரிய மன துகளுடைய பலத்தையும் , சம்பத்தையும் , அதி 
காரத்தையும் , லச்சையையும் , காந்தியையும் , புத்தியையும் , 
ஆச்சரியமான வர்னத்தையும் , உடைத்தாயிருக்குமோ, இவை 
யெல்லாம் உருவை யெடுத்திருக்கிற அந்தப் பரமாத்மஷ்வ 
ரூபமேயன்றி வேறல்ல . வாராய் ரிஷியே ! ஜகத்வியாபக 
மான அந்தப் பரமாத்மாவுடைய எந்த முக்கியமாகிய லீலாவ 
தாரங்களை யறிந்தவர்கள் சொல்லுகிறார்களோ , காதுகளி 
லுண்டாகிய பாவங்களைச் சொலிப்பிக்கிற அந்த அவதா !! 

17 


நாக 


130 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கதைகளைக் கிரமமாகச் சொல்லத்தொடங்குகிறேன் . அதி 
மனோக்கியமான இந்தக் கதைகளாகிற அமுதங்களை உமது 
காதுகளாகிற பானபாத்திரங்களால் பானஞ்செய்யும் . 


ஏழாவது அத்தியாயம் 


வராக 


இது , பகவானுடைய லீலாவதாரங்கள் , அந்தந்த அவதாரக்கிரமங்கள் , 
அந்தந்தப் பிரயோ சனங்கள் , இவைகளைப் பிரம்மாவினால் நாரத 

ருக்குச் சொல்லப்பட்டவாறு சொல்லப்படுகின்றது . 
இந்தப்பிரகாரம் வியஷ்டி சமஷ்டி ரூபமாகிய ஸ்ரீ ஹரி 
சிருஷ்டியை நாரதருக்கு உபதேசஞ்செய்த இரண்யகர்ப்பன், 
அந்த ஹரியுடைய லீலார்த்தமாகியும் சுத்த சத்வமாகியுமிருக் 
கிற பகவத் அவதாரங்களைச் சொல்லத் தொடங்கினார் . 
வாராய் நாரதனே ! எப்போது இந்தப் பூமண்டலத்தைத் 
தைத்தியனான இரண்யாக்ஷன் சுருட்டி யெடுத்துக்கொண்டு 
மகா சமுத்திரத்தில் பிரவேசித்தானோ, அப்போது இந்தப் 
பூமண்டலத்தை உத்தரிக்கவேண்டி சகல யக்கியமாகியும் 

ரூபமாகியு மிருக்கிற சரீரத்தைத் தரித்தவனாகிப் 
பகவான் அவதரித்து , மகார்ணவ மத்தியிலிருக்கிற இரண் 
யாக்ஷனை , யக்கியோத் தாரகனாகிய அனந்தன் , தன் கோரைப் 
பற்களால் மலையைப் பிளந்தாற்போல் பிளந்தார் . இப்பால் 
ருசிப்பிரஜாபதி யிடத்திலிருந்து ஆகுதியென்கிற தேவிக்குக் 
குமாரனாகி ஜனித்துச், சுயக்கினென்கிற பெயரால் விளங்கின 
பரமபுருஷன் , தன்னுடைய பாரியையான தக்ஷணாதேவி 
யிடத்தில் சுயாமாளென்று பெயரையுடைத்தாகிய தேவர்களை 
ஜனிப்பித்து , மூன்று லோகங்களுடைய மகத்தாகிய சிரமத் 
தைப் பரிகரித்தார். அப்பால் தனக்கு மாதாமகனாகிய 
சுவாயம்புமனுவால் ஹரியென்று அடிக்கடி சொல்லப்பட் 
டார் . கர்த்தமப் பிரஜாபதியினுடைய கிருகத்தில் அவரு 
டைய பாரியையான தேவவூதி யிடத்தில் ஒன்பது கன்னிகை 
யர்களுடனே யுற்பவித்து டரீ கபிலரென்று நாமத்தைத் 
தரித்து , தனக்கு மாதாவாகிய தேவாவூதிக்கு ஆத்ம தத்து 
வத்தை உபதேசித்தார் . பின்பு அந்தத் தேவவூதியானவள் 
அந்த வித்தையால் திரிகுண சங்கமாகிற மலத்தை அந்த 
ஜன்மத்தில் தானே தன்னாத்மா விடத்தில் வேண்டாம லுதறிப் 
போட்டுக் கபிலருக்கு யோக்கியமாகிய கதியை யடைந்தாள் . 
பின்பு புத்திரனிடமாகத் தபசுசெய்த அத்திரி மஹாரிஷி 
யுடைய தபசினால் சந்தோஷத்தையடைந்த பாபுருஷன் , 
அந்த அத்திரியைப்பார்த்து ஓ அத்திரிமஹாரிஷியே ! உம்மு 


த் வி தீ ய ஸ்கந்தம் 

131 
டைய தபசுக்குப்பலனாக என்னை 

என்னை உமக்குத் தத்தஞ்செய்தே 
னென்றுசொல்லி அந்த ரிஷிக்குத் தான் குமாரனாக அவதரித் 
ததனால் , தத்தாத்திரையனென்று பிரகாசமாகிய நாமத்தைத் 
தரித்தார் . அந்தப்பகவானுடைய பாதபங்கஜங்களுடைய பரா 
கங்களால் பரிசுத்தமாகிய மூர்த்திகளை யுடைத்தான யதுக்க 
ளும் , ஏயாள் முதலான பேர்களும் , யோகசம்பத்தையடைந்து , 
திருஷ்டா திருஷ்டரூபமாகிய உபய சம்பத்தையும் அடைந் 
தார்கள் . அப்பால் அநேகவிதமாகிய லோகங்களைச் சிருஷ் 
டிக்கவேண்டுமென்கிற இச்சையால் செய்த என் தபசினுடைய 
சமர்ப்பணத்தால் ஜனகனென்றும் , சனந்தனென்றும் , சனற் 
குமாரனென்றும் , சனச்சுஜாதனென்றும் சனபதத்துடனே 
கூடிய நான்குவிதமாகிய நாமங்களைத் தரித்து , நான்கு ரூப 
மாக அவதரித்து , முன் கற்பத்தில் விளங்கின ஆத்மவித்தை 
பிரளயத்தில் விநஷ்டமாயிருக்கிறபடியால் அதை இந்தக் கற் 
பத்தில் அனேகமாகிய முனிவர்களுக்கு உபதேசித்தார் . அந்த 
உபதேசத்தால் அந்த ரிஷிகள் தங்கள் மனதில் பிரம்மஸ்வ 
ரூபத்தைச் சாக்ஷாத்கரித்தார்கள் . இப்பால் தக்ஷகன்னிகை 
யான மூர்த்தி தேவியிடத்தில் தருமப் பிரஜாபதிக்கு , நாரா 
யணனென்றும் , நரனென்றும் , இரண்டு ரூபமான குமார 
ராகி அவதரித்துத் தபசைச் செய்யுங்காலத்தில் , விக்கினஞ் 
செய்ய வேண்டுமென்று அவ்விடத்தில் வந்த மன்மத சேனைக 
ளாகிய அப்சர ஸ்திரீகள் அந்தப் பகவானுடைய நியம 
லோபத்தைக் காணாமலும் , தங்களுடைய தபோவிகாதமாகிய 
நியமலோபத்தாலும் , தங்களைக்காட்டிலும் மிகுதியாகிய 
சௌந்தரியா திகளுடனே கூடிய அவன் தொடையிற் பிறந்த 
அப்சரசுக்களைக் கண்டும் , லச்சைப் பட்டுக்கொண்டு , மன்மத 
னுடைய சேனைகளை நிக்கிரகிக்கமாட்டாமற் போனார்கள் .. 
காமனைத் தகித்த புகழுடையவர்களான மஹானுபாவர்களும் 
சகிக்கக்கூடாமலும் தன்னைத்தகிக்கிற சக்தியை யுடைத்தாகியு 
மிருக்கிற காமத்தைத் தோஷமென்று நினைத்துத் தகிக்க 
மாட்டாமற் போனார்களோ ? அந்தக் காமமும் , நிர்மலமாகிய 
நாராயணன் இருதயத்தைப் பிரவேசிக்க வேண்டுமென்று 
நினைத்தபொழுதே தான் பயந்தோ ? அப்படிப்பட்ட மஹா 
புருஷனுடைய மனதைக் காமமானது எப்படித்தான் அனு 
சரிக்கும் , இப்பல் யாதொருவன் பாலனாகி யிருந்தாலும் , உத் 
தான பா தனென்கிற ராஜா சமீபத்தில் மகத்தானதாயுடைய 
வார்த்தையாகிற பாணங்களால் 

போக்கப்பட்டவனாகித் 
தபசைக் குறித்து வனங்களையடைந்து தபசைச்செய்து திவ்ய 
மாகிய தோத்திரங்களையுஞ் செய்கிற அவன் பொருட்டுப் பிர 
சன்னனாகிய ஸ்ரீ ஹரியானவர் துருவகதியைக் கொடுத்த 


132 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பின்பு , அவனுடைய நிலையாகிய கிஞ்சுமார சக்கரத்துக்கு 
மேலாகிய ஜனலோகத்தில் வாசஞ்செய்கிற பிருகு முதலாகிய 
முனிவர்களும் , அதின் கீழ்ப்பட்ட சுவர்க்கத்திலிருக்கிற சப்த 
ரிஷிகளும் எவனைத் தோத்திரஞ் செய்கிறார்களோ , அவனே 
துருவனென்று சொல்லப்படுகிற பரமபுருஷன் . அப்பால் 
வேனனென்கிற ராஜா சாஸ்திர மரியாதிகளை அதிக்கிர 
மித்ததா லுண்டாகிய பிராமண சாபமாகிய வச்சிராயுதத் 
தால் பஸ்மமாகிய பராக்கிரமத்தையுஞ், சம்பத்தையும் உடைத் 
தாகி நரகத்தில் விழா நின்று மிருக்கிற அந்த வேனனை 
ரக்ஷிக்கவேண்டுமென்று , ரிஷிகளுடைய பிரார்த்தனையால் , 
அவனையும் ரக்ஷித்து , அவனுக்கு மகனாக ஜனித்து , இந்தப் 
பூமியாகிற தேனுவிடத்திலிருந்து சகலமாகிய பலன்களையும் 
கறந்தானோ, அவன் பிருது சக்கிரவர்த்தியென்னும் பரம 
புருஷன் . பின்பு ஆக்கினீத்திர சுதனாகிய நாபியிடத்தி 
லிருந்து சுதேவியென்னும் பெயரை யுடைத்தாகிய மேரு 
தேவிக்குக் குமாரனாக அவதரித்த இந்த ஹரியானவர் , 
விருஷப யோகியென்று நாமத்தையடைந்து சகல விஷயங் 
களிலும் ஆசையை யொழித்து மிகவும் சாந்தியடைந்த இந் 
திரியங்களுடனே சர்வசரீரனாகிய பரமாத்ம ஸ்வரூபத்தில் 
நிலையாகி நின்று , மூடனைப்போல் தன்னை நினைக்கும்படி 
செய்தார் . அப்போது ரிஷிகள் இவனுடைய பாம அம்லாச் 
சிரமத்தைப் பரமோத்கிருஷ்டமென்று தோத்திரஞ் செய் 
தார்கள் . 


அப்பால் என்னுடைய சத்திர யாகத்தில் இந்த ஆதி 
புருஷனானவன் ஹயக்கிரீவனாக அவதரித்து , வேதடயனாகி 
யும் , சகல தேவர்களுக்கும் அந்த ராத்மாவாகியும் , உருக்கின 
தங்கத்துக்குச் சமானமாகிய தேககாத்தியுடனே பிரகாசித்த, 
இந்த யக்கிய புருஷனுடைய மூச்சுக்காற்றை யுடைத்தாகிய 
நாசாரந்திரங்களிலிருந்து , அதிபாவனமாகிய சப்த ரூபங்க 
ளான வேதங்கள் பிரகாசித்தன . அப்பால் , பிரளய காலத் 
தில் சகல பிராணிகளுடைய சமூகங்களுக்கும் ஆதாரமாகிய 
பூமிஸ்வரூபமாகியும் , மச்ச ரூபமாகியும் , சுவாயம்புமனுவால் 
காணப்பட்ட இந்தப் புருஷோத்தமனானவன் , நான் பயந்த 
சமயத்தில் நழுவின வேதமார்க்கங்களைத் தான் அறிந்து 
கொண்டு , அந்த ஜலத்தில் விளையாடினானல்லவோ , பின்பு 
r ரசமுத்திரத்தில் அமர சிரேஷ்டர்களும் அசுராதிபதி 
களும் அமிர்தத்தைக் கடையும்போது , இந்த ஆதிபுருஷன் 
கூர் மரூபத்தைத் தரித்துத், தன் முதுகால் மத்தான மந்தர 
பர்வதத்தை யெடுக்குங் காலத்தில் , அந்த பாலையுடைய வாஞ்சு 


த் வி தீ ய ஸ்கந்தம் 

133 
தலால் பரிகரிக்கப்பட்ட நினைவை யுடைத்தாகி நித்திரை 
யாகிற ப கோற்சவத்தை யடைந்தார் . 


விரைந்து 


பின்பு சுவர்க்க நிவாசிகளான தேவதைகளுடைய பய 
நிவர்த்தி நிமித்தம் , நரசிம்மரூபத்தைக் கற்பித்துச் சுழன்று 
கொண்டிருக்கிற புருவ நெறிப்பினாலும் , தம் முஷ்டிகளா 
லும் , விகடமாகிய முகத்தை யுடைத்தாகியும் , வெகு தூரத்தி 
லிருந்து சமீபத்தை யடைந்து பிரகாசித்துக் , கெதையைத் 
தரித்து மிருக்கிற, தயித்தியேந்திரனாகிய இரண்யகசிபுவைத் 
தள்ளி நகங்களாற் பிளந்தார் . பின்பு சரசினுடைய நடு 
விலே மிகவும் பலத்தையுடைத்தாகிய முதலையால் பீடிக்கப் 
பட்ட பாதத்தையுடைத்தாகி யிருக்கிற கஜேந்திரனானவன் , 
தன்மத மடங்கினபின்பு , ஓ ஆதிபுருஷனே ! ஓ அகிலலோக 
நாயகனே ! அதிபாவனமாகிய கீர்த்தியுடையவனே ! சிர 
வண மங்களமான நாமதேயங்களைத் தரித்தவனே ! யென்று 
உயர்ந்த தொனியை யுடைத்தாகிய துதியைச் செய்து , சரணா 
கதனாகக் , கஜயூதனை அப்பிரமேயனாகிய அந்தச் சக்கிராயுதன் , 
பக்ஷிராஜனான 

கருடனுடைய புஜத்திலேறி 
யெழுந்தருளித் , தன் சக்கிராயுதத்தால் அந்த முதலையுடைய 
வாயைப் பிளந்து , அதின் முகத்தில் அகப்பட்டிருந்த கஜ 
சிரேஷ்டத்தைத் தன் கையால் அவலம்பித்துத், தயா திசயத் 
தால் அவனை உத்தாரஞ் செய்தவன் , குணபரிபூரணனான 
ஸ்ரீ ஹரியே யல்லாபல் வேறல்ல . யக்கியமத்தியில் ஸ்ரீ விஷ் 
ணுவானவர் , அதிதிதேவிக்குக் குமாரர்களான 
சாதித்தர்களுக்கு அபகிருஷ்டரானாலும் , சுபகுணங்களால் 
மிகவும் சிரேஷ்டராகவே விளங்குகிறார் . யாதொ 
தால் இந்தப் பதினான்கு லோகங்களையும் வாமன ரூபமாகிய 
தன்னுடைய பதந் நியா சங்களால் மூன்றடியென்னும் வியா 
ஜத்தால் , மகாபலி பிரதிக்கினை பண்ணின உத்தரக்ஷணத்தில் 
ஆக்கிரமித்தார் . சகல லோகநாயகனாகிய பரமபுருஷன் 
யாசனைச்செய்யலாமோ வென்றால் , நியாயமார்க்கத்திலிருக்கிற 
புருஷனை யாசனையைத் தவிர்ந்து மற்ற வழிகளால் ஸ்தானப் 
பிரம்சஞ் செய்விக்கிறது சுவாமிக்கு உசிதமல்ல , பக்தனாகிய 
பலியை யாசனையாலாகிலும் ஸ்தானப்பிரம்சம் செய்விக்கிற 
தும் உசிதமோவென்றால் , தன்னுடைய ஸ்ரீ பாத தீர்த்தங்களை 
மிகவும் சிரசில் தரித்தும் , தன் குருவாகிய சுக்கிராசாரியி 
டைய வசனத்தையு மெண்ணாமல் அவன் வார்த்தைப்படிக் 
குத் தன்னுடைய விபவத்துக்கு இளப்பம் வந்திருக்கையிலும் 
தான் கொடுத்த மூன்றாமடி வைக்கிறதற்கிடமாகித் தன்னையே 
கொடுத்தும் வேறே மனதிலொன்றும் நினையாதபடிக்கு இப் 


துவாத 


134 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


போது அவன் பலாத்காரத்தால் வந்திருக்கிற திரிலோகாதி 
பத்தியமும் முன்னவன் கோரிக்கையால் வருகிற மூன்று 
லோக விபவமும் சரியான பிரயோசன மல்லவென்று தான் 
சாலோக்கியமாகிய விபவத்தைக் கொடுக்கவேண்டுமென்று 
நினைத்துச் செய்த யோசனையும் அநுக்கிரகமேயல்லாமல் 
அவனுக்கு நிக்கிரகமல்ல . 


வாராய் நாதனே ! ஸ்ரீ வாசுதேவனைச் சரணமாகவரித்த 
மகானுபாவர்கள் யாதொன்றை நன்றாய் துரிதமாக அறிவார் 
களோ , ஆத்மதத்வப் பிரகாசமாகியும் ஸ்ரீ பாகவதமென்று 
நாமத்தைத் தரித்துமிருக்கிற கியாசைா தனத்தையும் , பக்தி 
யோகத்தையும் , மிகுந்த பக்தியை யுடைத்தாகிய 

யுடைத்தாகிய உன்னால் 
மிகவு மாதரவுடனே கேள்வியுற்றேன் . இப்பால் மன்வந்தரங் 
கள்தோறும் அவதரித்துப் பத்துத் திக்குகளிலும் வியாபித் 
திருக்கிற தன்னுடைய பராக்கிரமமாகிற சக்கரத்தைத் 
தரித்து , மற்ற இராஜ வர்க்கங்களுக்கு நிக்கிரகத்தைக் கற்பித் 
துத் , தன்னுடைய திவ்ய சரித்திரங்களால் மூன்று லோகங் 
களுக்கும் உயர்ச்சியான சத்திய லோகங்களிலேயும் தன் கீர்த் 
தியை விர்த்தி செய்தான் . பின்பு ஸ்ரீ ஹரியானவர் உலகத் 
தில் அவதரித்துத் தன்வந்திரியென்று திவ்ய நாமத்தைத் 
தரித்து , மிகுந்த கீர்த்தி சம்பன்னராகி அதிகமாகிய ரோகங் 
களை யுடைத்தான நரருடைய வியாதிகளைத் தன் திருநாமத் 
தால் சீக்கிரத்தில் பரிகரித்துத் துர்மரண மில்லாத ஆயுசு 
டைய சமுர்த்தியையுங் கொடுத்துத் , தயித்தியரால் தள்ளப்பட்ட 
டிருந்த யக்கிய பாகத்தையு மடைந்து , ஆயுர்வேதத்தையும் 
பிரகாசஞ்செய்து , மறுபடியும் உக்கிர வீரியனான பரசுராம 
ரூபத்தைத் தரித்து , உலகத்தினுடைய லயத்தைக் குறித்துத் 
தெய்வத்தால் சம்பாதிக்கப்பட்டும் , பிராமணர்களிடத்தில் 
துரோகத்தால் வேதமார்க்கங்களை யிழந்தும் , நரகயேது 
வாகிய கருமங்களை இச்சித்தும் , பூமிக்குக் கண்டகம்போலவு 
மிருக்கிறக்ஷத்திரிய குலத்தைத் தீக்ஷணமாகிய பரசுதாரையால் 
இருபத்தொரு தலைமுறை சங்கரித்தார் . 


பின்பு மயேசனானவன் தன்னுடைய 

அமிசமாகிய 
லக்ஷமணாதிகளான பிராதாக்களுடனே இக்ஷ்வாகு வமி 
சத்தில் அவதரித்துத் , தன் பிதாவாகிய 

தசரதனுடைய 
ஆசனத்திலிருந்து , தன்னுடைய பாரியையாகிய சீதையுட 
னேயும் , தம்பியாகிய லக்ஷ்மணனுடனேயும் , வனப்பிரவேச 
மாகிப் பத்துச் சிரசுடனேகூடிய ராவணனை விரோதஞ் 
செய்து , அவன் பொருட்டுச் சமுத்திரத்தைப் பந்திக்கத் , திரி 


த்வி தீ ய ஸ்கந்தம் 

135 
புரத்தைத் தகிக்கவேண்டுமென்று இச்சித் திருந்த அரனைப் 
போல் , தன் சத்துருவினுடைய பட்டணத்தைத் தகிக்க 
வேண்டுமென்று நினைத்திருக்கிற ஸ்ரீ ராமனிடத்தி லிருந்து , 
பயத்தையடைந்து , நடுக்கமுண்டாகி வெகுதூரத்திலிருக்கிற 
சுகுர்த ஜனமாகிய சீதாதேவியால் கலக்கப்பட்ட ரோஷத்தி 
னால் சிவந்திருக்கிற வீக்ஷணத்தால் மிகவும் தாபத்தை 
யடைந்த மகா மச்சியங்களையும் , சர்ப்பங்களையும் , முதலைகளை 
யும் உடைத்தாகியு மிருக்கிற சமுத்திரராஜன் மார்க்கத்தைக் 
கொடுத்தான் . இந்தத் தாசரதியானவர் சயின்ய மத்தியில் 
சஞ்சரிக்கிற பாரியாபகாரியான தசகந்தரனுடைய மார்பிலே 
முறிந்துமிருக்கிற மகேந்திரவாகனமாகிய ஐராவதத்தினு 
டைய தந்தங்கள் போல் , கீர்த்தியால் வெளுத்த திக்குகளு 
டைய விஜயத்தால் உண்டாகிய நகைப்பை இவன் பிராணங் 
களுடனே கூடத் தம் தனுசினுடைய நாணோசைகளால் 
அப்பொழுதே அபகரித்தார் . பின்பு தன் மாயையால் தன் 
னம்சமானது கறுத்தும் வெளுத்துமிருக்கிற கேசங்களாகக் 
காண்பித்த இந்த மாயன் அசுராமிசமாகிய அரசர்களுடைய 
சமுகத்ததாகி பீடிக்கப்பட்ட பூமியின் கிலேசத்தைப் பரிகரிக்க 
வேண்டிப் பலராமருடனே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து 
ஜனங்களால் அறியப்படாத நடத்தையை யுடையவனாகித் 
தன்னுடைய மகிமைக்கு அநுகுணமாகிய கருமங்களைச் செய் 
யப்போகிறார் , அதிபாலனாலே யுண்டான பூதனாமாணமும் , 
அவதரித்த மூன்றா மாதத்தில் பா தத்தாலுண்டாகிய சகட 
பேதனமும் , தவழந்து விளையாடுங்காலத்தில் ஆகாசத்தை 
யளாவின பருதமரங்களுடைய நடுவிற் புகுந்த இவனால் 
சனித்த அர்ச்சுன விருக்ஷங்களுடைய பேதனமும் , இடைச் 
சேரியிலிருக்கிற பசுக்களையும் பசுபாலர்களையும் , விஷசல 
பானத்தால் மரிக்குஞ் சமயத்தில் அனுக்கிரக நிமித்தமாகிய 
அந்த திருஷ்டி வருஷத்தால் ஜீவனஞ் செய்விக்கப்போகிறார் . 
இதுவுமல்லாமல் , கோக்களும் , கோபாலர்களும் ஜலபானஞ் 
செய்த யமுனா மடுவில் விளையாடிக்கொண்டு விஷசோதனாரத 
ஆலகால வீரியத்தால் 

அலைந்துக்கொண்டிருக்கிற 
நாக்கையுடைத்தாகிய காளியனை யுச்சாடனஞ் செய்யப்போகி 
றார் . ஒருவராலேயும் அறியக்கூடாத வீரியத்தையுடைத்தாகிய 
ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமருடனேகூடக் காளியனை நிக்கிர 
கித்த தினத்தின் ராத்திரியில் யமுனா தீரத்தில் கிரீஷ்மருது 
வால் மிகவும் உலர்ந்த மரங்களை யுடைத்தாகிய முஞ்சாவியில் 
அயர்ந்து நித்திரை யடைந்திருக்கையில் காட்டுத் தீயாற் 
றகிக்கப் படுகிறபொழுது இந்த ஜனங்களைக் கண்களை மூடச் 
சொல்லிக் காக்கப்போகிறதை ஜனங்கள் சொல்லப்போகிறார் 


மாக 


136 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கள் . இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாயான யசோதை , இந்தக் 
குமாரனுடைய பந்தன நிமித்தமாக எந்தெந்தக் கயிற்றை 
யெடுப்பாளோ அந்தந்தப் பாசமெல்லாம் 

குறைவாகவே 
யிருக்கும் . மறுபடியும் மாதாவான 

கோபிகையானவள் 
கொட்டாவி விடுகிற இவனுடைய வதனத்தில் ஈரேழுலகங் 
களையுங் கண்டு தன்மனதிற் சங்கித்து . இவன் பாம்புருஷ 
னென்று நிச்சயிக்கப்போகிறாள் . வருணபாசத்தாற் சனித்த 
பயத்திலிருந்து நந்தகோபனையும் , வியோமனென்று பெயரை 
யுடைய பயன் 

குமாரனால் பிலத்தில் மறைக்கப்பட்ட 
கோபாலர்களையும் விடுவிக்கப்போகிறார் . அக்கினியால் பரிக் 
கப்பட்டும் ராத்திரியில் மிகவும் சிரமத்தில் நித்திரை 
யடைந்து மிருக்கிற கோகுல வாசியரான ஜனத்தை ஸ்ரீ 
வைகுந்த நகரத்தையடையச் செய்விப்பார் . இந்த ஸ்ரீ கிருஷ் 
ணன் 

ஏழுவயதா யிருக்கையில் கோபாலர்கள் இந்திரனுக்குச் 
செய்கிற யக்கியமானது கெடுக்கப்பட்ட வளவில் விரதத்தி 
னுடைய க்ஷயத்தின்பொருட்டு இந்திரனான வன் மழை வரு 
ஷித்தசமயத்தில் பசுக்களை ரக்ஷிக்கவேண்டுமென்று இச்சித் 
துப் பரிசுத்தமாகியும் ஒன்றாகியுமிருக்கிற கரத்தில் கோவர்த் 
தன பருவதத்தை மேலேயெடுத்து எழுநாள் வரைக்கும் லீலை 
யுடனே தரிக்கப்போகிறார் . வனத்தில் சந்திர கிரணத்தால் 
வெளுத்திருக்கிற ராத்திரியில் விளையாடிக்கொண்டும் ராஜக் 
கிரீடா நிமித்தமாகக் கோபிகளுடைய மார்க்கங்களை நிரீக்ஷித் 
துக் கொண்டு மிருக்கிற இந்த வாசுதேவன் 

இந்த வாசுதேவன் அவியந்த 
மதுரமாகி யிருக்கிற சுரபிசேஷத்தை யுடைத்தான கியானத் 
தால் விர்த்தி பண்ணப்பட்ட காமரோகத்தை யுடைத்தாகிய 
ஸ்திரீகளை அபகரிக்க நினைத்துவந்த குபேரன் தம்பியாகிய 
சங்கசூடனுடைய சிரசை அரிக்கப் போகிறான் . பிரலம்பா 
சூரனும் , தேனுகம்பனும் கெதியும் , அரிஷ்டனும் , முஷ்டி 
கனும் , சாணூரனும் , குவலையாபீடமென்கிற யானையும் , கப்ச 
னும் , காலயவனனும் , நரகாசுரனும் , பவுண்டரீகன் முதலான 
பேர்களும் , மற்றுமுள்ள சால்வனும் , துவிதனும் , பல்வல 
னும் , தந்தவக்கிரனும் , ஏழு எருதுகளும் , சம்பாசுரனும் , 
விடூரதனும் , ருக்குமி முதலான பேர்களும் , காம்போஜ 
னும் குருகுலத்திற் பிறந்தவர்களும் , சிரஞ்சயனும் , கேக 
யன் முதலான பேர்களும் , எவர்கள் யுத்த பூமியில் ரணக் 
தைச் சிலாகித்துக் கொண்டு கையில் பிடித்த வில்லுக 
ளுடனே சஞ்சரிப்பார்களோ , அவர்க ளெல்லாரும் பலராம 
னென்றும் , வீமனென்றும் , அர்ச்சுனனென்றும் , பரியாய 
மாகிய நாமதேயங்களை யுடைத்தான ஸ்ரீ ஹரியால் ஒருவ 
ராலேயுங் காணக்கூடாமலும் , அரி நிலயு மாசியு மிருக்கிற 


த்வி தீ ! ஸ்கந்தம் 

137 
வைகுந்தத்தைக் காலாந்தரத்தில் அடையப்போகிறார்கள் . 
இவையெல்லாம் திவ்ய சரித்திரமென்றே நினைக்கவேண்டும் . 
மற்றதெல்லாம் பின்பு யுகங்கள் தோறும் காலத்தினால் 
லயத்தை யடைந்த புத்தியை யுடைத்தாகியும் , சொல்பமாகிய 
ஆயுளை யடைந்துமிருக்கிற நபருக்குத் தன்ன தான வேதங்க 
ளுடைய முடிவைக் காணுகிறது மிகவும் அரிதென்று நிச்ச 
யித்துச் சத்தியவதியிடத்தில் வியாசராக ஆவிற்பவித்து வேத 
மாகிற விருக்ஷத்தைச் சாகையென்கிற கிளையாக விபாகஞ் செய் 
யப்போகிறார் . பின்பு மயனால் நிர்மிக்கப்பட்டும் , அறியக் 
கூடாத வேகத்தை யுடைத்தாகியு மிருக்கிற புரங்களால் 
லோகங்களைச் சங்கரித்துத் தேவ துவேஷிகளாயும் , 
வேதோக்தங்களாகிய தர்மானுஷ்டானத்தில் நிரதராகிய 
மிருக்கிற பாஷண்ட ஜனங்களுக்கு யோக்கியமாகிய விஷ 
யங்களை நிவர்த்தித்து அயோக்கியமாகிய வஸ்துக்களைப் பரிக் 
கிரகித்தும் விகாரமாகிய மதியைக் கற்பிக்கவேண்டி அதற்குச் 
சித்தமாகிய வேஷத்தைத் தரித்துப் பாஷாண்ட தருமங்களை 
மிகவுஞ் சொல்லப்போகிறார் . எந்தக் காலத்தில் சத்புருஷர்க 
ளுடைய கிருகங்களில் ஸ்ரீஹரி கதைகளில்லாமற் போகுமோ ? 
அந்தக் கிருகங்களில் ஜனித்த பிராமணர்கள் பாஷாண்டிக 
ளாகிறார்கள் . சூத்திரகுலத்திற் பிறந்த பேர்கள் எந்தக்காலத் 
தில் ராச்சியபாரஞ் செய்வார்களோ ? எப்போது சுவாகா 
வென்றும் , சுவாதாவென்றும் , வஷ்டென்றும் சொல்லப் 
படுகிற சப்தங்கள் க்ஷயிக்குமோ ? அந்தக் கலியுகாந்தத் 
தில் இவைகளைச் சிருஷ்டிக்கவேண்டிக் குணபரிபூரணனான 
பகவான் அவதரிக்கப் போகிறார் . சிருஷ்டி காலத்தில் தய 
சும் , நானும் , ரிஷிகளும் , நவப் பிரமாக்களும் , பரிபாலன 
காலத்தில் தருமமும் , ஸ்ரீ விஷ்ணுவும் , மனுக்களும் , அமரர் 
களும் , ராஜாக்களும் , லயகாலத்தில் அதருமமும் , அரனும் , 
கோபப் பிரதானங்களான சர்ப்பங்களும் , அசுராதிகளும் . 
மிகுந்த சக்தியையுடைத்தாகிய இந்தப் பகவானுடைய மாயா 
விபூதிகளே . கியானியா யிருந்தாலும் யாதொருவன் பூமி 
பேணுக்களை எண்ணி நிச்சயிப்பானோ அவன் விஷ்ணு 
வுடைய வீரியங்களைக் கமனஞ் செய்கிறதற்குச் 

சமர்த்த 
னாவான் . பரம புருஷனுடைய மாயா பிலத்தின் முடிவை 
நானறியேன் . உனக்கு முன்னமே பிறந்து அன்று முத 
லின்றையவரைக்கும் தியானஞ் செய்கிற சனகாதிகளும் 
அறியமாட்டார்கள் . ஆதிதேவனாகியும் ஆயிரமுகங்களைத் 
தரித்துமிருக்கிற சேஷனும் இவனுடைய சுகுணங்களை இது 

ரக்கும் கானஞ்செய்து கொண்டிருந்தாலும் முடிவை ஒரு 
காலத்திலும் அறிய மாட்டான் , அப்படிக்கொத்த மகிமையை 

18 


138 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யுடைத்தான இந்தப் பகவான் எவர்களிடத்தில் தயவு செய் 
வாரோ அந்தப் புருஷர் சர்வப் பிரகாரத்தாலும் இந்த 
அனந்தனுடைய திருவடிகளை நிஷ்கபடமாக ஆசிரயிப்பார் 
கள் : இப்படி ஆசிரயித்த சாதுசனங்களே அசக்கியமான 
ஸ்ரீ வாசுதேவனுடைய மாயையை மிகவும் அதிக்கிரமிப்பார் 
கள் . இப்படி மாயையைக் கடந்த ஜனங்களுக்கு நாய் நரிகளுக் 
குப் பக்ஷணமாகிய இந்தத் தேகத்தில் ஆத்ம புத்தியானது 
ஜனிக்கமாட்டாது . 

முனிவர்கள் யாதொன்றைப் பிரம்மமென்று நிச்சயித் 
திருக்கிறார்களோ அதுவே பரம புருஷனாகிய பகவானுடைய 
வ் வரூபமென்று தெரிய வேண்டும் . பிரம்மமாவது , நித்திய 
மாகியும் , எப்போதும் சுகமாகியும் , சோகமில்லாமலும் , 
இருக்கிற வஸ்துவாம் . அது சர்வகாலத்திலும் சாந்தமா 
யிருக்கிறபடியால் எப்பொழுதும் சுகமா குமென்றும் , எட் 
பொழுதும் சுகமாகையால் நித்தியசுகமா யிருக்குமென்றும் , 
பயமில்லாம லிருக்கிறபடியால் சோகமில்லாம லிருக்குமென் 
றும் , சகல சேதனா சேதனங்களிலும் வேண்டாமலிருக்கிற 
படியால் பயமில்லையென்றும் , 

கியானரச மாகையால் மற் 
றொன்றிலும் ஒன்றாதென்றும் , பிரகிருதி சம்பந்த மில்லா 
மையாலும் சர்வசமமாகையாலும் , காரியா க ! ரணங்களைக் 
காட்டிலும் பரமாகையாலும் , ஆத்ம தத்துவமென்றுஞ் 
சொல்லப்பட்டது . ஆனால் இந்த ஆத்மஸ்வரூபம் இவ்வள 
வென்று நிச்சயிக்கலாமோ வென்றால் , வேதாந்த சுருதிகளும் 
அத்தச் சுரூப ஸ்வபாவங்களை அளவிட்டு அறியமாட்டா . 
வேதங்களால் புகழப்பட்ட யக்கியாதி கருமங்களும் தனக்குப் 
பலமாக அவனை பரிசிக்க மாட்டா . மாயையும் அவன் எதியே 
நிற்கிறதற்கு லஜ்ஜித்து விலகி நிற்கும் . விஷயங்களில் 
தொடர்ந்து திரிகிற மனதை இந்தப் பரப்பிரம்மத்தினிடத் 
தில் நியமித்த முனிவர்கள் விசிஷ்ட பேதமாகிய 
ணத்தைத் தரித்திரனாகி யிருந்தவன் ஐஸ்வரிய சம் 
பன்னனான பின்பு ஜலானுபவதிசையில் கூப சாதனமாகிய 
ஆயுதத்தைத் தரிக்கிறாப்போல் பரிகரிப்பார்கள் மகத்வாதிக 
ளுடைய ஸ்வடர்வத்தினால் ஜனித்த காரியங்களுக்குப் பிர 
சித்தியானது எவனுடைய ஆதீனமோ அவனே முத்திதிசை 
யில் அனுபவிக்கிற சகல சுபங்களுக்கும் சுவாமியாகியும் 
தாதாவாகியு மிருப்பான் . இந்தத் தேகமானது , 

தனக்குப் 
பிரிவிலாக்கா ரணமாகிய பஞ்சபூதங்களும் லயித்தவுடனே 
தானும் லயத்தையடையுங் காலத்தில் , இந்தத் தேகத்திலிருக் 

சீவசரீரனாகிய பரமபுருஷன் , தான் ஜனியா தவனாகை 
யால் , ஆகாசத்தைப்போல் லயத்தை யடையமாட்டான் . 


கார 


கிற 


த்விய ஸ்கந்தம் 


139 


வாராய் வத்சனே ! விசுவத்தைப் பிறப்பித்த குண பரி 
பூரணனை வேதங்கள் சொல்லுகிறபடிக்கு உனக்கு நான் 
சொன்னேன் . 

வனுடைய மகிமையைச் சொல்லவேண்டு 
மென்றால் , ஒருவராலேயும் சொல்லி முடியாது . சூக்ஷ்மமாகி 
யும் , ஸ்தூலமாகியும் , காரியமாகியும் , காரணமாகியு மிருக்கிற 
வஸ்துக்களெல்லாம் ஸ்ரீ ஹரியைக் காட்டிலும் வேறல்ல . 
இந்த விருத்தாந்தமானது பாகவானுடைய ஸ்வருபங்களை 
அவலம்பித்திருக்கையால் ஸ்ரீ பாகவதமென்று நாமத்தை 
யுடைத்தானது . எனக்குப் பகவானால் உபதேசிக்கப்பட்ட 
இந்த ஸ்ரீ பாகவதமானது ஸ்ரீ பகவானுடைய விபூதிகளுக் 
குச் சங்கிரகமாயிருக்கிறபடியால் , இதை நீ விஸ்தாரமாகப் 
பிரகாசஞ் செய்யவேண்டும் . சகல சேதனா சேதனங்களுக் 
கும் ஆத்மாவாகியும் , இவைகளுக்கு ஆதாரமாகியும் , சுகுண 
பரிபூரணனா 

ரணனாகியு மிருக்கிற, ஸ்ரீ ஹரியிட த்தில் நரருக்குப் பக்தி 
யானது எப்படி விருத்தியாகுமோ , அப்படிச் சங்கற்பித்து 
வர்ணிக்கத் தக்கது . சுதந்தரனாகிய இந்தப் பரமபுருஷனு 
டைய சங்கற்பத்தை வர்ணித்தவரும் , இதைக் கேள்விசெய்து 
சந்தோஷித்தவரும் , நித்தியமும் சிரத்தையாய் கேள்வி செய் 
கிறவரும் , பிரகிருதி மகிபையால் மோகத்தை 
மாட்டார்கள் . 

எட்டாவது அத்தியாயம் 


யடைய 


இது பரிக்ஷித்தானவன் ஜீவேஸ்வார்களுக்குத் தேகசம்பந்தம் எப்படிக் 
கூடுமென்று ஆக்ஷ்ேபித்து , மற்றும் அறிய வேண்டியவனாய் வெகு 
பிரகாரங்களான புராண அற்புதங்களைப் பிரஸ்னஞ் 

செய்தானென்று சொல்லப்படுகின்றது . 
இப்படி நாரதருக்குப் பிரம்ம உபதேசத்தால் அவதரித்த 
ஸ்ரீ பகவத் சங்கிரகத்தை உபதேசித்த ஸ்ரீ சுகமுனியைப் 
பார்த்துப் பரிக்ஷித்து மகாராஜன் பிரஸ்னஞ்செய்கிறான் . ஓ 
பிரம்மரிஷியே ! ஹேயகுணகிதனாகிய ஸ்ரீ ஹரியினுடைய 
கல்யாண குணங்களை வர்ணிக்கச்சொல்லிக் கமலாசனனால் 
ஆக்கியாபிக்கப்பட்ட ஸ்ரீ நாரத முனீந்திரர் எவரெவருக்கு 
எப்படிச் சொன்னாரோ அதை யறியவேண்டுமென்று இச்சித் 
திருக்கிறேன் . ஓ வேதாந்த கியானிகளில் சிரேஷ்டனான 
மகானுபாவனே ! அற்புதமாகிய பராக்கிரமத்தை யுடைத்தா 
கிய ஸ்ரீ ஹரியுடை ய க்ஷேமகரங்களான கதைகளைச் சொல்ல 
வேண்டும் . எப்ப யானால் நான் அகிலாத்டவாரிய ஸ்ரீ இரு 
was டைத்தல் , சங்கை 45 கிய மனதை 
இந்தக் கவேடந்ததைத் தப்பபேனே . அப்படியே வாணிக் + 


நியமித்து , 


140 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
வேண்டும் . சிரத்தையினால் நித்தியமுங் கேள்விசெய்தும் 
தன் சரித்திரத்தைக் கானஞ்செய்து கொண்டுமிருக்கிற புருஷ 
னுடைய இருதயத்தில் , அது , கர்னரந்திரத்தால் சீக்கிர 
மாகப் பிரவேசித்து , அந்த இருதயகமலத்தில் வாசஞ்செய்து 
கொண்டு. அவர்களுடைய பாபத்தைச் சரருதுவானது 
ஜலத்தினுடைய 

மலத்தை அரிக்குமாப்போல் உதறிப் 
போடும் . 

இப்படிக் கழுவப்பட்ட பாபத்தையுடைத்தான புருஷன் , 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதமூலத்தை விடமாட்டான் . இந் 
தத்திருவடி பஜனத்தால் விஷய சங்கங்களால் வந்த கிலே 
சங்களைத் தவிர்ந்து , வழி நடக்கிறவன் வீட்டை யடைவது 
போல் , ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சிரவணாதிகளைத் தவிர்ந்து 
மற்றொன்றை நினைக்கமாட்டான் .. ஓ பிரம்ம நிஷ்டரே ! 
பிராகிருத சம்பந்தமில்லாத இத்த ஜீவாத்மாவுக்குப் 
பிருதிவி முதலான பூதகாரியம் தனது கருமமாகிற காரணத் 
தால் உண்டாயிற்றோ ? இல்லையென்று நிர்மிதமாகவே யிருக் 
குமோ ? இதையும் , இந்த லோகங்களுடைய வின்னியாசம் 
போலிருக்கிற லக்ஷணத்தை யுடைத்தான பத்மமானது , எவ 
னுடைய உதரத்திலிருந்து ஜனித்ததோ ? தன்னிடத்திலிருக் 
கிற அவயவங்களை ஆசிரயித்த அந்தப் பரமபுருஷனும் உல 
கத்தில் சஞ்சரித்தும் காணப்பட்டுக் கொண்டு மிருக்கிற ஜீவ 
னுக்கு வேறுவேறாகிய அவயவங்கள் எவ்வளவுண்டோ அவ் 
வளவையும் , உடைத்தாகி யிருக்கிறானென்று சொல்லப்பட்ட 
இந்தச் சரீரத்தினுடைய ஸ்வரூபத்தையும் , வெளியிட்டுச் 
சொல்லவேண்டும் . பஞ்ச பஹா பூதங்களுக்கும் நியந்தாவ 
கிப் பிரபஞ்சங்களுடைய சிருஷ்டியும் , ஸ்திதியும் , யெமும் 
பிறப்பித்த புருஷன் , தன்மாயைக்கு ஈசனாகவும் , சகல சுகு 
ணங்களும் ஆசிரயமாகித் , தன்னுடைய சிருஷ்டி சங்கற்பத் 
தை நிவர்த்தித்து எவ்விடத்தில் சயனஞ்செய்கிறான் . லோக 
பாலர்களுடனே சகல லோகங்களும் பரமபுருஷனுடைய 
அவயவங்களால் கற்பிக்கப்பட்டன வென்றும் , லோகபாலர்க 
ளுடனே கூடிய உலகங்களால் இந்தப் பரமபுருஷனுடைய 
அவயவங்கள் கற்பிக்கப்பட்டனவென்றும் கேட்டிருக்கிறோம் . 
இதனால் மனதுக்கு நிலையில்லை. இதுவுமல்லாமல் அறிய 
வேண்டிய அர்த்தங்கள் விஷ்தா ரமுண்டு . அது எப்படி 
யென்றால் , மகா கல்பமும் , அவாந்தரகல்பமும் , எவ்வளவு 
காலமாக விருக்கும் பூதமென்றும் பவ்ஷ்யமென்றும் வர்த்த 
மானமென்றும் சொல்லப்படுகிற சப்தங்களைப் பேராகவுடைத் 
தான காலத்தை அனுமானப் பிரமாணத்தால் அறியும்வகை 
எப்படி ? மனுஷரென்றும் , தேவரென்றும் , பிதுர்க்களென் 


த் வி தீய ஸ்கந்தம் 

141 
றும் சொல்லப்படுகிற ஜீவராசிகளுடைய ஆயுட்பிரமாணம் 
எவ்வளவு ? இந்தப்பூமியில் ஜனிக்கிற பிராணிகளுக்கு இவர்க 
ளுடைய காலானுசரணம் சொல்பமாகியும் , மகத்தாகியு 
மிருக்கிறதை எப்படி அறியலாம் ? வருகிற கருமமாகிற கதி 
கள் எவ்வளவு ? அந்தக் கருமகதிகள் எப்படிப்பட்ட பலன் 
களைக் கொடுக்கும் ? 

ஓ பிராமணோத்தமனே ! எந்த வர்ணத்திற் ஜனித்தவ 
னுக்கு எந்தக் கருமம் விகிதமாக விருக்குமோ , அந்தக் கரு 
மத்தை அவன் எப்படி அனுஷ்டிக்கவேண்டும் ? அனுஷ் 
டித்த கருமம் அவனுக்கு எப்படிப்பட்ட பலனைக்கொடுக்கும் ? 
அந்தக் கருமங்களி லுண்டாகிய 

குணவிஸ்தாரத்தையும் , 
பூமிபிறந்ததையும் , பாதாளஞ் ஜனித்ததையும் , திக்குகள் 
உண்டானதையும் . ஆகாசத்தினுடைய ஆவிற்பாவத்தையும் , 
நவக்கிரகங்களும் , நக்ஷத்திரங்களும் , மலைகளும் , நதிகளும் , 
சமுத்திரங்களும் , தீவுகளும் , பிறந்த விவரத்தையும் , இவை 
களில் வாசஞ்செய்கிற பிராணிகளுடைய உற்பத்தியையும் 
அண்டகடாகத்தினுடைய 

அளவையும் , இதின் உள் 
ளும் புறமும் இருக்கிற வஸ்துக்களுடைய ஜனனத்தை 
யும் , மகா புருஷர்களுடைய சரித்திரத்தையும் , வர்ணாச் 
சிரமங்களுடைய 

நிச்சயத்தையும் , மிகவும் ஆச்சரியகர 
மாகிய ஸ்ரீ ஹரியினுடைய அவதார சரித்திரங்களையும் , 
யுகங்களையும் , யுகப்பிரமாணங்களையும் , அந்த யுகங்களிற் 
செய்ய வேண்டிய தருமங்களையும் , மனுஷ்யர் எல்லாரும் 
செய்யவேண்டிய தருமங்களையும் , அந்தந்த வர்ணாச்சிரமத் 
தார் விசேஷமாகச் செய்துகொள்ள வேண்டிய தருமங்களை 
யும் , சகல ஜாதிகளும் அவரவர்கள் விருத்தியால் ஜீவிக்க 
வேண்டிய தருமங்களையும் , ராஜரிஷிகளுடைய தருமங்களை 
யும் , ஆபத்தை யடைந்தவர்கள் அனுஷ்டிக்கவேண்டிய தரு 
மங்களையும் , பிரகிருதி முதலான தத்வங்களுடைய ஸ்வரூபங் 
களையும் , அவைகளுடைய பிரமாணங்களையும் , அவைகளால் 
நடக்கிற கருமங்களையும் , பரமபுருஷனுடைய ஆராதன விதி 
யையும் , யோக லக்ஷணத்தையும் , ஆத்மக்கியான ஸ்வரூபத் 
தையும் , யோகீஷ்வரர்களுடைய அணிமாதி அஷ்ட ஐஸ் 
வரியங்களையும் , யோகிகள் முக்தியடையுங் காலத்தில் அவர்க 
ளுடைய லிங்கசரீர நிவர்த்தியையும் , நான்கு வேதங்களையும் , 
ஆயுர்வேத முதலான வும் வேதங்களையும் , தருமசாஸ்திரங்க 
ளையும் . இவைகளிற்சேர்ந்த இதிகாச புராணங்களையும் , சர்வ 
பூதங்களுடைய வுற்பத்தியையும் , ஸ்திதியையும் , பிரளயத் 
தையும் , வேதோக்தமான கருமங்களையும் , ஸ்மிருதிகளால் 
சொல்லப்படுகிற கருமங்களையும் , நித்தியங்க 

நித்தியங்களாகியும் , காமி 


த 


142 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பர 


அடியேன் 


யங்களாகியு மிருக்கிற அக்கினி ஹோத்திரங்களுடைய விதி 
களையும் , தருமார்த்த கருமங்களுடைய கதியையும் , நிஜமான 
தருமங்களை யஜித்தவர்களுடைய ஸ்திதியையும் , பாஷண் 
டோற்பத்தியையும் , ஜீவாத்மாவுடைய பந்த திசையையும் , 
மோக்ஷஸ்திதியையும் , இந்த இரண்டையும் தவிர்ந்த சமயத் 
தில் இந்தச் ஜீவனுடைய நிலையையும் , சுதந்திரனான 
மாத்மா தனக்குச் சுவா தீனமாகிய பிரகிருதியுடனே விளை 
யாடுகிற லீலையையும் , இந்த மாயையைவிட்டு இவன் அறியா 
தவன்போல் சாக்ஷியாக விருக்கிற இருப்பையும் , எனக்குக் 
கிரமமாக வெளியிட்டுத் தேவரீர் அருளிச்செய்ய வேண்டும் . 
ஓ முனீந்திரரே ! தேவரீருடைய திருவடிகளை நம்பின அடி 
யேனுக்கு இந்த அர்த்தங்களை வெளியிட்டு 
கி ருதார்த்த னாகும்படி செய்கிற 

கும்படி செய்கிற பாரம் தேவரீருடையதே 
யல்லாமல் மற்றொன்றுமில்லை . இன்னம் வெகுபெயர்கள் 
எழுந்தருளி யிருக்கிறார்கள் . அவர்களெல்லாரும் தங்கள் 
தங்களுடைய பெரியோர்கள் அனுஷ்டித்த தருடங்களைத் 
தாங்களும் அனுஷ்டிக்கிறார்களே யல்லாமல் தேவரீரைப் 
போல் அறிந்தவர்களல்லர் . வரீர் பிராமணோத்தமரே ! 
அடியேன் விரதத்தினாலும் , பிராமண சாபத்தினாலும் , மிக 
வுந் துன்பத்தை யடைந்திருந்தாலும் , ஸ்ரீ அச்சுதனுடைய 
கதாமிருகத்தைப் பானஞ்செய்கிற என்னுடைய பிராணங்கள் 

தீனமாகவில்லை யென்று சொல்லுகிற தேவராதனுக்குச் 
சஜ்ஜனபதியான ஸ்ரீ ஹரியுடைய கதா மிருகத்தைச் சொல்ல 
வேண்டுமென்று சதசிலே வரிக்கப்பட்ட சுகரானவர் , அந்தப் 
பரிக்ஷித்தைக் குறித்துப் பிரம்மகற்பமானது வந்தசமயத்தில் 
ஷட்குண பரிபூரணனாகிய ஸ்ரீ பகவானால் சதுர்முகனுக்கு 
உபதேசமாகி வந்தும் வேதாந்த சமானமாயு மிருக்கிற 
ஸ்ரீ பாகவத புராணத்தைச் சொல்லத் தொடங்கினார் . பாண்டு 
குலத்தில் ஜனித்தவர்களிற் சிரேஷ்டனாகிய பரிக்ஷித்துப் 
பிரஷ்னஞ்செய்த அர்த்தங்களைக் கிரமமாகச் சொல்லவேண்டு 
மென்று உபக்கிரமித்தார் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 


சுகப்பிரம்மரிஷி , ஸ்ரீ ஹரியினாலே பிரம்மதேவனுக்குச் சொல்லப்பட்ட 
பாகவதத்தைப் பரிக்ஷித்துக்குச் சொன்னாரென்று 

சொல்லப்படுகிறது . 
வாராய் பரிக்ஷித்துமகாராஜனே ! பஞ்சமகா பூதங்க 
ளுடனே சம்பந்தமில்லாத ஜீவனுக் கிந்தப் பூதங்களால் 


ரானன 


பான் . 


த், வி தீ ய ஸ்கந்தம் 

143 
நிற்கப்பட்ட சரீரசம்பந்தம் எப்படி யுண்டாகுமென்று பிரஸ் 
னஞ் செய்ததற்குப் பிரதியுத்தரம் ஸ்ரீமந் நாராயண சது 

நாரத வியாச பரம்பரைகளால் நானறிந்தபடி 
சொல்லுகிறேன் கேளும் . பிரகிருதியைப்பார்க்கிலும் உத் 
கிருஷ்டனாகியும் , அனுபவஷ்வரூபனாகியு மிருக்கிற ஜீவனுக் 
குப் பரமாத்மாவினுடைய சம்பந்தம் வந்தபின்பு , மூலகாரண 
மாகிய பிரகிருதியானது தேவமனுஷியாதி ரூபமாகவே 
விளங்கி , இந்தச் சரீரங்களில் 

ரமித்து , 

எனதென்றும் , 
நானென்றும் , எண்ணிக்கொள்ளுகிறான் . எப்போது பரம 
புருஷனிடத்தில் பக்தி செய்கிறானோ, அந்தச் சமயத் 
தில் சகல மோகங்களையுந் தவிர்ந்து , தன்னிடத்தி லிருக் 
கிற குணாஷ்டக ஆவிற்பாவத்தை யடைந்து ஹேயகுண 
ரகிதனாகி யிருக்கிற பரமபுருஷானுபவத்தில் நிலையாகி நிற் 

ஈசுவரனுக்கும் ஜீவனுக்கு முண்டாகிய சரீர சம்பந் 
தம்போல் அவயவ சம்பந்த மிருந்தால் , அவனுக்கு ஜீவர்க 
ளைப் பார்க்கிலும் விசேஷமில்லை ; ஆகையால் அவனிடத் 
தில் செய்த பக்தியால் ஜீவர்கள் எப்படிக் கடைத்தேறுத 
லென்று பிரஷ்னஞ் செய்ததற்குப் பிரதியுத்தரஞ் சொல்லு 
கிறேன் கேளும் . நிஷ்கபடமாகிய பிரம்மதேவனால் பூஜிக் 
கப்பட்ட ஸ்ரீமந் நாராயணன் , அந்தச் சதுரானனைக் குறித் 
துப் பிரசாதஞ்செய்த கியானானந்த ஸ்வரூபமாகியும் , சத்திய 
மாகியு மிருக்கிற தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தைக் 
காண்பித்துத், தபசு முதலான சிலாக்கிய சரித்திரங்களால் 
தன்னிடத்தில் பக்தி செய்ய வேண்டு மென்று உபதேசஞ் 
செய்தபடியினால் , அந்தப் பரமபுருஷனிடத்திற் செய்த பக்தி 
யோகம் , ஜீவாத்ம வர்க்கங்களுடைய முக்திக்குச் சாதன 
மாகிய தத்வக்கியானத்தை ஜனிப்பிக்கிறதிற் சம்சய மில்லை . 
ஆனால் இவ்விடத்தில் என்ன சொல்லப்பட்டதென்றால் , 
ஈரேழுலகங்களையும் அவயவங்களாகப்பெற்ற பரமபுருஷ 
தியானத்தால் , கியானானந்த ஸ்வரூபமாகிய லீலாவிக்கிரக 
விஷயமான பக்தி பிறந்தபின்பு , முக்திசாதகமாகிய தத்வக் 
கியானம் பிறக்குமென்று சொல்லுகையால் இந்தப்பக்தி 
விஷயமாகிய திவ்யமங்கள விக்கிரகம் கியானானந்த ஸ்வ 
ரூபமாகையால் , ஜீவசரீரங்களைப் பார்க்கிலும் விலக்ஷண 
மென்று 

வியக்தம ! கவே சொல்லப்பட்டது . பிரம்மதேவ 
னுக்கு அந்த ஆதிபுருஷன் எந்தக்காலத்தி லுபதேசஞ் 
செய்தாரென்றால் , தேவர்களுக்கெல்லாம் ஆதிதேவனாகியும் , 
பக்தியைச் செய்கிற பேர்களுக்கெல்லாம் பரமகுருவாகியு 
மிருக்கிற அந்தப் பத்ம சம்பவன் தனக்கு ஆசனமாகிய 
தாமரைக் கொடியின் வழியாகச் சில தூர மிறங்கி அத 


144 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
னுடைய அசைவினாலே வந்து தனக் காதாரமாகிய அந்த 
அம்புஜத்தில் சலியாம லிருந்துகொண்டு சிருஷ்டி செய்ய 
வேண்டுமென்று சங்கற்பித்து இந்தப் பிரபஞ்சங்களுடைய 
நிர்மாணமாகிற கருபடம் எப்படியானால் தலைக்கட்டுமோ , அப் 
படிப்பட்ட சங்கற்பபூர்த்தி யில்லாபையினால் , அது நிமித்த 
மாகச் சிந்தித்திருக்கிற சமயத்தில் , இரண்டடக்ஷரமாகிய தப 
சப்தமானது இருந்தாற்போலுச்சரிக்கப் படாததாகி ஜலத் 
தில் ஆவிற்பவித்தது . அந்த வார்த்தையைப் பிரம்மன் 
செவியுற்றான் . 


ஓ ராஜாவே ! ஸ்பரிசங்கள கிய வர்ணங்களில் பதினாறாம் 
வர்ணமும் , இருபத்தொன்றாம் வர்ணமுங் கூடிய அந்தச் சப் 
தம் தன் அர்த்தத்தை அறிவுடையாருக்குத் தனமாகிக் 
கொடுக்குமென்று சொல்லுவார்கள் . இந்தச் சப்தத்தை ஆதா 
வுடனே கேள்வியுற்ற அந்தச் சுரகிரேஷ்டன் , அந்தச் சப் 
தத்தை யுச்சரித்த புருஷனைக் காணவேண்டுமென் றிச்சைப் 
பட்டுப் பத்துத் திக்குகளிலும் தன் கண்களை விஸ்தாரமாகச் 
செலுத்தி அவைகளில் தன்னைவிட மற்றொருவரைக் காணா 
டமல் அந்தப் பீடமத்தியில் உறுதியாகவிருந்து , தான் கேள்வி 
யுற்ற சப்தத்தைத் தனக்கு இதமாக நிச்சயித்துத் தபசைச் 
செய்யவேண்டுமென்று நிச்சயித்தான் . பிறகு தபதப வென்று 
கேட்கப்பட்ட சப்தத்தில் விகா தமில்லாத நிச்சயத்தை உடைத் 
தாகியும் , பிராணாதி வாயுக்களையும் , மனதையும் , கியா 
னேந்திரியங்களையும் , கருமேந்திரியங்களையும் , நிக்கிரகித்துத், 
தபசு செய்தவர்களுக்குள்ளே உறுதியான தபசை யுடைத் 
தாகியு மிருக்கிற அந்தப் பாரதிவல்லபன் ஏகாக்கிரக 
சித்தனாகிச் சகல லோகங்களுக்கும் பிரகாசமாகிய தபசை 
ஆயிரந் திவ்யவருஷம் அனுஷ்டித்தான் . இப்படித் தவ நிலை 
பெற்ற மனதை யுடைத்தான பிரம்மதேவனாலே யர்ச்சிக்கப் 
பட்ட குணபரிபூரணன் மிகுதியாகிய புண்ணியத்தை யுடைத் 

கிய தேவர்களால் ஸ்தோத்திரஞ் செய்யப்பட்ட . தனதான 
அந்தவுலகத்தை யந்த இரண்யகர்ப்பனுக்குக் காண்பித்தார் . 
அவ்விடத்தில் மாயா விகாரங்களாகிய காமக்குரோத முத 
லானவை இல்லை . அவ்விடத்தில் ஸ்ரீஹரியுடைய நித்ய கைங் 
கரியத்தில் நிரதராகியும் , தேவர்களாலேயும் , அசுரர்களாலே 
யும் , அருச்சிக்கப்பட்டும் , சில மகானுபாவர்கள் வாசஞ்செய்கி 
முர்கள் . அவர்கள் எப்படி யிருக்கிறார்களென்றால் , தாசாம் 
பூவினுடைய நிறம்போலிருக்கிற வர்ணத்தை யுடைத்தாகியும் 
கமலதளம் போலிருக்கிற கண்களுடனேயும் , பீதாம்பரங்க 
ளைத் தரித்தும் சிலாக்கியபாகிய காந்திகளுடனேயும் , மிருது 


தா 


த் வி தீய ஸ்கந்தம் 

145 
வான சரீரங்களுடனேயும் , நான்கு புஜங்களால் பிரகாசித் 
தும் ,மிகுதியான வொளியுடனேயும் ,சிலாக்கியமான ரத்தினங் 
களைப் பதித்து மிருக்கிற பதக்கங்களையும் , முத்தா ரங்களையும் 
தரித்து மிருக்கிறார்கள் . 


ளுடனே 


இப்படி யே 

பவளவர்ணம் போன்ற சிவந்த சரீர , 
வைடூரிய நிறம்போ லிருக்கிற சரீரங்களும் , தாமரை வளை 
யத்துக்கு நிகரான சுப்பிரயாகிய காயங்களுடனேயும் , பிரகா 
சிக்கிற சில நித்திய சூரியர்கள் பத்துத் திக்கிலும் ஒளியினால் 
விளங்குகிற குண்டலங்களையும் , கிரீடங்களையும் , வனமாலை 
களையுந் தரித்து விளங்குகிறார்கள் . சமஸ்த திக்கிலேயும் பிர 
காசித்துக் கொண்டிருக்கிற திவ்யமாகிய விமானவரிசைகளில் 
விளங்குகிற மகாபுருஷரால் அற்புதமாகியும் தங்களுடைய 
காந்திகளால் பிரகாசிக்கிற சரீரங்களைத் தரித்த உத்தம 
ஸ்திரீகளுடைய 

காத்திப் 

பிரபாவத்தால் மின்னல்க 
கூடிய மேகங்களால் நிறைந்த ஆகாசம்போல் 
எப்பொழுதும் பிரகாசித்தும் , ஸ்ரீ தேவியானவள் திவ்யமான 
ரூபத்தைத் தரித்துக்கொண்டு சகல சம்பத்துக்களுடனேயும் , 
வெகு விதமாகிய ஸ்து திக்குப் பாத்தி ) மான ஸ்ரீ ஹரியுடைய 
பாதங்களில் வெகு பிரகாரமாகப் பூசைசெய்தும் , தன் 
னுடைய ஆஞ்ஞையை யனுசரித்த வசந்தனாலேயும் , அவனை 
அனுசரித்து நடக்கின்ற மற்ற ருதுக்களாலேயும் , நானா 
விதமாகத் தியானஞ் செய்யப்பட் டிருந்தாலும் , தனக்குச் 
சுவாமியாகியும் , தன் பிரீதிக்குப் பாத்திரமாகியும் ஸ்ரீ ஹரி 
யுடைய விசித்திர லீலைகளால் தியானஞ்செய்யப்பட்டு மிருக்கிற 
ஸ்ரீரமாதேவிக்கும் , யக்கியங்களுக்கும் , சகல சேதனா சேதனங் 
களுக்கும் பதியாகிய பரவாசுதேவனைப் பத்மசம்பவன் சாக்ஷாத் 
கரித்தான் . சுனந்தனனந்தன் முதல கிய சிலாக்கியமாகிய 
கைங்கரியத்தில் ருசிபெற்று மிருக்கிற கிங்கரர்களால் நான்கு 
புரத்திலும் உபசரிக்கப்பட்டும் தம்மிடம் பக்தி யுளாரி 
டங்களில் செய்கிற பிரசாதத்தினால் அபிமுகனாகவும் , 
அபாங்கங்களாகிற மதுவினால் சம்பன்னராகவும் , பிரசன்ன 
மாகிய ஆசனத் துடனேயும் , செந்தாமரை போலிருக்கிற 
கண்களுடனே கூடிய திருமுக மண்டலத்தை 

யுடைத் 
தாகியும் , கிரீடத்தையும் குண்டலங்களையும் தரித்தும் , நான்கு 
புஜங்களுடனே பிரகாசித்தும் , பீதாம்பரங்களால் அலங் 
கரிக்கப் பட்டும் , 

பட்டும் , தன் மார்பிலிருக்கிற ஸ்ரீ தேவியால் 
பூஷிதனாகியும் , 

பிரகிருதியும் , புருஷனும் , மகத்வமும் , 
அகங்காரமும் , ஏகாதசேந்திரியங்களும் , பஞ்சமகா பூதங்க 
ளும் , 

பஞ்ச தன்மாத்திரைகளுமாகிற இருபத்தைந்து 
19 


146 

ஸ்ரீ மஹா பகவதம் 
தத்துவங்களுடனேயும் , மற்ற விடங்களில் ஸ்திர மில்லாம 
லும் சகலமும் , தன்னுடையதாகியு மிருக்கிற ஐஸ்வரியங்க 
ளுடனே கூடியிருக்கிற பரம புருஷனை , அதிசிலாக்கியமாகிய 
உயர்ந்த சிம்மாசனத்தில் கண்டு , அந்தத் தரிசனத்திலுண் 
டான ஆனந்தரசத்தினால் நனைக்கப்பட்ட அந்தக் கரணத்தை 
யுடைத்தாகியும் , சரீரமெங்கும் நிறைந்த ரோமாஞ்சங்களுட 
னேயும் , பிரேமா திசயத்தால் ஜனித்த ஆனந்த பாஷ்பங்க 
ளால் நிறைந்த கண்களுடனேயும் , அந்த விசுவசிருஷ்டி கர்த் 
தாவான பரமபுருஷனுடைய பாதபத்மங்களை வணங்கினான் . 


கபட 


அப்படித் தன் திருவடிகளில் மிகுதியான பக்தியை 
அனுஷ்டித்துக் கொண்டும் , தன் சங்கல்பத்தால் விஷயமான 
பிரஜாசிருஷ்டி செய்கிற சாசனத்துக்கு யோக்கியனாகியு மிருக் 
கிற அந்தப் பிரம்மதேவனைக் குறித்துப் புன்சிரிப்புடைய 
வார்த்தையைச் சொல்லிச் சந்தோஷத்துடனே கூடின அப் 
பரமபுருஷன் , அந்த விதாதாவைத் தன் திருக்கைகளால் 
ஸ்பரிசித்து ஒரு வார்த்தையைச் சொல்லுகிறார் : வாராய் 
வேதகற்பனே ! யோகிகளால் சந்தோஷம் செய் 
விக்கப்படாத நான் , சிருஷ்டி செய்யவேண்டுமென்று வெகு 
காலம் அனுஷ்டித்த உன்னுடைய தபசினால் மிகவும் சந்தோ 
ஷத்தை யடைந்தேன் . உன் மனதில் அபீஷ்டமாகிய 
வரத்தைக் கேள் உனக்கு க்ஷேயமா கட்டும் . புருஷர்கள் 
சிரேயசை யடையவேண்டு மென்று செய்கிற பிரயாசமெல் 
லாம் என்னுடைய தரிசனமாகிற பட்டுந்தான் . இப்போது 
உனக்குக் கிடைத்த என்னுடைய திவ்யலோக தரிசன 
மானது உனக்குண்டாக வேண்டுமென்று நாம் சங்கல்பித்த 
சங்கல்பமகிமையே யல்லாமல் வேறல்ல . இந்தத்தரிசனம் 
நான் செய்த தபசுக்குப் பலமாயிருக்கக் கூடாதோ வென் 
றால் , தபதபவென்று நான் சொன்ன சொல்லை 
யத்தில் கேள்விசெய்து மற்றொருவரால் செய்யக்கூடாத 
தபசைச் செய்தாயாகையால் கருடங்களை யறியாமல் மோகித் 
திருக்கிற உன்னைக்குறித்து அந்தத் தபசைச் செய்யும் 
படி நானே ஆக்கியாபித்தேனாசையால் அதுவும் என் சங் 
கல்பமகிமையே யல்லாமல் வேறல்ல தபசானது என் 
டைய இருதயமே யல்லாமல் வேறல்ல . நானும் அந்தத் 
தபசுக்கு ஒன்றான ஆத்துமாவாகிறேன் . வாராய் நிர்த் 
தோஷனே ! அந்தத்தபசு எனக்கு இருதயமாயிருக்கு மென் 
கிறதைத் தெளியச் சொல்லுகிறேன் கேள் . இந்தப் பிரபஞ் 
சத்தைத் தபசினால் தான் சிருஷ்டிசெய்கிறேன் . திரும்பவும் 
தபசினாலேயே சங்காரஞ் செய்கிறேன் . பாலனம் செய்யுங் 


ரகசி 


த் வி தீய ஸ்கந்தம் 

147 
காலத்தில் இந்தத் தபோபலத்தினால் பரிபாலனஞ் செய்கி 
றேன் . தபசானது மற்றொருவராலே அதிக்கிரமிக்கக்கூடாத 
என் சக்தியென்று தெளிந்துகொள்ள வேண்டுமென்று 
ஸ்ரீ பரமாத்மாவானவர் பிரம்மதேவனுக்கு உபதேசஞ்செய்த 
போது அந்த இரண்யகற்பன் சொல்லுகிறான் . 

ஓ ஷட்குண பரிபூரணனான பரமாத்மாவே ! சர்வப் 
பிராணிகளுடைய புத்தியிலேயும் பிரவேசித்துச் சாக்ஷியா 
யிருக்கிற தேவரீர் ஒருவிஷயத்திலும் விகாதமில்லாத விக்கி 
யான சக்தியால் பிராணிகள் செய்யவேண்டுமென்று இச்சித் 
திருக்கிற கருமத்தை யறி வீரன்றோ ? யாசிக்கிற அடியேனு 
டைய அபீஷ்டபலத்தை யனுக்கிரகஞ் செய்யவேண்டும் . 
ஓ நாதனே ! 

ரூப மில்லாமலும் ஸ்தூலமாகியும் , சூக்ஷ்ம 
மாகியு மிருக்கிற தேவரீருடைய ரூபங்களை அடியேன் அறிய 
வேண்டும் . தேவரீருக்குச் சுவா தீனமாகிய பிரகிருதியுடைய 
சம்பந்தத்தால் மகதகங்கார முதலாகிய சக்திகளால் பெருகின 
பிரபஞ்சத்தைத் தேவரீரே பிரமாதி ரூபத்தைப் பரிக்கிரகித் 
தும் , சிருஷ்டித்தும் , ரக்ஷித்தும் , சங்கரித்தும் , சிலந்திப் 
பூச்சியானது தன் வாய் நூலால் கட்டப்பட்ட மண்டலம் 
போல் வெளிப்படையாகாத சங்கல்பத்துடனே விளையாடு 
கிறீர் . ஓ மாதவனே ! அந்தச் சிருஷ்டியாதி விஷயமான 
புத்தியை என்னிடத்தில் கற்பிக்கவேண்டும் . இப்படி யறிந்து 
கொண்ட அடியேன் தேவரீரால் சிருஷ்டிக்கப்பட்ட அர்த் 
தத்தைச் சோம்பலில்லாமல் செய்துகொண்டு வருகிறேன் . 
(தேவரீருடைய அனுக்கிரகத்தால் பிரஜாசிருஷ்டியை இச்சித் 
துச் செய்து கொண்டுவந்தாலும் , அதனால் அடியேனுக்கு 
அகங்காரபந்தம் வரவேண்டாம் . ஓ சர்வேஸ்வரனே ! தேவரீ 
ரால் லௌகீகனான சினேகிதனுடைய சினேகம்போல் காய 
ஸ்பரிசங்களால் பிரஜாசிருஷ்டியாகிற கைங்கரியத்தில் 
ஆக்யாபிக்கப்பட்ட அடியே னெவ்வளவுகாலம் ஜனங்களை 
உத்தம மத்தி மாதிபேதத்தால் பிரித்து 

வியாகுலசித்த 
னாகாமல் சிருஷ்டி செய்கிறேனோ அவ்வளவு காலமும் 
தேவரீர் செய்தருளிய வெகுமானத்தால் நான் சுதந்திர 
னென்று நினைக்கிற அடியேனுக்கு மிகுதியான காலமானது 
வராமலிருக்கவேண்டுமென்று பிரார்த்தனை செய்த பிரம்ம 
தேவனைக் குறித்து ஸ்ரீ பகவான் அருளிச்செய்கிறார் . 

வாராய் சதுர்முகனே ! என்னால் சொல்லப்பட்ட சாஷ் 
திரசன்னியமான என்விஷயமாகும் கியானத்தையும் , அதி 
னனுகுணமான அனுபவத்தையும் , அதிரகசியமாகிய பக்தி 
யையும் , அந்தப் பக்தியோகத்தினுடைய சாதனத்தையுங் 


148 


ஸ்ரீ மஹா பாகவத 


கொடுத்தேன் . நான் எந்தஸ்வரூபத்தை யுடைத்தானவனோ, 
எப்படிப்பட்ட சத்துவத்தை யுடைத்தானவனோ, எந்த ஸ்வ 
ரூபமான குணங்களையுங் கருமங்களையு முடைத்தானவனோ, 
அப்படிப்பட்ட தத்வக்கியான மானது உனக்கு என் அனுக் 
கிரகத்தா லுண்டாகட்டும் . சிருஷ்டிக்கு முற்காலத்தில் 
நானொருவனே யிருந்தேன் . சூக்ஷமமான வஸ்துவும் , ஸ்தூல 
மான வஸ்துவு மிவைகளுக்குக் காரணமாகிய பிரகிருதியும் 
என்னைக்காட்டிலும் வேறாக விருக்கவில்லை . இப்பால் 
சிருஷ்டியான காலத்திலும் நானே யிருக்கிறேன் . பிரத்தி 
யக்ஷமாகிய இந்தப் பிரபஞ்சமும் நானென்று தெரிந்து 
கொள்ளவேண்டும் . இனிமேல் பிரளயகாலத்தில் லயமில்லா 
மலிருக்கிற இந்த வஸ்துவும் நானேயாகிறேன் . யாதொன் 
றால் ஆத்ம ஸ்வரூபம் நிச்சயமில்லாதகாலத்தில் ஸ்வாதந் 
திரியமாகிய அந்தமில்லாமலிருக்கையிலும் , 

ஒருவனாகிய 
இந்தவிடத்தில் இரண்டு சந்திரனென்கிற மதியோல் சுவா தந் 
திரியந் தோற்றுகிறதோ , ஆத்ம ஸ்வரூபம் பிரகாசமான 
வுடனே முன்தோற்றின சுவ ) தந்திரியம் பத்மத்தைப்போல் 
தோற்றவில்லையோ, அதுவே எனக்கு வசியையான மாய்கை 
யென்று நிச்சயஞ்செய்துகொள்ளலாம் . எப்படியானால் பிரு 
திவி முதலான பூதங்கள் அதின் காரியமான பவு திகங்களில் 
பிரவேசித்தும் , இதற்கு முன்காலத்தில் பிரவேசியாமலுமிருக் 
கிறதோ, அப்படியே பூத பவுதிகங்கள் ஜனித்தபின்பு அவை 
களில் நான் பிரவேசித்தும் அவற்றின் முற்காலத்தில் பிர 
வேசியாமலுமிருப்பேன் . யாதொன்று 

காரியங்களி 
லேயும் சம்பந்தித்தும் , காரியங்களுடைய முற்காலத்தில் சம் 
பந்தியாமலும் , சர்வகாலங்களிலும் சம்பந்தித்து மிருக் 
குமோ , அதுவே பரமாத்மாவினுடைய ஸ்வரூப தத்வமாக 
அறியவேண்டுமென்று 

இச்சித்தவாறு 

அறியத்தக்கது . 
இதுவே என்னுடைய அபிமத மென்று நிச்சயித்துச் சிலாக் 
கியமாகிய மானசவிருத்தியுடனே யிருக்கக்கடவாய் . இப்படி 
யிருக்கிற நீ கல்பங்கள்தோறும் கற்பிக்கிற சிருஷ்டிகளிலே 
நானே கர்த்தாவென்று மோகத்தை ஒருகாலத்திலும் அடைய 
மாட்டாயென்று சதுர்முகனுக்கு ஸ்ரீ பகவான் உபதேசித்த 
தைப் பரிக்ஷித்து மஹாராஜாவுக்கு உபதேசித்த சுகமுனீஷ் 
வரர் பின்னையுஞ் சொல்லுகிறார் . 


சகல 


ஸ்ரீ பகவான் சகல ஜனங்களுக்கும் அதிபதியான பர 
மேஷ்டியைக் குறித்து இந்தப்பிரகாரம் ஆக்கியாபித்து , 
அந்தப் பிரம்மதேவன் பார்த்துக்கொண்டிருக்கையிற்றானே 
தம்முடைய கியானானந்தமயமாகிய அந்தத் திவ்யமங்கள் விக்ர 


த்வி தீய ஸ்கந்தம் 
கத்தை அந்தர்த்தானஞ் செய்வித்தார் . பின்பு அந்தப்பிரம் 
மன் மறைந்துபோன ஸ்ரீ ஹரியைக்குறித்து அஞ்சலிபந்தஞ் 
செய்து கொண்டு , சர்வபூதங்களிலும் அனுப்பி வேசித்து 
முன்னடந்த பிரம்ம சிருஷ்டியைப்போல் சமஸ்தங்களையுஞ் 
சிருஷ்டி செய்தான் . கர்மானு குணமாகச் சிருஷ்டிசெய்கிற 
அந்தப் பிரஜாபதியானவர் பிரஜைகளுடைய மேக்ஷமத்தை 
இச்சித்தவராகி , ஒருகாலத்தில் இயம நியமப் பிராணாயாம 
முதலான சுகசாதனங்களை அனுஷ்டித்தார் . இப்படி யோகத் 
திலிருக்கிற பிரம்மதேவனைக் குறித்துப் புத்திரர்களுக் 
குள்ளே மிகவும் பிரீதிவிஷயனாகிய நாரதமுனீஸ்வரன் 
சீலத்தினாலேயும் , விசுவாசத்தினாலேயும் , இந்திரிய நிக்கிர 
கத்தினாலேயும் , அவரை யநுசரித்துச் சிஷ்ரூஷையைச் 
செய்தார் . ஓ பரிக்ஷித்து மகாராஜனே ! பிரகிருதிக்குச் 
சுவாமியாகிய ஸ்ரீ விஷ்ணுவுடைய மாய்கையென்று சொல் 
லப்படுகிற பிரகிருதியை யறியவேண்டுமென்று இச்சித்த 
மஹா பாகவதராகிய அந்த மகாமுனி தன் பிதாவான 
மேஷ்டியைச் சந்தோஷஞ் செய்வித்தார் . பின்பு சர்வலோக 
பிதாமகனாகிய தன்பிதா , சந்துஷ்டராதி யிருக்கிறாரென்று 
பார்த்து , நீ இப்போது என்னைக்குறித்துக் கேட்ட பிரஸ் 
னத்தை அந்தத் தேவரிஷி மிகவும் பிரஷ்னஞ்செய்த நாரத 
ரைக் குறித்துச் சகல பிராணிகளையும் சிருஷ்டிசெய்க சதுரா 
னனன் ஸ்ரீ பகவானால் நான்கு சுலோகரூபமாகத் தனக்கு 
உபதேசிக்கப்பட்டுத் தச லக்ஷணத் துடனே கூடிய பாகவத 
மென்று சொல்லப்படுகிற இந்தப் புராணத்தை நன்றாகச் 
சொன்னார் . ஓ ராஜாவே ! சரஸ்வதி நதி தீரத்தில் பரப்பிரம் 
மத்தைத் தியானஞ்செய்து அமுதமாகிய தேஜசுடனே கூடிய 
வியாச முனியைக்குறித்து அந்த நாரதர் உபதேசித்த இந்தப் 
புராணத்தை ஸ்ரீ சுகர் அந்தக் கிரமங்களுடன் விபரமாகச் 
சொல்லத் தொடங்கினார் . 


பத்தாவது அத்தியாயம் 


பாதாராயணியரான சுகப்பிரம்மரிஷி பாகவத தத்துவாரத்தினால் 

ராஜாவினாற் செய்யப்பட்ட பிரஸ்னத்துக்கு 
உத்தரஞ் சொல்லத் தொடங்கினார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் : 
ஓ விஷ்ணுராதனே ! இந்தப் பாகவத புராணத்திற் 
சொல்லப்படுகிற 

அதன தின் 

பெயரால் 
சொல்லுகிறோம் கேளும் . அவைகள் யாவையென்றால் , 
சற்கமென்றும் ,விசற்கமென்றும் , ஸ்தானமென்றும் , போஷண 


லக்ஷணங்களை 


கதை 


150 

ஸ்ரீ மஹா பாகவதம்) 
மென்றும் , ஊதியென்றும் , 

மனுவாந்திரமென்றும் , ஸ்ரீ 
ஹரிகதையுடனே 

கூடிய 

ஹரிபக்தர்களுடைய 
யென்றும் , நீரோதமென்றும் , முக்தியென்றும் , ஆச்ரய 
மென்றும் , பத்துவிதமாக விருக்கும் . ஆனால் விலக்ஷண 
மாகிய அர்த்தங்களைச் சொல்லுகிறபடியால் இது ஸ்ரீ பகவா 
னுடைய குணவர்ணனமாகிய ஸ்ரீ மஹா பாகவத மாகு 

மாகுமோ 
வென்று சங்கிக்கவேண்டியதில்லை . உபதேசமான ஆச்ரயத்தி 
னுடைய தத்துவச் கியான நிமித்தமாக மற்ற ஒன்பதையுஞ் 
சொல்லவேண்டி யிருக்கிறபடியால் அவைகளுடைய லக்ஷ 
ணங்களும் இந்தப் புராணத்திற் சொல்ல வேண்டும் . இது 
யுக்தமாகி 

யிருக்கின்றதைப் பற்றித் தத்துவக்கியானிகள் 
வேதாந்த வாக்கிய சிரவணத்தாற் பிறந்த அர்த்தக்கியா 
னத்தை முன்னிட்டுக்கொண்டு ஜகத்காரணமாகிய பிரம் 
மத்தை நிரூபிக்குமிடத்தில் இவைகளையும் இந்தவிடத்தில் 
பிரதானமாக வசனிக்கிறார்கள் . மகாபூதங்களைந்தும் , அதின் 
தன்மாத்திரைகளும் , ஏகாதசேந்திரியங்களும் , மகத்துவமும் , 
அகங்காரமாகிற இந்த இருபத்து மூன்றினுடைய சிருஷ்டி 
யானது சற்கமென்று சொல்லப்படுகிறது . பரப்பிரம்மத்தி 
னுடைய அனுப்பிரவேசத்தால் வைஷம்மியத்தை யடைந்து 
திரிகுணங்களாலும், பரமேசுவரனாகிற விராட் புருஷனாலும் 
ஜனித்த சராசர சிருஷ்டியானது விசற்கமென்று சொல்லப் 
படும் . ஸ்ரீ வைகுந்தனுடைய விஜயமானது ஸ்தானமென் 
றும் அவன் அனுக்கிரகமே போஷணமென்றும் , நிச்சயிக் 
கப்பட்டிருக்கிறது . மனுவந்தரங்களும் அவயவங்களுக்கு 
ஈசாளாகிய சத்புருஷர்களுடைய தருமங்களும் , சிலாக்கிய 
மாகிய தரும கருமங்களுடைய வாசனைகளும் , ஊதியாகும் . 
ஸ்ரீ ஹரியுடைய திவ்ய அவதார சரித்திரங்களும் , அங்குள்ள 
பக்தர்களான மஹா பாகவதர்களுடைய சரித்திரங்களும் , 
அநேக விதமாகிய கிளைக்கதைகளால் விருத்தியடையாத சத் 
கதைகளென்று சொல்லப்படும் . ஸ்ரீ ஹரியானவர் யோக 
நித்திரையை யடைந்த பின்பு இந்தச் சீவாத்மாக்களுடைய 
கர்னகளேபரங்களுடனே கூடவருகிற லயத்தை நீரோத 
மென்று சொல்லுவார்கள் . அனாதி கர்மவாசனையால் வந்தி 
ருக்கிற சுவா தந்திரிய தேவத் துவ மனுஷியத்துவாதிகளை 
விட்டு நிஜரூபமாகிய கியான ஸ்வரூபனாகியும் , பரம புருஷா 
தீனனாகியும் , பிராரப்த கருமத்தைத் தவிர்த்திருக்கையு முத 
லான குணாஷ்டகத்தை யுடைத்தாகியு மிருக்கிறபடியே முக்தி 
யென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரபஞ்ச சிருஷ்டி 
யும் , ஸ்திதியும் , லயமும் , எந்த வஸ்துவினிடத்திலிருந்து 
பிரகாசிக்கின்றதோ , பரப்பிரம்ம மென்றும் , பரமாத்மாவென் 


த்வி தீ யஸ் கந்தம் 

151 
றும் , எப்போது அண்டத்தைப் பிளந்துகொண்டு வேறாக 
நின்றானோ அப்போது தனக்கு ஒரு நிலையை இச்சித்த இந்த 
பரிசுத்தமான புருஷன் , சுப்பியங்களான 

உலகங்களைச் 
சிருஷ்டி செய்து நாரமென்று 

சொல்லப்படுகிற 

அந்த 
ஜலத்தை ஸ்தானமாக வுடைத்தாயிருக்கிறபடியால் நாரா 
யணனென்று நினைக்கப்படுகிறான் . பிரகிருதியும் சிருஷ்டி 
பாதிகளுக்குக் காரணமாகிய பிராணிகருமமும் , காலமும் , 
குணவைஷம்யமும் , போக்தாவாகிய ஜீவனும் , எவனுடைய 
அனுக்கிரகத்தால் தம் தம் கருமங்களுக்கு யோக்கியமா யிருக் 
கின்றனவோ , அந்த ஜகதீஸ்வரன் தன் அபேக்ஷையால் 
சகலமும் தன்னிடத்தில் லயத்தையடையத் தானொருவனாகி 
யிருந்து வெகு ரூபனாக வேண்டுமென்று இச்சித்து யோக 
மாகிற படுக்கையிலிருந்து எழுந்திருந்து அந்தத் தேவன் 
சுவர்ணம் போல் மிகவும் பிரகாசிக்கின்ற கெர்ப்ப ரூபமாகிய 
சக்தியைத் தனக்கு வசியையாகிய மாயையால் ஏகரூபமாகிய 
அந்தப் புருஷசக்தியானது எப்படி வேறாயிற்றோ அவ்வாறு 
அச்சரீரமத்தியத்திலிருக்கிற ஆகாசத்திலிருந்து கிரியாசத்தி 
யால் இதாகிதங்களைச் செய்கிற பரம புருஷனிடத்திலிருந்து 
இந்திரிய சக்தியும் , மனதினுடைய சக்தியும் , தேக சக்தியும் 
ஜனித்தன. இந்த மூன்று சக்தியாகிய சூக்ஷ்மரூபத்திலிருந்து 
சூத்திரமாகியும் , மகத்தாகியும் , அணுவென்றும் சொல்லப் 
படுகிற பிராணசக்தியானது 

சம்பவித்து 

ராஜாவுடனே 
தொடர்ந்து திரிகிற ஏவலர்கள் போல் சர்வசந்துக்களிலும் 
இது செய்கிற சேஷ்டையால் இந்திரியங்களும் சேஷ்டிக்கை 
யாலும் இச்சேஷ்டை நிவர்த்திக்குங் காலத்தில் அவையும் 
சேஷ்டையை விட்டு விடுகிறபடியினாலே இவற்றிற்கெல்லாம் 
மகத்துவமுண்டென்று விவேகசாலிகள் அறிந்து கொள்ள 
லாம் . 


அந்த விபுவினுடைய சரீர நடுவிலிருந்து இந்திரியங் 
களை அலைக்கிறானோ, அந்தப் பிராணனாலே பசியும் , தாக 
மும் ஜனித்தன. பக்ஷிக்கவேண்டுமென்கிற பிரீதியினாலேயும் , 
பானஞ்செய்ய வேண்டுமென்கிற இச்சையினாலேயும் , முன்னே 
முகமானது பிறந்தது . அந்த முகத்திலிருந்து ரசனேந்திரி 
யத்துக்கு அதிஷ்டானமாய்த் தாலுவானது ஜனித்தது . 
அதிலே ஜிஃவேந்திரிய முண்டாயிற்று . அதின் தேவதை 
யான வருணனுஞ் ஜனித்தான் . ஜிஃவேந்திரியத்தால் அறி 
யப்படுகிற சமஷ்த ரசங்களும் அதிலிருந்தே ஜனித்தன . 
பின்பு சொல்லவேண்டுமென்று இச்சித்த அளவில்லாத அந் 
தப் பரமபுருஷனுடைய முகத்திலிருந்து வன்னியும் , வாக் 


152 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கும் , இந்திரியமும் ஜனித்தபின்பு , அவற்றிலிருந்து சொற் 
கள் பிறந்தன . இந்த வாக்கிந்திரியத்துக்குப் பலமே அதிஷ் 
டானடாயிற்று . அதற்கு அதரோஷ்டிர தந்தங்களாகிற 
மறைவு முண்டாயிற்று . பிராணவாயுவானது மிகவுஞ் சலித்த 
போது நாசிகை உண்டாயிற்று . அந்த நாசிகையிலிருந்து 
கிராணேந்திரியமும் , அதின் தேவதைகளான அஸ்வனி 
தேவர்களும் , கந்தமும் பிறந்தன . எப்போது தன்னிடத்திற் 
பிரகாசமில்லாம லிருந்ததோ அப்போதுதான் தேகத்தை 
யும் மற்றவைகளையும் நேத்திரங்களால் பார்க்கவேண்டு 
மென்று இச்சையுடைத்தான அந்தப் புருஷனுக்குக் கண்க 
ளுண்டாயின. அவைகளில் சக்ஷஇந்திரியமும் , அதின் 
தேவதையான ஆதித்தியனப் , அதற்கு விஷயமாகிய ரூப 

ற குணமும் ஆவிர்ப்பவித்தன . தேவதைகள் சொல்லு 
கிற சொற்களை அறியவேண்டுமென்று இச்சித்த வைராக 
புருஷனுக்குக் கர்னங்கள் பிறந்தன . சுரோத்திரேந்திரிய 
மாகிற இந்திரியமும் , அதின் தேவதையான திக்குகளும் , 
அதற்கு விஷயமாகிய சப்தங்களும் உதித்தன . பின்பு வஸ் 
துக்களிலிருக்கிற மிருதுவாகிய தன்மையும் , கடினமாகிய 
தன்மையும் , லகுவா கியதன்மையும் , குருவாகிய தன்மையும் , 
உஷ்ணமாகிய தன்மையும், சீதமாகிய தன்மையும் , அறிய 
வேண்டுமென்று இச்சித்த வைராக புருஷனுக்குத் தொக்கிந் 
திரியஞ் ஜனித்தது . அதற்குச் சர்மமே அதிஷ்டான 
மாயிற்று . அந்தத் தொக்கு இந்திரியமும் அதிஷ்டானமாகிய 
சர்மத்தினுடைய வெளியில் விய பித்தது கண்டு தீயின் ஸ்பரி 
சத்தைக் கிரகித்துக்கொண்டு லோபமென்று சொல்லப்படு 


கின்றது . 


இவ்விடத்தில் விருக்ஷங்களே தேவதைகளாயின . இந்தச் 
சர்மத்தினுள்ளே வியாபித்த தொக்கிந்திரியம் ஸ்பரிசங்களைக் 
கிரகிக்கிறதால் தொக்கென்று சொல்லப்பட்டது. அவ்விடத் 
தில் வாயுவே தேவதையாயிற்று . பின்பு நானாவிதமாகிய 
கருமங்களைச் செய்யவேண்டுமென்று இச்சையுண்டானதால் 
அந்தப் புருஷனுக்கு இரண்டு கைகளு முண்டாயின . அவை 
களில் பலமாகிற இந்திரியமும் , இந்திரனாகிற தேவதையும் 
ஜனித்தபின்பு, இவரால் கிரகணமாகி 

இவரால் கிரகணமாகிற கருமமும் ஜனித் 
தது . அத்தியந்த மிஷ்டமாகிய கமனத்தை இச்சித்த அந்தச் 
சுவாமிக்கு இரண்டு பாதங்கள் ஜனித்தன . அந்தப் பாதங் 
களிலிருந்து பிறந்த கமனசக்தியாகிற இந்திரியத்துக்கு 
ஸ்ரீ ஹரியே தேவதையாகி யிருந்தார் . அந்த இந்திரியங்க 
ளால் மனுஷர் சுபகருமங்களைச்செய்து க்ஷேமங்களைக் கற்பித் 


ஆசாரமாகிய 


ே 


த்வி தீ ILI ஸ்கந்தம் 

153 
துக்கொள்ளுகிறார்கள் . பின்பு புத்திரவர்க்கங்களையும் , ரதி 
ஆனந்தங்களையும் , சுவர்க்காதி ஸ்தானங்களையும் இச்சித்த 
அந்தப் பரமேஸ்வரனுக்கு சிஷ்னம் பிரகாசித்தது . அதில் 
உபஸ்தமென்கிற இந்திரியம் ஜனித்தது . அதற்குப் பிரஜா 
பதியே தேவதையானார் . அந்த இந்திரியத்தை அனுசரித்து 
வருகிற சுகமானது ஸ்திரீகளுடைய போகமாகிற காமங்க 
ளைச் சம்பந்தித்திருக்கும் . பிறகு புசித்த ஆகாரங்களுடைய 

அம்சங்களைப் பரிகரிக்க வேண்டுமென்று 
இச்சித்த அந்த உத்தமனுக்குக் குதமானது பிறந்தது . 

. 
அதிலிருந்து பாயு வென்கிற 

இந்திரியம் ஜனித்தது . 
மித்திரன் தேவதையானான் . இந்த இரண்டுபேர்களையும் 
ஆசிரமித்து மல விசர்க்கமென்கிற காரிய முண்டாயிற்று . 
பின்பு இருந்த தேகத்தைவிட்டுத் தேசாந்தரங்களை வியாபிக்க 
வேண்டுமென்று இச்சித்த பரமபுருஷனுக்கு நாபித்துவார 
மானது உதித்தது . அவ்விடத்தில் அபானனென்கிற வாயு 
வும் , அதற்கு அதிதேவதையான மிருத்தியு முண்டாயிற்று . 
பிராணவாயுவைப் பிரிந்த அபானவாயுவாலும் , அதின் 
தவதையான மிருத்தியுவாலும் மரண முண்டாயிற்று . 
அதன்பின்பு அன்னத்தையும் , ஜலத்தையும் கிரகிக்கவேண்டு 
மென்று இச்சித்த விராட்புருஷனுக்கு இவற்றிற்கு அதிஷ் 
டானமாகிய குக்ஷியும் , அன்னசங்கிரகத்துக்குக் காரணமாகிய 
ஆந்திரமும் , ஜல சங்கிரகத்துக்கு ஏதுவாகிய நாடிகளும் 
ஜனித்தன . அந்த நாடிகளிடத்தில் நதிகளும் , ஆந்திரத்தில் 
சமுத்திரங்களும் உதித்தன . அந்த நதிகளால் துஷ்டியும் , 
சமுத்திரங்களால் புஷ்டியும் பிரகாசித்தன . பின்பு தன்னு 

மாய்கையை தியானஞ் செய்யவேண்டுமென்று இச் 
சித்த அந்தச் சுவாமிக்கு இருதயமாகிற அதிஷ்டானம் ஜனித் 
தது . அதிலிருந்து மனதும் , அதின் தேவதையான சந்திர 
னும் , கருமாகிய சங்கல்பமும், காமமென்கிற அபிலாஷை 
யும் பிறந்தன . ஜலத்தினாலும் , வாயுவினாலும் , ஆகாசத்தி 
னாலும் விருத்தியடைந்திருக்கையால் , பிருதிவி ஜல தேஜோ 
மயங்களாகிய தொக்கென்று சொல்லப்படுகிற அதிஷ்டான 
மாகிய கனத்த தோலும் , அதின்மேல் சூக்ஷ்மமாயிருக்கிற 
தோலும் , மாம்சமும் , உதிரமும் , மே தசும் , மச்சையும் ,, 
எலும்புமாகிற ஏழு தாதுக்களும் , அகங்காரத்திற் பிறந்த 
சப்தமுதலான குணங்களில் பிரீதிபொருந்திய இந்திரியங்க 
ளும் , உற்பவித்தன . இவைகளில் மனது சகல விகாரங் 
களுக்கும் ஏதுவாகி யிருக்கும் புத்தியானது 

விக்கியான 
ரூபமாகி யிருக்கும் . 

20 - 


டைய 


154 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
வாராய் தேவராதனே ! வெளியில் பிருதிவி முதலாகிய 
அஷ்டவர்ணங்களை யுடைத்தான பெரிதாகிய பகவத் ரூபத்தை 
உனக்குச் சொன்னேன் ; இந்தச் சரீரத்திற்குக் காரணமாகி 
யும் , இந்திரியங்களால் கிரகிக்கப்படாம லிருக்கிறபடியால் 
அவ்யக்தமாகியும் , ஆதிமத்தியாந்தங்க ளில்லாமையால் ஒரு 
விசேஷமுமில்லாமலும் , க்ஷயவினாசங்களைத் தவிர்ந்திருக்கை 
யால் வாக்கிந்திரியத்திற்கும் , மனோவிந்திரியத்திற்கும் , விஷய 
மாகாமலு மிருக்கிற லிங்கசரீரமென்கிற மற்றொரு ரூபம் 
இந்தப் பகவானுக்கு உண்டாயிருக்கிறது . இந்தப் பகவானு 
டைய ஸ்தூல சூக்ஷ்மமாகிய இரண்டு ரூபங்களையும் உனக்குத் 
தெரியச் சொன்னேன் . சகலத்தையும் அறிந்த ஞானிகள் 
மாயாகற்பிதமாகிய இந்த இரண்டு ரூபங்களையும் அனுசரித்து 
ஸ்ரீ ஹரியைத் தியானஞ் செய்வார்கள் . நிஜரூபத்தால் ஒரு 
கருமங்களில்லாமலும் , மாய்கையால் அனேக கருமங்களைச் 
செய்துகொண்டும் , குணபரி பூரணனாகியும் , மிகவும் பெரி 
தான சுவரூபத்தை யுடைத்தாகியும் , தன்னனுப்பிரவேசத் 
தால் மற்ற வஸ்துக்களைப் பெரிதாகக் கற்பித்தும் விளங்குகிற 
அந்தப் பரம புருஷன் , தனக்கு நாமமாகிய சப்தங்களையும் 
அதின் கருமங்களையும் வகிக்கிறான் . அதெப்படி யென்றால் , 
பிரஜாபதிகளையும் , மனுக்களையும் , தேவர்களையும் , ரிஷிகளை 
யும் , பிதுர்க்கணங்களையும் , வேவ்வேறாகக் கற்பித்து , அப் 
படி யே சித்தர்களையும் , சாரணர்களையும் , கந்தர்வர்களையும் , 
வித்தியாதரர்களையும் , அசுரர்களையும் , குய்யகர்களையும் , கின் 
னரர்களையும் , அப்சரசுகளையும் , நாகர்களையும் , கிம்புருடர் 
களையும் , மா துருகணங்களையும் , ராக்ஷதர்களையும் , பிசாசகணங் 
களையும் , பிரேதங்களையும் , பூதங்களையும் , விநாயகர்களையும் , 
கூஷ்மாண்ட கணங்களையும் , உன்மா தகணங்களையும் , வேதா 
ளங்களையும் , யாதுதானர்களையும் , கிரணங்களையும் , புகணங் 
களையும் , மிருககணங்களையும் , பசுக்களையும் , விருக்ஷங்களையும் , 
மலைகளையும் , ஓ ராஜாவே ! மலைப்பாம்பு முதலானவைகளையும் , 
மசக மச்சிய தாபர ரூபத்தால் இரண்டு வகையாகவும் , சராயுஜ 
மென்றும் , அண்ட ஜமென்றும் , சுவேதஜமென்றும் , உற்பிஜ 
மென்றும் நான்கு வகையாகியும் , ஜலங்களில் வசித்தும் , 
நிலங்களில் வசித்தும் , ஆகாசத்தில் வரித்துமிருக்கிற இப்ப 
டிப்பட்ட சிருஷ்டிகளைச் செய்து அவைகளில் அனுப்பிரவே 

அவற்றின் பேர்களால் கீர்த்திக்கப்பட்டு , அவை 
களுக்கு யோக்கியமாகிய கருமங்களைச் செய்கிறான் . இப்பால் , 
கருமங்களுடைய கதிபேதங்களைச் சொல்லுவோம் கேட் 


சித்து , 


பாயாக . 


தவி தீய ஸ்கந்தம் 

155 
ஓ ராஜாவே ! உத்தமங்களாகியும் , நிக்ருஷ்டங்களாகியும் , 
மீசுரங்களாகியும் , கருமகதிகள் மூன்று விதமாக இருக்கும் . 
அதெங்ஙனமென்றால் , சத்துவகுணமென்றும் , ரஜோ குண 
யென்றும் , தமோகுணமென்றும் , மூன்று வகையாகிய குணங் 
களால் இந்தக் கதிகளும் திரிவிதமாகவே யிருக்கும் . அவை 
களில் சத்துவமானது சுவர்க்கமாகியும் , அதில் வாசஞ்செய் 
கிற தேவதைகளாகியும் , அதற்குப் பலமாகிய சுகங்களாகவும் 
விளங்குகிறது . ரஜோ குணமானது பூலோகமாகவும் , அதில் 
வசிக்கிற மனுஷியாள கவும் , அவர்களுடைய சுகதுக்கானு 
பவமாகிய போகமாகவும் பரிணமித்தது . தமோ குணமானது 
நரகமாகவும் , அங்கே அனுபவிக்கிற ஜீவவர்க்கங்களாகவும் , 
அங்குள்ள யாதனைகளாகவும் பிரகாசித்தது . அந்த மூன்று 
கதிகளும் ஒவ்வொருவகையா யிருந்தாலும் வேறொரு குணத் 
தால் மூன்று வகையாகவே யிருக்கும் . அதெப்படியென்றால் , 
ஒவ்வொரு குணசுவபாவம் மற்ற இரண்டு குணங்களுடைய 
சுவபாவங்களுடனே கலந்திருக்கையால் , கலந்த வஸ்து 
வுடைய பேதத்தால் மூன்றுவகை விகாரபேதத்தை அடை 
யும் . இப்படிச் சதுர்முகாதி ரூபத்தால் சிருஷ்டியைச் செய்த 
அந்தப் பகவானே இந்த ஜகத்தை ஸ்தாபிக்க வேண்டு 
மென்று இச்சித்துத் தருமஷ்வரூபியாகிய விக்கிரகத்தைத் 
தரித்து ஜகத்தை தேவமனுஷிய திரியக்கு ஸ்வரூபங்களால் 
ஸ்தாபனஞ் செய்து கொண்டு போஷணஞ் செய்கிறான் . அப் 
பால் தன்னிடத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட சமஸ்த வஸ் 
துக்களையும் , காலாக்கினி ருத்திரரூபத்தால் பிரளயகாலத் 
திலே மேகமண்டலத்தைப் பெருங்காற் றடித்ததுபோல் சங் 
காரஞ்செய்கிறான் . சுபகுண பரிபூரணர்க்கெல்லாம் சிரேஷ்ட 
னாகியும் , தோஷதூரகனாகியுமிருக்கிற அந்தப் பரிபூரணனான 
பகவான் , அந்த ஜகத் சிருஷ்டியாதிகளால் சொல்லப்பட்டவ 
னானாலும் , கியானிகள் இந்த ருபத்தோடே கூடினவனாகவே 
அவனைச் சாக்ஷாத்காரஞ் செய்கிறதற்கு இச்சிக்கமாட்டார்கள் . 
அதேனென்றால் , இந்த ஜகத்தினுடைய ஜனன முதலாகிய 
கருமங்களுண்டாகுகையில் , அந்தப் பரமபுருஷன் இவை 
களில் பிரிவில்லாமல் இருக்கிறபடியாலும் , ஜன்மாதிகளை 

டந்தவ னல்லாமையாலே அவனிடத்தில் காரணத்து 
வாதிகளைச் சுருதிகள் சொல்வ தென்றால் அவனுக்குக் கரும 
கர்த்திருத்துவம் வந்திருக்கிறபடியால் ஸ்வரூபத்திலுண்டா 
கிய கர்த்திருத்துவத்தை நிஷேதிக்கவேண்டி மாயா தீனமான 
கர்த்திருத்துவம் அடிக்கடி சொல்லப்படுகிறது . இப்போது 
பரப்பிரம்ம சம்பந்தியான மஹா கல்பமும் , அவாந்தர கல்ப 
மும் , சூசனையாய் உனக்குச் சொல்லப்பட்டது . அந்த மஹா 


156 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கல்பத்திலுண்டான பிராகிருத சிருஷ்டிகளுடைய பிரகார 
மும் , இவ்விரண்டுக்கும் சாதாரணமாகிய ரூபமும் , காலத்தி 
னுடைய பரிமாணமும் , கல்ப லக்ஷணங்களும் , அதின் ஸ்வ 
ரூபங்களும் , எப்படிச் சொல்லவேண்டுமோ அப்படியே 
இனிமேல் சொல்லப்படும் . இப்போது பரத்துவ சம்பந்தி 
யான கல்பத்தைச் சொல்லுகிறோம் கேளுமென்று , ஸ்ரீ சுகர் 
தேவராதனுக்கு உபதேசித்த கதையைச் சூதர் நைமிசாரண்ய 
வாசிகளுக்குச் சொன்னபின்பு , சவுனகர் சூதரைப் பார்த்துக் 
கேட்கிறார் . 


ஓ சூதரே ! பாகவத சிரேஷ்டரான விதுரர் இராச்சியத் 
தைத் தியஜித்து , பந்துக்களையும் தனங்களையும் தியாகஞ் 
செய்து , தீர்த்தயாத்திரை செய்தாரென்று எங்களுக்குத் தேவ 
ரீர் சொன்னீரல்லவோ , அந்த விதுரருக்கும் , மைத்திரேய 
ருக்கும் , ஆத்துமவிசாரப் பிரஸ்தாபம் நடந்ததே அது எந்த 
விடத்தில் நடந்தது , இல்லா விட்டால் , சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ் 
ணபகவானை மைத்திரேயர் பிரஷ்னஞ்செய்ததற்கு அந்தப் 
பகவான் தானே , மைத்திரேயருக்கு ஆத்தும தத்துவத்தை 
உபதேசித்தாரன்றோ, அந்த விருத்தாந்தத்தை எங்களுக்குச் 
சொல்லவேண்டும் , ஓ சாந்தமூர்த்தியே ! விதுரருடைய நடக் 
கையையும் , அவர் பந்துஜனங்களைத் தியாகஞ் செய்ததற்குக் 
காரணத்தையும் , தீர்த்தயாத்திரை செய்து வந்ததையும் , 
சொல்ல வேண்டுமென்று பிரஸ்னஞ்செய்த 

பிரஸ்னஞ்செய்த சவுனகரைப் 
பார்த்துச் சூதர் சொல்லுகிறார் . ஓ சவுனகரே ! பரிக்ஷித்து 
மஹாராஜாவும் , சுகமுனியைக் குறித்து இப்படியே பிரஸ் 
னஞ் செய்தார் . அதற்கு அந்தச் சுகயோகி , எப்படிப் பிரதி 
உத்தரஞ் சொன்னாரோ அப்படியே நான் உங்களுக்குச் 
சொல்லுகிறேன் . 


திரிதிய ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


ஸ்ரீமந் நாராயணனைப்பற்றிப் பிரம்ம நாரத சம்வாத ரூப 
மாக த்விதீயஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்தப் பாக 
வதமே , ஆதிசேஷனுடைய முகத்தினாலே விஸ்தரிக்கப்பட்ட 
தென்று மூன்றாவது ஸ்கந்த முதற்கொண்டு விஸ்தாரமாகச் 
சொல்லப்படுகின்றது . இதில் ஆதியில் நான்கு அத்தியாயம் 
சிருஷ்டி விதுர மைத்திரேய சம்வா தமும் , மேல் எட்டு அத்தி 
யாயம் பிரபஞ்சத்தினுடைய லயங்களும் , மேலே ஏழு அத்தி 
யாயம் வராக அவதாரமும் , மேலே ஒரு அத்தியாயம் பிரபஞ்சத் 
தினுடைய உபசாரங்களும் . அதற்குமேல் நான்கு அத்தியாயம் 
கபிலர் அவதாரமும் , அதற்குமேல் ஒன்பது அத்தியாயம் 
கபிலோ பாக்கியானமும் , இந்தப்பிரகாரம் முப்பத்து மூன்று 
அத்தியாயங்களாக இந்தப் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி முத 
லானவை வர்ணிக்கப்பட்டது . 


சுகர் வாக்கியம் . 


வாராய் பரிக்ஷித்து மஹாராஜனே ! என் 
னைக்குறித்து யாதொரு பிரஸ்னம் பண்ணி 
னையோ இந்த அர்த்தந்தானே உன்னுடைய 
பிதாமகரான பாண்டவர்களுக்கு மந்திரியாக 

வும் , சமஸ்தலோக நாயகராகியுமிருக்கிற ஸ்ரீ 
கிருஷ்ணபகவானானவர் , அஸ்தினபுரத்திலே பிரவேசிக்கும் 
போது துரியோ தனனுடைய கிருஹத்தைவிட்டுச் சர்வ சம் 
பத்துகளினாலேயும் சம்பூர்ணமாயிரா நின்ற விதுரருடைய 
கிருஹத்தைத் தம்முடைய கிருஹமாக எண்ணிப் பிரவேசிக்க, 
அப்படிப்பட்ட கிருஹத்தைவிட்டுக் காட்டிலேபோன விதுர 
ரால் பூதபௌஷிய வர்த்தமானக் கியானத்தை யுடையவரான 
மைத்திரேய மகாரிஷியானவர் 

கேட்கப்பட்டாரென்று 
சொல்லா நின்ற சுகப்பிரமரிஷியைப் பார்த்துப் பரிக்ஷித்து 
வினவுகின்றான் வாரீர் பிரம்மரிஷியே ! விதுரருக்கு மைத் 
திரேய மகாரிஷியுடனே எப்போது சம்வாத முண்டாயிற்று . 
அதை எனக்கு விவரமாகச் சொல்லவேண்டுமென்று கேட்ட 


158 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பரிக்ஷித்து மஹாராஜாவுக்குச் சர்வஞ்ஞராகிய பிரம்மரிஷி 
யானவர் அதிக சந்தோஷமுடையவராய் அந்த ராஜாவைப் 
பார்த்துச் சொல்லத்தொடங்கினார் . வாராய் ராஜனே ! எப் 
போது திருதராஷ்டிரனானவன் , அதருமத்தினாலே விவேக 
மில்லா தவனாய்த் துஷ்டர்களான தன்னுடைய பிள்ளைகளைப் 
போஷித்தும் , தன் தம்பி பாண்டுமகாராஜனுடைய பிள்ளை 
களாகிய பாண்டவர்களை அரக்குமாளிகையிலே பிரவேசிப் 
பித்துத் தகிப்பித்தும் , சபையிலே தனக்கு மருமகளாகிய 
திரௌபதியினுடைய மயிரைப்பிடித் திழுத்த துச்சாதன 
னுடைய நிந்திதமான கருமத்தை நிறுத்தாமலும் , சூதிலே 
அதருமமாகவுங் கபடமாகவும் செயிக்கப்பட்டவராகியும் , 
சாதுவாகியும் , சத்தியசந்தராகியும் , பதினான்குவருஷம் வன 
வாசஞ்செய்து திரும்பிவந்து தம்முடைய பாகத்தைக்கேட்கிற 
தருமபுத்திரருக்குக் கொடாமற் போனதினாலும் , சகல லோக 
தாயகரான ஸ்ரீ கிருஷ்ண ரானவர் , தருமபுத்திரராலே 
அனுப்புவிக்கப்பட்டவராய்ச் , சபையிலே பீஷமர் முதலான 
பேர்களுக்கு அமிர்தம்போல் ஆனந்தமா யிருக்கிற வார்த்தை 
களைச் சொல்லப் , புண்ணியவர்ச்சிதனான திருதராஷ்டிரனான 
வன் சிலாக்கியங்களாக எண்ணாமற் போனபடியினாலும், மந் 
திரிகளுக்குள்ளே சிரேஷ்டரான விதுரரானவர் மிகவும் பிர 
சித்தமான வார்த்தையால் திருதராஷ்டிரனை நோக்கி , 
வாராய் மகாராஜனே ! சகிக்கக்கூடாத உன்னுடைய அப 
ராதத்தைச் சகித்துக்கேட்கிற தருமபுத்திரருடைய அம்சத் 
தைக் கொடுக்கக்கடவாய் . அர்ச்சுனன் முதலான பிராதாக் 
கூடிக்கொண்டிருக்கிற பீமசேனன் 

முதலான 
பாண்டவர்களைப் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரானவர் தன்னவர் 
களாகக் கிரகித்திருக்கிறார் . துரியோதனனைப் பிள்ளையென் 
கிற புத்தியினாலே போஷிக்கிறாய் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விரோதி 
யான பாபமானது சரீரத்தைத் தரித்துக்கொண்டு உன்னு 
டைய கிருஹத்திலே வந்து பிரவேசித்து வாசம் பண்ணிக் 
கொண்டிருக்கின்றது . ஆகையினாலே அந்தப் புத்திரனைக் 
குலத்திற்கு க்ஷேமத்தின் பொருட்டுச் சீக்கிரமாக விட்டுவிடக் 
கடவாயென்று சொன்ன விதுரர் வார்த்தையைக்கேட்ட துரி 
யோதனனானவன் 

திரஷ்கரித்ததெப்படியெனில் , 
தாசி புத்திரனாகியும் கபடனாகியுமிருக்கிற இவனை இந்தச் 
சபையிலே 

எவன் அழைத்தான் . இவன் யாதொருத்த 
னுடைய அன்னத்தினாலே போஷிக்கப்பட்டானோ, அவனுக் 
குப் பிரதிகூலனாகியும் , சத்துருக்களுடைய காரியத்திலே 
முக்கியனாகியுமிருக்கிறான் ஸ்மசானம்போலே அமங்களரூபி 
பான இவனைத் தன முதலான சம்பத்தைக் கிரகித்துக் 


களுடனே 


மிகவும் 


தீ ரி திய ஸ்கந்தம் 

159 
கொண்டு பிராணனோடேமாத்திரம் பட்டணத்துக்கு வெளியே 
சீக்கிரமாகத் துரத்திவிடக் கடவீரென்று 

துரியோ தன 
னுடைய கர்னகடூரங்களான வாக்குகளாகிற பாணங்களாலே 
படிக்கப்பட்டவரா யிருந்தாலும் , அந்த விதுரரானவர் விசன 
மில்லா தவராய் , ஈசுவரனுடைய மாயாவைபவத்தை யென்ன 
சொல்லப்போகிறோமென்று அந்த மாயையைக்கொண்டாடி , 
அவன் போகச்சொல்லுவதற்கு முன்னையே தாமே ராஜத் 
துவாரத்திலே தனுசை வைத்துப்போட்டு , கவுரவர்களு 
டைய புண்ணிய பரிபாகத்தினாலே அடையப்பட்டிருக்கிற 
அந்த விதுரரானவர் . அஷ்தினா புரத்தினின்றும் புரப்பட்டு , 
பூமியிலே பிரம்ம ருத்திராதி அனேக மூர்த்திகளையுடைய 
திவ்விய க்ஷேத்திரங்களைத் தரிசித்துப் புண்ணியத்தைச் 
சம்பாதித்துக்கொள்ள வேண்டுமென்கிற இச்சையினாலே 
தாம் ஒருவராய் அனந்தருடைய மூர்த்திகளாலே யலங்கரிக் 
கப்பட்டிருக்கிற பட்டணங்களிலேயும் , புண்ணியங்களான 
வுத் தியான வனங்களிலேயும் , பருவதங்களிலேயும் , ஆரணி 
யங்களிலேயும் , நிர்மலமான தீர்த்தத்தை 

யுடையவை 
சரசுக்கள் , நதிகள் , வைகளிலேயும் , திவ்யங் 

க்ஷேத்திரங்களிலேயும் சஞ்சரித்தார் . பவித்திர 
மாகியும் ஏகபுக்தமாகியுமிருக்கிற ஜீவனவிருத்தியை யுடைய 
வராகியும் , புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானமும் ,பூமி 
யிலே சயனிப்பும் உடையவராய்த் தேகாபிமானத்தை 
விட்டுத் தம்முடைய பந்துக்களாலே காணப்படாமல் மரவுரி 
கிருஷ்ணாஜினங்களைத் தரித்து ஸ்ரீ ஹரிக்குச் சந்தோஷ 
கரங்களான விரதங்களை ஆசரித்தார் . 


களான 


களான 


இந்தப்பிரகாரம் இந்தப் பாரத வருஷத்தைப் பிர தக்ஷண 
மாகச் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு எவ்வளவு காலத்திலே 
பிரபாசதீர்த்தம் வந்து சேர்ந்தாரோ , அப்போது தருமபுத் 
திரரானவர் ஸ்ரீ கிருஷ்ண சகாயத்தினாலே ஏகசக்கராதிபத்தி 
யத்தை யுடைத்தாகி இருக்கிற பூமியைப் பரிபாலனம் பண் 
ணிக்கொண்டிருப்பதையும் , மூங்கில்கள் ஒன்றோடொன் 
றிழைந்து உண்டாக ! நின்ற அக்கினியோடே கூடிக்கொண் 
டிருக்கிற 

தகிக்கப்படுவதுபோல , ஒருவர்க் 
கொருவர் விரோதத்தினாலே அடிபட்டுபோன கவுரவர்க 
ளுடைய நாசத்தைக்கேட்டு மிகவும் விசனப்பட்டு , அவ் 
விடத்திலிருந்து மேற்குமுகமாகப் போய்ச் சரஸ்வதி நதியை 
அடைந்து , அந்த நதியிலேயும் சுக்கிர தீர்த்தம் , மனு தீர்த் 
தம் , பிருகு தீர்த்தம் , அக்கினிதீர்த்தம் , அசித தீர்த்தம் , வாயு 
தீர்த்தம் , சுநாபதீர்த்தம், கோ தீர்த்தம் , குகதீர்த்தம் , யம தீர்த் 


வனமானது 


161 ) 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தம் , இவைகளில் தீர்த்தமாடி , அவ்விடத்தில் பிராமணர்க 
ளாலும் , ரிஷிகளாலும் , தேவர்களாலும் , பிரதிஷ்டை செய் 
யப்பட்டும் , ஆயு தங்களிலே முக்கியமான சக்கிர ஸ்தாபிதஞ் 
செய்யப்பட்டுமிருக்கிற ஸ்ரீ ஹரியுடைய நானாவிதங்களான 
க்ஷேத்திரங்களையும் சேவித்துத், தன தான்ய சம்ருத்தமான 
சௌராஷ்டிரதேசம் , சவ்வீரதேசம் , மச்சதேசம் , குருதேசம் , 
ஜாங்கலதேசம் , இவைகளைத்தாண்டி யமுனாநதியை வந் 
தடைந்து அவ்விடத்திலே பாகவதோத்தமராயும் , வாசுதேவ 
ருடைய பக்தராயும் , சமதமாதி குணங்களை யுடையவராயும் , 
பிரகஸ்பதியினிடத்தினின்று நீ திசாஸ்திரங்களையும் 
அறிந்தவராயும் , மிகவும் பிரசித்தசாயுமிருக்கிற உத்தவரைக் 
கண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு , பகவானாலே க்ஷிக் 
கட்படா நின்ற தம்முடைய பந்துக்களின் குலத்தைக்கேட்டார் . 


சகல 


வாரீர் உத்தவரே ! புராண புருஷர்களாகியும் , தம்மு 
டைய நாபிக்கமலத்திலுண்டான பிரம்மனுடைய பிரார்த் 
தனையினாலே இந்தப் பூமியிலே யவதரித்து மிருக்கிற அந்த 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களிருவரும் சுகமாக இருக்கிறார்களா ? 
பரம சுகிர்தராகியும் பூச்சியராகியுமிருக்கிற வசுதேவரானவர் 
சுகமாக இருக்கிறாரா ? யா தவர்களுடைய 

சேனைகளுக்கு 
நாயகனாகியும் வீரனாகியுமிருக்கிற பிரத்தியும் தனானவன் சுக 
மாக இருக்கிறானா? கமலம் போலொத்த நேத்திரங்களையுடைய 
ஸ்ரீ கிருஷ்ணரானவர் , ராச்சியத்திலே பட்டாபிஷேகம் 
பண்ணி ஸ்தாபிக்கப்பட்டாரா ? உக்கிரசேனரானவர் , சுகமா 
யிருக்கிறாரா ? பூர்வசன்மத்திலே பார்வதி கருப்பத்திலே 
தரிக்கப்பட்டிருந்த குமாரசுவாமியை ஜாம்பவதியானவள் 
அனேக விர தங்களை ஆசிரயித்துப் புத்திரனாகப்பெற்று 
ஸ்ரீ ஹரிக்குச் சமானமாகியும் மகாரதிகர்களுக்குள் சிரேஷ் 
டனாகியுமிருக்கிற சாம்பன் சுகமாக இருக்கிறானா ? அர்ச்சுன 
னிடத்தினின்று சமஷ்த தனுர்வேத பஹசியங்களை யடைந்து 
கிருஷ்ணனுடைய சேவையினாலே யாதவர்களாலே அடை 
யக் கூடாத கதியையடைந்த சாத்தகியானவர் சுகமாக இருக்கி 
றாரா ? வித்துவானாகியும் , பாபசூன்யராகியும் , பகவத் பக்த 
ராகியுமிருக்கிற அக்குரூரரானவர் சுகமாக இருக்கிறாரா ? 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் புத்திரனாகவுடைய தேவகிதேவியான 
வள் தேவ மாதாவான அதிதிதேவியைப்போலும் , பக்கியங்க 
ளுடைய ஸ்வரூபமான அர்த்தத்தைத் தரித்துக்கொண்டிருக் 
கிற வேதத்தைப்போலும் சுகமாக இருக்கிறாளா ? சித்தம் , 
அகங்காரம் , புத்தி , மனம் என்று நான்குவிதங்களான அந் 
தக்கரணத்துக்கு அதிதெய்வமாகியு மிருக்கிற யாதொரு 


சகல 


தீ ரி திய ஸ்கந்தம் 

161 
அனிருத்தனைச் 

சாஸ்திரங்களும் 

காரணமாகச் 
சொல்லுகின்றனவோ, அந்த அனிருத்தன் சுகமாக இருக்கி 
றானா ? சத்தியபாமாவினுடைய புத்திரன் சாருதெக்ஷணன் , 
கதன் , இவர்கள் முதலானபேர்களும் சுகமாய்ச் சஞ்சரித்துக் 
கொண்டிருக்கிறார்களா ? தருமபுத்திரர் தமக்குக் கைகள்போ 
லிருக்கிற அர்ச்சுனன் , கிருஷ்ணன் , இவர்களுடனேகூட , 
தருமமார்க்கமாக மரியாதையைப் பரிபாலனம் பண்ணிக் 
கொண்டிருக்கிறாரா ? சபையிலே துரியோதனனானவன் 
சாம்பிராச்சிய சம்பத்தையும் , அர்ச்சுனன் முதலான பிரா 
தாக்களுடைய அனுவிருத்தியையும் பார்த்து , மிகவும் தபிக் 
கும்படியான ஐஸ்வரியத்தையுடைய தருமபுத்திரர் சுகமாக 
இருக்கிறாரா ? மிகவும் கோபத்தை யுடையவனான பீம 
சேனன் வெகுகாலமாய் அடக்கிக்கொண்டிருந்த கோப 
மாகிற விஷத்தை மகா அபராதத்தைப் பண்ணியிரா நின்ற 
கவுரவர்களிடத்திலே விட்டுவிட்டானா ? கதையினுடைய 
விசித்திரமான மார்க்கங்களை அப்பியாசம்பண்ணின பீம 
சேனனுடைய பாத ஸ்பரிசத்தைப் பூமியானது சகிக்கமாட் 
டாமல் போயிற்றோ ? அந்தப் பீமசேனன் சுகமாக இருக்கி 
முனா ? மகாரதிகர்களுடைய சமூகத்திலே கீர்த்திவகித்தவ 
னாகியும் , சகல சத்துருக்களையும் சங்காரம் பண்ணுகிறவராகி 
யும் , மாயாகிராதரூபியாயு மிருக்கப்பட்ட ருத்திரரானவர் 
எவனுடைய சரக்கூடத்திலே மறைக்கப்பட்டு காணப்படாத 
வராய் அவனுடைய பராக்கிரமத்துக்குச் சந்தோஷப்பட் 
டாரோ , அந்த அர்ச்சுனன் சுகமாக இருக்கிறானா ? சபத் 
தினி புத்திரர்களா யிருந்தாலும் குந்திதேவிக்குப் புத்திரர் 
கள்போலவே யிரா நின்ற நகுல சகாதேவர்க ளிருவரும் 
இப்பைகளாலே ரக்ஷிக்கப்படா நின்ற நேத்திரங்கள் போல் 
பாண்டவர்களால் ரக்ஷிக்கப்பட்டவர்களாய் வச்சிராயுததாரி 
யான தேவேந்திரனுடைய முகத்தினின்றும் அமிர்தத்தை 
யடைந்த கருடன்போல் யுத்தத்திலே துரியோ தன னிடத்தி 
னின்றும் தங்கள் ராச்சியத்தைப் பிடுங்கிக்கொண்டு சுகமாக 
ரமித்துக்கொண் டிருக்கிறார்களா ? புத்திரர்கள் நிமித்த 
மாகவே பிராணனை வைத்துக்கொண்டிருக்கிற குந்திதேவி 
யும் , ராஜோத்தமனாகியும் , ஏகவீரனாகியும் , அகிரதனாகியு 
மிருக்கிற பாண்டு மகாராஜனை விட்டுப் பிராணனைத் தரித் 
துக்கொண்டிருக்கிறது ஆச்சரியமே . வாரீர் சௌமியரே ! 
திருதராஷ்டிரனானவன் , மரித்துப்போன பாண்டுமகாராஜ 
னுக்குத் துரோகத்தைப்பண்ணித் தன்னுடைய புத்திரர்க 
ளான துரியோ தனாதியர்களை யனுவர்த்தியா நின்ற திருத 
ராஷ்டிரனுக்கு நண்பனாகியும் தமயனாகியுமிருக்கிற நானும் 

21 


102 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பட்டணத்தை விட்டுத் துரத்திவிடப்பட்டேன் . அதோ 
கதியை யடைந்துபோன அந்தத் திருதராஷ்டிரனுக்கு 
விசனப்படுகிறேன் . அப்படிக்கெல்லாமிருந்த நான் , தம்மு 
டைய திவ்ய ஐஸ்வரியங்களை மறைத்து மானுஷ்ய லீலை 
களினாலே மனுஷர்களுடைய சித்த விருத்திகளை அப 
கரித்துக்கொண்டு , சகல லோக நாயகரா யிருக்கிற ஸ்ரீ ஹரி 
யினுடைய மாயா மகத்துவத்தைப் பார்த்து ஆச்சரியப் 
படா தவனாகி , இந்தப் பூமியிலே யொருவராலேயுங் காணப் 
படாதவனாய்ச் சுகமாய்ச் சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறேன் . 
எமக்குத் துரியோ தனாதியர்கள் அபராதம் பண்ணின காலத் 
திலே , பகவான் அவர்களைச் சங்கரிக்கத் தக்கவராயிருந்தா 
லும் , அவர்களுடைய அபராதத்தை அப்போது உபேட்சை 
பண்ணினது ஏனென்றால் , அனேகம் சேனைகள் , வித்தியா 
மதம் , தன்மதம் , குலமதம் , இந்த மதங்களினாலே மரியாதை 
தப்பி நடந்தும் , மிகவும் கருவத்தை யுடையவர்களாகியுமிருக் 
கிற ராஜாக்களை அதஞ்செய்ய வேண்டுமென்று , தம்மைச் 
சரணமாக அடைந்த பூமியினுடைய பாரத்தைத் தீர்க்க 
வேண்டுமென்கிற இச்சையினாலே கவுரவர்களுடைய அபரா 
தத்தைச் சகித்தார் . வாரீர் சகாவே ! தம்மைச் சரணமாக 
அடையா நின்ற பிரம்மன் முதலான சமஸ்தலோக பாலர் 
களுக்கும் தம்முடைய ஆக்கினையைத் தப்பாமல் நடத்து 
கின்ற பேர்களுக்கும் , கர்வப் பிரயோஜனத்தின்பொருட்டும் , 
யாதவகுலத்திலே யவதரித்து , ஜன்மரகிதராகியும் , பவித்திர 
மான கீர்த்தியை யுடையவராகியு மிருக்கிற அந்தப் பகவா 
னுடைய வார்த்தையை எனக்கு சொல்லக்கடவீர் . 


இரண்டாவது அத்தியாயம் 


ஸ்ரீ கிருஷ்ண வியோகத்தினாலே மிகவும் விசனப்படுகின் றஉத்தவரானவர் , 
பெருமூச்சு விட்டுக்கொண்டு , விதுரருக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய 
பால்ய சரித்திரங்களை வர்ணித்தாரென்று சொல்லப்படுகிறது . 

வாராய் மகாராஜனே ! ஐந்து வயதில் அந்த உத்தவரா 
னவர் , ஸ்ரீ கிருஷ்ணன்போலே பிரதிமையைச் செய்து வைத் 
துக்கொண்டு அவருக்குப் பூஜை நடத்திக்கொண்டிருக்கை 
யில் , பிராதக்கால போஜனார்த்தமாய் மாதாவினாலே பிரார்த் 
தித்து அழைக்கப்பட்டாலும் அந்தப் போஜனத்தை விரும் 
பாமல் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையே மேன்மையாக 
வெண்ணி , வார்த்திகத்தை அடைந்தார் . அப்படியிரா நின்ற 
அந்த உத்தவரானவர் , 

பகவானுடைய வார்த்தையைக் 


திரிதிய ஸ்கந்தம் 

163 
குறித்து விதுரரால் கேட்கப்பட்டவராய் , அந்தப் பகவா 
னுடைய திருவடிகளை ஸ்மரித்துக்கொண்டு அதைரியத்தை 
யுடையவராய் மறுவசனஞ் சொல்லமாட்டாமல் , ஸ்ரீ கிருஷ் 
ணனுடைய திருவடித்தியான மாகிற அமிர்தத்தினாலே ஒரு 
முகூர்த்தகாலம் முழுகினவராய்ப் , புளகாங்கித சர்வ அவய 
வங்களையுடையவராய்ப் , பிற்பாடு மெல்ல மெல்ல பகவத் 
தியானமாகிற லோகத்தினின்றும் திரும்பித், தேகாதி கியா 
னத்தையுடைய அந்த உத்தவரானவர் , நேத்திரங்களைத் 
துடைத்துக் கொண்டு , யாதவ குலத்தை உபசங்காரம் பண்ணி 
னது முதலான பகவானுடைய லீலைகளை நினைத்துக்கொண் 
டதினாலே மிகவும் ஆச்சரியத்தை யுடையவராய் , அந்த 
விதுரரைப் பார்த்துப் பிரதிவசனம் சொல்லுகிறார் . வாரீர் 
விதுரரே ! ஸ்ரீ கிருஷ்ணராகிய சூரியனானவர் அஷ்தமனத் 
தையடைகிறபடியால் , காலமாகிற மலைப்பாம்பினாலே விழுங் 
கப்பட்டுச் சம்பத்தை யிழந்திருக்கிற நம்முடைய பந்துக் 
களுக்கு எப்படி க்ஷேமமுண்டென்று சொல்லுவேன் . லோகத் 
திலே யிரா நின்ற ஜனங்கள் யாவரும் பாக்கியவீனமாகி 
யிருக்கின்றனர் . 


அதிலும் யா தவர்கள் மிகவும் பாக்கியவீனர்கள் . அவர் 
கள் கிருஷ்ணரோடேகூட வாசம்பண்ணிக்கொண்டிருந்தா 
லும் அவர் சாக்ஷாத் ஸ்ரீமந் நாராயணரென்று அறியாமற் 
போனது எதுபோலென்றால் , ஜீரசமுத்திரத்திலே யிருக் 
கின்ற மச்சியங்கள் , அதிலே பிறவா நின்ற சந்திரனைச் 
சந்திரனென்று அறியாமல் , இதுவும் மனோக்கியமான ஒரு 
ஜலஜந்து வென்றே அறிந்தது போல் , சமஸ்த யாதவர் 
களும் சர்வலோக அரசனாயிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனை யாத 
வசிரேஷ்டனென் றெண்ணிக்கொண்டிருந்தார்கள் . 
பாலர் முதலான பேர்கள் மிகவும் வைரத்தையே ஆசிரயித் 
தவர்களாய் நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் . அவர்களு 
டைய வசனங்களைக் கேட்ட ஜனங்கள் , பரமாத்துமாவான 
ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் வைக்கப்பட்ட சித்தம் மாறி மிகவும் 
மூடர்களாக நிற்கிறார்கள் . பகவானானவர் தபசுபண்ணாதவர் 
களாகியும் , தம்முடைய திவ்யமூர்த்தத்தைப் பார்த்துத் 
திருப்தி யடையாத நேத்திரங்களையுடையவர்களாயு மிருக் 
கிற மனுஷியர்களுக்கு , இவ்வளவு காலம் திவ்ய மூர்த்தியைக் 
காண்பித்து , ஜனங்களுடைய நேத்திரங்களைப் பிடுங்கிப் 
போட்டாற்போல் அந்தரத்தானத்தை யடைந்தார் . தம் 
முடைய மாயாபலத்தைக் காண்பியா நின்ற பகவானாலே 
கிரகிக்கப்பட்டும் , மனுஷியாவதார லீலைகளுக்கு யோக்கிய 


161 

ஸ்ரீ மஹா பாகவத, 11) 
மாகியும் , ஆச்சரியகரமாகியும் , சகல உபாக்கியானங்களுக்கு 
ஸ்தானமாகியும் , பூஷணங்களுக்குப் பூஷணங்களாகியும் , 
அவயவங்களை யுடைத்தாகியு மிருக்கிற தருமபுத்திரருடைய 
ராஜசூய யாகத்திலே, நேத்திரங்களுக்குப் பரமானந்தகர 
மாயிருந்த திருமேனியைப் பார்த்து , ஜனங்கள் பிரம்மா 
வுக்கு மனுஷ்யதேக நிர்மாணத்திலே இதற்குமேல் சாமர்த் 
திய மில்லையென்று எண்ணிக் கொண்டார்கள் . 


கோபிகைகள் பிரீதியினாலே அந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே 
யனுவர்த்தித்துச் செய்யப்படுகின்ற காரியங்களை முடியாமல் 
விட்டிருத்தலாலும் , சாந்தரூபர்களாகியும் , தம்முடைய அம் 
சங்களாகியு மிருக்கிற சாதுக்கள் பீடிக்கப்படுகையினாலும், 
மிகவும் கிருபாசாலியான சித்தத்தை யுடையவராகியும் , பிரம் 
மாதி சகல லோகங்களுக்கும் ஈசுவரராகியுமிருக்கிற கவா 
னானவர் , ஜன்மமில்லாத வராயிருந்தாலும் , அக்கினியானது 
காஷ்டங்களிலே ஆவிற்பவிக்கிறதுபோல் அவதரியா நின் 
றார் . அந்தப் பகவான் , வசுதேவருடைய கிருஹத்திலே 
அவதரித்துக் கம்சனிடத்தினின்றும் பயந்தாற் போல் 
கோகுலத்திலே வாசமும் , காலயவனன் 

முதலிய சத் 
துருக்களுக்குப் பயந்தாற் போல் மதுராபட்டணத்தினின் 
றும் ஓடிப்போனதும் , மாதா பிதாக்களுடைய பாதங்களில் 
பிரணாமம் பண்ணிக் கப்.சனிடத்தில் நின்றும் மிகவும் 
பயப்பட்ட உங்களுக்குச் சிசுரூஷையைப் பண்ணாதவர் 
களாகியு மிருக்கிற எங்களை 

அனுக்கிரகஞ் 

செய்ய 
வேண்டுமென்று சொன்னவைகளை 

சித்தமானது மிகவும் துக்கிக்கிறது . பகவானான 
வர் தமது புருவ நெரிப்பாகிற காலத்தினாலே பூயாரத்தைப் 
போக்கடித்த அவருடைய ஸ்ரீ பாதரேணுக்களை எவன் தான் 
மறந்து போகச் சமர்த்தனாவான் ? யோகீஸ்வரர்களானபேர் 
கள் தீவிரமான யோகாப் பியாசத்தினால் சித்தியை யடைகிற 
தற்கு இச்சிக்கிற பகவானுடைய வியோகத்தை யெவன் தான் 
சகிப்பான் ? யுத்தத்திலே ராஜாக்கள் அர்ச்சுனனுடைய 
பாணமாகிற ஜலத்தினாலே யலம்பப்பட்டுப் பரிசுத்தர்களாய் 
நேத்திரங்களுக்கு ஆனந்தகரமான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
முகாரவிந்தத்தைப் பார்த்து அவருடைய பதவியை யடைந் 
தார்கள் . திரிமூர்த்திகளுக்கும் ஈசுவரராகிய பகவான் தம் 
முடைய பரமானந்த ஸ்வரூபத்தினாலே யடையப்பட்ட 
வலமஷ்த போகங்களையும் உடைய உக்கிர சேனனிடத்திலே 
பண்ணப்பட்ட கைங்கரியமானது , பிரத்தியர்களான நம்மை 
மிகவும் விசனப்படுத்துகிறது . பூதனையானவள் அந்தப் பக , 


என்னு 
நினைத்து 


டைய 


தி ரிதிய ஸ்கந்தம் 

165 
வானைக் கொல்லத் தன்னுடைய ஸ்தனங்களின் வழியாகக் 
காளகூட விஷத்தைப் பானம் பண்ணுவித்தவளா யிருந்தா 
லும் , மாதாவான யசோதையாலே யடையத்தக்கதான கதியை 
யடைந்தாள் . அப்படிப்பட்ட கிருபாசாலியான அந்தப் பகவா 
னைத் தவிர மற்ற எவனைச் சரணமாக அடையப்போகிறேன் . 
வேதங்களுக்கு 

ஈசுவரனாகியும் , சர்வலோகேஸ்வரனாகியு 
மிருக்கிற ஸ்ரீஹரியினிடத்திலே கோபாவேச மார்க்கத்தினாலே 
வைக்கப்பட்ட சித்தத்தை யுடையவர்களான அசுரர்கள் . சக் 
ராயுதரான ஸ்ரீ ஹரியைக் கருடாரூடனாகப் பார்த்த மாத்திரத் 
தில் பாகவதர்களாவரென்றே யெண்ணுகிறேன் . அந்தப் பக 
வானானவர் , பிரம்மாவினாலே பிரார்த்திக்கப்பட்டு இந்தப் 
பூமிக்குச் சுகத்தைப் பண்ண வேண்டுமென்று இச்சித்து 
வசுதேவருக்குத் தேவகியி னிடத்திலே அவதரித்துக் கம்ச 
னிடத்திற் பயப்படுகின்ற பிதாவான வசுதேவராலே கோகு 
லத்தை யடைவிக்கப் பட்டவராய் , அவ்விடத்திலே பல 
ராமரோடேகூட அப்பிரகாசமான தேஜசையுடையவராய்ப் , 
பதினொரு வருஷம் வாசம்பண்ணிப் பக்ஷிகளாலே சூழப்பட் 
டிருக்கிற விருக்ஷங்களை யுடையதான யமுனா தீரத்திலுள்ள 
வனத்திலே கோபாலர்களோடே கன்றுகளை மேய்த்து விளை 
யாடிக்கொண்டும் , பார்க்கப் பார்க்க ரமணீயமா யிருக்கிற தம் 
முடைய கௌமார லீலையை அந்த வனத்திலுள்ள பிராணி 
களுக்குக் காண்பித்து அழுகிறவரைப்போலு மிருந்து , 
சுந்தரமூர்த்தியாகியும் , பால சிம்ஹம் போன்ற பார்வையை 
யுடையவராகியு மிருக்கிற அந்தப் பகவான் , சம்பத்திற்கு 
ஸ்தானமாகியும் வெண்மையான பசுக்களை யுடையதாகியுமிருக் 
கிற கோகுலத்தினின்று வேணுகானம் பண்ணித் தம்மை 
அனுவர்த்திக்கின்ற கோபாலர்களை ரமிப்பித்துக்கொண்டிருந் 
தார் . கம்சனாலே யேவப்பட்ட மகா மாயாவிகளான சத்துருக் 
களை விளையாட்டாகச் சிம்மாதிகளைப்போல் சங்கரித்தார் . 


யமுனாநதியிலே வெகுகாலம் வாசம் பண்ணிக்கொண்டி 
ந்த காளியனை நிக்கிரகித்து , அதனுடைய விஷஜலத் 
தினாலே மரித்துப்போன கோபாலர்களையும் , பசுக்களையும் 
திரும்பி யெழுப்பித், தம்முடைய கடாக்ஷத்தினாலே விஷ 
தோஷம்போய்ச் சுபத்தையடைந்த ஜலத்தைக் கோபாலர்களை 
யும் , கோக்களையும் பானம் பண்ணுவித்தார் . அளவில்லாமற் 
சேர்ந்திருக்கின்ற தனத்துக்குச் சன்மார்க்கமாய் விரயத்தைப் 
பண்ணுவிக்க வேண்டுமென்றும் , தேவேந்திரனைக் கருவபங் 
கம் பண்ண வேண்டுமென்றும் , இச்சித்தபகவானானவர் நந்த 
கோரைக் கொண்டு பிராமண முகமாய்ப் பூஜை பண்ணுவித் 


[ 1) | UT வத 


கோகுல 


மகா 


தார் . தன்னுடைய பூஜானுபங்கத்தினாலே மிகவும் அவமா 
னத்தை யுடையவனான இந்திரனானவன் , கோபத்தினாலே 

நாசத்தமாக வருஷிக்கையில், அந்த 
வருஷத்தினாலே மிகவும் பீடிக்கப்பட்ட 

கோகுலமானது , 
L பகவானுடைய லீயினாலே தரிக்கப்பட்ட பர்வத 
பாகிற குடையினாலே ரவிக்கப்பட்டது . வாரீர் விதுரே ! 
ஸ்ரீ கிருஷ்ணரானவர் சரற்கால சந்திரனுடைய கிணங்க 
ளாலே மிகவும் விளங்கா நின்ற சாயங்காலத்தைப் பார்த்துச் 
சந்தோஷமாய் ஸ்திர்களுடைய மண்டலத்துக்குப் பூஷண 
மாகவிருந்து மதுரமாகக் கானம் பண்ணிக்கொண்டு லீலை 
பண்ணினார் . 


மூன்றாவது அத்தியாயம் 


ஸ்ரீ ரேணமானவர் கோகுலத்தி விருந்து மதுரையிலே போய்க் கம்ச 
வதை முதலானதைப் பண்ணினதும் , துவாரகையில் லீலைக 

உளப் பண்ணினதும் வர்ணிக்கப்படுகிறது . 
வாரீர் விதுரரே ! ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமரோடே தம் 
முடைய மாதா பிதாக்களுக்குச் சுகத்தைப்பண்ண இச்சித்து 
மதுராபட்டணத்திலே வந்து பராக்கிரமத்தினாலே சத்துருக் 
களுக்குள்ளே சிரேஷ்டனான கம்சனை உன்னதமான மஞ்சத்தி 
னின்றும் கீழேகள்ளிக் கொன்று பூமியிலே யிழுத்துப் போட் 
டுச் , சாந்தீபினியென்கிற குருவினிடத்தில் சமஸ்த வேதங்களை 
யுஞ் சாங்கோடாங்கமாக அத்தியயனம் பண்ணி அந்தக் குரு 
வின் மரித்துப்போன புத்தினைக் கொண்டுவந்து கொடுத்தார் . 
ருக்மணி விவாக நிமித்தமாக அழைக்கப் பட்ட சிசுபாலன் , 
ஜராசந்தன் முதலான அந்த ராஜாக்கள் பார்த்துக்கொண் 
டிருக்கத் 

தம்முடைய அம்சமான ருக்மணி தேவியைக் 
கருடனானவர் அமிர்தத்தை அபகரித்தாற்போல் அபகரித் 

ஒருவராலேயுங் கட்டுப்படாமலிருந்த ருஷபங்களைப் 
படித்து மூக்காங்க பிறு போட்டு அடக்கிச் கயம்வரத்திலே 
நக்னசித்துவினுடைய குமாரத்தியைக் கோரா நின்றும் மூடர் 
களாகியும் சஷ்திர பாணிகளசி மிருக்கிற ராஜாக்களை 
அஷ்திரங்களாலே சங்கரித்துக் கலியாணம் பண்ணினார் . 
நரகாசுரனைக் 

கொன்று அவனுடைய புத்திரனான பகதத் 
தனுக்கு ஜ்ஜியத்தைக் கொடுத்து அவ்விடத்தி லிருந்த 
அதிதி 

தேவனுடைய தண்டவங்களைக் கொடுத்துச் 
சுவர்க்கத்திற்குப் போய்ச் 

சத்தியபாமைக்குப் பிரியத்தைப் 
பண்ண வேண்டுடென்று பாரிசாத விருஷத்தைத் துவார 


தார் 


தீ ரீ தியஸ்கந்தம் 

167 
கைக்குக் கொண்டுவந்து நரகாசுரனாலே அபகரிக்கப் பட் 
டிருந்த கன்னிகைகளுக்கு யோக்கியமான ரூபத்தையுடையவ 
ராய் 

ஒரு முகூர்த்தத்திலே விவாகம் பண்ணிக்கொண்டு 
அந்த ஸ்திரீகளிடத்திலே தமக்குச் சமானர்களான பத்துப் 
பிள்ளைகளைப் பெற்றார் . 


சம்பராசுரன் , துவிதன் , பாணாசுரன் , முரன் , பல்லவன் , 
இவர்கள் முதலான பேர்களைப் , பிரத்தியும் நன் , பலராமன் 
முதலான பேர்களாலே சங்காரம் பண்ணுவித்தார் . தந்தவக் 
கிரன் முதலானடேர்களைத் தாமே சங்காரஞ்செய்து , உம்மு 
டைய பிராதாக்களான பாண்டுமகாராஜன் திருதராட்டிரன் 
இவர்களுடைய புத்திரர்களின் பக்ஷமான ராஜாக்களைச் சம் 
மாரஞ்செய்வித்துச் சந்தோஷப்படாமல் பிரத்தியும் நன் முத 
லானபேர்களாலே சம்பூர்ணமாகி ஒருத்தராலேயும் ஜயிக்கக் 
கூடாததாயிருக்கிற யாதவ வதத்துக்கு உபாயமானது என்ன 
வெனில் , மத்தியானத்தினால் ஒருவருக்கொருவர் விவாதம் 
உண்டாயிற்றானால் அதுவே இவர்களுடைய வதத்துக்கு 
உபாயம் . இதைப்பார்க்கிலும் வேறில்லை , தாமே நசித்துப் 
போவார்களென்று சிந்தித்து அவ்வாறு செய்தார் . அபி 
மன்யுவினால் புரு வம்சவிருத்திகரயான உத்தரையினுடைய 
கர்ப்பத்தை ரக்ஷித்துத் தருமபுத்திரரை மூன்று அஷ்வமே 
தங்களாலே யஜிப்பித்தார். அந்தத் தருமபுத்திரரும் பிரா 
தாக்களோடே கூட ஸ்ரீ கிருஷ்ணரை அனுவர்த்தித்துப் 
பூமியைத் தருமமாகப் பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருந் 
தார். விசுவரூபியான பகவானும் சாங்கிய யோகத்தை ஆஷ்ர 
யித்தவராய்த் துவாரகா பட்டணத்திலே புன்சிரிப்புடனே 
கூடிக் கொண்டிருக்கிற கடைக்கண் 

பார்வையினாலேயும் , 
அமிர்தத்திற்குச் சமானமான வாக்கினாலேயும் , நிர்த்துஷ்ட 
மான சரித்திரத்தினாலேயும் , மகாலஷ்மிக்கு இருப்பிடமான 
திருமேனியினாலேயும் , இந்த லோகத்திலேயிருக்கிற ஜனங் 
களையும் ரமிப்பித்துக்கொண்டிருந்தார். அந்தப் பகவானுக்குக் 
கிருகஸ்த கருமங்களிலேயும் , காட்போகங்களிலேயும் , வை 
ராக்கியமானது உண்டாயிற்று . ஒருக்கால் துவாரகாபட்ட 
ணத்திலே கிரீடித்துக்கொண்டிருக்கின்ற யாதவகுமாரர் 
களாலே கோபித்துக் கொண்டவர்களாய் ரிஷிகள் பகவானு 
டைய அபிப்பிராயத்தை யறிந்தபேர்களாய்ச் சாபத்தைக் 
கொடுத்தார்கள் . சிலமாதங்கள் போனபிற்பாடு போஜர்கள் , 
விருஷ்ணிகள் , அந்தகர்கள் முதலான யாதவர்கள் மிகவும் 
சந்துருஷ்டர்களாய்த் தெய்வ மாய்கையினாலே மோகிக்கப் 
பட்டவர்களாய்ப்பிரபாச தீர்த்தத்தைப் போயடைந்து அதிலே 


ரீமா ! 1 க வதம் 


ஷ் நானம் செய்து தேவரிஷி பிதுர் தர்ப்பணம் பண்ணிப் பிரா 
மணர்களுக்கு வெகுபாலுள்ள சாதுக்களான இளவயதுள்ள 
பசுக்களையும், சுவர்னங்கள் , ரசிதங்கள் , கட்டில் மெத்தைகள் , 
வஸ்திரங்கள் , கிருஷ்ணாசனங்கள் , ரத்தினகம்பளங்கள் , அசு 
வங்கள் , யானைகள் , ரதங்கள் , கன்னிகைகளையும் , ஜீவனப்பிர 
தான பூமி முதலியவைகளையுந் தானம் பண்ணிப் , பின்னும் 
திவ்யமாகியும் நானாரசங்களோடே கூடிக்கொண்டுமிருக்கிற 
அன்னங்களைக் கொடுத்துச் சாஷ்டாங்கமாக தண்டம் 
பண்ணினார்கள் . 


நான்காவது அத்தியாயம் 


விதுரரானவர் பந்துக்களுடைய நாசத்தைக் கேட்டு , உத்தவருடைய 
உபதேசத்தினாலே ஆத்து மக்கியானத்தின் பொருட்டு மைத்திரேய 

மகரிஷியைப் போ யடைந்தாரென்று சொல்லப்படுகின்றது . 
வாரீர் விதுரரே ! அந்த யாதவர்கள் , பிராமணர்க 
ள லே அநுக்கிரகம் பண்ணப்பட்டவர்களாய்ப் போஜனம் 
பண்ணி மத்தியயானஞ்செய்து அந்த மயக்கத்தினாலே விவேக 
மில்லா தவர்களாய் ஒருவருக்கொருவர் இரகசியத்தை வெளிப் 
படுத்துவதான துர்வசனங்களாலே அடித்துக்கொண்டார் 
கள் . அந்த மத்திய பான தோஷத்தினாலே விவேகவீனர் 

பயிருக்கிற அந்த யாதவர்களுக்குச் சூரியன் அஸ்தமா 
னத்தை யடைந்து போகையில் அப்போது மூங்கில்கள் ஒன் 
றுக்கொன்றிழைந்து தகிக்கப்பட்டுப் போகிறதுபோல் நாச 
மானது உண்டாயிற்று . ஸ்ரீ கிருஷ்ணரும் தம்முடைய மாய் 
கையின் வைபவத்தைப் பார்த்துச் சரசுவதி நதியிலே போய் 
ஆசமனம்பண்ணி அரசவிருக்ஷ மூலத்திலே யோகாப்பியா 
சத்திலே யிருந்தார் . பிரபன்னர்களுடைய துக்கத்தைப் 
போக்கடிக்கவேண்டு மென்றும் , தம்முடைய பலத்தை உப 
சங்காரம் பண்ணவேண்டுமென்றும் இச்சித்த அந்தப் பகவா 
னாலே நான் பூர்வமே துவாரகையைவிட்டுப் பதரிகாச்சிர 
மத்திற்குப் போகும்படி நியமிக்கப்பட்டேன் . அப்படி அந் 
தப் பகவானுடைய அபிப்பிராயத்தை யறிந்தவனாயிருந்தா 
லும் அவருடைய திருவடிகளின் வியோகத்தைச் சகியா தவ 
னாய்ப் பின்னே போனேன் . சரசுவதி நதி தீரத்திலே ஒருவ 
ராகவும் , எனக்கு இஷ்டராகவும் , பிரபுவாகியும் , லக்ஷ்மி 
நிவாசராகியும் , சர்வபரிபூரணராகியும் , நீலமேகசாமளராகி 
யும் , நிர்மலராகியும் , மலர்ந்து சிவந்திருக்கிற பத்மம்போ 
லொத்த நேத்திரங்களையுடையவராகியும் , நான்கு புஜங்க 


தீ K by ஸ்கந்தம் 

169 
ளுடனே காணப்பட்ட 

காணப்பட்ட பீதாம்பரதாரியாகியும் , தாமரைப் 
புஷ்பம்போலொத்த வலது திருவடியை இடது இடையின் 
மேல் வைத்துக்கொண்டும் , மனோக்கியமான அரச விருக்ஷத் 
தின்மேல் சார்ந்துகொண்டும் , விஷய சுக அபிலாஷையை 
விட்டவராகியும் , ஆனந்த பரிபூரணராகியு மிருக்கிற பகவா 
னைக் கண்டேன் . அப்போது அவ்விடத்திலே மகாபாகவத 
ராகியும் , வியாசருக்குச் சிநேகராகியு மிருக்கிற மைத்திரேய 
ரிஷியானவர் லோகசஞ்சாரியாய் இச்சையால் அவ்விடத் 
துக்கு வந்தனர் . அந்த ரிஷியானவர் கேட்டுக்கொண்டிருக் 
கையில் ஸ்ரீ முகுந்தர் என்னைப் பிரீதியினாலே கடாஷித்து 
ஒரு வார்த்தை சொன்னார் . 


வாரீர் உத்தவரே ! உம்முடைய மனத்துக்குள்ளே யிருக் 
கின்ற அபீஷ்டத்தை நான் அறிவேன் . பூர்வஜன்மத்திலே 
வசுவாகவிருந்த நீரும் , விசுவகர்த்தாக்களான பிரஜாபதி 
களும் ஏகமாகச் சேர்ந்து யக்கியம் பண்ணினீர் . அந்த 
யக்கியத்தில் என்னுடைய 

சித்தியை 

அடையவேண்டு 
மென்று உம்மாலே யக்கியம் பண்ணப்பட்டு நன்றாக ஆத 
ரிக்கப்பட்டேன் . ஆகையாலே மற்றவர்களாலே 

யடையக் 
கூடாத என்னுடைய ஸ்தானத்தை உமக்குக்கொடுக்கப்போகி 
றேன் . இந்தச் சன்மத்திலே என்னை ஏகாந்த பக்தியிலே 
பார்க்கின்ற உமக்கு மங்கள முண்டாகக்கடவது . பூர்வத்திலே 
என்னுடைய நாபிக்கமலத்திலே ஜனித்த பிரம்மதேவன் 
பொருட்டுப் பரமக்கியானமானது என்னாற் சொல்லப்பட் 
டது . 

அதைச் சொல்லுகிறேன் கேளுமெனச் சொல்லக் 
கேட்டுப் பரம புருஷனுடைய கிருபாகடாக்ஷானுக்கிரகத்துக் 
குப் பாத்திரனாகியும் சினேகிதத்தினாலே புளகாங்கித தேக 
னாகியுமிருந்த நான் கண்ணீரைப் பெருக்கிக்கொண்டு, அஞ் 
சலிரந்தம் செய்து தட்டுத்தடங்கலில்லாத சப்தங்களை யுடைய 
வனாய் அந்தப் பகவானைப் பார்த்து ஒரு வார்த்தை 
சொன்னேன் . 


வாரீர் ஈசனே ! தேவரீருடைய பாதபத்மங்களை ஆச 
ரியா நின்ற பேர்களுக்குத் தருமார்த்த காம மோக்ஷ ரூபங்க 
ளான நான்கு புருஷார்த்தங்களுக்குள்ளே எந்தப் புருஷார்த் 
தந்தான் மிகவுந் துர்லபமாக விருக்கும் . தேவரீருடைய 
சரணாரவிந்த சேவைகளிலே மிகவும் ஆசையையுடைய 
நான் , அந்தப் புருஷார்த்தங்களைக் கோரவில்லை. இச்சை 
யில்லா தவராயும் கிரியா சூனியராகியு மிருக்கிற உமக்குக் 
கருமங்களும் , ஜன்மமில்லாதவராகியு மிருக்கிற உமக்கு 

22 


வாரீர் 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஜன்மமும் , காலஷ்வரூபியான உமக்குச் சத்துருக்களினின் 
றும் பயத்தினாலே துக்கம் ஆசரித்ததும் , அதைவிட்டு ஓடிப் 
போனதும் , ஆத்துமானந்த பூரணரான வுமக்கு அநேக 
மாயிரம் ஸ்திரீகளாலே சூழப்பட்ட கிருகஸ்தாச்சிரம் 
தருமம் யாதொன்று முண்டோ ? இந்த விஷயத்திலே வித்து 
வாம்சர்களுடைய புத்தியும் சம்சயத்தை யடையா நிற்கிறது . 
தேவரீர் தேசகாலங்களாலே மறைக்கப்படாமலும் , சம்சய 
மில்லாமலும் , நிச்சயரூபமாகியு மிருக்கிற கியா னசத்தியை 
யுடையவரா யிருந்தாலும் , அக்ஞன்போலவே 

சாவதா 
னத்தை யுடையவராய் யாதொரு யோசனையைக் கேட்டீரோ 
என்னுடைய மனதை 

மோகிப்பிக்கிறது . 
சுவாமி ! தேவரீருடைய தத்து வஸ்வரூபட்டபிரகாசமாகியும் , 
பரமமாகியு மிருக்கிற யாதொரு கியானத்தைப் பிரம்மதேவ 
ரின் பொருட்டுச் சொன்னீரோ அதை நான் கேட்கிறதற்கு 
யோக்கியமானால் உபதேசிக்கக் கட வீரென்று கேட்க என் 
பொருட்டுப் பாமபுருஷராகியும் , அரவிந்தம்போன்ற நேத்தி 
ரங்களை யுடையவராயும் , ஆசாரியரூபியாகியு மிருக்கிற அந் 
தப் பகவானிடத்தில் நின்றும் அத்தியயனம் பண்ணப்பட்ட 
பரமாத்தும தத்துவக்கியான மார்க்கத்தை யுடையவனாய் 
அவரைப் பிரதக்ஷிணம்பண்ணி அநேக பிரணாமங்களைச் 
செய்து அவருடைய வியோகத்தினாலே விசனப்படுகின்ற 
மனதை யுடையவனய் இவ்விடத்திலே வந்தேன் . தேவ 
தேவோத்தமர்களாகியும் , 

கியும் , நித்தியக் கியான ஐஸ்வரியாதி 
களை யுடையவர்களாயும் , நர நாராயணரிஷிகள் அந்நியர்க்கு 
உபத்திரவமில்லாமலும் , ஒருத்தராலேயும் பண்ணக்கூடாம 
லும் , எண்ணிக்கை யில்லாமலும் இருக்கிற தபசை பண்ணிக் 
கொண்டிருக்கிற பதரிகாச்சிரமத்தைக் குறித்துப் போகப் 
போகிறேனென்று சொன்ன உத்தவரை நோக்கி ஸ்ரீ கிருஷ்ண 
பகவானாலே கிரகிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே முக்கிய 
ராகியும் மகா பாகவதராகியு மிருக்கிற விதுரர் ஒரு வார்த்தை 
சொன்னார் . 


வாரீர் உத்தவரே ! யோகீஷ்வரராகிய அந்த ஸ்ரீ கிருஷ்ண 
ராலே யுபதேசிக்கப்பட்ட தத்வக்கியானத்தைச் சொல்லக் 
கடவீரென்று பிரார்த்தியா நின்ற விதுரரைப் பார்த்து , வாரீர் 
விதுரரே ! தத்துவக்கியான உபதேசத்தின் பொருட்டு இந்த 
மத்திரேய மகாரிஷியானவர் , தம்மால் ஆராதிக்கப்படத் 
தக்கவரென்று பகவாேைல ஆக்கியாபிக்கப்பட்டிருக்கிறா 
ரென்று உத்தவரானவர் இந்தப்பிரகாரம் விதுரருடனேகூட 
விஸ்வமூர்த்தியான ஸ்ரீ ஹரியி னுடைய குணகீர்த்தனமாகிற 


தீரி தி ய ஸ்கந்தம் 

171 
அமிர்தத்தினாலே சகல பாடங்களையும் போக்கடித்தவராய் 
அந்த யமுனாநதியினுடைய மணற்குன்றிலே அந்தராத்தி 
ரியை லக்ஷணமாகப் போக்கடித்துப் , பிற்பாடு அவ்விடத்தி 
னின்று புறப்பட்டுப் பதரிகாச்சிரமத்துக்குப் போனாரென்று 
சொல்லுகிற சுகப்பிரம்மரிஷியைப் பார்த்து , வாரீர் பிரம்ம 
ரிஷியே ! அதிரத மகாரதர்களுக்குள்ளே உத்தமர்களான 
விருஷ்ணிகள் , போஜர்கள் முதலான யாதவர்கள் பிராமண 
சாபத்தினாலே நாசமடைந்ததும் , ஸ்ரீ ஹரியும் அந்த 
மனுஷ்யதேகத்தை விட்டுவிட்டார் , அப்படிப்பட்ட சாபத் 
தில் இந்த உத்தவர் மாத்திரம் எவ்வாறாகத்தப்பினார் , இந்த 
ரகசியத்தைச் சொல்லக்கடவீசென்று பிரஸ்னம் பண்ணுகிற 
ராஜாவைப் பார்த்துச் சுகர் சொல்லுகிறார் . 

வாராய் மகாராஜனே ! சத்தியசங்கற்பரான அந்தப் 
பகவானானவர் , பிராமணசாபமென்கிற வியாஜத்தை யுடைய 
தாகியும் , தம்முடைய சத்திரூபமாகியுமிருக்கிற காலத்தினாலே 
பரிபூரணமான தம்முடைய குலத்தை உபசங்காரம் பண்ணித் 
தேகத்தையும் விட்டுவிடப் போகிறவராகி , இந்தப் பிரகாரம் 
சிந்தித்தார் . என்னவென்றால் , நாம் இந்த மனுஷ்யலோகத் 
தில் நின்றும் ஒழிந்தால் பரமாத்மதத்வப் பிரகாசகரமான 
கியானத்துக்குள்ளே உத்தமரான உத்தவரே யோக்கியராகா 
நிற்கின்றார் . நம்முடைய தத்வக்கியானத்தை ஜனங்களுக்கு 
உபதேசம் பண்ணிக்கொண்டு இந்த லோகத்திலேயே சந்து 
ருஷ்டரா யிருக்கட்டு மென்கிற அபிப்பிராயமுடையவராகி 
யும் : சகல வேதங்களுக்கும் காரணராகியும் , திரிலோக 
நாயகராகியுமிருக்கிற ஸ்ரீ ஹரியினாலே ஆக்கியாபிக்கப்பட்ட 
வராய் அந்த உத்தவரானவர் பதரிகாச்சிரமத்தை யடைந்து 
அவ்விடத்திற் சமாதியினாலே ஸ்ரீ ஹரியை யாராதித்துக் 
கொண்டிருந்தார். வாராய் மகாராஜனே ! பிற்பாடு அந்த 
விதுரரும் லீலையினாலே கிரகிக்கப்பட்ட தேகத்தை யுடையவ 
ராகியும் பரமாத்மாவாகியு மிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணருடைய 
சிலாக்கியங்களான லீலைகளை உத்தவரிடத்தில் கேட்டுப் புத்தி 
மான்களுக்குத் தைரிய விருத்திகரமாகியும் , பசுவுக்குச்சமான 
ராகியும் , அதைரிய சித்தர்களாகியுமிருக்கிற பேர்களுக்குச் 
சகிக்கக்கூடாததாகியுமிருக்கிற அந்தத் திவ்யமூர்த்தியினு 

உபசங்காரத்தையுங் கேட்டு மிகவும் பிரீதியினாலே 
தைரியமில்லா தவராய் மனவருத்தமடைந்து அந்த யமுனா 
நதியில் நின்றும் கங்கா தீரத்திலேயிருக்கிற மைத்திரேய 
மகாரிஷியினிடத்திலே வந்துசேர்ந்தார் . 


டைய 


172 


ஸ்ரீ மஹா பாகவதம 
ஐந்தாவது அத்தியாயம் 


விதுரராலே ஸ்ரீ பகவா னுடைய லீலைகளைக் குறித்துக் கேட்கப் பட்டவராய் , 
மைத்திரேய மகாரிஷியானவர் மகதத்வ முதலான தத்வங்களுடைய 
சிருஷ்டியையும் , அந்தத் தத்வங்களாலே பண்ணப்பட்ட 
ஸ்ரீ ஹரியினுடைய ஸ்தோத்திரத்தையுஞ் சொன் 

னாரென்று சொல்லப்படுகிறது . 
வாரீர் மகாராஜபே ! அச்சுதரிடத்தில் பக்தியினாலே 
பரிசுத்தராகியும் , நல்ல சீலம் கிருபை முதலான குணங்க 
ளாலே சந்துருஷ்டராகியுமிருக்கிற விதுரரானவர் , கங்கா 
தீரத்திலே யிரா நின்றும் அளவிடக்கூடாத கியானத்தை 
யுடையவராகியும் , சீலம் , தயை முதலான குணங்களாலே 
பூரணராகியுமிருக்கிற மைத்திரேய மகாரிஷியை யடைந்து 
இந்தப்பிரகாரம் பிரவ்னம்பண்ணினார் . வாரீர் மைத்திரேய 
மகாரிஷியே ! லோகத்திலேயுள்ள சற்சனர் சுகத்தின் பொருட் 
டுக் கருமங்களைப் பண்ணுகிறார்கள் . அந்தக் கரும்ங்களாலே 
சுக துக்க சாந்தியை ஒன்றும் அடையவில்லை ; அந்தக் கரு 
மங்களாலே பின்னையும் மகத்தான துக்கமே யடைகிறது . 
ஆகையினாலே , இப்படிப்பட்ட இந்தச் சமுசாரத்திலே யெங் 
களுக்கு எதுயுக்தமோ அதைச் சொல்லக்கடவீர் . மேலும் , 
தம்முடைய புராதன கருமங்கள லே கிருஷ்ணரிடத்திலே 
பக்தியில்லா தவராகியும் , அதருமசீலராகியும் , துக்கத்தை 
யுடையவராகியுமிருக்கிற ஜனங்களினுடைய அனுக்கிரகத் 
தின்பொருட்டு , மங்களகரர்களாகியும் , கிருஷ்ணருடைய பக் 
தர்களாகியு மிருக்கிற பஹானுபாவர்கள் இந்த லோகத்திலே 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்கள் . ஆகையாலே , 
சாதுக்களுக்குள்ளே உத்தமரே ! சுகசொரூபமாயிருக்கிற 
மார்க்கத்தை எங்களுக்குச் சொல்லக்கடவீர் . யாதொரு மார்க் 
கத்தினாலே யாராதிக்கப்படுகிற பகவான் , புருஷர்களுடைய 
பக்தியினாலே பரிசுத்தமான இருதயத்திலே யிருந்து கொண் 
டும் , வேதங்களாலே சொல்லப்படும் பரமாத்தும சாக்ஷாத் 
காரத்தோடே கூடிக்கொண்டு மிருக்கிற கியானத்தைக் 
கொடுப்பாரோ ? அந்த மார்க்கத்தைச் சொல்லக்கடவீர் . 
சத்வாதி குணங்களுடைய மாயைக்கு நியந்தாவாகியும் , சுதந் 
திரராகியுமிருக்கிற பகவானானவர் , யாதொரு புருஷரூபமாக 
அவதரித்து எந்த லீலைகளைப் பண்ணினாரோ ? அந்தப் 
பகவானானவர் இந்தப் பிரபஞ்சத்தை எப்படிச் சிருஷ்டித்து 
எப்படி ஸ்தாபித்தாரோ ? இந்தச் செகத்திற்குச் சீவனத்தை 
எந்தப்பிரகாரமாகக் கற்பித்தாரோ ? திரும்பியும் யோகமா 


வாரீர் 


திரி தீய ஸ்கந்தம் 

173 
யையாலே இந்தப் பிரபஞ்சத்தை யெந்தப் பிரகாரமாக வைத் 
துக்கொண்டு சயனித்திருக்கிறார் ? இந்தப் பிரபஞ்சத்திலே 
அனுப்பிரவேசித்திருந்துகொண்டு எந்தப் பிரகாரமாய்ப் 
பிரமருத்திராதி ரூபமாக ஆனார் ? பிராமணர்கள் தேவர்கள் 
பசுக்கள் இவர்களுக்கு க்ஷேமத்தின் பொருட்டு மச்சியகூர் 
மாதி அவதார பேதங்களாலே கருமங்களை யெந்தப்பிரகாரமா 
கப்பண்ணினார் ? புண்ணியமான கீர்த்தியையுடைய பேர்களுக் 
குள்ளே உத்தமரான அந்தப் புருஷோத்தமருடைய சரித்தி 
ரங்களை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய 
மனதானது திருப்தியடையவில்லை, லோக நாதர்களுக்கும் 
ஈஸ்வரனான அந்தப் பகவானானவர் , யாதொரு தத்துவ 
பேதங்களாலே இந்த லோகங்களையும் , லோகாலோக பருவ 
தங்களுக்கு வெளிப்பிரதேசங்களையும் , லோகபாலர்களையும் 
நிர்மாணம்பண்ணி , வேறுவேறாகச் சமஷ் தபிராணிகளு 
டைய சமூகமானவை தம்தம் கருமானுரூபமான அதிகா 
ரத்தையுடையனவாய்க் காணப்பட்டுக்கொண் டிருக்கச்செய் 
தனபோ ; அந்த ஸ்ரீமந்நாராயணரானவர் கருமங்கள் அவற் 
றால் பண்ணப்பட்ட ரூபம் , அவற்றால் பண்ணப்பட்ட நாம 
தேயம் , இவைகளை யுடையவர்களான ஜீவர்களுக்குப் பேதத் 
தைப் பண்ணினார் . இவைகளைச் 

சவிஸ்தாரமாக 

என் 
பொருட்டு வர்ணிக்கக்கடவீர் . 


வாரீர் சர்வஞ்ஞரே ! பிராமணர்கள் முதலான வர்ணங் 
களுடைய தருமங்களானவை என்னாலே மகாபாரதத்திலே 
வியாசருடைய முகத்தில் நின்றும் அடிக்கடி நன்றாகக் கேட் 
கப்பட்டன . ஸ்ரீ கிருஷ்ணருடைய கதாமிர்தப் பிரவாகத் 
தைத் தவிர அற்பசுகத்தைப் பண்ணா நின்ற அந்தக் கருமங் 
களுடைய சிரவணத்தினாலே நாங்கள் திருப்தியை அடைந் 
தோம் . ஸ்ரீ கிருஷ்ணருடைய கதாமிர்தப் பிரவாகத்தினாலே 
திருப்தியை அடையவில்லை . உங்களுடைய யக்கியங்களிலே 
இந்திராதி தேவர்களாலே வர்ணிக்கப்படுகின்ற ஸ்ரீகிருஷ்ண 
ருடைய கதாமிர்தத்தினின்றும் எவன் தான் திருப்தியடை 
யான் ? உமக்குச் சினேகரான வியாசமகாரிஷியானவர் ஸ்ரீ 
பகவானுடைய குணகீர்த்தனம் 

மோக்ஷசாதனமென்று 
சொல்ல இச்சித்தவராய்த் தருமார்த்த காமங்களை மிகவும் 
சொன்னார் . மனுஷியர்களுடைய சித்தமானது ஸ்ரீ ஹரி 
யினுடைய கதாசிரவணத்திலே பிரவேசிக்கப்பட்டுப் பார்தத் 
தைச் சொல்லா நின்ற வியாச மகாரிஷிக்கும் ஸ்ரீ ஹரிகதாசிர 
வணத்திலேயே தாற்பரியம் . அப்படிப்பட்ட ஸ்ரீ ஹரியினு 
டைய கதாசிரவணமானது சிரத்தையை யுடையவனாகியும் , 


ஸ்ரீ வர பகவதம் 


னுடைய 


ஸ்ரீ ஹரியினுடைய பாதபத்மங்களுடைய தியானத்திலே மிக 
வும் சுகத்தை யுடையவனாகியு மிருக்கிற புருஷனுக்கு மிகவும் 
விருத்தியைச் செய்கின்றது . துச்சங்களான விஷய சுகங் 
களிலே வைராக்கியத்தை யுண்டாக்கும்படியான ஸ்ரீ ஹரியி 

கதையிலே சிரத்தை யில்லாதவர்களாயும் , அக் 
ஞர்கள : கியு மிருக்கிற அவர்களைக் குறித்து விசனப்படுகி 
றேன் . விருதாவான மனோவாக்குகளின் வியாபாரத்தை 
யுடையபேர் களின் ஆயுளைக் காலயானது 

காலயானது கொண்டுபோவ 
தைக் குறித்து விசனப்படுகிறேன் . வாரீர் தீனபந்துவான 
மைத்திரேய மகாரிஷியே ! புஷ்பங்களில் நின்றும் சாரத் 
தைக் கிரகிப்பது போல் புண்ணியமான கீர்த்தியையுடைய 
தாகியும் , சமஷ்தபிராணிகளுக்குச் சுகத்தைக் கொடா நின்று 
பிருக்கிற ஸ்ரீ யினுடைய கதைகளுக்குள்ளே உத்தம 
மானதாயும் , இந்தப் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி 
சங்கார நிமித்தமாக விசித்திர சக்திகளைக் கிரகித்திருக்கிற 
அந்தப் பகவான்தானே மனுஷியனாக அவதரித்து , அதிமா 
னுஷங்களான லீலைகளைப் பண்ணினதுமான சரிதைகளை 
யெனக்குச் சொல்லவேண்டுமென்று விதுரராலே பிரஸ்னம் 
பண்ணப்பட்டவராகிச் சர்வக்கியாயிருக்கிற அந்த மைத்தி 
ரேயமகாரிஷியானவர் அந்த விதுரரை நோக்கிச் சொல்லுகி 
றார் . வாராய் சாதுவே ! ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலே மிகவும் 
மனதையுடை யவரான உம்மாலே நன்றாகப் பிரஸ்னம் பண் 
ணப்பட்ட து . பிரஜா சங்காரகர்த்தாவாயிருக்கிற யமதரும 
ராஜனானவன் , மாண்டவ்ய மகா ரிஷியினுடைய சாபத்தி 
னாலே விசித்திர வீரியனுடைய ஸ்திரீயாகக் கிரகித் திருந்த 
தாசியினிடத்திலே வியாசரிடத்தில் நின்றும் பிறந்த நீர் 
பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் சம்மதமானவர் . அஅப்படிப் 
பட்ட உமக்கு ஏக மாயையினாலே விருத்தியடைய ! நின்றும் , 
பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களைப் பண்ணா 
நின்று மிருக்கிற பகவானுடை... ய 

லீலைகளைக் கிரமமாகச் 
சொல்லுகிறேன் . 


வாரீர் மகானுபாவரே ! அந்தப் பகவானானவர் இந்தப் 
பிரபஞ்சத்தைச் சிருஷ்டித்து அவருடைய காரிய காரண 
ஸ்வரூபமான காலசக்தியினாலே சத்வாதி குணங்களின் 
கிரியையையுடைய மாயாப் பிரகிருதியிலே தம்முடைய அம்ச 
பூதனாகியும் , பிரகிருதிக்கு அதிபதியான ஆத்மாவாகியுமிருக் 
கிற புருஷரூபத்தினாலே சித்தினுடைய ஆபாசரூபமான 
வீரியத்தைத் தரித்தார் . பிற்பாடு காலத்தினாலே பியோணை 
பண்ணப்பட்ட அந்தப் பிரகிருதியில் நின்றும் தத்வமானது 


தீரி தீ ய ஸ்கந்தம் 

175 
உண்டாயிற்று . சத்வகுணப் பிரதான மானபடியினாலே அக் 
கினியானது நிவர்த்தமாகியும் விக்கியான ஸ்வரூபியாகியு 
மிருக்கிற அந்த மகதத்வமானது தன்னுடைய தேகத்துக் 
குள்ளே யிரா நின்ற 

பிரபஞ்சத்தைப் பிரகாசியா நின்று 
கொண்டு உண்டாயிற்று . சித்தினுடைய ஆபாசம் சத்வாதி 
குணங்கள் பிரயோகமான காலம் இவற்றின் ரூபமாகியும் 
மகதத்வ சரீரியாகியுமிருக்கிற அந்த விக்கியான ஆத்மாவான 
வன் சர்வாத் தியக்ஷனான பகவானுடைய சிருஷ்டிக்கு விஷய 
னாய் இந்தப் பிரபஞ்சத்தைச் சிருஷ்டிக்க வேண்டுமென்கிற 
இச்சையினாலே தன்னுடைய ஆத்மாவை வேறொரு காரிய 
ரூபத்தை யடைந்ததாகப் பண்ணினான் . சிருஷ்டி காரியத்தை 
யுடையதான அந்த மகதத்வத்தில் நின்றும் காரியமான 
அதிபூக கரரணமான அத்தியாத்துமம் கர்த்தாவான அதி 
தெய்வம் இவைகளுக்கு ஆசிரயமாகிய பஞ்சமகா பூதங்கள் 
தேஜேந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு அபிமான தேவர்கள் 
மனது இவைகளுடைய சுவரூபமான 

அகங்காரம் உண் 
டாயின . அந்த அகங்காரம ! னது சாத்வீகமென்றும் , ராஜ 
சமென்றும் , தாமசமென்றும் மூன்றுவிதமாயிருக்கும் . சிருஷ் 
டிக்கிரியை யுடையதான அந்த சாத்வீக அகங்காரத்தில் 
நின்றும் மனதும் இந்திரிய அதிஷ்டர்களான தேவர்களும் 
உண்டானார்கள் . கியானேந்திரிய கருமேந்திரியங்கள் ராஜச 
அகங்காரத்தில் நின்றும் உண்டாயின. சப்தத்தினின்றும் 
ஆகாசமானது உண்டாய்ப் பகவானாலே கடாக்ஷிக்கப்பட்ட 
அந்த ஆகாசமானது காலம் மாயை புருஷன் இவை 
களுடைய சம்பந்தத்தினாலே கிரியையுடையதாய் ஸ்பரிசத் 
தைப் பிறப்பித்தது!. ஆகாசத்தினின்றும் உண்டான அந்த 
ஸ்பரிசமானது கிரியையுடையதாய் வாயுவைப் பிறப்பித்தது . 
ஆகாசத்துடனே கூடிக்கொண்டு மகா பலத்தை யுடையதாகி 
யிருக்கிற அந்த வாயுவானது கிரியையுடையதாய் ரூப தன் 
மாத்திரையை உண்டாக்கிற்று . அந்த ரூபத்தில் நின்றும் 
லோகத்துப் பிரகாசகரமான தேஜசானது உண்டாயிற்று . 
வாயுவுடனே கூடிக்கொண்டிருக்கிற அந்தத் தேஜசானது 
பரம புருஷராலே கடாக்ஷிக்கப்பட்டுக் கிரியையுடையதாய், 
காலம் மாயை புருஷன் இவற்றின் சம்பந்தத்தினாலே ரச 
குணத்தை யுடையதான ஜலத்தைச் சிருஷ்டித்தது . தேஜ 
சுடனே கூடிக்கொண்டிருக்கிற அந்த ஜலமானது 
புருஷராலே 

கடாக்ஷிக்கப்பட்டுக் கிரியையை யுடையதாய் 
காலம் மாயை புருஷன் இவர்களுடைய சம்பந்தத்தினலே 
கந்த குணத்தை யுடையதான பூமியைச் சிருஷ்டித்தது . 
வாரீர் விதுரரே ! ஆகாச முதலான பஞ்ச பூதங்களுக்குள்ளே 


பரம் 


காரண 


வேறு 


களான 


ஷ்தோத் 


176 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
எதில் நின்றும் எது உண்டாயிற்றோ அந்தக் காரியங்களுக் 
குக் 

குணங்களுடைய சம்பந்தத்தினாலே ஒன்றுக் 
கொன்று உயர்வான குணங்களையுடை பதாய்ச் சொல்லுவார் 
கள் . அதெப்படி யென்றால் , ஆகாசத்துக்குச் சப்தகுணம் 
ஒன்றே. வாயுவுக்கு ஆகாச சப்பந்தத்தால் சப்தம் , ஸ்பரி 
சம் , இரண்டு குணங்கள் . தேஜசுக்குச் சப்தம் , ஸ்பரிசம் , 
ரூபம் , இந்த மூன்று குணங்கள் . ஜலத்துக்குச் 

ஜலத்துக்குச் சப்தம் , 
ஸ்பரிசம் , ரூபம் , ரசம் , இந்த நாலு குணங்கள் . பூமிக்குச் 
சப்தம் , ஸ்பரிசம் , ரூபம் , ரசம் , கந்தம் இந்த ஐந்து குணங்க 
ளென்று அறியத்தக்கது . ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அம் 
சங்களாகியும் , காலசின்னமான பரிணாமம் , மாயாசின்னமான 
கிரியை , புருஷசின்னமான கியானம் , இவைகளுடனே கூடிக் 
கொண்டு மிருக்கிற மகத்துவ முதலான துகளுக்கு அபிமானி 

இந்தத் தேவதைகள் ஒன்றுக்கொன்று 
வேறுகளான குணங்களை யுடையவையானபடியினாலே ஒன் 
றுக்கொன்று சம்பந்தமில்லாததினாலே பிரம்மாண்ட சிருஷ் 
டியிலே சாமர்த்திய மில்லாதவைகளாய் அஞ்சலிபந்தம் 
பண்ணிக்கொண்டு பரமாத்மாவைக் 

குறித்து 
திரம் பண்ணின . 

தத்துவாபிமானி தேவர்களுடைய ஸ்தோத்திரம் . 
வாரீர் தேவதேவனே ! பிரபன்னர்களுடைய தாபத்தைப் 
போக்கடிக்கிறதிலே குடைபோலே யிரா நின்ற தேவரீருடைய 
ஸ்ரீ பாதபத்மங்களைக் குறித்துப் பிரணாமம் பண்ணுகிறோம் . 
யாதொரு ஸ்ரீ பாதபத்மங்களை ஆசிசயமாக வுடையவர்களான 
யோகீஸ்வரர்கள் மகத்தான சம்சார துக்கத்தைச் சீக்கிரமா 
கத் தூர விட்டுவிடுகிறார்களோ இந்தச் சம்சாரத்திலே தாபத் 
திரயத்தினாலே திரஸ்கரிக்கப்படா நின்ற ஜீவர்களுக்கு ஆஸ் 
ரயமான பரமாத்ம தத்வக்கியான ஜனகமான தேவரீருடைய 
ஸ்ரீ பாதபத்மச் 

ஆசிரயிக்கிறதற்குக் கோருகி 
றோம் . வாரீர் பகவானே ! பக்ஷிகளானவை 

களானவை கூண்டில் நின் 
றும் வெளிப்புறப்பட்டு நான்கு திக்கிலேயும் சஞ்சரித்துத் 
திரும்பவும் அந்தக்கூண்டிலே தானே பிரவேசிப்பதுபோல் , 
சகல வேதங்களும் உம்முடைய முகாரவிந்தத்தில் நின்று 
உண்டாகிக் கியான கருமங்களைப் பிரகாசிப்பித்து உம்மிடத் 
திலேயே லயிச்கின்றன . ஆகையினாலே Ko ஷ்வரர்களான 
பேர்கள் அப்படிப்பட்டவேதங்களாலே விஷயங்களில் ஆசக்தி 
யில்லாமலிருக்கிற மனதினால் தேடத்தக்கவையான சமஷ்த 
பாபங்களையும் , போக்கத்தக்க நதிகளுக்குள்ளே சிரேஷ்ட 
மான கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமாயுமிருக்கிற புண்ணிய 


சயையை 


தீசிய ஸ்கந்தம் 


கரமான பாதார விந்தத்தையுடைய தேவரீரைச் சரண 
மடைகிறோம் . யோகிகளான பேர்கள் சதா இருதயத்தில் 
தியானம்பண்ணி வைராக்கிய பலத்தை யுடையதான கியா 
னத்தினாலே பரமாத்ம சாக்ஷாத்காரத்தை அடைகிற தேவரீ 
ருடைய பாதபத்மத்தைச் சரணமாக அடைகிறோம் . வாரீர் 
பரேசனே ! மகாகீர்த்தியையுடைய தேவரீரது ஸ்வரூபக் 
கியானத்தினால் உண்டாகிற அக்கியான காமகர்ம சம்சாரங்க 
ளுடைய நிவர்த்தியினால் உண்டாகின்ற மோக்ஷ லக்ஷ்மியி 
னாலே நித்திய முக்தாளாயிருக்கிறவர்கள் விஷயங்களிலே 
ஆசக்தியை யுடையவையான இந்திரியங்களாலே மிகவும் 
தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிற மகானுபாவர்கள் தேவரீ 
ருடைய கதையாகிற அமிர்த பானத்தினாலே விர்த்தி யடை 
கின்ற பக்தியினால் நிர்மலமான இருதயத்தை யுடையவர்க 
ளாய் வைராக்கியபலத்தை யுடையதான தேவரீருடைய ஸ்வ 
ரூபக்கியானத்தை யடைந்து அனாயாசமாக வைகுண்ட 
லோகத்தை அடைவார்கள் . அப்படி . யோகாப்பியாசத்தி 
னாலே அடைகிறபேர்களுக்கு மிகவும் சிரமமானது உண் 
டாகா நிற்கிறது . ஞானிகள் தேவரீருடைய கதாசிரவணாதிக 
ளலே அனாயாசமாகவே 

தேவரீரை அடைகிறார்கள் . 
சிரமம் , தேகம் , முதலானவைகளிலே நான் என்னதென்கிற 
துராங்காரத்தை யுடையபேர்களுக்குத் தேவரீருடைய பலப் 
பிராப்தியானது ஒருக்காலுமில்லை. அந்நியர்களான நாங் 
கள் லோகங்களைச் சிருஷ்டிக்க வேண்டுமென்கிற இச்சையி 
னால் தேவரீராலே சத்வ சதமோகுணங்களாலே 

சிருஷ் 
டிக்கப்பட்டு விருத்தமான ஸ்வபாவத்தை யுடையவர்கள் 
ஒருவரோடொருவர் கூடா தவர்களாய் எது நிமித்தமாகச் 
சிருஷ்டிக்கப்பட்டோமோ அதற்குச் சமர்த்தர்களாகாமற் 
போகிறோம் . 


வாரீர் ஜனனமில்லாதவரே ! நாங்கள் பூஜாபாகத்தைச் 
சம்பூர்ணமாகத் தேவரீர் பொருட்டு எப்படிப் பிறப்பித்தும் , 
எந்தப் பிரகாரமாகக் கரும்பலத்தை அனுபவித்தும் , எந்தப் 
பிரகாரமாக இந்த ஜீவர்கள் எவ்விடத்தி லிருந்துகொண்டு 
விக்கினமில்லாமலும் சம்சயமில்லா தவர்களுமாய்த் தேவரீ 
ருக்கும் எங்களுக்கும் பூஜாபாகத்தைச் சமர்ப்பித்துக் கரும 
பலத்தை அனுபவிப்பார்களோ அப்படிப்பட்ட பிரம்மாண் 
டத்தைச் சிருஷ்டிக்க எங்களுக்குச் சாமர்த்தியத்தைக் கற்பிக் 
கக்கடவீர் . சர்வகாரணராகியும் , விகாரசூனியராகியும் , ஆசி 
ரியராகியும் , அனாதியாகியுமிருக்கிற தேவரீர் காரியங்க 
ளுடனே கூடிக்கொண்டிருக்கிற எங்களுக்குக் காரணராகா 

23 


178 

ஸ்ரீ ம ப பாகவதம் 
நிற்கிறீர். வாரீர் தேவதேவனே ! ஜென்மரகிதரான தேவ 

சத்வாதிகுணங்களுக்கும் கருமங்களுக்கும் காரணமாகி 
யும் , தேவரீருடைய சக்திரூபமாகியும் , மாயையாலே மகத் 
துவ ரூபமாகியு மிருக்கிற வீரியத்தை முன்னாலே வைத்தீர் . 
வாரீர் பரமாத்துமாவே ! காரியாபி பூதர்களாயிருக்கிற 
மகதத்வ முதலான நாங்கள் தேவரீரிடத்தில் நின்றும் 
என்ன நிமித்தமாக உண்டானோம் . தேவரீருக்கு எந்தக் காரி 
யத்தைச் செய்வோம் . வாரீர் தேவதேவனே ! தேவரீ 
ருடைய அனுக்கிரகத்தை யுடையவர்களான எங்களுக்குக் 
கிரியா நிமித்தத்திலே தேவரீர் சக்தியோடேகூடத் தமது 
கியானத்தைக் கொடுக்கக்கடவீர் . தேவரீருடைய 
கிரியா சக்திகளாலேயே சிருஷ்டியிலே நாங்கள் சமர்த்தர்க 
ளாகா நிற்கிறோம் இல்லாவிட்டால் சமர்த்தர்களாகோம் . 


கியான 


ஆறாவது அத்தியாயம் 


ை 


ஈஸ்வரனாலே யேவப்பட்ட அந்தத் தத்வங்களால் விராட்டுச் சரீரத்தி 
னுடைய சிருஷ்டியையும் , அந்த விராட்டுச் சரீரத்தில் பகவா 
னாலே பண்ணப்பட்ட அதிதெய்வாதி பேதத்தையும் 

சொல்லுகிறார் . 
மைத்திரேய மகாரிஷியினுடைய வாக்கியம் . 
வாரீர் விதுரரே ! அந்த ஈஸ்வரரானவர் இந்தப்பிரகா 
ரம் ஒன்றோடொன்று கூடாமலிருந்தும் லோகசிருஷ்டி 
சாமர்த்திய மில்லாதவைகளாயு மிருக்கிற தம்முடைய சக்திக 
ளான மகதத்வ முதலான தத்வங்களுடைய ஸ்திதியைப் 
பார்த்துப் பிற்பாடு உருக்கிரமனான அந்தப் பகவானானவர் 
சிருஷ்டியா திகளிலே விகரியா நின்றும் காலமென்றும் 
பெயரை யுடையதாகியுமிருக்கிற பிரகிருதியென்கிற சக்தி 
யைத் தரித்து அந்த இருபத்து மூன்று தத்வங்களுடைய 
கூட்டத்திலே ஏககாலத்தில் அந்தரியாமியாகப் பிரவேசித் 
துக் கிரியாசக்தியினாலே ஜீவர்களுடைய வியாபார ரகிதமா 
யிருக்கிற அதிருஷ்டத்தை யெழுப்பி ஒன்றோடொன்று 
கூடாமலிருக்கிற அந்தத் தத்வங்களுடைய கணத்தைக் 
கூட்டிவைத்தார் . அந்த இருபத்து மூன்றாயிருக்கிற தத்வ 
கணமானவை ஈஷ்வரனா லேவப்பட்டனவாய்த் தங்களுடைய 
அம்சங்களாலே விராட்டுச் சரீரமாகிற அண்டத்தைச் சிருஷ் 
டித்தன . அனுப்பிரவேசித்த அந்த ஈஸ்வரனாலே விசுவ 
காரணங்களான தத்துவங்களுடைய கணமானது தங்களு 
டைய அம்சங்களாலே ஒன்றுக்கொன்று சேர்ந்து விராட்டுச் 


சகல 


இவைகளை 


பர 


தி ரி. திய ஸ்கந்தம் 

173 
சரீரமாகப் பரிணமித்தது . அந்த விராட்டுச் சரீரத்திலே 
ஸ்தாவர ஜங்கம ரூபங்களான இந்த லோகங்களானவைக 
ளிருக்கின்றன . சுவர்ணமயமாயிருக்கிற அந்த விராட்டு சரீர 
அபிமானியான புருஷனானவன் அந்தப் பிரம்மாண்ட மத்தி 
யத்திலே பிரதான கருமசேஷத்தை யுடையவர்களான 
ஜீவர்களோடே கூடிக்கொண்டு அனேகமாயிரம் வருஷம் 
சலத்திலே வாசம் பண்ணிக்கொண்டிருந்தார் . அந்த விராட் 
டுப் புருஷனானவன் , கியானசக்தி , கிரியாசக்தி , போகசக்தி 

யுடையவனய்த் தன்னுடைய ஆத்துமாவைக் 
கியானசக்தியினாலே யிருதயத்துக்குள்ளேயிரா நின்ற சைதன் 
னியரூபமாகவும் , யோகரூபமாகவும் , கிரியாசக்தியினாலே 
தசவித பிராணரூபமாகவும் , போக சக்தியினாலே அத்யாத்து 
மம் , அதிதெய்வம் , அதிபூதம் என மூன்று ரூபமாகவும் 
பிரித்தான் . இந்த விராட்டுப் புருஷனவன் , சமஸ்த பிராணி 
களுக்கும் அந்தரிய மியாகியும் , சீலபுருஷனாகியும் ,, 
மாத்மாவினுடைய ஆதி அவதாரமாகியு மாகா நிற்கிறான் . 
விராட் புருஷன் சராசர ரூபமான அத்தியாத்துமமென்று 
சொல்லப்பட்ட இந்திரியங்களோடே கூடிக்கொண்டிருக் 
கிற விராட்டென்றும் , ஆதி பூதமென்று சொல்லப்பட்ட 
தேகங்களோடே கூடிக்கொண்டிருக்கிற விராட்டென்றும் , 
அதிதெய்வ மென்னப்பட்ட அபிமானதேவர்களோடே கூடிக் 
கொண்டிருக்கிற விராட்டென்றும் , இந்தப்பிரகாரம் , மூன்று 
விதமாகியும் , பிராமணரூபமாகப் பத்துவிதமாகியும், இருதயத் 
துக்குள்ளே யிரா நின்ற சைதன்னியத்தினாலே ஏகரூபமாகியு 
மிருக்கிறான் . ஈஸ்வரனான அந்த விராட்புருஷனானவன் , 
விசுவகாரணங்களான அந்தத் தத்துவங்களுடன் கூடி 
யிருத்தலால் அவனுக்கு நாங்கள் பூசையை எப்படிச் சமர்ப் 
பிப்போம் . அதை யனுக்கிரகிக்கக் கட வீரென்று வினாவிய 
வசனத்தை ஸ்மரித்து அந்த தத்துவங்களுக்கு நானாவித 
மான விருத்திலாபத்தின் பொருட்டுத் தம்முடைய தேஜசி 
உலே அந்த விராட்ரூபத்தை யிந்தப்பிரகாரம் செய்வோ 
மென்று ஆலோசனைபண்ணினார் . 


இந்தப்பிரகாரம் ஆலோசனை பண்ணுகிற விராட்புருஷ 
னுக்குத் தேகத்திலே பிரகாசமாகச் சில ஸ்தானங்களுண்டா 
பின . தத்துவங்களுக்கு ஆசிரயங்களான அந்த ஸ்தானங் 
களைச் சொல்லுகிறேன் கேட்கக்கடவீர் . அந்த விராட்புரு 
ஷனுக்கு முகமானது பிரகாசமாக வுண்டாயிற்று . ஜீவனான 
வன் வாக்கிந்திரியத்தினாலே சப்தத்தை யுச்சரித்து லோக 
பாலகனா யிருக்கிற அக்கினி தன்னுடைய அம்சமான 


180 


மாக 


னது 


னானவன் 


கிறது . 


அந்த வாக்கிந்திரியத்தோடே அந்த முகத்தை ஸ்தான 

அடைந்தான் . அந்த விராட்புருஷனுக்கு நாவா 

உண்டாயிற்று , ஜீவனானவன் ரசனேந்திரியத்தி 
னாலே ரசங்களைக் கிரகிக்கிறான் . லோகபாலகனான வருண 

தன்னுடைய அம்சமான அந்த ரசனேந் 
திரியத்தோடேகூட அந்தத் தாலுவை ஸ்தானமாக அடைந் 
தான் . அந்த விராட்புருஷனுக்கு நாசிகைகள் பிரகாசமாக 
உண்டாயின . ஜீவனானவன் கிராணேந்திரியத்தினாலே கந் 
தத்தையறிகிறான் . அசுவனிதேவர்கள் தங்களுடைய அம்ச 
மான அந்தக்கிராணேந்திரியத்தோடேகூட அந்நாசிகையை 
ஸ்தானமாக அடைந்தார்கள். 

அவ்விராட்புருஷனுக்கு 
நேத்திரங்களானவை பிரகாசமாக உண்டாயின . ஜீவனுக்கு 
நேத்திரேந்திரியத்தினாலே ரூபக்கியானமானது உண்டா 

சூரியனானவன் தன்னுடைய அம்சமான அந்த 
நேத்திரேந்திரியத்தோடே கூட அந்த நேத்திரங்களை 
ஸ்தானமாக அடைந்தான் . அவ்விராட்புருஷனுக்குச் சர் 
மங்கள் பிரகாசங்களாக உண்டாயின. ஜீவனானவன் யாதொரு 
தொக்கிந்திரியத்தினாலே ஸ்பரிசக்கியானத்தை யடைகிறான் . 
லோகபாலனான வாயுவானவன் தன்னுடைய அம்சமான 
அத்தொக்கிந்திரியத்தோடே 

அந்தச் சர்மத்தை 
ஸ்தானமாக அடைந்தான் . அவ்விராட் புருஷனுக்குக் 

பிரகாசங்களாக உண்டாயின . ஜீவனான 
வன் சுரோத்திரேந்திரியத்தினாலே சப்தக்கியானத்தை யடை 
கிறான் . திக்குகளானவை தங்களுடைய அம்சமான அந்தச் 
சுரோத்திரேந்திரியத்தோடேகூட அக்கா துகளை ஸ்தானமாக 
அடைந்தன . அந்த விராட்புருஷனுக்குச் 

சர்மமானது 
பிரகாசமாக உண்டாயிற்று .. ஜீவனானவன் ரோமங்களாலே 
தினவினுடைய கியானத்தை யறிகிறான் . ஒளஷதிகளானவை 
தங்களம்சமான அந்த ரோமங்களோடேகூட அச்சர்மத்தை 
ஷ்தானமாக அடைந்தன. அவ்விராட்புருஷனுக்கு 
விருஷ்ணமானது பிரகாசமாக உண்டாயிற்று . இந்த ஜீவ 
னானவன் ரே தசினாலே ஆனந்தத்தை யடைகிறான் . பிரம்மா 
வானவர் தம்முடைய அம்சமான அந்த ரேதசோடேகூட 
அவ்விருஷ்ணத்தை ஸ்தானமாக அடைந்தார் . 


கட 


காதுகளானவை 


அந்த விராட்புருஷனுக்குக் குதமானது பிரகாசமாக 
உண்டாயிற்று . ஜீவனானவன் பாயுவென்கிற இந்திரியத்தி 
லே மலவிசர்க்கத்தை யடைகிறான் . 

டகிறான் . லோகபாலனான மித் 
திரனானவன் தன்னுடைய அம்சமான அந்தப் பாயு விந்திரி 
யத்தோடே கூட அந்தக் குதத்தை ஸ்தானமாக அடைந் 


னா 


தீ திய ஸ்கந்தம் 

181 
தான் . அவ்விராட்புருஷனுக்கு அஸ்தங்களானவை பிர 
காசமாக உண்டாயின. ஜீவனானவன் கிரயவிற்கிரயாதி சக்தி 
களோடேகூட அவ்வஸ்தங்களை ஸ்தானமாக அடைந்தான் . 
அவ்விராட் புருஷனுக்குப் பாதங்களானவை பிரகாசமாக 
உண்டாயின . ஜீவனானவன் கதிசக்தியினாலே யடையத்தக்க 
தேகங்களை அடைகிறான் . லோகேசுரனான ஸ்ரீ விஷ்னு 
தம்முடைய அம்சமான அந்தக் கதி சக்தியோடேகூட அப் 
பா தங்களை ஸ்தானமாக அடைந்தார் . அவ்விராட் புருஷ 
னுக்கு இருதயம் பிரகாசமாக உண்டாயிற்று . ஜீவன் மனதி 

லே சங்கற்பாதி ரூபமான விகாரத்தை யடைகிறான் . சந்தி 
ரன் தன்னுடைய அம்சமான அந்த மனதோடேகூட அந்த 
இருதயத்தை ஸ்தானமாக அடைந்தான் . அவ்விராட் புரு 
ஷனுக்குப் புத்தி பிரகாசமாக உண்டாயிற்று . ஜீவனுக்கு 
அறிவினாலே அறியத்தக்க விஷயங்களுடைய கியானம் 
உண்டாகிறது . பிரகஸ்பதி தம்முடைய அட்சமான அந்த 
அறிவோடேகூட. அப்புத்தியை ஸ்தானமாக அடைந்தார் . 
அவ்விராட் புருஷனுக்கு அகங்காரம் பிரகாசமாக உண்டா 
யிற்று . ஜீவன் அகம் விருத்தியினாலே கிரியை அடைகிறான் . 
உருத்திரன் தன்னுடைய அம்சமான அந்த அகம் விருத்தி 
யோடேகூட அவ்வகங்காரத்தை ஸ்தானமாக அடைந்தான் 
அவ்விராட்புருஷனுக்குப் புத்தி பிரகாசமாக உண்டாயிற்று . 
இந்த ஜீவன் யாதொரு பிரக்ஞையினாலே விக்கியானத்தை 
யடைகிறான் . பிரம்மா தம்முடைய அம்சமான பிரக்ஞை 
யோடு கூட அடைந்த புத்தியை ஸ்தானமாக அடைந்தார் . 
விராட்புருஷனுடைய சிரசினின்றும் சுவர்க்கமும் , பாதங் 
களினின்றும் பூமியும் , நாபியினின்றும் அந்தரிக்ஷமும் உண் 
டாயின . மிகவும் அதிசயித்திரா நின்ற சத்வகுணத்தினாலே 
தேவர்கள் சுவர்க்கத்தை ஸ்தானமாக அடைந்தார்கள் . மனு 
ஷியர்களும் அவர்களுக்குச் சகாயங்களாயிருக்கிற பசு முத 
லான பிராணிகளும் ராஜசசுபாவத்தினாலே பூமியை ஸ்தான 
மாக அடைந்தார்கள் . ருத்திரனுடைய பாரிஷதகணங்க 
ளான பூதங்கள் தாமச சுபாவத்தினாலே பகவானுடைய நாபி 
யாகியும் பூலோக சுவர்க்கலோகங்களுக்கு மத்தியமாகியு 
மிருக்கிற அந்தரிக்ஷத்தை ஸ்தானமாக அடைந்தன . 

வாராய் ராஜசிரேஷ்டனே ! அந்த விராட்புருஷ 
னுடைய முகத்தினின்றும் வேதங்களும் பிராமணவர்ண 
மும் உண்டானார்கள் , அங்கங்களுக்குள்ளே 

முகம் 
சிறந்ததுபோல மற்ற வர்ணங்களுக்குப் பிராமணன் 
குருவாக நிற்கிறான் . அவனுக்கு வேதாத்தியயன முதலி 


182 


ஸ்ரீ 10 நாபகவதம் 


பன 


ளான 


விருத்தியாகா நிற்கின்றன . அந்தப் புருஷனுடைய 
பர்குகளினின்றும் பாலரூபமான விருத்தியும் க்ஷத்திரிய 
வர்ணமும் உண்டாயின . அந்த விராட்புருஷனுடைய 
தொடை களிலேயிருந்து லோகத்துக்கு ஜீவனஹேதுக்க 
வியாபாரங்கள் உண்டாயின . 

அப்புருஷனுடைய 
பாதங்களினின்றும் சிசுரூஷை தருமசித்தியின் பொருட் 
டுச் சூத்திர வர்ணத்துடன் 

உண்டாயிற்று அந்தச் 
சூத்திரனுடைய சிசுரூஷா விர்த்தியினாலே ஸ்ரீ ஹரியானவர் 
மிகவுஞ் சந்தோஷிக்கிறார் பிராமணர்கள் முதலான நான்கு 
வர்ணத்தினரும் தங்கள் விர்த்திகளோடே கூடப் பரமபுருஷ 
ரான ஸ்ரீ ஹரியினுடைய முகம் முதலான அங்கங்களினின் 
றும் உண்டானார்களாகையினாலே இந்த நான்கு வர்ணத்தின 
ரும் ஆத்தும சுத்தியார்த்தமாகச் சுவதர்மத்தினாலே சிரத்தை 
புடனே கூடத் தங்களுக்கு வாணாள் அளிப்பவரும் , கர்த்தா 
வாகியுமிருக்கிற அந்த ஸ்ரீ ஹரியை ஆராதிக்கிறார்கள் . 
வாரீர் விதுரரே ! காலம் , கர்மம் , சுவபாவம் , இவற்றின் 
ரூபமான சக்தியையுடைய அந்த விராட்புருஷனை வர்ணிப் 
பதற்கு எவன் தான் இச்சியான் ? அந்த ஸ்ரீ ஹரியைத் தவிர 

தர வஸ்துக்களுடைய கீர்த்தனத்தினால் துஷ்டமாயிருக்கிற 
என்னுடைய வாக்கைப் பவித்திரம் பண்ணுகிற ஸ்ரீ ஹரியி 
னுடைய கீர்த்தியைக் குருமுகத்தினின்றும் கேட்டறிந்தபடி , 
என்புத்தி சத்தியானுசாரமாகச் சொல்லுகிறேன் . 


ஏழாவது அத்தியாயம் 


சம்சயத்தைப் போக்கடியாநின்ற மைத்திரேய மகாரிஷியினுடைய வசனத் 
தைக் கொண்டாடித் திரும்பவும் , நானாவிதப் பிரஸ்னங்கள் விதுர 

ராலே பண்ணப்பட்டன வென்று சொல்லப்படுகின்றது . 
வியாசருடைய புத்திரராகியும் , கியானியாகியு மிருக்கிற 
விதுரரானவர் மைத்திரேய மகாரிஷியைப் பார்த்து , பிரார்த் 
தனா ரூபமான வாக்கினாலே சந்தோஷிப்பித்து ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார் . 

விதுரருடைய வாக்கியம் . 
வாரீர் பிரம்மரிஷியே ! கியானஷ்வரூபியான பகவானுக் 
குக் குணங்கள் லீலையினாலே யெப்படிக்கூடும் ? பிரவிர்த்தி 
ஜனகமான 

இச்சையானது பாலனுக்கு விளையாட்டிலே 
யேதுவாக விருக்கிறது ; மற்றொருபாலன் லீலையிலே பிரவிர்த் 
திப்பிக்கிற நிமித்தமாகவாகிலும் 

பாலனுக்கு லீலையிலே 
யிச்சையுண்டாகிறது எகனாகியிருக்கிற ஈஸ்வரனுக்கு லீலை 


தீரி தீய ஸ்கந்தம் 

183 
பண்ணவேண்டுமென்கிற இச்சை எப்படி உண்டாகிறது ? 
பகவானானவர் , சத்துவா திகுணமாகியும் , ஜீவனுக்குக் கர்த் 
துருத்துவ போக்த்திருத்துவாதி மோகத்தைப் பண்ணுகிற 
மாய்கையினாலே இந்தப் பிரபஞ்சத்தைச் சிருஷ்டித்தும் , 
பாலனம் பண்ணியும் , மறுபடியும் தம்மிடத்திலே லயமாக்கிக் 
கொள்ளுகிறார் . - தேசகால ஜாகரணாதி அவஸ்தைகளாலே 
தள்ளப்படாமலிருக்கிற கியானஷ்வரூபத்தை யுடையவரான 
அந்தப் பகவானானவர் , மாய்கையுடனே எப்படிக் கூடுவர் ? 

ரூபங்களான சமஸ்த தேகங்களிலேயும் அந் 
தரியாமியா யிருக்கவும் ஆனந்தாதி ஸ்வரூபத்துக்கு நாசமும் 
எப்படி உண்டாக்குவர் ? என்னுடைய மனதிலே உண்டாகிற 
மகத்தான இந்த ஐயத்தைப் போக்கடிக்கக் கடவீரென்று 
ஆக்ஷேபித்த அந்த விதுரரைப் பார்த்து மைத்திரேய மகா 
ரிஷியானவர் சிரித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


சராசர 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்த ஈஸ்வரனுக்கு மாய்கையுடனே 
சம்பந்தமும் இச்சையென்கிறதுமே மாய்கையாக நிற்கிறது . 
நித்திரையிலே சொப்பனம் காண்கிற புருஷனுக்குச் சிரச் 
சேத முதலானது இல்லாமலிருந்துஞ் சிரசானது சேதிக்கப் 
பட்டுப் போயிற்றென்று ஆத்மாவுக்கு அனர்த்தமானதில்லா 
மலே காணப்படுவதுபோல , அந்த ஈஸ்வரனுக்கும் மாய்கை 
முதலானது இல்லாமலே காணப்படுகிறது . ஜலத்திலே பிரதி 
பலிக்கின்ற சந்திரனுக்கு அந்த ஜலத்தினாலே பண்ணப்படா 
நின்ற சாஞ்சல்லிய முதலான குணம் காணப்படுவது போல , 
தேகத்தினுடைய கர்மமானது அசத்தாயிருந்தாலும் தேகத் 
திலே அபிமானத்தையுடைய ஜீவனுக்குச் சத்தாகக் காணப் 
படுகிறது , பரமாத்துமாவான ஈஸ்வரனுடைய 

குண 
அந்த ஜீவனுக்கும் தேகத்தினுடைய குணமான 
ஜனன 

முதலானவை , நிவர்த்தி மார்க்கத்தினா 
லேயும் வாசுதேவருடைய கிருபையினாலேயும் , உண்டாகிற 
பக்தி யோகத்தினாலேயும் , ஸ்ரீ ஹரியினிடத்தில் சமஷ்த இந்தி 
ரியங்களுக்கும் சலியாமலிருக்கை உண்டாகிறபோது சமஷ்த 
சம்சாரக் கிலேசங்களும் மகா நித்திரையில் சகல துக்கங் 
களும் லயத்தை யடைந்திருக்கிறது போல் , லயத்தையடை 
யும் . மனதிலே உண்டாகின்ற அந்த ஸ்ரீ ஹரியினுடைய 
சரணாரவிந்த பூந்துகளினுடைய சேவையிலே பிரீதியானது 
கிலேசங்களுடைய 

நாசத்தைப் 

பண்ணுமென்கிற 
தற்குக் கேட்கவேண்டிய தென்னவென்று சொன்ன மைத்தி 


மன்று . 


மரண 


சகல 


. 


184 


ஸ்ரீ || VI ! கவதம் 


டைய 


மகாரிஷியினுடைய வசனத்தைக்கேட்டு விதுரர் 
சொல்லுகிறார் . 

விதுரர் வாக்கியம் . 
வாரீர் மைத்திரேய மகாரிஷியே ! எனக்குண்டான சம் 
சயமானது உம்முடைய வாக்கியமாகிற கத்தியினாலே சேதிக் 
கப்பட்டுப் போயிற்று . ஜீவாத்துமா பாதந்தினென்றும் , ஈஷ் 
வரன் சுவதந்திரனென்றும் , உம்மாலே நன்றாகச் சொல்லப் 
பட்டது . இந்தத் தேகாதி பிரபஞ்சத்துக்கு மூலமான அக்கி 
யானத்தைத் தவிர வெளியிலே வேறொன்றுமில்லை ஆகையி 
னாலே 
லே ஜீவனை மூடிக்கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஹரியினு 

சக்திரூபமான மாய்கையை இருப்பகவுடைய இந் 
தப் பிரபஞ்சமானது தோற்றிக் கொண்டிருக்கின்றது . இது 
சொப்பனத்தில் காணப்படா நின்ற தன்னுடைய 
சேத முதலானது போலவே யில்லாததாகியும் , மூலசூனிய 
மாகியுமாகா நிற்கிறது . தேகாதியில் ஆசக்தியையுடையவனா 
கியும் , மிகவும் மூடனாகியுமிருக்கிற புருஷன் இதைச் சத்திய 
மாக எண்ணுகிறான் . பிரகிருதியை யதிக்கிரமித்தவனாகியும் 
மிகவும் விவேகியாகியுமிருக்கிற புருஷன் சமுசயகிலேசங்க 
ளில்லாததினாலே மிகவுஞ் சுகியாக விருக்கிறான் . இந்தப் 
பிரபஞ்சத்தைத் துக்கரூபமாக வெண்ணி இதை விட்டுவிட 
வேண்டுமென்று இச்சித்திருக்கிற புருஷன் ஆத்மானந்தா 
னுபவ மில்லாததினாலே பிரபஞ்சத்தை விடுகைக்குச் சமர்த்த 
னாகாதவனாய் மிகவும் கிலேசத்தை யடைகிறான் . அகங்கார 
முதலான இந்தப் பிரபஞ்சமானது தோற்றப்பட்டுக் கொண் 
டிருந்தாலும் , பிரபஞ்சமென்கிறது இல்லை . கேவலம் தோற் 
றிக் கொண்டிருக்கிறது மாத்திரமே யல்லாமல் வஷ்து 
வல்லவென்று தேவரீருடைய திருவடிச்சேவையினாலே 
நிச்சயித்து , இந்தத் தோற்றுதலையும் நான் விட்டுவிடப் 
போகிறேன் . ஸ்ரீ ஹரியினிடத்தில் நிலைபெற்ற பக்தியில் 
லா தவர்களுக்குப் பாகவதசேவை அடையக்கூடாத தாகவே 
யிருக்கும் . பெரியவர்களுடைய கூட்டத்தில் எவ்வாறு தேவ 
தேவரான ஜனார்த்தரானவர் , 

நித்தியமாகப் புகழப்படுகி 
றாரோ , அப்படிப்பட்ட பாகவதர்களுடைய சேவையினாலே 
ஸ்ரீ பகவத் கதா சிரவணமும் , அதனாலே அசைவில்லாதது 
மான பக்தியும் உண்டாக்கித் , தேகாதிகளிலே ஆசக்தியானது 
நிவர்த்தியாகும் . வாரீர் மைத்திரேய மகாரிஷியே! அந்தப்பா 
மாத்மாவானவர் , முன்னே இந்திரியங்களுடனே கூடிக் 
கொண்டிருக்கிற மகத்தத்துவ முதலான தத்துவங்களைக் கிரம 
பாகச் சிருஷ்டித்து , அவற்றினுடைய அம்சங்களாலே 
விராட்ரூபத்தைச் சிருஷ்டித்து , அவற்றில் அனுப்பிரவேசம் 


தீ திய ஸ்கந்தம் 
பண்ணியிருக்கிற விராட்புருஷனுடைய சரீரத்திலே , இந்தப் 
பிரஜைகள் விசித்திரங்களான ரூபங்களை யுடையவராய்ப் , 
புத்திரர்கள் , பவுத்திரர்கள் , ஞா திகள் , பந்துக்களுடனே 
கூட வுண்டாகிறார்களோ , யாதொரு பிரஜைகளாலே இந்தப் 
பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, பிரம்மா முதலான 
பேர்களுக்கும் ஈஸ்வரனான அந்த விராட் புருஷனானவர் , 
எவர்களைச் சிருஷ்டித்தாரோ , அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட 
பிரஜாபதிகளையும் , பிராகிருத சிருஷ்டிகள் ஆறும் , வைகிருத 
சிருஷ்டிகள் மூன்றும் , ஆக ஒன்பதுசிருஷ்டிகளையும் , அதன் 
பின்னோடேவுண்டாகும் சிருஷ்டிபேதங்களையும் , மனுக்களை 
யும் , மனுவந்தராதிபர்களான இந்திரன் முதலான பேர்களை 
யும் , அவர்களுடைய வம்சங்களையும் , அந்த வம்சங்களிலே 
பிறந்த பிரசித்த புருஷர்களுடைய சரித்திரங்களையும் , இந்தப் 
பூமிக்கு மேலேயிருக்கிற லோகங்களையும் , கீழேயிருக்கிற 
லோகங்களையும் , அந்த லோகங்களுடைய இருப்பையும் , 
பிரமாணங்களையும் , பூலோகத்தினுடைய பிரமாணத்தையும் , 
மிருகங்கள் , மனுஷியர்கள், தேவர்கள் , சர்ப்பங்கள் , பக்ஷிகள் , 
இவைகளுடைய சிருஷ்டியையும் , Ko ஷ்வரர்களுடைய 
ஜன்மங்களையும் , கருமங்களையும் . வேதத்தினுடைய விபாகத் 
தையும் , யக்கியத்தினுடைய விஸ்தாரங்களையும் , யோகசமாதி 

னுடைய மார்க்கத்தையும் , கியானத்தினுடைய மார்க்கத் 
தையும் , அதற்கு உபாயமான சாங்கியக்கியானத்தினுடைய 
மார்க்கத்தையும் , பகவானாலே சொல்லப்பட்ட பாஞ்சராத்தி 
ராதிதந்திரத்தையும் , பாஷண்டர்களுடைய மார்க்க வைஷம் 
மியத்தையும் , ஈனஜாதிகளுடைய சிருஷ்டியையும் , சத்வாதி 
குணங்கள லேயும் , அதின்மூலங்களான கருமங்களாலேயும் 
உண்டாக ! நின்றும் , தானாவிதங்களாகியும் , கணக்கில்லாமலு 
மிருக்கிற ஜீவனுடைய கதிகளையும் , தருமார்த்த காமமோ 
க்ஷங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமலுமிருக்கிற வுபா 
யங்களையும் , விருத்தியினுடைய சுவரூபத்தையும் , நீதியினு 
டைய சுவரூபத்தையும் , சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தத்தை 
யும் , சிரார்த்தத்தினுடைய விதியையும் , பிதுர்த்தேவதைகளு 
டைய சிருஷ்டியையும் , நவக்கிரகங்கள் அஸ்வனி முதலான 
நக்ஷத்திரங்களின் சிருஷ்டியையும் , காலசக்கிரத்தினுடைய 
சமஸ்தானத்தையும் , தானத்தினுடைய பலத்தையும் , பசுவி 
னுடைய பலத்தையும் , யாகாதிகருமத்தினுடைய பலத்தை 
யும் , தடாகப்பிரதிஷ்டை முதலான தட்டத்தனுடை பலத் 
தையும் , தேசந்தாங்களை யடைந்திர்நின்ற புருஷனுடைய 
தர்மத்தையும் , ஆபத்துக்காலத்திலே செய்ய வேண்டிய தர்மத் 
தையும் . தீனர்களிடத்திலே வாச்சல்லியத்தையுடைய மகானு 

24 


யி 


188 

ஸ்ரீ மஹ ! பாகவதம் 
பாவர்கள் மிகவும் பக்தியுடனே அனுவர்த்திக்கின்ற சிஷியர் 
களுக்கும் , புத்திரர்களும் . மிகவும் அரிதாயிருக்கிற அர்த்தத் 
தையும் சொல்லுவார்கள் . பிளயத்திலே சயனித்துக்கொண் 
டிருக்கின்ற பரமேஸ்வரனை யெவர்கள் உபாசித்துக்கொண் 
டிருக்கிறார்கள் ? எவர்கள் லயத்தை யடைந்திருக்கிறார்கள் ? 
ஜீவனுடைய தத்துவத்தையும் , பரமாத்மாவினுடைய சுவ 
ரூபத்தையும் உபநிஷத்தினாலே அறியப்படுகிற கியானத்தை 
யும் , குரு சிஷ்யர்களுடைய பிரயோஜனத்தையும் , அவர் 
களாலே உண்டாக்கப்படுகிற பலத்தையும் , அந்தக்கியானத் 
துக்குப் பாக்கியங்களாகியும் , அந்தரங்களாகியு மிருக்கிற 
சாதனங்களையும் , கியானம் , பக்தி , வைராக்கியம் , இவைகளுக் 
குச் சாதனங்களையும் ஸ்ரீ ஹரியினுடைய லீலைகளை அறிய 
வேண்டுமென்ற இச்சையினாலே பிரஷ்னம் பண்ணுகிற 
எனக்குச் சினேகிதரானபடியினாலே விசிதமாகச் சொல்லக் 
கடவீரென்று குருசிரேஷ்டரான விதுபாாலே பிரஸ்னம் 
பண்ணப்பட்ட புரானார்த்தங்களை யுடையவராகியும் , பகவா 
னுடைய கதையிலே பிரவர்த்திப்பிக்கப்பட்டவராய் மிகவும் 
விர்த்தியடைய நின்ற சந்தோஷத்தை யுடையவராகியு 
மிருக்கிற அந்த மைத்திரேய மகாரிஷியானவர் அந்த விது 
ரரைப் பார்த்து இந்தப் பிரகாரஞ் சொல்லத் தொடங்கினார் . 


எட்டாவது அத்தியாயம் 


பிரளயக்கடலி லே சபநித்துக்கொண்டிரா நின்ற ஸ்ரீமந் நாராயணருடைய 
நாபிக் கமலத்திலே உண்டான பிரம்மாவானவர் , அந்த ஸ்ரீமந் 
நாராயணரை அறியாதவராயும் , பயப்பட்ட வராயும் , 
தபசினாலே ஸ்ரீ ஹரியைச் சந்தோஷிப்பித்தா 

ரென்று சொல்லப்படுகின்றது . 
வாரீர் விதுரரே ! இந்த லோகத்திலே புருச்சக்ரவர்த்தியி 
னுடைய வம்சமானது 

சத்புருஷர்களுக்குச் கிலாகிக்க 
யோக்கியமாக விருக்கின்றது . இந்த வம்சத்திலே பகவத்பக்த 
னாகியும் , லோ கபாலகனாகியு மிருக்கிற யமதர்மராஜனான 
உமக்குப் , பாகவதமெனப்பட்ட... புராணத்தைச் சாக்ஷாத் பகவா 
னானவர் சனற்குமாரர் முதலான ரிஷிகளுக்குச் சொன்னபடி 
சொல்லுகிறேன் கேளும் . சனற்குமாரர் முதலான யோகீஸ் 
வரர்கள் பாதாளத்திலே யிருக்கிற ஞானத்தை யுடையவ 
ராய்ப் , பிரகாசிக்கப்பட்ட சங்கர்ஷ்ணமூர்த்தியை யடைந்து , 
அவருடைய திருவடிகளைத் , தேவகங்கா ஜலத்தில் ஸ்நானம் 
பண்ணி மிகவும் ஈரமாயிருக்கிற, தங்களுடைய ஜடாமுடிக 


Fi திய ஸ்கந்தம் 

187 
ளாலே ஸ்பரிசித்துச் சாஷ்டாங்கமாகப் பிரணாமம்பண்ணி 
அந்தச் சங்கர்ஷ்ண மூர்த்தியினுடைய 

லீலைகளை அடிக் 
கடி ஸ்தோத்திரம்பண்ண , நித்தியக்கியான ஐஸ்வரியா தி 
குணங்களையுடையவரான அந்தச் சங்கர்ஷ்ண மூர்த்தியான 
வர் , நிவிர்த்தி மார்க்கத்திலே மிகவும் இச்சையை யுடையவ 
ரான சனற்குமார யோகியின் பொருட்டு , இந்தப் பாகவதத் 
தை அருளிச்செய்தனர் , மகா தபஸ்வியா யிருக்கிற சாங்கியா 
யனமுனிவர் , பகவானுடைய இந்த லீலா விபூதிகளைப் பிரகா 
சஞ்செய்ய வேண்டுமென்று இச்சையுடையவராய்த் , தம்மை 
அனுவர்த்தியா நின்றும் , எனக்கு ஆசாரியராகியு மிருக்கிற 
பராசர மகாரிஷிக்கும், பிரகஸ்பதிக்கும் சொன்னார் . மிகவும் 
கிருபாசாலியான அந்தப் பராசரரானவர் , புலஸ்திய மகா 
ரிஷியினாலே புராண கர்த்தாவாகப் போகிறீரென்று அனுக்கிர 
கிக்கப்பட்ட வராய் உத்தமமான இந்தப் பாகவத புராணத்தை 
எனக்குச் சொன்னார் . மிகவும் சிரத்தை யுடையவராகவும் , 
நித்தியமாக அநுட்டானபரராகவு மிருக்கிற உமக்கு இந்தப் 
புராணத்தைச் சொல்லுகிறேன் . எப்போதும் ஒன்றினாலே 
யும் திரஸ்கரிக்கப்படாத கியானசக்தியை யுடையவரான 
ஸ்ரீமந் நாராயண ரானவர் , தம்முடைய மாயா வினோதங்களை 
விட்டுச் சுவரூபானந்தானுபவத்திலே மிகவும் ஆனந்தத்தை 
யுடையவராய் , கிரியாசூனியராகி , யொருவராய் ஆதிசேஷ 
னிடத்திலே சயனித்து நித்திரையினாலே நேத்திரங்களை 
மூடிக்கொண்டாரோ அப்போது சமஷ்த பிரபஞ்சமும் ஜலத் 
தினால் வியாபிக்கப்பட்டு , அந்த ஸ்ரீமந் நாராயண ரானவர் 
தமக்குள்ளே தரிக்கப்பட்ட சமஸ்த பிராணிகளையுந் திரும் 
பிச் சிருஷ்டிக்கிற நிமித்தமாய்க் , காலசுவரூபியான தம் 
முடைய சக்தியைப் பிரேரணை செய்து கொண்டு , தமக்கு 
ஸ்தானமான அந்தப் பிரளயஜலத்தில் , அக்கினியானது 
காஷ்டத்திற்குள் அடங்கி யிருப்பதுபோலடங்கி , 
ஜலத்தில் ஆயிரம் சதுர்யுகம் யோக நித்திரை செய்து , திரும் 
பவும் சிருஷ்டி நிமித்தமாகப் பூர்வமே பிரேரணை பண்ணப் 
பட்ட கால சுவரூபமான தம்முடைய சக்தியினாலே கிரியாலா 
பங்களை அடைந்தவராய்த் , தம்முடைய திவ்யமங்கள விக்கிர 
கத்தில் லயப்பட்டிருக்கின்ற லோகங்களைப் பார்த்துச் சூக்ஷ்ம 
ரூபங்களாயிருக்கிற அந்தப் பதார்த்தங்களிலே வைக்கப்பட்ட 
திருஷ்டியை யுடையவராய்த் தமது தேகத்துக்குள்ளே மிரா 
நின்றும் அதிசூக்ஷ்மமாகியுமிருக்கிற அந்தப் பிரபஞ்சரூப 
பதார்த்தமானது காலானுசாரியாயிருக்கிற சுவகுணத்திலே 
சலிப்பிக்கப்பட்டதாய் உண்டாகப்போகிறதாய் அப்போது 
பகவானுடைய நாபிப்பிரதேசத்தில் நின்றும் உண்டாயிற்று, 


அந்த 


188 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அந்தச் சூஷ்மப் பிரபஞ்ச ரூபமான அர்த்தமானது , ஜீவர் 
களுடைய அதிர்ஷ்டத்தைப் பிரகாசிப்பிய நின்ற காலத்தி 
னாலே பத்மரூபமாக நின்று பரமாத்துமாவைக் காரணமாக 
வுடையதாய்ச் , சூரியன் போல் தன்னுடைய தேஜசினாலே 
விஸ்தாரமான அந்த ஜலத்தைப் பிரகாசிப்பித்துக்கொண்டு 
சீக்கிரமாக 

வுண்டாயிற்று . ஜீவர்களுக்கு அனுபவ 
யோக்கியங்களான பதார்த்தங்களைப் பிரகாசிப்பித்துக் கொண் 
டும் , லோ கஷ்வரூபமாகியு மிருக்கிற அந்தப் பத்மத்திலே , 
ஸ்ரீ மகா விஷ்ணுவானவர் தாமே அந்தரியாமியாகப் பிர 
வேசித்தார் . 


காரண 


ஸ்ரீ ஹரியினாலே பிரவேசிக்கப்பட்ட அந்தப் பத்மத் 
திலே சுவயமாகவே சகலவேத சுவரூபரான பிரம்மாவானவர் 
உண்டாயினார் . அந்தப் பிரம்மா பத்மத்தினுடைய பொகுட் 
டிலேயிருந்து லோகங்களைப் பார்க்கிற திமித்தம் நான்கு 
முகங்களை யடைந்து , மகா வாயுவினாலே உண்டாகா நின்ற 
அலைகளினது சமூகத்தையுடைய அந்த ஜலத்தில் உண் 
டான அந்தப் பத்மத்தையும் , லோகங்களுடைய தத்துவத் 
தையும் , தன்னுடைய ஆத்துமாவையும் அறியாமல் , இந்தக் 
கமலமானது 

எவ்விடத்தில் நின்றும் உண்டாயிற்றோ 
வென்று 

வெகுகாலம் யோசனை செய்து அந்தக் கமலத்தி 
னுடைய கொடியின் ரந்திர மார்க்கத்தினாலே அந்த ஜலத் 
துக்குள்ளே தலைகீழா கப் பாதாளத்திலே போய்த் தேடியும் 
அந்த மூலத்தை யறியாமற்போனார் . வாரீர் விதுரரே ! 
கரையில்லாத அந்தக் காரணத்துக்குள்ளே போய்த் தமக்குக் 

வஸ்துவைத் தேடுகின்ற அந்தப் பிரம்மாவுக்குச் 
சமஷ்த பிராணிகளுக்கும் பயத்தை யுண்டாக்கி ஆயுஷ் 
க்ஷயத்தைப் பண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஸ்ரீ ஹரியி 

ஆயுதரூபமான காலசக்கிரமானது ஆவிர்ப்பவித் 
தது . அந்தப் பிரம்மாவானவர் , அந்தக் காலசக்கரத்தைப் 
பார்த்து மனோரத சித்தியில்லா தவராய்த் தேடுகிற வியாபா 
ரத்தில் நின்றும் நிவிர்த்திப் பித்தவராய்த் திரும்பவும் 
தமக்கு ஆஷ்ரயமான அந்தக் கபாலத்திலேயே யிருந்து 
மெல்ல ஜெயிக்கப்பட்ட சுவாசத்தினாலே சமாதியோகத்தை 
ஆஷ்ரயித்து அநேக வருஷங்கள் பண்ணப்பட்ட சமாதி 
யோகத்திலே யுண்டாயின தியானத்தை யுடையவராய்த் , 
தமது ஹிருதயத்துக்குள்ளே குடைபோன்ற அனேக படங் 
களையுடைய சிரசுகளில் ஒளிக்கிற ரத்தினகாந்திகளாலே 
அந்தகார நாசத்தை யுடைய தாமரைக் கிழங்குபோல மிகவும் 
தவனமாகியும் 

மகா தீர்க்கமாகியு மிருக்கிற ஆதிசேஷ 


னுடைய 


டைய 


தி திய ஸ்கந்தம் 

189 
னுடைய சரீரமாகிற கட்டிலிலே சயனித்து ஒருவராகியும் 
சந்தியாகாலத்திற்கு நிகர்த்த சிவந்த வஸ்திரத்தை யுடைய 
ராகியும் , சுவர்ன பயமான அனேகம் சிரங்களையுடையராகி 
யும் , அனேக ரத்தினங்கள் , உதக தாரைகள் , மூலிகைகள் , 
புஷ்பங்கள் , இவற்றின் மாலைகளையுடையதாகியும் , மூங்கில்க 
ளாகிற புஜங்கள் , விருக்ஷங்களாகிற பாதங்கள் , இவைகளை 
யுடையதாகியும் , மரகத ரத்தினபயமாயிருக்கிற பருவதத்தி 
னுடைய காந்தியை யளவினாலேயும் , விஸ்தாரத்தினாலேயும் 
உபமானமில்லாமல் விளங்கா நின்றும் மூன்று லோகங் 
களுக்கும் ஆஷ்சயமாகியும் , நானாவிதங்களாகியும் , திவ்வியங்க 
ளாகியு மிருக்கிற ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இவைகளு 

காந்தியை யுடையதாகியு மிருக்கிற தேகத்தினலே 
திரஸ்கரியா நின்றும் அங்கீகரிக்கப்பட்ட திவ்ய மங்கள 
ரூபத்கை யுடையவராகியும் , தங்களுக்கு இஷ்டங்களாயிருக் 
கிற பலன்களை யடைகிறதின் பொருட்டுப் பரிசுத்தமான உபா 
சனா மார்க்கங்கள லே அர்ச்சியா நின்ற புருஷர்களுக்குச் 
சர்வாபீஷ்டங்களையும் தரா நீன்றும் , நகங்களாகிற சந்திரர் 
களுடைய கிரணங்களோடே கூடிக்கொண்டும் , விரல்களா 
கிற மனோக்கியங்களான இதழ்களை யுடையனவாயு மிருக்கிற 
ஸ்ரீ பாதபத்மத்தைக் கிருபையினாலே கொஞ்சம் உயாவெடுத் 
துக் காண்பியா நின்றும் , மூன்று லோகத்தினுடைய துக்கத் 
தைப் போக்கடியா நின்ற புன்சிரிப்பை யுடையராகியும் 
விளங்குகின்ற குண்டலங்கள லே பலங்கரிக்கப்பட்டும் , 
கோவைப்பழம் போலொத்த அதரத்தினுடைய காந்தி 
யினாலே சிவந்த வர்ணத்தை யுடையதாகியும் , கோபமான 
நாசிகையையுடையதாகியும் , சுதந்தரமான புருவங்களையுடைய 
தாகியு மிருக்கிற திருமுகமண்டலத்தினாலே பக்தர்களைக் 
குறித்துக் கிருபை செய்து கொண்டிரா நின்ற அந்தப் 
புருஷனைப் பார்த்தார் . 


வாரீர் விதுரரே ! பீதாம்பரத்தினாலேயும் , நவரத்தின 
கசிதமான அரைஞாண் மாலையினாலேயும் , நிதம்பபாகத்திலே 
யலங்கரிக்கப்பட்டும் , ஸ்ரீ வச்சச் சின்னத்தையுடைய மார் 
பிலே விளங்கா நின்ற மகாவிலைபெற்ற ஆரங்களினாலே யலங் 
கரிக்கப்பட்டும் , சிரேஷ்டங்களான தோள் வளைகளிலே யிரா 
நின்ற உத்தமங்களான ரத்தினகாந்திகளாலே வியாபிக்கப் 
படா நின்ற பாகுதண்டங்களாகிற அனந்த சாகைகளையுடைய 
ராகியும் , பிரதானத்தை மூலமாக வுடையதாகியும் , சர்ப்ப 
சிரேஷ்டங்களுடைய 

சரீரங்களாலே சூழப்படா நின்ற 
சாகைகளையுடையதாகியும் , லோகசுவரூபமாகியும் , சந்தன 


190 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


விருக்ஷம்போலே யிரா நின்ற ஆதிசேஷனைச் சகாயமாயுடை 
யவராகியும் , பிரகாசமாகக் காணப்படா நின்ற கவுஸ்துவா 
பரணத்தை மார்பில் உடையவராகியும் , ஸ்தாவர சங்கடங்க 
ளுக்கு ஸ்தானமாகியும் , வேதங்களாகிற வண்டுகளாலே 
புகழப்பட்ட காந்தியையுடையராகியும் , தம்முடைய கீர்த்தி 
சுவரூபமாகியுமிருக்கிற வனமாலிகையினாலே சூழப்பட்டவ 
ராகியும் , சூரியன் , சந்திரன் , வாயு , அக்னி , இவர்களாலேயும் 
அடையக்கூடாதவராகியும் மூன்று லோகத்திலும் பிரகா 
சத்தையுடையவராகியும் , சமஷ்த லோகங்களிலேயும் , சஞ் 
சரித்துக்கொண்டிரா நின்ற சுதரிசன முதலான ஆயுதங்க 
ளாலே ஒருத்தராலேயும் அண்டக்கூடா தவராகியு மிருக்கிற 
ஸ்ரீ ஹரியைப் பார்த்தார் . ஜகத் கர்த்தாவான அந்தப் 
பிரம்மாவானவர் எப்போது ஸ்ரீ ஹரியைப் பார்த்தாரோ , 
அப்போதே லோகசிருஷ்டியையுடையவராய் , அந்தப் பகவா 
னுடைய நாபியாகிற தடாகத்தில் கமலத்தையும் , அதிலே 
தன்னையும் , ஜலத்தையும் , பிரளயகால வாயுவையும் , ஆகாசத் 
தையும் பார்த்து , பிரஜைகளைச் சிருஷ்டிக்க இச்சையுடையவ 
ராய் அந்தப் பகவானைக் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினார் . 


ஒன்பதாவது அத்தியாயம் . 


பிரம்மாவானவர் ஏகார்ணவமான ஜலத்திலே லோகசிருஷ்டியைப் 
பண்ணவேண்டுமென்கிற இச்சையினாலேயும் , தபசினாலேயும் ; 
சந்துஷ்டரான ஸ்ரீமந் நாராயணரைப் பார்த்து 
ஸ்தோத்திரம் பண்ணினாரென்று 

சொல்லப்படுகிறது . 


பிரம்ம ஸ்து தி . 


வாரீர் பகவானே ! வெகுகாலம் பண்ணின வுபாசனை 
யால் இப்போது என்னாலே அறியப்பட்டீர் . பிராணிகளுக் 
குத் தேவரீருடைய தத்துவமானது அறியப்படுகிற தில்லை 
யென்பது தோஷமாக விருக்கிறது . சுத்தசத்துவ ரூபமான 
தேவரீருடைய ரூபமானது! அனேக அவதாரங்களுக்குக் 
காரணமென்று காண்பிக்கிற நிமித்தமாகக் கிரகிக்கப்பட்டது . 
வரீர் பாம்புருஷரே ! ஒன்றினாலேயும் மறைக்கப்படாத பிர 
காசத்தை யுடையதாகியும் விகற்ப சூனியமாகியும் ஆனந்த 


வடிகளையே 


தி ரி தீய ஸ்கந்தம் 

191 
மாத்திரமாகியும் இருக்கிற தேவரீருடைய ரூபமானது , இந்த 
ரூபத்தைக்காட்டிலும் வேறன்று . 

வாரீர் 

பரமாத்மாவே ! 
உபாசிப்பவர்களுக்குள்ளே முக்கியமாகியும் , பிரபஞ்சத்துக்குக் 
காரணமாகியும் , பிரபஞ்சத்தைக்காட்டிலும் வேறாகியும் , 
பிருதிவிமுதலான பூதங்கள் இந்திரியங்கள் இவைகளுக்குக் 
காரணமாகியுமிருக்கிற இந்த ரூபத்தையே உபாசிக்கிறேன் . 
வாரீர் புவனமங்களரே ! தேவரீரை உபாசிக்கிற எங்களுக்கு 
மங்களத்தின் பொருட்டுக் காண்பிக்கப்படுகிற இதுவே நிரூ 
பாதிக ரூபமாகா நிற்கிறது . ஈஷ்வரன் இல்லையென்றும் , 
நிந்திதமான தர்க்கத்தையே ஆஸ்ரயித்து நரகத்தை யடை 
கிற பேர்களாலே உபாசிக்கப்படாத தேவரீரின் பொருட்டு 
அடிக்கடிப் பிரணாமம் பண்ணுகிறேன் . தேவரீருடைய திரு 

ஆஸ்ரயித்து வேதங்களாகிற வாயினாலே 
ஸ்மரிக்கப்படா நிள்ற தேவரீருடைய சரணாரவிந்தங்களைப் 
பாடி நாசியால் ஆக்கிராணம் பண்ணியும் தேவரீருடைய 
கதைகளைக் கர்னரந்திரங்களாலே சிரவணத்தையே பண்ணிக் 
கொண்டிருக்கிற பக்தர்களுடைய இருதயகமலத்தில் நின்றும் 
ஒழியாமல் பிரகாசிக்கின்றீர் . வாரீர் அச்சுதரே ! பசி , தாகம் , 
பிணி , பித்தம் , சேஷ்மம் , இவைகளாலேயும் , சீதம் , உஷ் 
ணம் , வாதம் , மழை , இவைகளாலேயும் , ஒன்றுக்கொன்று 
மாறுபட்ட பூதங்களாலேயும் , மிகவும் சகிக்கக் கூடாததான 
காமாக்கினியினாலேயும் , ஒழியாத கோபத்தினாலேயும் , அடிக் 
கடி பீடிக்கப்படா நின்ற ஜனங்களைப் பார்க்கின்ற என்னு 
டைய மனதானது மிகவும் துக்கிக்கின்றது . தேவரீருடைய 
மாயாவிலாசத்தை யுடையதான இந்தப் பிரபஞ்சத்தைத் 
தேவரீரைக்காட்டிலும் வேறாக எந்தமட்டுக்கும் பார்க்கி 
றானோ அந்தமட்டுக்கும் அசத்தாயிருந்தாலும் , இந்தச் சம் 
சாரமானது துக்கங்களைக் கொடுத்துக் , கர்மபலத்தை யுடைய 
தாய் ஒழியாமலேயிருக்கின்றது . தேவரீருடைய கதாசிரவ 
ணம் , கீர்த்தனம் முதலியவைகளிலே பிரீதியில்லாதவர்களா 
யிருக்கிறவர்கள் ரிஷிகளாக விருந்தாலும் சம்சார துக்கத் 
தையே யடைகிறார்கள் . 


வரீர் நாதனே ! தேவரீருடைய அனந்த கல்யாண 
குணங்களுடைய கேள்வியினாலே பார்க்கப்பட்ட சுவரூபத்தை 
யுடையவரான தேவரீர் , பக்தர்களுடைய பக்தியோகத்தி 
னாலே நன்றாக சோதிக்கப்பட்டிருக்கிற இருதய கமலத்திலே 
யிருக்கிறீரன்றோ ? வாரீர் பகவ னே ! நானாவித பிராணிக 
ளிடத்திலே அந்தராத்துமாவா யிருக்கிற தேவரீரிடத்தில் 
பக்தி யில்லாத பேர்களுக்குத் துர்லபமான தேவரீருடைய 


யடை 


சாகைகளாக 


192 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஆராதனம் , சிரேஷ்டமாகி ஒரு காலத்திலேயும் நாசத்தை 
யடைகிறதில்லை . பல இச்சையினாலே செய்யப்பட்ட தரும 
மானது கோரப்பட்ட பலத்தைக் கொடுத்துவிட்டு நசித்துப் 
போகும் . ஆகையினாலே சர்வகால சுவரூபமான கியானத்தி 
னாலே சமஷ் தபேத மோகங்களையும் போக்கடியா நின்றும் 
கியான ஸ்வரூபராகியும் , பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி திதி 
சங்காரங்களிலே காரணமாகியு மிருக்கிற மாயையினுடைய 
விலாசத்தினாலே கிரீடையை யுடையவராகியும் , ஈஸ்வரராகி 
யும் , பரமபுருஷராகியு மிருக்கிற தேவரீர் பொருட்டுப் 
பிரணாமம் பண்ணுகிறேன் . பகவானுடைய 

அவதாரங் 
களின் அனந்த கல்யாண குண லீலைகளையுடைய நாமங்களைப் 
பிராண வியோக காலத்திலே உச்சரிக்கிறவர்கள் அனேக 
ஜன்மங்களிலே பண்ணப்பட்ட பாவத்தை க்ஷணத்திலே 
விட்டு , நித்தியத் துவமாகிற பிரம்மத்தையே 
கிறார்கள் , திரிமூர்த்திகளை 

வேர்களாக உடையவராகி 
மரீசி , பிரஜாபதி , 

முதலான பேர்களை யனேக 
உடையவர்களாகியும் , தம்மை ஆஸ்ரய 
மாக உடையதான பிரகிருதியைச் சத்துவாதிகுண பேதத்தி 
னாலே பிரித்துச் சிருஷ்டி , ஸ்திதி , பிரளயங்களுக்கு 
ஏதுக்களான நான் , ருத்திரன் , ஸ்ரீ மஹாவிஷ்ணு என்று 
இந்தப்பிரகாரம் மூன்று ரூபத்தை யுடையவராய்ப் , பிர 
பஞ்சமாகிற விருக்ஷத்துக்குக் காரணமாகியுமிருக்கிற தேவ 
ரீர்பொருட்டுப் பிரணாமம் பண்ணுகிறேன் . 

கிறேன் . பிரளய ஜலத் 
திலே யிசா நின்றும் , அனந்த சக்திகளை யுடையவராகியு 
மிருக்கிற யாதொரு பகவானுடைய நாபிக்கமலத்தில் நின் 
றும் , இவ்விடத்திலே மகத்துவ ரூபமான சித்தத்துக்கு அபி 
மானி தேவதையாயிருக்கும் நான் உண்டானேனோ, அந்தப் 
பகவானுடைய ஆச்சரியகரமான இந்த ரூபத்தை விஸ்தாரம் 
பண்ணா நின்ற எனக்கு , வேதவசனங்களுடைய வுச்சாரண 
மானது நாசத்தை யடையாமலிருக்கக்கடவது . மிகவும் 
கிருபாசாலியாகியும் , புராணபுருஷராகியு மிருக்கிற பகவா 
னானவர் , மிகவும் விருத்தியடைய நின்ற பிரீதியையுடைய 
புன்சிரிப்புட னே கூட நேத்திர கமலத்தை விரிவு செய்துக் 
கொண்டு , பிரபஞ்சத்தினுடைய ஆவிர்ப்பாவத்தின் பொருட் 
டும் , அனுக்கிரகத்தின் பொருட்டும் , எழுந்திருந்து , மதுர 
மான வாக்கினாலே என்னுடைய வியசனத்தைப் போக்கக் 
கடவர் . 


வாரீர் விதுரரே ! அந்தப் பிரம்மாவானவர் , தமக்குக் 
காரணமான அந்தப் பகவானுடைய தபசிலேயும் , உபாசனை 


தி ரீ திய ஸ்கந்தம் 

193 
யினாலேயும் , சித்தசமா தியினாலேயும் பார்த்துத் , தம்முடைய 
மனோவாக்குகளின் சக்தி யெவ்வளவோ அவ்வளவு தோத்தி 
ரம்பண்ணி , மிகவும் இளைப்பை யடைந்தவர்போல இருந்த 
னர் . பிற்பாடு , மதுசூதனரானவர் கம்பீரமான வாக்கினாலே 
அவருடைய மோகந்தணிய ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 
வாரீர் வேதகற்பரே ! நீர் என்னை யாதொரு சிருஷ்டியைக் 
குறித்துப் பிரார்த்தித்தீரோ , அது பூர்வமே உம்மாலே சம் 
பாதிக்கப்பட்டிருக்கின்றது . 

என்னை 

ஆச்ரயமாகவுடைய 
வேதவித்தையைப் பரிசீலனம்பண்ணித், திரும்பவும் தபசைச் 
செய்து , அந்த வித்தையினாலேயும் தபசினாலேயும் உம்மு 
டைய இருதயத்துக்குள்ளே மிகவும் பிரகாசமாயிருக்கிற 
லோகங்களைப் பார்க்கப்போகிறீர். வாரீர் பிரம்மாவே ! பிற் 
பாடு நீர் மிகவும் பக்தியை யுடையவராகியும் , சித்த சமர் தா 
னத்தை யுடை யவாகியுமிருந்து உம்மிடத்திலேயும் லோகங் 
களிலேயும் வியாபித்துக் கொண்டிருக்கின்ற என்னையும் , என் 
னிடத்திலே யிரா நின்ற லோகங்களையும் , ஜீவாத்துமாக்களை 
யும் பார்க்கப்போகிறீர் . காஷ்டங்களிலே பிருக்கின்ற அக்கி 
னியைப்போல் , சர்வபூதங்களிலேயும் அந்தரியாமியாயிருக் 
கின்ற என்னைப் பார்க்கிறபோதே சமஸ்த மோகத்தையும் 
விட்டு நானாவிதங்களான கர்ம சமூகத்துடனே கூடின 
பிராணிகளைச் சிருஷ்டிக்க வேண்டுமென்று இச்சிக்கின்ற உம் 
முடைய அந்தக்கரணமானது இந்த விஷயத்திலே வியச 
னத்தையடையாம லிருக்கப்போகிறது . என்னுடைய அனுக் 
கிரகமானது 

உண்டாயிருக்கிறபடியினாலே ஆதி ரிஷியா 
யிருக்கிற உம்மை பாபிஷ்டமான ரஜோகுணமானது பற்றப் 
போகிறதில்லை . பிரஜைகளைச் சிருஷ்டிக்கவேண்டுமென்று 
யத்தனித்த உம்முடைய மனது என்னிடத்திலேயே ஸ்திர 
மாக வைக்கப்பட்ட தினாலே , பிராணிகளுக்கு மிகவும் அறி 
யக்கூடாதவனாயிருக்கிற நான் உம்மாலே அறியப்பட்டேன். 
தபசிலே மிகவும் நிஷ்டையும் , என்னிடத்திலே அசஞ்சல 
பக்தியும் , தத்துவக்கியானமும் , 

என்னுடைய 
சுவரூபதரிசன முதலிய வெல்லாம் என்னுடைய அனுக் 
கிரகத்தினாலே உண்டாகும் . உமக்கு மங்களம் உண்டாகக் 
கடவது . யாதொரு புருஷனானவன் உம்மாலே 

பண்ணப் 
பட்ட ஸ்தோத்திரத்தினாலே நித்தியமாக ஸ்தோத்திரஞ் 
செய்து என்னை உபாசிக்கிறா அந்தப் புருஷனுக்குச் 
சீக்கிரமாகப் பிரசன்னனாய் விடுவேன் . தடாகம் , நந்தவனம் 
முதலான தர்மங்கள லேயும் , தபசு , யக்கியங்கள் , தானங்கள் , 
யோகாப்பியாசங்கள் , சித்தசமாதி , இவற்றாலே புருஷர் 
களுக்கு யாதொருபலம் சித்திக்குமோ , அந்தப் பலத்தில் 

25 


மான 


194 


ம ஓ ! பாகவதம் 


காரணமாக 


என்னுடைய பிரீதியே காரணமென்று தத்துவத்தையறிந்த 
பேர்களுடைய சித்தாந்தம் . ஆகையினாலே என்னிடத்திலே 
பக்தியைப் பண்ணக்கடவன் . சர்வவேகமயராகியும் , என்னைக் 

வுடையவராகியுமிருக்கிற நீர்தானே இந்த 
மூன்று லோகத்தையும் சிருஷ்டிக்கக்கடவீர் . என்னிடத்தி 
லேயே யிருக்கிற பிராணிகளைச் சிருஷ்டிபண்ணக் கடவீ 
ரென்று அந்தப் பகவானானவர் பிரம்மாவின் பொருட்டுச் 
சிருஷ்டிக்கத் தக்கதான இந்த ஜகத்தைச் , சுவரூபத்தினாலே 
பிரகாசம் பண்ணுவித்து அந்தர்த்தானமாயினார் . 


பத்தாவது அத்தியாயம் 


கிரமமாகச் சிருஷ் - யைச் சொல்லுகைக்குப் பிராகிருத முதலான 
வியாபகத்தினாலே சிருஷ்டியானது பத்து விதமாகச் 

சொல்லப்படுகின்றது . 


விதுரருடைய வாக்கியப் . 


வாரீர் மைத்திரேய மகாரிஷியே ! பகவான் அந்தர்த் 
தானத்தை யடைந்தபிற்பாடு பிரம்மாவானவர் பிரஜைகளை 
எத்தனைவிதமாகச் சிருஷ்டித்தார் . அதைக் கிரமமாக 
எனக்குச் சொல்லக்கடவீ ரென்று , விதுரராலே பிரார்த்திக் 
கப்பட்டவராய் , மைத்திரேய மகாரிஷியானவர் யதாக்கிரம 
மாகச் சொல்லத்தொடங்கினார் . 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்தப் பிரம்மாவும் ஜன்மரகிதரான 
பகவானால் ஏவப்பட்டவராய்த் தமக்கிருப்பிடமான பத்ம 
முதளத்திலே பிரவேசித்து , அந்த ஒரு கமலத்தையே மூன்று 
லோக ரூபமாக விபாகம் பண்ணினார் . 

விபாகம் பண்ணினார் . வரீர் விதுரே ! 
இந்த மூன்றுலோக ரூபமாக நாள்தோறும் சிருஷ்டிக்கத் 
தக்கதான ஜீவர்களுடைய போகஸ்தானத்தின் சிருஷ்டி 
யானது சொல்லப்பட்டது . மகாலோக முதல் பிரம்மலோக 
பரியந்தங்களான லோகங்கள் , பலாபேக்ஷையில்லாமல் செய் 
யப்பட்ட தர்மத்தினுடைய சுவரூபமானபடியினாலே பிரம்மா 
வினுடைய பரார்த்தகாலரியந்தம் நாசமில்லாமலே யிருக் 
கும் . பூலோக, புவர்லோக, சுவர்லோகமாகிய மூன்றுலோகங் 
கள் காமியகர்மத்தினுடைய பலமானபடியினாலே , கல்பங்கள் 


திரி தி ய ஸ்கந்தம் 

195 
தோறும் உற்பத்தி நாசங்களை யுடையனவா யிருக்குமென்று 
சொல்லுகின்ற மைத்திரேய மகாரிஷியைப் பார்த்து நானா 
வித விசித்திர ரூபத்தையடைய ஸ்ரீ ஹரியினது 
மென்று சொன்ன , அந்தக் காலமானது எப்படிக் கற்பிக் 
கப்படுகிறது . அதை விஸ்தாரமாக எனக்குச் சொல்லக் 
கடவீரென்று பிரார்த்தித்த விதுரரைப் பார்த்து , மைத்திரே 
யர் சொல்லுகிறார் . வாரீர் விதுரரே ! சத்வாதி குணங்களு 
டைய விகாரமான , மகத்துவ முதலான தத்துவங்களுடைய 
பரிணாமத்தினாலேயே , ஆதியந்தமில்லாம லிருக்கிற அந்தக் 
காலத்தை நிமித்தமாகவுடைய பகவானானவர் , தம்முடைய 
சுவரூபத்தை லீலையினாலேயே பிரபஞ்சரூபமாகச் சிருஷ்டித் 
தார் . பிரம்மமயமா யிருக்கிற இந்தப் பிரபஞ்சமானது கர்த்தா 
வான ஈஸ்வரனாலேயும் , காலமென்கிற நிமித்தத்தினாலேயும் , 
வேறாகக் காணப்படுகிறது . இத்தப் பிரபஞ்ச மிப்போ திருக் 
கிறபடியே பூர்வமு மிருந்தது . இனிமேலும் இப்படியே இருக் 
கப்போகிறது . 


இந்தப் பிரபஞ்சத்துக்குப் பிராகிருதமென்றும் , வைகிருத 
மென்றும் , இரண்டு பேதங்களுண்டு . இந்தப் பேதங்களாலே 

னது ஒன்பது விதமாகச் சொல்லப்படும் . அது 
பத்தாவதாகவு மிருக்கிறது . இந்தப் பிரபஞ்சத்துக்குக் காலத் 
தினால் நித்தியபிரளயமும் . சங்கருஷ்ணருடைய முகத்தி 
லிருந்து உண்டாகா நின்ற பிரளயாக்கினியினாலே நைமித் 
திகப் பிரளயமும் , தம் தம் காரியங்களைக் கிரகியா நின்ற 
சத்துவாதி குணங்களாலே பிராகிருத பிரளயமும் , இத்தப் 
பிரகாரம் பிரளயமானது மூன்று விதமாகச் சொல்லப்படுகின் 
றது . தசவித சிருஷ்டியாவது எப்படியென்றால் . ஸ்ரீ ஹரியி 
னுடைய சமீபத்தில் நின்றும் சத்வாதி குணங்களுடைய சாஞ் 
சல்லியமானது மகதத்துவத்தினுடையசிருஷ்டியான பிரதம 
சிருஷ்டியாகா நிற்கிறது . அகங்காரத்தினுடைய சிருஷ்டியா 
னது இரண்டாவது சிருட்டியாகா நிற்கிறது . அகங்கார 
சிருஷ்டியிலே திரவியங்கள் , இந்திரியங்கள் , கிரியைகள் 
இவைகளுடைய சிருஷ்டியுண்டாதலால் அந்த அகங்கா 
ரத்தினுடைய சிருஷ்டி இரண்டாம் சிருஷ்டி , பூத சூக்ஷ்ம 
சொரூபமாகியும் , மகா பூதங்களுக்குச் சனகமாகியுமிருக்கிற 
பூதசிருஷ்டியானது மூன்றாம் சிருஷ்டியென்று சொல்லப் 
படும் கியானேந்திரிய காமேந்திரிய ஸ்வரூபமான இந்திரிய 
சிருஷ்டியானது நான்காம் சிருஷ்டியாகிறது . மனதானது 
யாதொரு சத்துவகுணப் பிரதானமாகா நிற்கிறதோ, அந் 
தச்சத்துவகுண சுவரூபமான இந்திரியாபிமானி தேவர்க 


196 

ஸ்ரீ மர 111 5 வதம் 
ளுடைய சிருஷ்டியானது ஐந்தாம் சிருஷ்டியாகிறது . ஜீவர் 
களுக்கு ஆவரணத்தையும் , நானென்கிற விக்ஷேப சக்தி 
யையும் பண்ணா நின்ற அக்கியானத்தினுடைய சிருஷ்டி 
யானது ஆறாம் சிருஷ்டியாக நிற்கிறது . இந்த ஆறு 
சிருஷ்டிகளும் பிராகிருத சிருஷ்டிகளாகா நிற்கிறது இது 
சம்சார துக்கத்தை நிவர்த்திக்கின்ற புத்தியையுடைய 
ஸ்ரீ ஹரியினது லீலையாக விருக்கின்றது . ஸ்தாவரங்களு 
டைய ஆறுவித சிருஷ்டியானது ஏழாம் சிருஷ்டியாகிறது . 
எப்படி யென்றால் , புஷ்பமன்றியிலே பலிக்கிற விருக்ஷங்கள் , 
பலபாகத்தினாலே அந்தத்தையடைகின்ற ஒளஷதிகள் ஏறிப் 
படருகிறகொடிகள் , மூங்கில் முதலானவைகள், பூமியிலே 
படருகிற கொடிகள் , புஷ்பித்துப் பலிக்கப்பட்ட விருக்ஷங் 
கள் , இவைகளுடைய சிருஷ்டியானது . ஆறு விதமாகும் . 
இந்த ஆறும் ஊர்த்துவ சஞ்சாரத்தை யுடையவையா 
கியும் , கியானப்பிரகாச மில்லாதனவாகியும் . இருதயத்துக் 
குள்ளேயே சீதோஷ்ண 

ஸ்பரிசத்தை யறிந்து 
அனேக பேதங்களை யுடையனவாகியு மிருக்கும் . பக்ஷி மிரு 
காதிகளுடைய சிருஷ்டியானது எட்டாம் சிருஷ்டியாகிறது . 
அச்சிருஷ்டியானது இருபத்தெட்டு விதமாயிருக்கும் . அவ் 
விதங்களாவன அந்தப் பிராணிகள் நாளைக்கு வரப்போகி 
றதை அறியா தனவாகியும் , ஆகாராதிமாத்திரத்தையே யுடை 
யனவாகியும் . ஆக்கிராணத்தினாலேயே வஸ்துக்களை யறிந் 
தும் , இருதயத்திலே விவேக சூனியங்களாகவுமிருக்கும் . இரு 
பத்தெட்டு விதங்களெப் படி யென்முல் , பசு , ஆடு , எருமை , 
மாடு , மான் , பன்றி , காட்டுப்பசு , வெள்ளாடு , ஒட்டகம் , 
இந்த ஒன்பதும் , இரண்டு குளம்புகளுடைய மிருகங்கள் ; 
கழுதை, அசுவம் , கோவேறுகழுதை, கவுரமிருகம் , சாபம் , 
கவரிமான் , இந்த ஆறும் , ஒரு குளம்பையுடைய மிருகங்கள் ; 
நாய் , நரி , செந்நாய் , புலி , பூனை , முசல் , முள்ளம்பன்றி , 
சிங்கம் , குரங்கு , யானை , உடும்பு , ஆமை , இந்தப் பன்னிரண் 
டும் ஐந்து நகங்களையுடையவைகள் ; முதலை முதலான ஜல 
செந்துக்களும் , கழுகு , பருந்து , கூளி , டே கை , காடை , 
பல்லூகம் , மயில் , அம்சம் , சாரசம் , சக்கிரவாகம் காக்கை , 
கோட்டான் , கோகிலம் முதலானவைகள் ஆகாசசஞ்சாரிகள் . 


வாரீர் விதுரரே ! பூமியிலே ஆகார சஞ்சாரத்தையுடைய 
சான மனுஷியர்களுடைய சிருஷ்டி ஒன்பதாவதாக விருக்கி 
றது . அவர்கள் ஏகரூபமாக ரசோகுணத்தை யுடையவர்க 
ளாகவும் , காமத்திலேயே ஆசக்தியையுடைய வர்களாகவும் , 
சுகதுக்கத்திலே புத்தியை யுடையவர்களாகவு மிருப்பார்கள் . 


திரிதிய ஸ்கந்தம் 

197 
ஸ்தாவரம் , திரியக்கு , மனுஷியர்கள் , இந்த மூன்று 
சிருஷ்டிகளும் வைகிருத சிருஷ்டியென்று சொல்லப் 
படும் . தேவசிருஷ்டியானது பிராகிருதமென்று சொல் 
லப்படும் . சனற்குமாரர் முதலான பேர்களுடைய சிருஷ்டி 
யானது பிராகிருதமென்றும் வைகிருதமென்றும் இரண்டு 
விதமாகச் சொல்லப்படும் , தேவசிருஷ்டி பதினெட்டு 
விதம் . அதாவது , தேவர்கள் , பிதுரர்கள் , அசுரர்கள் , 
கந்தருவர்கள் , அப்சரசுகள் , சித்தர்கள் , யக்ஷர்கள் , ராக்ஷசர் 
கள் , சாரணர்கள் , பூதப்பிரேதபிச சங்கள் , வித்தியாதரர்கள் , 
கின்னரர்கள் , கிம்புருடர்கள் , தைத்தியர் , கருடர் , அந்தரர் , 
உரகர் , போகபூமியர் முதலான பதினெட்டு விதமென்று 
சொல்லப்படும் . இந்தச் சிருஷ்டிகளும் பிரம்மரூபியான 
ஸ்ரீ ஹரியினாலே பண்ணப்பட்டவை . இதற்குமேல் மனுக்க 
ளையும் , மனுவந்தரங்களையும் சொல்லுகிறேன் கேட்கக்கடவீர் . 
வாரீர் விதுரரே ! ஸ்ரீ ஹரியானவர் இந்தப் பிரகாரம் கல் 
பாதிகளிலே சிருஷ்டித்தது . இந்தச் சிருஷ்டி முன்னே யுண் 
டாயிற்று பின்னே யுண்டாயிற்றென்கிற விவகாரத்தைச் சுருதி 
முதலானவைகள் பாமார்த்திகமாகச் சொல்லப் பிரவர்த்தித் 
தவைகளல்ல அவைகளுக்கு அந்தப் பரமாத்மாவினுடைய 
சுவரூபத்தைச் சொல்லுகிறதிலேயே தாத்பரியம் . நதியிலே 
சுழலுகின்ற சுழலுக்கு முன்பின் என்கிற வியவஸ்தை யில்லா 
ததுபோலும் , சொப்பன முதலான சிருஷ்டிகளிலே சுவ 
ரூபம் முதலான வியவஸ்தை யில்லாதது போல் ஈவ் வரன் 
மாயாவி 

யானபடியினாலே , அவரால் பண்ணப்படுகின்ற 
சிருஷ்டிகளுக்கு முன்பின் என்கிற வியவஸ்தை யில்லை . 
வாரீர் விதுசே ! இந்தக் கல்பத்திலேயும் , மன்வந்தரத்தி 
லேயும் , தேவாசுரர்கள் முதலான பேர்கள் தாமரூபங்களாலே 
சொல்லப்படுகிறவர்களே. கல்பாந்தரத்திலேயும் , மன்வந்த 
ராந்தத்திலேயும் , இந்த நாமரூபங்களாலேயே சொல்லப்படு 
கிறார்கள் . 


பதினொன்றாவது அத்தியாயம் 


பரமாணு முதலான அவயவங்களாலே காலமும் , யுகமும் , மன்வந்தராதி 
களாலே கல்பத்தினுடைய பிரமாணாதிகளும் சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் . 
வாரீர் விதுரரே ! பிறக்கின்ற வஸ்துவினுடைய கார 
ணங்களுக்குள்ளே கடைசியாக விருக்கின்ற அவயவத்துக்கு 


1981 


மஹாகதெம் 


-- 


அவயவமாகாமலும் , அனேகமா யிருந்தும் காரியாவஸ் 
தையை அடையாமலும் , ஒன்றோடொன்று கூடாமலும் , 
ய தொன்று இருக்கிறதோ , அது பரமாணுவென்று அறி 
பேத்தக்கது . ஏகமாய்ச் சேருகின்ற பரமாணுக்களாலே மனுஷி 
யர்களுக்கு அவயவியென்கிற புத்தியானது உண்டாகிறது . 
அந்தப் பரமாணுவாதி வியவஸ்தைகளுடைய பிராப்தியினால் 
பிரபஞ்சத்தை அளவிடா நின்றும் , பகவானுடைய சக்திசுவ 
ரூபமாகியும் , மிகவும் சூக்ஷ்மமாகியும் , சிருஷ்டி ஸ்திதிலயங் 
களுக்குக் காரணமாகியுமிரா நின்ற காலமும் , ஸ்தூலசூக்ஷ்ம 
பேதங்களாலே அறியப்படா நிற்கிறது . பிரபஞ்சத்தினுடைய 
பரமாணு அவஸ்தையை அனுபவிக்கிற காலமானது பர 
மாணுவென்று சொல்லப்படும் . அந்தக் காலமானது பரம 
மகா காலமாகச் சொல்லப்படும் . இரண்டு பரமாணுக்கள் ஒரு 
அணுவென்று சொல்லப்படும் . மூன்று அணுக்கள் ஒரு 
திரிசபேணுவென்று சொல்லப்படும் . கவாக்ஷத்திலே பிர 
வேசியா நின்ற சூரியகிரணங்களிலே அனுவர்த்தித்தும் 
ஆகாசத்திலே பறந்துகொண்டும் , பூமியை யடையாமலுமிருக் 
கிற அப்படிப்பட்ட மூன்று திரிசபேணுக்களை அடைகிற கால 
மானது துருடிகாலமென்று சொல்லப்படும் . நூறு துருடி 
காலமானது ஒரு வேதகாலமென்று சொல்லப்படும் . மூன்று 
வேதகாலம் கூடினால் ஒரு லவகாலமென்று சொல்லப்படும் . 
மூன்று லவம் கூடினால் ஒரு நிமிஷமென்று சொல்லப்படும் . 
மூன்று நிமிஷமானது ஒரு க்ஷணமென்று சொல்லப்படும் . 
ஐந்து க்ஷணமானால் ஒரு காஷ்டையென்று சொல்லுவார் 
கள் . பதினைந்து காஷ்டைகளை ஒரு லகுவென்று சொல்லு 
வார்கள் . பதினைந்து லகுக்களை ஒரு நாழிகையென்று சொல் 
லுவார்கள் . இரண்டு நாழிகையை ஒரு முகூர்த்தமென்று 
சொல்லுவார்கள் . ஆறு நாழிகையா கட்டும் 

ஏழுநாழிகை 
யாகட்டும் மனுஷியர்களுக்கு ஒரு ஜாமமாகும் . ஐந்து குன்றி 
மணியிடை பொன்னானது ஒரு மாஷமென்று சொல்லப் 
படும் . நாலுவிரற்கடை அளவாகப் பண்ணப்பட்டிருக்கிற 
நாலுமாஷப் பொன்னாலே அடியிலே பண்ணப்பட்ட ரந்தி 
ரத்தை யுடையதாகியும் , ஆறுபலம் தாம்பரத்தாலே பண்ணப் 
பட்ட பாத்திரமானது நாழிஜலத்தினாலே அந்த மந்திரத் 
தினாலே பிரவேசிக்கப்பட்ட எவ்வளவிலே முழுகிப்போகிற 
தோ அந்தக் காலமானது ஒரு நாழிகையென்று சொல்லப் 
படும் . மனுஷியர்களுக்குப் பகலிலே நாலு ஜாமமும் இராத் 
திரியிலே நாலுஜாமமு முண்டாகும் . அதுவே அகோராத் 
திரமாக நிற்கிறது . பதினைந்து அகோராத்திரம் , ஒரு பக்ஷ 
மென்று சொல்லப்படும் . அந்தப் பக்ஷமானது சுக்லபக்ஷம் 


199 


தீரி தீய ஸ்கந்தம் 
கிருஷ்ண பக்ஷமென்று இரண்டு விதமாகும் . அந்த இரண்டு 
பக்ஷமும் பூர்ணமானால் மனுஷியர்களுக்கு ஒரு மாதமாகும் . 
அந்த மாதமானது பிதுர் தேவர்களுக்கு ஒரு அகோராத்திர 
மென்று 

சொல்லப்படும் . இரண்டு மாதங்கள் ஒரு ருது 
வென்று சொல்லப்படும் . ஆறு மாதங்கள் ஒரு அயனமென்று 
சொல்லப்படும் . அந்த அயனமானது உத்தராயனம் தக்ஷின 
யனமென்று இரண்டு விதமாகும் . அந்த இரண்டு அயனங் 
களைச் சுவர்க்கத்திலுள்ள தேவர்களுக்கு ஒரு அகோராத்திர 
மென்று சொல்லுவார்கள் . பன்னிரண்டு மாதங்கள் ஒரு 
வருஷமாகும் . இப்படி நூறு வருஷமானது 

மனுஷியர் 
களுக்குப் பரமமான ஆயுசாகச் சொல்லப்படுகிறது . சந்தி 
ராதி கிரகங்கள் , அசுவனி முதலான நக்ஷத்திரங்கள் , இவைக 
ளோடே கூடிக்கொண்டிருக்கிற காலசக்கரத்தினாலே பிரா 
நின்றும் , காலஷ்வரூபியாகியும் , ஈஸ்வரனாகியுமிருக்கிற சூரிய 
னானவன் , பரமாணு முதலாகியும் வருஷத்தை அந்தமாக 
வுடை பதாகியு மிருக்கிற காலத்தினாலே பன்னிரண்டு ராசி 
சுவரூபமான புவனகோசத்தைச் சுற்றிக்கொண்டிருக்கிறான் . 


வாரீர் விதுரரே ! அக்காலம் சௌரமானம் . பாற்கள் 
பத்தியமானம் , சாந்திரமானம் இவை முதலான பேதத்தி 
னாலே சம்வச்சரமென்றும் , பரிவச்சரமென்றும் , இதரவச்சர 
மென்றும் , அனுவச்சரமென்றும் . வச்சரமென்றும் , இந்தப் 
பிரகாரம் சொல்லப்படுகின்றது . தேஜோ மண்டல ரூபமான 
யாதொரு சூரியனானவன் சிருஷ்டிக்கத் தக்கவைகளான காரி 
யசக்தியைக் காலரூபமான தன்னுடைய சக்தியினாலே அனே 
கப் பிரகாரமாகக் காரியாபி முகமாகப் பண்ணிக்கொண்டு 
புருஷனுக்கு மோகவிர்த்தியின் பொருட்டும் பல இச்சையை 
யுடைய பேர்களுக்குச் சொர்க்காதி பலத்தை யக்கிங்களாலே 
விஸ்தாரமாகச் செய்து கொண்டும் ஆகாசத்திலே சஞ்சரித் 
துக் கொண்டு மிருக்கிறானோ, வருஷம் முதலான ஐந்துக்கும் 
பிரவர்த்தகனாக இருக்கிற அந்தச் சூரியன் பொருட்டுப் பூசை 
யைப் பண்ணக் கடவீர்கள் என்று சொன்ன மைத்திரேய 
மகாரிஷியைப் பார்த்து விதுரர் கேட்கிறார் . வாரீர் மைத் 
திரேய மகாரிஷியே ! பிதுர்க்கள் , தேவர்கள் , மனுஷியர் கள் , 
இவர்க்குத் தங்கள் தங்கள் மனதிலே நூறு வருஷ 
மென்று 

கணிதமான பரமாயுசினுடைய பிரமாணமானது 
சொல்லப்பட்டது . பிரம்மாவுக்கு நாள்தோறும் சிருஷ் 
டிக்கத்தக்கதான இந்த 

இந்த மூன்று லோகத்தைக் காட்டிலும் 
வெளிப்பட்டவர்களாய் எந்தக் கியானிக ளிருக்கிறார்களோ 
அவர்களுடைய கதியைச் சொல்லக்கடவீர் . கியனி 


200 

ஸ்ரீ ID I | ாகவதம் 
களான பேர்கள் , யோகசித்தமாயிருக்கிற நேத்திரத்தினாலே 
அறியக்கூடாத பதார்த்தத்தையும் அறிவார்களன்றோ 
வென்கிற விதுரரைப் பார்த்து மைத்திரேயர் சொல்லுகிறார் . 


கூ.டி 


வாரீர் விதுரரே ! கிருதயுகம் , திரேதாயுகம் , துவாபர 
யுகம் , கலியுகம் , சந்தியை சந்தியாங்கிசம் இவைகளுடனே 

க்கொண்டிருக்கிற இந்த நான்கு யுகமும் பன்னீராயிரம் 
திவ்ய வருஷங்களையுடை யனவாகச் 

சொல்லப்படுகின்றன. 
கிருதயுக 

சந்தியென்று சொல்லப்பட்ட யுகத்தினுடைய 
ஆதியிலே நானூறு வருஷமும் , சந்தியாங்கிசமென்று சொல் 
லப்பட்ட யுகத்தினுடைய அந்தத்திலே நானூறு வருஷமும் , 
இந்த எண்ணூறு வருஷங்களுக்கு மத்தியிலே கிருதயுகம் 
நாலாயிரம் வருஷமென்று சொல்லப்படும் . திரேதாயுசந்தி 
யென்று சொல்லப்பட்ட யுகத்தினுடைய ஆதியிலே முந் 
நூறு வருஷமும் , அந்தத்திலே முந்நூறு வருஷமும் , இந்த 
அறு நூறு வருஷங்களுக்கு மத்தியிலே திரேதாயுகம் மூவாயி 
ரம் வருஷமென்று சொல்லப்படும் . துவாபரயுக சந்தி 
யென்று சொல்லப்பட்ட யுகத்தினுடைய ஆதியிலே இருநூறு 
வருஷமும் , அந்தத்திலே இரு நூறு வருஷமும் இந்த 
நானூறு வருஷங்களுக்கு மத்தியிலே துவாபரயுகம் இரண் 
டாயிரம் வருஷமென்று சொல்லப்படும் . கலியுகசந்தியென்று 
சொல்லப்பட்ட யுகத்தினுடைய ஆதியிலே நூறுவருஷமும் , 
அந்தத்திலே நூறு வருஷமும் , இந்த இரு நூறு வருஷங்க 
ளுக்கு மத்தியிலே கலியுகம் ஆயிரம் வருஷமென்று சொல் 
லப்படும் . யுகங்களுக்குள்ளே கிருதயுகமானது ; ஆதியுகமாய் 
உத்தமமாகியும் , கலியுகமானது அந்தியமாகி லய ஏதுவகியு 
மிருக்கும் . சந்தியைச் சந்தியாங்கிசம் இவைகள் மத்திய 
காலத்திலே கோராலம்பனம் முதலான தர்மமானது பண் 
ணப்படுகிறதென்று காலத்தையறிந்த பெரியவர்கள் அதை 
யுகமென்று சொல்லுவார்கள் . கிருதயுகத்திலே தர்மமானது 
நான்கு பாதத்தையுடையதாய் மனுஷ்யர்களை யஸ்சயித் 
திருக்கும் . அந்தத் தர்மந்தானே மற்ற யுகங்களிலே விருத்தி 
யடைகின்ற அதர்மமென்கிற பாதத்தினாலே குறைந்து 
போகும் . இந்த மூன்று லோகத்துக்கு வெளியிலே 
லோக முதலாகிய பிரம்மலோகபரியந்தங்களான லோகங்க 
ளிலே ஆயிரம் சதுர்யுகம் ஒரு பகலும் , ஆயிரம் சதுர்யுகம் 
ஒரு ராத்திரியுமாக இரண்டுஞ்சேர்ந்து ஒருநாளாக நிற்கும் . 
அந்தராத்திரியிலே விசுவகர்த்தாவான பிர்ம்பாவானவர் , 
சயனித்து நித்திரைபண்ணி அந்த ராத்திரி முடிவிலே 
ஆரம்பிக்கப்பட்ட லோகசிருஷ்டியானது ஒருபகல் முப்பது 


கா 


தி ரீதிய ஸ்கந்தம் 

2011 
நாழிகையிலே பதினாலு மனுக்களையாக்கி அனுபவித்துக் 
கொண்டு உண்டாகும் . ஒரு மனுவந்தரம் எத்தனை யுகமென் 
றால் திவ்ய வருஷங்களிலே ஐயாயிரத்திருநூற்றி னாற்பத் 
திரண்டு வருஷமும் , பத்துமாதமும் , எட்டு நாளும் , நாலு 
ஜாமமும் , இரண்டு முகூர்த்தமும் , காலே அரைக்காலே 
காணி 

அரைக்காணி நாழிகையாம் . இவ்வளவு காலத் 
தோடே கூடிக்கொண்டிருக்கிற எழுபத்தொரு சதுர்யுகபரி 
யந்தம் மனுவானவன் தன் காலத்தைப் பரிபாலனம் பண்ணு 
வான் . மனுவந்தரங்களிலே அந்தந்த மனுக்களுடைய புத்தி 
ரர்களானபேர்கள் கிரமமாய் ராஜாவாக நிற்பார்கள் . மனுக் 
களும் , சப்தரிஷிகளும் , தேவர்களும் , ஏககாலத்திலேயே 
யிருப்பார்கள் . இந்திரர்களும் , அவர்களை அனுவர்த்தியா 
நின்ற கந்தருவர்கள் முதலான பேர்களும் , ஏககாலத்தி 
லேயே உண்டாயிருப்பார்கள் . பக்ஷமிருகாதிகள் , மனுஷ் 
யர்கள் , பிதுர்க்கள் , தேவர்கள் , இவர்களுக்குத் தம்தம் கர்மங் 
களாலே சிருஷ்டிக்கிறது பிரம்மாவுக்கு நாள்தோறும் பண் 
ணப்படுகிற சிருஷ்டியாக விருக்கும் . மனுவந்தரங்களிலே 
பகவானானவர் சத்துவகுணத்தைத் தரித்துத் தம்முடைய 
மூர்த்திகளான மனுமுதலான பேர்களாலே பிரகாசிக்கப் 
பட்ட பவுருஷத்தையுடைய ஜகத்தை ரக்ஷிக்கிற பகவானான 
வர் சாயங்காலத்திலே தமோகுண லேசத்தை க்ரகித்து நிக்ர 
கிக்கப்பட்ட பவுருஷத்தை யுடையவராய்த் தம்மிடத்திலே 
பிரவேசிக்கின்ற பிராணிகளையுமுடையவராய் வியாபார சூனி 
யரா யிருப்பார். இராத்திரியானது உண்டாயிருக்கையில் 
பூலோக முதலான மூன்று லோகங்களும் சந்திர சூரியர்க 
ளுடைய பிரகாசமில்லாதவைகளாய் வியாபாரத்திலே நின் 
றும் ஒழிந்திரா நின்ற அந்தப் பிரம்மாவையே அடைந்திருக் 
கும் . பகவானுடைய சக்திசுவரூபமான சங்கருஷ்ணருடைய 
முகாக்கினியினாலே மூன்று லோகங்களும் தகிக்கப்பட்டுப் 
போகையில் பிருகுமஹாரிஷி முதலானபேர்கள் அக்கினிச் 
சுவாலையினாலே மிகவும் பீடிக்கப்பட்டவர்களாய் 
லோகத்தைவிட்டு ஜனலோகத்தை அடைவார்கள் . 
போது கற்பாந்த காலத்திலே மிகவும் விர்த்தியடைந்த 
சமுத்திரங்களானவை மிகவுஞ் சாஞ்சல்லியத்தை யுடையன 
வாகி மகா வாயுக்களாலே யுண்டாக்கப்பட்ட அலைகளையுடை 
யனவாய் , இந்த மூன்று லோகத்தையுஞ் சூழ்ந்துகொள்ளும் . 
அந்த ஜலமத்தியிலே ஸ்ரீ ஹரியானவர் அனந்தசயனராகி 
யோக நித்திரையினாலே மூடப்பட்ட நேத்திரங்களை யுடையவ 
ராய் , ஜனலோக வாசிகளான மஹரிஷிகளினாலே ஸ்தோத் 
திரம் பண்ணப்பட்டுக் கொண்டிருப்பார் . வாரீர் விதுரரே ! 

26 


பகா 


அப் 


20 ? 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
காலகதியினாலே காணப்படுகின்ற அகோராத்திரம் இந்தப் 
பிரம்மாவுக்குப் பரமமான ஆயுசான நூறுவருஷமாகும் . 
மனுஷியர்களுக்குப் போலவே அந்த ஆயுசும் க்ஷயத்தை 
யடையும் . பிரம்மாவுக்கு நூறாயுசிலே பாதி ஆயுசு பரார்த்த 
மென்று சொல்லப்படும் . இந்தப் பிரம்மாவுக்குப் பூர்வமான 
பரார்த்தமானது நடந்துபோயிற்று . இரண்டாம் பராத்த 
மானது இப்போது நடக்கிறது . அந்தப் பூர்வபரார்த்தத்தி 
னுடைய ஆதியிலே பிரம்மமென்னப்பட்ட மகாகற்பத்திலே 
சப்த பிரம்மமென்று சொல்லுகிற பிரம்மாவானவர் உண்டா 
னார் . அந்தப் பூர்வபரார்த்தத்தினுடைய அந்தத்திலேயே 
பத்மகற்பமானது உண்டாயிற்று . 


கின்றது , 


ஸ்ரீ ஹரியினுடைய நாபிசாசிலிருந்து லோகாசார 
மானது உண்டானதைப் பத்மகற்பமென்று சொல்லுவார் 
கள் . அது பிரம்மாவுக்கு இரண்டாம் பரார்த்தமாகும் . அதி 
னுடைய ஆதியிலே ஸ்ரீ ஹரியானவர் வராக அவதாரஞ் 
செய்ததினாலே , இந்தக் கற்பம் வராக கற்பமென்று சொல் 
லப்படுகின்றது . இரண்டு பரார்த்தமென்று பெயரை யுடைய 
தாகியும் , பிரம்மாவுக்கு நூறு ஆயுசாகியு மிருக்கிற இந்தக் 
காலமானது காரியோபாதி சூனியராகியும் அனந்த 
ராகியும் , அநாதியாகியும் ஜகத்ரூபியாகியு 

மிருக்கிற 
ஸ்ரீ ஹரிக்கு நிமிஷயென்று உபசாரமாகச் சொல்லப்படு 

பரமாணுகாலத்தை ஆகியாக வுடையதாகியும் ,, 
இரண்டு பரார்த்தத்தை அந்தமாக வுடையதாகியும் இருக் 
ற இந்தக் காலமானது மிகவும் சமர்த்தமாயிருந்தாலும் , 
அந்த 

ஈஷ்வரனுக்குச் சமர்த்தமன்று . தேகாதிகளிலே 
அபிமானத்தை யுடைய பேர்களுக்கே 

சமர்த்த 

மாகும் . 
சோடசவிகாரங்களாலே பண்ணப்பட்டும் ஒன்றுக்கொன்று 
பத்தத்தனை உயர்த்திகளா யிருக்கிற பிருதுவி முதலான ஏழு 
ஆவரணங்களாலே 

வெளியிலே சூழப்பட்டும் , உள்ளே 
ஐம்பதுகோடி விஸ்தாரங்களாயிருக்கிற இந்தப் பிரம்மாண்ட 
மானது யாதொரு ஸ்ரீஹரியினுடைய சுவரூபத்திலே பாமர 
னுப்போலே காணப்படாமலும் , அநேகங்கோடி பிரம் 
மாண்டராசிகள் ரோமாந்தரத்திலே அடங்கினவைகளாய்க் 
காணப்படுகிற பாம புருஷராகியும் , மகாத்துமாவாகியு 
மிருக்கிற அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய சமஸ்த கார 
ணங்களுக்குங் காரணமான அந்தச் சுவரூபத்தை ஆதியந்த 
சூனியமான சாக்ஷாத் பரப்பிரம்மமென்று சொல்லுவார்கள் . 


A 


திரி Fu! ஸ்கந்தம் 


203 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


மானசீகபா 
கமான குமாராதிகளுடைய சிருஷ்டியானது விர்த்தியடையாமலே 
ஸ்திரீ புருஷ சரீரத்தினாலே பண்ணப்படுகின்ற மனுஷ 

ருஷ்டியானது வர்ணிக்கப்படுகின்றது . 


மைத்திரேய மகாரிஷியினுடைய வாக்கியம் . 
வாரீர் விதுரரே ! பரமாத்துமாவினுடைய காலம்வ 
ரூபமான 

மகிபையானது உமக்குச் சொல்லப்பட்டது . 
பிரம்மாவானவர் இப்பிரபஞ்சத்தை எப்படிச் சிருஷ்டித் 
தாரோ , அதைச் சொல்லுகிறேன் கேளும் . லோககர்த்தா 
வான அந்தப் பிரம்மாவானவர் , பிரம்மத்தினுடைய அப் 
பிரகாச ரூபமான அந்தகாரத்தையும் , நான் என்கிற புத்தி 
ரூபமான மோகத்தையும் , விஷய போகங்களிலே இச்சாரூப 
மான மகாமோகத்தையும் சிருஷ்டித்து , மிகவும் பாபிஷ்ட 
மான அந்த சிருஷ்டியைப் பார்த்துத் தன்னை மிகவுங் 
கொண்டாடிக்கொள்ளாமற் போனார் . பிற்பாடு பகவானு 
டைய கியானத்தினாலே மிகவும் பரிசுத்தமான மனதினாலே 
ஜனகரையும் , சனந்தரையும் , சன தசுஜாரையும் , சனற்குமார 
ரையும் , கிரியா சூனியர்களாகியும் , ஜிதேந்திரியர்களா , 
ஊர்த்துவரே தசுக்களாகியு மிருக்கிற முனிவர்களைச் சிருஷ் 
டித்து , அந்த முனிவர்களைப் பார்த்து , வாருங்கள் 
புத்திரர்களே ! பிரஜைகளைச் சிருஷ்டிக்கக் கடவீர்களென்று 
சொல்லா நின்ற அந்தப் பிரம்மாவினுடைய ஆக்கினையை 
மோக்ஷசாதனமான தர்மத்தை யுடையவர்களாகியும் , வாசு 
தேவ பாராயணர்களாகியுமிருக்கிற அம்முனிவர்கள் ஒப்பா 
பற் போனார்கள் . அந்தப் பிரம்மாவானவர் இந்தப்பிரகாரம் 
தம்முடைய ஆக்கினையை அங்கீகரியாமலிருக்கிற அந்தப் 
புத்திரர்களாலே அவமானம் பண்ணப்பட்டவராய், அத 
னாலே மிகவும் சகிக்கக்கூடாமலிருக்கிற கோபத்தை அடக்கு 
தற்கு ஆரம்பித்து , அது புத்தியினாலே மிகவும் அடக்கப் 
பட்டிருந்தாலும் , பிரம்மா வினுடைய புருவமத்தியினின்றும் 
நீலலோகித னென்கிற குமாரனாக ஆவர்ப்பவித்தது , தேவர் 
களுக்கு முன்னே பிறந்தவராகியும் , பகவானாகியுமிருக்கிற 
அந்த ருத்திரனானவர் மிகவும் ரோதனம்பண்ணிக்கொண்டு 
பிரம்மாவை நோக்கி வாரீர் ஜகத்குருவே ! எனக்கு நாமதே 
யங்களையும் , ஸ்தானங்களையும் கற்பிக்கக்கடவீரென்று கேட் 
டுக்கொண்ட அந்த உருத்திரனைப் பார்த்து மனோக்கியமான 
ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் . 


மகா 


வாம் 


204 

ஸ்ரீ 10yI 111 வதம 
வாராய் சுரசிரேஷ்டனே ! நீ ரோதனம் பண்ணவேண் 
டாம் . உனக்கு அப்படியே நாமங்களையும் , ஸ்தானங்களையும் 
கற்பிக்கிறேன் . நீ மிகவும் பரபரப்பையுடைய பாலனானவன் 
போல் ரோதனம் பண்ணினபடியினாலே பிரஜைகள் உன்னை 
ருத்திரனென்று சொல்லப்போகிறார்கள் . இருதயம் , இந்திரி 
யங்கள் , ஆகாசம் , வாயு , அக்கினி, ஜலம் , பூமி , சூரியன் , 
சந்திரன் , தமசு இவைகள் உனக்கு ஸ்தானங்களாகப் பூர் 
வமே நம்மாலே கற்பிக்கப் பட்டிருக்கின்றன . மன்னியு வென் 
றும் , மனுவென்றும் , 

காளனென்றும் , மகரனென் 
றும் , பீமனென்றும் , ரிஷபத்துவஜனென்றும் , ஊர்த்த 
ரேதரென்றும் , பவனென்றும் , காலனென்றும் , 
தேவனென்றும் , திருதவிருதனென்றும் , இந்த நாமங்களை 
யுடையவனாய்ப் புத்தியென்றும் , திருதியென்றும் , ரசானை 
யென்றும் , உமையென்றும் , நியத்தென்றும் , சற்பியென் 
றும் , இளையென்றும் , அம்பிகையென்றும் , இளாவதி 
யென்றும் , சுதையென்றும் , தீக்ஷையென்றும் , 
ராணியென்றும் , பெயருற்றவர் , உமக்கு ஸ்திரீகளாகக் 
கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் . இந்த ஸ்திரீகளோடே கூடி 
னவனாய்ப் பிரஜைகளுக்குப் பதியாக நிற்கிறபடியினாலே 
பிரஜைகளைச் சிருஷ்டிக்கக் கடவாயென்று இந்தப்பிரகாரம் 
பிதாவான பிரம்மாவினாலே ஆக்கியாபிக்கப்பட்டவராய் , 
அந்த ருத்திரனானவர் , தம்முடைய பலம் ஆகிருதி சுபாவம் , 
இதற்கு அனுரூபமாகத் தமக்குச் சமானர்களாயிருக்கிற 
பிரஜைகளைச் சிருஷ்டித்தார் . ருத்திரராலே சிருஷ்டிக்கப் 
பட்டவர்களாகியும் ஜகத்தை நாலுபக்கமும் ஆக்கிரமியா 
நின்றுமிருக்கிற ருத்திரர்களுடைய கூட்டங்களைப் பார்த்துப் 
பிரம்மாவானவர் சங்கையுடையவராய் ஒரு வார்த்தை சொல் 
லுகிறார் . வாராய் சுரோத்தமனே ! இப்படிப்பட்ட பிரஜை 
களைச் சிருஷ்டி பண்ணினது டோ தும் . உன்னாலே சிருஷ் 
டிக்கப்பட்ட இவர்கள் என்னோடேகூட லோகங்களைத் தகிக் 
கிறவர் கள்போல் மிகவும் சகிக்கக்கூ டாதவர்கள கியு மிருக் 
கிற இப்படிப்பட்ட பிரஜைகளாலே திக்குகள் மிகவும் சந்தா 
பத்தை யடைந்தன . உனக்கு மங்களமுண்டாகக் கடவது . 
சமஷ்த பிராணிகளுக்கும் 

தவசைப்பண்ணிப் 
பூர்வ கல்ப்பத்திலே யிருந்த பிராணிகளைப்போலவே நீ 
இந்தப் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கப் போகிறாய் . புருஷனான 
வன் தவசினாலேயே பரஞ்சோதி ஸ்வரூபராகியும் , சர்வ 
பிராணிகளுடைய இருதயத்திலே வாசம்பண்ணுகிற ஸ்ரீ 
ஹரியை ஆயாசமின்றியே யடைகிறான் . 

கிறான் . ஆகையால் அப் 
படிப்பட்ட தவத்தைப்பண்ணக் கடவாயென்று பிரம்மாவி 


சுபகரமான 


கிருது , 


தி ரி திய ஸ்கந்தம் 

205 
னாலே யாக்கியாபிக்கப்பட்டவராய் , அந்த ருத்திரரானவர் 
அப்படியே செய்கிறேனென்று அங்கீகரித்து , வாணிபதி 
யான அந்தப்பிரம்மாவைப் பிர தக்ஷணம்பண்ணி அவரிடத்தி 
லனுமதி பெற்றுக்கொண்டு , தவத்தின் பொருட்டு வனத்தை 
யடைந்தார் . பிற்பாடு ஸ்ரீ பகவானுடைய சக்திகளோடே 
கூடிக்கொண்டிருக்கிற அந்தப் பிர்ம்மாவுக்கு லோ கசிருஷ் 
டிக்கு ஏதுக்களான மரீசி , அத்திரி , ஆங்கீரசு , புலஸ் 
தியர் , புலகர் , 

பிருகு , வசிஷ்டர் , தக்ஷன் , 
நாரதர் இந்தப் பதின் பரும் பிறந்தார்கள் . நாரத முனி 
யானவர் அந்தப் பிரம்மாவினுடைய 
LDL 

யினின்றும் 
பிறந்தார் . தக்ஷப்பிரஜாபதியானவர் கட்டை விரலினின்றும் 
பிறந்தார் . வசிஷ்டர் பிராணத்தினின்றும் பிறந்தார் . பிருகு 
மகாரிஷி தொக்கினின்றும் பிறந்தார் . கிருதுவானவர் கையி 
னின்றும் பிறந்தார் . புலகர் நாபியினின்றும் பிறந்தார் . 
புலஸ்தியரிஷி காதினின்றும் பிறந்தார் . ஆங்கீரசு முகத்தி 
னின்றும் பிறந்தார் . அத்திரிமகாரிஷி நேத்திரத்தினின்றும் 
பிறந்தார் . பரீசிரிஷியானவர் 

பரீசிரிஷியானவர் மனதினின்றும் பிறந்தார் . 
யாதொரு தர்மத்திலே சாக்ஷாத் ஸ்ரீமந் நாராயணர் பிரசன் 
னரா யிருக்கிறாரோ அந்தத் தர்மமானது பிரம்மாவினுடைய 
வலது ஸ்தனத்தினின்றும் உண்டாயிற்று . யாதொரு அதர் 
மத்திலே லோகபயங்கரமான மிருத்தியு உண்டாயிற்றோ 
அந்த அதர்மமானது பிரம்மாவினுடைய முதுகினின்றும் 
உண்டாயிற்று . இருதயத்தினின்று காமமும் , புருவங்களி 
னின் று கோபமும் , அதரத்தினின்று லோபமும் , முகத்தி 

வாக்கும் , சிசனத்தினின்று சமுத்திரங்களும் , 
சாயையினின்று தேவவூதிக்குப் பதியான கர்த்தமப் பிரஜா 
பதியு முண்டானார்கள் . விசுவகர்த்தாவான அந்தப் பிரம் 
மாவினுடைய தேகத்தினின்றும் , மனதினின்றும் , இந்தப் 
பிரபஞ்சமானது இத்தப் பிரகாரம் உண்டாயிற்று . 

வாரீர் விதுரே ! அந்தப் பிரம்மாவானவர் தம்முடைய 
பெண்ணாகியும் , பாலையாகியும் , இச்சையில்லா தவளாகியு 
மிருக்கிற வாக்குத்தேவியைப் பார்த்துக் காமத்தை யுடையவ 
ராய் இச்சித்தாரென்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் . தம் 
முடைய புத்திரர்களாகியும் மரீசி , பிரஜாபதி முதலாகியு 
மிருக்கிற அந்த ரிஷிகள் , அதர்மத்தைச் செய்யப் புத்தியை 
யுடையவரா யிருக்கிற பிதாவான அந்தப் பிரம்மாவைப் 
பார்த்து விசுவாசத்தினாலே இந்தப்பிரகாரம் தர்மத்தை யறி 
வித்தார்கள் . வாரீர் ஜகத்கர்த்தாவே ! உம்மைக்காட்டிலும் 
பூர்வம் உண்டாயிருந்த பிரம்மாக்களாலேயும் இப்படிப்பட்ட 


னின்று 


206 


ஸ்ரீ வா பாகவதம் 


அதர்மமானது பண்ணப்படவில்லை . இனிமேல் யாவர் உண் 
டாகப்போகிறார்களோ அவர்களும் இப்படிப்பட்ட அதர்மத் 
தைப் பண்ணப்போகிறதில்லை. சமர்த்தனாகவிருக்கிற எந்தப் 
புருஷன் தான் காமனை நிக்கிரகியாமல் தன்னுடைய பெண் 
ணைத்தானே யிச்சித்தலையடைவான் . மகா தேஜசு 

மகா தேஜசு விகளா 
யிருக்கிற மகாபுருஷர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியமானது 
கீர்த்திப் பிர தமாக மாட்டாது . யாதொருவருடைய நடத் 
தையை யனுவர்த்தியா நின்ற லோகமானது க்ஷேமத்தை 
யடைகிறதோ அப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் இப்படிப்பட்ட 
காரியத்தைப் பண்ணுகிறது யுக்தமன்று . பகவானானவர் 
தம்முடைய பிரகாசத்தினாலே தப்.மிடத்திலேயே யிரா நின்ற 
இந்தப் பிரபஞ்சத்தைப் பிரகாசம் பண்ணுகிறாரோ , அந்தப் 
பகவானானவர் இந்தத் தர்மத்தை ரக்ஷிக்கிறதற்கு யோக்கிய 
ராகவு மிருக்கிறார் . அந்தப் பகவான் பொருட்டுப் பிரணாமம் 
பண்ணுகிறோமென்று சொல்லுகிற தம்முடைய புத்திரர்கள் 
வார்த்தையைக் கேட்டுப் பிரம்மாவானவர் மிகவும் லஜ் 
ஜையை யுடையவராகி அப்போது அந்தச் சரீரத்தை விட்டு 
விட்டார் . 


தகளானவை கோ ரரூபமான அந்தச் சரீரத்தைக் 
கிரகித்தன . அந்தச்சரீர மெதுவென்றால் , மூடுபனியினாலே 
யாதொரு இருளுண்டாகிறதோ, அதுவே அந்தச் சரீர 
மென்று சொல்லுவார்கள் . பிற்பாடு இந்த ஜனங்களைப் பூர் 
வம்போல எந்தப் பிரகாரம் படைத்தேனோ அந்தப்பிரகார 
மாகச் சிருஷ்டிக்கப் போகிறேனென்று தியானம் பண்ணா 
நின்ற அந்தப் பிரம்மாவினுடைய நான்கு முகத்தினின்றும் 
நான்கு வேதங்களும் , யக்கியங்களுடைய விஸ்தார , 
உபவேதங்களும் , நியாயங்களும் , இவைகளோடே கூடப் 
பிரம்மசரியா தி ஆஷ்ரமங்களும் , அவைகளுடைய விர்த்தி 
களும் , தபசு , சவுசம் , பூததயை , சத்தியவசனம் என்னப்பட்ட 
தர்மத்தினுடைய நாலுபா தங்களு முண்டாயினவென்று 
சொல்லா நின்ற மைத்திரேய மகாரிஷியைப் பார்த்து விது 
ரானவர் , வாரீர் மைத்திரேயமகாரிஷியே ! தக்ஷன் முதலான 
பிரஜாபதிகளுக்குப் பிரபுவான அந்தப் பிரம்மாவானவர் , 
வேத முதலானவைகளை எவ்வாறு சிருஷ்டித்தார் . அதை 
யெனக்குச் சொல்லக்கடவீசென்று பிரார்த்தியா நின்ற விதுர 
ரைப்பார்த்து மைத்திரேய மகாரிஷியானவர் சொல்லுகிறார் , 
வாரீர் விதுரரே ! அந்தப் பிரம்மாவானவர் தர்ம முதலான 
முகங்களாலே நான்கு வேதங்களையும் நான்கு குருக்களு 
டைய கர்மமகச் !சிருஷ்டித்தார் . அதெப்படியெனில் , ருக்கு 


தீரிதிய ஸ்கந்தம் 


207 


வேதத்தை சாஸ்திர மென்னப்பட்ட ஹோதாவினுடைய 
கர்மமாகவும் , யஜுர்வேதத்தைத் திறஜியை என்னப்பட்ட 
அத்துவரியுவினுடைய கர்மடாகவும் , சாமவேதத்தை ஸ்து 
ஸ்தோத்ரம் என்னப்பட்ட 

என்னப்பட்ட உத்காதாவினுடைய கர்மமாக 
வும் , அதர்வணவேதத்தைப் பிராசிதமென்னப்பட்ட பிரம் 
மாவினுடைய கர்மமாகவும் , 

இந்தப்பிரகாரம் 

கிரமமாக 
நான்கு வேதங்களையும் பண்ணி , மறுபடியும் கிழக்கு முகத்தி 

லே ஆயுர்வேதத்தையும் , தக்ஷண முகத்தினாலே தனுர் 
வேதத்தையும் , மேற்கு முகத்தினாலே காந்தர்வ வேதத்தை 
யும் , உத்தரமுகத்தினாலே விசுவகர்மா சாஸ்திரவேதத்தை 
யும் , சமஸ்த முகங்களினின்றும் , இதிஹாச புராணமென்னப் 
பட்ட ஐந்தாம் வேதத்தையும் , பூர்வமுகத்தினின்று ஷோடசி 
யென்றும் , உக்தியமென்றும் சொல்லப்பட்ட கர்மங்களையும் , 
தக்ஷணமுகத்தினாலே சயனம் , அக்கினிஷ்டோம மென்னப் 
பட்ட கர்மங்களையும் , பச்சிம முகத்தினாலே அப்தோரியாமம் 
அதிராத்திர மென்னப்பட்ட கர்மங்களையும் , உத்தரமுகத்தி 
னாலே வாசபேயம் , கோசவமென்னப்பட்ட கர்மங்களையும் , 
சவுசம் , பூதாபயதானம் , தபசு சத்தியமென்கிற தர்மத்தினு 
டைய நான்கு பாதங்களையும் , ஆஷ்டமங்களையும் , அவற்றின் 
விர்த்திகளையும் , உபநயனம் ஆரம்பித்துச் செய்யத்தக்கதான 
பிரம்மசரியத்தையும் , பிரஜாபத்திய விரதத்தையும் , நைஷ்டி 
கப் பிரம்மசரியத்தையும் , கிருகஸ்தாச்ரமத்திலே நிஷித்த 
மன்றியிலே யிருக்கிற கிருஷி முதலான விர்த்தியையும் , 

முதலான விர்த்தியையும் , யாசனை செய்கையில் 
சம்பவியா நின்ற விர்த்தியையும் , க்ஷேத்திரத்திலே யுதிர் 
ந்துபோன தானியகணங்களை பொருக்குகிற ரூபமான 
சிலோஞ்ச விர்த்தியையும் , வானப்பிரஸ்தாச்ரமத்தையும், 
நான்கு விதமாகச் சிருஷ்டித்தார் . அதெப்படியெனில் , 
உழுது பயிரிடாமல் 

விளையா நின்ற 
களாலே ஜீவனம் பண்ணுகின்ற வைகானசர்களும் , புதிய 
தானியம் அகப்பட்டவுடனே பூர்வம் சேர்ந்திருந்த தானி 
யத்தை விட்டுவிடுகிற பேர்களான வாலகில்லியர்களும் , 
பொழுதுவிடிகையி லெழுந்திருந்து எந்தத் திக்கைப் பார்க் 
கிறானோ அந்தத் திக்கிலேயே சம்பாதிக்கப்பட்ட பல முதலா 
னவைகளாலே ஜீவனம் பண்ணுகின்ற ஔதும்பரர்களும் , 
நானே மரத்தினின்றும் விழா நின்ற பல முதலானவை 
களாலே ஜீவனம் பண்ணுகின்ற ஆன்மாக்களும் இந்தப் பிர 
காரம் நான்குவிதமாக வானப்பிரஸ்தர்கள் சிருஷ்டிக்கப்பட் 
டார்கள் . சன்னியாசாச்சிரமத்திலேயும் தன்னுடைய ஆச்ரம 
தர்மத்தையே பிரதானமாகவுடைய குடீசகனும் , கர்மத்தை 


யாசன 


தானே 


தானியங் 


| | 20III வகம் 


யப்பிரதானமாகவெண்ணி கியானத்தையே 

பிரதானமாக 
வுடையவனான பெகூதனும் , கியானப்பியாசத்திலே நிஷ்டை 
யைபுடையவனை அப்சனும் , தத்துவக்கியானத்தை யுடைய 
வனை நிஷக்கிரியனுர் . இந்தப் பிரகாரம் நான்குவிதமாகச் 
சிருஷ்டிக்கப்பட்.கள் . ஆத்துா அநாத்தும் விவேக 
ரூ !டன யோடிக்கைப் பல கவுடைய வித்தையும் , சொக் 
காதி பலத்தை டையதான தி ] வியத்தையும் , கிருஷியாதி 
பயாகியும் , ஜீவனஹேதுவ கியு மிருக்கிற 

வித்தியும் , 
அர்க்கபயான தண்ட நீதி வித்தையும் , இந்தப் பிரகாரமே 
வியாகிருதிகளும் , பிரணவமும் , அந்த செம்பாவினுடைய 
உருதய -ஆகாசத்தினின்றும் உண்டாயின . 

அவருடைய 
ரோமங்களினின்றும் , உஷ்ணிகு என்னப்பட்ட சந்தசும் , 
தொக்கினின்றும் காயத்திரி என்னப்பட்ட சந்தசும் , மாம்சத் 
தினின்றும் திருஷ்பு என்னப்பட்ட சந்தசும் , பித்த நாடியி 
னின்றும் அனுஷ்பு என்னப்பட்ட சந்தசும் , அஸ்திய 
னின்றும் ஜகதி என்னப்பட்ட சந்தசும் , மச்சை என்னப் 
பட்ட சாபத்தினின்றும் பங்கிதி என்னப்பட்ட சந்தசும் , 
பிராணனில் நின்றும் பிரகிருதி என்னப் பட்ட சந்தசும் 
உண்டாயின . 


அந்தப் பிரம்பாவினுடைய ஜீவனானது ககார முதலாய் 
இருபத்தைந்து அங்களாகியும் , தேகமானது அகாரமுத 
லான வர்னங்களாகியும் , இந்திரியங்களவவை ச - ஷ -வஹ 
என்று நான்கு வர்ணங்களாகியும் , பலமானது ய - ர - ல - வ 
என்று நான்கு வர்ணங்களாகியும் , நிஷத முதலான சப்த 
சுரங்களும் அவருடைய லீலையினாலேயும் உண்டாயின . 
வாார் விது !ே வியக்தங்களான அக்ஷங்களையும் , அவ் 
வியக்தமான பிரணவத்தையும் , சுவரூபவுடையவராகியும் , 
சப்தப்பிரம்ம ரூபிய கியுமிருக்கிற அந்தப் பிரம்மாவுக்குப் 
பரமாத்துமாவானவர் , பரிபூரணமான பிரம்ம சுவரூபராகி 
யும் . , இந்திராதிரூபாடான நாவசக்திகளை யுடையவாகியும் 
பிரகாசித்தார் . பின்பு அந்தப் பிரம்பவானவர் வேருெரு 
சர்பத்தைக் கிரகித்துச் சிருஷ்டியின் பொருட்டு , பனதைத் 
தாத்து மகாவீரியத்தை யுடையவர்களான ரிஷஸ்வரர் 

விஸ்தரிக்கப்படாடலிருக்கிற சிருஷ்டியையும் 
அறிந்து , இருதயத்திலே மறுபடியுஞ் சிந்தித்தார் . அதெப் 
படியென்றால் , இது மிவும்: ஆச்சரியமாயிருக்கின்றது . நித் 
தியமாகச் சிருஷ்டி வியாபாரத்தையுடையவனா மிருந்தாலும் 
எனக்குப் பிரஜைகள் விர்த்தியடையவில்லை . இந்த விஷயத் 
திலே தெய்வமானது பிரதிபந்தமாக நிற்கிறது . இது நீச் 


களுடைய 


AKதிய ஸ்கந்தம் 

204 
சயமென்று இந்தப் பிரகாரம் யுகத்தைச் செய்யா நின்றும் 
தெய்வ அனுகூலத்தையும் அபேக்ஷியா நின்றுமிருக்கிற அந் 
தப் பிரம்மாவினுடைய ரூபமானது இரண்டு பிரகாரமாக 
ஆயிற்று . அந்த இரண்டு ரூபங்களினின்றும் ஆணும் பெண் 
ணுமாய் இரண்டு சிசுக்களுண்டாயின . அந்த சிசுக்களிலே 
புருஷ சிசுவானது திரிலோகபதியான சுவாயம்புமனுவா 
யிற்று . அந்த ஸ்திரீ சிசுவானது சதருபையென்று பெயரை 
யுடையவளாய் அந்தமனுவுக்கு ஸ்திரீயாக ஆயிற்று . அப் 
போது ஸ்திரீபுருஷர்களுடைய தர்மத்தினாலே பிரஜைகள் 
விர்த்தியடைந்தனர் . அதெப்படியென்றால் , வாரீர் 
ரரே ! அந்தச் சுவாயம்பு மனுவானவன் சதருபை என்னப் 
பட்ட - ஸ்திரீயினிடத்திலே ஐந்து பிள்ளைகளைப் பெற்றான் . 
பிரியவிரதன் , உத்தான பாதனென்று இரண்டு பிள்ளைகளை 
யும் , ஆவூதியென்றும் , தேவவூதியென்றும் , பிரசூதியென்றும் , 
மூன்று பெண்களையும் , இந்த ஐந்து பேரையும் பெற்றான் . 
ஆவூதி என்கிற பெண்ணை ருசுப்பிரஜாபதிக்கும் , 
வூதியை 

கர்த்தமப்பிரஜாபதிக்கும் , பிரசூதியைத் தக்ஷப் 
பிரஜாபதிக்கும் கொடுத்தான் . அவர்களுடைய சந்ததி 
களாலே இந்த ஜகம் பூரிக்கப்படாதாயிற்று . 


தேவ 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


மனுப்பிரஜாபதி பிரஜைகளைக் சிருஷ்டிக்க இச்சிக்கையில் , மகாஜலத்திலே 
முழுகிப்போன பூமியை உத்தாரணம் பண்ணுகைக்கு அவதரித்த 
வராக ரூபியான சுவாமியினாலே பண்ணப்பட்டதைத்திய சங்கார 

மானது சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சகருடைய வாக்கியம் . 


வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! இந்தப் பிரகாரம் 
சொல்லுகின்ற மைத்திரேய மகாரிஷியினுடைய வசனத்தைக் 
கேட்டு வாசுதேவருடைய கதையிலே மிகவும் ஆதரவை 
யுடையவரான அந்த விதுரரானவர் மறுபடியும் பிரஸ்னம் 
பண்ணினார் . வாரீர் மைத்திரேய மகாரிஷியே ! பிரம்மனுக்கு 
இஷ்டபுத்திரனாகியும் , திரிலோகபதியாகியுமிருக்கிற அந்தச் 
சுவாயம்பு மனுவானவன் , அனுகூலையான பத்தினியை 
அடைந்த பிற்பாடு என்ன பண்ணினான் . வாரீர் மகாரிஷியே ! 
அந்தச் சுவாயம்பு மனுவானவன் , விசுவசேனரையே ஆச்சய 

27 


210 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மாக வுடையவனன்றோ. ஆகையினாலே ஆதிராஜனாகியும் 
மகானுபாவனாகியு மிருக்கிற அந்தச் சுவாயம்பு மனுவி 
னுடைய சரித்திரத்தைக் கேட்க சிரத்தையை யுடையவனான 
என் பொருட்டுச் சொல்லக் கட வீர் . எவர்களுடைய இருதயங் 
களிலே ஸ்ரீ முகுந்தருடைய பாதார விந்தமானது நித்தியமாக 
விருக்கிறதோ ? அந்த மகாபாகவதர்களுடைய குணங்களைக் 
கேள்விசெய்கிறது யாதொன் றுண்டோ ? துவே புருஷர் 
களுக்கு வெகுகாலம் கிரமப்பட்டு அறியப்படா நின்ற வேதாந் 
தக் கியானத்தினையுடைய மகாக்கியானிகளாலே சிலாகிக்கப் 
படா நிற்கிறதன்றோ ? 

வராய் 

மகாராஜனே ! இந்தப் 
பிரகாரம் சொல்லா நின்றும் மிகவும் வணக்கத்தை யுடை 
யவராகியும் சஹஷ்ரசிரசுகளை யுடையவரான ஸ்ரீ கிருஷ்ண 
ருடைய திருவடிகளை இருதயத்திலே தரிக்கப்பெற்று மிருக் 
கிற விதுரரைப் பார்த்துப் பகவானுடைய கதையிலே பிர 
வர்த்திக்கப் பட்டவராகியும் புளகாங்கித தேகராகியுமிருக்கிற 
அந்த மைத்திரேய மகாரிஷியானவர் 

ஒரு வார்த்தை 
சொன்னார் . 

வாரீர் விதுரரே ! தன்னுடைய 

பாரியை 
யோடே கூடப் பிரம்மாவி னிடத்தினின்றும் உண்டாகா 
நின்ற சுவாயம்பு மனுவானவன் அஞ்சலிபந்தத்துடன் சாஷ் 
டாங்கப் பிரணாமம் பண்ணிக்கொண்டு அந்தப் பிரம்மாவைப் 
பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் . 


வாரீர் பிரபுவே ! நீர் சமஷ்த பிராணிகளுக்கும் பிதா 
வாக விருக்கிறீர் . உம்முடைய பிரஜைகளான எங்களுக்கு உம் 
முடைய சிசுரூஷையானது எந்தக் கடத்தினாலே உண்டா 
குமோ , அந்தக் கர்மத்தை எங்களுக்குச் சொல்ல வேண்டு 
மென்று கேட்கின்ற சுவாயம்பு மனுவைப் பார்த்துப் 
பிரம்மாவானவர் , வாராய் குழந்தாய் பூபதியே ! உனக்கு 
மங்கள முண்டாகக்கடவது . நீ கபடமில்லாம லிருக்கிற மன 
தினாலே என்னை ரக்ஷிக்கக்கடவீரென்று சுவயமாகவே பிரார்த் 
திக்கப்பட்ட படியினாலே உன்பொருட்டு மிகவுஞ் சந்துஷ்ட 
னானேன். பிரமா தமில்லாதவர் களாகியும் , துவேஷ மில் 
லா தவர் களாகியு மிருக்கிற புத்திரர்களாலே யதாசக்தி பிதாவி 
னுடைய ஆக்ஞையானது ஆதரவுடனே கூடக் கிரகிக்கப்படு 
கிறது . 

புத்திரர்களாலே பிதாவினிடத்திலே 
பண்ணப்படுகிற பூசையாகிறது . ஆகையினாலே நீ இந்த 
ஸ்திரீயினிடத்திலே உனக்குச் சமானர்களாயிருக்கிற புத் 
திரர்களைப் பிறப்பித்துத் தர்ம மார்க்கமாகப் பூமியைப் பரி 
பாலனம் பண்ணக்கடவாய். புருஷோத்தமரான ஸ்ரீ ஹரியை 
யும் யக்கியங்களாலே யஜிக்கக்கடவாய் . வாராய் ராஜனே ! 


இதுவே 


திரி திய ஸ்கந்தம் 


211 


பிரஜா சம்ரக்ஷணத்தினாலேயே என் பொருட்டுப் பரமமான 
சிசரூஷையானது பண்ணப்பட்டதாக விருக்கும் . பிரஜைகளை 
ரக்ஷிக்கின்ற வுனக்குப் பகவானான ரிஷிகேசரும் பிரசன்ன 
ராகவிருப்பார் . பக்கியமூர்த்தியாகியும் , ஸநா தனராகியு மிருக் 

பகவானானவர் யாதொருவருக்குச் சந்துஷ்டராக 
வில்லையோ ? அவர்களுடைய 

சிரமமானது 

வியர்த்தமா 
னதா யிருக்கும் என்று சொல்லுகின்ற பிரம்மதேவரைச் 
சுவாயம்பு மனுவானவன் பார்த்து , வாரீர் பாபனாசரே ! 
உம்முடைய ஆக்கினையை நான் பரிபாலனம் பண்ணப் 
போகிறேன் . பிரஜைகளுக்கும் எனக்கும் இருக்கத்தக்க ஸ்தா 
னத்தைக் காண்பித்துக் கட்டளை பண்ணக்கடவீர் . . சகலப் 
பிராணிகளுக்கும் இருப்பிடமான பூமியானது பிரளயகால 
ஜலத்திலே முழுகி யிருக்கிறதன்றோ ? இந்தப் பூதேவியினு 
டைய எழுச்சியில் யத்தனமானது பண்ணவேண்டியது என்று 
சொல்லுகின்ற சுவாயம்பு மனுவினுடைய வார்த்தையைக் 
கேட்ட பிரம்மாவானவர் , பூர்வம் பாலனம் பண்ணப்பட் 
டிருந்த பூமி திரும்பவும் அகாரணமாக முழுகியிருக்கின்ற 
தைப் பார்த்து இந்தப் பூமியை எந்தப்பிரகாரம் உத்தாரணம் 
பண்ணப்போகிறேனென்று வெகுகாலம் சிந்தித்து , ஈஷ்வர 
னாலே சிருஷ்டி காரியத்திலே ஆக்கியாபிக்கப் பட்டிருக்கிற 
நம்மாலே இப்போது இந்தவிஷயத்திலே என்னசெய்யத் தக் 
கது ? நான் யாதொரு பகவானுடைய இருதயத்தினின்றும் 
உண்டானேனோ அந்த ஈஷ்வரனானவன் என்னுடைய மன 
வெண்ணத்தைப் பூர்த்திபண்ணக் கடவன் என்று தியானம் 
பண்ணுகிற பிரம்மாவினுடைய நாசிகாரந்திரத்தி னின் 
றும் அந்த க்ஷணத்திலே அங்குஷ்டப் பிரமாணமான ஒருவ 
ராக சிசுவானது வெளியிலே புறப்பட்டு ஒரு க்ஷணத்திலே 
மகா கஜப் பிரமாணமாக விர்த்தியடைந்தது . 


இப்படி மிகவும் ஆச்சரியகரமாயிருக்கிற வராகரூபத்தை 
அந்தப் பிரம்மாவானவர் மரீசி பிரஜாபதி , இவர் முதலான 
புத்திரர்களோடேயும் , சநத்குமாரர் முதலான யோகீஸ்வரர்க 
ளோடேயும் , மனுவோடேயும் கூடவிருந்து பார்த்து , 
இதென்ன ஆச்சரியம் ! வராகமென்கிற விய ஜத்தையுடைய 
இந்தப் பிராணியானது நம்முடைய நாசிகையிலிருந்தும் உண் 
டாய் அங்குஷ்டமுனைப் பிரமாணமாகக் காணப்பட்டு , ஒரு 
க்ஷணத்திலே பெரிய பர்வத சிகரத்திற்குச் சமானமாக ஆய் 
விட்டது . இந்த வராகமாக யக்கியமூர்த்தியான அந்தப் பக 
வான் தம்முடைய நிஜரூபத்தை மறந்து என்னுடைய மன 
தைத் துக்கிப்பிக்க ஆவிற்பவித்தாரோ ? என்று இந்தப் 


212 


ஸ்ரீ மவ 1 பத வ த ம 


பிரகாரம் அந்தப் பிரம்மாவானவர் சிந்தித்துக்கொண்டிருக் 
கையில் , பர்வதத்திற்குச் சமானமாகியும் யக்கிய மூர்த்தி 
யாகியுமிருக்கிற அந்தப் பகவானானவர் கர்ச்சித்தார் , அந் 
தக் கர்ச்சனையினாலே பிரம்மாவும் , சநத்குமாரர் முதலான 
யோகிகளும் , ஜனலோகம் , தபோலோகம் , சத்தியலோகம் 
இவைகளிலே வா வலம்பண்ணுகிற மகாரிஷிகளான பேர்க 
ளும் , மாயா மயமான அந்த வராகத்தைப் பூர்வம் பகவா 
னென்று நிச்சயமில்லாமல் உண்டாயிருந்த தங்களுடைய துக் 
கத்தைப் போக்கடியா நின்ற அந்தக் கர்ச்சனத்தைக் கேட்டு 
மிகவும் சந்துஷ்டர்களாகிப் பவித்திரங்களான ருக்குவேதம் , 
யசுர்வேதம் , சாமவேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணி 
னார்கள் . 


வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகின்ற அந் 
தப் பகவானானவர் , தம்முடைய குணங்களைப் புகழ்கின்றதைக் 
கேட்டுப் , பிரம்மா முதலான தேவர்களுக்கு படங்களத்தின் 
பொருட்டுத் திரும்பவும் கர்ச்சித்துக் கஜேந்தி னுடைய லீலை 
போன்ற லீலையையுடையவராகி , உயாவெடுக்கப்பட்ட வாலை 
யுடையவராகி , ஆகாசத்திலே சஞ்சரியா நின்ற திருட காத்திர 
ராகி , உதறுகின்ற பிடரிபயிர்களை யுடையவராகித் , தீக்ஷணங்க 
ளான ரோமங்களையுடைய சருமத்தையுடையவராகி , யேகங் 
களை அடிக்கப்பட்ட குளம்புகளை யுடையவராகி , மிகவும் 
வெளுத்திருக்கிற கோரப்பல்லுகளை யுடையவராகிப் , பொறி 
போலொத்த நேத்திரங்களுடன் பூமியை உத்தாரணம் 
பண்ணுகின்ற அந்த வராகமூர்த்தியானவர் , தாம் யக்கியமுர்த் 
தியா யிருந்தாலும் பசுஜாதியைப்போல் 

கிராணேந்திரி 
யத்தினாலே பூமியினுடைய மார்க்கத்தை மோந்து மகா 
கோரமான கோரப்பற்களை நீட்டினவராய்க் கிருபாபூரணங்க 
ளான நேத்திரங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற ரிஷி 
களைப் பார்த்துக்கொண்டு ஜலத்திலே பிரவேசித்தார் . 


தினாலே 


அப்போது அச் சமுத்திரவொலி யெப்படியிருந்த 
தென்றால் , வச்சிரமயமான பர்வதம்போன்ற சரீரம் வகித்த 
அப்பகவானுடைய பிரவேசத்தினால் உண்டான வேகத் 

பிறக்கப்பட்ட குக்ஷியையுடையதாகி மிகவும் 
சப்தித்தும் வெகுதூரம் பரவிய தீர்த்தங்களாகி யிருக் 

அலைகளாகிற கைகளோடு கூடி மிகவும் துக்காக் 
கிரந்தமாயு மிருக்கிற அச்சமுத்திரமானது எக்கியேசுவரனை 
நோக்கி , 

என்னைப் பிளந்து போடாமல் ரக்ஷிக்கக்கட 
வீரென்று கூப்பிட்டது போலிருந்தது . அப்போது 


U5 


திரி திய ஸ்கந்தம் 

21 :3 
வானானவர் , நாவிதன் சுரிகைபோல் மகா கூர்மையான 
குளம்புகளாலே கரையில்லாத அந்த ஜலத்தைப் பிளந்து , 
உள்ளே பிரவேசித்துப் பிரளய காலத்தில் சகல ஜீவர்களுக் 
கும் ஆதாரமாகத் தம்முடைய குக்ஷியிடந்தரித்திருந்த பூமி 
யைப் பாதாளத்திலே கண்டு , தம்முடைய கோரப்பற்களி 
னாலே அப்பூமியை யெடுத்துப் பாதாளத்தினின்றும் வெளி 
யிலே புறப்பட்டு விளங்கினார் அப்போது அந்த ஜலத்தி 
னின்றும் தண்டையெடுத்துக்கொண்டு எதிராகவந்து தடுக் 
கின்ற ஆதிதயித்தியனாகியும் , சகிக்கக்கூடாத பராக்கிரமத்தை 
யுடையவனாகியுமிருக்கிற இரணியாக்ஷனை , சக்கரம்போல் 
ஜ்வலிக்கும் கடுங்கோபத்தையுடைய அந்தப் பகவானானவர் , 
லீலையாகச் சிம்மமானது யானையைச் சங்கரிப்பதுபோல் சங் 
கரித்துக் கஜேந்திரமானது மலையடிவாரப் பூமியை லீலையா 
கப் பிளந்து பொன் முதலிய தாதுக்களாலே சிவந்துபோன 
கண்டஸ்தலமு 

முகமு முடையதுபோல் , 

அவனுடைய 
இரத்தமயமாகிய சேற்றினாலே தம்முடைய நீலவர்ணமான 
திருமேனியில் பூசப்பட்டு , வெளுத்த தந்தத்தினுடைய நுனி 
யினாலே லீலையாய்ப் பூமியை உத்தாரணம் பண்ணினார் . இப் 
படி உத்தா பணம் பண்ணின ஈசனைப்பார்த்துப் பிரம்மா முத 
லான சமஸ்தமான ரிஷிகளும் அஞ்சலிபந்தம் பண்ணிக் 
கொண்டு வேதவாக்கியங்களுக்குச் சமானங்களான ஸ்தோத் 
திரங்களாலே ஸ்து திபண்ணினார்கள் . 


பிரம்மா முதலாயினேர் வராகமூர்த்தியைத் துதித்தல். 


வாரீர் தயா நிதியே ! ஒருவராலும் ஜெயிக்கப்படர் தவரா 
யும் , யக்கியங்களாலே ஆராதிக்கப்படுகிறவாயும் , தேவஷ்வ 
ரூபாான திருமேனியை உதறுகின்றவராயும் , ரோமங்களு 
டைய பள்ளங்களிலே சமஷ்த சமுத்திரங்களும் அடங்கிப் 
போகும்படியான திருமேனியையுடைய வராகரூபியான உமக் 
குப்பிரணாமம் பண்ணுகிறோம் . வாரீர் தேவதேவரே ! தேவரீ 
ருடைய இந்த ரூபமானது பாவசித்தர்களாயிருக்கிற பேர்க 
ளுக்குத் தரிசனமாகாது . அத்திருவுரு சருமத்திலே காயத் 
திரி முதலான சந்தசுகளும் , ரோமங்களிலே தர்ப்பைகளும் , 
நேத்திரத்திலே ஆச்சியமும் , நான்கு திருவடிகளில் அத் 
வரியூ , ஹோதா , உத்காதா , பிரம்மா இவர்களுடைய கருமங் 
களும் , முகத்தினுடைய நுனியில் சுருக்கு என்கிற யக்கிய 
பாத்திரமும் , நாசிகைகளில் சுருவம் என்கிற யக்கிய பாத்திர 
மும் , உதரத்திலே இடை என்கிற பக்ஷணபாத்திரமும் , கரத் 
திலே சமசம் என்கிற சோமபாத்திரமும் , காதுகளுடைய 


உபசது 


11 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ரந்திரங்களிலே பிராசித்திரமென்னப்பட்ட பிரம்மபா கபாத் 
திரமும் , வதனத்திலே கிரகமென்னப்பட்ட பாத்திரமும் , 
அக்கினி ஹோத்திரமானது பக்ஷணமாகவும் பெற்று நிற்கி 
றது . தீக்ஷண்ய இஷ்டியானது தேவரீருடைய அவதாரமாக 
வும் , ஆச்சிரயமாகிற அவிசையுடையவைகளான 
என்னப்பட்ட மூன்று இஷ்டிகளும் உம்முடைய கழுத்தாக 
வும் , பிராயணியம் , உதயமணியம் என்னப்பட்ட இஷ்டிகள் 
உம்முடைபகோரப் பற்களாகவும் , பிரவர்க்கியமானது உம்மு 
டைப நாக்காகவும் , சப்பியம் , அவசப்பியம் என்னப்பட்ட 
அக்கினிகள் தேவரீருடைய சிரசாகவும் , செங்கற்களால் 
பண்ணப்படா நின்ற யக்கிய வேதிகைகள் தேவரீருடைய பிரா 
ணன்களாகவும் , சோமரசமானது ரேதசுகளாகவும் , பிராதச 
வன முதலானவை பாலியாதி அவஸ்தைகளாகவும் , அக் 
கினிஷ்டோமம் , அத்தியக்கினிஷ்டோமம், உத்தியம் , 
ஷோடசி , வாஜபேயம் , அதிராத்திரம் , அப்தொர்யாமம் 
என்னப்பட்ட ஏழு யக்கியங்களும் தேவரீருடைய தொக்கு 
மாமிச முதலான சப்த தாதுக்களாகவும் துவாதசாக முத 
லான சமஷ்த பக்கியங்களும் தேவரீருடைய சரீரசந்திகள் 
வும் , அனுட்டானமாகிற பந்தனத்தையுடையவரான தேவ 
ரீர் சமஸ்தானங்களான சோமமில்லாத எக்கிய ஸ்வரூபமா 
கியும் , சோமங்களையுடையவைகளான கிருதுஸ்வரூபராகவும் 
நிற்கிறீர் . 


சமஸ் தமான மந்திரங்கள் , தேவதைகள் , திரவியங்கள் , 
இவைகளுடைய ஸ்வரூபராகியும் , சமஷ்தகிருது ஸ்வரூபரா 
கியும் , கர்மஸ்வரூபராகியு மிருக்கிற தேவரீர் பொருட்டுப் பிர 
ணாமம் பண்ணுகிறோம் . வைராக்கியத் துடனே கூடிக்கொண் 
டும் , நிஷ்காமயமாகச் செய்யப்பட்ட கர்மபலமாகியுமிருக்கிற 
சித்தசுத்தினாயிலே உண்டாகிற பக்தியினால் சாக்ஷாத்காரமாக 
அறியப்படுகின்ற கியானஸ்வரூபராகியும் , கியானப்பிரத 
ராகியும் , ஆசாரிய ரூபியாகியு மிருக்கிற தேவரீர் பொருட்டுப் 
பிரணாமம் பண்ணுகிறோம் வாரீர் பகவானே ! தேவரீருடைய 
கோரப்பல்லி நுனியினாலே தரிக்கப்பட்டும் , பர்வதங்களு 
டனே கூடிக்கொண்டுமிருக்கிற அந்தப் பூமியானது ஜலத்தி 
னின்றும் வெளிப்படுவது . மகா கஜேந்திரனுடைய தந்தத்தி 
னாலே சேற்றோடே பேர்க்கப்படுகிற தாமரையைப்போலும் , 
குலாசலத்தினுடைய சிகரத்தினாலே தரிக்கப்படுகின்ற மகத் 
தாகிய மேகத்தைப்போலும் , இப்படி விளங்குகிற தேவரீ 
குடைய பத்தினியாகியும் , ஜகன் மாதாவாகியுமிருக்கிற 
இந்தப் 

பூமியை, யக்கிய ஜீவர்களான பிராமணர்கள் 


அரணியிலே 


b f F ய ஸ்கந்தம் 

216 
பொருட்டு , மந்திரத்தினாலே அக்கினியை 
வைத்திருக்கிறது போல் ஸ்தாபித்து , அத்தியந்தம் ஆச்சர்ய 
கரடான இந்தப்பிரபஞ்சத்தை உம்முடைய சங்கல்பத்தினாலே 
சிருஷ்டிபண்ணுகிறீர் , தேவரீரிடத்திலே இந்தப் பூமியி 
னுடை. ய உத்தாரணமான தாச்சர்யகரமன்று . வேதஸ்வரூப 
மாயிருக்கின்ற இந்தச் சரீரத்தை உதறுகின்ற தேவரீருடைய 
பிடரிமயிர்களின் முனையிலுண்டாகின்ற ஜலபிந்துக்களாலே 
ஜனலோக , தபலோக , சத்தியலோகங்களிலே வாசம்பண்ணு 
கின்ற நாங்கள் மிகவும் பவித்திரர்களாகப் பண்ணப்பட் 
டோம் . தேவரீருடைய லீலைகளின் கரையை அறியவேண்டு 
மென்று இச்சிக்கிற புருஷன் மிகவும் விவேகமில்லாதவனாகி 
றான் , வாரீர் பகவானே ! சமஸ்த பிரபஞ்சத்தையும் உம்மு 
டைய யோகமாய்கையினுடைய யோகசத்தியினாலே மிகவும் 
மோகிக்கும்படி செய்கிற தேவரீர் மங்களத்தைப் பண்ணக்கட 
வீர் என்று பிரம்மாதிகளான ரிஷீஸ்வரர்களாலே ஸ்தோத்தி 
ரம் பண்ணப்படுகிற அந்தப் பகவானானவர் , தம்முடைய 
குளம்பினாலே பாதாளத்தினின்றும் லீலையாய்ப் பூமியை 
உத்தாரணம்பண்ணி , அந்த ஜலத்தின்பேரில் வைத்துப் 
போட்டு , அந்தர்த்தானமாயினார் . 

விதுரரே ! 
இந்தப் பிரகாரம் பூமியை உத்தாரணம் 

பண்னுகின்ற 
வராகியும் , சம்சார துக்கத்தைப் பரிகரிக்கின்றவராகி 
யும் , சிலாக்கியராகியும் , மாயையினாலே பண்ணப் 
பட்ட சரித்திரங்களையுடையவராகியும் , பகவானாகியு மிருக்கிற 
ஸ்ரீ ஹரியி னுடைய கதையை யாதொரு புருஷனானவன் , 
பக்தியினாலே கேட்கிறானோ, கேள்வி செய்விக்கிறானோ, அந் 
தப் புருஷனுக்குச் சீக்கிரமாகப் பிரசன்னராய்ச் சகலமான 
அபீஷ்டங்களைக் கொடுத்துப் புருஷார்த்தங்களுக்குள்ளே 
சாரத்தையுடைய மோக்ஷத்தை அப்பகவான் அடையப் பண் 
ணுவன் , இதற்குச் சந்தேகமில்லை . 


வாரீர் 


A 


பதினான்காவது அத்தியாயம் 


திதிதேவிக்குக் காமத்தினாலே சந்தியாகாலத்திலே காசிபரிடத்தி 
னின்றும் கர்ப்போற்பத்தியும், அதினுடைய வதத்திலே 

காரணமுஞ் சொல்லப்படுகின்றது . 


வாராய் மகாராஜனே ! மைத்திரேய மகரிஷியினாலே 
வராகரூபியான ஸ்ரீ ஹரியினுடைய கதையைக் கேட்டுத் 


ஸ்ரீ பாகவதம் 


திருப்தியில்லாதவராகிய விதுரரானவர் , அஞ்சலிபந்தம் 
பண்ணிக்கொண்டு திரும்பவும் பிரஷ்னம்பண்ணினார் . வாரீர் 
முனிச்சிரேஷ்டரே ! யக்கிய வராகரூபியாலே பூமியானது 
உத்தாரணம் பண்ணப்பட்டதென்றும் , இரணியாக்ஷனானவன் 
சங்கரிக்கப்பட்டானென்றும் , தேவரீராலே கேட்கப்பட்டன . 
அந்தப் பகவானுக்கும் , தயித்தியராஜனான இரணியாக்ஷனுக் 
கும் எந்த ஏதுவினாலே யுத்தமுண்டாயிற்று ? அதையும் , 
அந்த இரணியாக்ஷனுடைய ஜன்மத்தையும் , அடியேனுக்கு 
விஸ்தாரமாகச் சொல்லவேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற 
விதுரரை மைத்திரேய மகரிஷியனவர் பார்த்து , 

வாரீர் 
விது ) ரே ! உத்தானபாதனுடைய புத்திரனான துருவனான 
வன் , நாரத மகரிஷியினாலே சொல்லப்பட்ட ஸ்ரீ ஹரியினு 
டைய கதையைக் கேட்ட மகத்துவத்தினால் , மிருத்தியுவினு 
டைய சிரசிலே பாதத்தை வைத்துக்கொண்டே விமானரூட 
னாய் ஸ்ரீ ஹரியினுடைய பரமபதத்தை யடைந்தான் . அப்ப 
டிப்பட்ட கதையைப் பிரஷ்னம் பண்ணுகிறீர் , பூர்வத்திலே 
தேவதேவரான பிரம்மாவினாலே தேவதைகளுக்குச் சொன்ன 
இதிகாசமானது என்னாலேயுங் கேட்கப்பட்டிருக்கிறது . 
அதைச் சொல்லுகிறேன் கேளும் . தக்ஷப்பிரஜாபதியினு 
டைய புத்திரியான திதிதேவியானவள் மன்மதனாலே பீடிக் 
கப்பட்டவளாகிச் சந்தியாகாலத்திலே சூரியன் அஸ்த 
மனத்தை யடையும்போது அக்கினியை நாக்காக உடையவ 
ராகியும் , யக்கியங்களுக்குப் பதியாகியுமிருக்கிற புருஷோத்த 
மரைக் குறித்துப் பாலினாலே ஓமம்பண்ணி , அக்கினிஹோத் 
திர சாலையிலே சித்தசமாதானத்தை யுடையவராயிருக்கிற 
பதியைப் பிரார்த்திக்கிறாள் . 


வாரீர் வித்வானே ! மன்மதனானவன் , உம்முடைய 
நிமித்தமாகத் தீவினையான என்னை , வாழை மரத்தை மதத்த 
யானையானது பீடிப்பதுபோல் , பீடிக்கிறான் . ஆகையினாலே 
என்னிடத்திலே இந்தவேளை நீர் நன்றாக அனுக்கிரகிக்க 
வேண்டும் . பெண்களிடத்திலே வாஞ்சையையுடைய எங்கள் 
பிதாவான தக்ஷப்பிரஜாபதியானவர் எங்களைப் பார்த்து , 
வாருங்கள் புத்திரிகளே யென்றழைத்து , நீங்கள் 
வார்த்தையைக் கேட்கக் கடவீர்களென்று எங்களைத் தனித் 
தனியே கேட்டுத் , தம்முடைய பெண்களுக்குள்ளே யெவர் 
தம்முடைய அபிப்பிராயத்தை யறிந்திருந்தார்களோ , அந்தப் 
பதின்மூன்று பெண்களையும் உமக்குக் கொடுத்தார் . ஆகையி 

லே என்னுடைய மனோரதத்தைப் பரிபூரணமாகச்செய்து , 
உமது நிரதிசய மகிமையை ஆஷ்ரயித்த என்னெண்ண 


என் 


தீரிதீய ஸ்கந்தம் 

217 
மானது வியர்த்தமாகப் போகாதபடி காக்கவேண்டும் என்று , 
இந்தப்பிரகாரம் வெகுவார்த்தைகளைச் சொல்லுகின்ற தீனை 
யாயிருக்கிற அந்தப் பத்தினியைக் காசிபப் பிரஜாபதியான 
வர் பார்த்துச் சமாதானமாகப் பிரதியுத்தரஞ் சொல்லுகிறார் . 


மே 


வாராய் ஸ்திரீயே ! நீயேன் சோகிக்கிறாய் , உன்னுடைய 
இஷ்டத்தைப் பூர்ணமாகப் பண்ணுகிறேன் . புருஷனுக்குத் 
தர்மார்த்த காம சித்திகளை யுண்டாக்குகிற ஸ்திரீயினுடைய 

னாரதத்தை எந்தப் புருஷன் தான் சபலமாகப் பண்ணான் ? 
சமஷ்தாஸ்ரமங்களையும் அன்னதான முதலான தினாலே 
திருப்திசெய்து , அந்தப் பிரபாவத்தினால் தானும் வியசன 
மாகிற சமுத்திரத்தை எளிதாகத் தாண்டுகிறான் . சிரேயஸைக் 
கோருகின்ற புருஷனுக்கு ஸ்திரீயைத் தன் தேகத்தினு 

பாதியாக வேதங்கள் சொல்லுகின்றன . ஸ்திரீயி 
னிடத்திலே இகபரலோக சாதனமான கர்மபாரத்தை வைத் 
துப்போட்டு வியானமில்லா தவனாகியும் , சம்சாரத்தினின்றும் 
விமுக்தனாகியுமிருந்து இதரமான ஆஸ்ரமங்களாலே ஜயிக் 
கக்கூடாதவைகளான இந்திரியங்களாகிற சத்துருக்களை , 
மலைக்கோட்டையை யாஸ்ரயித்திருக்கிற ராஜாக்களைப்போல , 
லீலையாக ஜயிக்கிறான் . அப்படிப்பட்ட அனேக உபகாரங்க 
ளைப் பண்ணுகின்ற உனக்கு எனது புருஷாயுசுவரையில் 
உபகாரஞ் செய்தாலும் அதற் கிணையாகமாட்டாது . 

ஆனா 
லும் புத்ரோற்பத்தியின் பொருட்டு உண்டாகின்ற உன்னு 
டைய மனோாதத்தைப் பரிபூரணமாகப் பண்ணுகிறேன் . 
என்னை நிந்தியாமல் ஒரு முகூர்த்த காலமாத்திரம் சகித்துக் 
கொண்டிரு. இந்தச் சாயம் பூதபதியான ருத்ரனுடைய 
கிங்கரர்களான பூதங்கள் சஞ்சரிக்கிறகாலம் . இந்தச் சந்திய 
காலத்திலே பகவானாகிய ருத்திரரானவர் ரிஷபாரூடராய்ப் 
பிரதம கணங்கள: லே சூழப்பட்டு ஸ்மசான தூளியினாலே 
புகைசூழ்ந்த வர்ணமாய் நான்கு பக்கங்களிலும் விரித்த ஜடா 
கலாபத்தை யுடையவராகிப் யஸ்மத்தினாலே பூசப்பட்டு ரஜி 
தம் போலே வெளுத்திருக்கிற தேகத்தை யுடையவராகி , 
சோமன் , சூரியன் , அக்கினி ரூபங்களாகியிருக்கிற நேத்தி 
ரங்க ளுடை யவரா யிருப்பர் . அவ்வுருத்திரருக்குச் சுவஜன 
டென்றும் , பரஜன மென்றும் , ஆப்தனென்றும் , 
னென்றும் இல்லை . சுவதந்திராசாரத்தினாலே நிர்மாலியம் 
போலே தூரவிடப்படும் அவராலே அனுபவிக்கப்பட்ட 
போகத்தை யுடையதாகி யிருக்கிற மாயாவிபூதியை, 
ருடைய மகாப்பிரசாத மென்று நாம் விரதங்களாலே 
கோருகிறோம் . அக்கியான ஆவாரணத்தைப் போக்கடிக்க 

28 


அவ 


218 

ஸ்ரீ மப பாகவதம் 
வேண்டுமென்று இச்சையை 

யுடையவர்களான 

கியானி 
கள் , விஷயங்களிலே ஆசக்தி யில்லாாலிருக்கிற அந்த 
உருத்திரருடைய சரித்திரத்னதக் கீர்த்திக்கிறார்கள் . சத் 
புருஷர்களுக்குக் கதியான உருத்திரரானவர் , 

தமக்குச் 
சமனு மதிகனு மில்லாதவராயிருந்தாலும் , தாம் பூதசரி 
யையை ஆசரிக்கிறார் . வாராய் வனிதா ! நாய் நரிகளுக்குப் 
பக்ஷியமான இந்தச் சரீரத்தையே ஆத்துமாவென்கிற புத்தி 
பினாலே வஸ்திரம் , மாலைகள் , ஆபரணங்கள் , திவ்ய கந்தங் 
கள் இவைகளாலே கொண்டாடுகிற அக்கியானிகள் , சர்வக் 
கியராய்த் தன்னாத்துமாவிலேயே ரமித்துக்கொண்டிருக்கிற 
உருத்திரருடைய லோக சிக்ஷாரூபமான ஆசாரத்தைப் பரிகா 
சம் பண்ணுகிறார்கள் . பிரம்மா முதலான பேர்கள் , உருத்திர 
ராலே பண்ணப்பட்ட தங்களுடைய அதிகாரங்களையும் , வர் 
ணாஸ்ரம ஆசார மரியாதைகளையும் , பரிபாலனம் பண்ணிக் 
கொண்டிருக்கிறார்கள் . இந்தப் பிரபஞ்சமரனது உருத்திர 
ராலே சிருஷ்டிக்கப்பட்ட மாயையம் . அம்மாயை அவ 
ருடைய ஆக்கினையின்படி செய்து கொண்டிருக்கிறது . அப்ப 
டிப்பட்ட பரமேஸ்வரனைச் சூழ்ந்திருக்கிற பூத கணங்கள் சஞ் 
சரிக்கிறகாலம் இது என்று சொல்லுகிற பர்த்தாவான காசிப 
ரிஷியினுடைய வார்த்தையை மனதினாலே அலைக்கப்பட்ட 
இந்திரியங்களை யுடையவள ன அந்தத் திதிதேவியானவள் 
கேட்டு , வேசியாஸ்திரீயானவள் போல் , லச்சையில்லா தவ 
ளாய் , அந்தப் பிரம்மரிஷியினுடைய வஸ்திரத்தைப் பிடித் 
துக்கொண்டாள் . இப்படி நிஷித்த கர்மத்திலே புத்தியை 
யுடைய தன் பாரியையின் நிப்பந்தத்தத்தை யறிந்த காசிப 
ரானவர் , ஈஸ்வரன் பொருட்டுப் பிரனாமப் பண்ணி , பிற்பாடு 
ரகஷ்யத் தலத்திலே அவளோடே கூடப்பி , வேசித்து , அவ 
ளுடைய இஷ்டத்தைப் பூர்த்திசெய்து , பிற்பாடு பாதப்பி 
க்ஷாளனம் , ஸ்நானம் , சுத்தாசமனங்களைப் பண்ணிப் பிராணா 
பாமஞ்செய்து , வாக்கு நியமத்தையுடையவராகி , நிர்மலமாகி 
யும் சனாதன மாகியுமிருக்கிற பிரம்மத்தைப் பிரணவ பூர்வ 
மாகத் தியானம்பண்ணிக் கொண்டிருந்தார் . 


வாரீர் விதுரே ! பிறகு திதிதேவியானவள் அந்த 
நிஷித்தகர்ம தோஷத்தினாலே மிகவும் லச்சையையுடையவ 
ளாகி , பிரம்ம ரிஷியான பர்த்தாவை யடைந்து தலையை 
வணங்கிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் . வாரீர் 
பிரம்மரிஷியே ! என்னுடைய இந்தக் கர்ப்பத்தைப் பூதபதி 
யான உருத்திரரானவர் இம்சியாமலிருக்கவேண்டும் . அவ 
ருக்கு மகா அபராதத்தைப் பண்ணினேன் . பூதங்களுக்குப் 


திரி திய ஸ்கந்தம் 


219 


சங்கார 


பிரபுவாயும் , துக்கத்தைப் போக்கடியா நின்றும் , மகாதேவ 
ராகியும் , ஒருவராலேயும் அதிக்கிரமிக்கக் கூடாதவராகியும் , 
கோரப்பட்ட பலப்பிரதராகியும் , நிஷ்காம்யர்களுக்கு மங்கள 
ஸ்வரூபராகியும் , சுபாவமாக வொருவரையும் பீடியா தவரா 
கியும் , துஷ்டர்களிடத்திலே தண்டனையை யுடையவராகியும் , 

காலத்திலே கோபத்தை யுடையவராகியும் , பகவா 
னாகியும் , மகத்தான அனுக்கிரகத்தை யுடையவராகியும் , என் 
னுடைய தங்கையி னுடைய பர்த்தாவாகியுமிருக்கிற அந்த 
உருத்திரரானவர் பிரசன்னராகித் தயாவிலியான வேடனுக் 
கும் தயை பண்ணத் தக்கவர்களாயிருக்கிற ஸ்திரீகளுடைய 
சுபாவத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார் . ஆதலால் அந்த ஈஸ் 
வரனை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுகிற பாரியையைச் 
சந்தியா காலத்திலே செய்யத்தக்கதான நியமத்தை நிறை 
வேற்றாநின்ற அந்தக் கசியப் பிரஜாபதியானவர் அப் 
பாரியை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


மடைய , 


வாபாய் துஷ்டையே ! உனக்குச் சித்தசுத்தி இல்லாமல் 
என்னுடைய ஆக்கினையை அதிக்கிரமித்துச் சந்தியாகால 
தோஷத்தில் அடைந்த கர்ப்பத்திலிருந்து மிகவும் துஷ்டர் 
களான இரண்டு பிள்ளைகள் பிறக்கப்போகிறார்கள். அந்தப் 
புத்திரர்களாகிய அதமர்கள் லோகபாலர்களோடே கூடிக் 
கொண்டிருக்கிற மூன்று லோகங்களையும் , அடிக்கடி உபத்திர 
வம் பண்ணப் போகிறார்கள் . தீனர்களாகியும் நிரபராதிகளா 
கியுமிருக்கிற ஸ்திரீகளையும் , புருஷர்களையும் , துன்பஞ்செய் 
கையில் அதனாலே மகானுபாவர்களான ரிஷிகள் வருத்த 

விசுவேசுவரயாகியும் , சகலலோக சரணியராகியு 
மிருக்கிற பகவானானவர் மிகவும் கோபத்தை யடைந்தவராய் 
அவதாரம் பண்ணி , வச்சிரபாணியான இந்திரனானவன் பர் 
வதங்களைக் கண்டித்ததுபோல் , அவர்களிருவரையும் சங்கரிக் 
கப்போகிறார் என்று சொல்லுகின்ற பர்த்தாவைத் திதி தேவி 
யானவள் பார்த்து , வாரீர் பிரம்ம ரிஷியே ! 

என்னுடைய 
புத்திரர்களுக்குச் சக்கிரபாணிய ! யும் , கம்பீரமாகியுமிருக் 
கின்ற பாகுக்களுடையவரான ஸ்ரீமந் நாராயணராலே வதத் 
தைக் கோருகிறேன் . மற்றப் பிராமணரிடத்தினின்றும் வத 
உண்டாகவேண்டாம் . 

பிராமண சாபத்தினாலே 
தகிக்கப்பட்டவனுக்கும் , பிராணிகளுக்குப் பயத்தைக் கொடுத் 
துக் கொண்டிருக்கிறவனுக்கும் , நாகத்திலேயிருக்கிற பிராணி 
களுக்கும் அனுக்கிரகம் கிடையா . அந்தப் புருஷன் எந்த 
ஜன்மத்தை யடைகிறானோ அந்த ஜாதிப்பிராணிகளும் அவ 
னுக்குக் கிருபையைப் பண்ணமாட்டாவென்று பிரார்த்திக் 


மானது 


220 


கவிதம் 


கின்ற பாரியைப் பார்த்துக் காசிபப் 

காசிபப் பிரஜாபதியானவர் 
சொல்லுகின்றார் . 


வாராய் திதிதேவியே ! அப்படிப்பட்ட உன்னுடைய 
இரண்டு புத்திரர்களுக்குள்ளே ஒரு புத்திரனுக்கு , லோகோத் 
தமனாய்ப் பகவானான ஸ்ரீஹரியினிடத்திலும் , ருத்திரனிடத் 
திலும் , உன்னிடத்திலும் , மிகவும் பக்தியுடையவனாயும் , சத் 
புருஷர்களுக்குச் சிலாக்கியனாகவும் ஒரு புத்திரனானவன் உண் 
டாகப்போகிறான் . அந்தப் பவுத்திரனுடைய பரிசுத்தமான 
கீர்த்தியைப் பகவானுடைய புகழுடன் கானம் பண்ணப் 
போகிறார்கள் . மாற்றற்றபொன்னானது அக்கினிப்புட முத 
லான உபாயங்களாலே சோதிக்கப்படுவதுபோல் , சத்புருஷர் 
களான பேர்கள் உனது பவுத்திரனுடைய சுபாவத்தை அனு 
வர்த்திகைக்கு நீர் வச்ராயுத முதலியவற்றைக்கொண்டு அவன் 
சித்தத்தைச் சோதிக்கப் போகிறார்கள் . சர்வஞ்ஞராகியும் , 
சர்வாந்திரியா மியாகியும் , சாக்ஷியகியுமிருக்கிற பகவானான 
வர் உன் பவுத்திரனுக்குத் தாமே சத்திய பென்கிற கியானத்தி 
னாலே பிரசன்னராவர் . அளவில்லாத கியானத்தை யுடையவ 
னாகியும் , மகாபிரபாவத்தை யுடையவனாகியும் , மகத்துக்களு 
டைய மத்தியத்திலே மிகவும் கியானியாகியும் , மக. பாகவத 
னாகியுமிருக்கிற அந்தப் பவுத்திரனானவன் மிகவும் விர்த்தி 
யடைகின்ற பக்தியினாலே பரிசோதிக்கப்பட்டு நிர்மலமான 
சித்தத்திலே ஸ்ரீஹரியை ஸ்தாபித்துத் தேகாதிகளிலே அபி 
மானத்தை விட்டுவிடப்போகிறான் . ஆலஷ்ய மில்லா தவனா 
கியும் , நல்ல சுபாவத்தை யுடையவனாகியும் , தைரிய 
முதலான குணங்களுக்கு உற்பத்தி பூமியாகியும் , பக்த 
ருடைய சம்பத்தினாலே சந்துஷ்டனாகியும் , பக்தர்கள் 
விசயனப்பட்டார்களேய கில் மிகவும் துன்பத்தை யுடையவ 
னாகியும் , சத்துருவே யில்லாதவனாகியும் , நக்ஷத்திரராஜனான 
சந்திரனானவன் கிரீஷ்ம காலத்திலே உண்டாகின்ற தாபத் 
தைப் போக்கடிக்கிறதுபோல் , ஜகத்தினுடைய சோகத்தைப் 
போக்கடிக்கிறவனாக உண்டாகி , உள்ளும் வெளியும் நிர்மல 
ராகியும் , கமலம் போலொத்த நேத்திரங்களை யுடையவராகி 
யும் , தம்முடைய பக்தர்களுடைய இச்சானு குணமாகிக் கிர 
கிக்கப்பட்ட திவ்யமங்கள விக்கிரக ரூபத்தை 

யுடையவ 
ராகியும் , ஸ்ரீ மகாலக்ஷ்மியாகிற ஸ்திரீக்குப் பூஷணரா 
கியும் , மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மகரகுண் 
டலங்களாலே அலங்கரிக்கப்பட்ட திருமுகமண்டலத்தை 
யுடையவராகியு மிருக்கிற ஸ்ரீ ஹரியை உள்ளிலேயும் , வெளியி 
லேயும் , பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறானென்று சொன் 


திதிய ஸ்கந்தம் 

221 
னதைக் கேட்டுத் , திதி தேவியானவள் தன்னுடைய 
பவுத்திரனை மகா பாகவதனாகவும் , தன்னுடைய புத்திரர் 
களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தினின்றும் வதத்தையுங் கேட்டு 
அந்த ஸ்ரீ ஹரியுடனே கூட யுத்தஞ்செய்கிற புத்திரர் 
களுக்கு மரணத்திலே மகத்தான கீர்த்தியும் , உத்தமகதியு 
முண்டாகுமென்று மிகவும் உற்சாகத்தை யுடையவளுமானாள் . 


பதினைந்தாவது அத்தியாயம் 


கியான சூரியர்களான தேவர்களாலே கேட்கப்பட்டவராய் பிரம்மாவான 
வர் , ஸ்ரீ வைகுண்டத்திலே ஸ்ரீமகா விஷ்ணுவினுடைய பாரிஷதர் 
களுக்குப் பிராமண சாபம் முதலானதையும் அதற்குக் காரணத் 

தையும் , சொல்லுகிறாரென்று சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்தத் திதிதேவியானவள் தன்னு 
டைய புத்திரர்களாலே பண்ணப்படப் போகிறதான தேவர்க 
ளுடைய உபத்திரவத்தினின்றும் சங்கையை யுடையவளாய் 
ஏவலருடைய தேஜசை நாசம் பண்ணுகின்ற காசிபப்பிரஜா 
பதி சம்பந்தமாகியுமிருக்கிற அந்த வீரியத்தை நூறு வருஷம் 
தரித்தாள் . அந்தக் கர்ப்பதேஜசினாலே சமஸ்தலோகமும் 
சூரியாதி பிரகாசமில்லாமல் அந்தகாரம் மூடியிருக்கிறதைத் 
தேவர்கள் விசுவகர்த்தாவான பிரம்மாவுக்குச் சொன்னார்கள் . 

வாரீர் பிரபுவே ! யாதொரு காரணத்தினாலே நாங்கள் 
மிகவும் பயந்திருக்கிறோமோ அதைத் தேவரீரே அறிந்திருக் 
கிறீர் , தேவரீர் ஸ்தூலங்களாகியும் சூக்ஷ்மங்களாகியு மிருக்கிற 
பிராணிகளுடைய அபிப்பிராயத்தை யறிந்து கியானத்தையே 
பலமாக வுடையவராகியும் , 

கியும் , சங்கல்பத்தால் இந்தப் பிரம்ம 
தேகத்தை யடைந்திரா நின்றும் , 

கிரகிக்கப்பட்ட ரஜோ 
குணத்தை யுடையவராகியும் , பிரபஞ்சத்துக்குக் காரணமாகியு 
மிருக்கிற தேவரீரின் பொருட்டு வணக்கம் பண்ணுகிறோம் . 
சேதனாசேதன பிரபஞ்சத்துக்குக் காரணராகியும் , காரியகா 

சுவரூபராகியும் , காரிய காரணங்களைக் காட்டிலும் 
பாராகியு மிருக்கிற உம்மை யாதொருவர் நிஷ்காம்யமான 
பக்தியினாலே தியானம் பண்ணுகிறார்களோ , அப்படிப்பட் 
டவர்களுக்கு ஒரு விடத்திலேயும் அவமானமானது உண்டா 


ரண 


202 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கிறதில்லை . காசிபப் பிரஜாபதி சம்பந்தமான வீரியமாயிருக்கிற 
திதிதேவியினுடைய கர்ப்பமானது , சமஸ்த திக்குகளையும் 
அந்தகாரத்தினாலே பகல் ராத்திரி என்கிற விபாகமில்லா 
மல் செய்வித்தபடியினாலே , கர்படலோபத்தை யுடையவ 

எங்களுக்குச் சுகத்தை விதிக்கக்கடவீர் . இப்போது 
அது , காஷ்டத்தினாலே விருத்தியடைகிற 
னதுபோல் , விருத்தியடைந்து கொண்டிருக்கின்றது என்று 
விஞ்ஞாபனஞ் செய்த தேவர்களை நோக்கிப் பிரம்மாவானவர் 
சிரித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


ரான 


அக்கினியா 


சமானமான 


மான 


வாருங்கள் தேவர்களே ! உங்களுக்குப் பூர்வமே பிறந்த 
வர்களாகியும் , எனனுடைய மானவ புத்திரர்களாகியும் , 
லோகங்களிலே இச்சை இல்லாதவர்களாகியு மிருக்கிற ஜன 
காதி யே கீஸ்வரர்கள் ஆகாசமார்க்கமாகச் சமஸ்த லோகங் 
களிலேயும் சஞ்சரித்துக்கொண்டிருந்து , ஒருக்கால் நிர்மல 
மான மனதை யுடையவராகியும் , பகவானாகியு மிருக்கிற 
ஸ்ரீ ஹரிக்கு நித்திய வாசஸ்தானமாகியும் , சமஷ்த லோகங் 
களாலும் நமஸ்கரிக்கப்பட்டும் , ஸ்ரீ வைகுண்ட மென்னும் 
பெயரை யுடையதாகியும் , நிஷ்காம்யமாகச் செய்யப்பட்ட 
தர்மத்தினாலே விளங்குகிற பாகவதர்கள் அந்த ஸ்ரீ வைகுண் 
டனுக்குச் 

திவ்யதேகங்களை 

யுடையவர்க 
வாய் வாசம் பண்ணத்தக்கதாயும் , தர்ம மூர்த்தியாகியும் ,, 
பகவானாகியுமிருக்கிற பரம புருஷரானவர் சத்தசத்துவ 

திவ்யமங்கள மூர்த்தத்தைத் தரித்துக்கொண்டு தம் 
முடைய பக்தர்களான நம்மைச் சுகிப்பித்திருக்கிற ஸ்தான 
மாகியும் , சரீரத்தைத் தரித்துக்கொண்டிருக்கிற மோக்ஷ 
மானதுபோல் ஷட்ருதுக்களிலேயும் பல புஷ்ட முத 
லிய இஷ்டங்களைக் கொடுக்கின்ற விருக்ஷங்களாலே விளங்கு 
கிறதாயும் , நிசிரேயசம் என்கிற பெயரையுடைய உத்தி 
யான வனத்தின் நீரூற்றுகளுடைய மத்தியத்திலே பெருகா 
நின்ற புஷ்பரசங்கள் , வசந்தகாலத்திலே உண்டாகின்ற 
புஷ்பங்கள் , இவைகளுடைய கந்தத் துடன் வீசுகிற வாயுவை 
அபேக்ஷியாமல் திரஸ்கரித்து , விமானசாரிகளான பகவத் 
பாரிஷ்தாள் ஸ்திரீகளோடே கூடினவர்களாய் லோகங்க 
ளுடைய பாபங்களை நாசம்பண்ணத்தக்க பகவானுடைய சரித் 
திரங்களை வண்டைப்போல் கானம் பண்ணிக்கொண்டிருக் 
கையில் , கபோத பக்ஷிகள் , கோகிலங்கள் , சாரசபக்ஷி 
கள் , சக்கிரவா கப்புகள் , சாதகப்புகள் , அம்சங்கள் , கிளி 
கள் , தித்திரிபுகள் , மயில்கள் முதலியவைகளும் அந்த 
ஸ்ரீ பகவானுடைய திவ்ய சரித்திரங்களைக் கேட்பது போல் 


யனுடைய 


b g தீ யஸ் க தம் 

1123 
தங்களுடைய கோலாகலமானசப்தமானது ஒருக்ஷண மாத்திர 
மாகிலும் ஒழியாமலிருக்கிறதாயும் , மந்தாரபுஷ்பம் , குருக் 
கத்திபுஷ்பம் , கருசெய்தல் , சண்பகம் , அரணம் , புன்னை , 
நாகம் , மல்லிகை, மகிழ் , அம்புஜம் , பாரிஜாதம் , முதலிய புஷ் 
பங்கள் , ஸ்ரீ துளசி , இவற்றை ஆபரணமாக வுடையவரான 
ஸ்ரீ ஹரியினாலே அந்தத் துளசியினுடைய கந்தமானது 
விசேஷமாகஅங்கீகரிக்கப் பட்டிருக்கையில் , அத்தத் துளசி 

தபசை மற்றப் புஷ்பங்களால் சிலாகிக்கப்படுகிற 
தாயும் , வைடுரியங்கள கியும் , மரகத பயங்களாகியும் , சுவர்ண 
மயங்களாகியுமிருக்கிற பக்தர்களுடைய விமானங்களாலே 
சூழப்பட்டும் ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலேயே மனதையுடையவர்க 
ளான பேர்களுக்கும் , மந்தஹாசத்திலே விளங்கா நின்ற முகங் 
களை யுடையவர்களாகவுமிருக்கிற ஸ்திரீகள் பரீஹசம் முத 
லானவைகள லே காமத்தை யுண்டாக்காமலும் , ஸ்ரீ மகா 
லக்ஷ்மியினுடைய அனுக்கிரக நிமித்தமாகப் பிரம்மாதிதேவர் 
கள் மகாபிரயத்தினத்தைப் பண்ணத்தக்கதாயும் , அந்த 
ஸ்ரீ லக்ஷ்மியானவள் மனோகரமான ரூபத்தையுடையவளாய் , 
மனோக்கியங்களான சிலம்புகளலே தன்னுடைய சரணார 
விந்தத்தைச் சப்தித்துக்கொண்டு சஞ்சல முதலான தோஷங் 
களை விட்டவளாய் , ஸ்படிகமயமான சுவர்களை யுடையதாகி 
யும் , மத்தியிலே சுவர்ணகலசங்களை யுடையதாகியுமிருக்கிற 
ஸ்ரீஹரியினுடைய திவ்ய கிருகத்திலே லீலாதாமரைப் புஷ் 
பத்தில் விளங்கிக்கொண்டிருக்கிறவள் போல . தன்னுடைய 
பரிஜனங்களே டே கூடிக்கொண்டு துளசிகளாலே ஸ்ரீ ஹரி 
யைப் பூஜித்துப் பவள மயமான கரைகளை யுடையனவாகியும் , 
நிர்மலமாகியும் , அமிர்தம் போல மதுரமாகியும் , தீர்த்தத்தை 
யுடையதாகியு மிருக்கிற நடைவாவிகளின் ஜலத்திலே பிரதி 
பலியா நின்றும் , சோபனங்களான முன்னெற்றி மயிர்களை 
யும் , உன்ன தமான நாசிகையையு முடையதாகியுமிருக்கிற 
தன்னுடைய திருமுகமண்டலத்தைப் பார்த்துப் பகவானாலே 
இள நகை பண்ணப்பட்டதாக எண்ணிக்கொள்ளத் தக்கதா 
யும் , தேவதேவோத்தமரான ஸ்ரீஹரியினுடைய அனுவிர்த் 
தியினாலே யமனை நிராகரித்தவர்களாகியும் , அகங்காரமில் 
லா தவர்களாகியும் , இச்சிக்கத்தக்கதான கிருபை முதலான 
சுபாவத்தை யுடையவர்களாகியும் , அந்த எம்பெருமா 

சோபனமான கீர்த்தியை யொருவருக் கொருவர் 
சொல்லிக்கொள்ளுகிறதிலே உண்டாகிற பிரீதியிலே 
பரவசர்களாய் அகனாலே புளகாங்கித தேகிகள : கியு மிருக் 
கிற மகா பாகவதர்கள் அடையத்தக்கதாகியும் , 
கர்த்தாவான ஸ்ரீ ஹரியினாலே வசம் 

பண்ணப்பட்டும் , 


னுடைய 


விசுவ 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
சமஸ்த லோகங்களுக்கும் முக்கியமாகியும் , சேவிக்கத்தக்க 
தாகியும் , அப்பிராகிருதமாகியும் , விசித்திரங்களாகியும் , 
தேவோத்தமர்களுடைய விமானங்களின் காந்திகளை 
யுடையனவாகியும் , ஆபூர்வமாகியுமிருக்கிற அந்த ஸ்ரீ 
வைகுண்டத்தை ஜனகாதி யோகிகள் யோகமாயா பலத்தி 
னாலே அடைந்து பரமமான சந்தோஷத்தை யுடையவர்க 
ளாய் , ஆறு பிரகாரங்களைத் தடையில்லாமல் 

தாண்டி , 
ஏழாம் பிரகாரத்திலே சமானமான வயதை யுடையவர்களாகி 
யும் , கதாபாணிகளாகியும் , உத்தாங்களான தோள்வளைகள் , 
குண்டலங்கள் , கிரீடங்கள் 

இவைகளாலே சுந்தரமான 
அலங்காரத்தை யுடையவர்களாகியும் , மதித்த வண்டுகளாலே 
சூழப்பட்ட துளபமாலையினாலே நீலவர்ணங்களான நான்கு 
புஜங்களுக்கு மத்தியிலுள்ள மார்பினிடத்திலே சூட்டப்பட் 
டவர்களாகியும் , நெறிக்கப்பட்டிருக்கிற புருவத்தினாலேயும் , 
தீர்க்கங்களான சுவாசத்தையுடைய நாசிகளாலேயும் , மிகவும் 
சிவந்த நேத்திரங்களினாலேயும் , கொஞ்சங் கோபத்தையுடை 
யதுபோல் கலங்கியிருக்கிற முகத்தையுடைய அந்தத் துவார 
பாலகர்கள் இருவரும் பார்த்துக்கொண்டிருக்கையில் அவர் 
களை லக்ஷ்யஞ்செய்து கேளாமலே 

பூர்வம் 

சுவர்ணமய 
மாகியும் , வச்சிரமயமாகியு மிருக்கிற கதவுகளை யுடையவைக 
ளான ஆறு வாசல்களையும் தாண்டி ஏழாம் பிரகாரத்தினு 
டைய வாசலிலேயும் பிரவேசித்தார்கள் . அப்போது அந்தத் 
துவாரபாலகர்களானவர்கள் 

இவ்விடத்திலேயும் இவர்க 
ளுக்கு இத்தனை தைரியமாவென்று அவர்களுடைய தேஜ 
சைப் பார்த்துச் சிரித்துப் பிரம்பணியதேவரான பகவானுக் 
குப் பிரதிகூலமான நடத்தையை யுடையவர்களாயும் , திகம்ப 
ரர்களாயும் , விருத்தர்களா யிருந்தாலும் ஐந்து வயது பாலர் 
கள்போலே காணப்படுகின்ற பரமாத்தும தத்துவத்தை யறிந் 
தவர்களாவுகமிருக்கிற அந்த நான்கு குமாரர்களையும் பார்த் 
துத் தடைக்கு அயோக்கியர்களாயிருந்தாலும் , அந்தக் குமா 
ரர்களைப் பிரம்பினாலே தடுத்தார்கள் . அப்படிச் சமஸ்த 
தேவர்களும் பார்த்துக்கொண்டிருக்கையில் ஸ்ரீமந் நாராயண 
னுடைய துவாரபாலகர்களாலே தடுக்கப்பட்ட அந்த ரிஷிக 
ளானவர்கள் மிகவும் சுகிர்த்தான ஸ்ரீ ஹரியைத் தரிசனம் 
பண்ணவேண்டுமென்கிற இச்சைக்குப் பங்கம் உண்டாயிற்றே 
யென்று கொஞ்சம் கோபத்துனாலே கலங்கின நேத்திரங்களை 
யுடை யவர்களாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் . 


அந்தப் பகவானைப்போலவே சமஸ்த பிராணிகளிடத்தி 
லேயும் சமபுத்திபெற்றிருக்கிற பாகவதர்களுக்குள்ளே உங்க 


பக 


திரிதிய ஸ்கந்தம் 

225 
ளிருவருக்குமாத்திரம் இவ்விடத்தில் சிலர் பிரவேசிக்க 
லாம் சிலர் பிரவேசிக்கக் கூடாதென்கிற வீஷ்மமான 
சுபாவம் எப்படி உண்டாயிற்று . இவ்விடத்திலே 
வானிடத்தில் பக்தியில்லாமல் ஒருத்தனும் வரமாட் 
டானல்லவோ ? புருஷோத்தமராகியும் இருக்கிற அந் 
தப் பகவான் விஷயத்திலே எந்தப் புருஷன் சங்கிக்கத் 
தக்கவன் ? சமஸ்த பிரபஞ்சத்தையும் குக்ஷியிலே தரித்துக் 
கொண்டிருக்கிற அந்தப் பகவானிடத்திலே வித்துவாம்சர்க 
ளானவர்கள் பேதத்தைப் பார்க்காமல் கடாகாசத்தைப் 
போலத் தங்கள் ஆத்துமாவில் அந்தர்ப் பூதமாகப் பார்க்கி 
றார்கள் . அப்படிப்பட்ட பகவானிடத்திலே பேதமில்லை 
யன்றோ ? ராஜா முதலான பேர்களுக்குப் பேதபுத்தியிருக் 
கிறபடியினாலே பயம் உண்டாகிறது . அப்படிப்போல் பேத 
புத்தியில்லாத ஸ்ரீ ஹரிக்குப் பரமானது யாதொரு காரணத் 
தினாலே உண்டாயிற்று . தேவர்களைப்போல் வேஷத்தை 
யுடையவர்களான உங்களுக்கு எப்படித் தெரிந்தது . ஸ்ரீ 
வைகுண்டநாதரான இந்தப் பரமபுருஷருக்கு ஏவலர்களாகி 
யும் மந்தபுத்திகளாகியுமிருக்கிற உங்களுக்கு இருதயத்திலே 
பேதபுத்தியிருந்ததினலே இந்த வைகுண்டத்தினின்றும் 
பூலோகத்தை யடையக்கடவீர்கள் . எந்த லோகங்களிலே 
இப்படிப் பேதபுத்தியையுடைய பாவிக்குக் காமக்குரோத 
லோபமென்கிற மூன்று சத்துருக்கள் உண்டாயிருக்கிறார் 
களோ அந்தப் பாபிஷ்ட லோகங்களை யடையக்கடவீர்க 
ளென்று சொல்லுகின்ற அந்த ரிஷிகளுடைய கோரமான 
வார்த்தையைக் கேட்டு அந்தப் பிரமசாபத்தை அனேகம் 
அஸ்திர சமூகங்களாலேயும் தடைபண்ணக் கூடாததாகவும் 
அறிந்து , ஸ்ரீ ஹரியினுடைய துவாரபாலகர்களான அவர் 
கள் மிகவும் பயத்தினாலே அந்த ரிஷீஸ்வரர்களுடைய திரு 

கெட்டியாகப் பிடித்துக் கொண்டவர்களாய்த் 
தண்டாகாரமாய் விழுந்து நமஸ்காரம்பண்ணி ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார்கள். 


வடிகளைக் 


கேளீர் மகாயோகிகளே ! மகா அபராதத்தைப் பண் 
ணினவனுக்கு யாதொரு தண்டனையுண்டோ, அந்தத் தண் 
டனை உங்களாலே பண்ணப்பட்டது . அந்தத் தண்டனையும் 
எங்களுக்கு உண்டாகட்டும் . ஆனாலும் இந்த விஷயத்திலே 
நாங்கள் மிகவும் நிக்ருஷ்டமான மூடஜென்மங்களை யடைந்தி 
ருந்தாலும் பகவானுடைய ஸ்மரணத்தை நாசம் பண்ணுகிற 
மோகமானது உண்டாக வேண்டாமென்று சொல்லிக்கொண் 
டிருக்கிற சமயத்தில் , 

சமயத்தில் , பெரியவர்களுக்குப் பூச்சியராகியும் ,, 
29 


ஸ்ரீ I I பாகவதம் 
தாமரையொத்த வுந்தியையுடையராகியு மிருக்கிற பகவானான 
வர் பாவகதர்களிடத்திலே செய்த தம்முடைய பக்தர்க 
ளுடைய அபராதத்தை அந்த க்ஷணத்திலே யறிந்து 
பரமாம்சர்கள ன அந்த மகரிஷிகள் கண்டு பிடிக்க அரி 
தான தம்முடைய திருவடிகளைத் தரிசிக்க வந்தவர்களைத் 
தடுத்ததினா லுண்டான 

Ko ஷ்வரர்களுடைய 
கோபத்தை யறிந்து - தாம் லக்ஷ்மீசமேதராய் அவர்கட்குக் 
காக்ஷி கொடுத்து அவர்களுடைய கோபத்தைப் போக்கடிக்க 
வேண்டுமென்கிற அருளுள்ளவராய்த் தாமரை போன்ற திரு 
வடிகளாலே நடந்து ஸ்ரீ மகா லஷ்மி சமேதராகச் சஞ்சாரத் 
துக்கு யோக்கியமாயிருக்கிற இரண்டு பாரிசத்திலேயும் ,, 
அம்சங்கள் போல் விளங்கி ஜ்வலித்துக்கொண்டிருக்கிற 
சாமரங்களும் , வாயுவினாலே அசைகின்ற தவளமான குடை 
யும் , சந்திரன் போன்ற மிகவும் சுப்பிரமான முத்துமாலைகளி 
னின்றும் நழுவுகின்ற ஜலத்தின் துளிகளை யுடையவராகியும் , 
அந்த ரிஷியீவ் வரர்கள் துவாரபாலர்கள் , இவர்களை யனுக் 
கிரகிக்கிற நிமித்தமாகச் சோபனமான திருமுகமண்டலத்தை 
யுடையவராய்க் கோரத்தக்க கிருபை முதலான குணங்களுக்கு 
இருப்பிடமாகியும் , பிரீதியோ.ே.. கூடிக்கொண்டிருக்கிற 
கடாக்ஷத்தினாலே மிகவும் மனோகரராகியும் , நீலவர்ணமான 
மார்பிடத்திலே விளங்குகின்ற ஸ்ரீ மகாலக்ஷ்மியுடன் தமக்கு 
நித்தியமான ஸ்ரீ வைகுண்டத்தினின்றும் வருகிறவராயும் , 
மிகவும் பருத்த இடுப்பிற்குப் பின்பாகத்திலே தரிக்கப்பட் 
டிருக்கின்ற பீதாம்பரத்தில் பிரகாசியா நின்ற அரை நூன் 
மாலையினாலேயும் , வண்டுகளாலே சப்திக்கப்பட்ட வனமாலை 
யினாலேயும் , மணிக்கட்டு கைகளிலே டனோக்கியமான கடகங் 
களை யுடையவராகியும், மற்றொரு அஷ்தத்தினாலே தாமரைப் 
புஷ்பத்தைச் சுழற்றிக்கொண்டும் , மின்னலைத் திரஸ்கரிக் 
கின்ற மகா குண்டலங்களாலே யலங்கரிக்கப்பட்ட கபோலங் 
களை யுடையவராகியும் , உன்னதமான நாசிகையையுடைய 
திருமுகமண்டலத்தை யுடையவராகியும் , நவரத்தினங்க 
ளிழைத்த கிரீடத்தை யுடையவா கியும் , பாகுதண்டங்களு 
டைய மத்தியத்திலே மனோக்கியம் ! கியும் , மிகவும் விலை 
பெற்றதாயு மிருக்கிற முத்துமாலையினாலேயும் , கண்டத்திலே 
தரிக்கப்பட்டிருக்கின்ற கவுஸ்துப மாலையினாலேயும் , நானே 
சவுந்தரிய நிதியென்று எண்ணியிருந்த ஸ்ரீ மகா லக்ஷ்மியினு 
டைய அகங்காரமானது இந்தப் பகவானுடைய சவுந்தரியத் 
திற்கு முன்னே ஓங்காமல் அடங்கிப் போனதாகவும் , 
வில்லாத சவுந்தரியத்துக்கு நிதியாகியும் , எனக்கும் ருத்திர 
னுக்கும் உங்களுக்கும் அனுக்கிரகார்த்தமாகத் திவ்ய மங்கள 


அள 


திரித்யஸ் 5, தம் 

227 
விக்கிரகத்தைத் தரியா நின்று மிருக்கிற அந்த ஸ்ரீமந் நாரா 
யணரானவர் பிரத்தியக்ஷமாயினர் . அவரைப் பார்த்து அந்த 
ஜனகாதி யோகிகள் மிகவும் திருப்தியடையாம லிருக்கிற 
நேத்திரங்களை யுடையவர்களாய்ச் சந்தோஷத்தினாலே சாஷ் 
டாங்கமாகப் பிரணாடம் பண்ணினார்கள் . அரவிந்தம்போன் 

ற 
நேத்திரங்களை யுடையவரான அந்தப் பகவானுடைய திருவ 
டித்தாமரைகளில் அர்ச்சித்திருக்கிற ஸ்ரீ துளசியினுடைய 
மதுரரசத்துடனே கூடிக்கொண்டிருக்கிற 

பரிமளத்தை 
அவர்கள் ஆக்கிராணித்துப் பிரம்மானந்தத்தை யடைந்து 
மிகவும் மனோகரமாகியும் தவளமாகியுமிருக்கிற புன்சிரிப்பை 
யுடையதான அந்தப் பகவானுடைய திருமுகமண்டலத்தைப் 
பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள் . 


பதினுறுவது அத்தியாயம் 


ஸ்ரீ ஹரியினாலே சமாதானம் பண்ணப்பட்டு மிகவும் பச்சாத்தாபத்தை 
யுடையவர்களாகிய அந்த ரீஷியீஸ்வரர்களாலே அந்த ஜய 
விஜயர்களுக்கு அசுரஜன்மத்திலேயும் அனுக்கிரகம் 
பண்ணப்பட்டதென்று சொல்லப்படுகிறது . 


ஜனகாதி யோகிகளுடைய ஸ்துதி . 


வாரீர் அநந்தரே ! தேவரீர் எங்களிருதயத்திலே நித் 
தியமாக விருந்தாலும் கியானமில்லா தவர்களுக்குக் காணப் 
படாதவராகவே விளங்குகிற தேவரீர் எங்களுடைய நேத்தி 
ரங்களுக்குப் பிரத்தியக்ஷமாக விருக்கிறீர் . தேவரீருடைய 
நாபிக் கமலத்தினின்றும் உண்டாகியிருக்கின்ற எங்களுக்குப் 
பிதாவான பிரம்மாவினாலே தேவரீருடைய பரம ரகசியமான 
சரித்திரமானது உபதேசிக்கப்பட்டபோதே எங்களுடைய 
சிரவணமார்க்கத்தினாலே எங்களுடைய புத்தியைக் கலந்து 
போனீர் . வாரீர் பகவானே ! தேவரீருடைய பக்தர்கள் எங்க 
ளால் சபிக்கப்பட்டபடியினாலே எங்களுக்கு நரகங்களிலே 
மிகவும் ஜென்மிக்கும்படி உண்டாகுமன்றோ ? ஆனாலும் 
வண்டானது முள்ளுகளாலே தைக்கப்பட்டாலும் புஷ்பங் 
களிலேயே மிக்கிறதுபோல் எங்களுடைய சித்தம் விக்கினங் 
கள் சம்பவித்தாலும் அதை யெண்ணாமல் தேவரீருடைய 
திருவடிகளிலேயே மிக்கிறது . ஸ்ரீ துளசியானது தேவரீ 
ருடைய திருவடி சம்பந்தத்தினாலேயே சோபிக்கிறதுபோல் 


228 


ஸ்ரீ ம பாகவதம் 


எங்களுடைய வாக்குகள் தேவரீருடைய திருவடி பஜனத்தி 
னால் பரிசுத்தமாகும்படி அனுக்கிரகிக்கவேண்டும் . வாரீர் 
அனந்தமான கீர்த்தியை யுடையவரே ! தேவரீருடைய இந் 
தத் திவ்யமங்கள ரூபத்தைச் சேவித்ததினாலே எங்களுடைய 
நேத்திரங்களானவை மிகவும் ஆனந்தத்தை யடைந்தன. 


பிரமதேவர் வாக்கியம் . 


யஜமானன் 


வாருங்கள் தேவர்களே ! ஸ்ரீ வைகுண்ட வாசியான 
பகவானானவர் இந்தப்பிரகாரம் ஸ்தோத்திரம் பண்ணு 
கின்ற அந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தைக் கொண்டாடி 
அவர்களைப் பார்த்து ஒருவார்த்தை சொன்னார் . வாருங்கள் 
யோகீஸ்வரர்களே ! என்னுடைய பாரிஷதர்களான ஜயன் 
விஜயனென்கிற இவர்களிருவரும் என்னை அதைரவு பண்ணி 
உங்களுக்கு வெகுவாக அதிக்கிரமத்தைப் பண்ணினார்கள். 
அதனால் என்னைப் பின்பற்றுகிற உங்கள லே இவர்களிருவ 
ருக்கும் தண்டனையானது பண்ணப்பட்டபடி. நம்மாலேயும் 
அனுமதி பண்ணப்பட்டது , ஓ பிராமணர்களே ! நீங்கள் 
எனக்குப் பரமமான ஆப்தராகையினாலே இப்போது உங் 
களை க்ஷமிப்பிக்கிறேன் . உலகத்தில் ஏவலன் அபராதத்தைப் 
பண்ணினால் ஜனங்கள் 

பண்ணினதாய்ச் 
சொல்லுகிறது போல் என்னுடைய துவாரபாலகர்கள் அபரா 
தஞ்செய்தது நான் செய்ததே தவிர வேறல்ல . அந்த அப் 
வாதமானது என்னுடைய கீர்த்தியை , வெண்குஷ்டமானது 
தேகத்தினுடைய தோலை வியாபித்துக் கெடுத்துப்போடு 
கிறதுபோல் , நாசம்பண்ணிப்போடும் . 

னுடைய நி i 
மலமான புகழாகிற அமிர்தம் தியானம் பண்ணின சண்டா 
ளன் முதற்கொண்டு சமஸ்த ஜகத்தையும் பாவனமாகப் 
பண்ணுகிறது . ஸ்ரீ வைகுண்ட நாதனாயிருக்கிற என்னுடைய 
சோபனமாகியும் , பவித்திரமாகியுமுள்ள பாகுவானாலும் உங் 
களுக்குப் பிரதிகூலமான வியாபாரத்தைச் செய்தால் அதைச் 
சேதித்துப் போடுவேன் . உங்களுடைய சேவையினாலே 
ஸ்ரீபாதபத்மங்களிலே யிரா நின்றும் பவித்திரமாகியுமிருக்கிற 
ரேணுக்களையுடைய என்னாலே சமஸ்த லோகங்களுடைய 
மலத்தையும் போக்கடிக்கிறவனாகியும் , நல்ல 

சீலத்தை 
யடைந்துமிருக்கிற எனக்கு இந்தக் குணங்கள் உங்களாலே 
உண்டாயின . மிகவும் விரக்தனாயிருந்தாலும் என்னை ஸ்ரீ 
மகாலக்ஷ்மியானவள் விடாமலேயிருக்கிறாள்.ஸ்ரீமகாலக்ஷ்மியி 
னுடைய கடாக்ஷம் வேண்டுமென்று பிரம்மா முதலான பேர் 
களும் மகா தீக்ஷணமான நியமங்களைப் பண்ணுகிறார்கள் 


என் 


திரி திய ஸ்கந்தம் 


229 


நான் 


டைய 


தூதர்கள் 


அப்படிப்பட்ட லக்ஷ்மி என்னை விடாமலிருக்கிறாள் . நிஷ் 
காமனாயிருக்கிற பிராமணனுக்குக் கவளங்கள் தோறும் 
நெய்யினாலே நனைக்கப்பட்டிருக்கிற பாயச முதலான அன் 
னத்தைப் புஜிப்பிக்கின்ற பிராமணனுடைய முகத்தினாலே 
நான் திருப்தியடைவதுபோல் 

யாகஞ்செய்வதில் 
திருப்தியடையமாட்டேன் . என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்த 
மானது சந்திரசேகரனான ருத்திரனுடனே கூடி 
டிருக்கிற சமஸ்த லோகங்களையும் பவித்திரமாகப் பண்ணு 
கிறது , அப்படிப்பட்ட மகிமையையுடைய நானும் பிராம 
ணர்களுடைய நிர் பலமான ஸ்ரீ பாதரேணுவைக் கிரீடங்க 
ளாலே தரிக்கிறேன் . எனக்குச் சரீரங்களாயிருக்கிற பிராம 
ணர்களையும் என்னுடைய சரீரத்தினின்றும் உண்டாகின்ற 
பசுக்களையும் அநாதர்களாகி என்னையே ஆஸ்ரயமாக வுடை 
யவர்களான பிராணிகளையும் , என்னைக்காட்டிலும் வேறென் 
கிற பேதபுத்தினாலே எவன் பார்க்கிறானோ அவனை யமனு 

கண்டங்கண்டமாய்ச் சேதிப்பார்கள் . 
யாரொருவர் பிராமணர்களை ஸ்ரீ வாசுதேவனென்கிற புத்தியி 
னாலே பூஜித்துச் சந்துருஷ்டமான இருதயத்தை யுடையவர் 
களாய் நல்ல வாக்கினாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் 
களே: 

அவர்களாலே நான் வசீகரப்பட்டவனாகிறேன் . 
ஆகையினாலே என்னுடைய அபிப்பிராயத்தை அறியா தவர் 
களான இந்த ஜய விஜயர்களிருவரும் , தங்களுடைய அதிக் 
கிரமத்தினாலே வந்த அபராதத்துக்கு யோக்கியமான 
கதியைச் சீக்கிரமாக அடைந்து மறுபடியும் என் னுடைய 
சமீபத்திலேயே வந்து அடையக்கடவர்கள் . காவலர்களான 
இவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டலோக வியோகமானது சீக்கிற 
மாக முடிவடையும்படி அனுக்கிரகிக்க வேண்டுமென்று 
வேதமந்திரங்களுக்குச் சமானமாகி யிருக்கிற வாக்கினுடைய 
சாதுரியத்தைக்கேட்டும் அந்த ரிஷீஸ்வரர்களான பேர்கள் 
மிகவும் சிரேஷ்டமாகியும் , மிதமான 
யுடையவைகளாகியும் , அர்த்தத்தினாலே விஸ்தாரமாகி 
யும் , 

கெம்பீரமான அபிப்பிராயத்தை யுடையனவாயு 
மிருக்கிற அந்தப் பகவானுடைய வசனத்தைக் 
கொண்டு கேட்டு அர்த்த விசாரம் 

பண்ணியும் நம் 
மைச் சிலாகிக்கிறாரென்றும் , நம்மாலே பண்ணப்பட்ட 
தண்டனையைச் சங்கோசமாகப் பண் 

ணுகிறாரென்றும் , 
அந்தப் பகவானுடைய அபிப்பிராயத்தை யறியாமல் தங்க 
ளைக் கொண்டாடுகிறாரென்றும் , தம்முடைய பிரபுத்துவத் 
தைப் பிரகாசிப்பித்து ராஜாக்களை சிக்ஷிப்பிக்கிற நிமிதத 
மாய்ப் பிராமணர்களைச் சமாதானம் பண்ணுகிறாரென்றும் 


அக்ஷரங்களை 


காது 


23 


ஸ்ரீ || ஹ I பாகவதம 


அறிந்து , அஞ்சலி பந்தத்தை யுடையவர்களாய் அந்தப் பக 
வானைப் பார்த்து ஒருவார்த்தை சொல்லுகிறார்கள் . தேவ 
தேவரான தேவரீர் எம்முடைய துவாரபாலகர்களலே பண் 
ணப்பட்ட அபராதமானது எம்மாலேயே பண்ணப்பட்ட 
தென்றும் , உங்களாலே அந்த ஜய விஜயர்களுக்குப் பண் 
ணப்பட்ட தண்டனை எமக்கு அனுக்கிரகமே ஆகிறதென்றும் 
சொல்லுகிறபடியினாலே நாங்கள் தேவரீருடைய அபிப்பிரா 
யத்தை யறியோம் . 


பரமமான 


வாரீர் பிரபுவே ! பிராமண்ணியரான தேவரீருக்குப் பிரா 
படணர்கள் பாமமான தெய்வமன்றே ! தேவர்களுக்கும் பூச்சி 
யாளாயிருக்கிற பிராமணர்களுக்கும் பகவானான தேவரீரே 
பரமாத்துமாவாகியும் , தெய்வமாகியுமிருக்கிறீர். சாச்வதமான 
தர்மமானது தேவரீரிடத்தினின்றும் உண்டாகித் தேவரீ 
ருடைய அவதாரங்களாலே 

ரக்ஷிக்கப்பட்டுமிருக்கிறது . 
தேவரீர் அந்தத் தர்மத்துக்குப் பரராகியும் , விகா ரசூனிய 
ராகியும் , பல சுவரூபமாகியு மிருக்கிறீர் . பிராணிகள் தேவரீ 
ருடைய அனுக்கிரகத்தினாலே வைராக்கியத்தையடைந்து 
யோகத்தையுடையவர்களாய் 

அனாயாசமாகச் 
சம்சாரத்தைத் தாண்டுகிறார்கள் . சாரக்கிரகியாயிருக்கிற வண் 
டானது தேவரீருடைய திருவடிகளிலே பக்தர்களாலே சமர் 
பிக்கப்பட்ட ஸ்ரீ துளசியிலே நிச்சலமாக ரமித்திருக்கிறபடி 
யினாலே அந்தத் திருவடிகளுடைய சௌந்தரியம் மிகவும் 
அதிகமென்றெண்ணித் தவத்திலே வக்ஷஸ்தலத்திலேயே 
யிருந்து ஸ்ரீ துளசியோடேகூட அந்தத் திருவடிஷ்தானத் 
தையே பெறவேண்டுமென்கிற ஆசையினால் பரிசுத்தங்க 
ளான உபசாரங்களாலே மிகவும் சேவித்துக்கொண்டிருக்கிற 
ஸ்ரீ மகாலக்ஷ்மியைத் தேவரீர் மிகவும் விரும்பவில்லை . அப் 
படிப்பட்ட தேவரீர் பிராமணர்களுடைய புண்ணியகரமான 
ஸ்ரீ பாததூளியினாலே பவித்திரனானே னென்கிறதும் , பிரா 
மணர்களுடைய பிரசாதத்தினாலே ஸ்ரீ மகாலக்ஷ்மி என்னை 
விடாமலிருக்கிறாளென்கிறதும் , உசிதமன்றோ ? 

வாரீர் 
பகவானே ! தபசு , சவுசம் , தயையென்று பெயரையுடைய 
வைகளான பாதங்களினாலே எங்களுக்குச் சகல அபீஷ்டத் 
தையும் கொடுக்கிற நிமித்தமாகச் சத்துவமூர்த்தியான 
தேவரீராலே ஸ்தாவரஜங்கம் சுவரூபமான இந்தப் பிரபஞ்ச 
மானது தரிக்கப் படுகிறது . அப்படியிருக்க இந்தப் பிராமண 
குலத்தைப் பிரகாசமாக ரக்ஷியாமற் போ வீசேயாகில் அப் 
போதே மங்களகரமான தேவரீருடைய ஆக்கிய ரூபமான 
வேதமார்க்கமானது நாசத்தை யடைந்துபோம் . தேவரீ 


தி ரிதிய ஸ்கந்தம் 

231 
ருடைய அந்த ஆசாரத்தையே பிரமாணமாக இந்த லோக 
மும் கிரகிக்கும் . தர்மத்தை ரக்ஷிக்கிற நிமித்தமாகப் பிரா 
மணர்களுக்கு வணங்குகிற தேவரீருடைய பிரபாவமானது 
குறைந்து போகிறதில்லை . அந்த வணக்கம் தேவரீருக்கு 
வினோதமாயிருக்கிறது . தேவரீர் இந்த ஜய விஜயர்களுக்கு 
வேறே தண்டனை விதித்தாலும் , விசிதமான ஜீவனத்தை 
விதித்தாலும் , அதையெல்லாம் நாங்கள் யோக்கியமாகவே 
ஒப்புக் கொள்ளுகிறோம் . இல்லாவிட்டாலும் 
நிரபராதிகளான இந்த ஜய விஜயர்களைச் சாபத்துடனே 
கூட்டி வைத்தோமென்று எங்களிடத்தி லேதாகிலும் உசித 
மான தண்டனமானது பண்ணப்படட்டுமென்று சொல்லு 
கின்ற ஜனகாதியோகிகளைப் பரர்த்து ஸ்ரீ பகவானானவர் 
சொல்லுகிறார் . 


நாங்கள் 


வாருங்கள் பிராமண சிரேஷ்டர்களே இந்த ஜயவிஜயர் 
களிருவரும் கோபாவேசமுடைய 
மனமுடையவர்களாய் 
அசுர ஜன்மத்தை யடைந்து சீக்கிரமாக என்னுடைய சமீ 
பத்தையே வந்து அடையப்போகிறார்கள் . உங்களாலே 
யாதொரு சாபமானது கொடுக்கப்பட்டதோ அந்தச் சாப 
மானது நம்மாலேயே செய்யப்பட்டதென்று அறியக்கடவீர் 
களென்று அருளிச்செய்கிற பகவத் வாக்கியத்தைக் கேட்டு 
அந்த ஜனகாதியோகிகள் நேத்திரங்களுக்கு ஆனந்தகரமா 
கியும் , சுவயம் பிரகாசமாகியு மிருக்கிற அந்த ஸ்ரீ வைகுண்ட 
லோகத்தையும் , ஸ்ரீ வைகுண்டவாசியான ஸ்ரீ ஹரியையும் 
பார்த்து மிகவுஞ் சந்துஷ்டர்களாய் , அந்தப் பகவானை 
அனேகம் பிரதக்ஷணம் பண்ணிச்சேவித்து அவரிடம் 
விடைபெற்றுக்கொண்டு 
பகவானுடைய ஐசுவரியத்தைக் 
கொண்டாடிக்கொண்டு போனார்கள் . பிற்பாடு ஸ்ரீ பகவா 
னானவர் தம்முடைய பாரிஷதர்களான ஜயவிஜயர்களைப் 
பார்த்து நீங்கள் அதோ லோகத்தை யடையுங்கள் பயப்பட 
வேண்டாம் . உங்களுக்கு மங்களமுண்டாகக்கடவது . பிரா 
மணசாபத்தைச் சமர்த்தனானாலும் நிக்கிரகிக்க இச்சிக்கிற 
தில்லை . அது எனக்கு இஷ்டந்தான் . நான் யோக நித்தி 
ரையை யடைந்திருந்தபோது துவாரகையிலே உங்களாலே 
தகையப்பட்டு மிகவும் கோபத்தையடைந்த ஸ்ரீ மகாலக்ஷ்மி 
யாலேயும் சபிக்கப்பட்டீர்கள் . இப்போது பிராமணர்களா 
லேயும் சபிக்கப்பட்டீர்கள் . என்னிடத்திலே தீவிரமான 
பக்தியோகத்தினாலே அந்தப் பிரம்ம சாபத்தைக் கடந்து 
கொஞ்சகாலத்திலேயே திரும்பவும் என்னுடைய சபீபத்தை 
வந்து 

அடையப்போகிறீர்களென்று தம்முடைய துவார 


ஸ்ரீ மா பாகவதம் 
பாலகர்களான ஜயவிஜயர்களைக் குறித்து ஆக்கியாபித்துப் 
பகவானானவர் தம்முடைய ஸ்தானத்தை யடைந்தார் . பிற் 
பாடு அந்தப் பாரிஷோத்தமர்களான ஜயவிஜயர்கள் பரிக்கக் 
கூடாத பிரம்மசாபத்தினாலே பேறிழந்தவர்களாகியும் , கருவ 
மில்லாதவர்களுமாய் ஸ்ரீ வைகுண்டத்தினின்றும் விழுந்து 
விட்டார்கள் . வாருங்கள் புத்திரர்களான தேவர்களே ! 
அப்போது அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து விழுகையில் 
விமானத்தின் நுனிகளிலே யிருக்கின்ற பேர்களாலே 

ஆஹா 
சப்தமானது 

மிகவும் உண்டாயிற்று . ஸ்ரீ ஹரியி 
னுடைய பாரிஷ தோத்தமர்களான இந்த ஜயவிஜயர்களிரு 
வரும் இப்போது திதியினுடைய கர்ப்பத்திலே வைக்கப்படு 
கின்ற காசிபருடைய வீரியத்தை யடைந்தார்கள் . அந்த அசு 
ரர்கள் தேஜசினாலே விருத்தியடையப்போகிறார்கள் . அவர் 
களைப் பகவான் தானே பிரீதியால் தண்டனை செய்யவேண்டு 
மென்று இச்சித்திருக்கிறார் . ஆகையினாலே இந்த விஷயத் 
திலே நம்முடைய யோசனையினாலே யெவ்வளவு காரியமாகப் 
போகிறது . 


கார 


பதினேழாவது அத்தியாயம் 


அந்த ஜயவிஜபர்களுடைய லோ கபயங்கரமான உற்பத்தியும் , இரணி 
யாக்ஷனுடைய திக்குவிஜயத்திலே உண்டான அற்புதமான 

பிரபாவமும் சொல்லப்படுகின்றது 


து . 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! பிற்பாடு சமஷ்தமான தேவர்களும் 
பிரம்மாவினாலே சொல்லப்பட்ட , வசனத்தைக் கேட்டுச் 
சங்கையைவிட்டுத் , திரும்பவும் சுவர்க்கம் வந்து சேர்ந்தார் 
கள் . பதிவிரதையான அந்தத் திதிதேவியும் பர்த்தாவி 
னுடைய ஆக்கினையினாலே தன்னுடைய புத்திரர்களிடத்தி 
னின்றும் தேவர்களுக்கு உபத்திரவத்தை எண்ணினவளாய் 
நூறு வருஷம் கர்ப்பமானது பூரணமான பிற்பாடு இரட் 
டைப்பிள்ளைகளைப் பெற்றாள் . அந்தப் பிள்ளைகள் பிறந்த 
சமயத்தில் ஆகாசத்திலும் , பூமியிலும் , சுவர்க்கத்திலும் , 
சமஸ்தலோகங்களிலும் பயங்கரங்களான வுற்பா தங்கள் 
வெகுவாக உண்டாயின . 

அதாவது பர்வதங்களுடனே 
கூடிக்கொண்டிருக்கிற பூமியானது நடுங்கிற்று . சமஸ்த 


தீ ரீ தியஸ் கந்தம் 


கூட 


மகா 


திக்குகளும் ஜொலித்தன . குறைக்கொள்ளிகளோடே 
இடிகள் விழுந்தன . சமஸ்தமான பிராணிகளுக்கும் பயங் 
கரங்களான தூமகேதுகள் உண்டாயின . மிகவும் சகிக்கக் 
கூடாததாகியும் , மகா வேகத்தினாலே பட்பென்கிற சப்தத்தை 
அடிக்கடி பண்ணிக் கொண்டும் , 

விருக்ஷங்களை 
வேரோடே பிடுங்கிப் போட்டுக்கொண்டும் , சுழல்களுடைய 
சமுகத்தையுடையதாகியும் , புழுதியைத்தானே துவஜமாக 
வுடையதாகிய பெருங்காற்றானதுவீசி மிகவும் பிரகாசிக்கின்ற 
மின்னல்களையுடைய மேகக் கூட்டத்தினாலே காணப்படாமல் 
ஆகாசத்திலே வியாபிக்கின்ற அந்தகாரத்தினாலே சூரியன் 
முதலான கிரக நக்ஷத்திரங்களுடைய ஸ்தானமும் , ஈஷித்துங் 
காணப்படாமற் போயிற்று . மிகவும் விர்த்தி யடைந்த அலை 
களும் மகர மீன் முதலான ஜந்துக்களையு முடைய சமுத்திர 
மானது 

வியசனத்தையுடையதுபோல் மிகவும் சப் 
தித்தது . கிணறு நடபாவி 

முதலானவைகள் 

உலர்ந்து 
போகின்ற தாமரைப் புஷ்பங்களையுடையவைகளாகி 
களும் கலங்கிப்போயின . ராகுவினாலே பீடிக்கப்பட்ட 
சந்திர சூரியர்களுக்கு அடிக்கடி பரிவேஷங்களுண்டாயின. 


மகா 


மேகங்களில்லாமல் சப்தங்கள் ரதத்வனிகள்போல் பார்வ 
தங்களுடைய குகைகளினின்றும் உண்டாயின . பெண் நரிக 
ளானவை கிராமங்களுடைய மத்தியில் முகத்திலே ஜொலித் 
துக்கொண்டிருக்கிற அக்கினியைக் கக்கிக்கொண்டு அமங்கல 
மாக மிகவும் ஊளையிட்டன . நாய்கள் கழுத்தை யுயர வெடுத் 
துக்கொண்டு பாடுகிறது போலவும் , அழுகிறது போலவும் , 
நான்கு திக்கிலேயும் , நானாவிதங்களாகியும் , பயங்கரங்களாகி 
யுங் குலைத்தன . கழுதைகளும் , குதிரைகளும் , கூர்மையான 
குளம்புகளாலே பூமியை யுதைத்துக்கொண்டு கூட்டங் கூட் 
டமாய் ஓடிக்கொண்டிருந்தன. அந்தக் கழுதைகளுடைய 
கத்துதல்கள லே பக்ஷிகளானவை மிகவும் பயந்து கூண்டு 
களினின்றும் எழும்பிப்போயின. அந்தக் கோஷங்கள.லே 
மற்றப் பசு மிருக ஜாதிகளும் மலமூத்திரங்களை விட்டுக் 
கொண்டன . பசுக்கள் இரத்தங்களைக் கறந்து கொண்டு மிக 
வும் பயப்பட்டன . மேகங்கள் இரத்த மாம்சங்களை வருஷித் 
தன . தேவதா விக்கிரகங்கள் கண்களினின்றும் ஜலத்தைப் 
பெருக்கிக்கொண்டு அழுதன . விருக்ஷங்கள் காற்றன் றியில் 
அடியோடே விழுந்துபோயின. குரூரங்களான கிரகங்க 
ளானவை பூச்சியர்களான குரு , புதன் முதலான சுபக்கிரகங் 
களையும் , நக்ஷத்திர கணங்களையும் , மிகவும் பீடித்து வக்கிய 
கதியாகச் சஞ்சரித்தன . இன்னும் மற்றவைகளான மகோத் 

30 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பா தங்களையும் பார்த்து அதனுடைய தத்துவத்தை யறியாத 
வர்களான ஜனங்களில் ஜனகாதியர்களைத்தவிர மற்றப்பேர் 
பயந்தவர்களாய்ப் பிரபஞ்சத்துக்குப் பிரளயம் வந்ததோ 
வென்று எண்ணிக்கொண்டார்கள் . ஆதிதயித்தியர்களான 
அவர்களிருவரும் சிலைபோன்ற திடமான சரீரத்தினாலே 
பர்வத சிரேஷ்டங்கள் போல விருத்தியடைந்து சுவர்ண 
மயங்களான கிரீடங்களின் நுனிகளாலே சுவர்க்கத்தைத் 
தொடும்படியாயும் , பருமனாலே திக்குகளை வியாபிக்கும்படி 
யான தோள்வளைகளுடனே கூடிக்கொண்டிருக்கிற புஜங்களை 
யுடையவர்களாயும் , அடிக்கடி. பாதங்களாலே பூமியை 
அலைத்துப் போகும்படி செய்கிறவர்கள. கியும் , மனத்திற் 
கினிய அரைநாண்மாலையினாலே சூரியமண்டலத்தை 
சயிக்கச் செய்திருந்த அவர்களில் காசியப் பிரஜாபதியானவர் 
முன்னே ஜனித்தவனுக்கு இரணிய கசிபுவென்றும் , பின்னே 
ஜனித்தவனுக்கு இரணிய க்ஷனென்றும் நாமகரணம் பண் 
ணினார் . அந்த இரணியகசிபுவானவன் தன்னுடைய தோள் 
வலியினாலேயும் , பிரம்மாவினுடைய வரத்தினாலேயும் , மிக 
வும் பயமில்லாதவனாய் லோகபாலகர்கள் சஞ்சரித்துக்கொண் 
டிருக்கிற மூன்றுலோகங்களையும் , தன்வசமாகப் பண்ணிக் 
கொண்டான் . அவனுக்குத் தப்பியான இரணியாக்ஷனானவன் 
கதாபாணியா யுத்தம் செய்யவேண்டுமென்கிற இச்சையுடைய 
வனாயும் , மிகவும் சகிக்கக்கூடாத வேகத்தையுடையவனாகியும் , 
சப்திக்கின்ற கதையையுடை யவனகியும் பலத்தினாலேயும் , 
ரத்தினாலேயும் , மிகவும் கர்வித்தவனாகியும் , தட்டுத் தடை 
யில்லாமல் எங்கும் சஞ்சரிக்கத் தக்கவனாகியு மிருந்தனன் . 
அந்த இயணியாக்ஷனைப் பார்த்துக் , கருடனைக்கண்டு பயப் 
படுகின்ற சர்ப்பங்கள் போல , தேவர்கள் படறைந்துபோனார் 

- அப்பே ! து இரணியாக்ஷனானவன் தன்னுடைய 
தேஜஸினாலே மறைந்துபோன இந்திரன் முதலான தேவர் 
களை யெங்குந்தேடிக் காணாதவஞய் மிகவும் அட்ட ஹாசஞ் 
செய்து சுவர்க்கத்தினின்றும் புறப்பட்டு ஜலக்கிரீடை பண் 
ணக் கம்பீரமாகியும் , பயங்கரமான சப்தத்தை யுடையதாகியு 
மிருக்கிற சமுத்திரத்தில் , மதங்கொண்ட யானையைப்போல் 
பிரவேசிக்கையில் , வருணனுடைய சேனைகளான ஜலஜந் 
துக்களுடைய கூட்டங்கள் மிகவும் பயத்தை யுடையவை க 
ளாகி , அவனாலே அடிக்கப்படாதவைகளா யிருந்தாலும் 
அவனுடைய தேஜஸினாலே மிகவும் திரஸ்கரிக்கப் பட்ட 
வைகளாய் , வெகு தூரம் ஓடிப்போய்விட்டன. பலவானா ) 
அந்த அசுரனானவன் , அந்தச் சமுத்திரத்திலே அனேக 
வருஷங்கள் சஞ்சரித்து வாயுவினாலே யெழும்பப்பட்ட மகத் 


கள் . 


படம் நெ . 4 . 

பக்கம் நெ , 235 . 
இரணியாக்ஷனுக்கும் , வராகரூபியான 

பகவானுக்கும் யுத்தம் . 


திரி திய ஸ்கந்தம் 


235 


தான அலைகளை யிரும்புமயமான கதையினாலே அடித்துக் 
கொண்டு வருணனுடைய விபாவரியென்னப்பட்ட பட் 
ணத்தை யடைந்து , ஜலஜந்துக்களுடைய கூட்டங்களுக்கு 
ராஜாவாகியிருக்கிற வருணனைக் கண்டு நகைத்து , அவனைப் 
பரிகாசமாய்க் தாழ்ந்தவன் போல் பிரணாமம்பண்ணி , அவனை 
நோக்கி நீ பூர்வத்தில் சமஸ்த தைத்திய தானவர்களையும் 
ஜெயித்து ராஜசூயயாகம் பண்ணிச் சமஸ்த லோகபாலகர் 
களுக்கும் அதிபதியாகிப் பிரசித்தமான கீர்த்தியை யுடையவ 
னாகி , நானே வீரியவானென்று அகங்காரத்தை யுடைத்தான 
பேர்களுடைய கர்வத்தை அடக்குகிறவனாகி யிருக்கிறாய் . 
ஆகையினாலே எனக்கும் யுத்தத்தைக் கொடுவென்று மிகவும் 
கர்வத்தையுடைய சத்ருவினாலே திரஸ்கரிக்கப்பட்டவனாகி 
அந்த வருணனானவன் தனக்குள்ளே உண்டான கோபத்தை 
அடக்கிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் . 

“ வாராய் அசுரசியேஷ்டனே ! நாங்கள் யுத்தம் பண்ண 
வேண்டுமென்கிற உற்சாகத்தினின்றும் ஒழிவை யடைந்திருக் 
கிறோம் . யுத்தமார்க்கத்திலே மிகவும் சமர்த்தனான உன் 
னைச் சந்தோஷிப்பிக்கச் சனார்த்தனரான ஸ்ரீ புருஷோத்தம 
ரைக் காட்டிலும் வேறே ஒருவரையும் நான் பார்க்கவில்லை . 
ஆகையினாலே நீ அந்தப் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி 
யடையக்கடவாய் . அவர் உன்னைப்போலொத்த துஷ்டர் 
களை நாசஞ்செய்கிறதற்காகவும் , சத்புருஷர்களை அனுக்கிர 
கம் பண்ணவேண்டுமென்றும் அனேகம் அவதாரங்களைப் 
பண்ணுகிறார் . சீக்கிரமாக அந்தப் பகவானை யடைந்து 
கர்வபங்கத்தையுடையவனாய் நாய் நரிகளாலே சூழப்பட்டு 
யுத்த பூமியிலே விழுந்து கிடக்கப் போகிறாயென்றான் . 


பதினெட்டாவது அத்தியாயம் 


ரணியாக்ஷனுக்கும் , பூமியை உத்தாரணம் பண்ணுகின்ற வராக 
ரூபியான பகவானுக்கும் உண்டான யுத்தமானது 

சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் . 
வாரீர் விதுரரே ! மிகவும் 

மிகவும் மதத்தையுடைய அந்த 
இரணியாக்ஷனானவன் வருணனாலே சொல்லப்பட்ட யுத்த 
பூமியிலே அடிபட்டு விழப்போகிறா யென்கிற வர்த் 
தையை யெண்ணாமல் , தாரத மகரிஷியால் 

தூண்டப் 
பட்டு அவரிடத்தினின்றும் ஸ்ரீ ஹரியினுடைய கதியைப் 


236 


ஸ்ரீ மவரா 111 கவதம் 


பார்க்கவேண்டுமென்று மிகவும் விரைவாகப் பாதாளத்திலே 
பிரவேசித்து , அவ்விடத்திலே வராகரூபியாய்ப் பூமியைத் 
தம்முடைய கோரப்பல்லி னுனியினாலே உயரத் தாங்கிக் 
கொண்டும் சிவந்த காந்தியோடே கூடிக்கொண்டுமிருக்கிற 
நேத்திரத்தினாலே தம்முடைய தேஜசுக்களைத் திரஸ்கரிக்கிற 
அந்த ஸ்ரீ ஹ பார்த்துக் காட்டிலே சஞ்சரிக் 
கின்ற இந்த வராகமானது ஜலத்திலே சஞ்சரிக்கிற 
தென்று ஆச்சரியத்தை யுடையவனாய்ச் சிரித்து , அந்தவராக 
ரூபியான 

ான பகவானைக் குறித்து ஒருவார்த்தை சொல்லுகிறான் . 


ஸ்ரீ ஹரியைப் 


வாராய் அறிவிலியே ! இந்தப் பூமியானது பிரம்பாவி 
பலே பாதாள லோகவாசிகளான எங்களுக்குக் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . இதை விட்டுவிடு . நான் பார்த்துக்கொண் 

டி 
ருக்கையில் இந்தப் பூமியு ..- னேகூட க்ஷேமமாக நீ போகப் 
போகிற தில்லையென்று அந்தச் சமுத்திர ஜலத்தினின்றும் 
வெளிப்புறப்படுகின்ற அந்த ஸ்ரீ ஹரியைச் , சுவர்ணவர் 
ணங்களான பயிர்களையுடைய மச்சியமானது , யானையைப் 
பின்தொடர்ந்தாற்போல் , பின் தொடர்ந்து , பயங்கரமான 
கோரப்பற்களை யுடையவனாகி , இடிமுழக்கம் போலே சப்தத்தை 
யுடைய அந்த இரணியாக்ஷனானவன் , லச்சையில்லாதவர் 
களாயிருக்கிற துஷ்டர்களுக்கு நிந்தாபயமில்லை யன்றோ 
வென்று சொன்னான் . அந்தப் பகவானானவர், 

விசுவ 
கர்த்தாவான பிரம்மாவினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட் 
டும் தேவர்களாலே புஷ்பங்கள் வருஷிக்கப்பட்டவராய் அந் 
தச் சத்துரு பார்த்துக் கொண்டிருக்கையில் பூமியை ஜலத் 
தின்மேலே வைத்து , அந்தப் பூமியினிடத்திலே தம்முடைய 
ஆதார சக்தியை ஸ்தாபித்து , பின்னோடே அனுவர்த்தித் 
துக்கொண்டு வருகின்ற அந்த இரணியாக்ஷனைப் பார்த்து 
மிகவுங் கோபத்தையுடையவராய் ஒரு வார்த்தை சொல்லுகி 
றார் . வாராய் அசுரசிரேஷ்டனே ! நாங்கள் வனசரங்களான 
மிருகங்களென்று சொன்னது யதார்த்தமே . உன்னைப்போ 
லொத்த நாய்களைத் தேடிக்கொண்டிருக்கிறோம் மிருத்தியுவின் 
பாசத்தினாலே கட்டப்பட்டிருக்கின்ற உன்னுடைய அமங் 
வார்த்தையைச் 

சிலாகிக்கமாட்டார் 
கள் . பாதாளலோக வாசிகளான அசுரர்களுடைய நிக்ஷேய 

பூமியை அபகரித்தபடியால் , லச்சையில்லாமல் 
உன்னுடைய கதையினாலே துரத்திவிடப் பட்டவர்களானா 
லும் , யுத்தத்திலே மகாப் பிரயாசைப்பட்டுப் 
இருக்கிற உன்னுடனே வயிரத்தை யுண்டாக்கிப்போட்டு 
எங்கே போகப்போகிறோம் . நீ பாதசாரிகளான அசுரசேனா 


கலமான 


சூரர்கள் 


மன 


பலவானாக 


திரி திய ஸ்கந்தம் 


237 


உன் 


பதிகளுக்குப் பிரபுவாகவிருந்து யோசனை பண்ணாதவனாய் 
நம்மை அவமானம் பண்ணுகிறாயா தலால் எங்களைச் சங்காரம் 
பண்ணிப்போட்டு 

பந்துக்களுடைய 

கண்ணீரைத் 
துடைத்து உன் பிரதிக்கினையைப் பூர்த்திசெய்து கொள் 
ளென்று சொல்லுகிற பகவானைப் பார்த்து , மகா சர்ப்பம் 
போல் தீவரமான கோபத்தை யடைத்து பெருமூச்சுவிட்டுக் 
கலங்கின இந்திரியங்களை யுடையவனாகி அந்த அசுரனான 
வன் , மகாவேகத்துடன் கிட்டிப்போய்க் , கதையினாலே 
ஸ்ரீ ஹரியை அடித்தான் . ! கவானும் தம்முடைய மார்பிலே 
சத்துருவினாலே விடப்பட்ட கதையினுடைய வேகத்தை , 
யோகியானவன் மிருத்தியுவை லக்ஷ்யஞ் செய்யாததுபோல் , 
தள்ளிப்போட்டார் . திரும்பவும் அந்தக் கதையை யெடுத்து 
அடிக்கடி சுழற்றிக்கொண்டிருக்கிற அந்தச் சத்துருவை 
ஸ்ரீ ஹரியானவர் மிகவுங் கோபத்தையுடையவராய் எதிர்த் 
தார் . அந்த அசுரனானவன் தன்னுடைய கதையினாலே 
ஸ்ரீ ஹரியினுடைய வலது புருவத்திலே அடித்தான் . வாரீர் 
விதுரரே ! கதாயுத்தத்திலே மிகவுஞ் சமர்த்தரான ஸ்ரீ ஹரி 
யானவரும் தம்முடைய கதையினாலே சத்துருவினுடைய 
கதையை மேலே விழுகிறதற்கு முன்னமே அடித்துப் போட் 
டார் . அந்த ஸ்ரீ ஹரியும் இரணியாக்ஷனும் இருவரும் மகா 
பெரியவைகளான கதைகளாலே ஒருவரையொருவர் ஜயிக்க 
வேண்டுமென்கிற இச்சைகளினாலே ஒருவருக்கொருவர் 
அடித்துக் கொண்டார்கள் . இந்தப்பிரகாரம் மகா குரூரங்க 

கதைகளாலே யடிக்கப்பட்டுப் பெருகுகின்ற இரத் 
தங்களை ஆக்கிராணம் பண்ணுகிறதினாலே மிகவும் விருத்தி 
யடைகின்ற கோபத்தை யுடையவர்களாகி , விசித்திரங்களான 
யுத்தமார்க்கங்களை ஆச்ரயித்து யுத்தம் பண்ணினார்கள் . 


ளான 


வாரீர் விதுரரே ! பூமி நிமித்தமாகச் சண்டையிடுகின்ற 
இவர்களுடைய யுத்தத்தைப் பார்க்கவேண்டுமென்கிற இச்சை 
யுடையவராய்ப் பிரம்மாவானவர் ரிஷிகளாலே சூழப்பட்டு , 
ஆதிவராகமூர்த்தியான ஸ்ரீமந் நாராயணரைப் பார்த்து ஒரு 
வார்த்தை சொல்லுகிறார் . வாரீர் தேவதேவரே ! அடியே 
னிடத்தினின்றும் அடையப்பட்ட வரத்தை யுடையவனான 
இந்த அசுரனானவன் தேவரீருடைய திருவடிகளை அடுத் 
திருக்கின்ற நிரபராதிகளான தேவர்களுக்கும் , பிராமணர்க 
ளுக்கும் , பசுக்களுக்கும் , பயத்தைப்பண்ணிப் , பிராணன் முத 
லானவைகளை அபகரித்துத் தனக்கு எதிரில்லா தவனாய் பகை 
வரைத் தேடிக்கொண்டு லோகங்களிலே சஞ்சரித்துக்கொண் 
டிருக்கிறான் . மிகவும் மாயா வியாகியும் , கர்விதனாகியும் , எங்குந் 


2 : 8 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தடையில்லா தவனாகியும் , மிகவும் துஷ்டனாகியு மிருக்கிற 
இந்த அசுரனைக் , கோபத்தினாலே கலங்கியிருக்கிற சர்ப் 
பத்தை வால் முதலானதை 

விளையாட்டுக்குப் பிடித்து 
இழுக்கிற பாலனானவன்போல விளையாடாமல் , அசுரர்கள் 
விருத்தியை யடைகிற சந்தியாகாலம் வருவதற்கு முன்னையே 
இவனை ஜயிக்கவேண்டும் . லோகங்களுக்கு வினாசகரமாகியும் , 
அசுரர்களுக்கு ஜயத்தைக் கொடுக்கத்தக்கதாகியும் , மிகவும் 
கோரமாகியுமிருக்கிற சந்தியகாலமானது கிட்டியிருக்கிறது . 
இப்போது அபிசித்து வென்று பெயரையுடைய 
மானது போயிற்று . அந்த முகூர்த்த சேஷத்திலேயே 
தேவரீருடைய பக்தர்களான எங்களுக்கு 

க்ஷேமத்தின் 
பொருட்டு , ஒருவராலேயும் ஜயிக்கக் கூடாதவனான இந்தச் 
சத்துருவைச் சீக்கிரமாகச் சங்கரிக்கவேண்டும் . தெய்வா தீன 
மாக இவனுக்கு மிருத்தியுவாக விதிக்கப்பட்ட தேவரீரை 
இந்த அசுரனானவன் சுவயமாகவே அடைந்தானாதலால் 
இவனைச் சீக்கிரத்திலேயே சங்கரித்து லோகங்களை ஸ்தாபிக் 
கக்கடவீர் என்றனர் . 


சுபகால 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 


பிரம்மா முதலான தேவர்களாலே பிரார்த்திக்கப்படுகின்ற வராக 
பியான ஸ்ரீ ஹரியினாலே இரணியாக்ஷன் சங்கரிக்கப் 

பட்டானென்று சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்தப் பகவானானவர் பிரம்மாவி 
னுடைய நிஷ்கபடமாகியும் அமிர்தம் போலேயு மிருக்கின்ற 
வசனத்தைக்கேட்டுச் சிரித்துப் பிரீதியுடனே கூடிக்கொண் 
டிருக்கிற கடைக்கண் பார்வையினாலே அந்த வார்த்தையை 
அங்கீகரித்து , எதிரே நிற்பவனாகிச் சஞ்சரித்துக்கொண் 
டிருக்கிற அந்தச் சத்துருவான அசுரனுடைய கபோலப் பிர 
தேசத்திலே அடித்தார் . அந்த அசுரனானவன் தனது 
கதையினாலே பகவானுடைய கதையானது கையினின்றும் 
நழுவிச்சுழன்று விழுந்து போகும்படி அடித்தது மி 
ஆச்சரியகரமாயிருந்தது . அந்த அசுரனானவன் நிராயுத 
ரான ஸ்ரீ ஹரியைப் பரதிக்காமல் தர்மத்தை அனுசரித்துக் 
கொண்டிருந்தான் . அப்போது பகவானானவர் தம்முடைய 
கதை அடி பட்டுப் போனதற்குச் சமஸ்தமான பேர்களுடன் 


தீர்திய ஸ்கந்தம் 

239 
தாமும் ஆ ! ஆ ! வென்று அவனுடைய தர்மத்தைக்கொண் 
டாடித் தம்முடைய சக்கரத்தை ஸ்ாரித்தார் . தக்ஷணம் அது 
மிகவும் பரபரப்புடனே சுவாமியினுடைய திருக்கையில் 
நின்றது . பிறகு சக்கிராயுதத்தை 

யுடை யவராகி 

அசுர 
னென்று பெயரை யுடைத்தான தம்முடைய பாரிஷத சிரே 
ஷ்டனுடனே யுத்தம்பண்ணுகின்ற அந்தப் பகவானுடைய 
பிரபாவத்தை அறியாத பேர்களான தேவர்கள் இந்த அசு 
ரனைச் சங்கரிக் கக்கடவீரென்று நான்கு பக்கமும் சொல்லிக் 
கொண்டார்கள் . அந்த அசுரனானவன் , சக்கிரபாணியாயும் , 
பத்மதளம் போலொத்த நேத்திரங்களை 

யுடையவருமான 
அந்த ஸ்ரீ பகவான் எதிரே யிருக்கிறதைப் பார்த்துக் கோபத் 
தினாலே கலங்கின இந்திரியங்களை யுடையவனாய்ப் பெருமூச்சு 
விட்டு , உதடுகளைக் கடித்துக்கொண்டு , மகா பயங்கரங்களான 
கோரப்பற்களை யுடையவனாய் , நேத்திரங்களினாலே தகித்துப் 
போடுகிறவன்போல் பார்த்து , இந்த அடியுடன் நீ மாண்டா 

சொல்லித் தன்னுடைய கதையினாலே அந்த 
ஸ்ரீ ஹரியை அடித்தான் . 


யென்று 


அப்போது யக்கிய வராகமூர்த்தியான அந்தப் பகவானா 
னவர் , தம்முடைய இடது காலினாலே லீலையாகவே மகாவாயு 
வேகத்தையுடைய அந்தக் கதையைப் பரிகரித்து அவனைப் 
பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . வாராய் அசுரனே ! 
என்னை ஜமிக்கவேண்டுமென்று இச்சையையுடைய நீ ஆயு 
தத்தை யெடுத்துக்கொள்ளென்று சொல்ல , அந்த அசுரனான 
வன் திரும்பவும் அந்தக் கதையினாலே பகவானை அடித்து மிக 
வும் அட்டகாசம் பண்ணினான் . அப்போது பகவானும் தம் 
மேலேவந்து விழுகின்ற அந்தக் கதையைக் , கருடனானவர் 
சர்ப்பத்தைப் பிடிப்பது போல் , பிடித்துக்கொண்டார் . அப் 
போது அந்த அசுரனானவன் , தன்னுடைய பவுருஷம் 
திரஸ்கரிக்கப்பட்டுக் கர்வபங்கத்தை யுடையவனாய் , அந்த 
ஸ்ரீ ஹரியினாலே திருப்பவும் கொடுக்கப்படுகின்ற கதையைக் 
கிரகிக்க இச்சியா தவனாய்ச் , சொலித்துக்கொண்டிருக்கிற அக் 
கினிபோலே , கவளீகரியா நின்றும் , மூன்று சிகைகளை 
யுடையதாகியுமிருக்கிற சூலத்தை ஸ்ரீ ஹரியின் பொருட்டுப் 
பிராணனை யுத்தேசித்துப் பிரயோகித்தான் . அந்தச் சூலத் 
தைத் தீக்ஷணமான கூர்மையையுடைய சக்கரத்தினாலே , பூர் 
வத்தில் அமிர்தகலசத்தைக் கொண்டுவருகின்ற கருடன்மீது 
பிரயோகிக்கப்பட்ட வச்சிராயுதத்தை அதமாகப் பண்ணு 
கைக்குக் கருடனால் விடப்பட்ட ஒரு இறகை இந்திரனானவன் 
சேதித்தாற்போல் , சேதித்துப் போட்டார் . அந்த அசுரனா 


240 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னவன் விருத்தியடைகின்ற கோபத்தையுடையவனாய் எதிரே 
வந்து விசாலமாகியும் , ஸ்ரீ மகாலக்ஷ்மிக்கு வாசஸ்தானமா 
கியுமிருக்கிற ஸ்ரீ ஹரியினுடைய மார்பை முஷ்டியினாலே 
குக்தி அந்தர்த்தானத்தை யடைந்தான் . பகவானும் , புஷ் 
பச்செண்டினாலடிபட்ட கஜமானது அதை லயம் செய்யா 
ததுபோல் , அந்தக் குத்தினைக் கொஞ்சமாகிலும் லக்ஷயம் 
செய்யாமலிருந்தார் . பிற்பாடு அந்த அசுரனானவன் யோக 
மாயைக்கு ஈஸ்வரனான ஸ்ரீ ஹரியினிடத்திலே பனேக பிர 

மாயையைச் செய்ய ஆரம்பித்தான் . அதாவது 
மகா வேகத்தையுடைய வாயுக்கள் வீசியும் புழுதி மழையி 
னாலே அந்தகாரமாகச் செய்யப்பட்டுக் கவண்களலே யெறி 
யப்பட்ட கல்லுகள் போல் நான்கு திக்குகளினின்றும் விழுந் 
தன . மகத்தான மின்னல்கள் , இடி முழக்கங்கள் , இவற்று 
டன் கூடிய மேகங்கள் , அடிக்கடி பாம்சங்கள் , மயிர்கள் , 
இரத்தங்கள் , மலமூத்திரங்கள் , எலும்புகள் இவைகளை வரு 
ஷித்தன. ஆகாசமானது சந்திர சூரிய நக்ஷத்திரங்கள் முத 
லான கிரகங்கள் பிரகாசியா மல் வியாபித்திருந்தது . 


காரமான 


வ ! ரீர் விதுரரே ! பருவதங்களானவை நானாவிதங்க 
ளான ஆயு தங்களை வருஷிக்கிரதாகக் காணப்பட்டன. திகம் 
பரிகளாகியும் , சூலத்தையுடையவர்களாகியும் , தலைமயிர்களை 
விரித்துக்கொண்டு மிருக்கிற ர ! ஸிகள் காணப்பட்டார்கள் . 
ரதகஜ துரக பதாதிகளுடனே யக்ஷராக்ஷஸர்களாலே வெட்டு 
குத்தென்று மிகவும் உக்கிரங்களான சொற்கள் சொல்லப்பட் 
டன . அப்போது சமஸ்த பிரஜைகளும் மிகவும் பயந்தவர் 
களாய் இந்தப் பிரபஞ்சத்திற்குப் பிரளயகாலந்தான் வந்த 
தென்று நடுங்கினார்கள் . அப்போது பகவானானவர் அசுர 
மாயைகளை நாசம்பண்ணத் தமக்கு மிகவும் இஷ்டம 
சுதரிசனாஷ்திரத்தைப் பிரயோகம்பண்ணினார் . அப்போது 
திதிதேவிய னவள் தனது பர்த்தாவினுடைய ஆக்கினையை 
ஸ்மரித்துக்கொண்டு சரீரத்தில் நடுக்கங்கொள்ள, ஸ்தனத்தி 
னின்றும் இரத்தமானது பெருகிற்று . அந்த அசுரனானவன் 
திரும்பவும் ஸ்ரீ ஹரியைக் கோபத்தினாலே வச்சிராயுதம் 
போலத் திட்டங்களான முஷ்டிகளாலே குத்த , பகவான் இந் 
திரன் விருத்திராசுரனை 

யடித்தாற்போல 

அவனுடைய 
கபோலத்திலே யடித்தனர் . விசுவகர்த்தாவான பகவானாலே 
அடிபட்டு நான்கு பக்கமும் சுழலுகின்ற சரீரத்தை யுடையவ 
னாகி , விழிகள் பிதுங்கி , கை , 
, கால் , கழுத்து இவைகள் 
சூர்ணமாய் மகாவாயுவினாலே வேரோடே பிடுங்கப்பட்ட 
விருக்ஷத்தைப் போல் , விழுந்தான் . இப்படி பூமியிலே 


உதடுகளைக் 


தி ரிதிய ஸ்கந்தம் 

241 
விழுந்து குரூரமான கோரப்பற்களால் 
கடித்துக்கொண்டிருக்கிற அசுரனைப் பார்த்து , அங்கே 
வந்திருந்த பிரம்மா 

முதலான பேர்கள் , இப்படிப்பட்ட 
மரணத்தை யெவன் தான் அடைவனென்று , 

கொண்டாடி 
வியப்பை யடைந்து , யோகீஸ்வரர்களான பேர்கள் மோக்ஷத் 
தை யடையவேண்டு மென்ற இச்சையினாலே யாதொரு 
பகவானை யேகாந்தத்திலே தியானம் பண்ணிக்கொண்டிருக் 
கிறார்களோ , அந்தப் பகவானுடைய திருவடியினாலேயே 
அடிக்கப்பட்டவனாய் , அவருடைய திருமுகமண்டலத்தைப் 
பார்த்துக்கொண்டே சரீரத்தை விட்டு விட்டானன்றோ ? 
ஸ்ரீ பகவானுடைய பாரிஷதர்களா யிருக்கிற இவர்கள் , பிராம் 
மண சாபத்தினாலே அசுர ஜன்மத்தை யடைந்தவர்கள் , 
திரும்பவும் சில ஜன்மங்களிலே சாபத்தினின்றும் விடுபட்ட 
வர்களாய் , ஸ்ரீ வைகுண்ட ஸ்தானத்தையே யடைவர் என்ற 
படி அவர்கள் தங்கள் பதங்களை யடைந்தனரென்று சொல் 
லிக்கொண்டு அந்தப் பகவானைப் பார்த்துத் தேவதைகள் 
ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் . சமஸ்த யக்கியங்களுக்கும் 
காரணரூபராகியும் , பிரபஞ்சத்தின் பரிபாலன காலத்திலே 
கிரகிக்கப்பட்ட சத்துவமூர்த்தியாகியு மிருக்கிற தேவரீர் 
பொருட்டு அனேகம் நமஸ்காரம் . மர்மபேதியா யிருக்கிற 
இந்த அசுரனானவன் அதமாய்ப் போனானே நாங்களும் 
தேவரீருடைய திருவடிகளிலே பக்தியினாலே மிகவும் சுகிர் 
தர்க்ளானோமென்று பிரம்மா 

முதலான 

தேவர்களாலே 
ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவராய் அளவில்லாத விப 
வத்தையுடையதான தம்முடைய ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை 
யடைந்தார் . 

கம்பீரமான பராக்கிரமத்தையுடைய 
இரணியாக்ஷனானவன் ஸ்ரீ ஹரியினாலே கிரீடார்த்தமான 
மரப்பாவைபோலவே திரஸ்கரிக்கப்பட்ட சரித்திரமானது 
கேட்கப்பட்டபடிக்கு உமக்குச் சொல்லப்பட்ட தென்று 
மைத்திரேயமகரிஷி சொன்ன பகவானுடைய 
கேட்டு மகா பாகவதரான விதுரரானவர் பரமமான ஆனந் 
தத்தை யடைந்தார் . வாராய் மகாராஜனே ! மிகவும் புண் 
ணியகரமாகியும் , பவித்திரமாகியும் , தனகரமாகியும் , புகழைத் 
தருவதாகியும் , ஆயுசு , இஷ்டங்கள் இவைகளுக்கு ஸ்தான 
மாகியும் , பிராணன் , இந்திரியங்கள் இவைகளுக்கு ரக்ஷகமாகி 
மாகியும் , இருதயத்திலே சௌரியத்தை விருத்திபண்ணிக் 
கொண்டு மிருக்கிற இந்த இரணியாக்ஷ வதத்தைக் கேட்கிற 
பேர்களுக்கு அந்திய காலத்தில் ஸ்ரீமந் நாராயணரே 
கதியாக விருப்பார் . 


1.மகா 


கதையைக் 


31 


212 


ஸ்ரீ ப பா பாகவதம் 


இருபதாவது அத்தியாயம். 


பூர்வம் உபக்கிரமித்துச் சொல்லப்பட்டிருந்த சிருஷ்டிபயானது 
திரும்பவும் சொல்லுசைக்கு விதுராலே மைத்திரேய 
மகாரிஷிக்கு ஞாபகம் பண்ணப்பட்டதைச் 

சொல்லப்படுகின்றது . 


சவுனக மகரிஷியினுடைய வாக்கியம் 


வாரீர் சூதபுராணிகரே ! சுவாயம்பு மனுவானவர் 
பூமியினுடைய பிரதிஷ்டையை யடைந்து ஈசுவரனிடத்திலே 
லயத்தை யடைந்திரா நின்ற பிராணிகளைத் திரும்பவும் , எந்த 
வுபாயங்களினாலே சிருஷ்டித்தார் ? மகா பாகவதராகியும் , 
ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏகாந்த சுகிர்தராகியும் , ஸ்ரீ கிருஷ்ண 
ருடைய வார்த்தையை அனாதரவு பண்ணின திருதராஷ்டி 
ரனை மிகவும் அபராதியென்று விட்டுவிட்டவராகியும் , 
சாக்ஷாத் ஸ்ரீ வியாசருக்குச் சமானராகியும் , அவருடைய 
புத்திரராகியும் , சர்வபிரகாரத்தினாலேயும் , ஸ்ரீ கிருஷ்ணரை 
ஆஷ்ரயித்தவராகியும் , மகா பாகவதர்களை அனுவர்த்தித்து 
மிருக்கிற விதுரரானவர் , தீர்த்தயாத்திரையைப் பண்ணிக் 
கொண்டு கங்கா துவாரத்திலே சகல தத்துவங்களையும் அறிந் 
திருக்கிற மைத்திரேயப ஹரிஷியை யெந்த விருத்தாந்தத் 
தைக் கேட்டார் ? 

அதை யெங்களுக்குச் சொல்லவேண்டு 
பென்று கேட்கிற ரிஷிகளைப் பார்த்துச் சூதர் சொல்லுகிறார் . 
வாருங்கள் சவுனகாதி மகரிஷிகளே ! தம்முடைய மாயை 
யினாலே தரிக்கப்பட்ட ஸ்ரீ ஹாயானவர் பூமியினுடைய வுத் 
தாரணஞ்செய்து அவாலே அடிக்கப்பட்டுபோன இரணி 
யாக்ஷன் சரிதையையுங்கேட்டு விதுரரானவர் மிகவும் சந் 
தோஷத்தை யுடையவராய் மைத்திரேய மகரிஷியைப் பார்த் 
துத் திரும்பவும் ஒருவார்த்தை கேட்கிறார் . 

வாரீர் பிரம்மரிஷியே ! பிரஜாபதிகளுக்குப் பதியான 
அந்தப் பிரம்மாவானவர் பிரதமத்திலே பிரஜா சிருஷ்டி 
யிலே மரீசிப்பிரஜாபதி முதலான பேர்களும் , சுவாயப்பு 
மனுவும் , பிரம்மாவினுடைய ஆக்கினையினாலே பாரியைக 
ளுடனே கூடிக்கொண்டு இந்தப் பிரபஞ்சத்தைச் சிருஷ்டித் 
தார்களா ? அல்லது 

பாரியைகளில்லாமல் சுதந்திரர்க 
ளாகவே சிருஷ்டித்தார்களா ? எல்லாரும் 

ஏகமாய்ச் 
சேர்ந்து கொண்டு இந்தப் பிரபஞ்சத்தைச் சிருஷ்டித்தார் 


திரிதிய ஸ்கந்தம் 

243 
களா ? அதைச் சொல்லவேண்டுமென்று கேட்கிற விதுர 
ரைப் பார்த்து மைத்திரேய மகரிஷி சொல்லுகிறார் . வாரீர் 
விதுரரே ! மிகவும் சிந்திக்கக்கூடாததாகியும் ஜீவர்களுடைய 
அதிருஷ்டரூபமாகியும் , பிரகிருதிக்கு இருப்பிடமாகியு மிருக் 
கிற பகவானுடைய குணத்திரய ரூபமான பிரகிருதியினின் 
றும் மகதத்துவ முண்டாயிற்று . ரஜோகுணத்தைப் பிரதான 
மாகவுடைய அந்த மகத்தத்துவத்தினின்றும் சப்தாதி மூன்று 
குணத்தையுடைய அகங்கார முண்டாயிற்று . அந்த அகங் 
காரமானது சப்தாதி விஷயங்களையும் , ஆகாச முதலான 
மகா பூதங்களையும் , கியானேந்திரியங்களையும் , கர்மேந்திரி 
யங்களையும் , அதினபிமான தேவர்களையும் , சிருஷ்டித்தது . 
இந்திரியங்கள் அகங்காரத்தினுடைய அம்சங்கள் . இந்திரி 
யாபிமானி தேவர்களும் , மனதும் , சத்துவகுணத்தினுடைய 
அம்சங்கள் . இவை தனித்தனியே யிருந்துகொண்டு இந்தப் 
பிரம்மாண்டத்தைச் சிருஷ்டித்தன. பரமாத்மாவினுடைய 
சம்பந்த மில்லாததான அந்தப் பிரம்மாண்ட கோசமானது , 
ஜலத்தின் மேலே அனேகமாயிரம் வருஷங்கள் மிதந்து 
கொண்டிருந்தது . பின்பு பகவானான ஈசுவரனானவர் , அந் 
தப் பிரம்மாண்டத்திலும் பிரவேசித்தார் . அந்தப் பிரம் 
யாண்ட சரீரியான 

பரமபுருஷடைய 

நாபியினின்றும் 
அனேகமாயிரம் சூரியர்கள் போல மிகவும் தேஜசை யுடைய 
தாகியும் , சமஷ்த ஜீவர்களுடைய சமூகத்துக்கு நிவாச 
ஸ்தானமாகியு மிருக்கிற கமலமானது உண்டாயிற்று . அந்தக் 
கமலத்திலே பிரம்மா சுவயமாகவே யுண்டானார் . 


- 


ரூபா தி 


அந்தப் பிரம்மாவானவர் , அந்த ஜலத்துக்குள்ளே சய 
னித்துக் கொண்டிருக்கின்ற பகவானாலே பிரயோகிக்கப்பட் 
டவராய் யதாபூர்வமாக இந்தலோக மரியாதைகளை நாம 

விபாகங்களாலே சிருஷ்டித்தார் . பிரதமத்திலே 
அபுத்திபூர்வமாகத் தாமிசிரமென்றும் , அந்த தாமிசிர 
மென்றும் , தமசென்றும் , மோகமென்றும் , மகா மோக 
மென்றும் , ஐந்து பருவங்களை யுடையதான அவித்தையைச் 
சிருஷ்டித்து , அதனிடத்திலே சந்தோஷப்படாதவராய் , 
அந்தச் சரீரத்தை விட்டு விட்டார் . அந்தச் 
னின் றும் யக்ஷ ராக்ஷதர்களுண்டாகிப் பசிதாகங்களினாலே 
பீடிக்கப்பட்டவர்களாய் , அந்தப் பிரம்மாவைப் பக்ஷித்துப் 
போடுங்களென்றும் , ரக்ஷிக்க வேண்டாமென்றும் சொன் 
னார்கள் . அப்போது பிரம்மாவானவர் மிகவும் பயந்தவ 
ராய் அவர்களைப்பார்த்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் : 
நீங்கள் என்னைப் பக்ஷிக்கவேண்டாம் ரக்ஷிக்கக்கடவீர்கள் . 


சரீரத்தி 


ஜகனப் 


ஸ்ரீ மவ பாகவதம 
எனக்குப் புத்திரர்களாக வுண்டானவர்களிலே எவர்கள் 
பக்ஷித்துப்போடுங்களென்று சொன்னார்களோ அவர்கள் 
யக்ஷர்களாகவும் , எவர்கள் ரக்ஷிக்கவேண்டாமென்று சொன் 
னார்களோ அவர்கள் ராக்ஷதர்களாகவு மாகவென்றனர் . பிர 
தானமாகச் சிருஷ்டித்த தேவர்கள் அந்தப் பிரம்மாவினாலே 
விடப்பட்டுப் பகல் ரூபமாகிய அந்தச் சரீரத்தை லீலைபண்ண 
இச்சையை யுடையவர்களாய்க் கிரகித்தார்கள் . அந்தப் பிரம் 
மாவானவர் தம்முடைய 

பிரதேசத்தினின்றும் , 
ஸ்திரீகளிடத்திலே ஆசக்தியை யுடையவர்களான அசுரர் 
களைச் சிருஷ்டித்தார் , அந்த அசுரர்கள் மிகவும் ஆசையை 
புடையவர்களானபடியினாலே ரதிக்கிரீடையின் பொருட்டு 
அந்தப் பிரம்மாவை அடைந்தார்கள் . பிரம்மாவானவர் 
லச்சையில்லாதவர்களான அசுரர்களாலே அனுசரிக்கப் 
பட்டவராய் , மிகவுங் கோபத்தையும் , பயத்தையும் அடைந்து 
ஓடிப்போய் , வரப்பிர தராகியிருக்கிற ஸ்ரீ ஹரியைச் சரண 
மாக அடைந்து , தேவரீருடைய கடாக்ஷத்தினாலே பிரஜை 
களைச் சிருஷ்டித்துக்கொண்டிருக்கிறேன் . பாபிஷ்டர்களான 
இந்த அசுரர்கள் ரதிக்கிரீடை பண்ணுகைக்கு என்னை 
யடைந்து தொந்தரை செய்கிறார்களென்று விசனப்படுகிற 
அந்தப் 

பிரம்மாவைப் பார்த்துக் , கோரமான இந்தச் 
சரீரத்தை விட்டுவிடுமென்று பகவானாலே சொல்லப்பட்டவ 
ராய் , அந்தப் பிரம்மா வானவர் சரீரத்தை விட்டுவிட்டார் . 


வாரீர் விதுரசே ! சமஷ்தமான அசுரர்களானவர்கள் சந் 
தியாகால ரூபமாயிருக்கிற அந்தப் பிரம்மாவினுடைய சரீரத் 
தைச் , சகலாபரண பூஷிதையான ஸ்திரீயாகவெண்ணி , அந் 
தச்சரீரத்தில் மிகவும் மோகத்தையடைந்து , இந்தப் பிரகாரங் 
கேட்கிறார் கள் : வாராய் வாழைமரம் போன்ற கொடைகளை 
யுடையவளே ! நீ யார் ? யாருடைய பெண் ? இவ்விடத்திலே 
உனக்கென்ன காரியம் ? 

உன்னுடைய ரூபமாகிற விலையில் 
லாத வஸ்துவினாலே பாக்கிய வீனர்களான எங்களை மிகவும் 
பாதிக்கிறாய் ? உன்னுடைய ஜாதிகுல முதலானவைகளைக் 
கேட்கிறதினாலே பிரயோஜன மென்ன ? உன்னுடைய பார் 
வையினாலே எங்களுடைய மனதை யலையச் செய்கிறாய் . கையி 
னாலே அடிக்கின்ற பந்தானது அடிக்கடி யெழும்பி விழுகின் 
றதுபோல , உன்னுடைய பாதபத்மமானது ஓரிடத்திலே 
ஸ்திரமாக இருக்கவில்லை . மிகவும் பெரிதா யிருக்கிற ஸ்தனங் 
களின் பாரத்தினாலே பயப்படுகின்ற உன்னுடைய இடை 
யானது இளப்பை யடைகிறது . உனது கடைக்கண் பார்வை 

ஆலசியத்தை யுடையதாக விருக்கிறது . 


திரிதிய ஸ்கந்தம் 

215 
சோபனமான கூந்தலையுடைய முகமானது மிகவும் நிர்ம்மல 
மாக விளங்குகிறதென்று நினைத்து , அந்தச் சந்தியா காலமா 
கிற ஸ்திரீக்குச் சூரியனே பந்தாகவும் , மேகங்களுடைய 
மின்னை இடையாகவும் , நக்ஷத்திரங்களுடைய பிரகாசத்தைக் 
கடைக்கண் பார்வையாகவும் , அந்தகாரத்தை அவளுடைய 
கேசங்களாகவும் , மூடபுத்தியை யுடைய அந்த அசுரர்கள் 
எண்ணிக் கிரகித்தார்கள் . 


பிறகு அந்தப் பிரம்மாவானவர் கம்பீரமான அபிப்பிரா 
யத்தை யுடையவராய்ச் சிரித்துத் தம்முடைய சரீரத்தைத் 
தாமே ஆக்கிராணம் பண்ணிக் கொண்டு , சௌந்தரியத்தி 
னாலே கந்தருவர்களையும் அப்சரசுகளுடைய கூட்டங்களையுஞ் 
சிருஷ்டித்தார் . பிற்பாடு மிகவும் காந்தியை யுடையதாகியும் , 
நீலரூபமாகியுமிருக்கிற அந்தச் சரீரத்தையும் விட்டுவிட்டார் . 
அதை விசுவாவசு முதலான கந்தருவர்கள் பிரீதியினாலே கிர 
கித்தார்கள் . பின்னையும் அந்தப் பிரம்மாவானவர் தம் 
முடைய ஆலசியத்தினாலே பூதபிசாசங்களைச் சிருஷ்டித்துத், 
திகம்பரர்களாய் மயிர்களை விரித்துக்கொண்டிருக்கிற அவர் 
களைப்பார்த்துக் கண்களை மூடிக்கொண்டார் . அந்தப் பூத 
பிசாசங்களானவர்கள் பிரம்மாவினாலே விடப்பட்டவுடலைச் 
சோம்பலென்னும் பெயரை யுடையதான சரீரமாக அடைந் 
தார்கள் . இந்திரியங்களுக்குத் துர்ப்பலமான சரீரத்தை நித் 
திரையென்று சொல்லுவார்கள் . பூதகணங்களானவர்கள் இ 
திரிய வாட்டத்தினாலே அசுசியாயிருக்கிற பேர்களைப் பிரமிக் 
கப் பண்ணுகிற அந்த பூரணத்தை வெறியுள்ளதென்று கிர 
கித்தனர் . பிறகு பிரம்மாவானவர் அப்பிரத்யக்ஷமாக அன் 
னத்தைப் புசிக்கிற சாத்திய கணங்களையும் , பிதுர்க்கணங்களை 
யும் சிருஷ்டித்தார் . கர்மசீலர்களான பேர்கள் சாத்தியர்கள் 
பொருட்டும் , பிதுர்க்கள் பொருட்டும் , சிரத்தையாக அவ்விய 
கவ்வியங்களைக் கொடுக்கிறார்கள் . பிறகு பிரம்மாவானவர் 
அந்தர்த்தான சக்தியினாலே , சித்தர்களையும் , வித்தியாதரர் 
களையும் சிருஷ்டித்து , ஆச்சரியகரமான அந்தர்த்தான 

பெயரையுடை. யதான சரீரத்தை அவர்களுக்குக் 
கொடுத்துத் , தம்முடைய பிரதிபிம்பத்தினின்றும் கின்னரர் 
களையும் , கிம்புருடர்களையும் சிருஷ்டித்தார் . அந்தக் கின்ன 
ரர் , கிம்புருடரானவர்கள் ஷ்திரீ புருடரூபமா யிருந்து 
கொண்டு , அருணோதய காலத்திலே அந்தப் பிரம்மாவையே 
கானம்பண்ணிக்கொண்டு , பிரதி பிம்ப ரூபமான அந்தச் 
சரீரத்தையே கிரகித்தார்கள் . வாரீர் விதுரரே ! அவரு 
டைய கேசங்களினின்றும் அகியென்னப்பட்டும் , விசாலமான 


மென்று 


24-1 


ஸ்ரீ மவாகவத 


அசுரர் 


எனக்குப் புத்திரர்களாக வுண்டானவர்களிலே எவர்கள் 
பக்ஷித்துப்போடுங்களென்று சொன்னார்களோ அவர்கள் 
யக்ஷர்களாகவும் , எவர்கள் ரக்ஷிக்கவேண்டாமென்று சொன் 
னார்களோ அவர்கள் ராக்ஷதர்களாகவு மாகவென் றனர் . பிர 
தானமாகச் சிருஷ்டித்த தேவர்கள் அந்தப் பிரம்மாவினாலே 
விடப்பட்டுப் பகல் ரூபமாகிய அந்தச் சரீரத்தை லீலைபண்ண 
இச்சையை யுடையவர்களாய்க் கிரகித்தார்கள் . அந்தப் பிரம் 
மாவானவர் தம்முடைய ஜகனப் பிரதேசத்தினின்றும் , 
ஸ்திரீகளிடத்திலே ஆசக்தியை யுடையவர்களான 
களைச் சிருஷ்டித்தார் . அந்த அசுரர்கள் மிகவும் ஆசையை 
யுடையவர்களானபடியினாலே ரதிக்கிரீடையின் பொருட்டு 
அந்தப் பிரம்மாவை அடைந்தார்கள் . பிரம்மாவானவர் 
வச்சையில்லாதவர்களான அசுரர்களாலே அனுசரிக்கப் 
பட்டவராய் , மிகவுங் கோபத்தையும் , பயத்தையும் அடைந்து 
ஓடிப்போய் , வரப்பிர தராகியிருக்கிற ஸ்ரீ ஹரியைச் சரண 
மாக அடைந்து , தேவரீருடைய கடாக்ஷத்தினாலே பிரஜை 
களைச் சிருஷ்டித்துக்கொண்டிருக்கிறேன் . பாபிஷ்டர்களான 
இந்த அசுரர்கள் ரதிக்கிரீடை பண்ணுகைக்கு என்னை 
யடைந்து தொந்தரை செய்கிறார்களென்று விசனப்படுகிற 
அந்தப் பிரம்மாவைப் பார்த்துக், கோரமான 

கோரமான இந்தச் 
சரீரத்தை விட்டுவிடுமென்று பகவானாலே சொல்லப்பட்டவ 
ராய் , அந்தப் பிரம்மாவானவர் சரீரத்தை விட்டுவிட்டார் . 


வாரீர் விதுரரே ! சமஸ்தமான அசுரர்களானவர்கள் சந் 
தியாகால ரூபமாயிருக்கிற அந்தப் பிரம்மாவினுடைய சரீரத் 
தைச் , சகலாபரண பூஷிதையான ஸ்திரீயாகவெண்ணி , அந் 
தச்சரீரத்தில் மிகவும் மோகத்தையடைந்து , இந்தப் பிரகாரங் 
கேட்கிறார் கள் : வாராய் வாழைமரம் போன்ற கொடைகளை 
புடையவளே ! நீ யார் ? யாருடைய பெண் ? இவ்விடத்திலே 
உனக்கென்ன காரியம் ? உன்னுடைய ரூபமாகிற விலையில் 
லாத வஸ்துவினாலே பாக்கிய வீனர்களான எங்களை மிகவும் 
பாதிக்கிறாய் ? உன்னுடைய ஜாதிகுல முதலானவைகளைக் 
கேட்கிறதினாலே பிரயோஜன மென்ன ? உன்னுடைய பார் 
வையினாலே எங்களுடைய மனதை யலையச்செய்கிறாய் . கையி 
னாலே அடிக்கின்ற பந்தானது அடிக்கடி யெழும்பி விழுகின் 
நதுபோல , உன்னுடைய பாதபத்மமானது ஓரிடத்திலே 
ஷ்திரமாக இருக்கவில்லை . மிகவும் பெரிதா யிருக்கிற ஸ்தனங் 
களின் பாரத்தினாலே பயப்படுகின்ற உன்னுடைய இடை 
யானது இளப்பை யடைகிறது . உனது கடைக்கண் பார்வை 
யானது 

ஆலசியத்தை யுடையதாக விருக்கிறது . 


மகா 


திரி திய ஸ்கந்தம் 

24.5 
சோபனமான கூந்தலையுடைய முகமானது மிகவும் நிர்ம்மல 
மாக விளங்குகிறதென்று நினைத்து , அந்தச் சந்தியா காலமா 
கிற ஸ்திரீக்குச் சூரியனே பந்தாகவும் , மேகங்களுடைய 
மின்னை இடையாகவும் , நக்ஷத்திரங்களுடைய பிரகாசத்தைக் 
கடைக்கண் பார்வையாகவும் , அந்தகாரத்தை அவளுடைய 
கேசங்களாகவும் , மூடபுத்தியை யுடைய அந்த அசுரர்கள் 
எண்ணிக் கிரகித்தார்கள் . 


பிறகு அந்தப் பிரம்மா வானவர் கம்பீரமான அபிப்பிரா 
யத்தை யுடையவராய்ச் சிரித்துத் தம்முடைய சரீரத்தைத் 
தாமே ஆக்கிராணம் பண்ணிக் கொண்டு , சௌந்தரியத்தி 

லே கந்தருவர்களையும் அப்சரசுகளுடைய கூட்டங்களையுஞ் 
சிருஷ்டித்தார் . பிற்பாடு மிகவும் காந்தியை யுடையதாகியும் , 
நீலரூபமாகியுமிருக்கிற அந்தச் சரீரத்தையும் விட்டுவிட்டார் . 
அதை விசுவாவசு முதலான கந்தருவர்கள் பிரீதியினாலே கிர 
கித்தார்கள் . பின்னையும் அந்தப் பிரம்மாவானவர் தம் 
முடைய ஆலசியத்தினாலே பூதபிசாசங்களைச் சிருஷ்டித்துத், 
திகம்பரர்களாய் மயிர்களை விரித்துக்கொண்டிருக்கிற அவர் 
களைப்பார்த்துக் கண்களை மூடிக்கொண்டார் . 

அந்தப் பூத 
பிசாசங்களானவர்கள் பிரம்மாவினாலே விடப்பட்டவுடலைச் 
சோம்பலென்னும் பெயரை யுடையதான சரீரமாக அடைந் 
தார்கள் . இந்திரியங்களுக்குத் துர்ப்பலமான சரீரத்தை நித் 
திரையென்று சொல்லுவார்கள் . பூதகணங்களானவர்கள் இந் 
திரிய வாட்டத்தினாலே அசுசியாயிருக்கிற பேர்களைப் பிரமிக் 
கப் பண்ணுகிற அந்த பூரணத்தை வெறியுள்ளதென்று கிர 
கித்தனர் . பிறகு பிரம்மாவானவர் அப்பிரத்யக்ஷமாக அன் 
னத்தைப் புசிக்கிற சாத்திய கணங்களையும் , பிதுர்க்கணங்களை 
யும் சிருஷ்டித்தார் . கர்மசீலர்களான பேர்கள் சாத்தியர்கள் 
பொருட்டும் , பிதுர்க்கள் பொருட்டும் , சிரத்தையாக அவ்விய 
கவ்வியங்களைக் கொடுக்கிறார்கள் . பிறகு 

பிறகு பிரம்மாவானவர் 
அந்தர்த்தான சக்தியினாலே , சித்தர்களையும் , வித்தியாதரர் 
களையும் சிருஷ்டித்து , ஆச்சரியகரமான அந்தர் த்தான 
மென்று 

பெயரையுடை. யதான சரீரத்தை அவர்களுக்குக் 
கொடுத்துத், தம்முடைய பிரதிபிம்பத்தினின்றும் கின்னரர் 
களையும் , கிம்புருடர்களையும் சிருஷ்டித்தார் . அந்தக் கின்ன 
ரர் , கிம்புருடரானவர்கள் ஸ்திரீ புருடரூபமா யிருந்து 
கொண்டு , அருணோதய காலத்திலே அந்தப் பிரம்மாவையே 
கானம்பண்ணிக்கொண்டு , பிரதி பிம்ப ரூபமான அந்தச் 
சரீரத்தையே கிரகித்தார்கள் . வாரீர் விதுரரே ! 

அவரு 
டைய கேசங்களினின்றும் அகியென்னப்பட்டும் , விசாலமான 


246 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


படத்தினாலே பெருத்த முத்துக்களை யுடையனவாகியும் , 
மிகவும் வேகத்தை யுடையனவாகியும் , மகா கோபத்தை 
யுடையனவாகியு மிருக்கிற சர்ப்பங்களுண்டாயின. பிறகு தம் 
முடைய குணத்தினாலேயே லோககர்த்தாக்களான மனுக் 
களைச் சிருஷ்டித்து , அவாகள் பொருட்டுப் புருஷரூபமான 
தம்முடைய சரீரத்தைக் கொடுத்தார் . அப்போது பூர்வத் 
திலே சிருஷ்டிக்கப்பட்ட பேர்கள் அந்த 

பனுக்கலைப் 
பார்த்துப் பிரம்மாவைப் புகழ்ந்து , இனி அக்கினிஹோத்திர 
முதலான கிரியைகளினாலே நாங்களெல்லாரும் அவிற்பாக 
முதலானதைப் புசித்துக் கொண்டிருப்போமென்று கொண் 
டாடினார்கள் . பின்னையும் , 

அந்தப் பிரப்மாவரனவர் 
சுவாசமான இந்திரியங்களை யுடை யவராய்த் தபசுடனேயும் , 
உபாசனையுடனேயும் , ஆசனமுதலான யோகத்துடனேயும் , 
வைராக்கிய சம்பத்துடனேயுங் கூடின ரிஷிகளான புத்திரர் 
களைச் சிருஷ்டித்துத், தம்முடைய தேகத்தின் அம்சமான 
சமாதியும் , யோகமும் , ஐசுவரியமும் , தபசும் , வித்தையும் , 
வைராக்கியமும் இவைகளை அந்த ரிஷிகளின் பொருட்டு 
அம்சமாய் கொடுத்தார் . 


இருபத்தொன்றாவது அத்தியாயம் . 


கர்த்தமப்பிரஜாபதியினுடைய தபசுக்கும் உபாசனைக்கும் சந்தோஷித்து , 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அந்தக் கர்த்தமப் பிரஜாபதிக்குச் 
சுவாயம்புமனுவினது பெண்ணின் விவாக முறை 

கூட்டினதை சொல்லப்படுகின்றது . 


இப்படிச் சொல்லுகிற மைத்திரேய மகரிஷியைப் பார் 
த்து 

விதுரர் சொல்லுகிறார் . வாரீர் பிரம்மரிஷியே ! 
அந்தச் சுவாயம்பு மனுவினுடைய புத்திரர்களான , பிரிய 
விரதனும் , உத்தானபாதனும் , தர்மத்தையும் சப்த தீவுக 
ளோடு கூடிக்கொண்டிருக்கிற பூமியையும் ரக்ஷித்தார்களென் 
றும் அவருடைய பெண் , கர்த்தமப் பிரஜாபதியினுடைய பத் 
தினியென்றும் உம்மாலே சொல்லப்பட்டன. அந்தக் கர்த்த 
மப் பிரஜாபதியானவர் இயம நியமாதி யோகங்களுடனே 
கூடிக்கொண்டிருக்கிற அந்தப் பத்தினியினிடத்திலே எத் 
தனை புத்திரர்களைப் பெற்றார் ? அதையும் , பிரம்ம புத் 
திரர்களான ருசிப்பிரஜாபதியும் , தக்ஷப்பிரஜாபதியும் , மனுவி 


யென்கிற 


னுடைய 


தீ திய ஸ்கந்தம் 

24.7 
புத்திரிகளான ஆவூதி , 

பிரசூதி 
பாரியைகளிடத்தில் பிரஜைகளை எப்படிச் சிருஷ்டி பண்ணி 
னார்கள் ? 

அதையுஞ் சொல்லவேண்டுமென்று பிரஸ்னம் 
பண்ணுகிற விதுரரைப் பார்த்து மைத்திரேய மகரிஷியா 
னவர் சொல்லுகிறார் . வாரீர் விதுரரே ! கர்த்தமப் பிரஜாபதி 
யானவர் . பிரஜைகளைச் சிருஷ்டி பண்ணச்சொல்லிப் 
பிரம்மாவினாலே ஆக்யா பிக்கப்பட்டவாய்ச் சரஸ்வதிநதி தீரத் 
திலே பதினாயிரவருஷம் தபசுபண்ணிப் பக்தர்களுக்குச் சர்வா 
பீஷ்டத்தையும் கொடுக்கின்ற ஸ்ரீ ஹரியைப் பக்தியினாலே 
ஆராதித்துக்கொண் டிருந்தார் . அப்போது அவருடைய 
தவத்திற்கு மெச்சி வேதாந்தங்களாலே அறியத்தக்கதான 
பிரம்மஸ்வரூபத்தைக் காண்பித்தார் . அந்தக் கர்த்தமப் பிரஜா 
பதியானவர் ஸ்ரீ மகாலக்ஷ்மி சமேதராய்க் கருடாரூடராய் 
ஆகாசத்தில் விளங்குகின்ற பகவானைப் பார்த்து மிகவும் 
சந்தோஷத்தை யுடையவராய்ச் சாஷ்டாங்கமாகப் பிரணாமம் 
பண்ணி அஞ்சலிபந்தம் செய்துக்கொண்டு ஸ்தோத்திரம் 
செய்கிறார் . 


கர்த்தமப் பிரஜாபதியினுடைய ஸ்தோத்திரம் . 


ரான 


வாரீர் பிரபுவே ! சமஸ்த ஜீவாத்மாக்களுக்கும் ஆசாரிய 

யோகீஸ்வரர்களாலும் காணவொண்ணாத தேவரீ 
ருடைய தரிசனத்தினாலே என்னுடைய நேத்திரங்கள் சாபல்ய 
மாயின. சம்சாரமாகிற சமுத்திரத்துக்குத் தெப்பமாக விருக் 
கின்ற தேவரீருடைய திருவடித்தாமரைகளை யுபாசிக்கிரவர்க 
ளுக்கு இஷ்டங்களைக் கொடுக்கிறவரானாலும் நான் கிருகஸ் 
தாச்சிரமத்திலே காமதேனுவைப்போல் தர்மார்த்த காமங் 
களைக் கற்கின்ற சீலத்தையுடைய பாரியை விவாகம் 
பண்ண , 

வேண்டுமென்று , நிர்த்துஷ்டமான இருதயத்தை 
யுடையவனாய்ச் சர்வாபீஷ்டங்களைக் கொடுக்கிறதற்குக் கற்பக 
விருக்ஷம்போ லிருக்கின்ற தேவரீருடைய திருவடியை யுபா 
சிக்கிறேன் . சகலலோக நாயகரான தேவரீருடைய வாக்கா 
கிற மூக்காங்கயிற்றிலே எருதாகிய இந்த ஜன்மமானது கட் 
டப்பட்டிருக்கிற படியினாலே கர்மமயமான 

தேவரீருடைய 
ஆஞ்ஞையைப் பரிபாலனம் பண்ணுகிற நிமித்தமாகப் பாரி 

இச்சிக்கிறேன் . காமத்தினாலே திரஸ்கரிக்கப்படு 
கின்ற பேர்களாயும் , தேவரீரது கல்யாண 

குணங்களை 
யுடைய கீர்த்தனமாகிற மதுரமான அமிர்தத்தினாலே பசி 
தாக முதலானவைகளைப் , போக்கடித்தவர்களாகியு மிருக்கிற 
பாகவதர்களுடைய ஆயுசைக் காலரூபமான சக்கிரமானது 


யையை 


148 

ஸ்ரீ ம மா பாகவதம் 
அபகரிக்க மாட்டாது . சிலந்திப் பூச்சியானது வேறொரு 
சாதனத்தை அபேக்ஷியாமல் நூலைச் சிருஷ்டிப்பது போல 
நிரபேக்ஷராய்ப் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி திதி சங்காரங் 
களைப் பண்ணுகிறீர் . ஒருக்கால் பூஜித்த புருஷரிடத் 
திலே வெகு அபீஷ்டங்களை வருஷித்துப் புத்திமுக்தி 
களைக் கொடுக்கப்பட்ட தேவரீரைச் சாணமாக அடைகிறே 
னென்று அந்தக் கர்த்தமப் பிரஜாபதியினாலே மிகவும் 
ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டும் , பத்பநாபரானவர் மந்த 
ஹாசங்களுடனே ஆனந்தகரமான வாக்கினாலே அந்தக் கர்த் 
தமப் பிரஜாபதியைப் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


றான் . 


வாரீர் கர்த்தமப் பிரஜாபதியே ! என்னுடைய ஆராதன 
மானது ஒருக்காலும் வியர்த்தமாய்ப் போகிறதில்லை . அதி 
லேயும் என்னிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட சித்தத்தையுடைய 
பேர்களுக்குள்ளே உம்மைப்போ லொத்தவர்க ளிடங்களிலே 
சர்வப் பிரகாரத்தினாலேயும் , அது வியர்த்தமாய்ப் போகிற 
தில்லை . பிரம்மாவினுடைய புத்திரனாகியும் , சார்வபூமனாகி 
யும் , பிரசித்தரான சதாசார லக்ஷணங்களை யுடையவனாகியு 
மிருக்கிற மனுவானவன் சப்த சமுத்திரங்களுடனே கூடிக் 
கொண்டிருக்கிற இந்த பூமியை ரக்ஷித்துக் கொண்டிருக்கி 

சகல தர்மங்களையும் அறிந்த அந்த மனுவான 
வன் சதரூபை பென்கிற பாரியையுடனே கூட உம்மைப் 
பார்க்கவேண்டுமென்ற இச்சையை யுடை யவனாய் நாளனன் 
றைக்கு இவ்விடத்திலே வரப்போகிறான் . கறுத்த கடைக் 
கண்களை யுடையவளாயும் , யௌவன வயதும் , நல்ல சீலமும் , 
நல்ல குணங்களுடனேயும் யோக்கியமான 

பர்த்தாவைக் 
கோரிக்கொண்டும் இருக்கிற தன்னுடைய பெண்ணை அரிய 
ரான உமக்குக் கொடுக்கப்போகிறான் . அந்த ஸ்திரீயினிடத் 
திலே ஒன்பது பிரகாரமாக வைக்கப்போகிற உம்முடைய 
வீரியத்திலே பிறக்கின்ற கன்னிகைகளிடத்திலே Ko ஷ் 
வரர்களும் சீக்கிரமாகப் புத்திரர்களை யுண்டாக்கப் போகிறார் 
கள் . நீரும் என்னுடைய ஆக்கினையை நன்றாகப் பரிபால 
னம் பண்ணிப் பரிசுத்தமான இருதயத்தை யுடையவராய் , 
என்னையே 

அடையப்போகிறீர் . கிருகஸ்தாச்சிரமத்திலே 
சகல பிராணிகளிடத்திலேயும் கிருபை செய்து , சன்னியாச 
ஆஷ்ரமத்திலே ஆத்து மக்கியானத்தை 

யுடையவராய்ச் 
சகல ஜகத்துடனே கூடிய என்னை , உம்முடைய ஆத்து 
மாவிலே பார்க்கப் 

போகிறீர் . நானும் 

உம்முடைய 
வீரியத்துடனே உமது பாரியையான தேவவூதியினி ... த் 
திலே அவதாரம்பண்ணித் தத்துவத்தை வெளிப்படுத்தப் 


மகா 


திரி திய ஸ்கந்தம் 

249 
போகிறேனென்றுசொல்லி , அந்தப் பகவானானவர் ஸ்ரீவை 
குண்டத்தைக் குறித்து எழுந்தருளினார் . பிற்பாடு அந்தப் 
பகவான் அருளிச்செய்தபடி கர்த்தமப் பிரஜாபதியானவர் 
அந்த மனுவரவுக்காக அந்த பிந்துசரசிலேயே வாசம்பண் 
ணிக்கொண்டிருந்தார் . அப்போது மனுவானவர் , சுவர் 
ணத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட ரதத்தின்மேல் ஏறிக் 
கொண்டு , தன்னுடைய பெண்ணையும் பாரியையும் அந்த 
ரதத்தின் மேலே வைத்துக்கொண்டு , பெண்ணுக்கு வரனைத் 
தேடுகிற நிமித்தமாய்ப் பூமியெல்லாம் சஞ்சாரம்பண்ணிச் 
சாந்த நிதியான அந்தக் கர்த்தமப் பிரஜாபதியினுடைய 
ஆஷ்ரமத்தை வந்தடைந்தார் . பிரபன்னரான கர்த்தமப் பிர 
ஜாபதியினிடத்திலே மிகவுங் கிருபையுடனே கூடிக்கொண் 
டிருக்கிற பகவானுடைய நேத்திரங்களினின்றும் ஆனந்த 
பாஷ்பப்பித்துக்கள் விழுந்தபடியால் , அந்த ஆஸ்ரமத்திலே 
யிருக்கிற சரசானது பிந்து சரசென்று பிரசித்தமாயும் , சரஸ் 
வதி நதியால் சூழப்பட்டும் , புண்ணியகரமாகியும் , 
குளிர்ச்சியுடனே கூடி அமிர்தத்திற்குச் சமானமான செல் 
வத்தை யுடைத்தாகியும் , மகா ரிஷிகளுடைய சமூகத்தினாலே 
சேவிக்கப்பட்டும் , மதுரமாகச் சப்திக்கிற மிருகங்களாலும் , 

களாலும் , ஷட்ருதுவினாலேயும் உண்டாகின்ற பலங் 
கள் புஷ்பங்களாலே சம்பூர்ணமான விருக்ஷங்கள் , கொடிகள் 
முதலியவைகளால் நிறைந்த வனபந்தியி னுடைய காந்திகளு 
டனே கூடிக்கொண்டும் மதித்திருக்கிற பக்ஷிகள் , வண்டுக 
ளுடைய வினோதத்துடன் , மயில்களின் நாட்டிய லீலைகளை 
யுடையதாகியும் , ஒன்றுக்கொன்று அழைத்துக் கொள் 
கின்ற நானாவிதமாயும் , மனோக்கியமாயும் உள்ள புள்ளோசை 
களை யுடையதாயும் விருக்ஷங்களை யுடையதாகியு மிருக்கிற 
ஆஷ்ரபத்திலே ஆதிராஜரான அந்தச் சுவாயம்பு மனுவான 
வர் தம்முடைய பரிஜனங்களுடனே பிரவேசித்து , அந்த 
ஆஷ்பத்தின் தவசிலேவெகுகாலம் உக்கிரமான யோகத்தை 
யுடையவாயும் , ஸ்ரீ பகவானுடைய பிரீதிக்குப் பாத்திரராகி 
யும் , மகாதேஜசை யுடையவராகியும் , பத்மதளம்போலொத்த 
நேத்திரங்களை யுடையவராயும் , ஜடாதாரியாகியும் , 
வுரியை வஸ்திரமாக வுடையவராகியும் , அழுக்கு மூடிக் 
கொண்டிருக்கிற மகா ரத்தினம்போல் மலினராகியும் , பிரம்ப 
சாரியாகியும் , அக்கினியில் ஹோமஞ்செய்கிறவராகியு மிருக் 
கிறற அந்த மகரிஷியினுடைய சமீபத்தில் போய்ச் சாஷ்டாங்க 
மாகப் பிரனாமஞ்செய்து நிற்கிற அந்த மனுவை ஆசீர்வா 
தங்களாலேயும் , யோக்கியமான பூசையினாலேயும் உபசரித்து 
மவுனத்துடனே கூடிக்கொண்டிருக்கிற அந்த மனுவைக் 

32 


LDO 


| || வ பாகவதம் 


குறித்து ஸ்ரீ பகவானுடைய 

க்கினையை ஸ்மறித்துக் 
கொண்டு 

மதுரமான வாக்கினாலே யிந்தப் பிரகாரஞ் 
சொல்லுகிறார் . 


கர்த்தமப் பிரஜாபதியினுடைய வாக்கியம் . 


ளுடனே 


வாராய் நரதேவனே ! சாதுக்களை 

ரக்ஷிக்கிறதற்குத் 
துஷ்டர்களைச் சங்கரிக்கிறதற்கும் , சஞ்சரிக்கிற உம்முடைய 
பாவமான சத்தியானது சூரியன் , சந்திரன் , அக்கினி, இந் 
திரன் , வாயு , யமன் , வருணன் இவர்களுடைய ரூபத்தை 
அந்தந்தக் காரிய காலத்திலே தரிக்கிற அப்படிப்பட்ட மகி 
டீையை யுடைய ஸ்ரீ ஹரியான உம்மைப் பிரனாமம் பண்ணு 
கிறேன் . ஜயசீலமாகியும் , நவரத்தினங்களுடைய சமூகங்க 

கூடிக்கொண்டுமிருக்கிற ரதத்தின் பேடலேறிக் 
கொண்டு மேகத்தொனிபோல் கம்பீரமாகச் சப்திக்கின்ற 
நாணோசையிலே சத்துருக்களைப் பயப்படச் 

செய்துக் 
கொண்டு சூரியன்போல் பூசஞ்சாரம் பண்ணாமல் போனீரா 
வால் அப்போதே பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற 
சமஸ்தமான 

வர்ணாஸ்ரம மரியாதைகளனைத்தும் அழி 
வடையும் . இந்த லோகமும் சோரர்களாலே ஆக்கிரமிக்கப் 
பட்டதாய் நாசத்தை யடைந்துபோகும் . அப்படிப்பட்ட நீர் 
என்ன நிமித்தமாக இங்கே வந்தீரோ, அந்தப் பிரயோஜ 
னத்தைச் சொல்லும் . நாம் அங்கீகரிக்கிறோம் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 


அந்த மனுவா னவன் பகவானாலே ஆக்கியா பிக்கப்பட்டபடி தேவ 
தியென்னப்பட்ட தன்னுடைய பெண்ணைக் கர்த்தமப் பிர 
ஜாபதிக்குக் கொடுத்தானென்று சொல்லப்படுகிறது . 

மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! இந்தப்பிரகாரம் சமஸ்தமான குண 
கர்படங்களையுடைய அந்த மனுவானவன் மிகவும் லச்சையை 
யுடையவன் போல் நிவிர்த்திமார்க்கபாரான அந்த ரிஷியைப் 
பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் . வரீர் பிரம்ம 
ரிஷியே ! வேதமூர்த்தியாகியும் பிரம்மரூபியாகியு மிருக்கிற 
பகவானானவர் , சகல வேதங்களையும் பிரகாசிப்பித்துப் பரிபா 


தீ ரிதி ய ஸ்கந்தம் 

251 
லனம் பண்ணுவிக்கவேண்டித் தம்முடைய முகத்தினின்றும் 
தவசு , வித்தை , யோகம் இவைகளுடனே கூடினவர்களாகி 
யும் ஆலசிய மில்லா தவர்களாயு மிருக்கிற பிராம்மணர்க 
ளான உங்களை சிருஷ்டித்து அவர்களை ரக்ஷிக்கும் பொருட்டுத் 
தம்முடைய ஆயிரங் கைகளினின்றும் எங்களைச் சிருஷ்டித் 
தார் . பிராம்மணஜாதி பிரம்மாவுக் கிருதயமாகவும் , க்ஷத்தி 
ரியஜாதி பிரம்மா வினுடைய அங்கமாகவும் சொல்லப்படுகின் 
றன . பிராம்மண ஜாதியும் , க்ஷத்திரியஜாதியும் , ஒருவர்க் 
கொருவர் ரக்ஷித்துக்கொண்டிருக்கிறார்கள் . பகவானானவர் 
சர்வஸ்வரூபியா யிருந்தாலும் நிர்விகாரராயிருந்து சமஸ்தத் 
தையும் ரக்ஷிக்கிறார் . வாரீர் மகாரிஷியே ! நீர் பிரீதியினாலே 
ரக்ஷிக்கவேண்டு மென்கிற இச்சையை யுடையவராய் எனக் 
குச் சகல தர்மத்தையுஞ் சொன்னீர் . - உம்முடைய சத்தரிச 
னத்தினாலே என்னுடைய சம்சயங்களெல்லாம் சேதிக்கப் 
பட்டுப் போயின . மனோ நிச்சயமில்லாத பேர்களுக்குக் 
காக்ஷிகொடாத பகவானானவர் , என்னாலே காணப்பட்டனர் . 
மங்களகரமான தேவரீருடைய வசனங்கள் 

என்னுடைய 
கர்னரந்திரங்களாலே கிரகிக்கப்பட்டன . 


ஆனாலும் தீனனாயிருக்கிற என்னுடைய விக்கியாபனத் 
தைக் கேட்க யோக்கியரா யிருக்கிறீர் . என்னுடைய புத்திரி 
யாகிய இந்தக் கன்னிகையானவள் , யௌவனவயதும் நல்ல 
ஆசாரமுமுடையவள் . கல்லியாணகுணங்கள் முதலியவை 
களுடனே கூடிக்கொண்டிருக்கிற பர்த்தாவைக் கோருகிற 
இந்தக் கன்னிகை உம்முடைய சீலம் , கியானம் , ரூபம் , வயது 
கல்யாண குணங்கள் , இவைகளை நாரதமகாரிஷியினிடத்தி 
னின்றும் கேட்டு , அன்று முதல் உம்மிடத்திலேயே மிகவும் 
ஆசக்தியை யுடையவளாக விருக்கிறாள் . சர்வப்பிரகாரத்தி 
னாலேயும் கிருகஸ்தாச்சிரம தர்மங்களுக்கு யோக்கிதையாகி 
யிருக்கிற இந்தக் கன்னிகையை அங்கீகரிக்கவேண்டும் . நிஷ் 
காமனா யிருக்கிறவனுக்கும் தனக்குத்தானே பிராப்தமான 
விஷயத்தைத் திரஸ்கரிக்கிறது உசிதமல்ல . ஆசக்தனாயிருக் 
கிறவனுக்குக் கேட்கவேண்டியதில்லை . புருஷனானவன் சுவய 
மாகவந்து கொடுக்கிறோமென்கிற தாதாவை அனாதரவு 
பண்ணி , லுத்தனைப் போய் யாரிக்கிரானோ அவனுடைய 
பிரசித்தமான கீர்த்தியானது க்ஷணித்துப் போகும் . 
வித்துவானே ! நான் உட்டமை விவாகார்த்தமாக யத்தனம் 
பண்ணிக் கொண்டிருக்கிறவராகக் கேள்விப்பட்டிருக்கிறேன் . 
பிரம்மசரியத்துக்கு முடிவையுடையவரான நீர் என்னாலே 
கொடுக்கப்படுகின்ற இந்தக் கன்னிகையை யங்கீகரிக்கவேண்டு 


வாரீர் 


..2 


ஸ்ரீ || 1 || 13 வதம 


மென்று விக்கியாபனம் பண்ணுகின்ற சுவாயம்பு மனுவைப் 
பார்த்துக் , கர்த்தமப் பிரஜாபதி ஒரு வார்த்தை சொல்லு 
கிறார் . வாராய் மனுவே ! நான் விவாகம் பண்ணிக்கொள்ள 
வேண்டுமென்று கோரியிருக்கிறது யதார்த்தமே . உன்னு 
டைய புத்திரியான இந்தக் கன்னிகையும் 

என்னிடத்தி 
லேயே ஆசக்தியை யுடையவளானபடியினாலே மற்ற ஒருவ 
ருக்கும் கொடுக்கிறோமென்று பிரதிக்கினை பண்ணப்பட்டவ 

ஆகையினாலே எங்களிருவருக்கும் முக்கியமான 
இந்த விவாகமானது மிகவும் யோக்கியமாக விருக்கிறது . 


என்று . 


வாராய் ராஜனே ! உன்னுடைய புத்திரியான இந்தக் 
கன்னிகையினுடைய விவாகத்தினால் உன்னுடைய மே னாத 
Bானது 

சபலமாகக்கடவது . தன்னுடைய தேககாந்தியி 
னாலே 

பூஷணங்களுடைய காந்தியைத் திரஸ்கரிக்கின்ற 
இந்தப்பெண்ணை எவன்தான் ஆதரியாமற் போவன் . உப்ப 
ரிகையின் மேலே சதங்கைகள் சப்திக்கப் பந்தாடும்போது 
அந்தப் பந்திலேயே சுழன்று கொண்டிருக்கிற கண்களையுடை 
யவளான இவளைப் பார்த்து விசுவ ! வசு வென்கிற காந்தருவ 
னானவன் மோகத்தினாலே மூடமான மனதையுடையவனாய்த் 
தன்னுடைய விமானத்தினின்றும் விழுந்துவிட்டானன்றோ. 
ஸ்ரீ மகா லக்ஷ்மியினுடைய சரண சேவை பண்ணாதவர்க 
ளாலே பார்க்கிறதற்கு யோக்கியதை யற்றவளாகியும் உத் 
தான பாதனுடைய தங்கையாகியும் , சுவயமாகவே வரிக்கி 
றவளாகியுமிருக்கிற இந்த ஸ்திரீயை 1 வன்தான் கிரகிய தே 
போவான் ? ஆகையினாலே பதிவ்ரதையான இவளை யங்கீ 
கரிக்கிறேன் . இந்த ஸ்திரீயானவள் என்னுடைய வீரியத் 
தைப் பரிக்கிறமட்டுக்கும் கிருகஸ்த தர்மங்களை யனுட்டானம் 
பண்ணித் தேவருணம் , பிதுர்ருணம் , பூதருணங்களைத் தீர்த் 
துப் பிற்பாடு பரம ஹம்சர்களான யோகிகளுக்கும் அரிதாகி 
யும் , பகவானாலே சொல்லப்பட்டு மிருக்கிற சந்நியாசத்தை 
அடைவேனென்று சொல்லிப்போட்டு , மவுனத்தை யடைந் 
தவராய்ப் , புத்தியினாலே பத்மநாபரைத் தியானம் பண்ணிக் 
கொண்டு , அந்தத் தேவவூதியினுடைய மனதை ஆசையை 
யுடையதாகப் பண்ணினார் . பிற்பாடு அந்த மனுவானவன் 
தன்னுடைய பாரியையான சதரூபையினுடைய அபிப்பிரா 
யத்தையும் , பெண்னான தேவவூதியினுடைய அபிப்பிராயத் 
தையும் , அறிந்து சந்தோஷத்தை யுடையவனாய்ச் , சகல 
குணபரிபூரணரான 

அத்தக் 

கர்த்தமப் பிரஜாபதியின் 
பொருட்டு அந்தக் கன்னிகையை விவாகம் பண்ணிக் கொடுத் 
தான் . 

மகானுபாவையான அந்தச் சதரூபையானவள் , 


மகா 


மகா 


தி ரிதிய ஸ்கந்தம் 

253 
விவாககாலத்திலே கொடுக்கத்தக்கவைகளான 

விலை 
பெற்ற பூஷணங்கள் , வஸ்திரங்கள் , கிருகோபகரணங்கள் , 
இவைகளைப் பிரீதியினாலே அந்தத் தம்பதிகளுக்குக் கொடுத் 
தாள் . அந்த மனுவானவன் அந்தப் பெண்ணைக் கைகளி 
னாலே கட்டிக்கொண்டு விசனந் தீர்ந்தவனாய் , அந்தக் கர்த்த 
மப் பிரஜாபதிகையிலே அனுக்ஞை பெற்றுக்கொண்டு , தன் 
னுடைய பரிவார ஜனங்களுடனேகூடப் பாரியை சமேத 
னாய் ரதத்தின்மே லேறிக்கொண்டு , தன்னுடைய பட்டணத் 
தைக் குறித்துப் புரப்பட்டு வருகிறபோது , அந்த சரஸ்வதி 
நதியினுடைய விரண்டு கரைகளிலேயும் , சமதமாதி குணங் 
களை யுடையவர்களான ரிஷியீஸ்வரர்களுடைய ஆஷ்ரபங் 
களைப் பார்த்துக்கொண்டு வருகிற ராஜாவைப் பார்த்துப் , 
பிரஜைகள் மிகவும் சந்துஷ்டர்களாய் , நிர்த்தகீத வாத்தி 
யங்களுடனே கூட எதிர்கொண்டார்கள் . 

வைபவத் 
துடனே பெறிகிஷ்மதியென்று பெயரையுடையதான தன்னு 
டைய பட்டணத்திற் பிரவேசித்து ஆதியாத்மிகம் , ஆதி 
பௌதிகம் , ஆதிதெய்விகம் என்னப்பட்ட தாபத்திரயங்களை 
யும் , நாசம் பண்ணத்தக்க கிருகத்திலே பிரவேசித்துத் தன் 
னுடைய பாரியை , பிரஜைகள் இவர்களுடனே தர்மார்த்தங் 
களுக்கு விரோதமில்லாமலும் , அருணோதய காலங்களிலே 
ஸ்திரீகளுடனே கூடிக்கொண்டிருக்கிற கந்தர்வர்களாலே 
கானம் பண்ணப்பட்ட பிரசித்தமான கீர்த்தியை யுடையவ 
ஒய் . நித்திரையைவிட்டு நீங்கி யிருதயத்திலே ஸ்ரீ ஹரியி 
னுடைய கதைகளைக் கேட்டுத் தியானஞ் செய்து கொண்டும் 
துர்லபங்களான போகங்களை யுண்டுபண்ணுகிறதிலே மிக 
வும் சமர்த்தனாகியும் , பகவத்பரனாகியும் , தியானயோகத்தை 
யுடையவனாகியு மிருக்கிற அந்த சுவாயம்பு மனுவைப் 
போகங்களானவை ஒரு காரணத்தினாலேயும் , திரஸ்கரிக்கச் 
சமர்த்தங்களாகாமற் போனபடியினாலே அந்த மனுவான 
வன் ஸ்ரீ வாசுதேவருடைய தியானம் முதலானவைகளாலே 
கரசரணாதி அவஸ்தைகளையும் , சத்வமுதலான குணங்களை 
யும் திரஸ்கரித்து , எழுபத்தொரு சதுர்யுக ரூபமான தன்னு 
டைய மனுவந்தரத்தைப் போக்கினான் . வாரீர் விதுரரே ! 
அந்தச் சுவாயம்புமனுவானவன் ரிஷிகளாலே கேட்கப்பட்டு 
நித்தியமாய்ச் சமஸ்த பிராணிகளுக்கும் இதத்தைக் கோரின 
வனாய்த் , தன்னாலே பண்ணப்பட்ட ஸ்மிருதியிலே மனுஷ்யர் 
களுக்கும் , பிராமணாதி வர்ணங்களுக்கும் , ஆஷ்ரமங்களுக் 
கும் , சுபகரங்களாகியும் , நானாவிதங்களாகியு மிருக்கிற தர் 
மங்களைச் சொன்னவனாகியும் , ஆதிராஜனாகியும் , கீர்த்திக்கத் 
தக்கவனாகியு மிருந்தான் . அந்த மனுவிடைய ஆச்சரியகா 


254 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மான இந்தச் சரித்திரமானது உமக்குச் சொல்லப்பட்டது . 
அவனுடைய புத்திரியான தேவவூகியினுடைய ச 

தியினுடைய சந்ததியைக் 
கேட்கக்கடவீர் . 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 


கர்த்தமப்பிரஜாபதி , தேவவூதி , இவ்விருவர்களுடைய தபோயோக 
பலத்தினாலே நிர்மிக்கப்பட்டும் , சர்வசம்பத்துகளுடனே கூடிக் 
கொண்டும் , இச்சானுகுணமாகச் சஞ்சரிக்கத் தக்க விமானத்திலே 

செய்த லீலைகள் சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! மாதா பிதாக்களான சுவாயம்பு மனு 
வும் அவருடைய ஸ்திரீயும் புறப்பட்டுப்போன பிற்பாடு, இங் 
கிதங்களை யறிந்து நடக்கத் தக்கவளாயும் , பதிவிரதையாயு 
மிருக்கிற அந்தத் தேவவூதியானவள் , பார்வதி பரமேசுவ 
எனைப்பூஜிப்பதுபோல் , காமம் , டம்பம் துவேஷம் , லோபம் , 
இவைகளில்லாமல் பிரீதியினாலேயும் , அந்தரங்க பகிரங்க 
சவுசத்தினாலேயும் , கவுரவத்தினாலேயும் , மனோ நிக்கிரகத்தி 
னாலேயும் , சிசுரூஷையினாலேயும் , பக்தியினாலேயும் , சிநேகத் 
தினாலேயும் , மதுரமான வாக்கினாலேயும் , உடம்பு மறந்திரா 
தவளும் , ஆலசிய மில்லா தவளுமாய் மிகவும் தேஜசுவியான 
பர்த்தாவைச் சந்தோஷிப்பித்துக் கொண்டிருந்தாள் . அந்தத் 
தேவ ரிஷிசிரேஷ்டரான கர்த்தமப் பிரஜாபதியானவர் , 
தன்னை மிகவும் அனுவர்த்தித்து வெகுகாலம் விரதங்களை 
யாசரிக்கிறதினாலே யிளைத்தும் , மிகவும் துர்ப்பலையாகியு 
மிருக்கிற அந்த ஸ்திரீயைப் பார்த்துக் கிருபையுடனே யொரு 
வார்த்தை சொல்லுகிறார் . வாராய் மானினி ! உன் 
பக்தியினாலேயும் , பரமமான சிசுரூஷையினாலேயும் , அத்தி 
யந்தம் நான் சந்துஷ்டனானேன் . பிராணிகளுக்குத் தேக 
மானது மிகவும் இஷ்டமானதாயிருந்தாலும் , அதை எண் 
ணாமல் என்னுடைய சேவையினாலே ஆசக்தியை யுடைய 
வளான உன்னை என்னாலே கஷ்டப்படுத்த யுபேக்ஷை பண் 
ணப்பட்டது . ஆதலால் மனுஷ்யர்களாலே 
கூடாத விபவங்களை அனுபவிக்கக் கடவாயென்று சொல்லு 
கின்ற பர்த்தாவைப் பார்த்து , அந்த ஸ்திரீயானவள் வியசன 


னுடைய 


அடையக் 


தீ ரீ தியஸ் கந்தம் 

255 
மில்லா தவளாய் மிகவும் வணக்கமும் , பிரீதியும் , கொஞ்சம் 
லச்சையுடனே கூடிக்கொண்டிருக்கிற கடைக்கண் பார்வையி 

லே விளங்குகின்ற புன்னகையுடைய முகமுமுள்ளவளாய் 
ஒருவார்த்தை சொல்லுகிறாள் . 


தேவவூதியினுடைய வாக்கியம் . 


வாரீர் 

பிராமணோத்தமரான பர்த்தாவே ! யோக 
மாயைக்கு ஈசுவரராகியும் , சமர்த்தராகியுமிருக்கிற உமக்கு 
இது சித்தமாக விருக்கிறதென்று நானறிவேன் . பர்த்தாவி 
னிடத்தில் ஸ்திரீகளுக்குப் பிரசவவுற்பத்தி யடை 

யடைகிறது 
மிகவும் தர்மயானது . அந்த அமிசத்திற்கு நிமித்தமான 
காமசாஸ்திரப்படிக்குச் சங்கற்பிக்கக்கடவீர் . மன்மதனாலே 
தூண்டப்பட்டுத் தேவரீருடனே ரமிக்கவேண்டுமென்கிற 
இச்சைக்கு இருப்பிடமாகப் பண்ணப்பட்டுத் தீனமாயிருக்கிற 
அடியேனுக்குக் கிரீடைக்கு யோக்கியமான போஜனம் , 
பானம் முதலானவைகளுடன் 

கூடின கிருகத்தையும் , 
யோசனை செய்யவேண்டுமென்று வினவுகிற பாரியையி 
னுடைய வார்த்தையைக் கேட்டுக் , கர்த்தமப் பிரஜாபதியான 
வர் தம்முடைய ஸ்திரியின் பிரியத்தைக் கோரி யோக 
பலத்தை ஆச்ரயித்தவராகி , அந்த க்ஷணத்திலே இச்சாரூப 
மாகச் சஞ்சரிக்கத் தக்கதாகியும் , சமஸ்த கோரிக்கைகளையும் 
உண்டாக்கும்படியானதும் , திவ்வியமாகியும் , சமஸ்த ரத்தி 
னங்களுடனே கூடிக் கொண்டும் , சமஸ்த சம்பத்துகளையும் , 
உத்திரோத்தரமான அபிவிர்த்திகளையு முடையதாகியும் , 
ரத்தினமயங்களான ஸ்தம்பங்களினாலே அலங்கரிக்கப் 
பட்டும் , திவ்யங்களான சாமக்கிரியைகளுடனே கூடிக்கொண் 
டும் , சர்வகாலத்திலேயும் சுபகரமாகியும் , பட்டுவஸ்திரங்களா 
லேயும் , விசித்திரங்களான துவஜங்களாலேயும் அலங்கரிக் 
கப்பட்டும் , விசித்திரங்களான புஷ்பங்களை யுடையவைகளா 
கியும் , மதுரமாகச் சப்திக்கின்ற வண்டுகளை யுடைய மாலை 
களாலே அலங்கரிக்கப்பட்டும் , வெண்பட்டுப் பீதாம்பர முத 
லான திவ்ய வவ் திரங்களாலே விளங்கியும் , மேன்மேலும் 
உபரிகைகளிலே வேறுவேறான சயனகிருகங்களிலே வைக் 
கப்பட்டிருக்கிற மெத்தை , கட்டில் , விசிறி , ஆசனம் இவை 
களாலே மிகவும் மனோக்கியமாகியும் , அந்தந்த விடங் 
களிலே நானாவித விசித்திரங்களான சில்பங்களினால் அலங் 
கரிக்கப்பட்டும் , மரகதமாணிக்கப் 

பிரதேசங்களாலேயும் , 
பவளமயங்களான திண்ணைகள லேயும் , வாசற்படிகளிலே 
பவளமயங்களான கீழ்ப்படி மேற்படிகளினாலே விளங்கியும் 


மிகவும் 


25 

நீ [ an ! !IT கவதம் 
வச்சிரமயங்களான கதவுகளை யுடையதாகியும் , இந்திர நீல 
ரத்தின பயங்களான உபரிகைகளிலே சுவர்ண கலசங்களு 
டனே 

கூடிக்கொண்டும் , நேத்திரங்களை யுடையவைகள் 
போல் விளங்குகின்ற 

வச்சிரமயங்களான சுவர்களிலே 
யிழைக்கப்பட்ட கெம்பு ரத்தினங்களுட னே கூடிக்கொண்டும் , 
விசித்திரங்களான மேல்கட்டு வஸ்திரசமூகங்களாலேயும் , 

விலைபெற்ற சுவ ணமயங்களாவன தோரணங் 
களலே விளங்கியும் , அங்கங்கே அன்னங்கள் மாடப்புறாக் 
கள் இவைகளுடைய கூட்டங்களாலே மதுரமாகச் சப்திக்கப் 
பட்டும் , விசித்திரங்கள : கப் : ணைப்பட்டிருக்கிற அம்ச முத 
லானவைகளைத் தன் சுயஜாதி யென்றெண்ணி அவைகள் 
மேலே யேறி இறங்கக் கொண்டிருக்கிற அம்சங்களாலோப் 
திக்கப்பட்டும் , கிரீடாபிரதேசங்கள் , சயனகிருகங்கள் , போக 
ஸ்தானங்கள் , கிருகத்துக்கு வெளிப் பிரதேசங்கள் ஆத்து 
L " வுக்கு எப்படிச் சுகமுண்டாகயே , அந்தப்படிக்கு நிமிக் 
கப்பட்டிருக்கிற பிரதேசங்கள லே சோபிதமாகியும் , மிகவும் 
ஆச்சரிய ஜனகமாயுமிருக்கிற அந்த விமானத்தைப் பார்க் 
கின்ற தன்னுடைய ஸ்திரீயைப் பார்த்துச் சகல பிராணிகளு 
டைய இருதயத்தையும் அறிந்தவரான கர்த்தமப் பிரஜாபதி 
யானவர் ஒருவார்த்தை சொல்லுகிருர் . 


உடைய 


வாராய் ஸ்திரீயே ! இந்தப் பிந்துசசிலே ஸ்நானம் 
பண்ணி இந்த விமானத்திலே யேறக்கடவாய் . ஸ்ரீ ஹ 
னாலே நிர்மிக்கப்பட்டிருக்கின்ற இந்தச் ச ) சானது மனுவி 
பர்களுடைய சமஸ்த இஷ்டங்களையுங் கொடுக்கத் தக்க 
தென்று சொல்லுகின்ற பர்த்தாவினுடைய வசனத்தைக் 
கேட்டுக் , கருநெய்தல் புஷ்பம் போன்ற நேத்திரங்களை யுடை 
யவளாயும் , மிகவும் அழுக்கடைந்த 

வஸ்திரத்தையும் , 
சடைபற்றி யிருக்கிற கேசங்களையும் 

தேவவூதி 
யானவள் , மங்களகரங்களான செல்வங்களையுடையதான 
சரசுவதி நதியினுடைய ஜலத்திலே பிரவேசித்தாள் . அந்தச் 
ச ) சுக்குள்ளே யௌவன வயதை யுடையவர்களாகியும் , பத்ம 
கந்தம் போன்ற கந்தத்தை யுடையவர்களாகியு மிருக்கிற ஆயி 
ரம் கன்னிகைகளைக் கண்டாள் . அவர்கள் இவளைப்பார்த்துச் 
சீக்கிரமாக வெழுந்திருந்து அஞ்சலிபந்தம் பண்ணிக் 
கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் . தாங்கள் உனக்கு 
பரிசாரகர்கள் , உனதாக்கினையின்படி தடக்கத்தக்கவர்க 
ளென்று சொல்லி , மகா விலைபெற்ற சம்பங்கித் தைல முத 
லானவைகளாலே அப்பியங்கன ஸ்நானம் பண்ணுவித்து , 
நூதனங்களாகியும் , மகா விலைபெற்றவைகளாகியு மிருக்கிற 


3 f தீய ஸ்கந்தம் 


257 


வெண்பட்டு வஸ்திரங்களையும் , மிகவும் சிரேஷ்டங்களாகி 
யும் , இஷ்டங்களாகியும் , காந்தியை யுடையவைகளாகியு 
மிருக்கிற பூஷணங்களையும் அணியச்செய்து , சர்வ குணங்க 
ளுடனேயும் கூடிக்கொண்டிருக்கிற அன்னத்தையும் , அமிர் 
தம்போல் மதுரமாயிருக்கிற தீர்த்தத்தையுங் கொடுத்தார்கள் . 
பின்னர் அந்தத் தேவவூதியின் தேகமெப்படி யிருக்கிறதென் 
றால் :- நன்றாக அழுக்குப்போக அப்பியங்ஙன ஸ்நானத்தைப் 
பண்ணுவிக்கப்பட்டும் , சர்வாபரணங்களினாலேயும் அலங் 
கரிக்கப்பட்டும் , கண்டத்திலே பதக்கங்களை யுடையதாகியும், 
கைகளிலே வளையல்களை 

வளையல்களை யுடையதாகியும் , சப்தியா நின்ற 
சுவர்ணாயமான சிலம்புகளை யுடையதாகியும் , இடுப்பின் 
பிற்பா கங்களிலே தரிக்கப்பட்டும் , சுவர்ண மயமாகியும் , 
அனேக ரத்தினங்களை யுடையதாகியுமிருக்கிற அரை நூல் 
மாலையினாலேயும் , மகா விலைபெற்ற ஆரத்தினாலேயும் , குங் 
கும முதலான மங்கள திரவியத்தினாலேயும் அலங்கரிக்கப் 
பட்டும் , சோபனங்களான புருவங்களினாலேயும் , தந்தங்களி 
னாலேயும் , மனோக்கியமான கடைக்கண் பார்வையினாலேயும் , 
நீலங்களான முன்னெற்றி மயிர்களாலேயும் விளங்கா 
நின்ற 

முகத்தையுடையதாகியு மிருக்கிற தன்னுடைய 
தேகத்தைக் கண்ணாடியிலே பார்த்துப் பர்த்தாவைக் 
கட்டியணைய உகந்தவளா யிருக்கிறோமென்று நிச்ச 

ரிஷிசிரேஷ்டராகியும் , இஷ்டராகியு மிருக்கிற 
தன்னுடைய பர்த்தாவை நினைத்தாள் . அப்போது 
கர்த்தமப் பிரஜாபதி யிருக்கிற விடத்தில் அந்த ஸ்திரீகளு 
டனேகூடத் 

தானுமிருக்கக்கண்டு , இதென்னவென்று 
மிகவும் ஆச்சரியத்தை யடைந்தாள் . அந்த ரிஷியானவர் 
தன்பய் படங்கள ஸ்நானம்பண்ணி யலங்கரிக்கப்பட்டவளாகி 
யும் , நூதனமாக வந்தாற்போல் விளங்குகின்றவளாகியும் , 
விவாகத்துக்கு முன்னேயிருந்த ரூபத்தை அடைந்தவளாகி 
யும் , வஸ்திரங்களாலே மறைக்கப்பட்ட மனோக்கியமான 
ஸ்தனங்களையுடையவளாகியும் , அனேகம் வித்தியரதர 
ஸ்திரீகளாலே சேவிக்கப்பட்டும் மகா விலைபெற்ற வஸ்தி 
ரத்தை யுடையவள கியுமிருக்கிற பாரியையைப் பார்த்துப் 
பிரீதியையுடையவராய் அந்த விமானத்தின்மேலே யேற்றி 
வைத்துக்கொண்டு அந்த ஸ்திரீகளாலே சிசுரூஷை பண் 
ணப்பட்ட சரீரத்தை யுடையவராய் மிகவும் சுந்தரமாகியும் , 
நக்ஷத்திரங்களாலே சூழப்பட்ட சந்தியன்போல் விளங்கினார் . 
மன்மதனுக்குச் சகாவான மந்தமாருதத்தினாலே சவுந்தரி 
யத்தை யுடையவைகளாகியும் , ஆக சகங்கை விழுகிறதினாலே 
மங்களகரங்களான சப்தங்களை யுடையவைகளாகியும் , 

33 


யித்து , 


ஸ்ரீ பாகவதம் 


சகல 


அஷ்ட திக்குப் பாலகர்களுடைய லீலைகளை யுடையவைக 
கியு மிருக்கிற குலாசலங்களுடைய குகைகளிலே யிருக் 
கின்ற சித்தர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர்க 
ளாய்க் குபேரன்போல வெகுகாலம் வைசர்மபீகம் , சுவர்ணம் 
நந்தனம் , புஷ்பபத்திரிகம் , சயித்திராதமென்னப்பட்ட தேவ 
வுத்திய னவனங்களிலேயும் , மானசசரசிலேயும் , ரமித்துக் 
கொண்டும் , இச்சானுகுணமாக வாயுவானவன்போல் 
லோகங்களிலேயும் சஞ்சரித்துக்கொண்டும் , தேவர்களை அதி 
சயித்தார். சமுசார 

வியானத்தைப் போக்கடிக்கின்ற 
ஸ்ரீ ஹரியினுடைய திருவடிகளை ஆராதிக்கப்பட்ட புருஷர் 
களுக்கு எது தான் துர்லபமாகும் . அப்படிப்பட்ட பகவத் 
பக்தரான கர்த்தமப் பிரஜாபதியானவர் தீவுகள் முதலான 
சமஸ்த பூமண்டலத்தையும் , தம்முடைய ஸ்திரீக்குக் காண் 
பித்துத், திரும்பவும் ஆஸ்ரமத்தின் பொருட்டுத் திரும்பினார் . 
அந்த ஸ்திரீயானவள் மிகவும் சுந்தரரான அந்தப் பர்த்தா 
வுடனே கூடினவளாய் அந்த விமானத்திலே மிகவும் உத் 
கிருஷ்டமாகியும் பிரீதிகரமாகியுமிருக்கிற சயனத்தையே 
ஆஸ்ரயித்தவளாயினள் . யோகப்பிரபாவத்தினாலே ரமித்துச் 
சம்பத்தினாலே சம்பூர்ணர்களாகியுமிருக்கிற அந்தத் தம்பதி 
களுக்கு நூறு 

சம்வச்சரங்கள் கொஞ்சகாலம்போலவே 
அதிக்கிரமித்தன . சர்வ சங்கற்பத்தையும் அறிந்தவரான 
அந்தக் கர்த்தமப்பிரஜாபதியானவர் அந்த ஸ்திரீயைத் தம் 
முடைய அர்த்த சரீரரூபமாகப் பாவனை பண்ணிக்கொண்டு 
தம்முடைய ரூபத்தை ஒன்பது விதமாகப் பிரித்து அந்த 
ஸ்திரீயினிடத்திலே தம்முடைய வீரியத்தை வைத்தார் . 
பிற்பாடு அந்தத் தேவவூதியானவள் 

ஒரு நாளையிலேயே 
ஸ்திரீ பிரஜைகளைப் பெற்றுள் . அந்தக் கன்னிகைகள் 
சமஷ்தமான பேர்களும் சுந்தரமான சரீரங்களை யுடையவர்க 
ளாகியும் , பத்மத்திலுடைய கந்தம்போலொத்த கந்தங்களை 
புடையவர்களாகவு மிருந்தார்கள் . அப்போது சன்னியசித் 
துக்கொண்டு 

போகப்போகிறவராயிருக்கிற பர்த்தாவைப் 
பார்த்துத் தேவவூதியானவள் வெளிக்குச் சிரித்துக்கொண்டு 
உள்ளே வியாகூலமான சித்தத்துடனே கூடினவளாய் , நகங் 
களாகியாத்தினங்களுடனே கூடிக்கொண்டிருக்கிற பாதத்தி 
னாலே பூமியைக் கிழித்து, தலையை வணங்கி , அதோமுகமாய் 
நின்றுகொண்டு , மெல்ல மெல்லக் கண்ணீர்த் துளிகளை 
நிறுத்தி மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னாள் . 


வாரீர் பகவானே ! என் பொருட்டு உம்மாலே பிரதிக்கினை 
பண்ணப்பட்டதானாலும் , சரணமாக வடைந்த எனக்கு அப 


திரிதிய ஸ்கந்தம் 


259 


யப் பிரதானம் பண்ணவேண்டும் . உம்முடைய புத்திரிகள் 
தங்களுக்கு யோக்கியர்களான பர்த்தாக்களைத் தேடத்தக்க 
வர்களாக விருக்கிறார்கள் . நீர் சன்னியசித்துக்கொண்டு 
வனத்தையடைந்து இருக்கையில் எனக்குக் கியான உபதே 
சம் யார் செய்வார்கள் ? இவ்வளவு காலமும் விஷயங்களிலே 
ஆசக்தியாய்ப் பரமாத்தும் சித்தியை விட்டவளாய் உம்மு 
டைய அபிப்பிராயத்தை யறியா மலிருந்த என்னாலே உம்மி 
டத்திலே பண்ணப்பட்ட சங்கமமானது எனக்கு அபயத்தின் 
பொருட்டு ஆகக்கடவது . துஷ்டர்களிடத்தில் அக்கியானத் 
தினால் பண்ணப்படுகிற சங்கமடானது சம்சாரத்துக்கு ஏது 
வாகயிருக்கும் . சாதுக்களிடத்திலே செய்யப்படுகின்ற சங்கமம் 
மோக்ஷத்தின் பொருட்டு ஏதுவாக விருக்கும் . இந்த லோகத் 
திலே புருஷனுடைய கர்மமானது தர்மாபி முகமாகியும் , 
வைராக்கியத்துக்கு ஏதுவாகியும் இருக்கும் . அந்த வைராக் 
கிய முகமாய் ஸ்ரீ ஹரியி னுடைய சேவையின் பொருட்டு 
உறுதியில்லாத புருஷன் , பிராணனுடனே யிருந்தாலும் 
மரித்தவனுக் கொப்பாவான் . நான் பகவானுடைய 
யினாலே மிகவும் வஞ்சிக்கப்பட்டவளானேன் . மோக்ஷத் 
தைக் கொடுக்கின்ற உம்மையடைந்து 

சம்சாரபந்தத்தி 
னின்றும் மோக்ஷத்தைக் கோராமற் போனபடியினாலே 
பகவானுடைய மாயையினாலே வஞ்சிக்கப்பட்டேன் . 


மாயை 


இருபத்து நான்காவது அத்தியாயம் 


பகவானுடைய பிலாவதாரமும் , அவருடைய பிதாவான கர்த்தமப் 
பிரஜாபதியி னுடைய குணத்திரயத்தினின்றும் விடுபட்டுக் 
கிருகஸ் தாச்ரமத்தினின்றும் நிவர்த்தி மார்க்கத்தை 

யடைந்ததுஞ் சொல்லப்படுகிறது , 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்தக் கர்த்தமப் பிரஜாபதியான 
வர் , இந்தப் பிரகாரம் மகா துக்கத்துடனே சொல்லுகின்ற 
மனுவினுடைய பெண்ணாகிய அந்தத் தேவவூகியைப் பார்த் 
துத் தயைபண்ணி ஸ்ரீ ஹரியினாலே சொல்லப்பட்ட வார்த் 
தையை ஸ்மரித்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 
வா ராய் சிலாக்கியமானவளே ! பாக்கிய ஈனையென்று நீ விய 


250) 


| || MT 111 ) வத 11 


சனப்படவேண்டாம் . நாசரகிதனான பகவானானவர் உன்னு 
டைய கர்ப்பத்தைச் சீக்கிரமாக அடையப்போகிறார் . இந்தி 
ரிய நிகிக்கிரகத்தினாலேயும் , சுவதர்மத்தினாலேயும் , தடாசுக 
ளாலேயும் , திரவியதான முதலானவைகளாலேயும் , சிரத்தி 
னாலேயும் , ஈஸ்வரனைப் பஜிக்கக் கட வாய் . அந்தப் பகவா 
னானவர் உன்னாலே யாராதிக்கப்பட்ட வாய் என்னுடைய 
எஜலை விஸ்தாரமாகப் பண்ணி உனக்குப் புத்திரனாக அவ 
தரித்துப் பிரம்பவுபதேசம் பண்ணி உன்னுடைய அகங்கார 
ரூபமான பந்தத்தைச் சேதித்துப் போடப்போகிறாரென்று 
சொன்ன பர்த்தாவினுடைய வார்த்தையைக் கேட்டு , அந்தத் 
தேவவூதியானவள் கூட ஸ்தராகியும் , ஜகத்குருவாசியு மிருக் 
கிற பரம புருஷரைப் பஜித்தாள் . இப்படி யநேக நாள்களை 
புடைய காலமானது அதிக்கியமிக்கையில் ப.து சூதன ரான 
பகவானானவர் , அந்தத் தேவவூதியினிடத்திலே கர்த்தாப் 
பிரஜாபதியினுடைய வீரியத்தை யாசிாயித்தவராய்த் , தாரு 
விலே யக்னியானது பற்றுவதுபோல் ஆவிற்பவித்தார் . 
அப்போது ஆகாசத்திலே மேகங்களானவை படங்கல வாத்தி 
யங்களைச் சப்திப்பித்தன. கந்தருவர்கள் அந்தப் பகவானைக் 
குறித்துக் கானம் பண்ணினார்கள் . அப்சர ஸ்திரீகள் சந் 
தோஷத்தினாலே நர்த்தனம் பண்ணினார்கள் . ஆகாசத்திலே 
சஞ்சரிக்கின்ற தேவர்களாலே வருஷிக்கப்பட்டவையாகியும் 
திவ்வியங்களாகியு 

கியு மிருக்கப்பட்ட புஷ்பங்கள் விழுந்தன. 
சமஷ்தமான திக்குகளும் . ஜலங்களும் , சத்புருஷர்களுடைய 
மனங்களும் நன்றாகத் தெளிந்தன. அப்போது பிரம்மா 
வானவர் , மரீசிப்பிரஜாபதி முதலான ரிஷிகளாலே சூழப் 
பட்டவராய் , சரஸ்வதி நதியினாலே சூழப்படுகின்ற அந்தக் 
கர்த்தமப் பிரஜாபதியினுடைய ஆஸ்ரமத்தைக் குறித்து 
வந்தார் . வாரீர் விதுரரே ! சர்வஞ்ஞரான அந்தப் பிரம்மா 
வானவர் பரப்பிரம்ம ரூபமான பகவானைச் சாங்கியக்கியா 
னத்தை யுபதேசிக்கிறதின் பொருட்டுச் சத்துவாம்சத்தி 
னாலே அவதரித்தவராக அறிந்து அந்தப் பகவானுடைய 
சங்கல்பத்தைப் பூசித்துப் பரிசுத்தமான இருதயத்துடனே 
கர்த்தமப் பிரஜாபதியையும் தேவவூதியையும் பார்த்து ஒரு 
வார்த்தை சொல்லுகிறார் , 


பிரம்மாவினுடைய வாக்கியம் . 


வாராய் குழந்தாய் ! நீ என்னுடைய வாக்கியத்தைக் 
கிரகித்துக் கபடமில்லாமல் என்னைப் பூஜித்தாய் . இந்தப் 
பிரம் லோகத்தில் புத்திரனானவன் தகப்பனுடைய 


திரி தியஸ்கந்தம் 

261 
வசனத்தைக் கவுரவத்தினாலே யங்கீகரிக்கக்கடவன் . வாராய் 
குழந்தாய் ! சோபனமான இடையை யுடையவர்களாகியும் ,, 
பதிவிரதைகளாகியு மிருக்கிற இந்த உன்னுடைய பெண்கள் , 
தங்களுடைய வம்சங்களாலே இந்தச் சிருஷ்டியை அனேக 
விதமாக விர்த்திபண்ணுவிக்கப் போகிறார்கள் . ஆகையி 
னாலே நீ மரீசி முதலான ரிஷீஸ்வரர்களுக்கு இந்தப் பெண் 
களைக் காலமதிக்கிரமியாமல் இப்போதே கொடுத்துக் கீர்த்தி 
யைப் பொருந்தக்கடவாய். இப்போது உன்னிடத்தில் அவ 
தரிக்கப்போகிற குமாரன் சகல ஜீவதயாபரமூர்த்தியான 
ஸ்ரீமந் நாராயணனென் றறிகிறேனென்று கர்த்தமப் பிரஜா 
பதியைப் பார்த்துச் சொல்லி , பின்பு தேவவூதியைப் பார்த் 
துச் சொல்லுகிறார் . வாராய் மனுபுத்திரியே ! சுவர்ணவர்ண 
மான சிகைகளையுடையவராகியும் , பத்மம்போலொத்த நேத் 
திரங்களை யுடையவாாகியும் , பத்மமுத்திரையோடே கூடிக் 
கொண்டிருக்கிற ஸ்ரீ பாதபத்மங்களை புடையவராகியும் , 
கயிடாபசுரனைச் சங்கரித்தவராயுமிருக்கிற இந்தப் பகவானான 
வர் சாஸ்திரக்கியானம் , பரமாத்மக்கியானம் இவைகளாகிற 
வுபாயத்தினாலே கர்மங்களுடைய வாசனைகளை வேருடனே 
பிடுங்கிப் போடப்போகிறவராய் உன்னுடைய கர்ப்பத்திலே 
யவதரித்துப் பகவத் ஸ்வரூபத்தை யறியாமல் மித்தியாக் 
ஞானத்தையுடைய அகங்காரக் கிரந்தியைச் 

சேதித்துப் 
போட்டு யோகசித்தர்களுடைய கூட்டங்களுக்கு ஈசுவரரா 
யும் , சாங்கியக் கியானத்திற்கு ஆசாரியராகியும் , உன்னுடைய 
கீர்த்தியை விருத்திபண்ணி லோகத்திலே கபிலமகாரிஷி 
யென்று பிரசித்தமான நாமத்தையடையப் போகிறாரென்று 
ஐதத் கர்த்தாவான பிரம்மாவானவர் கொண்டாடிச் சனற் 
குமாரர் முதலான ரிஷிகளுடனேயும் , நாரதமகரிஷியுட 
னேயும் கூடினவராய் , அம்சவாகனத்தி லேறிக்கொண்டு 
சத்தியலோகத்தைக் குறித்துப்போனார் . பிற்பாடு கர்த்தமப் 
பிரஜாபதியானவர் பிரம்மா சொன்னபடிக்குத் தம்முடைய 
கன்னிகைகளை விசுவகர்த்தாக்களான நவப் பிரஜாபதிகளுக் 
கும் விவாகம் பண்ணிக்கொடுக்க நிச்சயித்துக், கலையென்கிற 
பெண்ணை மரீசி மகரிஷிக்கும் , அனசூயையை அத்திரிமக 
ரிஷிக்கும் , சிரத்தையை அங்கீரசுக்கும் , அவிற்பூவென்கிற 
பெண்ணைப் புலஸ்தியருக்கும் , கதியென்கிற கன்னிகை 
யைப் புலகருக்கும் , கிரியை யென்கிற பெண்ணைக் கிருதமக 
ரிஷிக்கும் , கியாதியென்கிறவளைப் பிருகுமகரிஷிக்கும் , அருந் 
ததியை வசிஷ்டருக்கும் கொடுத்தார் . யாகசாந்திக்கு முடி 
வான தேவதையான சாந்தியென்பவளை அதர்வணரிஷியின் 
பொருட்டுக் கொடுத்து அந்தப் பிரம்மரிஷிகளை மிகவும் 


26:20 


ஸ்ரீ (1) I ( கவதம் 


சந்தோஷிப்பித்தார் . வாரீர் விதுரரே ! பிற்பாடு அந்த ரிஷிக 
ளானவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மிகவும் சந்தோ 
ஷத்தை யடைந்தவர்களாய் அந்தக்கர்த்காப் பிரஜாபதியிடத் 
தில் விடைபெற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் ஆஸ்ரமங்களை 
யடைந்தார்கள் . அந்தக் கர்த்தமப் பிரஜ ! ய 

பிரஜ ! பதியானவர் , 
அவதரிக்கின்றவரைச் ச r த் ஸ்ரீ பகா விஷ்ணுவாக 
அறிந்து ஏகாந்தத்திலேபோய்ச் சாஷ்டாங்கமாகப் பிரணா 
மம் பண்ணி ஒருவார்த்தை சொல்லுகிறார் . தங்கள் தங்க 
ளுடைய பாவங்களாலே சம்சாரத்தில் மிகவும் தகிக்கப்படு 
கின்ற பேர்களுக்கு வெகுகாலத்திற்குப் பிற்பாடு சமஸ்த 
தேவர்களும் பிரசன்னர்களாவார்கள் . யதீஸ்வரர்களான 
பேர்கள் வெகு ஜன்மங்களிலே பரிபக்குவமான பக்தியோகத் 
தினாலே யுண்டான சித்தசமா தியினாலே தேவரீருடை ய திரு 
வடியைப் பார்க்கைக்கு யத்தனம் பண்ணுகிறார்கள் . 


களை 


வாரீர் பகவானே ! பக்தர்களுடைய மகிமையை விருத்தி 
பண்ணுவிக்கிற தேவரீர் அடியேனுக்குப் புத்திரனாக அவ 
தரிக்கப் போகிறேனென்று சொன்ன வசனத்தை யதார்த்த 
மாகப் பண்ணுகைக்குக் கியான சாதனமான சாங்கிய சாஸ் 
திரத்தைப் பண்ணப்போகிறவராய் அவதரித்திருக்கிறீர். இது 
ஆச்சரியம் . பிராகிருத ரூபரகிதரான தேவரீருடைய இந்த 
மனுஷ்ய ரூபங்கள் பக்தாகளுக்கு இஷ்டங்களாயிருக்கின் 
றன . வத்துவாம்சர்க ளானவர்கள் தத்துவத்தை யறிய 
வேண்டுமென்கிற இச்சையினாலே சர்வகாலமும் சேவிக்கிற 
திருவடி 

யுடையவராகியும் , ஐசுவரியம் , வைராக்கியம் , 
யச்சு , கியானம் , வீரியம் , ஸ்திரீ , இந்த ஆறு குணங்க 
ளாலே சம்பூர்ண ராயுமிருக்கிற தேவரீரைச் சரணமாக வடை 
கிறேன் சுவா தீனங்களான சக்திகளை யுடையவரான பரமேசு 
வரராகியும் , பிரகிருதிக்கு ஆசிரியமான புருஷரூபராகியும் , 
மகதத்துவரூபராகியும் , இவைகளுக்குக் கிரியாஜனகரான 
காலரூபராகியும் , திரிகுணாத்மகமான அகங்காரரூபராகியும் , 
இந்திரிய ரூபராகியும் , அவைகளுக்கு அபிமானியான 
தேவதா ரூபராகியும் சுவானந்தானுபவத்தினாலே தம்மிடத் 

லயித்திருக்கின்ற பிரபஞ்சத்தை யுடையவராகி 
யும் , கபிலரூபராகியு மிருக்கிற தேவரீரைச் 
அடைகிறேன் . வரீர் பகவானே ! பிரஜைகளுக்கெல்லாம் 
பதியான தேவரீரைக் குறித்து ஒரு விக்கிய பனம் பண்ணிக் 
கொள்ளுகிறேன் . புத்திரனாக அவதரிக்கின்ற தேவரீராலே 
குணத்திரயத் தையும் நிறை வேற்றினவனாயும் , பரிபூரணகாம 
கியு மிருக்கிற அடியேன் சன்னிய சிகளுடைய 

மார்க் 


சரணமாக 


திரி தி ப . ஸ்கந்தம் 

263 . 
கத்தை ஆசிரயித்தவனாய் இருதயத்திலே தேவரீரை ஸ்மரித் 
துக்கொண்டு சோகமில்லா தவனாய்ச் சஞ்சரிக்கப் போகிறே 
னென்று விக்கிய பனம் பண்ணுகின்ற கர்த்தமப் பிரஜாபதி 
யைப் பார்த்துப்பகவான் ஒருவர்ததை சொல்லுகிறார் . வாரீர் 
மகரிஷியே ! வைதீக கிருத்தியத்திலேயும் , லவுகீக கிருத்தி 
யத்திலேயும் , பிரமாணம் வார்த்தை தவிரக்கூடாதென்று 
என்னாலே சொல்லப்பட்டிருக்கிற படிக்கு உமக்குப் புத் 
திரனாக அவதரிக்கிறேனென்று சொன்ன 

படியினாலே 
அந்த வார்த்தை யதார்த்தமாகும்படியாய் அவதரித்தேன் . 

ந்த அவதாரத்தை , மோக்ஷத்தைக் கோருகின்றபேர்களுக்கு 
ஆத்மக்யானத்திலே சம்மதபான தத்துவக்கியான வுபதேசத் 
திற்காகவென்று அறியக்கடவாய் . சூஷ்மமான இந்த ஆத்மக் 
கியான மார்க்கமானது வெகுகாலமாக நஷ்டமாய்ப்போயிருப் 
பதை , திருப்பவும் தரிக்கச்செய்யப்போகிற என்னாலே 
அனுக்ஞை பண்ணப்பட்டவராகக் கர்மத்தினாலே ஜயிக்கக் 
கூடாததான சம்சாரமாகிற மிருத்தியுவை ஐயித்து மோக்ஷத் 
தின் பொருட்டு என்னை யதேச்சா சஞ்சாரத்துடன் பஜித் 
துப் பரஞ்சோதியாயும் , சர்வபூதங்களுடைய இருதயத்திலே 
அந்தரியாமியயும் , இருக்கின்ற என்னை உம்முடைய ஆத் 
மாவிலேயே பார்த்து க்ஷோபமில்லாதவராய் மோக்ஷத்தை 
யடையப்போகிறீர் . 

மாதாவான தேவவூதிக்குச் 
சர்வ கர்மங்களையும் , மூலத்துடனே நாசம்பண்ணி ஆத்ம 
வித்தையை யுபதேசித்துச் சம்சாரபயத்தைத் தாண்டி ஆனந் 
தத்தை யடையும்படி செய்யப்போகிறேனென்று பகவானாலே 
சொல்லப்பட்ட அந்தக் கர்த்தமப் பிரஜாபதியானவர் 
சந்துஷ்டராய் அந்தக் 

ரெதக்ஷணம் 
பண்ணி ரிஷீஸ்வரர்களுடை 

அம்சாதி 
தர்மத்தை ஆஷ்ரயித்தவராகிய 

வயேசரணமாக 
வுடையவராகியும் , இகபரச ! 

மங்களை விட்டவ 
ராகியும் , நிராசியராகியும் , 

ணரூபமான இந்தப் 
பிரபஞ்சத்தைக் காட்டிலும் பயிருக்கிற பரப்பிரம்மத்தி 
னிடத்திலே மனதை ஸ்திரமாகவைத்து , அகங்கார சூனிய 
ராகியும் , கிருக முதலானவைகளிலே மமதை யில்லாதவராகி 
யும் , சீதோஷ்ண முதலியவைகளி!. த்தில் சமபுத்தியையுடைய 
வாகியும், ஆத்பாக்கியானத்தை யுடையவராகியும் , அலை 
யொழிந்திருக்கிற சமுத்திரமான துபோல் நிச்சலராய் ஸ்ரீவ 
தேவனிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சித்தத்தை யுடையவ 
ராயும் , அக்கியானபந்தத்தை விட்டவராயும் , யதேச்சா 
சஞ்சாரியாகியும் , பரமாத்மாவினிடத்திலே சமஷ்த பிராணி 
களையும் , சாக்ஷாத்கரித்தவராயும் , காமக்குரோத சூனியரா 


நான் 


மகா 


கட 


264 

ந ம ஒர || கவதம் 
கியும் , சர்வப் பிராணிகளிலேயும் சமபுத்தியை யுடையவரா 
கியுமிருக்கிற அந்தக் கர்த்தம மகாரிஷியால் , பகவத்பக்தி 
யோகத்தினாலே மிகவும் சிலாக்கியமான பரமபதமானது 
அடையப்பட்டது . 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 


புத்திரரான கபில மகாரிஷியானவர் , மதாவான தேவவூதியினாலே சம்சார 
ஃபந்த மோக்ஷத்தைக் குறித்துக் கேட்கப்பட்டவராய் ஆதியிலே பக்தி 

மார்க்கத்தைச் சொன்னாரென்று சொல்லப்படுகின்றது . 


சவுனக மகரிஷியினுடைய வாக்கியம் . 


சூதபுராணிகரே ! தம்முடைய மாயையினாலே 
தத்வங்களைப் பிரவிர்த்திப்பிக்கிறதற்கு 

ஜன்மரகிதராகிய 
ச : க்ஷாத் பகவான்தானே மனுஷியர்களுக்கு ஆத்மக்கியானத் 
தைக் காண்பிக்கிறதின் பொருட்டுக் கபிலமகாரிஷியாக அவ 
தரித்தாரென்று அருளிச்செய்தீபே அந்த பகவ . னுடைய 
குணங்களைக்கேட்டு எனக்குத் திருப்தி அடையவில்லை. பக்தா 
னுக்கிரகார்த்தமாக அந்தப் பகவானானவர் யாதொரு கருமங் 
களைச் செய்தாரோ, அந்தக் கர்மங்களைக் கேட்கச் சிரத்தை 
யுடைய எனக்குச் சொல்லவேண்டுமென்று பிரஸ்னம் 
பண்ணுகின்ற சவுன காதி மகரிஷிகளைப் பார்த்துச் , சூத 
புராணிகர் சொல்லுகிரர் . வாருங்கள் சவுனகாதிரிஷிகளே ! 
வியாசருக்குச் சினேகிதராகியிருக்கிற மைத்திரேய மகரிஷி 
யானவர் இந்தப் பிரகாரமே ஆத்மவித்தையிலே விதுயராலே 
பிரஸ்னம் பண்ணப்பட்டவராய் , மிகவும் சந்துஷ்டராய் 
அந்த விதுரரைக்குறித்து இந்தப் பிரகாரம் சொல்லுகிருர். 
வாரீர் விதுரே ! பிதாவான கர்த்தமப் பிரஜாபதியானவர் , 
வனத்தை யடைந்த பிறகு , பகவானான கபிலமகாரிஷியானவர் 
மாதாவுக்குப் பிரீதியைப் பண்ண வேண்டுமென்கிற இச்சை 
யினாலே அந்தப் பிந்து சரசிலேயே வாசம் பண்ணிக் கொண் 
டிருந்தார் . நிவர்த்திய 

நிவர்த்தியாராகியும் , தத்வ மார்க்கத்தைக் கரை 
கண்டவராகியும் , தன்னுடைய புத்திரராகியு மிருக்கிற அந் 
தக் கபிலபகரிஷியைப் பார்த்துத் தேவவூதியானவள் கர்த்த 
மப் பி . ஜபதியினுடைய வசனத்தை ஸ்மரித்துக்கொண்டு 
ஒரு வார்த்தை சொல்லுகிருள் . வரீர் நிரதிசயமகிமையை 
யுடையவரே! அசத்துக்களான இந்திரியங்களுடைய விஷயா 
பிலாஷையினாலே மிகவும் இளப்பையடைந்து பூரிக்கப்படு 


திரிய ஸ்கந்தம் 

265 
கின்ற காமத்தினாலே அந்தத் தமசு என்னப்பட்ட நரகத்தைப் 
பல ஜன்மங்களாக அடையப்பட்டிருக்கிற அடியேனுக்கு 
இந்த ஜன்மத்தில் உமதருளினால் உம்முடைய சேவையானது 
என்னாலே அடையப்பட்டது . ஜகத்காரணராகியும் பகவா 
னாகியு மிருக்கிற தேவரீர் அக்கியானத்தினாலே குருடாயிருக் 
கிற இந்த லோகத்திற்குச் சூரியனானவன்போல் நேத்திர 
ஸ்வரூபமாக ஆவிற்பவித்தீர் . ஆகையினாலே இந்தச் சரீரத் 
திலே நானென்றும் , என்னதென்றும் , இப்படிப்பட்ட ராகத் 
வேஷாதிகளுடனே கூடிக்கொண்டிருக்கிற 

என்னுடைய 
அந்த மோகத்தைப் போக்குகைக்குத் தேவரீரே யோக்கியர் . 

லோக ரக்ஷகராகியும் , பக்தர்களுடைய சம்சாரமாகிற 
விருக்ஷத்திற்குக் கோடரியாகியும் , உத்தம தர்மங்களை அறிந்த 
பேர்களுக்குச் சிரேஷ்டராகியும் , பிரகிருத புருஷராகியு 
மிருக்கிற உம்மை நன்றாக அறியவேண்டு மென்கிற இச்சை 
யினாலே , சரணமாக அடைகிறேனென்று பிரார்த்திக்கின்ற 
மாதாவினுடைய கோரிக்கையைக் கேட்டு , புன்சிரிப்பினாலே 
விளங்குகின்ற திருமுக மண்டலத்தை யுடையவராய் ஒரு 
வார்த்தை சொல்லுகிறார் . 


சகல 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 


வாராய் மாதாவே ! சுக துக்கத்தை நிவர்த்தி செய்யத் 
தக்கதாயும் , மோக்ஷசர் தனமாகியு மிருக்கிற அத்யாத்தும 
யோகத்தை உனக்குச் சொல்லுகிறேன் கேள் . மோகத்திற்கும் , 
பாபத்திற்கும் , சாதகமான இந்த மனதானது , சுகதுக்கத் 
தைச் சமமாகவெண்ணி , வைராக்கியத்துடன் சுவயம்பிரகாச 
ராகியும் , சமஸ்தசுவரூபியாயு மிருக்கின்ற பரமாத்துமாவி 
னிடத்திலே சலியாமல் பக்தி செலுத்துவதைக் காட்டிலும் 
வேறே மார்க்கமில்லை . கியானிகளான பேர்கள் அசத்தான 
விஷயங்களில் செலுத்துகிற மனதை , ஜீவனுக்குப் பாசபந்த 
மாகச் சொல்லுவார்கள் . சன்மார்க்கத்தில் செலுத்துகிற 
மனதை மோக்ஷத்திற் குரித்தாகச் சொல்லுவார்கள் . மிகவும் 
பொறுமையை யுடையவர்களாகியும் , கிருபையை யுடையவர் 
களாகியும் , சமஸ்த பிராணிகளுக்கும் சுகிர் துக்களாகியும் , 
சத்துருவில்லாதவர்களாகியும் , சமத மாதி குணங்களை யுடைய 
வர்களாகியும் , சாதுக்களாகியும் , என்னிமித்தமாகச் 
தர்மங்களையும் , சுவஜனங்களையும் விட்டவர்களாகியும் , சந் 
துஷ்டர்களாகியும் , என்னுடைய அவதார சம்பந்தங்களான 
கதைகளைக் கேட்டுக் கீர்த்தனஞ் செய்கிறவர்களாகியுமுள்ள 
வர்களை நானாவிதங்களான தாபங்கள் பாதிக்கமாட்டா . 
வாராய் பதிவிரதையே ! சர்வ சங்கத்தையும் விட்டிருக்கின்ற 

34 


26 


நீ ம || T ,வதம் 


சாதுக்களுடைய சங்கமத்தினாலே சமஸ்த தோஷங்களையும் 
போக்கி , என்னுடைய கதைகளை நித்தியமாக ஜபித்துச் , சீக் 
கிரமாக அக்ஞானத்தை நிவர்த்தித்து , என்னையே யடைக 
வென்று 

சொல்லுகின்ற பகவனுடைய வசனத்தைக் 
கேட்டுத், தேவவூதியானவள் சொல்லுகிறாள் . வரீர் 
வானே ! ஸ்திரீயான நான் யோக்கியமான எந்தப் பக்தி 
யினாலே மோக்ஷஸ்வரூபியான தேவரீருடைய பதத்தைச் சீக் 
கிரமாக அடைவேனோ அதை , மந்த புத்தியான எனக்கு 
விஸ்தாரமாகச் சொல்ல வேண்டுமென்று பிரார்த்திக்கின்ற 
மாதாவினுடைய அபிப்பிராயத்தை அறிந்து சாங்கிய 
திரத்தைக் கூறுகின்றார் . 


சாஸ் 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 


னது , 


ஜடராக்னி 


பாக 


வாராய் மாதாவே ! வேதோக்தங்களான கர்மங்களையும் , 
சப்தாதி விஷயங்களையும் 

அறிகிற 

இந்திரியங்களுக்கு , 
ஸ்ரீ பகவானிடத்திலே உண்டா யிருக்கிற நிலையான பக்தியா 

யானதுபோலச் சரீரத்தை நாசம் 
பண்ணிப்போடும் . அப்படிப்பட்ட பக்தியையுடைய 
வதர்களான பேர்கள் என்னுடைய ஸ்ரீ பாதபத்ம சேவை 
யினாலே ஆசக்தி யுடையவர்களாகி என்னுடைய சாயுச்சியத் 
தைக் கோராமல் எனது ரூபங்களாலே அபகரிக்கப்பட்ட 
சித்தத்தை யுடையவர்களாகிச் சத்தியலோக முதலானவை 
களிலே யிருக்கின்ற அணிமா முதலிய அஷ்ட ஐசுவரியத் 
தையும் விரும்பாமல் ஸ்ரீ வைகுண்ட பதத்திலே உண்டா 
கின்ற சகல சம்பத்தையும் அடைகிறார்கள் . வாராய் சாந்த 
மான ரூபத்தை யுடையவளே ! அந்த பாகவதர்கள் என் 
னையே சரணமாக அடைந்து ஒருக்காலும் போகமில்லாதவர் 
கள: கவும் ஆகிறதுமில்லை . மிகவும் சாகிருதையை யுடைய 
தான என்னுடைய காலசக்கிரமும் அவர்களைத் தரிசிக் 
கிறது :மில்லை . இகபர லோகங்களை யடைகின்ற ஆத்து 
மாவை அனுவர்த்தித்துக் கொண்டிருக்கின்ற புத்திரமித்திர 
களத்திராதிகளையும் , பசு முதலான தனங்களையும் , கிருகங்களை 
யும் , மற்றுமுள்ளவைகளையும் விட்டு , விசுவமுகனான என்னை 
ஏகாந்த பக்தியினாலே ஆசரிக்கிறவர்களைச் சம்சாரத்தினின் 
றும் மிகவும் தரிப்பிப்பேன் . என்னை 

என்னை விட்டால் பின்னை 
ஒன்றினாலேயும் தீவிரமான இந்தச் சம்சார பயமானது 
நிவர்த்திக்கப்பட மாட்டாது . என்னுடைய 
யால் வாயுவானவன் வீசிக்கொண்டும் , சூரியனானவன் பிர 
காசித்துக் கொண்டும் , இந்திரனானவன் ஜலத்தை வருஷித் 
துக்கொண்டும் , அக்கினியானவன் தகித்துக்கொண்டும் , 


ஆக்கினை 


தி ரீதியா ஸ்கந்தம் 

257 
மிருத்தியுவானவன் 

காலம் 

தப்பாமல் பிராணிகளிடத் 
திலே சஞ்சரித்துக்கொண்டும் , யோகீஸ்வரர்களானபேர்கள் 
கியான வயிராக்கியங்களுடனே கூடிக்கொண்டிருக்கிற பக்தி 
யோகத்தினாலே என்னுடைய திருவடிகளை ஆஷ்ரயித்துக் 
கொண்டு மிருக்கிறார்கள் . வாராய் மாதாவே ! தீவிரமான 
பக்தியோகத்தினாலே என்னிடத்திலே நிச்சலமாக வைக்கப் 
பட்டிருக்கிற மன துடையவர்களுக்குச் சதுர்வித புருஷார்த் 
தங்களிற் சிறந்த மோக்ஷத்திற்கு யாதொரு தடையுமில்லை. 


A. 


இருபத்தாறாவது அத்தியாயம் 


பிராணிகளுடைய விவேகத்திற்கு சாங்கிய சாத்திரத்தினாலே 
சமஸ்த தத்வங்களுடைய ஜன்மமும் , லக்ஷண பேதங் 

களும் சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் , 


வாராய் மாதாவே ! புருடனுக்குப் பிரகிருதி குணங் 
களைப் போக்கடிக்கின்ற தத்வங்களுடைய லக்ஷணத்தையும் , 
அகங்காரங்களைப் போக்கடிக்கின்ற மோக்ஷ சாதனமான 
கியானத்தையும் உனக்குச் சொல்லுகிறேன் . பிரபஞ்சத் 
துடன் கூடினவனாகியும் , இந்திரியங்களுக்கு அவிஷயமான 
பிரகாசத்தை யுடையவனாகியும் , பிரகிருதியைக் காட்டிலும் 
வேறுபட்டவனாகியும் , சத்துவாதிகுணரகிதனாகியும் , சுவயம் 
பிரகாசனாகியு 

கிையு மிருக்கிற ஆத்துமாவானவன் பிறப்பு இறப் 
பற்றவனாய்ச் சொப்பனங் கண்டுகொண்டிருக்கிற புருடனைப் 
போல ஜனன மரணங்களை யுடையவைகளான தேக முதலிய 
உபாதிகளுடனே கூடிக்கொண்டும் , சூக்ஷ்மமாகியும் , பகவா 
னுடைய சக்தியாகியும் , திரிகுணஸ்வரூபமாகியு மிருக்கிற 
பிரகிருதியினாலே தன் சுவபாவத்தை மறந்து அவற்றின் 
செய்கைகளைத் தனதாக வெண்ணியிருக்கிற ஆத்துமாவுக்குச் 
சரீரம் , இந்திரியங்கள் , இந்திரியாபிமானி தேவவர்க்கங்கள் , 
இவைகளுடனே அயிக்கப்பட்டிருக்கிறதினாலே பிரகிருதி 
யைக் காரணமென்று சொல்லுவார்கள் . சுகதுக்கங்களுடைய 
போகத்தினாலே பிரகிருதியைக் காட்டிலும் பரனாயிருக்கிற 
ஆத்துமாவைக் காரணமாகச் 

சொல்லுவார்க ளென்று 
சொல்லுகின்ற ஸ்ரீ பகவானைப் பார்த்துத் தேவவூதி வினவு 
கிறாள் . வாரீர் புருஷோத்தமரே ! இந்தப் பிரபஞ்சத்துக்கு 


268 


ஸ்ரீ மம I L !! }, வ த ! 


காரணர்களான பிரகிருதி புருஷர்களுடைய லக்ஷணத்தை 
நன்றாகச் சொல்லவேண்டுமென்று கேட்கிற தேவவூதியைப் 
பார்த்துப் பகவானானவர் சொல்லுகிறார் . 


வாராய் மாதாவே ! விசேஷசூனியமாகியும் , விசேஷங் 
களுக்கு ஆசிரியமாகியும் , சத்வாதி குணங்களுடையதாகியும் , 
அகாரியமாகியும் , காரியகாரண ஸ்வரூபமாகியும் , நித்திய 
மாகியுமிருக்கிற பிரதானத்தையே பிரகிருதியென்று சொல்லு 
வார்கள் . பிருதிவு , அப்பு , தேயு , வாயு , ஆகாச மென்னு 
மகாபூதங்கள் ஐந்து ; கந்தம் , ரசம் , ரூபம் , ஸ்பரிசம் , சப்த 
மென்று அதின் குணங்கள் ஐந்து ; சுபோத்திரம் , தொக்கு , 
நேத்திரம் , கிராணம் , ரசனை , வாக்கு , கைகள் , பாதங்கள் , 
கோசம் , குதம் என்று இந்திரியங்கள் பத்து ; மனது , புத்தி , 
அகங்காரம் , சித்தம் என்று கரணங்கள் நான்கு ; ஆக தத்வம் 
இருபத்து நான்கும் , தத்வத்தை பறித்தவர்களாலே பண்ணப் 
பட்டிருக்கின்றன . இருபத்தைந்தாம் தத்வமாகியும் , பிரகிருதி 
பரவசனாகியும் , தேகாதிகளிலே அங்காரத்தினால் மூடாகியு 
மிருக்கிற ஜீவனுக்குப் பயமானது உண்டாகிற காலத்தை 
ஈஷ்வரனுடைய பராக்கிரமமாகச் சிலபேர்கள் சொல்லுவார் 
கள் . அந்தக் காலரூபமான ஸ்ரீ பகவானானவர் தம்முடைய 
மாயையினாலே பிராணிகளுடைய தேகத்திற்குள்ளே புருட 
ரூபராகியும் , வெளியிலே காலரூபராகியும் இருக்கின்றனர். 
பின்னும் விடாமல் வியாபித்துக்கொண்டு ஜீவர்களுடைய 
அதிர்ஷ்டத்தினாலே சலியா நின்ற சத்வாதி 
யுடையதான பிரகிருதியினிடத்திலே தம்முடைய சக்தியைப் 
பிரளயகாலத்திலே லயம்பண்ணி வைத்திருந்ததாயும் , பகவா 
னுடைய ஆவிற்பாவத்துக்கு ஸ்தானமாகியும், 

ஸ்தானமாகியும் , ஆதிபூத 
ரூபத்தினாலே மகதத்வமென்றும் , அத்தியாத்ம ரூபத்தி 
னாலே சித்தமென்றும் , உபாசியதேவதா ரூபத்தினாலே வாசு 
தேவனென்றும் , சொல்லப்படுகிற மகதத்துவத்தினின்றும் 
உண்டான வைகாரிகமென்றும் , தைசதமென்றும் , தாச 
மென்றும் , மூன்று விதமாகச் சொல்லப்படுகிற அகங்கா 
ரத்தை ஆயிரம் சிரசுகளையுடைய 

அனந்தபுருடராகச் 
சொல்லுகிறார்கள் . அகங்காரத்திலே சங்கர்ஷ்ணர் உபாசன 
தேவதையாகியும் , ருத்திரன் அதிஷ்டான தேவதையென் 
றுந் தாத்பரியம் . அந்த அகங்காரத்திற்குத் தேவதா ரூபத் 
தினாலே கர்த்ருத்வமும் , இந்திரிய ரூபத்தினாலே காரணத்வ 
மும் , பஞ்சபூத ரூபத்தினாலே காரியத்வமும் , சத்வாதிகுண 
ரூபத்தினாலே சாந்தத்வமும் , கோரத்வமும் , மூடத்வமும் , 
லணமாக விருக்கிறது . வைகாரிகாசங்காரத்தி னின்றும் 


குணங்களை 


தி ரிதிய ஸ்கந்தம் 


269 


மனது உண்டாயிற்று , மனதினுடைய சங்கல்பங்களாலே 
இச்சாரூப விருத்தியான மனதை இந்திரியங்களுக்கு ஈசுவர 
னெனவும் , அனிருத்தவியூகம் உபாசிய தேவதையென்றும் , 
சந்திரன் அதிஷ்டாதாவாகியும் அறியத்தக்கது . அந்த 
மனது சரத்காலத்திலே உண்டாகின்ற கருநெய்தல் புஷ்பம் 
போலச் சியாமள வர்ணமாகியும், ரிஷிகளாலே மெல்ல 
மெல்ல வசீகரிக்க யோக்கியமாகியு மிருக்கிறது . 


வாராய் மாதாவே ! தைசச அகங்காரத்தினின்றும் 
புத்தியானது உண்டாயிற்று . பிருதிவி முதலான திரவியங்க 
ளுடைய பிரகாச ரூபமான விக்கியானமும் , இந்திரியங்களுக் 
குச் சகாயமாயிருக்கையும் , சந்தேகமும் , பொய்யான கியான 
மும் , நிச்சயமும் , ஸ்மாணமும் , நித்திரையும் , இவைகள் 
வேறுவேறான விருத்திகளாலே புத்தியினுடைய லக்ஷண 
மாக விருக்கும் . பிராணனுக்குக் 

பிராணனுக்குக் கிரியா சக்தியும் , புத்திக்கு 
வித்தியாசக்தியு மிருக்கிறபடியினாலே இவைகளுடைய கிரியா 
சத்தி , கியானசக்திகளை யுடையதாயிருக்கும் . கியானேந்திரி 
யங்கள் , கர்மேந்திரியங்களென்று இரண்டு பிரகாரமாயிருக் 
கிற இந்திரியங்கள் , தைசச அகங்காரத்தினின்றும் உண் 
டாயின . தாமச அகங்காரத்தினின்றும் சப்தமாத்திரை 
யானது உண்டாயிற்று . அதினின்றும் ஆகாசமானது உண் 
டாயிற்று . சுரோத்திரேந்திரியமானது அந்தச் சப்தத்தை 
யடைகிறது . அது பிராணிகளுக்கு உள்ளென்றும் , வெளி 
யென்றும் கூறுகிற விவகாரத்துக்கு இடமாயும் , பிராணன் 
இந்திரியங்கள் 

இவைகளுகு இருப்பிடமாயும் 
அது ஆகாசத்தினுடைய 

காரியமான லக்ஷண 
LLTS விருக்கிறது . காலகதியினாலே வேறொரு ரூபத்தை 
யடையாமல் சப்த குணத்தை யுடையதாயிருக்கிற அந்த 
ஆகாசத்தினின்றும் ஸ்பரிசமும் , அந்த ஸ்பரிசத்தினின் 
றும் வாயுவும் உண்டாயின. தொக்கிந்திரியம் அந்த ஸ்பரி 
சத்தை கிரகிக்கிறது . மிருதுவும் , கடினமும் , சீதளமும் , 
உஷ்ணமும் , இவைகள் ஸ்பரிசத்தினுடைய லக்ஷணமாக 
விருக்கும் . பின்னும் அந்த ஸ்பரிசம் வாயுவினுடைய குண 
மாகவிருந்து விருக்ஷசாகை முதலானவைகளைச் சலிப்பிக் 
கிறதும் , திரணம் முதலானவைகளை ஒன்றோடொன்று சேர்க் 
கிறதும் , கந்தமுள்ள திரவியத்தைக் கிராணேந்திரியத்தைக் 
குறித்தும் , சீதளமுள்ள தி வியத்தைத் பொக்கிந்திரியத்தைக் 
குறித்தும் , சப்தத்தைச் சுசோத்திரேந்திரியத்தைக் குறித்தும் 
அடைவிப்பித்துச், சமஷ்த இந்திரியங்களுக்கும் பலமாகி 
வாயுவினுடைய காரியத்தினாலே லடினமாக நிற்கும் , 


மனது 


உள்ளது . 


2700 


ரீ மஹ I !! கவதம் 


ரூபமும் , அந்த ரூபத்தினின்றும் அந்த வாயுவினின்றும் 
தேஜசு முண்டாயின. அந்த ரூபமானது வஸ்துவினுடைய 
ஆகிருதியாயும் , வஸ்துவுக்கு விசேடணமாகியும் , நேத்திரேந் 
திரியத்தினாலே கிரகிக்கப்பட்டும் தேஜசினுடைய அசாதா 
ரண தர்மடாயு மிருக்கும் . 


வாராய் மாதாவே ! பிரகாசமாகத் தண்டுல முதலா 
னதைப் பாகம் பண்ணுகிறதும் , உலர்த்திப் போடுகிறதும் , 
பசிதாபங்களை யுண்டாக்குகிறதும் , தேஜசினுடைய காரிய 
மாக நிற்கிறது . அந்தத் தேஜசினின்றும் ரசமும் , அதி 
னின்றும் ஜலமு முண்டாயின. மதுரமான ஒரு சந், தானே 
கூடுகின்ற திரவியங்களுடைய விகாரத்தினாலே , கஷாயமாகி 
யும் , மதுரமாகியும் , புளிப்பாகியும் கைப்பாசியும் , துவர்ப் 
பாகியும் , உவர்ப்பாகியும் , ரசனேந்திரியத்தினால் கிரகிக்கப் 
பட்டும் , அனேக விதமாகப் , பேதிக்கப்படுகிறது . ஜலமானது 
ஈபமாய் மண் முதலானதைப் பிண்டமாகப் பண்ணுகையும் , 
திருப்தியைக் கொடுக்கிறதும் , ஜீவனமாக விருக்கிறதும் , 
தாகத்தைப் போக்கடிக்கிறதும் , மிருதுவாகப் பண்ணுகிற 
தும் , தாபத்தைப் போக்கடிக்கிறதும் , கிணறு முதலான தில் 
எடுக்க எடுக்கத் திரும்ப சுரக்கிறதும் , இவைகள் ஜலத்தினு 
டைய காரியங்கள் . அந்த ஜலத்தினின்றும் கந்தமும் , அதி 
னின்றும் பூமியும் உண்டாயின . அந்த கந்தமானது பத்மம் 
முதலானவற்றின் பரிமளமும் , உள்ளிப்பூண்டு முதலான 
வற்றி னுடைய நாற்றத்தையும் அடைந்து சிரானேந்திரியத் 
தால் கிரகிக்கப்பட்டிருக்கும் . படம் முதலானவற்றையு டைய 
பூமியானது பிரமாதி ரூபத்தினாலே பரப்பிரம்மத்துக்குச் 
சரீர ரூபத்தைப் பண்ணுகையும் வேறொரு ஆதரவை அபே 
ஷியாமல் தானாக விருந்து ஜலா திகளுக்கு ஆதாரமாகியும் , 
ஆகாச முதலானவைகளுக்கு இடமாயும் , சமஸ்த பிராணிக 
ளுடை புருஷத்வ முதலான குணங்களுக்குப் பிரகாசம் 
பண்ணுகிறதும் , பூமியினுடைய காரியடாக இருக்கிறது . 
ஆகாசத்தினுடைய குணமான சப்தமானது கிரகிக்கப்படு 
ற இந்திரியத்திற்குச் சுரோத்திரேந்திரிய மென்றும் , வாயு 
னுடைய குணமான ஸ்பரிசமானது கிரகிக்கப்படுகிற இந் 
திரியத்துக்குத் தொக்கேந்திரியமென்றும் , தேஜூசினுடைய 
குணமான ரூபமானது கிரகிக்கப்படுகிற இந்திரியத்திற்கு நேந் 
ரேந்திரிய மென்றும் , ஜலத்தினுடைய குணமான 
னது கிரகிக்கப் படுகிற இந்திரியத்திற்கு ரசமென்றும் , பூமியி 
னுடைய குணமான கந்தமானது கிரகிக்கப்படுகிற இந்திரி 
யத்திற்குக் கிராணேந்திரிய மென்றுஞ் சொல்லப்படுகிறது . 


ரசமா 


அதனாலே 


விசேஷ 


தீரி தீயஸ் கந்தம் 

271 
காரணமான ஆகாச முதலானதினுடைய குணமான சப்த 
காரியமான வாயு முதலான தில் சம்பந்தமிருக்கிற படியினாலே 
அந்தச் சப்தம் பூமியில் காணப்படுகிறது . மகதத்வ முகலான 
இந்த ஏழு தத்வங்களும் ஒன்றோடொன்று கூடாமலிருந்த 
போது , ஈஸ்வரனானவர் காலகர்மங்களுடனே கூடினவராய் 
அவைகளிலே பிரவேசித்து அசேதனமான 

பிர்மாண்ட 
மானது உண்டாக , அந்த அண்டத்தினின்றும் விராட் 
புருஷரானவர் உண்டானார் . 

அந்தப் பிரமாண்டமானது 
மென்று பெயரை யுடைத்தாயிற்று . பகவானானவர் சுவர்ண 
மயமாகியும் , ஜலத்தையே யாதாரமாக வுடையதாகியு மிருக் 
கிற அந்தப் பிரம்மாண்ட கோசத்திலே கிரியைப்பற்றிப் 
பிரவேசித்து , இந்திரிய ஸ்தானங்களைப் பிரித்து , முன்னே 
முகத்தை யுண்டுபண்ண வாக்கானது உண்டாயிற்று . அந்த 
வாக்குடனேகூட அக்கினியானது அந்த முகத்திலே பிரவே 
சித்தது , பிற்பாடு தாசிகைகளுண்டாயின . பிராமணனுடனே 
கூடின கிராணேந்திரியமானது அந்த நாசிகைகளிலே 
பிரவேசித்தது . பிற்பாடு நேத்திரங்க ளுண்டாயின. சக்ஷ 
ரிந்திரியமும் , சூரியனும் , பிராணனோடே கூடிக்கொண்டு 
நேத்திரங்களிலே பிரவேசித்தார்கள் . பிற்பாடு செவிகளுண் 
டாயின . திக்குகளும் , சுரோத்திரேந்திரியமும் , பிராணனு 
டனே கூடிக்கொண்டு அந்தச் செவிகளாலே பிரவேசித்தன . 
பிறகு தொக்கிந்திரியம் , சோடம் , மீசை , கேசம் முதலான 
வைகளும் உண்டாயின . அந்த ரோட்கேசங்களினின்றும் 
ஒளஷதிகளும் , சிஷ்னமும் , அதினின்றும் வீரியமும் , அதி 
னின்றும் ஜலங்களும் , பின்னர் குதமும் , அதினின்றும் 
அபானமும் , அந்த அபானத்தினின்றும் லோ கபயங்கரனான 
மிருத்தியுவு முண்டானான் . பிற்பாடு அஷ்தங்களும் , அந்த 
அஸ்தங்களினின்றும் பலமும் உண்டாயின . அந்த அஸ்தங் 
* களைப் பலத்துடனே கூட இந்திரன் அனுப்பிரவேசித்தரன் . 
பின்பு பாதங்கள் பிரிந்து கதியுண்டாயிற்று , அந்தப் பாதங் 
களினின்றும் ரந்திரங்களே டே கூடினதான நரம்புகளும் 
அதின் பிற்பாடு இரத்தமும் உண்டாயின . அந்த நாடி 
களிலே நதிகளுண்டாயின, பிறகு குட்சியுண்டாயிற்று . 
அதினின்றும் பசிதாபமுண்டாயின . அதினின்றும் சமுத் 
திரமுண்டாயிற்று . பின்னர் அந்த விராட் புருஷனுக்கு இரு 
தயகமல முண்டாயிற்று . இருதயத்தினின்றும் மனது உண் 
டாயிற்று . மனதினின்றும் சந்திரனுண்டானான் . பிற்பாடு 
புத்தியுண்டாயிற்று . புத்தியினின்றும் பிரம்மா வுண்டானான் . 


272 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


துடனே 


பின்பு அகங்கார முண்டாயிற்று . அகங்காரத்தினின்றும் 
ருத்திரனுண்டானான் . பிறகு சித்தமுண்டாயிற்று . அதினின் 
றும் க்ஷேத்திரக்கியனுண்டானான் . இந்தப்பிரகாரம் உண்டாகா 
நின்ற இந்த தேவர்கள் , அந்த விராட்புருஷனை எழுப்புகிற 
திலே சமர்த்தராகாதவர்களாய்த் திரும்பவும் அந்த விராட் 
புருஷனை எழுப்புகைக்குக் கிரமமாக அந்தந்த இந்திரியங் 
களிலே பிரவேசித்தார்கள் . அக்கினியானவன் வாக்கேந் 
திரியத்தோடே முகத்தையடைந்தும் , வாயுவானவன் கிரா 
ணேந்திரியத்தோடே கூட நாசிகைகளை யடைந்தும் , சக்ஷுரிந் 
திரியத்தோடே கூடச் சூரியனானவன் தேத்திரேந்திரியங்களை 
யடைந்தும் , மிருத்தியுவானவன் அபானேந்திரியத்தோடே 
கூடக் குதத்தைப் பிரவேசித்தும் , இந்திரனானவன் பலத் 

கூட அஸ்தங்களை யடைந்தும் , ஸ்ரீ விஷ்ணு 
வானவர் கதியோடே கூடச் சாணங்களை 

யடைந்தும் , 
சமுத்திரமானது பசி தாகங்களோடே குக்ஷியைப் பிரவே 
சித்தும் , சந்திரனானவன் மனதோடே 

இருதயத் 
தைப் பிரவேசித்தும் , பிரம்மாவானவன் புத்தியோடே கூட 
இருதயத்தை யடைந்தும் , ருத்திரனானவன் அகங்காரத் 
தோடே கூட இருதயத்தை யடைந்தும் , அந்த விராட்புரு 
ஷன் எழுந்திருக்கவில்லை ; சயித்தியனான க்ஷேத்திரக்கியனா 
னவன் சித்தத்தோடே கூட இருதயத்தைப் பிரவேசித்த 
போதே அந்த விராட்புருஷனானவன் அந்த ஜலத்தினின் 
றும் எழும்பினான் . நித்திரை பண்ணுகின்ற புருஷனைப் 
பிராணன் , இந்திரியம் , மன க , புத்தி இவைகள் தங்களு 
டைய சக்தியினாலே க்ஷேத்திரக்கியனன் றியிலே எழுப்புகைக் 
குச் சமர்த்தங்களாக வில்லா தனபோல் அந்தத் தேவர்களும் 
சமர்த்தர்களாகாமற் போனார்கள் . அப்படிப்பட்ட க்ஷேத்திரக் 
கியானத்தினாலே 

காரிய 

காரணமானவனைக் கியானத்தி 
னாலே நன்றாக விவரித்துச் சிந்திக்கவேண்டும் . 


கூட 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 


தத்துவக்கியான முதலான வெகு சாதன யோகத்தினாலேயும் , பிர 
கிருதிபுருஷர்களுடைய விவேகத்தினாலேயும் , மோக்ஷ 

ரீதியானது நிரூபிக்கப்படுகின்றது . 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 
வாராய் மாதாவே ! ஜலத்திலே பிரதிபலிக்கின்ற சூரிய 
னானவன் அந்தச் சலதர்மங்களாலே யதார்த்தமாகச் சம்மதிக் 


தீ ரிதிய ஸ்கந்தம் 

273 
கப் படாததுபோல் புருஷனானவன் தேகத்திலே யிருந்தா 
லும் , விகாரசூனியனாயும் , சத்வா திகுண சூனியனாகியும் கர்த் 
ருத்வ சூனியயுைம் இருக்கிற டியினாலே , அந்தப் பிராகிருதங் 
களான சுகதுக்காதிகளாலே சம்பந்திக்கப்படவில்லை. அவன் 
அயிக்கப்பட்டானேயானாலப்போது அதனாலேயுண்டாயிருக் 
கின்ற அகங்காரத்தினாலே மிகவும் மூடமான மனதையுடைய 
வனாய் , நான் கர்த்தாவாகிறேனென்று எண்ணி அதனால் மன 
தில் துக்கத்தையுடையவனாகி , பிரகிருதி சம்பந்தத்தினாலே 
பண்ணப்படுகின்ற தர்மார்த்த காமங்களாலேயும் , ராகத்து 
வேஷாதிகளாலேயும் , தேவ , திரியக்கு , நரர்கள் முதலான 
ஜன்மங்களில் 

சம்சார மார்க்கத்தை யடைகிறான் நித் 
திரை பண்ணுகிறவன் சொப்பனத்திலே பதார்த்தங்களில் 
லாம லிருந்தாலும் பதார்த்தம் உண்டாய்க் காணப்படுகிறது 
போல் , விஷயங்களைச் சிந்திக்கின்ற புருஷனுக்கு யதார்த்த 
மில்லாத சம்சார ரூப அர்த்தமானது நிவர்த்திக்கிறதில்லை . 
அசத்துக்களான விஷயங்களுடைய மார்க்கத்திலே விழு 
கின்ற சித்தத்தை மெல்ல மெல்லத் தீவரமான பக்தியோகத் 
தினாலேயும் , வைராக்கியத்தினாலேயும் , வசப்படுத்திக் 
கொள்ளவேண்டும் . யம நியம் முதலான யோகமார்க்கங் 
களினால் என்னிடத்திலேயே வைக்கப்பட்ட சித்தத்தை 
யுடையவனாய் என்னுடைய கதாசிரவணஞ் செய்து சகல 
பிராணிகளிடத்திலும் சமபுத்தி யுடையவனாய் வயிரமில்லா 
மலும் , சத்சங்கத்துடனும் கூடி நிஷ்கா மனாய் ஈசுவரார்ப் 
பணம் 

பண்ணப்படுகிற சுவதர்மத்தை யுடையவனாயும் , 
யதேச்சாலாபத்தில் சந்துஷ்டனாயும் , சிரத்தையோடே 
கூடினவனாகியும் , ஏகாந்தவாசியாகிச் சமதமா திகுணங்களை 
1:/ யைவனாகியும் , சகல பிராணிகளுக்கும் 

சகல பிராணிகளுக்கும் சுகிர்த்தாகியும் ,, 
தயையுடையவனாகியும் , பாமாத்துமக் கியானத்தை யுடைய 
னாகியும் , புத்திர மித்திராதி அனுபந்தங்களுடனே கூ.டிக் 
கொண்டிருக்கிற இந்தத் தேகத்தினிடத்தில் அசத்தான 
மமதையைப் பண்ணாதவனாகியும் , நேத்திரத்தினாலே சூரிய 
னைப் பார்க்கிறது போல் மனதினாலே பரமாத்துமாவை 
அறிந்து ஆத்துமக்கியானத்தை யுடையவனாய் ஜகத்திற்கு 
நேத்திரமானதுபோல் பிரகாசமாகியும் , சமஸ்த காரியங்களி 
லேயும் , காரணங்களிலேயும் , இணைபிரியாமலு மிருக்கிறவன் 
பரிபூரணமான பிரம்மத்தை யடைவன் ஜலத்திலே பிரதி 
பலிக்கின்ற சூரியனுடைய பிம்பமானது 

கிருகமத்தியி 
லிருக்கின்ற சுவரிலே பிரகாசிப்பதைக் , கிருகத்திலே யிருக் 
கின்ற புருஷன் பார்த்துச் சுவரிலே 

பிரகாசிக்கின்ற 
அந்தப் பிரதிபிம்பத்தைக் கொண்டு , ஜலத்திலே யிருக்கிற 

35 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
பிரதி பிம்பமாக அறிந்து , அந்த ஜலத்திலேயிருக்கின்ற 
பிரதிபிம்ப மூலமாக ஆகாசத்திலே யிருக்கின்ற சூரியனைப் 
பார்க்கிறதுபோல் , தேகேந்திரியங்களிலே அந்தரியாமியா 
யிருக்கின்ற பிரதி பிம்பங்களினாலே திரிகுணாத்தும கமான 
அகங்காரமானது காணப்படுகிறது . 


விடாதது 


அந்த ஆத்துமாவினாலே சத்தியக்கியான சுவருபரான 
பரமாத்துமாவானவர் காணப்படுகிறார் . இந்திரியங்கள் முத 
லானவைகள் நித்திரையினாலே பிரகிருதியிலே லயித்திருக் 
கையில் , பரமாத்துமாவானவர் அப்போது ஆத்மாவை 
நாசத்தை யடைந்தவன்போல எண்ணிக்கொண் டிருக்கிறார் 
அதெப்படிப்போல வென்றால் : திரவிய நாசத்தையுடைய 
மனிதனானவன் தானே நாசமடைந்ததாக வியசனப்படுவது 
போலாம் . தேகத்துக்குப் பிரகாசனாகியிருக்கிற ஆத்துமா 
வைத் தேகாதிகளைக் காட்டிலும் வேறாகிச் சர்வசாக்ஷியா 
யிருக்கிறவனாக அறிந்து , அவனையே அடைவனென்று 
சொல்லுகிற 
!பகவானுடைய வசனத்தைக்கேட்டுத் , தேவ 
வூதி கேட்கிறாள் : வாரீர் பிரம்ம நிஷ்டரே ! புருஷனையன் 
றிப் பிரகிருதிக்குப் பிரகாசமில்லாமலும் , பிரகிருதியை யன் 
றிப் புருஷனுக்குப் பிரகாசமில்லாமலும் , கந்தத்தை 
விட்டுப் பூமியும் , பூமியைவிட்டுக் கந்தமும் 
போலும் . ஜலத்தைவிட்டு ரசமும் , ரசத்தைவிட்டு ஜல 
மும் விடாதது போலும் , பிரகிருதியைவிட்டுப் புருஷ 
னும் , புருஷனை விட்டுப் பிரகிருதியும் பிரகாசிக்கிறதில்லை 
அப்படியிருக்கக் கர்த்ருத்வமில்லாத புருஷனுக்குக் 

கர்ம 
பந்தமுள்ள சத்வாதிகுணங்களுடைய சம்பந்தம் எப்படி 
உண்டாகாமலிருக்கும் . அதை அடியேனுக்குச் சொல்ல 
வேண்டுமென்று கேட்கிற 

தேவவூதியைப் 
ஸ்ரீ பகவான் அருளிச்செய்கிறார் . வாராய் மாதாவே ! 
சுவதர்மத்தினாலும் , நீர்மலமான மனதினாலும் , சர்வகால 
மும் என்னுடைய கதாசிரவணத்தினாலே விருக்தியடைகின்ற 
புருஷனுடைய பிரகிருதியானது , அக்கினியை யுண்டாக்கு 
கிற அரணியானது. அந்த அக்கினியினாலேயே தகிக்கப்பட் 
டுப் போகிறதுபோல் , மெல்ல நாசத்தை யடைந்துவிடும் . 
புசிக்கப்பட்ட போகங்களையும் , நித்தியமாகக் காணப்பட்ட 
தோஷங்களையுமுடைய அந்தப் பிரகிருதியானது , 
னத்தினிடத்திலே யிருந்தும் ஈஷ்வானாயு மிருக்கிற பரமாத் 
மாவுக்கு அசுபத்தைச் செய்யமாட்டாது . நித்திரை பண்ணு 
கிற புருஷனுக்குச் சொப்பனமானது வெகு அனர்த்தங்களை 
யுண்டாக்கி , விழித்துக் கொண்டபின்பு புத்தியில் தோன்றிக் 


பார்த்து , 


சுவா 


திரிதிய ஸ்கந்தம் 

275 
கொண் டிருந்தாலும் , மோகத்தைச் செய்யாததுபோல் , 
பிரகிருதியும் , தத்துவக்கியானத்தை யறிந்த புருஷனுக்கு , 
ஒருக்காலும் அபகாரத்தைச் செய்யாது பரமாத்துமாவி 
னிடத்திலே பிரீதியையுடைய புருஷனானவன் என்னுடைய 
பிரசாதத்தினாலே கைவல்லிய மென்று பெயரையுடைய 
மோக்ஷத்தைச் சீக்கிரமாக அடைவான் . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் 


தியானத்தினாலே விளங்குகின்ற அஷ்டாங்கயோகத்தினாலே சர்வ 
வுபாதிசூனியரான பரமாத்ம சுவரூபக்கியானமானது 

சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 


வா ராய் ராஜபுத்திரியே ! மனது தெளிவாகிச் சன்மார்க் 
கத்துடன் ஸ்ரீ பகவானைத் தியானிக்கத்தக்க யோகாப்பி 
யாசத்தினுடைய லக்ஷணத்தைச் சொல்லுகிறேன் . தன்னு 
டைய சக்தியுள்ளட்ட்டும் சுவதர்மானுஷ்டானமும் , விருத்தி 
தர்மத்தில் நிவர்த்தியும் , அதிஷ்டான ரூபமாகக் கிடைத்த 
தைக்கொண்டு சந்தோஷப்படுகையும் , ஆத்ம வித்துக்களான 
பாகவதர்களுடைய திருவடிகளை அர்ச்சிக்கையும் , தர்மார்த்த 
காமங்களினின்றும் நிவர்த்தியும் , மோக்ஷசாதன தர்மத்திலே 
ஆசக்தியும் , அல்பமாயும் , பரிசுத்தமாயு மிருக்கிற அன்னத்தி 
னுடைய போஜனமும் , 

சர்வகாலமும் அஹிம்சையும் , 
சத்தியவசனமும் , திருடாமல் இருக்கையும் , மௌனமும் , 
சர்வகாலமும் பகவானி.. த்திலே மனதை அசஞ்சலமாக 
நிறுத்தியிருக்கையும் , விஷயங்களினின்றும் இந்திரியங்க 
ளுடைய நீக்கமும் , இருதயத்திலே பிராணனுடைய ஸ்தா 
னங்களான மூலாதார முதலான திற்குள்ளே ஒரு பிரதேசத் 
திலே மன துடனேகூடப் 

பிராணனுடைய தாரணமும் , 
ஸ்ரீ வைகுண்டருடைய லீலைகளான தியானமும் , மனதுக்குப் 
பரமாத்மாவினுடைய சுவரூபத்தைச் 

சம்பாதிக்கையும் , 
இவைகளில் மிகவும் சமர்த்தனான புருஷனானவன் தனது 
புத்தியினாலே மனதை மெல்ல ஆத்மாவினிடத்திலே நிறுத் 
தக்கடவன் , பரிசுத்தமான இடத்திலே தெர்ப்பாசனம் , 
கிருஷ்ணாஜனம் , வஸ்திரம் , இவைகளை மேலே போட்டுக் 
காண்டு , அந்த ஆசனத்திலே சொஸ்திகாசனத்தை யுடைவ 


276 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
னாகிப் , பிராணவாயுவை நிறுத்தக்கடவன் . சொஸ்திகாசன 
மாவது தொடைகளைக் கணைக்கால்களுக்கு உள்ளாகப் பண் 
ணிக்கொண்டு , பாத நுனிகளை முழங்கால்களுடைய மத்தியத் 
திலே வைத்துக்கொண்டிருக்கிற யோகியினுடைய அந்த ஆச 
னத்தைச் சொஸ்திகமென்று வித்துவாம்சர்கள் சொல்லு 
வார்கள் . இப்படிப்பட்ட ஆசனத்திலிருந்து கொண்டு பிராண 
னுடைய மார்க்கத்தைப் பூரக , கும்பக , ரேசகங்களாலே 
சோதிக்கக்கடவன் . பூரகமாவது வெளியிலே வந்தவாயு 
வைத் திரும்பவும் உள்ளே பிரவேசிப்பிக்கிறது . கும்பக 
மாவது பிரவேசித்தவாயுவை நிறுத்தித் தரிக்கிறது . 

ரேசக 
மாவது தரிக்கப்பட்டவாயுவை வெளியிலே விடுகிறது . இவை 
களினாலேயாவது , இடையென்கிற நாடியினாலே பூரித்துப் 
பிங்கலையென்கிற நாடியினாலே விடுகிறதும் , பிங்கலை நாடியி 
னாலே பூரித்து இடை நாடியினாலே விடுகிறதுமான பிரதி 
கூலமாயாகிலும் சோதிக்கக்கடவன் . 


சித்தமானது ஸ்திரமாக விருக்கும்படி சோதிக்கக்கட 
வன் . 

ஊதி உருக்கப்பட்ட சுவர்ணமானது மலத்தை விட்டு 
விடுகிறது போலச் சுவாச்சயத்தையுடைய யோகிக்கு மனது 
சீக்கிரமாக நிர்மலமாய் ஸ்திரப்படும் , அவன் , பிராண 
நிரோதங்களால் வாதபித்த சிலேஷ்மங்களையும் , தாரணை 
களால் பாவத்தையும் , இந்திரிய நிக்கிரகத்தினாலே விஷய 
சங்கங்களையும் , பரமத்தியானத்தினாலே ராகத்துவேஷாதி 
குணங்களையும் தகிக்கக்கடவன் . மனதானது யோகாப்பியாசத் 
தினாலே நிர்மலமாகியும் , ஸ்திரமாகியு மிருக்கிறபோது , 
தன்னுடைய மூக்கு நுனியிலே வைக்கப்பட்ட திருஷ்டியை 
யுடையவனாய்ப் பகவத்பக்தியைத் தியானம் பண்ணக்கடவன் . 
பிரசன்னமான பத்மம் போன்ற திருமுகமண்டலத்தை யுடை 
யவராகியும் , பத்மகற்பம் போல் சிவந்த நேத்திரங்களை 

யுடை 
யவராகியும் , நீலோற்பல தளம் போன்ற திருமேனியை 
யுடையவராகியும் , பொன்வர்ணமான பீதாம்பரத்தை யுடைய 
வராகியும் , 

மார்பிலே ஸ்ரீ வச்சத்தை யுடையவராகியும் , 
கவுஸ்துவாபரணத் துடனே கூடிக்கொண்டிருக்கிற 
டத்தை யுடையவராகியும் , மதித்த வண்டுகளுடைய மதுர 
மான தொனியை யுடையதான துளசிமாலையினாலே சூழப் 
பட்டவராகியும் , விலையில்லாததான ஆரம் , வலையம் , கிரீடம் , 
தோள்வளை , நூபுரம் , இவைகளை யுடையவராகியும் , அரை 
நூல் மாலையினால் விளங்குகின்ற கடிப்ரதேசத்தை யுடையவ 
சாகியும் , பக்தர்களுடைய இருதயகமலத்தை ஆசனமாக 
வுடையவராகியும் , மனோக்கியமான ரூபத்தை யுடையவராகி 


கண் 


தி ரி தி ய ஸ்கந்தம் 

277 
யும் , சாந்தராகியும் , பக்தர்களுடைய மனதையும் , நேத்தி 
ரங்களையும் , சந்தோஷிப்பிக்கிறவராகியும் , அடிக்கடி , அதி 
சுத்தரமான தரிசனத்தை யுடையவராகியும் ,சமஸ்த லோகங்க 
ளாலேயும் , நமஸ்கரிக்கப் படுகிறவராகியும் , பவித்திரமா 
யிருக்கிற யஜஸை யுடையவராகியும் , புண்ணிய சுலோகிக 
ளான பலி , பீஷ்மர் முதலான பேர்களுக்கு யஜஸை பண்ணி 
யும் , சம்பூர்ணங்களான அவயவங்களை யுடையவராகியு மிருக் 
கிற ஸ்ரீமந் நாராயணனை மிகவும் பரிசுத்தமான மன தினாலே 
தியானம்பண்ணி , அவருடைய சமஸ்த அவயவங்களையும் 
பார்த்த பிற்பாடு , அந்தப் பகவானுடைய ஒரு அவயவமாயும் , 
வச்சிரம் , அங்குசம் , துவஜம் , பத்மம் இவைகளாகிற ரேகை 
களுடனே கூடிக்கொண்டும் , மிகவும் உன்ன தங்களாகித் 
தாமரை இதழ்போல் சிவந்தும் , நிலவைப்போலொத்த நகங் 
களை யுடையதாகியும் , தியானம்பண்ணுகிற பேர்களுடைய 
இருதயத்திலுள்ள அந்தகாரத்தை நாசம் பண்ணுகிறதாயு 
மிருக்கிற பகவானுடைய சரணாரவிந்தத்தை நன்றாகச் சிந்திக் 
கக்கடவன் . அந்தத் திருவடிகளை அலம்புகிற பிரபாவத் 
தினாலே பரிசுத்தமாய்ச் சகல நதிகளுக்கும் சிரேஷ்டமா 
யிருக்கிற கங்கையை சிரசிலே தரித்தபடியினாலே 

சிவனா 
னவன் பரிசுத்தனானான் . தியானம் பண்ணுகிறவனுடைய 
மனதிலிருக்கின்ற மலமாகிற பர்வதத்திலே விடப்பட்ட வச் 
ராயுதம் போன்ற பகவானுடைய சரணார விந்தத்தைத் 
தியானம் பண்ணக்கடவன் . 


ஜன்மாகிதராகியும் , பரிபூரணராகியு மிருக்கிற பகவா 
னுடைய இரண்டு முழங்கால்களானவை, சமஸ்தலோக கர்த் 
தாவான பிரம்மாவுக்கு மாதாவாகியும் , தேவர்களாலேயும் 
சேவிக்கப்பட்டும் , பத்மம் போன்ற தேத்திரங்களை யுடைய 
வளாயு மிருக்கிற ஸ்ரீ மகாலக்ஷ்மியானவள் தனது தொடை 
களின் மேல் வைத்துக்கொண்டு , தளிரொத்த கைகளினாலே 
பிடித்து உபசரிக்கப்படுகின்றன . இந்த இரண்டு முழங்கால் 
களையும் , இருதயத்திலே தியானம் பண்ணக்கடவன் . 

கருட 
னுடைய தோள்களில் விளங்கியும் பலத்துக்கு நிதியாகியும் , 
காசாம் புஷ்பம்போன்ற காந்தியுடையனவாகியு மிருக்கிற 
பகவானுடைய தொடைகளைத் தியானம் பண்ணக்கடவன் . 
பாதங்கள் வரையில் தொங்குகின்ற பீதாம்பரத்திலே அரை 
நூல் மாலையினாலே சூழப்பட்டிருக்கிற கடி பச்சாத்பாகத்தைத் 
தியானம் பண்ணக்கடவன் . பிரம்மாவுக்கு ஸ்தானமான 
பத்மத்திற்கு உற்பத்தி காரணமாயிருக்கிற நாபியைத் தியானம் 
பண்ணக்கடவன் . ஸ்ரீ ஹரிய னுடைய இந்திர நீலமணி 


378 


ஸ்ரீ பவர 1 LI1 க வ தம 


மிகவும் 


போலவும் , திர்மலமான ஆரங்களுடைய காந்தியினாலே 
வெளுத்து மிருக்கிற ஸ்தனங்கள் இரண்டையும் தியானம் 
பண்ணக்கடவன் . ஸ்ரீ மகாலக்ஷ்மிக்கு இருப்பிடமாகியும் , 
ஸ்மரித்தும் , தரிசனம் பண்ணுகிற புருஷர்களுடைய மன 
துக்கும் , நேத்திரங்களுக்கும் , 

ஆனந்தத்தைப் 
பண்ணுகிற மார்பைத் தியானம் பண்ணக்கடவன் . கவுஸ் 
துவமணியைப் பூஷணயாகவுடைய கண்டத்தைத் தியானம் 
பண்ணக்கடவன் . க்ஷராப்தி மதனசமயத்திலே தம்மாலே 
தரிக்கப்பட்ட மந்தரபர்வதத்தினுடைய சுழலினாலே மிகவும் 
பிரகாசமாகப் பண்ணப்பட்ட தோள் வளைகளையுடைய பாகு 
களையும் , சகிக்கக் கூடாத தேஜசையுடைய சுதரிசனத்தையும், 
தாமரைப் புஷ்பம்போலும் ராஜ அம்சம்போலு மிருக்கிற 
சங்கத்தையும் , நன்றாகத் தியானம் பண்ணக் கடவன் . சத்துரு 
படாகளுடைய இரத்தமாகிற சேற்றினாலே பூசப்பட்டு 
மிகவும் இஷ்டமாகியு மிருக்கிற கதையைத் தியானம் பண் 
ணக்கடவன் . வண்டுகளின் கூட்டத்தினுடைய சப்தத் 
தினாலே சப்தித்துக்கொண் டிருக்கிற வனமாலையையும்: தியா 
னம் பண்ணக்கடவன் . பக்தரிடங்களிலே கிருபையோடே. 
கூடிய திருமுகமண்டலத்தைச் சிந்திக்கக்கடவன் . வக்கிரங்க 
ளாகியும் , முன்னெற்றி பயிர்களுடைய சமூகத்தினாலே சூழப் 
பட்டும் , ஸ்ரீ மகாலக்ஷ்மிக்கு ஸ்தானமாகிய பத்மத்தைத் 
திரஸ்கரிக்கத் தக்கதாயு மிருக்கிற நேத்திரங்களையுடைய 
புருவங்களை ஆலசிய மில்லா தவனாய்த் தியானம் பண்ணக் 
கடவன் . 

அதிகோரமான தாபத்தியத்தை நாசம் பண்ணத் 
தக்கதாகியும் , மனோக்கியமான மந்தஹாசத்துடனே கூடி 
கொண்டும் , கிருபைக்கு இருப்பிடமாகியு மிருக்கிற கடாக்ஷத் 
தைச் சர்வகாலமுந் தியானம் பண்ணக்கடவன் . பிரபன்னர் 
களான பக்தர்களுடைய தீவிரமான சோகத்தினாலே யுண்டா 
கிக் கண்ணீராகிற சமுத்திரத்தை யுலர்த்திப் போடத்தக்க 
தாகியும் , மிகவும் கெம்பீரமாகியு மிருக்கிற புன்னகையையும் , 
தன்னுடைய இருதயாகாசத்திலே பார்க்கப்படுகின்ற ஸ்ரீ ஹரி 
யினுடைய அதரோஷ்டங்களுடைய காந்தியினாலே சிவந் 
தனவாகியும் , சூக்ஷமங்களாகியும் , குருக்கத்தி மொக்குகளு 
டைய வரிசைபோல் விளங்குகிற பல்வரிசைகளையுந் தியானம் 
பண்ணக்கடவன் . 


க் 


இந்தப் பிரகாரம் பகவானான ஸ்ரீ ஹரியினிடத்திலே 
அடையப்பட்ட பிரேமரசத்தை யுடையவனாகியும் , பக்தியி 
னாலே உருகுகின்ற இருதயத்தை யுடையவனாகியும் , சந்தோ 
ஷத்தினாலே யுண்டாகின்ற மயிர்க்குச்சை யுடையவனாகியும் 


யடை 


தீ ரி தீய ஸ் கந்தம் 

279 
மிகவும் ஆசையினாலே யுண்டாகின்ற ஆனந்த பாஷ்பத் 
தினால் வியாபிக்கப்பட்டும் , ஆனந்தப் பிரவாகத்திலே முழு 
கினவனாய் , அந்த ரூபதாரணையிலே பிரயத்தன மில்லாத 
வனாய் விடுவன் . அப்போது ஆஸ்ரயமான காஷ்டத்தை 
விட்டிருக்கின்ற அக்கினிச் சுவாலையானது சாந்தியை 
கிறதுபோல் சாந்தியை யடைந்து தேகமுதலான உபாதி 
சூனியனாய் அக்கியான சூனியமாயிருக்கிற மனதினுடைய 
நிவர்த்தியினாலே சுக துக்கங்களுக்கு வெளிப்பட்டவரான 
அந்தப் பரமாத்மாவினிடத்திலே நிஷ்டையை யடைந்தவ 
னாய்ப் பூர்வம் அனுபவித்த சுகதுக்கங்களை அகங்காரத்திலே 
வைத்துப் போட்டுப் பரமாத்ம சாக்ஷாத்காரத்தை யுடையவனா 
யிருப்பன் இந்தப்படிக்கு யோகசித்தியை யுடைய புருஷனான 
வன் எந்தத் தேகத்தினின்றும் பரமாத்ம ஸ்வரூபத்தை 
படைந்தானோ அந்தத் தேகத்தையும் பாரான் . மத்திய 
பானத்திலே யுண்டான மதத்தினாலே ஒன்றுந் தெரியாம 
லிருக்கிற புருஷனானவன் , வஸ்திரம் தன் சரீரத்திலே சுற்றப் 
பட்டிருக்கிறதையும் , நழுவி விழுந்து போனதையும் அறியா 
ததுபோல் , பூர்வீகமான புண்ணிய பாப வாசனையினாலே 
தனது பிராரத்த கர்மம் இருக்கிற மட்டுக்கும் சஞ்சரித்துக் 
கொண்டு , புத்திர மித்திராதிகளையும் , தன்னுடைய தேகத் 
தையும் , சொப்பனத்துக்குச் சமானமாக நினைத்து , நானென் 
றும் எனதென்றும் அபிமானப்படான் . அக்கினியானது 
ஜொலிக்கின்ற காஷ்டத்தைக் காட்டிலும் தன்னிடத்தி 
னின்றும் பிறவா நின்ற பொறிகள் , புகை இவைகளைக் காட் 
டிலும் வேறாகச் சொல்லப்படுகிறது போல் ஆத்மாவென்கிற 
அபிமானத்திற்கு விஷயமான தேகம் , இந்திரியங்கள் , 
மனது , இவைகளைக் காட்டிலும் புருஷனானவன் வேறாகச் 
சொல்லப்படுகிறான் . ஜீவனென்று பெயரை யுடையவனான 
அந்தப் புருஷனைக் காட்டிலும் பரப்பிரம்மமென்று சொல் 
லப்பட்ட பகவானானவர் வேறாக நிற்கிறார் . சராயுச 
முதலான சதுர்விதப் பிராணிகளிலேயும் அந்தப் பர 
மத்துமாவையும் , அந்தப் பரமாத்மா 

வினிடத்திலே 
நான்குவிதப் பிராணிகளையும் , அந்த நாலுவிதப் பிராணி 
களிலே பஞ்சபூத சுவரூபமென்று அடையும் பகவானையும் , 
அசஞ்சலமாக இரா நின்ற புத்தியினாலே பார்க்கக்கடவன் . 
அக்கினியானது காஷ்டங்களுக்குத் தீர்க்கமென்றும் , சிறிய 
தென்றும் , நானாவிதமாகப் பேதங் காணப்படுவதுபோல் 
தேகத்திலே யிருக்கின்ற புருஷனும் நானாவிதமாக அறியப் 
படுகிறான் . ஆகையினாலே பரமாத்மாவினுடைய அம்சமான 
ஜீவனுக்குப் பந்துவேதுவாகியும் , ஸ்ரீ மகாவிஷ்ணுவினு 


280 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
டைய சத்தியகியும் , காரியகாரண சுவரூபமாகியும் , இப்படிப் 
பட்ட தென்று சிந்திக்கக்கூடாமலு மிருக்கிற பிரகிருதியை 
அந்தப் பகவதனுக்கிரகத்தினாலே ஜெயித்துப் 

பரமாத்ம 
சுவரூபனுபவத்துடனே கூடியிருக்கக் கடவன் . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் 


பக்தியோகமும், காலத்தினுடைய பலமும் , விரக்தியின் பொருட்டுக் கோர 

மான சம்சாரமும் , வெகு பிரகாரமாகச் சொல்லப்படுகின்றன . 


இப்படி அருளிச்செய்த பகவானைப் பார்த்துத் தேவவூதி 
கேட்கிறாள் . வாரீர் பகவானே ! மகதத்வமுதலான தத்வங் 
கள் , பிரகிருதி புருஷர்களுடைய லக்ஷணம் , சாங்கிய சாஸ்தி 
ரங்களிலே சொல்லியிருக்கிற மகதத்வ முதலானவைகளுக்கு 
வேறுவேறாகக் காணப்படுகிற லக்ஷணமுஞ் சொல்லப்பட்டன. 
இந்த லக்ஷணத்தைச் சொல்லுகிறதற்கு மூலமான பக்தியினு 
டைய மார்க்கத்தையுஞ் சம்சார சுவரூபத்தையுங் காலத்தி 
னுடைய சுவரூபத்தையுஞ் சொல்லவேண்டுமென்று கேட்கிற 
மாதாவினுடைய வசனத்தைக் கொண்டாடிக்கி 

ருபையுடைய 
வராய் , மாதாவைப் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 


வாராய் மாதாவே ! பக்தியோகமானது , அனேகவித 
மான மார்க்கங்களாலே வெகுவிதமாகச் சொல்லப்படுகிறது . 
புருஷர்களுக்குச் சுவபாவமான சத்வா தி குணங்களுடைய 
விருத்திபேதத்தினாலே அபிப்பிராயம் வேறாக விருப்பது 
போல் பக்தியும் வேறு வேறாகக் காணப்படுகிறது . ஹிம்சை , 
டம்பம் , த்வேஷம் , இவைகளைச் சங்கற்பித்துக் கொண்டு 
கோபத்தையும் பேதபுத்தியையும் உடையவனாகி என்னிடத் 
திலே பக்தியைப்பண்ணுகிற புருஷன் தாமச னென்றும் , 
விஷய சவுக்கியங்களையும் , யஜவையும் , ஐசுவரியத்தையுங் 
கோரிக்கொண்டு பேதபுத்தியை யுடையவனாய் அர்ச்சராதி 
விக்கிரகங்களிலே என்னை அர்ச்சிக்கிறபுருஷன் ராஜசனென் 
றும் , பாபக்ஷயத்தை யுத்தேசித்தாகிலும் , பகவத்பிரீதியை யுத் 
தேசித்தாகிலும் , யக்கியம் பண்ணுகின்ற விதியை யுத்தேசித் 
தாகிலும் , அர்ச்சராதி விக்கிரகத்திலே என்னை ஆராதிக்கிற 
புருஷனானவன் சாத்விக 

னென்றுஞ் 

சொல்லப்படுவன் . 


டைய 


சமான 


தாதிய ஸ்கந்தம் 

281 
என்னுடைய கல்யாண குணங்களைக் கேட்டமாத்திரத்திலே 
சமுத்திரப்பிரவேசம் பண்ணுகிற நீங்காத கங்காபிரவாகம் 
போல் என்னிடத்திலே அஞ்சலமாய்ப் பக்தி செலுத்துகிற 
அந்த நிர்க்குண பக்தியையுடைய பரம பாகவதர்கள் , என்னு 
டைய சேவையை யன்றியிலே சாலோக்கியமென்ற எனது 
வைகுண்ட லோகவாசத்தையும் , சாமீப்பியமென்கிற என்னு 

சமீப வாசத்தையும் , சாரூப்பிய மென்கிற எனது 

ரூபத்தையும் , சாயுச்சியமென்கிற ஐக்கியத்தையும் , 
என்னாலே கொடுக்கப்பட்டாலும் இவைகளைக் கிரகிக்கிறதில்லை . 
இந்தத் திரிகுணத்தையும் விட்டு என்னுடைய சுவரூபானு 
பவத்திற்குப் பக்தனானவன் , யோகமென்று பெயரையுடைய 
தான அந்தப் பக்தியை மோக்ஷமென்று சொல்லப்படும் . பல 
இச்சையில்லாமலும் , சிரத்தையுடனே கூடிக்கொண்டு மிருக் 
கிற சுவதர்மத்தினாலேயும் , நிஷ்காமனாகியும் , ஹிம்சாரகித 
மாகியு மிருக்கிற பாஞ்சராத்தரங்களிலே சொல்லப்பட்ட 
பூஜா கிரமத்தினாலேயும் , எனது விக்கிரகத்தினுடைய தரிச 
னம் , ஸ்பரிசனம் , பூஜை , ஸ்தோத்திரம் , பிரணாமம் , இவை 
களாலேயும் , சகல பிராணிகளிடங்களிலும் , ஈஷ்வர புத்தி 
யினாலேயும் , தைரியம் , வைராக்கியம் , மகத்துக்களுடைய 
சன்மானம் , தீனர்களிடங்களில் கிருபை , தனக்குச் சமான 
மான பேர்களிடத்திலே சிநேகம் , இயம நியமங்களாலும் 
வேதாந்த முதலானவற்றினுடைய 

சிரவணங்கள் , எனது 
நாகீர்த்தனம் , கபடமில்லாம லிருக்கை , விஷயசங்கமும் 
அகங்காரமு 

மில்லாம லிருக்கை , இந்தக் 
னாலே மிகவும் பரிசுத்தனாகிறான் . என்னுடைய தர்மங் 
களை அனுஷ்டானம் 

பண்ணுகிறவனுடைய சித்தமா 
னது , பிரயத்தன மின்றியில் எனது குணங்களைக் கேள்வி 
செய்த மாத்திரத்தில் வாயுவினாலே அடைவிக்கப்படுகின்ற 
கந்தமானது புஷ்பாதி ஸ்தானத்தினின்றும் கிராணேந்திரி 
யத்தை யடைகிறது 

போலப் பரமாத்மாவை யடையும் . 
பரமாத்துமாவாகியும் சர்வ நியந்தாவாகியு மிருக்கிற 
என்னை உபேக்ஷைபண்ணி அவிவேகத்தினாலே அர்ச்சாதி 
விக்கிரகத்தைப் பரிகசிக்கிற யாதொரு புருஷனானவன் 
பஸ்மத்திலே ஹோமம் பண்ணினவனுக்குச் 
மாவன். வாராய் மாதாவே ! பிராணிசமுகங்களை நிந்திக் 
கின்ற புருஷனிடத்தில் நாள் சந்தோஷப் படுகிறதில்லை . 
சுவதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டிருக்கின்ற 
புருஷனானவன் , சமஸ்த பிராணிகளிலேயு மிருக்கின்ற என் 
னைத் தன்னுடைய 

இருதயத்திலே காணுகிற வரையில் 
என்னை அர்ச்சாதி விக்கிரகத்திலே அர்ச்சிக்கக் கடவன் 

36 


குணங்களி 


சமான 


281 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தனக்கும் அன்னிய பிராணிகளுக்கும் கொஞ்சமாகிலும் 
பேதமாய்ப் பார்க்கிற புருஷனுக்கு மிருத்தியு ரூபியான நான் 
மகத்தான பயத்தைப் பண்ணுவேன் . ஆகையினாலே 
என்னைத் தானத்தினாலேயும் , சன்மானத்தினாலேயும் , சிநே 
கத்தினாலேயும் , சமதிருஷ்டியினாலேயும் பூஜிக்கக் கடவன் . 


வாராய் சுபத்தையுடையவளே ! அசேதனங்களைக் காட் 
டிலும் உயிர்கள் சிரேஷ்டம் . அந்த உயிர்களிலும் பிராண 
விருத்தியை யுடையன சிறந்தன . அவைகளிலும் அறிவை 
யுடையன 

சிலாகிக்கத்தக்கன . அவைகளிலும் இந்திரிய 
விருத்திகளை யுடையன சிரேஷ்டம் . அவற்றிலும் ஸ்பரிசக் 
கியனத்தை யுடையன சிரேஷ்டம் . அதிலும் சக்கியானத் 
தை யுடையன சிசேஷ்டம் . அவற்றிலும் கந்தக்கியானத்தை 
யுடையன உத்தமம் . அவைகளிலும் சப்தக்கியானத்தை 
யுடையன 

சிலாக்கியம் . அவற்றிலும் ரூபக்கியானத்தை 
யுடையன சிரேஷ்டம் . அவற்றிலும் கீழ்மேலும் பல்லை 
யுடையன சிபேஷ்டம் , பாதமில்லா தவைகளான அவைகளி 
லும் வெகுபாதங்களை யுடையன சிரேஷ்டம் . அவைகளைக் 
காட்டிலும் நான்கு பாதங்களை யுடையவைகள் சிரேஷ்டப் . 
அவைகளிலும் இரண்டு பாதங்களையுடைய மனுஷியஜாதி 
சிரேஷ்டம் . அவர்களிலும் பிராம் பணவர்ணம் சிரேஷ்டம் . 
பிராம்மணர்களிலேயும் வேதத்தை யறிந்தவன் சிரேஷ்டம் . 
அவனிலும் வேதார்த்தத்தை யறிந்தவன் சிரேஷ்டன் . 
அவனிலும் சம்சயங்களைப் போக்கடிக்கிறவன் சிரேஷ்டன் . 
அவனைக்காட்டிலும் சுவதர்மத்தை அனுஷ்ட பனம் பண்ணு 
கிறவன் சிரேஷ்டன் . அவனிலும் தர்மார்த்த பலன்களைக் 
கோராமல் 

வைராக்கியத்தை யுடையவன் சிரேஷ்டன் . 
அவனிலும் தேகம் கிரியா பலன்கள் இவைகளை என்னிடத் 
திலே சமர்ப்பித்தவன் சிரேஷ்டன் . என்னிடத்திலே சமர்ப் 
பிக்கப்பட்ட சித்தத்தையும் கர்மபலத்தையு முடை யவனாகிச் 
சகல பிராணிகளிடத்திலும் , சமபுத்தியையுடைய புருஷனைக் 
காட்டிலும் சிரேஷ்டனான பிராணியை நான் பார்க்கவில்லை . 


வாராய் மனுபுத்திரியே ! பக்தி யோகமும் அஷ்டாங்க 
யோ கமும் சொல்லப்பட்டன . வஸ்துக்களுடைய ரூபங் 
களுக்கு ஆசிரயமாகியும் , அற்புதப் பிரபாவத்தை யுடைய 
தாகியு மிருக்கிற பகவானுடைய ரூபமே காலமென்று சொல் 
லப்படும் . அந்தக் காலரூபியாயிருக்கிற பகவானுக்கு இஷ்ட 
னென்றும் , த்வேஷியென்றும் , பந்து வென்று மில்லை . அந்தப் 
பகவானுடைய ஆக்கினையால் வாயுவானவன் வீசுகிறதும் , 


கரையை 


திரிதிய ஸ்கந்தம் 

283 
சூரியனானவன் பிரகாசிக்கிறதும் , இந்திரன் வருஷிக்கிறதும் , 
சந்தியனானவன் பிரகாசிக்கிறதும் , விருக்ஷங்களும் ஒஷதி 
கொடிகளும் தம் தம் காலத்தில் புஷ்பங்களையும் பலன்களையும் 
கிரகிக்கிறதும் , நதிகள் பிரவாகிக்கிறதும் , சமுத்திரமானது 

அதிக்கிரமியாம லிருக்கிறதும் , அக்னியானது 
தகிக்கிறதும் , பர்வதங்களோடே கூடப் பூமியானது முழுகிப் 
போகாம லிருக்கிறதும் , ஆகாசமானது பிராணிகளுக்கு 
மார்க்கத்தைக் கொடுக்கிறதும் , மகதத்வமானது தேகத்தை 
ஏழாவரணங்களாலே சூழப்பட்டிருக்கிற லோகமாகப் பண்ணு 
கிறதும் , சத்வா திகுண நியந்தாக்களான பிரம்மா முதலான 
தேவர்களும் இந்தப் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி முத 
லானவைகளிலே 

அடிக்கடி ஜாக்கிறதையாகக் காத்துக் 
கொண்டிருக்கிறதும் , ஸ்தாவர ஜங்கம ரூபமான இந்தப் 
பிரபஞ்சமானது பிரம்மா திகளுடைய வசமா யிருக்கிறதும் , 
அந்தப் பிரமமா திகளும் இந்தப் பிரபஞ்சத்தினுடைய 
சிருஷ்டியாதிகளைப் பண்ணுகிறதும் ஆம் . அவர் பிறர் 
ரூபமா யிருந்து 

புத்திராதிகளைச் சிருஷ்டி பண்ணிக் 
கொண்டும் , மிருத்தியு 

ரூபமா யிருந்து 

சங்கரித்துக் 
கொண்டும் , சுவயம் நாசாகிதராகியும் , விகாரமில்லாதவ 
ராகியும் இருக்கிறார் . 


முப்பதாவது அத்தியாயம் 


தேகம் , ஸ்திரீ முதலானவைகளிலே ஆசக்தமான் சித்தத்தை 
யுடையவர்களான காமிகளுடைய பாபத்தினாலே 

தாமசமான அதோகதியானது 

சொல்லப்படுகின்றது . 


கபில மஹரிஷியினுடைய வாக்கியம் . 


வாராய் மாதாவே ! பலமுள்ள காலத்தினாலே சலிப்பிக் 
கப்பட்டாலும் , இந்த ஜனங்கள் அந்தக் காலத்தினுடைய 
மகத்தான பராகிரமத்தை , வாயுவினுடைய பராகிரமத்தை 
மேகபத்தியானது அறிய ததுபோல , ஜனங்கள் காலரூபி 
யான பகவானால் நாசம் பண்ணப் படுவதறியாமல் , அதிக 
சுகத்தின்பொருட்டு அர்த்தத்தைச் சம்பாதிக்கிறதற்காக வெகு 
பிரயாசைப்பட்டு அநித்தியமாகியும் , புத்திர களத்திராதி 
களோடே கூடிக்கொண்டு மிருக்கிற தேகம் , தனம் முதலான 


281 


I ||| 1 வதம் 


வைகளை அவிவேகத்தினாலே நித்தியமாக எண்ணிக்கொண் 
இம் , சுகத்தையும் , வைராக்கியத்தையும் அடையாமல் நரகத் 
திற்குரிய பாபங்களைச் சம்பாதித்து நாக வாதனையை அனு 
பவிக்கச் செய்யும் பகவானுடைய மாயையால் மோசிக்கப் 
பட்டும் , அந்த நாகவாதனையில் கிடைக்கிற ஆகாராதிகளில் 
அன்புடை யவராய் அந்தத் தேகத்தையும் விட்டு விடுகைக்கு 
இச்சிக்கிறதில்லை . மேலும் அந்த ஜனங்கள் துஷ்டர்களான 
ஸ்திரீகளுடைய ஏகாந்தத்திலே பண்ணப்படுகிற சம்போகாதி 
ரூபமாயிருக்கிற மாயையினாலேயும் , மதுரமான மழலைச்சொற் 
களையுடைய சிசுக்களின் வார்த்தைகளாலேயும் , அபகரிக்கப் 
பட்ட 

மனதுகளை யுடையவராய் கிருகங்களிலே சோம்ப 
லில்லாமல் துக்கத்தைச் 

துக்கத்தைச் சுகம்பேலே யெண்ணி வெகு 
பெயரை ஹிட்சித்து வெகுவழியாய்ச் சம்பாதிக்கப்பட்ட 
பொருள்கள லே அவர்களைப் போஷித்துக்கொண் டிருந்து 
தமக்கு , வயது தளர்ந்த பின்பு அசக்தராகி அன்னியர்களு 
டைய தனத்திலே ஆசையை யுடையவராய்ச் சம்சாரத்தை5 க் 
காப்பாற்றுவதில் சாமர்த்தியமில்லா தவராய் வியர்த்தமான 
பிரயத்தனத்தை யுடையவரான அந்தப் புருஷரைப் பாரியை 
முதலானபேர்கள் சமர்த்தராயிருந்த காலத்திலே ஆதரவு 
பண்ணினாற் போல் ஆதரவு 

செய்யாமல் மிகவும் அநாதர 
வுடன் நாய்க்கும் , பூனைக்கும் , ஆகாரம் போடுவதுபோலப் 
போடுகிற ஆகாரத்தைப் புசித்துக்கொண்டும் . வார்த்தீகத்தி 
னாலே வைரூப்பியத்தை புடையவராகியும் , ரோகத்தை 
யுடையவராகியும் , மிகவும் ஜொலிக்கின்ற ஜடராக்கினியை 
புடையவராகியும் , அல் மான ஆகாரத்தையும் , வியாபாரங் 
களையு முடையவராகியும் , அசக்தராகியும் , மரணத்திற்குச் 
சமீபித்தவாகியும் , சேஷ்மத்தினாலே தகையப்பட்ட நாடி 
மார்க்கங்களுடையவராகியும் , பிராணவாயுவினாலே வெளிப் 
பட்டுப்போன கண்களை யுடையவ ] ]1 கியும் , இரைப்பு பெரு 
மூச்சுகளாலே பண்ணப்பட்ட . ஆயாசத்தை யுடையவராய்க் 
கண்டத்திலே குருகுருவென்கிற சப்தத்தை யுடையவராய் 
மிகவும் சகிக்கக்கூடாததான மரணவேதனையினாலே பந்துக்க 
எழுதுகொண்டிருக்கையில் மரணத்தை அடைகிறசமயத்தில் 
பயங்கரர்களாகியும் , கோபத்தினாலே சிவந்த கண்களை யுடை 
யவர்கள கியு மிருக்கிற இரண்டு யம தூதர்களைப் பார்த்துப் 
பயந்த இருதயத்தையுடையவராகி , மலமூத்திரங்களை விட்டுக் 
கொண்டு , அந்த யம தூதர்கள் கையிலகப்பட்டு அவர்க 
ளுடைய மிரட்டுகளாலே பிளந்துபோகின்ற இருதயத்தை 
யுடையவராகியும் , மார்க்கத்திலே சுவானங்களாலே பிடுங்கப் 
பட்டவராகியும் , மிகவும் துக்கத்தை யுடையவராகியும் , தாம் 


திரிதிய ஸ்கந்தம் 


285 


களை 


மான 


இரண்டு 


பண்ணின பாபத்தை ஸ்மரித்தும் , பசிதாகங்களாலே பீடிக் 
கப்பட்டவராகியும் , சூரியன் , காட்டுத்தீ , பெருங்காற்று , 
இவைகளாலே பீடிக்கப்பட்டவராய் , வருக்கப்பட்ட மணல் 
யுடையவைகளாகியும் , 

கியும் , இளைப்பாறிக்கொள்ளத்தக்க 
இடமில்லாததாயும் , உதகமில்லாததாகியு மிருக்கிற மார்க்கத் 
திலே அசக்தரா யிருந்தாலும் , முதுகிலே குறடாவினால் 
அடிக்கப்பட்ட வராய் , மிகவும் பிரய சத்தினாலே மூர்ச்சை 
யடைந்தவராகியும் , திரும்பவும் எழுந்திருந்து , பாபிஷ்ட 

மார்க்கத்தினுடைய தொண்ணூற்றொன்பதினாயிரம் 
யோசனைகளை மூன்று முகூர்த்தங்கள லேயாவது , 
முகூர்த்தங்கள லேயாவது தாண்டி , யமலோகத்தை யடைந் 
தவராய் , மிகவுங் கடூரங்களான நரகவாதனைகளை அடை 
கிறார் . ஓரிடத்திலே தம்முடைய கை கால்கள் முதலான 
அவயவங்களுக்குத் துணிகளைச் சுற்றிக் , குறைக்கொள்ளிக 
ளாலே கொளுத்தி விடுகிறதையும் , மற்றோரி .-- த்திலே தம் 
மாலேயாவது மற்றொருத்தராலேயாவது சோதிக்கப்பட்டிருக் 
கிற தம்முடைய மாம்சத்தைப் பக்ஷித்தும் , அந்த யமலோகத் 
திலே சுவானங்கள் , பருந்துகள் , பாம்புகள் , தேள்கள் , 
கொசுக்கள் முதலானவைகளாலே சரீபீடையையும் அடை 
ந்து , அவயவங்களைக் கண்டங் கண்டமாகச் சேதிக்கிறதை 
யும் , கேசம் முதலானவைகளாலே கிழிபடுகிறதையும் , பர்வத 
சிகரங்களினின்றுந் தள்ளப்படுகிறதையும் , ஜலத்துக்குள்ளே 
போட்டு மிதித்து வைக்கிறதையும் , பள்ளத்திலே போட்டு 
வைக்கிறதையும் அடைவர். அந்த தாமிசிரம் ரவுர முத 
லான நரகவா தனைகளை அனுபவிப்பார் . வாராய் பாதாவே ! 
இந்த ஜன்மத்தில் தாகத்திலே யுண்டாகின்ற வாதனைகள் 
யாவும் இந்தச் சமுசாபத்திலேயுங் 

காணப்படுகின்றன . 
பிராணிகளுக்குத் துரோகங்களைச்செய்து அதனலே போஷிக் 
கப்பட்ட சரீரத்தை 

இங்கேயேவிட்டுத் , தாம் செய்த 
பாவத்தை மார்க்கத்திற்குக் கட்டமுதாக வுடையவராகித், 
தனத்தைப் பறிகொடுத்தவர் போல் , மிகவும் விசனப்பட்டுக் 
கொண்டு , நரகத்திலே ஈஷ்வரனாலே படைவிக்கப்பட்டுத் , 
தம்மாலே செய்யப்பட்டிருக்கிற குடும்ப 

போஷணத்த 
னுடைய பாவத்தை அனுபவித்து , மனுஷ்ய ஜன்மத்திற்குக் 
கீழ்ப்பட்டவை.ளான யாதன ஜன்மங்கள் எத்தனையுண்டோ 
அவை யனைத்தையும் கிராயாக அடைந்து , பாபத்தை போக் 
கிக்கொண்டு திரும்பவும் மனுஷ்யதேசத்தை அடைக்க , 


281 


| IIT ), வதம் 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 


மிசிரங்களா யிருக்கிற புண்ணிய பாவங்களாலே மனுஷிய ஜன்மப்பிராப்தி 
ரூபமான ஜோகுண கதியானது சொல்லப்படுகின்து. 

ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் . 


வாராய் மாதாவே ! புருஷன் ஈஷ்வரனாலே பிரவிர்த்திக் 
கப்படுகின்ற பூர்வகர்மத்திலே திரும்பவும் தேகத்தை யடை 
கிறதின் பொருட்டுத் தந்தையுடைய வீரியத்தின் பிந்துவை 
ஆஸ்ரயித்த ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தைப் பிரவேசித்து , 
முதல் நாளில் சுக்கில சோணித ரூபமாகியும் , ஐந்தா நாளிலே 
குமிழி ரூபமாகியும் , பத்தா நாளில் இலந்தைப்பழம் போல 
வும் , பிற்பாடு மாய்சபிண்டாகாரமாகியும் , முதல் மாதத்திலே 
சிரசும் , இரண்டாமாதத்தலே கைகால் முதலான அவயவங்க 
ளுடனே கூடின சரீரமும் , மூன்றாமாதத்திலே நாம் , ரோமங் 
கள் , அஷ்திகள் , சர்பங்கள் , கண் , காது முதலாவ இந்திரி 
யத் துவாரங்களுடைய வுற்பத்தியும் , நான்காமாதத்தில் சப்த 
தாதுக்களும் , ஐந்தாமாதத்தில் பசிதாகங்களும் , ஆறாமாதத் 
தில் சராயு என்னப்பட்ட பையிலே தாயாருடைய வலது 
பாரிசயான வயிற்றிலே சுழன்றுகொண்டும் , மாதா பக்ஷிக்கப் 
பட்ட அன்னபானாதிகளாலே விருத்தியடைகின்ற தாதுக் 
களையுடையவனாய் , அனேக ஜந்துக்களுக்கும் , மல மூத்திரங் 
களுக்கும் , ஸ்தானமாக அந்தக் குக்ஷியிலே புழுக்களினாலே 
கடிக்கப்பட்டு , மிகுந்த கிலேசத்தை யுடையவனாய் , அடிக்கடி 
மூச்சை 

யடைந்தும் , மாதாவினாலே பக்ஷிக்கப்படுகிற 
துவர்ப்பு , கைப்பு , சுடுகை, உப்பு , காரம் , புளிப்பு , முதலான 
வைகளாலே அவயவங்களில் உண்டான வேதனைடையுடைய 
வனாய்ச் , சராயுவென்னப்பட்ட பையினாலேயும் , தாயாருடைய 
குடல்களினாலேயும் சூழப்பட்டவனாய்ச் , சிரஸைக் குக்ஷியிலே 
வைத்துக்கொண்டு வணங்கப்பட்ட முதுகு , கழுத்து , இவை 
களை யுடையவனாய் , அந்தக் கர்ப்பத்திலே வாசம் பண்ணு 
கிறான் . அந்தக் கர்ப்பத்திலேயிருந்து ஜன்மாந்தா கர்ம 
வசத்தினாலே யுண்டாகிற சியானத்தை யுடையவனாய் , 
அனேக ஜன்மங்களிலே செய்யப்பட்ட கர்மத்தை நினைத்துக் 
கொண்டு , சுவாசம் விடக்கூடாமல் வெகு சங்கடத்துடன் 
ஏழாமாத முதற்கொண்டு அடையப்பட்ட கியானத்தை யுடை 
யவனாய்ப் , பிரசவ ஏதுக்களான வாயுக்களாலே யலைக்கப் 
பட்டவனாய் , மலத்திலே பிறந்திருக்கின்ற புழுக்களுடனே 
கூடப்பிறந்த புழுப்போல் , இருந்தவிடத்திலே யிராமல் பிர 


தி ரீதியஸ் கந்தம் 

287 
மித்து , மிகவும் தபிக்கப்பட்டுத், தேகாத்மக்கியானத்தை 
யுடையவனாகியும் , திரும்பவும் கர்ப்பவாசத்தில் பயத்தை 
யுடையவனாகியும் , ஏழு பந்தன தாதுக்களை யுடையவனாகியு 
மிருக்கிற அந்த ஜீவனானவன் ஈஸ்வானை யஞ்சலிபந்தம் 
பண்ணிக்கொண்டு, வியா கூல வாக்கினாலே ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறான் . துஷ்டனான எனக்கு யோக்கியமான கர்ப்ப 
வாசரூபமான கதியானது காண்பிக்கப்பட்டு , மிகவும் சிர 
மத்தை அடைந்திருக்கிற ஜகத்தை ரக்ஷிக்கைக்குத் தமதிச் 
சையினாலே கிரகிக்கப்பட்ட நானாவித ஸ்வரூபத்தை யுடை 
யவராகியும் , விகார சூனியராகியும் , உபாதிசூனியராகியும் , 
பரிபூரணமான கியானத்தை யுடையவராகியு மிருக்கிற அந் 
தப் பரமாத்துமாவைப் பிரணாமம் பண்ணுகிறேன் . பஞ்ச 
பூதங்களாலே நிர்மிக்கப்பட்ட சரீரத்திலே , அபத்தமாகவே 
மறைக்கப்பட்டவனகியும் , சங்கமில்லாதவனாகியும் , இந்திரி 
யங்கள் , பூதங்கள் , விஷயங்கள் , அகங்காரம் இவைகளை 
ஸ்வரூபமாக வுடையவனாகியுமிருக்கிற நான் , அப்படிப்பட்ட 
சரீரமில்லாதவராகியும் , அளவில்லாத மகிமையையுடையவ 
ராகியும் , சர்வக்கியராகியும் , பிரகிருதி புருஷர்களுக்குப் 
பரராகியு மிருக்கிற அந்தப் பரமபுருஷருக்குத் தண்டஞ் 
சமர்ப்பிக்கிறேன் . தேவரீருடைய மாயையினாலே சுவரூபக் 
கியானமில்லாதவனாய்ச் சத்வாதிகுணங்களை நிமித்தமாக 
வுடையதான கர்மபந்தனத்தையுடைய இந்தச் சம்சாரமார்க் 
கத்தினாலே பண்ணப்படுகின்ற கிலேசத்துடனே சஞ்சரித்துக் 
கொண் க்கின்ற நான் மகானுபாவரான அந்த ஈஸ்வர 
னுயை அனுக்கிரகத்தையன்றி எந்த யுக்தியினாலே நிஜஷ்வ 
ரூபத்தை அடைவேன் . 


டிரு 


பூதபவுஷிய வர்த்தமான விஷயமான கியானத்தை அந் 
தப் பகவானைத் தவிர மற்றொருவன் எவன் தான் கொடுப் 
பன் . ஸ்தாவரங்களிலேயும் , ஜங்கமங்களிலேயும் , அந்தரி 
யாமியாக விருக்கிற அந்த ஈஷ்வானை ஜீவரூபமான கர்மமார்க் 
கத்தை அனுவர்த்திக்கின்ற நாங்கள் தாபத்திரய சாந்தியின் 
பொருட்டுச் சரணமாக அடை கிரேம் . 

மாதாவினுடைய 
குக்ஷியிலே யிருக்கின்ற இரத்தம் , பலம் , மூத்திரங்களாகிற 
கிணற்றிலே விழுந்தும் , ஜ .... ராக்கினியினாலே மிகவும் தபிக் 
கப்பட்டுமிருக்கின்ற தேகத்தை யுடையவனாகியும் , அதனாலே 

சின்னயான புத்தியை புடையவனாகியுமிருக்கிற 
நான் இந்தக் கர்ப்பத்தினி றுப் பாழுங்கிணற்றுக்குச் சமான 
மான வெளியிலே புறப்படுகைக்கு இச்சிக்கவில்லை . வெளிப் 
புறப்படுகையிற்றானே தேவரீருடைய மாயையால் யோகிக்கப் 


மிகவும் 


முகமாகப் 


288 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பட்டு , நானென்றும் , என்னதென்று மெண்ணுகிற புத்தியுண் 
டாய்த் , திரும்பவும் புத்திரமித்திர களத்திராதிக ளென்கிற 
சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு , தேவரீருடைய திருவடிக்குப் 
புறம்பாய்ப் போவேன் . ஆதலால் இந்தக் கர்ப்பத்தினின் 
றும் வெளிப்பட்டுக் கெட்டுப்போகாம லிருக்கும்படி கிருபை 
செய்ய வேண்டுமென்று நிச்சயிக்கப்பட்ட புத்தியையும் பத்து 
மாதங்களை யுடையவனாகியுமிருக்கிற அந்த ஜீவன் தக்ஷணத் 
திலே பிரசவத்துக்கு ஏதுவான வாயுவினாலே தள்ளப்பட்ட 
வனாய்ச் , சிரசை அதோ 

பண்ணிக்கொண்டு , 
மிகவுங் கிலேசத்துடன் சுவாசமுங் கியானமு மில்லாதவனாய் , 
மகா பிரயாசத்தினாலே வெளிப்பட்டுப் , பூமியிலே விழுந்து, 
இரத்தங்களாலும் , மலங்களாலும் பூசப்பட்டுத் , தத்துவக் 
கியானத்தை யிழந்து , விபரீத புத்தியை யடைந்தவனாய் , 
அழுதுகொண்டிருந்து , அன்னியனுடைய அபிப்பிராயத்தை 
யறியாத ஜனத்தினாலே போஷிக்கப்படுகின்ற அந்த ஜீவனான 
வன் , ஸ்தன்னிய பானார்த்தமாக அழுகையில் , வயிற்று நோயி 
னாலே யழுகிறதென்று வேப்பிலை ரசத்தைப் பானம் பண்ணி 
வைப்பார்கள் . வயிற்று நோயினாலழுதால் , பசித்தழுகிறா 
னென்று ஸ்தன்னிய பானத்தைப் பண்ணி வைப்பார்கள் . 
இவை முதலான அனிஷ்டத்தை யடைந்து அவற்றை 
நிவர்த்தித்துக்கொள்ளச் சக்தியற்றவனாய் , எறும்பு , கொசுகு 
முதலான ஜந்துக்களாலே கடிக்கப்பட்டும் , அசுசியான சய 
னத்திலே படுத்துக்கொண்டும் , தன் அவயவங்களைச் 
சொரிந்து கொள்ளவும் , எழுந்து உட்கார்ந்து நடக்கிறது 
முதலானவைகளிலும் சாமர்த்தியமில்லா தவனாய்த் , துக்ககர 
மான ஐந்து வயதுவரைக்கும் பாலியத்தையும் யௌவனத்துக் 
கீழ்ப்பட்ட பாலவயதையு மனுபவித்தான் . 


பிற்பாடு காமத்தை யுடையவனாய் அகங்காரத்தினாலும் , 
கோபத்தினாலும் , ஆத்மநாசத்தின் பொருட்டுக் காமிகளிடத் 
திலே விரோதத்தைச் செய்து கொண்டு , விவேக ஈனனாகியும் , 
துர்ப்புத்தியாகியும் , பஞ்சபூதங்களாலே செய்யப்பட்ட தேகத் 
திலே மகத்தான ஆக்கிரகத்தையுடையவனாய் அடிக்கடி 
நான் என்னதென்கிற புத்தியுடன் அக்கியான கர்மங்களினால் 
ரூபிகரித்திருக்கிற தேகத்தினாலே கட்டப்பட்டவனாய்ச் சம் 
சாரத்தை யடைந்து , சிசினவுதர திருப்தியின் பொருட்டுப் பிர 
யத்தனத்தை யுடையவனாய்த் , துன்மார்க்கத்திலே ரமித்துக் 
கொண்டிருந்து , திரும்பவும் பூர்வம் போலவே நரகத்திற் 
குரியவனாகிறான் . சத்தியம் , சவுசம் , தபசு , மவுனம் , பரமார்த் 
தக்கியானம் . லச்சை , சம்பத்து , எஜஸு , பொறுமை, மனோக் 


289 


தி ரி தீயஸ் க நீதம் 
கிய நிக்ரகமான , பெரியவனென்கிறது , இவைகள் அசத்துக்க 
ளானதால் சகவாசஞ்செய்யா மலிருக்கவேண்டும்.புருஷனுக்கு 
ஸ்திரீகளுடைய சங்கத்தினாலேயும் , ஸ்திரீகளின் கூட்டம் 
செய்கிற 

பேர்களுடைய சங்கத்தினாலேயும் , மோகமும் , 
பந்தமுமுண்டாகிறபடிக்கு மற்றொருவருடைய ! சங்கத்தினாலே 
உண்டாகபாட்டா . பிரம்மாவும் தம்முடைய பெண்ணைப் 
பார்த்து , மோகித்துப் பெண்மான் ரூபமாக அவளை லச்சை 
யில்லாதவராகித் தாமும் மான் ரூபியாகப் பின் சென்றார் . 
அந்தப் பிரம்மாவினாலே பரீசிப்பிரஜாபதி முதலான பேர் 
கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் . ஸ்ரீமந் நாராயணரைத் தவிர 
மற்ற எந்தப் புருஷன் தான் ஸ்திரீரூபமான மாயையினாலே 
யிழுக்கப் படாமலிருக்கிறான் ? யோகாப்பியாசத்தினுடைய 
கரையை அடைய இச்சிக்கிறவனும் , பரமாத்தும ஸ்வரூபத் 
தையடைய இச்சிக்கிறவனும் , ஒருக்காலும் ஸ்திரீகளிடத் 
திலே சங்கத்தைப் பண்ணாமலிருக்கக் கடவன் . மோக்ஷத் 
தைக் கோருகின்ற புருஷனுக்கு ஸ்திரீகளை நாகத்துவார 
மாகச் சொல்லுவார்கள் . ஸ்ரீ ஹரியினாலே நிருமிக்கப்பட்டும் 
சிசுரூஷைக்குக் காரணமாகியு மிருக்கிற அந்த ஸ்திரீரூப 
மான மாயையைத் தனக்குப் பிரதிகூலமான மிருத்தியுவைப் 
போலவும் , திரணங்களாலே மூடப்பட்ட கிணற்றைப்போல் , 
தனம் , புத்திரன் , கிருகம் , இவைகள் தெய்வத்தினாலே நிரு 
மிக்கப்பட்ட மிருத்தியுவாக அறியக்கடவன் . வேடனுடைய 
கண்ணியானது 

அனுகூ.லாக அறியப்பட்டிருந்தாலும் 
மிருகத்துக்கு மரணவேதுவானது போல் , கியானியானவன் 
இவைகளை மிருத்தியுவென்று அறிந்து விஷய சங்கத்தை 
விட்டு மிகவும் தத்வவிசாரத்தை யுடையதாகியும் , 
வைராக்கியங்களோடேகூடிக்கொண்டு மிருக்கிற புத்தியினால் , 
மாயையினாலே பண்ணப்பட்ட லோகத்திலே , தேகாபிமானத் 
தைவிட்டுச் சஞ்சரிக்கக்க ... வன் . 


யோக 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் 


சாத்வீக தர்பங்களாலே பார்த்துவ கதியும் , தத்துவக்கியான 
மில்லா தவனுக்கு அந்த லோகங்களினின்று திரும்ப 
ஜனனமும் சொல்லப்படுகன்றது . 

ஸ்ரீ 11 வாலுடைய வாக்கியம் . 
வாராய் மாதாவே ! கிருகதாஸ் படத்தில் தர்மார்த்த 
காமரூபங்களான தர்பங்களைச் செய்கிற புருஷனானவன் , கவ 
தாரா தன ரூபமான தர்மத்தைவிட்டுப் பிராகிருத் தேவர்களை 

37 


யடை 


29 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யும் , பிதுர்க்களையும் , கிருதுக்களலே சிரத்தையோடே கூடி 
யாகஞ் செய்கிறவன் , சத்திய லோகத்தை யடைந்து திரும்ப 
வும் ஜன்மத்தை யடைவன் . அனந்த சயனரான ஸ்ரீ ஹரி 
யானவர் பிரளயத்திலே பாம்பணையிலே சயனித்துக் கொள் 
ளுகிறபோது யாகாதி தர்மங்களை யனுஷ்டானம் பண்ணின 
கிருகஸ்தர்களுக்கு , இந்த லோகங்கள் யெத்தை யடை. 
கின்றன . பிரம்மாவினுடைய ஆயுளுக்கு முடிவான அந்தப் 
பிரளயபரியந்தம் , பிரம்மாவைப் பாமேஷ்வரராகத் தியானம் 
பண்ணுகிற பேர்கள் அந்தப் பிரம்மலோகத்தை யடைந் 
திருந்து , அந்தப் பிரம்மாவானவர் தம்முடைய காலத்தை 
அனுபவித்துப் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , 
மனது , இந்திரியங்கள் , சப்தாதி விஷயங்கள் , அசங்காரம் 
இவைகளினாலே சூழப்பட்ட பிரம்மாண்ட த்தை உபசங் 

பண்ண இச்சித்தவாாய்ப் , பாமாத்மாவை 
கிறபோது அவர்களுமந்தப் பிரம்மாவுடனே கூடவே பர 
மானந்த ரூபரகியும் , சர்வோத் கிருஷ்...ராகியும் , பரப்பிரம்ம 
மாயுமிருக்கிற புராண புருஷரை அடைவார்கள். பகவானை 
யுபாசிக்கிறவர்கள் , சக்ஷாத்தாகவே அந்தப் பகவானை அடை 
வார்கள் . ஆகையினாலே சமஷ்த பிராணிகளுடைய இருதய 
கமலங்களிலே அந்தரியா மியாகவும் , பிரசித்தமான பிரபா 
வத்தை யுடையவராகியு மிருக்கிற பகவானை ஏகாந்த பக்தியி 
னாலே சரணமாக அடையக்கட . வாய் ஸ்தாவர ஜங்கமங்களுக் 
குக் கர்த்தாவாகியும் , வேதகர்ப்பராகியுமிருக்கிற பிரம்மா 
வானவர் , யோகரித்தியையுடைய சனற்குமாரர் முதலான 
யோகீஷ்வார்கள் , மரீசி முதலான ரிஷிகள் , இவர்களுடனே 
கூடப் பேதபுத்தியினாலேயும் , அகங்காரத்தினாலேயும் , நிஷ் 
காமமான கர்மத்தினாலேயும், கர்த்துருத்துவத்தினாலேயும் , 
பிரம்மலோகாதி பத்தியரூபமாகியும் , தர்மபலரூடமாகியு மிருக் 
கிறஐசுவரியத்தை யனுபவித்துப் , பிரளயகாலத்திலே சகு 
ணப்பிரம்மரூபியான பாமபுருஷரை அடைந்து , ஈஸ்வரரூப 
மான காலத்தினாலே சத்வாதி குணங்களுக்கு லயமுண்டா 
யிருக்கையில் , திரும்பவும் சிருஷ்டியிலே முன்போலவே தம் 
தம் அதிகாரங்களுடனே உண்டாகிறார்கள் . கர்மங் 
களிலே ஆசக்தியை யுடையவர்களாகியும் , சிரத்தையுடனே 
கூடி விகித கர்மங்களையும் , காமிய கர்மங்களையும் , நித் 
திய கர்மங்களையும் , 

தினாலே சூழப்பட்ட 
காமத்திலேயே மனதை 

யுடையவர்களாகியும் , இந்திரிய 
மில்லாதவர்களாகியும் , தர்மார்த்த காமியங்களைக் 
கோரினவர்களாகியு மிருக்கிற 

புருஷர்கள் 

சம்சாரத்தை 
அபகரிக்கின்ற புத்தியை யுடையவர்களாகி , மிக்க வெற்றி 


ரசோகுணத் 


நிக்கிரக 


தி 1 திய ஸ்கந்தம் 


211 


களையுடைய ஸ்ரீ ஹரியினது கதையிலே இச்சையில் 
லாதவர்களாய் , மலத்தை புசியா நின்ற ஜெந்துக்கள் மலத் 
தையேகோருகிறது போல் , பாக்கிய வீனர்கள கிறார்கள் . கர்ப் 
பாதான முதலாய்ச் சரமக்கிரியை பரியந்தங்களான கர்மங் 
களை யதாவத்தாகச் செய்கிறவர்கள் சூரியனுடைய தக்ஷிண 
மார்க்கமான தூயாதி மார்க்கத்தினாலே பிதுர்லோகத்தை 
யடைந்துது திரும்பவும் புத்திரர்கள் முதலானபேர்களிடத் 
திலே பிறக்கிறார்கள் . 


வாராய் மாதாவே ! நலமிழந்தவர்களாகி அந்த 
லோகத்தினின்றும் இந்த லோகத்தைக் குறித்து விழுகிறார் 
கள் . 

ஆகையினாலே நீ பகவத் குணங்களை ஆஷ்ரயித்துப் 
பத்தியினாலே அந்தப் பரமேஸ்வரரைப் பாஜிக்கக் கடவாய் . 
அந்த ஸ்ரீ வாசுதேவனிடத்திலே செய்யப்படுகின்ற பக்தி 
யோகமான து வைராக்கியத்தையும் , பிரம்ம சாக்ஷத்கார ரூப 
மான கியானத்தையும் உண்டாக்கும் . 

ண்டாக்கும் . சித்தத்தைப் பகவத் 
குணங்களில் லயிக்கச் செய்கிற புருஷனானவன் , அந்த சுவயம் 
பிரகாச ரூபம / கிய பரமபதத்தைப் பார்த்து பகதத்வம் தத் 
வாதி திரிகுண சுவரூபமாகியும் , மகா பூதரூபமாய் ஐந்துவித 
மாகியும் , இந்திரியரூபமாய்ப் பதினொரு விதமாகியு மிருக்கிற 
அகங்காரமும் , ஜீவரூபமும் , அந்த ஜீவனுக்குச் சரீரமாகிய 
இந்தப் பிரம்மாண்டமான ஜகத்துமாய் நானாரூபமாக இருக் 
கின்ற பிரம்மத்தினிடத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்ட மனதை 
யுடையவனாகியும் , பிரபஞ்ச விஷயசங்க மில்லாதவனாகியும் , 
வைராக்கியத்தை புடையவனாகியும் , சிரத்தையினாலேயும் , 
பக்தியினாலேயும் , யோகாப்பியாசத்தினாலேயும் , நித்தியமாக 
அந்தப் பிரம்மத்தையே எங்கும் பார்க்கிறான் . வாராய் 
பூஜ்ஜியையே ! பிரம்ம க்ஷாக்காரரூபமான இந்தக் கியான 

நம்பாலே. சொல்லப்பட்டது . இந்தக் கியானத்தி 
னாலே பிரகிருதிபுருஷர்களுடைய தத்வமான கியானயோக 
மும் , பக்தியோக சுவரூபமான பிபத்தியும் , இந்த இரண்டுக் 
கும் பரமாத்மா வொருவரே யடையத்தக்கவராக விருக்கிறார் . 
அனேக ரூப சாதி குணங்களுக்கு ஆஷ்யான வெல்லம் 
பால் முதலான ஒரு வஸ்துதானே நேத்திரத்திற்கு வெளுப் 
பாகவும் , ரலேந்திரியத்திற்கு மதுரமாகவும் , ஸ்பரிச இந்திரி 
யத்துக்குச் சீதமாகவும் , இப்படி நானாவிதமாக அறியப்படு 
கிறது போல் அந்தப் பகவான் ஒருவரே தடாகப்பிரதிஷ்டை 
முதலான கிரியைகள் , யாகங்கள் , தானங்கள் , பசு , அத்தி 
யயனம் , வேதார்த்த விசாரணை , இந்திரிய நிக்கிரகங்கள் , கர்ம 
சன்னியாசம் , நானாவித சுகங்களையு டைய பந்தி யோகங்கள் , 


மானது 


292 


ப ம பா வதம் 


நிஷ்காம ரூபமான தர்மங்கள் , இவைகளினாலே அறியப்படு 
கிறார் . வாராய் மாதாவே ! பக்தியோகத்தினுடைய நான்கு 
விதமான சுவரூபத்தையும் , சமஸ்த பிராணிகளாலேயும் , 
உள்ளும் புரம்பும் ஓடிக்கொண்டும் அறியக்கூடாத சக்தியை 
யுடையதான காலத்தினுடைய கதியையும் , சம்சாபகதிகளையும் 
சொன்னேன் , இந்தத் தத்துவக்கியானத்தை வணக்கமில் 
லாதவன் , சோம்பலையு டையவன் , துராசாரன் , டாம்பீகன் , 
விஷயங்களிலே ஆசக்தியையுடையவன் , புத்திராதி கிருகங் 
களிலே ஆசக்தியையுடையவன் என்னுடைய பக்தியில்லாத 
வன் , எனது பக்தர்களுக்கு த்வேஷியாயிருக்கிறவன் , இவர்க 
ளுக்கு ஒருக்காலும் உபதேசிக்காம லிருக்கவேண்டும் . சித் 
தையையு டையவன் , பக்தியையு டையவன் , வணக்கத்தையுடை 
யவன் , அசூயை யில்லாதவன் , சகல பிராணிக ளிடத்திலே 
யும் சிநேகத்தை யுடையவனாகியும் , வைராக்கியத்தையுடையவ 
னாகியும் , சமதமாதி குணங்களை யுடையவனாகியும் , புத்திமானா 
கியும் , த்வேஷமில்லாதவனாகியும் , சதாசார சம்பன்னனாகியு 
மிருக்கிறவன் இவர்களுக்கு இந்தக் கியானத்தை யுபதேசிக் 
கக் கடவன் . வாராய் மாதாவே ! சிரத்தையுடனே இந்த 
உபாக்கியானத்தைக் கேட்டுப் பாராயணம் 
புருஷன் என்னுடைய பரமபதத்தை அடைவன் . 

2 . 
முப்பத்து மூன்றவது அத்தியாயம். 


பண்ணுகிற 


ந்தக் கபில மகாரிஷியினுடைய உபதேசத்தினால் உண்டாகிற கியானத்தி 
னாலே இவருடைய மாதாவான தேவவூதியீனுடைய ஜீவன் 

முத்தியானது சொல்லப்படுகின்றது , 


அமத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விது : ரே ! இந்தப்பிரகாரம் கபில மகரிஷியினு 
டைய வசனத்தைக் கேட்டு , அவருடைய மாதாவாகியும் , கர்த் 
தமப் பிரஜாபதியினுடைய பாரியையாகியு மிருக்கிற அந்தத் 
தேவவூதியானவள் , அக்கியான நாசத்தை யுடையவளாய் , 
அந்தப் பகவானைப் பிரணாபடப் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி 
னாள் . வாரீர் பகவானே ! இந்தப் பிரம்மாவும் பிரளய ஜல 
மத்தியிலே சயனித்துக்கொண்டு , பஞ்சமகா பூதங்களுக்கும் 
சாஸ்த ஜகத்துக்குங் காரண ராயும் , ஜகத்ரூபியாயு மிருக்கிற 
தேவரீருடைய திருவுருவத்தைத் தியானம் பண்ணினாரே 
பலல மல் பார்க்கவில்லை . அந்தப் பிரம்மாவுக்கு உற்பத்தி 


தீரி திய ஸ்கந்தம் 

293 
காரணராகியும் , சத்வாதி குணப்பிரவாக ரூபமான சக்தியை 
யுடையவராகியும் , கிரியாசூனியராகியும் , சத்திய சங்கற்பராகி 
யும் , ஜீவர்களுக்கு நியந்தாவாகியும் , சிந்திக்கக்கூடாமலும் , 
அனேகங்களாகியுமிருக்கிற சக்திகளை யுடை யவராகியும் , இந் 
தப் பிரபஞ்சத்தை யுதரத்தில் வகிக்கிறவராகியும் , யுகாந்தத் 
திலே வட பத்திரசாயியாய்ப் பாதாங்குஷ்டத்தைப் பானம்பண் 
ணித் திருக்கண் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாயாசிசுவான 
தேவரீர் என்னுடைய குக்ஷியில் என்னமாய்த்தரிக்கப்பட்டீர் 
துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனஞ் செய்வதற்காக வராக 
முதலான அவதாரங்கள் செய்தது போலவே , ஆத்மக்கியான 
மார்க்கத்கை வெளிப்படுத்துகிறதற்காகச் சுவய இச்சையி 
னாலே கிரகிக்கப்பட்ட இந்த அவதாரமும் என்னாலே தரிக் 
கப்பட்டது . தேவரீருடைய நாமதேயத்தைக் கேட்டதினாலே 
யும் , கீர்த்தனம்பண்ணினதினாலேயும் , சேவைசெய்ததினாலே 
யும் , ஒருக்கால் ஸ்மரித்ததினாலேயும் . சண்டாளனும் அந்த 
க்ஷணத்திலேயே யாகஞ்செய்தவனுக் 

கொப்பாகிறபோது , 
அடியேன் கடைத்தேறுகிறதற்குக் கேட்கவேண்டியதென்ன ? 
தேவரீருடைய நாமத்தைக் கீர்த்திக்கிறவர்களே மகா தவசை 
யும் , யோகங்களையும் , கங்கா தீர்த்தங்களின் ஸ்நானத்தையும் , 
நல்ல ஆசாரத்தையும் , சகல வேதங்களையும் அத்தியயனஞ் 
செய்தவர்களாயும் ஆவார்கள் . அப்படிப்பட்ட மகிமையுள்ள 
பரமபுருஷராகியும் , தேஜசினாலே அவித்யாகாம கர்மமூல 
மான சம்சாரத்தை நாசம் பண்ணுகிறவராகியும் , வேதகர்ப்ப 
ராகியும் , ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகியும் , கபிலரூபமாகியுமிருக்கிற 
தேவரீரை நான் சாணமாக அடைகிறேன் . 


வாரீர் விதுரரே ! இந்தப்பிரகாரம் ஸ்தோத்திரம் 
பண்ணப்பட்டவராகியும் கபிலரென்று பெயரையுடையவராகி 
யும் பகவானாகியும் , மாதாவினிடத்திலே வாற்சல்லியத்தை 
யுடையவராகியு மிருக்கிற அந்தப் பமபுருஷரானவர் கம்பீர 
மான வாக்கினாலே ஒருவார்த்தை சொல்லுகிறார் . வாராய் 
மாதாவே ! நம்மாலே சொல்லப்பட்ட பக்திமார்க்கத்தினாலே 
அபயஸ்தானமான என்னையடையப்போகிறாய் , எனக்கிஷ்ட 
இந்தமதத்தை அறியாதபேர்கள் 

சம்சாரத்தை 
யடைந்து கொண்டிருப்பார்களென்று சிலாக்கியமுள்ள தம்மு 
டைய தத்துவக்கியான மார்க்கத்தை வெளியிட்டுப் பிர்ம 
நிஷ்டையான தம்முடைய மாதாவினாலே அநுக்ஞையைப் 
பண்ணப்பட்டவராய்ப் புறப்பட்டுப் போனார் . பிற்பாடு அந்தத் 
தேவவூதியும் , புத்திரனான பவானாலே சொல்லப்பட்ட 
பக்தி கியான யோகத்தையுமுடை யவளாய்ச் சரஸ்வதி நதியி 


மன 


291 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
னுடைய தீரமான பிந்துசரசிலே கர்த்தமப்பிரஜாபதியினு 
டைய தபோயோகத்தினாலே நிர்மிக்கப் பட்டும் , தேவர்களால் 
பிரார்த்திக்கத்தக்கதாகியும் , உபமானமில்லாமலும் , பால் 
நுரைக்குச் சமானங்களான தந்தங்கள லே யிழைக்கப்பட்டும் , 
சுவர்ணமயங்களாகியும் , சக்கரங்களாகியு மிருக்கிற பீடம் , 
சயனம் முதலான 

முதலான சாமக்கிரியைகளை யுடையதாகியும் , நிர் 
மலங்களான ஸ்படிக , மரகதமயமாயிருக்கிற சுவர்களிலே 
ரத்னமயமான தீபங்களுடைய காந்தி : 

பினாலும் , ஸ்திரீகளி 
னாலே பிரகாசிக்கப்பட்டும் , புஷ்பங்களே டே கூடிக்கொண்டு 
மிருக்கிற அனேக தேவவிருக்ஷங்களாலே ரமணீயமாகியும் , 
மதுரமாகச் சப்திக்கின்ற பக்ஷி மிதுனங்களை யுடை யதாகியும் , 
மதித்துமிருக்கிற வண்டுகளையுடைத்தான உத்தியான வனத் 
தையுடைய கிருகத்தில் பத்மகந்தங்களுள்ள நடபாவியில் 
கர்த்தமப் பிரஜாபதினாலே சந்தோஷம் பண்ணப்பட்டிருக்கிற 
தன்னைத் தேவர்களும் ஸ்தோத்திரப்பண்ணித் தேவேந்திர 
னுடைய ஸ்திரீகளுக்கும் பிரார்த்திக்கத்தக்கதான கிருகசம் 
பத்தைவிட்டுப் புத்திரவியோகத்தினாலே துக்கத்தையுடைய 

அந்தத் தேவவூதியானவள் தத்வக்கியானத்தை 
பறிந்தவளா யிருந்தாலும் நசித்துப்போயிருக்கின்ற கன்றி 
னிடத்திலே வா சல்லியத்தையுடைய பசுவானதுபோல் , 
மிகவும் துக்கத்தை யடைந்திருந்தாள் . 


வளான 


வாரீர் விதுரரே ! தேவதேவராகியும் , புத்திரராகியும் ,, 
கபிலரூபியாகியு மிருக்கிற அந்த ஸ்ரீ ஹரியைத் தானே 
தியானம் பண்ணிக்கொண்டும் , மகாசம்பத்தையுடையதான 
கிருகத்திலே ஆசையற்று , வைராக்கியத்தினாலேயும் யோகா 
னுஷ்டானத்தினாலே உண்டாகின்ற பிரம்மசாக்ஷாத்காரத் 
துக்கு ஏதுவாகியும் , பரிசுத்தமாகியுமிருக்கிற கியானத்தி 
னாலே பொன்வர்ணமான 

கேசங்களையுடைய 

ஜடையை 
வாய்ந்து தபசினால் மெலிந்த தேகத்தை யுடையவளாய் , 
மரவுரியைத் தரித்துக்கொண்டு , தெளிவு பொருந்திய முகத் 
துடன் , தனது புத்திரரைப் பரமாத்துமாவாக வெண்ணித் 
தியானஞ்செய்து கொண்டு , தூங்கி பெழுந்த புருஷன் , சொப் 
பனத்தில் காணப்பட்ட தேகத்தை மறந்தாற்போல் , தன்னு 
டைய தேகத்தை மறந்தாள் . அந்தத்தேகப் , மனோவியாசங் 
களில்லாமையால் இளையாமல் புஷ்டியாய் , நீறு பூத்த நெருப் 
புப்போல் , பிரகாசிக்கத் தபோயோக மயமாகியும் , விரியப் 
பட்ட தலைமயிர்களையுடை யவள கியும் , பகவத்சங்கற்பத்தி 
னாலே க்ஷிக்கப்பட்டு மிருக்கிற அந்தத் தேவவூதியானவள் , 
வசுதேவரிடத்திலே பிரவேசிக்கப்பட்ட புத்தியையுடைய 


தீரி திய ஸ்கந்தம் 


29 . 


வளாய்த் , தேகத்தை ஸ்மரிக்காமல் , கபிலராலே உபதேசிக்கப் 
பட்ட பக்தி மார்க்கத்தினால் பாப்பிர்ம்மமாகியும் , அந்தராத் 
மாவாகியும் , ஆனந்தரூமாகியு 

மிருக்கிற 

பகவானை 
அடைந்து , மூன்றுலகத்திலேயும் பிரசித்தமாய்ச் சித்தரத 
மென்று பேர்பெற்று , சித்தர்கள லே சேவிக்கப்பட்டுச் சித் 
யைக் கொடுக்கத்தக்கதான நதியாயினள் . மகாயோகியான 
கபிலரும் சித்தாசிரமத்தினின்றும் மாதாவினுடைய அனு 
மதிகொண்டு வடக்குத் திக்கிலே போனார் . சித்தசாரண 
கந்தருவர்களாலேயும் , முனிவர்களாலேயும் , அப்சரஸ்திரீ 
களினாலேயும் , ஸ்தோத்திரஞ் செய்யப்பட்டவராய்ச் , சமுத்திர 
ராஜனாலே கொடுக்கப்பட்ட பூஜாஸ்தானங்களை யுடையவ 
ராய்ச் , சாங்கியாசாரியர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப் 
பட்டவராய் , யோகத்தை யடைந்து , மூன்றுலோகத்தினுடைய 
சாந்தியின் பொருட்டுச் சாந்தசித்தரா யெழுந்தருளியிருக் 
கிறார் , வாரீர் விதுரரே ! உம்மாலே நான் என்ன கேட்கப்பட் 
டேனோ அந்தக் கபில தேவவூதி சம்வா தமுஞ் சொல்லப் 
பட்டது . இந்தக் கபிலமுனிவருடைய மதமாகியும் , ஆத்ம 
யோக ரகசியமுமான இந்தக் கபிலோபாக்கியானத்தை எவன் 
சொல்லுகிறானோ, எவன் கேட்கிறானோ, அவன் பகவானான 
கருடத்துவஜனிடத்திலே வைக்கப்பட்ட புத்தியையுடைய 
வனாய் அவருடைய பாதாரவிந்தத்தை படைவன் . 


ஓம் 


சதுர்த்த ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் , சதுர்த்த ஸ்கந்தத்தில் , இரு 
பத்தொன்ப கத்தியாயங்களிலேயும் , துரியமான விசற்கம் சொல் 
லப்படுகிறது . அதில் , ஈஸ்வரா தீனர்களான பிரம்ம மனுவா தியர்க 
ளாலே விசற்கமென்கிற விசேஷ கிருஷ்டி பண்ணப்பட்டது . அவை 
களுக்குள்ளே , பிரதம அத்தியாயத்தில் மனுவினுடைய கன் 
னியா வம்சம் பிறந்ததும் . அந்தக் கன்னியா வம்சத்திலே யக்கி 
பாதி மூர்த்திகளினாலே ஸ்ரீ ஹரியினுடைய அவதாரங்க 

பரங்களும் 
சொல்லப்படுகின்றன . 


மைத்திரேயர் வாக்கியம் 


இரண்டு 


வாரீர் வி துரரே ! சுவாயம்பு மனுவுக்குச் 
சதரூபை 

யென்கிற ஸ்திரீயினிடத்திலே , 
ஆவூதியென்றும் , தேவவூதியென்றும் , பிரசூதி 
பென்றும் . மூன்று பெண்களும் 
பிள்ளைகளும் 

பிறந்தார்கள் . தனக்கிரண்டு 
புத்திரர்களிருக்கவும் , அந்த ஆவூதியென்கிற பெண்ணினிடத் 
தில் ஆசையினாலே அவளுக்குப் பிறக்கிற பிள்ளை தனக்குப் 
புத்திரனாக வேண்டுமென்கிற விருப்பத்துடன் 

கேட்டுக் 
கொள்ளுகிற சதரூபையென்கிற தனது பரியையினால் தூண் 
டப்பட்டு , ருசிப்பிரஜாபதியைக் கேட்டுக்கொண்டு அந்தப் 
பெண்ணைக் கொடுத்தான் . அந்த ருசி , ஆவூதியென்கிற தம் 
முடைய ஸ்திரீயினிடத்திலே பிரம்மதேஜசுடனே கூடின 
மிதுனமென்கிற ஸ்திரீ புருஷர்களை 

தியானத்தி 
னாலே யுண்டாக்கினார் . அவர்களில் , பக்கியமூர்த்தியான 
விஷ்ணு - பிள்ளையாகவும் , ஸ்ரீ மகாலக்ஷ்மியே பெண்ணாக 
வும் பிறந்தார்கள் , சுவாயம்பு மனுவானவர் சந்தோஷத் 
துடன் தவுத்திய ரூபமானயக்கியமூர்த்தியைச் சுவக்கிருகத்தை 
அடைவிப்பித்துக் கொண்டார் . ருசிப்பிரஜாபதியும் அந்தத் 
தக்ஷணை யென்கிற பெண்ணை வேதமத்திரங்களுக்குப் பதியான 

38 


ஈசுவர 


218 


பஸ்ரீ மவாபாகவதம் 


விஷ்ணுவுக்கு கொடுத்தார் . அந்த யக்கிய தக்ஷணைகளுக்கு 
யாமாளென்று பிரசித்தர்களாயும் , மகாபலசாலிகளாயும் , 
தோஷனென்றும் . பிரதோஷனென்றும் , சந்தோஷனென் 
றும் , பத்திரனென்றும் , சாந்தியென்றும் , இடஸ்பதியென் 
றும் , த்மனென்றும் , கபியென்றும் , விபுவென்றும் 
சுகர்னனென்றும் , சுவேதனென்றும் , ரோசனனென்றும் , 
பன்னிரண்டு பிள்ளைகள் 

பிள்ளைகள் பிறந்தார்கள் . மனுவும் தேவர் 
களும் , மனுபுத்திரர்களும் , சுரேசுவரனான இந்திரனும் , 
ரிஷிகளும் , ஹரியினுடைய அம்.சாவதாரமும் , ஆக இந்த 
ஆறும் கூடின காலமே மனுவந்தாமென்று சொல்லப்படும் . 
சுவாயம்பு மனுவந்தரத்தில் சுவாயம்புவே மனுவாகியும் , 
தூஷதாளென்னப்பட்ட தேவர்களும் , மரீசிப் பிரமுகாளான 
சப்தரிஷிகளும் , ஹரியினுடைய அம்சாவதாரமான யக்கிய 
ரும் , யக்கியராயிருக்கிற இந்திரனும் , பிரியவிரதன் உத்தான 
பா தனென்கிற பிருதிவிபாலர்களான மனுப்புத்திரர்களும் 
உண்டானார்கள் . அந்தப் பிரியவிரதன் உத்தானபாதனென் 
கிற மனுப்புத்திரர்களுடைய புத்திர பவுத்திர இரண்டாம் 
பேரர்களாலே அந்தச் சுவாயம்பு வனுவந்தரம் பாலிக்கப் 


பட்டது . 


வாரீர் விதுரரே ! தேவவூதியென்கிற பெண்ணைச் சுவா 
யம்புமனு கர்த்தமருக்குக் கொடுத்தார் . அந்த மனுவினுடைய 
சம்பந்தமான வம்சம் விஸ்தரித்து உம்மாலே சொல்லப்பட் 
டது . பிரம்மபுத்தியரான தக்ஷப்பிரஜா பதிக்குச் சுவாயப்பு 
மனுவானவர் தமது பி / சூதியென்கிற பெண்ணைக் கொடுக் 
தார். அந்தத் தக்ஷப்பிரஜாபதியினாலே யுண்டாக்கப்பட்ட வம் 
சம் மூன்று லோகத்திலேயும் திரளாகப் பரம்.பிற்று கர்த்தமப் 
பிரஜாபதியினுடைய 

பெண்களது 

வம்ச பரம்பரையைச் 
சொல்லுகிறேன் கேளும் . கர்த்தமருடைய 

பெண்ணான 
களை 

யென்கிறவள் மரீசிமகரிஷிக்கு காசியபரென்றும் 
பூரணிமாவென்றும் இரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள் . அந் 
தப் பூரணிமாவானவர் , விரஜையென்றும் , விசுவகாவென் 
றும் , தேவகுல்லிய வென்றும் , மூன்று பெண்களைப் பெற் 
றார் . அவர்களுக்குள்ளே தேவகுல் லியா வென்கிறவள் , ஜன் 
மாந்திரத்திலே ஹரியினுடைய திருவடித் துலக்கத்தி 
னாலே தேவகங்கையானாள் . அத்திரியினுடைய பத்தினியான 
அனுசூயை யென் றவள் தத்தாத்திரேயரென்றும் , துருவ ச 
சென்றும் , சோமசென்றும் , மூன்றுபிள்ளைகளை விஷ்ணு ருத் 
திர பிரம்மாக்களினுடைய அமிசங்களினாலே பெற்றாளென்று 
சொல்லுகின்ற மைத்திரேய மகரிஷியைப் பார்த்து விதுா 


சரணமாக 


சதுர்த்தஸ் கந்தம் 

299 
ரானவர் , சிருஷ்டி , ஸ்திதி , சங்கார கர்த்தாக்களான பிரம்மா , 
விஷ்ணு ருத்திரர் , இவர்கள் 

என்ன காரணத்திற்காக 
அந்த அனுசூயை யென்பவளிடத்தில் புத்திரர்களாகப் 
பிறந்தார்கள் . அதை யெனக்குச் சொல்ல வேண்டுமென்று 
பிரஷ்னம்பண்ணுகிற விதுரரைப் பார்த்து 

மைத்திரேயர் 
சொல்லுகிறார் . வாரீர் விதுரரே ! பிரம்மாவினாலே சிருஷ்டி 
செய்யச் சொல்லி ஆக்கியாபிக்கப்பட்ட அத்திரிமகா ரிஷியா 
னவர் பத்தினியுடனே கூடி ரிஷியமென்கிற குலபர்வதத்தை 
யடைந்து , பூங்கொத்துகளுடனே கூடின பலாச விருக்ஷம் 
அசோகவிருக்ஷம் இவைகளோடு சேர்ந்த கானகத்திலே நிற 
விந்தியென்னப்பட்ட நதியினுடைய ஜலப்பிரவாகங்களினாலே 
கோஷிக்கப்பட்ட ஒரு ஆஸ்ரமத்திலே பிராணாயாமத்தினாலே 
மனதைக் கட்டிக் , காற்று , வெயில் , குளிர் இவைகளைச் 
சகித்து , வாயுபக்ஷணஞ் செய்து , ஒருபாதத்தினாலே நின்று 
கொண்டு ஜகத்துக்கு அதீஸ்வரரானவரைச் 
வடைகிறேன் என்று நூறுவருஷமிருந்தார் . அவர் நமக்குச் 
சந்தோஷிக்கத் தக்க பிள்ளையைக் கொடுக்க வேண்டுமென்று 
பிராணாயாமமாகிய எரிகரும்பினாலே அக்கினியை வளர்த் 
தினார் . அத்திரி முனியினுடைய சிரசினின்றும் வெளிப் 
பட்டு ஜ்வலிக்கின்ற அக்கினியினாலே தபித்துக்கொண்டிருக் 
கின்ற மூன்று லோகங்களையும் , பிரம்மா விஷ்ணு ருத்திரர்க 
ளான பிரபுக்கள் பார்த்து , அந்த அத்திரியினுடைய ஆஸ்ர 
மத்தை யடைய , அவருமிந்த ஹரிஹர பிரம்மாக்களைக்கண்டு , 
பூமியிலே தண்டம்போல் பிரணாமம்பண்ணித், தங்கள் தங் 
கள் வாகனங்களுடனும் . சக்கிரம் , சூலம் . கமண்டல முத 
லான ஆயுதங்களுடனும் , பிரத்தியக்ஷமான அம்மூவர்களைப் 
புஷ்ப முதலியவைகளால் அர்ச்சித்துப் பூசைசெய்து தயா 

களகிய அவர்களுடைய தேஜசினாலே சிதறப்பட்ட 
நேத்திரங்களை மூடி , மனதை அவர்களிடத்திலே லயமாகப் 
பண்ணிக்கொண்டு, அஞ்சலி பந்தத்துடனே கூடக் கப்பீர 
மாகியும் , மதுரமாகியு 

மிருக்கிற வாக்கினாலே சர்வ 
லோக சிரேஷ்டர்களான திரிமூர்த்திகளை ஸ்தோத்திரம் 
பண்ணினார் . 

அத்திரி முனிவர் வாக்கியம் . 

தாறும் ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி 
சங்கார நிமித்தமாகப் பிரிக்கப்பட்ட சாத்துவீக, 

ராஜஸ் , 
தாடல குண ரூபமான தேகத்தையுடைய பிரம்ம விஷ்ணு 
ருத்திரர்களான உங்களை நமஸ்கரிக்கின்றேன் . உங்களுக் 
குள்ளே நம்மாலே அழைக்கப்பட்டவர்களார் ? அது உங்க 


3300 


ஸ்ரீ ம ப வதம் 


அடியே 


ளாலே சொல்லத்தக்கது . புத்திர சந்தானர்த்தமாகத் தேவப் 
பிரதானனாகியும் , பகவானாகியு மிருக்கிற ஒருவனையே இவ்வி 
டத்தில் நம்மாலே சித்தத்தில் வைக்கப்பட்டது . 
னுடைய வாக்குக்கும் , மன துக்கும் வெகு தூரமான நீங்கள் 
மூவரும் இவ்விடத்திற்கு எப்படி வந்தீர்கள் ? என்னிடத் 
திலே தயைபண்ணிச் சொல்லுங்கள் . இதிலே எனக்கு மகத் 
தான ஆச்சரியமா யிருக்கிறதென்று சொல்லுகிற அத்திரி 
முனியி னுடைய வாக்கியத்தைக் கேட்டுத் , தேவசிரேஷ்டர்க 
ளான திரிமூர்த்திகள் , அத்திரிமுனியைப் பார்த்துச் சிரித்து 
மதுரமான வாக்கினாலே , பிரதியுத்தரஞ் சொல்லுகிறார்கள் . 
வாரீர் உத்தமரே ! உம்மாலே எப்படிச் சங்கல்பம் பண்ணப் 
பட்டதோ அப்படியே உண்டாகத் தக்கது ; வேறே ஒரு பிர 
காரத்தினாலே உண்டாகத்தக்கதில்லை. சத்திய சங்கல்பரான 
நீர் , முக்கியமாய் யாரைக்குறித்துத் தியானஞ் செய்தீரே 
அவர்களே நாங்கள் . ஆனபடியினாலே , நம்முடைய அமிச 
பூதர்களாகி , லோகப்பிரசித்தர்களாய் , மூன்று பிள்ளைகள் 
பிறக்கப் போகிறார்கள் . அவர்களால் உம்முடைய பஜஷு 
கியாதி யடையப்போகிறதென்று இஷ்டமான வரத்தைக் 
கொடுத்துத், தேவசிரேஷ்டர்களான திரிமூர்த்திகள் அந்தத் 
தம்பதிகளாலே பூஜிக்கப்பட்டவர்களாய் , அந்தத்தான 
மாய்ப் போனார்கள் . அப்பால் பிரம்மாவினுடைய அமிச 
மாகச் சந்திரனும் , விஷ்ணுவினுடைய அம்சமாக யோக 
வித்தான தத்தாத்திரேயரும் , ருத்ரனுடைய அமிசமாகத் 
தூருவாசரும் உண்டானார்கள் . இப்பால் அங்கீரசனுடைய 
சந்தானத்தைக் கேளும் . சிரத்தை யென்கிற அங்கீரசலு 
டைய பத்தினியானவள் , சீனிவாலி யென்றும் , குகூவென் 
றும் , ராகாவென்றும் , அனுமதியென்றும் , நான்கு பென் 
களையும் , சுவாரோசிஷ மன்வந்தரத்திலே உசகத்தியரென் 
றும் , பிரகஸ்பதியென்றும் , பிரசித்தர்களான இரண்டு பிள்ளை 
களையும் பெற்றாள் . 


புலஸ்தியப் பிரம்மாவானவர் , அவிற்பூவென்கிற பத்தி 
னியினிடத்திலே அகஸ்தியரையும் , விசிரவசு வென்கிற 
பிரஜாபதியையும் பெற்றார் . அந்த அகஸ்தியரே ஜன்மாந்த 
ரத்திலே தக்ஷணாக்கினியென்கிற ஜடராக்கினியானார் . மகா 
தவசியான விசிரவசுவென்கிற பிரஜாபதியும் , இளிபிளை பென் 
கிற ஸ்திரீயினிடத்திலே குபேரனையும் , கேகசியென்கிற 
ஸ்திரீயினிடத்திலே ராவண கும்பகர்ன விபீஷணர்களையும் 
பெற்றார் . புலகமென்கிற ரிஷிக்குப் பாரியையான கெதியென் 
பவஸ் கர்மசேடனென்றும் , வரியனென்றும் சகிஷ்ணு 


சதுர்த்த ஸ்கந்தம் 

301 
வென்றும் மூன்று பிள்ளைகளைப் பெற்றாள் . கிருதுவினுடைய 
பாரியையான கிரியை யென்பவள் , வாலகில்லியர்களென்று 
பிரசித்தர்களாய்ப் பிரம்ம தேஜசினாலே பிரகாசித்துக்கொண் 
டிருக்கிற அறுபதினாயிரம் ரிஷிகளைப் பெற்றாள் . வசிஷ்ட 
ருக்கு அருந்ததியினிடத்தில் சக்தி முதலான 

பிள்ளைகள் 
பிறந்தார்கள் . மற்றொரு ஸ்திரீயான ஊறசை யென்கிறவ 
ளிடத்திலே சித்திரகேதுவென்றும் , சுரோசியென்றும் , விரச 
னென்றும் , மித்திரனென்றும் , உப்பணனென்றும் , வசுபிரத் 
தியனென்றும் , தியுமானென்றும் , ஏழுரிஷிகள் பிறந்தார் 
கள் . அதர்வா வென்கிற ரிஷியினுடைய பத்தினியான 
சாந்தியானவள் விரதங்களை யுடையவனாயும் , அஸ்வ சிர 
கியுமிருக்கிற தத்தியங்குவென்கிற பிள்ளையை அடைந் 
தாள் . பிருகுவானவர் கியா தியென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
தாதா , விதாதாவென்னும் இரண்டு பிள்ளைகளையும் , பகவா 
னிடத்திலே விருப்பமுள்ள பாற்கவியென்கிற பிரசித்தை 
யான லக்ஷ்மியையும் பெற்றார் . மேருவானவன் , ஆயதியென் 
றும் நியதியென்றும் இரண்டு பெண்களைத் தாதா , விதாதா , 
இவர்களுக்குக் கொடுத்தான் . அந்தத் தாதா விதாதாக்க 
ளாலே ஆயதி , நியதி , இவர்களுக்கு மிருகண்டுவென்றும் , 
பிராணனென்றும் , இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் . 


மிருகண்டுவி னிடத்தினின்றும் மார்க்கண்டேயரும் , 
பிராணனிடத்தினின்றும் வேதசிரசை யென்கிற ரிஷியும் 
பிறந்தார்கள் . அந்த வேதசிரசை யென்கிற ரிஷிக்கு உசன 
சென்றும் , பார்க்கவரென்றும் , பிரசித்தரான இரண்டு புத்தி 
ரர்க ளுண்டானார்கள் . அந்த உசனசென்கிறவருக்குச் 
சுக்கிராசாரியர் புத்திரரானார் . வாரீர் விதுரரே ! லோ கங் 
களைச் சங்கற்பங்களினாலே உண்டாக்கினார்கள் . பாபஹரமாகி 
யும் , பரமமாகியு மிருக்கிற கர்த்தமருடைய தவுஹித்திர 
சந்தானம் சிரத்தையுடனே கூடின உமக்குச் சொல்லப்பட் 
டது . சுவாயம்பு மனுவினுடைய பெண்ணான பிரசூதியைப் 
பிரம்ம குமாரரான தக்ஷன் விவாகம் பண்ணிக்கொண்டு , அவ 
ளிடத்திலே நிர்மலங்களான 

கண்களையுடைய பதினாறு 
பெண்களைப் பெற்று , யமனுக்குப் பதின்மூன்று பெண்களை 
யும் , அக்கினிக்கு ஒருபெண்ணையும் , பிதுர்தேவதைகளுக் 
கெல்லாம் ஒரு பெண்ணையும் , சம்சாரச்சேதியான பகவனென் 
கிற ருத்திரனுக்கு ஒருபெண்ணையுங் கொடுத்தான் . யமதர்ம 
னுக்குக் கொடுத்த பெண்களுடைய பெயர்கள் , சிரத்தை , 
மைத்திரி , தயை , சாந்தி , துஷ்டி, புஷ்டி , கிரியை , உன்ன தி , 
புத்தி , மேதை , தி தீக்ஷை , இறி , மூர்த்தியென்னும் பதின் 


302 


ஸ்ரீ மா 111 வதம் 


யண 


ளுடைய 


ஆகா 


மூவர் . அவர்களில் , சித்தை சுபனென்கிறவனையும் , மைத் 
திரி பிரசாதனையும் , தயை அபயனையும் , சாந்தி சுகனையும் , 
துஷ்டி முத்து என்பவனையும் புஷ்டி ஸ்துமயனையும் கிரியை 
யோகனையும் , உன்னதி தற் னையும் , புத்தி அர்த்தனையும் , 
மேதை ஸ்மிருதியையும் , திதீக்ஷை க்ஷெனையும் , 
பி ! ஸ்தயேனையுர்., மூர்த்தி சிவகுணாகர்களான 
ரிஷிகளையும் பெற்றார்கள் . அந்த நர நாராயணர்க 

அவதாரகாலத்திலே சத்புருஷர்களுடைய மனங் 
களும். திக்குகளும், நதிகளும் தெளிவாக ஆயின. 
சத்தலே தூரிய வாத்தியங்கள் முழங்கின. பூமியிலே புஷ்ப 
மாரி பொழிந்தன . முனிகள் சந்தோஷித்து ஸ்தோத்திரம் 
பண்ணவும் , 

கந்தருவ கின்னரர்கள் கானம்பண்ணவும் 
தேவஸ்திரீகள் நர்த்தனம்பண்ணவும் இப்படிப் பரமமான 
மங்களமுண்டாயிற்று . பிரம்மா முதலான தேவதைகளெல் 
லாம் , இந்த ஜெகன் மரியாதை குலையாமைக்குச் சத்வகுணத்தி 
னாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவகணங்களன எங்ளை ஸ்ரீமகா 
லக்ஷ்மிக்கும் இருப்பிடமாயும் , நிர்மலமாயும் , தசபுஷ்பத் 
தைத் திஸ்கரிக்கத் தக்கதாகியும் , கருணா பூனமாகியு 
மிருக்கிற திருக்கண்களினால் பார்க்கக்கடவரென்று தேவ 
கணங்களினாலே ஸ்தோத்திரஞ்செய்து பூஜிக்கப்பட்டவராய் , 
அந்த நர நாராயணரிஷிகள் கந்தம தன பர்வதத்தை யடைந் 
தார்கள் . பகவதம்சபூதர்களான அவர்களே இந்தப்பூமியிலே 
துஷ்ட நிக்கிரகம் பண்ணுகைச்கு யதுகுலத்துக்கும் , குரு 
குலத்துக்கும் நாதர்களாகிக் கிருஷ்னார்ச்சுனர்களாக அவ 
தரித்தார்கள் . 

சுவா என்கிற அக்கினியினுடைய பரியை 
யானவள் , பகவானென்றும் . பவானனென்றும் , சுசியென் 
றும் , மூன்று பிள்ளைகளைப் பெற்றாள் . அந்த மூவரிடத்தி 
னின்றும் , அக்கினி அபிமானி தேவதைகள் நாற்பத்தைந்து 
பேர்கள் பிறந்தார்கள் . அந்த அக்கினி, அபிமானிதேவதை 
கள் . பிதுர் பிதாமகர்களுடனே கூட நாற்பத்தொன்பது 
வகை பிரம்மவா திகளா அந்த அக்கினிகள் சவுமியா 
ளென்கிற சுயம்பாகிகளாகியும் . ஆச்சியபதா திகைகளாகியு 
மிருக்கிற பிதுர்க்கள் யஜவர்க்களன்றியில் அனக்கினிக் 
ளாய் அக்கினி சுவர்த்தாக்களென்றும் , யஜஸுவர்க்களாக 
சாக்கினிகளான பருகிஷத்துக்களென்றும் இரண்டு வர்க்கம் . 
அவர்களுக்குத் தக்ஷ புத்திரியான சுதையென்கிறவள் பத்தினி 
யாய் அவர்களிடத்தினின்றும் மேதா வியென்றும் , தரணியென் 
றும் , இரண்டு பெண்களைப் பெற்றாள் . பிரம்மவ தினிகளா 
யும் , சுபள கியு மிருக்கிற அந்த இரண்டு பெண்களும் 
கியான் , விக்கியான பாரங்கதர்களாகிச் சந்ததி , சூனியர்களாகி 


துத்தஸ்கந்தம் 

303 
யிருந்தார்கள் . சிவனுடைய பத்தினியாகியும் , தக்ஷனுடைய 
பெண்ணாகியுமிருக்கிற சதியானவள் ஆத்ம குணங்களினாலே 
யும் , நடத்தையினாலேயும் , தனக்குப் பதியான சிவனை அனுச 
ரித்தவளாய்ப் புத்தினை அடையாமல் நிரபராதியான சிவ 
னிடத்திலே பிரதிகூலனாகியும் , தனக்குப் பிதாவாகியு மிருக் 
கிற தக்ஷனிடத்தில் கோபத்தினாலே தான் தானே தன்னு 
டைய தேகத்தை யோகத்தினால் போக்கடித்துக்கொண்டாள் . 


-- 


இரண்டாவது அத்தியாயம் 


தக்ஷப்பிரஜாபதியினுடைய விகவசித் தியாகமும் , அவருக்கும் மகாதேவருக் 

கும் துவேஷமுண்டான காரணமும் சொல்லப்படுகின்றன . 


விதுரர் வாக்கியம் 


பெண்ணான 


தக்ஷப்பிரஜாபதியானவன் தன்னுடைய 
சதியை அனாதரித்துச் சராசர குருவாகியும் , நிர்வைர 
யும் , சாந்தமூர்த்தியாகியும் , ஆத்மாதாரனாகியும் , ஜகத்துக்கு 
மகாதெய்வமாகியு மிருக்கிற சிவபெருமானை என்ன நிமித்த 
மாகத் துவேஷித்தான் ? அதை எனக்குச் சொல்லவேண்டு 
மென்று பிரஸ்னம் பண்ணுகிற விதுரரைப்பார்த்து , மைத்தி 
பேயர் சொல்லுகிறார் . வாரீர் விதுரே ! பூர்வத்திலே விசுவ 
கர்த்தாக்களான பி : ஜாபதிகளுடைய யக்கியத்தில் சமஷ்த 
தேவகணங்களும் சிஷியவர்ககங்களுடன் கூடின 

சூரியன் 
போன்ற ரிஷிஸ்வார்களால் பிரகாசிதமாயிருக்கின்ற அந்தச் 
சபையில் அநேககோடி சூரியனுக்கொப்பான தேஜசுள்ள 
தக்ஷப்பிரஜாபதியைச் , சதசிலே யிருக்கின்ற பிரம்மாவும் 
ருத்திரனுந்தவிர மற்றப்போர்கள் யாவரும் பார்த்துத், தங்கள் 
தங்கள் ஆசனங்களினின்றும் எழுந்திருந்து அவனை யதா 
வத்தாகப் பூஜித்தார்கள் . அப்போது தக்ஷனானவன் அவர்க 
ளாலே நன்றாகப் பூஜிக்கப்பட்ட வனாய் லோககுருவான பிரம் 
மாவை நமஸ்காரம்பண்ணி அவருடைய ஆக்கினையினாலே 
ஆசனத்திலேயிருந்து தன்னைப் பூஜியாதவனாகியும் மருமக 
னாகியுமிருக்கின்ற ருத்திரனைக் குரூ/ திருஷ்டிகளாலே தகித் 
துப் போடுகிறவன் போல் பார்த்துக்கொண்டு ஒரு வார்த்தை 
சொல்லுகிரன் , 

வாருங்கள் சடையோர்களே ! சாதுக்களுடைய ஆசா 
பத்தைச் சொல்லுகின்ற என்னுடைய வசனம் கேட்கத்தக் 


304 

டநீ மலா பாகவதம் 
கது . அக்கியானத்தினாலுந் துவேஷத்தினாலும் சொல்ல 
வில்லை . அதாவது லோகபாலகர்களுக்குள்ளே ஒருவனாகி 
யும் , லச்சையில்லா தவனாகியும் , சதாசாரசூனியனாகியும் , சத் 
புருஷர்களாலே ஆசரிக்கப்பட்ட சன்மார்க்கத்தைத் தூஷிக் 
கப்பட்டவனாகியும் , எனக்குச் சிஷ்யனாகியும் , நெருப்பை 
யொத்த நேத்திரங்களையுடையவனாகியும் , சத்கிரியாசூனியனாகி 
யும் , அசுசியாகியும் , அகங்காரத்தை யுடையவனாகியும் , மரி 
யாதையில்லா தவனாகியும் , சூத்திரன் இடத்துச்சொன்ன 
வேதமந்திரம் நிஷ்பலமா தல்போல் இச்சையில்லா தவனா 
யிருந்தாலும் பெண்ணைக் கொடுத்தேன் . அந்த ருத்திரனான 
வன் பிரே தங்களுக்கு வாசபூமியான ஸ்மசானங்களிலே 
சோரங்களான பூகப்பிரேத பிசாசங்களாலே சூழப்பட்ட வனா 
யும் , உன்மத்தம் பிடித்தவன்போல் நிர்வாணியாகியும் , விரிக் 
கப்பட்ட தலைமயிர்களை யுடையவனாகியும் , ஸ்மசான பஸ்பத் 
தினாலே பண்ணப்பட்ட அபிஷேகத்தை யுடையவனாகியும் , 
நரர்களுடைய அஸ்திகளைப் பூஷணமாகவுடையவனாகியும் , 
உன்மத்தனாகியும் , உன்மத்த ஜனப்பிரியனாகியும் , தமோ குண 
சுவரூபர்களான 

பிரமதபூத கணங்களுக்குப் பதியாகியு 
மிருக்கிற இந்த ருத்திரனுக்குச் சிவனென்கிற பெயர் தகாது . 
இப்படிப்பட்ட சவுசார சூன்னியனா யிருக்கின்ற இந்தத் 
துஷ்டனுக்கு மான்விழிகள் போன்ற நேத்திரங்களை யுடைய 
வளாகி இருக்கின்ற எனது கன்னிகையையுங் கொடுத்தேன் . 
கேவலம் மரியாதைக் குறியவனான என்னை அவமதித்தானா 
தலால் தேவாத்மனான இந்த ருத்திரன் தேவயக்கியத்திலே 
இந்திரன் , உபேந்திரன் முதலான தேவர்களுடனே கூட 
யக்கிய பாகத்தை யடையாமல் போகக்கடவனென்று சாபத் 
தைக் கொடுத்து , மிகவும் விர்த்தியடைகின்ற கோபத்தை 
யுடையவனாய் , அந்தச் சதசிலிருந்து புறப்பட்டுத் , தன் 
கிருகத்தை யடைந்தான் . 

அப்போது ருத்திரனுடைய 
சேவகர்களுக்குள்ளே சிரேஷ்டனான தந்தி கேசுரனான 
வன் , அந்தச் 

சாபத்தை யறிந்து ரோஷத்தினாலே 
கலங்கின நேத்திரங்களை யுடையவனாய் , அந்தத் தகூ 
னையும் , அவன் சபித்ததைக் கேட்டுச் சந்தோஷித்த 
பிராம்மணர்களையும் சபித்தான் . இந்தத் தக்ஷனானவன் , 
கியான சூனியனாயும் , பேத்திருஷ்டியை யுடையவனாகியும் ,, 
தத்வக்கியான சூனியனாயும் , புத்தியீனனாய்க் கர்ம மார்க்கத் 

அனுஷ்டிக்கத்தக்கவனாயும் , பரமாத்மக்கியான 
சூனியனாகியும் , பசுவுக்குச் சமானனாகியும் , மிகவும் ஸ்திரீகளி 
டத்திலே ஆசக்தியை யுடையவனாகியும் , சீக்கிரமாக ஆட்டி 
னுடைய முகம்போலொத்த முகத்தை யுடையவனாகவுமாகக் 


தையே 


சதுர்த்தஸ்கந்தம் 

305 
கடவனென்று சபித்துப் , பிற்பாடு பிராம்மணர்களை உத்தே 
சித்து ஜநநமரணாதி துக்கங்களையே அனுபவித்துக் கொண் 
டும் , தேகபோஷணைக்காக வித்தை , தபசு , விரதம் , இவைகளை 
யுடையவர்களாகியும் , தனம் , தேகம் , இந்திரியங்கள் இவை 
களிலே மிகவும் பிரீதியை யுடையவர்களாகியும் , யாசகர்களா 
கியும் , இந்த லோகத்திலேயே இருக்கக்கடவர்களென்று 
சபித்த நந்தியினுடைய வார்த்தையைக் கேட்டுப் பிருகுமக 
ரிஷியானவர் மிகவும் குரூரமாகியும் , பரிகரிக்கக் கூடாத 
தாகியு மிருக்கிற சாபமான பிரமதண்டத்தைப் பிரயோகம் 
பண்ணினார் . ருத்திரனுடைய விரதத்தையும் , சைவர்களையும் , 
அனுவர்த்திக்கிற அவர்கள் பாஷாண்டிகளாகவும் , சாஸ்திர 
மார்க்க விரோதிகளாகவும் , சவுசாசார வர்ச்சிதர்களாகியும் , 
விவேக சூனியர்களாகியும் , ஜடை , பஸ்மம் , அஸ்தி , இவை 
களைத் தரித்தவர்களாகியும் , தெய்வம்போலே மத்திய மாம்சங் 
கள் புசிக்கத்தக்கதா யிருக்கிற அமங்களமான தீக்ஷையிலே 
பிரவேசிக்கத் தக்கவர்களாகியும் , 

மரியாதா 

ரூபமாகியும் , 
வர்ணாஸ்ரமாசாரங்களை யுடையவர்களான புருஷர்களுக்கு 
ஆஸிரயமாயிருக்கிற வேதத்தையும் பிராம்மணர்களையும் 
தூஷித்தபடியினாலே , பாஷாண்ட மார்க்கத்தையே ஆஸ்ரயித் 
தவர்களாகக் கடவர்களென்று சொல்லுகின்ற பிருகுமகரிஷியி 
னுடைய சாபத்தைக்கேட்டு , ருத்திரனானவர் கொஞ்சம் விச 
னத்தை யுடையவர் போல் அந்தச்சதசினின்றும் புறப்பட்டுப் 
போனார் . வாரீர் - விதுரரே ! விசுவகர்த்தாக்களான அந்தப் 
பிரஜாபதிகள் யக்கியமூர்த்தியான ஸ்ரீ ஹரியை உத்தேசித்து , 
ஆயிரம் சம்வச்சரத்தையுடைய யக்கியத்தை நிறைவேற்றிக் 
கங்கையும் , யமுனையுங் கூடியிருக்கிற பிரவாகத்திலே அவப் 
பிருதஸ்நானம் பண்ணிச் , சகலமான பேர்களும் பரிசுத்த 
மான மனதோடே கூடினவர்களாய் , அவ்விடத்தினின்றும் 
தங்கள் தங்கள் ஸ்தானத்தை யடைந்தார்கள் . 


மூன்றவது அத்தியாயம் 


தக்ஷனுடைய யக்கியோ ற்சவத்தைப் பார்க்க வேண்டு மென்கிற இச்சை 
யினாலே போகப் போகிறவளாயிருக்கிற சதிதேவியானவள் , மகேசனாலே 
யேதுக்களால் தகையப்பட்டாளென்று சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விது : ரே ! இந்தப் பிரகாரம் ருத்திரனுக்கும் தக்ஷ 
னுக்கும் சர்வ காலமும் துவேஷமானது அதிக்கிரமித்து , 


39 


31 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சர்வலோக குருவான பிரம்மாவினாலே , தக்ஷனானவன் சமஸ்த 
பிரஜாபதிகளுக்கும் அதிபதியாய்ப் பட்டாபிஷேகம் பண்ணப் 
பட்டது முதல் மகத்தான கர்வமுண்டாய் , அதினாலே 
ஈஸ்வரன் முதலான பிரம்ம நிஷ்டர்களைத் திரஸ்கரித்து 
வாஜபேயமென்கிற யக்கியத்தைச் செய்து , பிற்பாடு பிரகஸ் 
பாதி யக்கியமென்கிற உத்தமமான கிருதுவுக்கு ஆரம்பித்தான் . 
அந்தக் கிரு துவிலே சமஸ்தமான பிரம்மரிஷிகளும் , தேவ 
ரிஷிகளும் , பிதுர்தேவர்களும் , அவர்களுடைய பத்தினிகளு 
டனே மிகவும் பூஜிக்கப்பட்டார்கள். ஆகாசத்திலே இந்த 
ஆச்சரியத்தைச் சொல்லிக்கொள்ளுகின்ற தேவர்களுடைய 
வசனத்தைக் கேட்டுத் தக்ஷனுடைய புத்திரியான ச தீதேவி 
யானவள் பிதாவினுடைய யக்கிய மகோற்சவத்தைக் குறித் 
துச் சகலாலங்காரங்களுடன் போகிற தேவதாஸ்திரீகளைக் 
கைலாசத்திலிருந்து பார்த்துப் பூதபதியான தன்னுடைய 
பர்த்தாவைக் குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் . வாரீர் 
தேவதேவனே ! உம்முடைய மாமனாரான தக்ஷப்பிரஜாபதியி 
னுடைய யக்கியமகோற்சவமானது இப்போது நிறைவேற்றப் 
படுகிறது . 

அதற்குச் சமஸ்ததேவர்களும் போகிறார்கள் 
அந்த யக்கியத்திலே பர்த்தாக்களுடனே 

கூடிக்கொண் 
டிருக்கிற என்னுடன் பிறந்த பெண்களையும் , சிறிய தாயார் 
களையும் , 

விசனப்பட்டுக் கொண்டிருக்கிற தாயாரையும் , 
ரிஷீஸ்வரர்களாலே நிறைவேற்றப்படுகின்ற கிருதுசிரேஷ்ட 
மான யக்கியத்தையும் , வெகு காலமா யிச்சித்துக்கொண் 
டிருக்கிற மனதையுடையவளான நானும் , அந்தயக்கியத் 
திலே உம்முடனே கூடப் பிதாவினாலே கொடுக்கப்பட்ட 
அலங்கார முதலான திரவியத்தை அங்கீகரிக்கக் கோரு 
கிறேன் . ஆச்சரியரூபமாகியுந் திரிகுண ஸ்வரூபமாகியு 
மிருக்கிற இந்த ஜகமானது , உம்முடைய மாயையினாலே 
பண்ணப்பட்டதா யிருந்தாலும் , நான் ஸ்திரீ ஜாதியாகை 
யால் உப்முடைய தத்துவத்தை யறியா தவளா யிருக்கிறேன் . 
மிகவும் தீவினையால் என்னுடைய பிறந்த விடத்தைப் 
பார்க்கவேண்டு மென்று இச்சிக்கிறேன் . அந்த யக்கிய தரிச 
னார் தமாய்க் கூட்டங் கூட்டமாகப்போகிற சர்வாபரண 
பூஷிதர்களாகியும் , பர்த்தாக்களுடனே கூடிக்கொண்டு மிருக் 

ஸ்திரீகளைப் பாரும் . பிதாவினுடைய கிருகத்திலே 
நடக்கும் மகோற்சவத்தைக் கேட்டு எனது மனம் பதைக் 
கின்றது . சத்புருஷர்களான பேர்கள் அழைக்கப்படாதவர் 
களா யிருந்தாலும் சினேகி தன் வீட்டிற்கும் , பர்த்தாவி 
னுடைய கிருகத்திற்கும் பேதமில்லாதற் போவார்க ளாத 


கிற 


சதுர்த்த ஸ்கந்தம் 

307 
லால் , கிருபாசாலியாயும் , மகத்தான கியானத்தை யுடையவ 
| கியும் , அடியேனைப் பாதிதேகத்தில் தரிக்கப்பட்டிருக்கிற 
தாலும் , அடியேனால் பிரார்த்திக்கப்பட்ட கோரிக்கையைச் 
சபலமாகச் செய்யவேண்டுமென்று கோருகிற ச தீதேவியின் 
வார்த்தையைக் கேட்டுச் , சிவமூர்த்தி விசுவகர்த்தாக்களான 
பிரஜாபதிகள் முன்னிலைக்குத் தன்னைத் தக்ஷப்பிரஜாபதி 
யானவர் மர்ம பேதிகளான துர்ப்பாஷைகள் சொன்னதை 
நினைத்துப் புன்னகையுடன் அந்தச் சதீதேவியைப் பார்த்து 
ஒருவார்த்தை சொல்லுகிறார் . 

வாராய் சோபனையே ! பந்துக்களானபேர்கள் அழைக்கப் 
படாதவர்களாயிருந்தாலும் , விவேகிகள் , சினேகிதன் முதலா 
னவர்களுடைய கிருகத்தைக் குறித்து போவார்களென்பது 
யதார்த்தமானாலும் , அந்தப் பந்துக்கள் பலவானாயும் , 
தேகாதி அகங்காரத்தினாலும் , கோபத்தினாலுந் தோஷத்தை 
ஆரோபிக்கப்படாமல் இஷ்டர்களாயிருந்தால் விவேகிகள் 
அவனுடைய கிருகத்தைக் குறித்துப் போவதற்குத் தடை 
யிராது . துஷ்டர்கள் , தோஷ பூதங்களாயிருக்கிற வித்தை , 
பசு , தனம் , சவுந்தரியம் , யவ்வனவயது , குலம் , இந்த ஆறு 
குணங்களினாலேயும் , விவேகமானது நசிக்கப்பட்டு , அகங் 
காரத்தை யுடையவராய் மகத்துக்களுடைய தேஜசைப்பாரா 
மல் அவமதிப்பார்கள் . குரூரங்களான பாணங்களினாலே 
பீடிக்கப்பட்ட சரீரத்தை 

விசனப்படாமல் 
சுகமாக நித்திரை பண்ணுவன் . பந்துக்களுடைய துர் 
வசனங்களினாலே அவமானப்பட்டவன் அகோரத்திரமும் 
நித்திரை பிடியாமல் விசனப் பட்டுக்கொண்டிருப்பன் . 
வாராய் சோபனமான புருவத்தையுடையவளே ! உத்தம 
மான ஸ்திதியை யுடைத்தான. தக்ஷப்பிரஜாபதியினுடைய 
பெண்களுக்குள்ளே மிகவுமிஷ்டமானவளென்று எனக்கு 
நன்றாய்த் தெரிந்திருக்கின்றது . ஆனாலும் அந்தத் தக்ஷனான 
வன் என்னிடத்திலே துவேஷம் வைத்து , மிகவும் தபித் 
துக்கொண்டிருக்கிற படியினாலே என்னுடைய நிமித்தம் 
உன்னையும் அவமானஞ் செய்வான் . உலகத்தில் ஒருவர்க் 
கொருவர் எதிர்கொண்டு வணக்கத்துடன் தண்டன் சமர்ப் 
பித்துக்கொள்ளுகிறது சர்வாந்திரியாமியான அந்த ஸ்ரீ வாசு 
தேவன் பொருட்டே தவிர வேறில்லை . அப்படிப்பட்ட 
பரமபுருஷரான ஸ்ரீமந் நாராயணனைச் சதா தியானஞ் 
செய்து கொண்டு , நிரபராதியாயிருக்கிற என்னைத் துர்வசனங் 
களினாலே திரஸ்கரித்த அந்தத் தக்ஷனானவன் உன்னாலே 
பிதாவென்றும் , உன்னைப் போஷித்தவனாகவும் பார்க்கத் 


யுடையவன் 


308 


ஸ்ரீ ம 1 || கவதம் 


தக்கவனல்லன் . அவனை அனுவர்த்தித்துக் கொண்டிருக் 
கிறவர்களும் பந்துவாகப் பார்க்கத்தக்கவர்க ளல்லர் , 
ஆதலால் என்னுடைய வார்த்தையைத் தள்ளிப்போயினையே 
யானால் உனக்கு மரண ஹேதுவான அவமானம் நேரிடு 
மென்று சொன்னார் . 


நான்காவது அத்தியாயம் 


பர்த்தாவை விட்டுப்போன சதீதேவியானவள் பிதாவினாலே அவமானம் 
பண்ணப் பட்டவளாய்க் , கோபத்தினாலே அந்தத் தக்ஷனைத் 

திரஸ்கரித்து அந்த யக்கியத்திலேயே சரீரத்தை 
விட்டுவிட்டாளென்று சொல்லப்படுகிறது . 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்த ருத்திரபகவான் இப்படிக்குச் 
சொல்லி நாமனுக்கியைப்பண்ணி அனுப்பினால் இவள் 
அவ்விடத்தில் நம்மிட . நிமித்தம் அவமானம் நேரிடுவதைச் 
சகிக்காமல் சரீரத்தியாகஞ் செய்து கொள்வள் . 

அனுப் 
பாமல் நிறுத்தினால் இவ்விடத்திலேயே சரீரத்தியாகஞ் 
செய்துகொள்வள் . இப்படி இரண்டு விதத்திலுஞ் சரீரத் 
தியாகஞ் செய்வதற்கு ஹே துவடயிருப்பதைச் சிந்தித்துக் 
கொண் டிருக்கையில் , சதீகேவியானவன் பந்துக்களைப் 
பார்க்க வேண்டுமென்கிற இச்சையை யுடை யவளாய் ருத்திர 
ரிடத்தினின்றும் , செலவு பெற்றுக்கொள்ளச் சங்கையுற்று , 
அடிக்கடி கிருகத்தைப் பிரவேசிததுப் , பந்துக்களைப்பார்க்க 
வேண்டு மென்கிற இச்சைக்கு விளாதத்தினாலே மிகவும் 
விசனத்தையுடையவளாகி , நேத்திரஜலங்களுடைய திவலை 
களாலே சூழப்பட்டு , நடுக்கத்துடனிருக்கிற அந்தப் பவானி 
யானவள் அந்தருத்தியரைக் கோபத்தினாலேதகித்துப் போடு 
கிறவள்போல் பார்த்துக்கொண்டிருந்து , பின்பு பெருமூச் 
சுடன் ஸ்திரீ சுபாவத்தினாலே மூடமான புத்தியை யுடைய 
வளாய்ப் , பிரீதியினாலே தேகத்தினுடைய அர்த்த பாகத் 
தைக் கொடுத்த அந்தப் பதியை விட்டு விட்டுச் சோகத்தி 
னாலுங் கோபத்தினாலும் துக்கத்தையுடைய இருதயத்தோடே 
கூடப் பிதாவினுடைய கிருகத்தைக் குறித்துப் போயினாள் . 
அப்படி ஏகாங்கியாகப் போகிற அந்தச் சதீதேவியைப் 
பார்த்துத் திரிநேத்திரருடைய கிங்கரர்களான மணியான் 


சதுர்த்த ஸ்கந்தம் 


309 


மதன் நந்திமுதலானபேர்கள் , பின் சென்று அவளை ருஷபத் 
தின் மேலேவைத்துக்கொண்டு லீலார்த்தமான கிளி , பந்து , 
கண்ணாடி , பத்மம் , வெண்குடை , சாமரம் , புஷ்பமாலை முத 
லானவைகளும் , துந்துமி சங்கம் வேணுமுதலான வாத்தி 
யங்களும் , கீதங்களும் , பிரகாசிப்பித்துக்கொண்டுவர , எங்கும் 
வேதகோஷங்களாலேயும் , தேவர்களாலேயும் , பிரம்மரிஷி 
களாலேயும் சூழப்பட்டும் , யக்கியபசுவுடனே கூடிக்கொண் 
டும் , மிருத்திகை, தாறு , அவிசு , சுவர்னம் , தற்பம் , சர்மம் 
இவைகளாலே நிர்மிக்கப்பட்ட பாத்திரங்களை யுடையன 
வாகியு மிருக்கிற அந்த யக்கிய சாலையைப்போ யடைந்தனள் . 
அவ்விடமடைந்த சதீதேவியைக் கண்டு அவளுடன்கூடப் 
பிறந்த பெண்கள் பிரீதியினால் ஆனந்த பாஷ்பத்தை யுடைய 
வர்களாய் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டார்கள் , தாயாரும் 
அவளுடையசிறியதாயாரும் அவளுக்குத்தக்கபடி ஆதரித் 
துச் சன்மானத்துடன் ஆதனங்கொடுத்தார்கள் . இவர்களைத் 
தவிர மற்றெவரும் யக்கியகர்த்தாவான தக்ஷனிடத்தினின்றும் 
பயத்தினாலே ஆதரியாமற்போனார்கள் . பிரீதியாய் விசாரித்த 
வர்களையும் , சந்தோஷசெய்தி கேளாமலிருப்பவர்களையும் , 
ருத்திரபாகத்தை யுடையதாகாமலிருக்கிற அந்த யக்கியத்தை 
யும் , தேவதேவராகியும் , பிரபுவாகியுமிருக்கிற ருத்திரரிடத் 
திலே பண்ணப்பட்ட அவமானத்தையும் , சிவத்துவேஷி 
யான அந்தத் தக்ஷனை வதஞ்செய்ய யத்தனஞ்செய்த பிரமத 
கணங்களையும் பார்த்து , அவர்களைத் தன்னுடைய ஆக்கினை 
யால் தகைந்து , சகலருங் கேட்கக் கோபத்தினால் தழுதழுத்த 
வாக்குடன் நிந்தித்தாள் . 


சகல ஜீவகோடிகளிடத்திலும் பிரியாப்பிரியங்களில் 
லாதவராகியும் , பரமாத்துமாவாகியுமிருக்கிற அந்தச் சிவ 
னிடத்திலே , உன்னைத்தவிர எவன் தான் பிரதிகூலமாக நடப் 
பன் . சாதுக்களானவர்கள் எதிரியினுடைய குணங்களையே 
கிரகிப்பார்கள் . மகத்துக்கள் குணதோஷங்களைச் சமமாகக் 
கிரகிப்பார்கள் . மத்தியமர்கள் குணங்களி 

லிருக்கின்ற 
தாஷங்களைக்கிரகிப்பார்கள் . 

அதமனாய் உன்னைப்போ 
அசூயையுடைய புருஷன் குணங்களையேதோஷ 
மாகக்கிரகிப்பன் . 

ஜடமானசரீரத்தை ஆத்மாவென்று 
சொல்லுகிறவனாகியும் மகத்துக்களிடத்திலே அசூயையுடன் 
சத்துக்களையே சர்வகாலமும் நிந்திக்கிறவனாயுமிருக்கிறாய் . 
இரண்டக்ஷரமாகியும் பிரசித்தமாகியுமிருக்கிற சிவவென்கின் 
நாமமானது வாக்கினாலே ஒருக்கால் சொல்லப்பட்டதாகில் 
அந்த மனுஷியர்களுடைய பாவத்தை அந்த க்ஷணத்திலேயே 


லொத்த 


ந 


3310 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மையை 


ஆதலால் 


நாசம் பண்ணும் . அப்படிப்பட்ட மகிமையுள்ள 

சிவனை 
அமங்கல ரூபியான நீயானவன் துவேஷிக்கிறாய் , பிர்மா 
னந்தமாகிற மகாந்தத்தைப் பிரார்த்திக்கின்ற மகத்துக்கி 
ளுடைய மனதாகிற வண்டுகளாலே சிவனுடைய பாதபத்ம 
மானது சேவிக்கப்படுகிறது . ஜடைகளை விரித்துக்கொண்டு 
ஸ்மசானத்தினுடைய மாலைகளையும் , பஸ்மங்களையும் , மனுஷி 
யர்களுடைய தலையோடுகளையும் பூஷணமாக வுடையவராகிப் 
பிசாசங்களுடனேகூட ஸ்மசானத்திலே வாசம் பண்ணுகிற 
அந்தச் சிவனுடைய பாதாரவிந்தத்தினின்றும் நழுவுகின்ற 
நிர்மாலியத்தை மேலோர் சிரசுகளாலே தரித்து மேன் 

யடைகிறார்கள் . மரியாதை யில்லா தவர்களான 
புருஷர்களாலே தூஷிக்கப்பட்டாரே யானால் , அதைக் 
கேட்ட புருஷனானவன் , தான்மரிக்கவும் 

அவர்களைச் 
சிக்ஷிக்கவுஞ் சாமர்த்திய மில்லா தவனானால் , காதுகளை மூடிக் 
கொண்டு அவ்விடத்தைவிட்டு அப்பாலே போய்விடுவன் . 
சமர்த்தனேயானால் அந்தத் துஷ்டர்களுடைய நாவைப் 
பலாத்காரமாக அடியே ! டே சேதித்துப்போடுவன் . அதைப் 
பார்க்கிலுந் தன் பிராணனை 

பிராணனை விட்டு விடுவன் . 
நீலகண்டரைத் தூஷிக்கிற வுன்னிடத்தினின்றும் உண் 
டான இந்தச் சரீரத்தை வைத்துக்கொண்டிருக்கப் போகிற 
தில்லை. வாராய் பிதாவே ! எங்கள லே ஆஷ்ரயிக்கப்படு 

அணிமாதி சம்பத்துக்களானவை உமக்குண்டா 
யிருக்கவில்லை. உங்களுடைய சம்பத்துக்கள் பிராணன் முத 
லியவைகளிலே மிகவும் பிரீதியை யுடையவர்களா யிருக்கிற 
பெயர்களாலே சிலாகிக்கப் படுகின்றனவாயும் , தூமமார்க்கங் 
களாலே யஜிக்கப்படுகிறவைகளாயு மிருக்கிற அந்தச் சம்பத் 
துக்களே உங்களுக் கிருக்கின்றவை . எங்களுடைய சம்பத் 
துக்கள் அறியப்படாத காரணங்களை யுடையவைகளாகியும் 
பிரம்மவித்துக்களாலே சேவிக்கப்பட்டனவாகியு மிருக்கின் 
றன . ஆகையாலே நான் பலவானென்றும், ருத்திரன் தரித் 
திரனென்றும் கர்வத்தையடையவேண்டாம் . அந்த ஈஸ்வர 
னிடத்திலே பண்ணப்பட்ட அபராதத்தை யுடையவனான 
உன்னுடைய தேகத்தினின்று முண்டான இந்தச் சரீரத்தி 
னாலே பிரயோஜனமில்லை. இந்தத் தேகத்தைத் தரித்தது 
போதும் , மகா புருஷர்களுக்கு அபசாரத்தைப் பண்ணுகிற 
உன்னுடைய சம்பந்தமான இந்தத் தேகத்தைச் சுடவேண் 

பகவானான ரிஷபத்துவஜாவைர் பரிஹாசம் 
முதலானவைகளினாலே வினோதமாகத தக்ஷ யணியென்று 
அழைத்துக்கொண்டு உன் ஓடைய நாமத்தைச் சொல்லுகிற 
போது அந்த விளையாட்டினாலே உண்டான சந்தோஷத்தை 


தின்ற 


LTD ? 


சதுர்த்த ஸ்கந்தம் 

311 
விட்டு மிகவும் துக்கத்தை யுடையவளா யிருப்பேன் . ஆகையி 
னாலே சவத்துக்குச் சமானமாகியும் , உன்னுடைய தேகத்தி 
னின்றும் உண்டானதாகியு மிருக்கிற இந்தத் 

மிருக்கிற இந்தத் தேகத்தை 
விட்டுவிடுகிறேன் . 

சுகப்பிரம ரிஷியினுடைய வாக்கியம் 
வாராய் காமக்குரோதாதிகளை ஜயித்த பரிக்ஷித்து பஹா 
ராஜனே ! அந்தச் சதீதேவியானவள் , இந்தப்பிரகாரம் 
அந்த யக்கியத்திலே தக்ஷனைக் குறித்துச்சொல்லி , மவுனத் 
தை யடைந்தவளாய்ப் , பூமியிலே வடக்கு முகமாக இருந்து 
ஆசமனம் பண்ணி , நேத்திரங்களை மூடிக்கொண்டு, பீதாம் 
பரத்தாலே சூழப்பட்டவளாகி , யோகாசனத்தை யுடையவ 
ளாய்ப் பிராண அபான வாயுக்களை நான்குபக்கமும் வியாபி 
யாமல் தகைந்து ஏகரூபமாகப் பண்ணி , நாபிச்சக்கரத்தி 
னாலே நிறுத்தி , அவ்விடத்தினின்றும் உ.தானவாயுவை 
யெழுப்பிப் புத்தியோடேகூட மெல்லமெல்ல இருதயத்திலே 
ஸ்தாபித்து , அதினின்றுங் கண்டத்திலே ஸ்தாபித்துக், 
கண்டமார்க்கமாய் புருவங்களுடைய மத்தியத்திலே அடை 
விப்பித்தாள் . மகத்துக்களுக்குப் பூச்சியரான ருத்திரராலே 
அடிக்கடி ஆதரவினாலே மடியிலே யேற்றி வைத்திருக்கப் 
பட்ட . சதீதேவி தன்னுடைய தேகத்தைவிட இச்சித்தவ 
ளாய்ச் , சரீரங்களிலே பிராண நிரோதனமாகிற அக்கினி 
யைத்தரித்து , ஜகத்குருவான தன்னுடைய பர்த்தாவி 
னுடைய பாதாரவிந்தத்தைச் சிந்தித்துக்கொண்டு , பர்த்தா 
வைவிட மற்றொன்றையும் தன் தேகத்தையும் பார்த்திலள் . 
அந்த க்ஷணத்திலே அந்தத் தேகமானது , சமாதியினாலுண் 
டான அக்கினியிலே பஸ்மமாய்விட்டது . அந்த ஆச்சரியத் 
தைப் பார்த்தபேர்களுடைய ஹரஹர வென்கிற சப்தமானது 
ஆகாசத்திலேயும் பூமியிலேயும் நிரம்பியது . தேவர்களுக் 
குள்ளே மிகவும் பூஜ்ஜியரான ருத்திரருடைய இஷ்டையான 
தேவியானவள் தக்ஷனாலே கோபித்துக் கொள்ளப்பட்டவ 
ளாகப் பிராணனை விட்டுவிட்டாள் . ஸ்தாவர 

சங்கமரூப 
மான இந்தப் பிரபஞ்சத்திற்குக் காரண பூதனான இந்தத் 
தக்ஷப்பிரஜாபதியினுடைய துற்ஜன ஸ்வபாவத்தைப் பாருங் 
கள் . எங்கும் பூஜிக்க யோக்கியையான இந்தச் சதீதேவியான 
வள் இந்தத் தனலே அவமானம் பண்ணப்பட்டவளாய்ப் 
பிராணனை விட்டுவிட்டாள் . தய சூனியமான இருதயத்தை 
யுடையவனகயும் , அதமனாகியுமிருக்கிற இந்தத் தக்ஷனான 
வன் , ஜனங்களுடைய மத்தியிலே மகத்தான அபகீர்த்தியை 
யும் நரகத்தையு மடையப்போகிறான் . ஈஷ்வரத்துவேஷியான 


312 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


இந்தத் தக்ஷனானவன் , தன்னுடைய பெண்ணான சதீதேவி 
மரணத்திற்கு யத்தனம் பண்ணுகிறபோது அவளைத் 
தகையாமல் 

உபேக்ஷை செய்ததா லுண்டான அபகீர்த்தி 
யையும் , நரகத்தையும் , அடையப்போகிறானென்று ஜனங்கள் 
சொல்லிக்கொள்ளுகையில் , ருத்திரப் பாரிஷிதர்களான பேர் 
கள் ச தீதேவியினுடைய அற்புதமான பிராணத் தியாகத்தைப் 
பார்த்து அந்தத் தக்ஷனைக் கொல்லுகைக்கு ஆயுத பாணிக 
ளாகப் புறப்பட்டு ஓடிவந்தனர் . அந்தப் பிரதமகணங்க 
ளுடைய வேகத்தைப் பார்த்துப் பிருகுமகாரிஷியானவர் 
யக்கியவிகாதம் பண்ணுகிற பெயர்களை நாசஞ்செய்கின்ற 
மந்திரத்தினாலே தக்ஷிணாக்கினியினாலே ஹோமம் பண்ணி 
னார் . அதினின்றும் பிருகுவென்று பெயரை யுடை யவர்க 

அந்தத் தேவர்கள் பராக்கிரமத்தினாலே வெகுப் 
பிரகாரமாகப் புறப்பட்டுப் பிரம்படதேஜசினாலே பிரகாசிப் வ 

குறைக்கொள்ளியை ஆயுதமாக வுடையவர்களாய் 
அந்தக் குய்யகர்களுடனே கூடியிருக்கிற அந்தப் பிரதம 
கணங்களை நான்கு திக்கிலேயும் அடித்துத் துரத்தினார்கள் . 


வான 


ஐந்தாவது அத்தியாயம் 


சங்கரரானவர் சதீதேவியினுடைய தேகதியாகத்தைக் கேட்டுக் 
கோபத்தினாலே வீர பத்திரரை யுண்டாக்கி அவராலே 
தக்ஷனைக் கொல்லுவித்தாரென்று 

சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் 


வாரீர் விதுரரே ! ருத்திரனானவர் , தக்ஷப்பிரஜாபதியி 
லே அவமானம் பண்ணப்பட்ட சதீதேவியினுடைய 

சத்தையும் அந்தத் தக்ஷனுடைய யக்கியத்திலுண்டான 
தேவர்களாலே தம்முடைய பாரிஷதர்கள் துரத்தி விடப் 
பட்டதையும் , நாரத மகரிஷியினிடத்தினின்றுங்கேட்டு 
அபாரமான கோபத்தை யடைந்து கடிக்கப்பட்ட வுதடுகளை 
யுடையவராகி அக்கினியி னுடையஜ்வாலைபோல் உக்கிரமான 
காந்தியையுடையதான ஜடையைப்பிடுங்கிச் 

சீக்கிரமாக 
எழுந்திருந்து நகைத்துக் கம்பீரமான சப்தத்தை யுடையவ 
ராய் ஜடையைப் பூமியிலேவிட , அதினின்றும் தேகத்தி 
னாலே சுவர்க்கத்தை ஸ்பரிசித்தும் 

ஆயிரம் 

பாகுகளை 
யுடையவராகியும் , மேகம்போல் காந்தியை யுடையவராகியும் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

313 
மூன்று சூரியர்கள் போலொத்த கண்களையுடையவராகியும் , 
மிகவும் உன்ன தங்களான பற்களையுடையவராகியும் 

கியும் ஜ்வலித் 
துக்கொண்டிருக்கிற அக்கினிபோலொத்த மயிர்களை யுடைய 
வராகியும் , கபாலமாலைகளை யுடையவராகியும் , நானா விதங் 
கள கியும் , உயரவெடுக்கப்பட்டு மிருக்கிற ஆயுதங்களையுடைய 
வராகியு மிருக்கிறவீரபத்திரரானவர் உண்டாகி , ருத்திரரை 
நோக்கி அஞ்சலிப்பந்தம் பண்ணிக்கொண்டு நான் செய்ய 
வேண்டிய தென்ன வென்று கேட்கிற அந்த வீரபத்திரரைப் 
பார்த்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் . வாராய் படனே ! 
நீ என்னுடைய படர்களுக்கு நாயகனாகி யக்கியத்துடனே 
கூடிக்கொண்டிருக்கிற தக்ஷனை நாசம்பண்ணு . பிரம்ம 
தேஜசானது ஜயிக்கத்தக்க தென்றெண்ண வேண்டாம் . 
நீ யென் அம்சமாக விருக்கிறாயென்று ருத்திரராலே ஆக்கி 
யாபிக்கப்பட்டவராய் , அந்த வீரபத்திரரானவர் தேவதேவ 
ராகியும் , பிரபுவாகியுமிருக்கிற அந்த ருத்திரரைப் பிரதக்ஷ 
ணம் பண்ணி அப்போது தம்மைப் 

தம்மைப் பலசாலிகளுடைய 
பலத்தை ஜயிக்கத்தக்கவராக வெண்ணிக்கொண்டார் . 


வாரீர் விதுரே! அந்த வீரபத்திரரானவர் மிகவும் 
அட்டகாசம்பண்ணிப்பிரமத கணங்களாலே பின் செல்லப் 
பட்டவராய்ச் சப்தியா நின்றசிலம்பு முதலான பூஷணங்களை 
யுடை யனவான பாதங்களை யுடையவராகி அவனுக்கு யமன் 
போல் பயங்கரமான சூலத்தை யெடுத்துக்கொண்டு ஓடி வந் 
தார் . இப்படி ஓடி வருகிற வீரபத்திரரை ரித்துவிக்குகள் , 
சதசியாள் , பிராமணர்கள் , பிராமணபத்தினிகள் , சமஸ்த 
டான பேர்களும் பார்த்து , வடக்குத்திக்கிலே இதென்ன 
அந்தகாரமோ வென்று பிரமித்துப் , பிற்பாடு புழுதியென் 
றறிந்து , இந்தத் தூளானது எங்கிருந்துண்டாயிற்றென்று 
சிந்தித்தார்கள் . இவ்விடத்திலே பெருங்காற்றுகளும் வீச 
வில்லையே . சோரர்களுமில்லையே , இப்போதிரா நின்ற பிரா 
சீனபரிகி என்னப்பட்ட ராஜாவானவன் உக்கிரமான ஆக் 
கினையுடையவனாக ஜீவித்திருக்கிறானே , பசுக்களும் மிகவும் 
வேகத் துடனே துரத்திக்கொண்டு போகப்படவில்லையே , 
இந்தப் புழுதியானது எதினாலே யுண்டாயிற்று . இப்போது 
லோகந்தான் பிரளயத்தை 

யடைந்துபோகிறதோ 
னவோவென்று பிரசூதியென்கிற தக்ஷனுடைய பத்தினி 
புடனே கூடிக்கொண்டிருக்கிற சபஸ்த ஸ்திரீகளும் பயத்த 
சித்தத்தை யுடையவராய் இந்தத் தக்ஷப்பிரஜபதியானவன் 
சமஸ் தமான பெண்களும் பார்த்துக் கொண்டிருக்கையில் ,, 
புத்திரியாகியும் நிரபராதியாகியு மிருக்கிற சதீதேவியை 

40 


என் 


314 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அவமானம் பண்ணின பாபத்தினுடை.. ய பலமிதுவென்று 
சொல்லிக் கொண்டார்கள் . 


முடியை 


மிகுந்த 


பிரளயகாலத்திலே நான்குபக்கமும் சிதறுகின்ற ஜடா 
யுடையவராகியும் , 

தம்முடைய சூல நுனியிலே 
கோக்கப்பட்ட திக்கஜங்களையுடையவராகியும் , 
அட்டகாசமாகிய மேகசப்தத்தினாலே பிளக்கப்பட்ட திக்கு 
களை யுடையவராகியும் , உயாவெடுக்கப்பட்ட அஸ்திரங்களை 
யுடையவைகளான பாகுக்கள கிற துவஜங்களை நான்குபக்க 
மும் பரப்பிக்கொண்டு சந்தோஷத்தினாலே நர்த்தனம் 
பண்ணுகிறவராகியும் , சகிக்கக்கூடாத தேஜசை யுடையவ 
ராகியும் , புருவநெறியினாலே பார்க்கக்கூடாதவராகியும், 
நக்ஷத்திரங்களைத் தள்ளப்பட்ட பயங்கரமான கோரப்பற்களை 
யுடையவராகியு மிருக்கிற அந்த ருத்திரரைப் , பொறாமையை 
யுடையவராகப் பண்ணிக் கோபித்துக் கொள்ளும்படி செய்த 
தக்ஷப்பிரஜாபதிக்கு க்ஷேமமாவது எப்படி யுண்டாகப் போகிற 
தென்று மிகுந்த பயத்தையடைந்த ஜனங்களினாலே வெகுப் 
பிரகாரமாக அந்த ருத்திரர் விஷயத்திலே சொல்லப்படுகை 
யில் , அப்போது மகானுபாவனான அந்தத் தக்ஷனுக்குப் 
பயங்கரமான மகோற்பாதங்களானவை அனேக பிரகார 
மாகப் பூமியிலேயும் , ஆகாயத்திலேயும் நான்கு பக்கங்களி 
லேயும் உண்டாயின . அப்போது நானாவிதமான ஆயுதங் 
களையுடையவர்களாகியும் , வாமனரூபிகளாகியும் , எடுக்கப் 
பட்ட ஆயு தங்களை யுடையவர்களாகியும் , பொன் வர்னபான 
வர்களாகியும் , பச்சைவர்னமானவர்களாகியும் , முதலையிலு 
டைய முகம்போலவும் வயிறுபோலவு பானவர்களாகியும் , 
மான் முகங்களையும் வயிறுகளையு 

முடையவர்களாகியும் , 
நான்குபக்கமும் ஓடிவருகிற அந்த ருத்திரபடர்கள : லே 
அந்த யக்கியமானது சுற்றிக்கொள்ளப்பட்டுச் சிலர் பிருகு 
வம்சத்தை முறித்துப்போட்டார்கள் . சிலர் பத்தினிசாலையை 
நாசம்பண்ணிப்போட்டார்கள் . 

சதசியாளிருக்கிற 
மண்டபத்தை அழித்துப் போட்டார்கள் . சிலர் அக்கினி 
ஹோத்திரசாலையை அழித்திப்போட்டார்கள் . சிலர் மடைப் 
பள்ளியை நாசம்பண்ணிப் போட்டார்கள் . சிலர் யக்கிய பாத் 
திரங்களைத் துவட்சப்பண்ணிப்போட்டார்கள் . சிலர் அக்கினி 
களை நாசம்பண்ணிப் போட்டார்கள் . சிலர் குண்டங்களிலே 
சிறு நீரை விட்டார்கள் . சிலர் யக்கியவேதிகைகளை பிடித்துப் 
போட்டார்கள் . சிலர் ரிஷீஸ்வரர்களைப் பீடித்தார்கள் . சிலர் 
அவர்கள் பத்தினிகளை மருட்டினார்கள் . சிலர் கிட்டியும் 
ஓடிப்போயு மிருக்கிற தேவர்களைப் பிடித்துக்கொண்டார்கள் . 


சதுர்த்த ஸ்கத்தம் 

315 
மணிமானானவன் பிருகு மகரிஷியையும் , வீரபத்திரரான 
வர் தக்ஷப்பிரஜாபதியையும் , சண்டேசனானவன் பூஷாவென் 
னப்பட்ட தேவனையும் , நந்தீஸ்வரரானவர் பகனையும் பிடித் 
துக்கொண்டார்கள் . சமஸ்த ரித்விக்குக்களும் , சதசியாளும் , 
தேவர்களும் . அந்தப் பிரதம கணங்களாலே அனேகப் பிர 
காரமாக மிகவும் பீடிக்கப்பட்டவர்களாய் ஓடிப்போனார்கள் . 

சதசிலே மீசைகளை யுருவிச் சிரித்தும் , ஓமம்பண்ணு 
கின்ற யக்கிய பாத்திரத்தைக் கையிலே யுடையவராகியுமிருக் 
கிற அந்தப் பிருகுமகரிஷியினுடைய மீசைகளை வீரபத்திர 
ரானவர் பிடுங்கிப்போட்டார் . சிவனிந்தையைப் பண்ணு 
கின்ற தக்ஷனைக் கண் சாடை காட்டின பகனுடைய நேத்திரங் 
களை நந்தீஸ்வரரானவர் பிடுங்கிப்போட்டார். மகாதேவரான 
வர் தக்ஷனாலே நிந்திக்கப்படுகையில் சிரித்த பூஷாவினுடைய 
பற்களைச் சண்டேசனானவன் பிடுங்கிப்போட்டான் . வீரபத்திர 
ரானவர் தக்ஷனுடைய மார்பிலே ஏறிக்கொண்டு தீக்ஷணமான 
நுனியையுடைய ஆயுதத்தினாலேயும் அனேக 

அஸ்திரங் 
களாலேயும் சேதிக்கப்படாமலிருக்கிற சர்மத்தை யுடைய 
வனான அந்தத் தக்ஷனைப் பார்த்து மிகவும் ஆச்சரியத்தை 
யடைந்து வெகுகாலஞ்சிந்தித்து அந்த வீரபத்திரரானவர் 
யக்கியத்திலே பசுக்களுடைய பீடாதிரூபமான மரணவுபா 
யத்தைப்பார்த்து அந்த உபாயத்தினாலே யசமானனாகிற பசு 
வினுடயை சரீரத்தினின்றும் சிரசைச் சேதித்துப் போட் 
டார் . அப்போது வீரபத்திரருடைய அந்தக் காரியத்தைப் 
பார்த்து மிகவுங் கொண்டாடி , அந்தப் பூதப்பிரேத பிசாசங் 
களுடைய சாதுவாதமும் மற்றைப் பிராமணர்களுடைய 
அசாதுவ தமு முண்டாயிற்று . வீரபத்திரரானவர் கோபத்தி 
னாலே அந்தச் சிரசைத்தக்ஷினாக்கினியிலே ஹோமம்பண்ணிப் 
போட்டார் . அந்தப் பிரமதகணங்கள் அந்த யக்கியத்தைப் 
பஸ்மமாகப் பண்ணிப்போட்டுக் கைலாயத்தைக் குறித்துப் 
போனார்கள் , 


ஆறாவது அத்தியாயம் 


பிரம்மதேவரானவர் தேவகணங்களுடனே கூடப் பூமியை அடைந்து , 
தக்ஷன் முதலான பேர்களைப் பிழைப்பிக்கச்செய்து சமாதா 
னம் பண்ணினாரென்று சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வக்கியம் . 
வாரீர் விதுரசே ! பிற்பாடு சமஸ்த தேவகணங்களும் 
ருத்திரசேனைகளாலே அபஜயப்பட்டவர்களான ரித்விக்குகள் 


316 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சதசியாள் முதலானவர்கள் பயத்தை யுடையவர்களாய்ப் 
பிரம்மதேவரையடைந்து நமஸ்காரம் பண்ணிச் சமஸ்த 
விருத்தாந்தத்தையுஞ் சொன்னார்கள் . பூர்வம் தானே இப்படி 
வரப்போகிறதை யறிந்து தக்ஷனுடைய யக்கியத்தைக் குறித் 
துப் போகாமலிருந்த பிரம்மதேவரானவர் ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார் . மிகவும் தேஜசையுடைய புருஷன் அபராதம் 
பண்ணியிருந்தாலும் அவனிடத்திலே துவேஷிக்கிற பேர் 
களுக்கு க்ஷேமமுண்டாகமாட்டாது . யக்கிய பாகத்திற்குரிய 
ருத்திரரை திரஸ்கரித்து நடத்தியபடியால் இவ்வளவு தொந் 
தரை நேர்ந்தது . இப்போது தயா நிதியான அந்த ருத்திர 
ருடைய பாதார விந்தங்களைப் பிடித்துக் கொண்டு க்ஷமிப்பி 
யுங்கள் . அவர் கோபித்துக்கொண்டால் லோகபாலர்களு 
டனே கூடிக்கொண்டிருக்கிற சமஸ்த லோகங்களும் நாச 
தையடைந்து போகும் . பாரியையினாலே பிரிவுப்பட்டவராகியும் 
இருதயத்தில் துர்ப்பாஷைகளினாலே அடிக்கப்பட்டுமிருக் 
கிற அந்த ருத்திர தேவரைச் சீக்கிரமாக நீங்கள் யக்கியத் 
திற்கு மீட்சிக்கோரி க்ஷமிப்பியுங்களென்று ஆக்யாபித்துப் , 
பிதுர்க்கள் , பிரஜாபதிகள் , தேவர்கள் இவர்களுடனே தம் 
முடைய லோகத்தினின்றும் திரிபுரவைரியான ருத்திரருக்கு 
ஸ்தானமாகியும் இஷ்டமாகியும் ஒளஷதிகளுக்கு வுற்பத்தி 
ஸ்தானமாகியும் தபசு , யோகம் , மந்திரங்களினாலே சித்தர்க 
ளால் சேவிக்கப்பட்டும் , கின்னரர்கள் , கந்தர்வர்கள் , அப்சர 
ஸ்திரீகள் இவர்களாலே சர்வகாலமும் சூழப்பட்டும் , நானா 
விதங்களான ரத்தினங்கள் , தாதுக்கள் , விருக்ஷங்கள் , கொடி 
கள் , புதர்கள் , இவைகளை யுடையவைகளாகியும் , நானாவிதங் 
களான மிருக கணங்களாலே சூழப்பட்டும் , நிர்மலங்களாகிய 
மலையருவிகள் குகைகள் தாழ்வரைகளை யுடையவைகளாகியு 
மிருக்கிற சிகரங்களிலே நாயகர்களுடனே கூட விளையாடிக் 
கொண்டிருக்கின்ற தேவஸ்திரீகளுக்குப் பிரீதியைப் பண்ணு 
கிறதாயும் , மயில்களாலே சப்திக்கப்பட்டும் மதாந்தங்களா 
யிருக்கிற வண்டுகளுடைய 

ராகத்தை 

யுடையதாகியும் , 
கோகுலங்களுடைய சப்தங்களாலேயும் , உன்னத சாகைகளா 
கியும் , இச்சித்தவைகளெல்லாங் கொடுக்கின்ற விருக்ஷங் 
களாலே பக்ஷிகளை அழைக்கிறது போலு மிருக்கிற வனத்தை 
யுடையதாயும் , ஆம்பல் செங்கழுநீர் பத்மம் இவைகளாலே 
சூழப்பட்டு மதுரமாகச் சப்திக்கின்ற புக்கூட்டங்களாலே 
வளங்கிக்கொண்டு மிருக்கின்ற தடாகங்களையுடையதாகியும் , 
கங்கையினாலே சூழப்பட்டும் , பவித்திரமாகியும் சுகந்தமாகியும் 
ஜலத்தை யுடையதாகியுமிருக்கிற கைலாசகிரியையும் , அந்தப் 
பர்வதத்திலே மிகவும் மனோக்கியமாகியும் , 

அளகை 


யென்று 


டைய 


மனதை 


சதுர்த்த ஸ்கந்தம் 

317 
பெயரை யுடையதாகியும் , சௌகந்திக டென்னப் 
பட்ட பத்மவனத்தை யுடையதாகியும் , ருத்திரபகவானுடைய 
பாதாரவிந்த தூளியினாலே மிகவும் பாவனங்களான நந்தை 
யென்றும் அளகந்தை யென்றும் சொல்லப்பட்ட இரண்டு 
நதிகளால் சூழப்பட்டும் , வெள்ளி சுவர்னம் மகாரத்தினங் 
களின் பயமான அனேக விமானங்களாலும் , பக்ஷஸ்திரீகளா 
லுஞ் சூழப்பட்டு மின்னல்களோடே கூடிக்கொண்டிருக்கிற 
மேகம்போல விளங்குகிற குபேரனுடைய அந்தப் பட்டணத் 
தையும் அபீஷ்டத்தைக் கொடுத்தும் கொண்டும். ஆச்சரிய 
கரங்கள கியு மிருக்கிற இலை , காய் , கனிவர்க்கங்களையுடைய 
விருக்ஷங்களாலே சுபகரமாகியும் , இரக்தகண்டங்களை யுடை 
யனவாகிய வண்டினங்களினது ஸ்வரத்தையுடையதாகியும் 
அம்சங்களுடைய கூட்டத்துக்கு இஷ்டமாகியும் , திடமான 
கொடி தண்டுகளையுடைய பத்மங்கள லே சூழப்பட்ட சாசுகளை 
யுடையதாகியும் , நூதனமான அரிச்சந்தன விருக்ஷங்களு 

ஆகரத்தினாலே யக்ஷ ஸ்திரீகளுடைய 
அடிக்கடி மிகவும் சலிப்பிக்கிற சௌகந்திக மென்னப்பட்ட 
வனத்தையும் , பத்மங்களுடைய சமூகங்களை யுடையதாகியும் 
கிம்புருஷர்களாலே சூழப்பட்டும் , வயிடூரியங்களாலே பண் 
ணப்பட்ட படிகளையு டைய நடைவாவிகளையும் , நூறுயோசனை 
தூரம் உன்ன தமாகியும் , நான்கு பக்கமும் எழுபத்தைந்து 
யோசனை தூரம் கிளைகளினாலே விவ்த மாகியும் , நான் 
பக்கமும் ஸ்திரமான நிழலயும் , பக்ஷிகளுடைய கூடுகளையு 
முடையதாகியும் , தாபத்தைப் போக்கடிக்கத் தக்கதாகியும் , 
மோக்ஷத்தைக் கோருகிற பேர்களுக்கு இருப்பிடமாகியும் , 
மகாயோ கஷ்வரூபமாகியு மிருக்கிற ஆலமரத்தின் கீழே 
கோபத்தை விட்டிருக்கின்ற யமன் போலும் , சாந்தர்களான 
மகா சித்தர்களாலேயும் , குபேரனாலேயும் , குய்யகர்கள் , இரா 
க்ஷசர்கள் இவர்களாலே பூஜிக்கப்பட்டவராகியும் , உபாசனை . 
தபசு , சமாதி , இவைகளுடைய மார்க்கத்தை யுடையவராகி 
யும் , லோகேஸ்வரராகியும் , பிரபஞ்சத்திற்கு இஷ்டராகியும் , 
சந்தியாகால மேகம்போன்ற சரீரத்தில் 

சரீரத்தில் பஸ்மத்தினாலே 
பூசப்பட்டும் , சடை , சர்மம் , சந்திரகலை முதலான சின்னங் 
களைத் தரித்துப் , தர்ப்பை பயமான ஆசனத்திலே யிருந்தும் 
K ஷீஸ்வரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கப் பிரஷ்னம் பண்ணு 
கின்ற நாரத மகரிஷிக்குப் பரப்பிரமத்தை உபதேசிக்கிறவ 
ராயும் , டது பாதபத்மத்தை வலதுதொடையின்மேலே 
வைத்துக்கொண்டு இடது முழங்காலின்மேலே இடக்கையை 
வைத்துக்கொண்டு வலதுகையினுடைய மணிக்கட்டிலே 
ஜபமாலையைத் தரித்துக்கொண்டு வலது கையினால் பண்ணப் 


318 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பட்ட தத்துவமுத்திரையினாலே காணப்படும் , பிரம்மானந்தத் 
திலே யேகாக்கிரசித்தரா யிருக்கின்றவராயும் , யோகப்பட் 
டையை ஆஷ்ரயித்திருக்கின்ற தியான சீலர் ளன மனுக் 
களுக்கு ஆதிமனுவ கியுமிருக்கிற அந்தக்கிரீசனை லோக 
பாலர்களுட னே கூடிக்கொண்டிருக்கிற சபஷ்த முனிகளும் 
அடைந்து அஞ்சலியந்தம் பண்ணிக்கொண்டு தண்டனிட் 
டார்கள் . அந்தக்கிரீசனும் சித்தமகரிஷிகளுடன் அவ்விடத் 
திலேவருகின்ற பிரம்மாவைப்பார்த்து எழுந்திருந்து வாமன 
மூர்த்தியான ஸ்ரீ பஹா விஷ்ணுவானவர் கசியபப் பிரஜா 
பதிக்குப் பிரணாமம் பண்ணினாற்போல் தண்டன் சமர்ப்பித்து 
நிற்க , பத்மாசனர் அந்தச் சந்திர சேகரனைப் பார்த்துச் 
சிறித்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


பிரம்மாவினுடைய வாக்கியம் 


வாரீர் ஈசனே ! உம்பைச் சர்வ ஜகத்துக்கும் சக்திபீஜஷ் 
வரூபரான பிரகிருதிபுருஷருக்கும் காரணராகவும் , பேத 
சூனியராகியும் , பாப்பிரம்மமாகியும் அறிகிறேன் . உம் 
முடைய அப்சர்களான பிரகிருதி புருஷர்களிடத்திலிருந்து 
சிலந்திப்பூச்சிப்போல் இப்பிரபஞ்சத்தைச் சிருஷ்டித்தும் 
ரக்ஷித்தும் சங்கரித்துக்கொண்டு மிருக்கிறீர் . தர்மார்த்தங் 
களைக் கொடுக்கின்ற வேதத்தினுடைய ரக்ஷணைக்கு யக்கியத் 
தைச்சிருஷ்டித்தீர். பிராம்மணர்கள் மரியாதைகளுடன் 
அனுஷ்டானஞ்செய்கிற வர்ணாஸ்ரம தர்பங்களும் , உம்மா 
லேயே நிர்ணயம் பண்ணப்பட்டன . சுபகர்பத்தைப் பண்ணு 
கின்ற புருஷனுக்குப் பலமாகச் சொர்க்க மோக்ஷங்களைக் 
கொடுக்கின்றீர். அக்கிரமங்களைப் பண்ணுகின்ற புருஷனுக் 
குக் கோரமான நரகத்தைப் பண்ணுகிறீர். ஒருவராலேயும் 
உல்லங்ஙனம் பண்ணக்கூடாத பத்மநாபருடைய மாயையி 
உலே மோகிக்கப்பட்ட சித்தத்தை யுடையவர்களா கியும் , 
பேதபுத்தியை யுடையவர்களுமாக இருக்கிறவர்களிடத்திலே 
யும் , சாதுக்களான பேர்கள் கிருபையைப் பண்ணுவார்கள் . 
தெய்வத்தினாலே அடிக்கப்பட்டவனிடத்திலே பராக்கிரமத் 
தைப் பண்ணார்கள் . ஆகையினால் அந்த மாயையினாலே 
மோகிக்கப்பட்ட 

மனதையுடையவர்கள கியும் , கர்மத்தி 
லேயேபிரவர்த்திக்கின்ற சித்தத்தை யுடையவர்களாகியுமிருக் 
கிறபேர்களால் செய்யப்படுகிற அபார்தத்தைப் பொறுத்து 
அந்தத் தக்ஷப்பிரஜபதியினுடைய யக்கியத்தைப் பூர்த்தி 
செய்யவேண்டும் . யக்கியத்திலே பாகத்தைக் கொடாமற் 
போகிறவர்கள் நிஷித்தமான யக்கியம் பண்ணினவர்களாக 
ஆகிறார்கள் . யஜமானனான தக்ஷனையும் பிழைப்பித்துப், பக 


319 


சதுர்த்த ஸ்கந்தம் 
தேவனுடைய கண்களையும் கொடுத்துப் , பிருகுமகரிஷிக்கு 
மீசைகளும் உண்டுபண்ணிப் 

உண்டுபண்ணிப் பூஷாவுக்கும் பூர்வம்போ 
லொத்த தந்தங்களும் உண்டாக்கப்படட்டும் . உம்மாலே 
அனுக்கிரகிக்கப்பட்ட ஆயுதங்களினாலேயும் , கற்களினாலே 
யும் , பிளக்கப்பட்ட சரீரத்தையுடைய தேவர்களுக்கும் , ரித்து 
விக்குகளுக்கும் சீக்கிரமாக ஆரோக்கிய முண்டாசப்படட்டும் . 
யக்கியத்திலே யிருக்கிற பதார்த்தங்கள் யாவும் உம்முடைய 
பாகமாக விருக்கட்டும் . அந்த யக்கியத்தைப் பூர்த்திசெய்ய 
வேண்டுமென்று பிரம்மதேவர் சொன்னார் . 


ஏழாவது அத்தியாயம் 


தக்ஷன் ருத்திரர் முதலான பேர்களாலே அழைக்கப்படுகின்ற ஸ்ரீமகா 
விஷ்ணு வானவர் அந்தத் தக்ஷனாலே யக்கியத்தை நிறை வேற்றி 

வைத்தாரென்று சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேய மகரிஷியினுடைய வாக்கியம் 
வாரீர் மகாபாகுவே ! இந்தப்பிரகாரம் பிரம்மதேவராலே 
பிரார்த்திக்கப்பட்ட ருத்திரரானவர் சிரித்துப் பிரம்மாவைப் 
பார்த்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் . வாரீர் பரேசனே ! 
பரமாத்மாவினுடைய மாயையினாலே மோகிக்கப்படுகின்ற 
அக்கியானிகளுடைய அபராதத்திற்குத் தக்கபடி என்னாலே 
தண்டனையானது செய்யப்பட்டது . அந்தத் தக்ஷப்பிரஜாபதி 
ஆட்டினுடைய முகத்தையடையும்படியாயும் , பகதேவன் மித் 
திரதேவனுடைய நேத்திரத்தையுடையவனாகவும் , பூஷா 
வானவன் 

மாவை யசமானனுடைய பற்களாலே பக்ஷிக்கத் 
தக்கவனாகவும் , எனக்கு யக்கியசேஷத்தைக் கொடுத்த 
வர்களாயும் , முறிக்கப்பட்ட அவயவங்களையுடைய தேவர் 
களும் மற்ற ரித்து விக்குகளும் அசுவனிதேவர்களுடைய 
கைகள லேயும் , பூஷாவினுடைய அஷ்தங்களாலேயும் , 
பாகுகளை யுடையவர்களாகவும் , பிருகுமகரிஷியானவர் ஆட்டி 
னுடைய 

மீசையை மீசையாக உடையவராகத்தக்கவ 
அனுக்கிரகித்தனர் . 

விதுரரே ! அப் 
சமஸ் தபிராணிகளும் சிவனாலே சொல்லப்பட் 

வார்த்தையைக் பேட்டுச் சந்துஷ்டமான 
தினாலே சாது சாது வென்று சொன்னார்கள் . பிற்பாதி ரிஷிக 
ளுடனே கூடிக்கொண்டிருக்கிற சமஸ்த தேவர்களும் நீரே 
வந்து சமஸ்தமும் பண்ணப்பட தக்கவரென்று சிவனைப் 
பிரார்த்தித்து , அந்தச் சிவனுடனேயும் பிரம்மாவினுட 


வாரீர் 


ரென்று 
போது 


மன 


டிருக்கிற 


1 ) 


| , | ADI ||| க வதம் 


எல் 


னேயும் கூடினவர்களாய் அந்த யக்கியசாலையை வந்தடைந்து 
ருத்திரருடைய சொற்படிக்கு அந்த யக்கிய பசுவினுடைய 
சிரசைத் தக்ஷனுடைய சரீரத்துடனே கூடக் கூட்டி ருத்திர 

கடக்ஷிக்கப்நிலையில் தானானவன் அந்த க்ஷணத் 
திலே நித்திரை பண்ணினவன்போல் எழுந்திருந்து எதிரே 
ரூப்கின்ற சிவனுடைய தரிசனத்திலே சத்காலத்து 
மடுவானதிபோல் நிலனாகியிருக்கையில் மரித்துப்போன 
பெண்ணை நினைத்துக்கொண்டு துக்கத்தினால் கண்களில் நீர் 
சொரிய ருத்தினை ஸ்தோத்திரம் பண்ணத் தோன்றாமல் 
வெகு பிரயாசத்தினால் மனதை நிறுத்தி ஈசனை ஸ்தோத் 
திரம் பண்ணினான் . 


தன் வாக்கியம் 


வித்தை , 


. 


வரீர் ஈசனே ! நம்மாலே நீர் பழிக்கப்பட்டபோதே 
உப்பாலே சிகை பண்ணப்பட்டேன் . அதுவே எனக்கு 
அலுக்கி காட்ற்று . நீர் முன்னே பிரமமாயிருந்து கொண்டு 
தபசு , 

வி | தம் இவைகளலே ஆசக்தர்களான 
பி.பம்மணகளை முதலில் முகத்தினாலே ஜீவதத்துவத்தை 

விக்கிறதற்காகவும் , சம்பிரதாயபி ) வர்த்தனத்தினாலே ஆக்கி 
யமிக்கிறதற்காகவும் , சிருஷ்டித்தீர். பசுபாலனானவன் பசுக் 
களை க்ஷிப்பது போல் பிராமணனை ஆபத்துக்களில் க்ஷிக்கி 

தத்வக்கியான சூனியனான அடியேன் துர்வார்த்தைக 
17 : கிற பாணங்களினாலே தேவாரை வெறுக்கப் பேசினேன் . 
அதைமறந்து அதோகதியிலே விழுகிற வென்னைக் கிருபா 
ரசத்திலே நனைந்திருக்கிற திருஷ்டியினாலே க்ஷத்தீர். 
அப்படிப் பட்ட மகிமையுள்ள உமக்கு அடியே ஒல் செய்யத் 
த .தான பிரதியுபகாயம் ஒன்றுமில்லையென்று ருத்திரை 

பை கொண்டு அந்தத் திச னானவன் பிரட்ட விவலே 
அனுக்ஞை பண்ணப்பட்டு 

உபாத்தியாயர் 

பத்து விக்குக 
ளு 

னேகூட யக்கியத்தை விஸ்தரிப்பித்து விஷ்ணுதேவ 
தையை அழைப்பிக்கத் தக்கதாகியும் , மூன்று கபாலங்களிலே 
சேர்க்கப்பட்ட புரோடாசத்தை வீரர்களான பிரதம கணங்க 
ளுடைய சம்சற்க தோஷத்தினுடைய சுத்தியின் பொருட் 
நிம் ; யக்கிய சந்தானத்தின் பொருட்டும் , அவிசை யுடையவ 

அத்துவரியுடனே தக்ஷன் விசுத்த புத்தியினாலே 
ஸ்ரீமந் நாராயணனைக் குறித்துத் தியானம் பண்ணினபோதே 
அந்த ஸ்ரீ ஹாயானவா பத்துத் தக்குகளையும் பிரகாசிப்பிக் 
கிற பிரபையிஞலே சத்சலருக்கற பேர்களுடைய தேஜவை 
அ.காக்கத்தக்கதாகியும் , பிரகத்தி ) தந்திரமென்னப்பட்ட 
ஸ்தோத்திரங்களை இறகுகளாகவுடைய கருடனாலே 


சதுர்த்த ஸ்கந்தம் 


321 


பத்தை அடைவிக்கப்பட்டவராகியும் , காளமேக சியாமள 
ராகியும் , பிரகாசிக்கின்ற சூரியனைப்போல பிரகாசிக்கின்ற 
கிரீடத்துடனே கூடினவர கியும் , 

கியும் , நீலங்களான கேசங்க 
ளாகிற வண்டுகளினாலே அலங்கரிக்கப்பட்டுக் குண்டலத் 
துடனே கூடின திருமுக மண்டலத்தை யுடையவராகியும் , 
சங்குசக்கிர கதாகட்க சார்ங்கங்களினால் ரக்ஷிக்கிறதிலே 
சிரத்தை கூடினவராகியும் , வக்ஷசிலே வாசம் பண்ணப்பட்ட 
லக்ஷ்மியை யுடையவராகியும் , கம்பீரமான புன்சிரிப்புடனே 
கூடின கடாக்ஷத்தினுடைய லேசத்தினாலே லோகத்தை 
யெல்லாம் சந்தோஷிப்பிக்கிறவராயும் , வனமாலியாயும் , 
பக்கத்திலே சுழலா நின்ற ஆலவட்டம் சாமரசிரேஷ்டம் 
இவைகளை யுடையவராகியும் , சந்திரமண்டலம் போன்ற 
வெள்ளைக்குடையினாலே மேலே சோபானத்தை யடைந்தவ 
பாகியும் , கோடிசூரியப் பிரகாசம்போலப் பிரத்தியக்ஷமான 
அந்த லக்ஷ்மீ வல்லவனைப் பார்த்துப் பிரம்மா இந்திரன் 
ருத்திரன் இவர்களை முக்கியராகவுடையவரான சமஸ்தமான 
தேவகணங்களும் , சீக்கிரமாக வெழுந்திருந்து சாஷ்டாங்கப் 
பிரணாமம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தார்கள் . யக்கியேசுர 
னாகியும் , விசுவ சிருஷ்டிகளுக்கெல்லாம் பரம குருவாகியும் , 
சனத்தனாதிகளாலே சூழப்பட்டவராகியு மிருக்கிற சுவாமி 
யைத் தடிப்பிரஜாபதியானவன் சந்தோஷத்தினாலே கிரு 
தாஞ்சலியாய்ச் சரணமடைந்து ஸ்தோத்திரஞ் செய்கிறான் . 
வாரீ பகவானே ! ஒருவராலேயும் பயமில்லாதவராகியும் , 
மாயையைத் திரஸ்கரித்துப்போட்டு இருக்கிறவராகியு மிருக் 
கிற தேவரீருக்கு நமஸ்காரமென்று சொன்னபின்பு ரித்து 
விக்குகள் ஸ்தோத்திரஞ் செய்கிறார்கள் . 


சித்து விக்குகளுடைய ஸ்துதி 
வரீர் அசஞ்சலரே ! நாங்கள் நந்தீஸுரனுடைய சாபத் 
தினாலே கர்ம சக்த புத்திகளாய் உம்முடைய சுவரூபத்தை 
யறியமாட்டாமல் உம்முடைய பிரசாதத்துக்குக் காரணமாகி 
யும் , திரிகுணாத்மகமாயுமிருக்கிற யக்கியமுகத்தாலே உம்மை 
யறிந்து கொண்டோமென்று சொன்னபின்பு 

சதசியாள் 
ஸ்தோத்திரஞ் செய்கிறார்கள் . 

. 


சதசியாள் ஸ்துதி 
வாரீர் சம்புவே ! ரக்ஷக சூனியமாகியும் , அதிக துக்கத் 
தையுடையதாகியும் , அனந்தனாகிற மகா சர்ப்பத்தினாலே 
கவியப்பட்டதாகியும் , சுகதுக்கங்கள் சீதோஷ்ணங்களாகிற 

41 


322 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பள்ளத்தையுடை யதாகியும் , காலாளாகிற மிருகங்களுடைய 
பயத்தை யுடையதாகியும் , சோகமாகிற காட்டுத்தீயை யுடைய 
தாகியும் , விஷயங்களாகிற கானல் ஜலத்தை யுடையதாகியு 
மிருக்கிற சம்சாரமார்க்கத்திலே யிருக்கப்பட்ட அகங்கார 
மமகாராஷ்பதங்களான மகாசுடையுடனே கூடின அக்கி 
யான சந்துக்களுடைய கூட்டயான நாங்கள் காமத்தினாலே 
விடப்பட்டவர்களாய் எப்போது உம்முடைய பாதமூலத்தை 
யடையப் போகிறோமென்று பிரார்த்தித்தார்கள் . 

ருத்திரன் ஸ்துதி 
வாரீர் வரத்தைக் கொடுக்கப்பட்ட சுவாமியே ! அவாப்த 

காமமாகியும் , நிஷ்காமர்களான ரிஷிகளினாலே 
மிகவும் பூஜிக்கத்தக்கதாகியு மிருக்கிற அபீஷ்டபிரதமான 
பாதாரவிந்தத்திலே பண்ணப்பட்ட புத்தியை யுடையவனான 
என்னை வித்தியா ஈனமான இந்த லோகம் ஆசார பிரஷ். 
னென்று சொல்லுவதை நான் உம்முடைய அனுகிரகத்தி 
னாலேயும் , பெரியவர்களுடைய அனுக்கிரகத்தினாலேயும் , 
அதை வித்தியாசமாய் எண்ணுகிறதில்லை 

யென்று 
சொன்னார் . 


சமஸ்த 


பிருகு மகரிஷி ஸ்துதி 
வாரீர் ஸ்ரீ ஹரியே ! அதிபிரயாசத்தினாலே பிரவேசிக் 
கத்தக்கதானதேவரீருடைய மாயையினாலே அபகரிக்கப்பட்ட 
ஆத்மசத்தை யுடையவர்களாயும் , பிரம்மாதிகளான சரீரிக 
ளெல்லாம் தமசு என்னப்பட்ட மூலப்பிரகிருதியிலே சுபா 
வம் என்னப்பட்ட நித்திரையை 

அடைந்தவர்களாய்ச் 
சீவாத்மாவினிடத்திலே வியாபிக்கப்பட்ட உம்முடைய சுவ 
ரூபத்தை இப்போதும் அறியவில்லை ஆஸிரதாளுக்கெல்லாம் 
ஆத்மாவாகியும் , பந்துவ கியுமிருக்கிற பகவான் பிரசன்ன 
மாகக் கடவரென்று ஸ்தோத்திரஞ்செய்தார் . 


பிரம்மா ஸ்துதி 
வாரீர் பக்தவச்சலரே ! பதார்த்தங்களுடைய பேதங் 
களைக் கிரகிக்கிற இந்திரியங்களினாலே பார்க்கிறது உம் 
முடைய நிஜவரூபமன்று . கியானத்துக்கும் கியான 
விஷயமான அர்த்தததுக்கும் காரணமான சத்வாதி குணங் 
களை ஆசிரயமாகவுடைய பிரகிருதி பிராகிருதங்களைக் காட் 
டி.லும் விலக்ஷணமாக விருக்கிறவர் நீரேயன்றி வேறில்லை 
யென்று ஸ்தோத்திரஞ் செய்தார் . 


சதுர்த்த ஸ்கந்தம் 


323 


வாரீர் 


இந்திரன் ஸ்துதி 
அச்சுதனே ! இந்த விசுவங்களுக்கெல்லாம் 
உற்பத்தி ஸ்தானமாகியும் , மனதுக்கும் 

கண்களுக்கும் 
ஆனந்தவர்த்தமாகியு மிருக்கிற உம்முடைய ரூபம் சுரத் 
வேஷிகளைப் போக்கடிக்க உயரவெடுக்கப்பட்ட ஆயுதங்களை 
யுடையவையாகியும் , அஷ்டவிதங்களாகியு மிருக்கிற தண் 
டங்கள் போலொத்த புஜங்களோடே கூடினதாகக்கொண்டு 
உற்பவித்திருக்கிறதென்று ஸ்தோத்திரஞ் செய்தான் . 

ரித்துவிக்குகளின் பத்தினிகள் ஸ்துதி 
வாரீர் யக்கியமூர்த்தியே ! உம்மை ஆராதிக்கிறதின் 
பொருட்டுப் பிரம்மாவினாலே உண்டாக்கப்பட்ட இந்த 
யக்கியம் தக்ஷப்பிரஜாபதியினுடைய அபராதத்தினால் பசு 
பதியினாலே த்வம்சிக்கப்பட்டது . பசுஹிம்சாலக்ஷணமான 
உற்சவத்தையுடைய இந்த யக்கியத்தைச் செந்தாமரைக் 
கண்களினாலே பாவனம் பண்ணுமென்று துதித்தார்கள் . 


ரிஷிகள் ஸ்துதி 


வாரீர் ஹேயப்பிறத்தியகனான பகவானே ! காமத்தை 
அனுஷ்டிக்கிற கர்மத்தினுடைய பலத்தோடே நீர் சம்பந் 
திக்கிறதில்லை. சிலர் ஐசுவரியத்தின் பொருட்டு ஸ்ரீ மகா 
லக்ஷ்மியை உபாசிக்கிறார்கள் . உம்மை உபாசனை பண் 
அந்த லட்சுமியை நீர் சற்றும் ஆதரிக்கவில்லை . ஆனபடியி 
னாலே உம்முடைய திவ்யசேஷ்டிதம் அகடித கடனாரூபமாக 
இருக்கிறதென்று துதி செய்தார்கள் . 

சித்தர்கள் ஸ்துதி 
வாரீர் சர்வக்ஞரே ! சம்சாரக்கிலேசமாகிற தாவாக்கினி 
யினாலே தகிக்கப்பட்டு , விஷயமாகிற தாகத்திலே பீடிக்கப் 
எங்களுடைய மனதாகிய கஜமானது , 

கஜமானது , உம்முடைய 
கதையாகிற அமிர்தமயமான நதியிலே பிரவேசித்ததாகிய 
பிரம்மானந்தக் 

முத்தனைப்போல அழிந்து 
போயிற்றென்று துதித்தார்கள் . 

தக்ஷ பத்தினி ஸ்துதி 
வாரீர் ஈசனே ! உமக்குப் பிரணாமம்பண்ணுகிற புருஷன் 
தலையில்லாமல் உடல்மாத்திரமுள்ள புருஷன் சோபியாதது 
போல் எம்முடைய யாகமானது உம்மையன்றிப் பிரகாசிக்க 


பட்ட 


கியானனான 


321 

பர் மா பகவதம 
வில்லை ; ஆனபடியினாலே காந்தையான ஸ்திரீயுடனே கூட 
எம்மை ரக்ஷியுமென்று பிரார்த்தித்தாள் . 


லோகபாலகர்கள் ஸ்துதி 


வாரீர் நிரதிசயமான ஐசுவரியத் துடனே ஈ . டினவரே ! 
நீர் தேகாபி மானிகளாலே காணப்படுகிறவரல்லீர் , கியான 
திருஷ்டியினாலேயும் , காணத் தக்கவரல்லீர் , பஞ்ச பூதங்களைக் 
காட்டிலும் விலக்ஷணமான நீர் அப்பஞ்ச பூதங்களுட 
னேயும் கூடினவராகிப் பிரகாசிப்பதும் உம்முடைய மாயை 
தானென்று துதித்தார்கள் . 


யோகீஸ்வரர்கள் ஸ்துதி 


வாரீர் பிரபுவே ! விஸ்வரூபியான உம்மிடத்திலே யிருக் 
கின்ற ஜீவாத்துமாக்களைச் சுதந்தாங்களாகப் 

பார்க்கத் 
தக்கவனைக் காட்டிலும் உமக்கு இஷ்டனானவன் ஒருவனு 
மில்லை . இதரதேவதாபஜனம் பண்ணாமல் பக்தியினாலே 
உம்மைப் பஜனை பண்ணினவர்களுக்கு அனுக்கிரகத்தைப் 
பண்ணும் . ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி - சங்கார 
நிமித்தமாக உம்முடைய சங்கற்பத்தினாலே பேதிக்கப்பட்ட 
சத்வாதி குணங்களையுடைய ஆத்மமாயையினாலே பண்ணப் 
பட்ட பிரம்டாதி பேதபுத்தியையுடைய உமக்குப் பிரணாம 
மென்று துதி செய்தார்கள் . 


சப்தப்பிரம்மமான வேதபுருஷன் ஸ்துதி 


வாரீர் ஷட்குண 

ஷட்குண பரிபூரணரே ! அங்கீகரிக்கப்பட்ட 
சத்வகுணத்தை யுடையவராகியும் , அதினாலேதானே தர் 
மா திபுருஷார்த்தங்களைக் தொடுக்கிறவராகியு மிருக்கிற உம் 
முடைய நிலையை நானும் இந்திராதிதேவதைகளும் அறிய 
மாட்டோம் . அப்படிப்பட்ட உமக்குப் பிரணாமம் பண் 
கிறேனென்று துதிசெய்தான் . 


ணு 


அக்கினிபுருஷன் ஸ்துதி 
வாரீர் குண நிதியே ! பகவானான உம்முடைய தேஜசி 
னாலே மிகவும் விருத்தியடைகின்ற தேஜசையுடைய நான் 
பிரசித்தமான யக்கியாதி கர்மங்களிலே 

தேவதைகள் 
பொருட்டு என துவாயினால் நனைக்கப்பட்ட அவிசைவகிக் 
கிற அந்த யக்கிய ரக்ஷகராகியும் , பஞ்சவித பக்கிய மூர்த்தி 
பாகியும் , பஞ்சவிதங்களான யசுரர் மந்திரங்களினாலே 


சதுர்த்த ஸ்கந்தம் 


325 


ஆராதிக்கப் 


பட்டவராகியு 

மிருக்கிற யக்கியபகவானான 
உம்மைச் சேவிக்கிறேன் என்று துதிசெய்தான் . 


தேவதைகள் ஸ்துதி 


வாரீர் பரமாத்மனே ! முன்னே கல்பாந்தத்திலே ஜகத் 
தைக் கர்ப்பத்திலே வைத்துக்கொண்டு ஜலத்திலே நாகபரி 
யங்கத்திலே சயனித்துக்கொண்டு , சித்தர்களாலே தியானம் 
பண்ணப்பட்ட கியானமார்க்கத்தை யுடைய ஆதி புருஷனான 
நீர் , இப்போது கண்முன்னே சஞ்சரிக்கிறீர் ; தாசர்களான 
எங்களையும் ரக்ஷிக்கவேண்டுமென்று ஸ்துதி செய்தார்கள் . 


கந்தர்வ அப்சரசுக்கள் ஸ்துதி 


வாரீர் தேவனே ! மரீசி முதலான இந்த நவப்பிரஜா 
பதிகளும் , பிரமேந்திராதிகளும் , ருத்திரனை முன்னிட்டுக் 
கொண்டிருக்கிற முப்பத்து முக்கோடி தேவதைகளும் உம்மு 
டைய அம்சா அம்சங்களாக விருக்கிறார்கள் . இந்த ஜகத்தை 
லீலாஸ்தானமாகவுடைய உமக்குப் பிரணாமத்தை நித்திய 
மாகப் பண்ணுகிறோமென்று பிரார்த்தித்தார்கள் . 


வித்தியாதரர்கள் ஸ்துதி 
வாரீர் வாசுதேவனே ! புருஷார்த்த சாதனமான சரீ 
ரத்தை யடைந்து புத்தியில்லாதவன் உம்முடைய மாயையி 
னாலே நான் என்னுடைய என்கிற அபிமானத்தைப் பண் 
ணித் தனக்கு அனுகூலியாத பாரியா புத்திராதிகளாலே 
நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் நிசமாகாத சப்தாதி விஷயங் 
களிலே ஆசையையுடையவனாகி யிருக்கிறான் . உம்முடைய 
கதாமிர்தத்தைப் பானம் பண்ணுகிறவன் அக்கியானத்தைத் 
தூரத்திலே விட்டவனா யிருக்கிறானென்று துதிசெய்தார்கள் 


பிராமணர்கள் ஸ்துதி 


வாரீர் தேவமூர்த்தியே ! யாகம் , அவிசு , அக்கினி, 
ஹோத்திரம் , மந்திரம் , சமித்துகள் , தற்பங்கள் , பாத்திரங் 
கள் , சதசியாள் , ரித்துவிக்குகள் , தம்பதிகள் , தேவதைகள் , 
சோமலதை ஆச்சியம் , பசு , இவை முதலிய யாவும் நீரே . 
முன்னே நீர் பாதாளத்தில் நின்றும் பூமியை வராகரூபி 
யாய்க் கஜசிரேஷ்டமானது தாமரைக்கொடியை யெடுப்பது 
போல் கோரப்பல்லினாலே சப்தித்துக் கொண்டபடியே லீலை 
யினாலே யெடுத்தீர் . அப்படிப்பட்ட உம்முடைய சந்தரி 


புருஷனைச் 


326 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
சனத்தைக் கோருகின்ற எங்களுக்குப் பிரசன்னமாகக் 
ரென்று பிரார்த்தித்தார்கள் . 

மைத்திரேயர் வாக்கியம் 
வாரீர் விதுரரே ! இந்தப்பிரகாரம் சமஸ்தமான பேரா 
லேயும் , ஸ்தோத்திரஞ்செய்யப்பட்டுக் கொண்டிருக்கையில் 
ருத்திரனாலே நாசம்பண்ணப்பட்ட யக்கியத்தைப் 

பிரம்ம 
குமாரனான தக்ஷன் நடப்பித்தான் . சர்வாத்மாவாய் சர்வபாகங் 
களையும் புசிக்கின்ற பகவான் தம்முடைப பாகமான திரி 
கபால புரோடா சத்திலே பிரியப்பட்டவர்போல் தக்ஷனை 
யழைத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . வாராய் தக்ஷபிரஜா 
பதியே ? ஜகத்துக்குப் பரமகாரணனாகியும் , ஆத்மேஸ்வா 
னாகியும் , சர்வசாக்ஷியாகியும் , சுயம்பிரகாசனாகியும், நிரூபாதி 
யாகியும் , ஜகத்தைச் சிருஷ்டிக்கிறவனாகியும் , ரக்ஷிக்கிறவனாகி 
யும் , சங்கரிக்கிறவனாகியு மிருந்து அந்தந்தக் 

காரியங் 
களுக்கு யோக்கியமான பேரைத்தரிக்கிறேன் . அப்படிப்பட்ட 
பரப்பிர் மமானது என்னைச் சிரசு அஸ்த முதலான அங்கங் 
களையுடைய 

சரீரத்திற்கு வேறுபாடானவ 
னென்று சொல்லக் கூடாததுபோல் என்னிடத்திலே பக் 
தியை யுடையவன் பிராணிகளிடங்களிலே யிருக்கிற என்னை 
வேறென்கிற புத்தியைப் பண்ணாமலிருக்கவேண்டும் . ரஜோ 
குண ரூபியான சிருஷ்டி கர்த்தாவாகிய பிர்மாவும் , சத்துவ 
குண ரூபியான 

ரக்ஷணகர்த்தாவாகிய விஷ்ணுவும் , தமோ 
குணரூபியான சம்ஹார கர்த்தாவாகிய சிவனும் , இம் மூன்று 
பிரகாரமாகவிருக்கிற என்னைப் பேதமாக எண்ணாதவன் 
சுகத்தையுடைவனென்று பகவானாலே ஆக்கியாபிக்கப்பட்டுப் 
பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியான தக்ஷன் ஹரியைத் திரி 
கபால புரோடாசமென்கிற கிருதுவினாலே பூஜித்து , ருத்தி 
ரன் முதலான தேவர்களையும் பூஜித்து , அவபிருதஷ் நான 
மென்கிற யாகத்தினுடைய 

சோம்பர்களான 
தேவதைகளையும் , இதரதேவதைகளையும் , பூஜித்துப் , பிற்பாடு 
ரித்துவிக்குகளுடனேகூடக் கர்மத்தை முடித்து அவபிருத 
ஸ்நானத்தைப் பண்ணித் தன்னுடையதான பிரபாவத்தி 
னாலே கர்மசித்தியடைந்த ச தக்ஷப்பிரஜாபதிக்குத் தர்மத்தி 
லேயே புத்தியைக் கொடுத்து அந்தத் தேவதைகளும் சுவர்க் 
கத்தை யடைந்தார்கள் . இந்தப் பிரகாரம் தக்ஷகுமாரியான 
சதிசரீரத்தை விட்டு ஹிம்வானுடைய பாரியையான மேனை 
என்கிற ஸ்திரீயினிடத்திலே திரும்பவும் பிறந்தாளென்று 
கேட்டிருந்தோம் . அந்தப் பார்வதியானவள் பிரளயகாலத் 
தில் நித்திரையை யடைந்த யோகமாயையானது ஸ்ரீ மகா 


முடிவிலே 


habegannabacher 


படம் நெ . 5 . 

பக்கம் நெ . 327 . 
துருவன் தபஞ்செய்து 

பகவானைப் 
பிரத்தியட்சமாகக் கண்டது . 


சதுர்த்த ஸ்கந்தம் 


327 


விஷ்ணுவை அடைந்தாற்போல் அந்த ருத்திரனையே புரு 
ஷனாக அடைந்தாள் . இந்தப்பிரகாரம் 

தக்ஷனுடைய 
யாகத்தை நாசம்பண்ணின ருத்திரனது சரித்திரம் பிரகஸ் 
பதியினுடைய சிஷ்யரான உத்கவரிடத்தினின்றும் நம்மாலே 
கேட்கப் பட்டது . இந்தப் பரிசுத்தகரமாகியும் , கீர்த்திகரமாகி 
யும் , ஆயுர் விருத்திகரமாகியும் , பாபராசிகளை நாசப்பண்ணு 
கிற ஈசனுடைய சரித்திரத்தை நித்தியமாகக் கேட்டு அந்தப் 
பிரகாரம் கீர்த்திக்கிறவன் பக்திக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தான 
மான பக்தி யுடையவனாய்ச் சகல பாபங்களையும் போக்கிச் 
சுகமாயிருப்பன் . 


எட்டாவது அத்தியாயம் 


இதுவரைக்கும் மனுவினுடைய கன்னியா 

வம்சத்திலே 
பிராப்தமான தக்ஷ யக்கியத்தினுடைய கதை சொல்லப்பட்டது . 
இனிமேல் மனுவினுடைய புத்திர வமிசத்திலே பிராப்தமான 
துருவனுடைய சரித்திரம் ஐந்து அத்தியாயங்களினாலே சொல் 
லப்படுகின்றது . குருவினுடைய சந்நிதானத்திலே சபத்தினி 
மாதாவினுடைய சோஷ வசனத்தினாலே பட்டணத்தினின்றும் 
வெளிப்புறப்பட்ட துருவன் தன்னுடைய தவசினாலேஸ்ரீமந் நாரா 
யணனைச் சந்தோஷிப்பித்ததைச் சொல்லுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் 
வாரீர் விதுரரே ! சனக சனந்தனாதி ரிஷிகளும் 
நாரதரும் - ருபுவும் - அமுசனும் - அருணியும் - எதியும் - 
பிரம்ம புத்திரர்களான இவர்களெல்லாம் ஊர்த்தரே தஷ் 
சுகளாய் நயிஷ்டிக பிரம்மசரியத்திலே யிருந்துகொண்டு 
கிருகஸ்தாஷ்ரமத்திலே வாசம் பண்ணவில்லை . அதர்மத்தி 
னுடைய பாரியையான மிருஷையானவள் டம்பனென்று 

பிள்ளையையும் , மாயையென்று ஒரு பெண்ணையும் , 
பெற்றாள் . அந்த இரண்டு பெயரையும் அபுத்திரனான 
நிருதியானவன் வாங்கிக் கொண்டான் . அந்த டம்ப மாயை 
களுக்கு லோபமும் நிகிர்த்தியும் உண்டாயினர் ; அவர்களி 
டங்களினின்றும் குரோதமும் ஹிம்சையும் உண்டாயினர் ; 
அவர்களினின்றும் துர்க்கதியும் கலியும் உண்டாயினர் ; 
அந்தத் துர்க்கதியினிடத்திலே கலியானவன் பயத்தையும் 
மிருத்துவையும் உண்டாக்கினான் . அவர்களினின்றும் யாத 
னையென்றும் நிரயமென்றும் ஒரு ஸ்திரீபுருஷ மிதுன முண் 


3 


I1 !! MI || ! கவடகம் 


டாயிற்று . இவர்களெல்லாம் அதம விருக்ஷத்தினுடைய 
சப் +1 ] ஹேதுக்களான சாகைமார் . இந்தச் சாகைகளைச் 
சி யசைக் போருகின்ற புருஷனைவன் ஆசரியாமலிருக்கக் 
கடவன் என்று பி திசற்பம் என்னப்பட்ட பிளயஞ் சொல் 
ப்ெபட்டது . புண்ணிய கரமான இந்தப் பிரதி சற்கத்தைக் 
கேட்டுப் புருஷன் தன்னுடைய சம் +1 ] துக்கத்தை 

துக்கத்தை விட்டு 
விடுகிரன் . வார் குருவம்ச சிபேஷ்டரே ! இனியேல் 
புண்ணிய கீர்த்தியாகியும் , ஹரியினுடைய அம்சமான பிம் 
மாவினுடைய தேகாந்தரத்தினின்றும் பிறப்பையுடைய 
வஜன சுவாயம்பு பனுவினுடைய புத்திர வமிசத்தைச் 
சொல்லுகிறேன் . சதரூபை யென்னப்பட்ட ஸ்திரிக்குப் 
பதியான மனுவிடைய பிள்ளைகளான பிரியவிரதன் உக்தான 
பாதன் இவர்களிரண்டு பெயரும் வாசுதேவ மூர்த்தியினுடைய 
அம்சமாகையினாலே ஐகத்தை ரக்ஷித்துக் கொண்டிருந்தார் 
கள் . அவர்களுக்குள்ளே உத்தானபாதனுக்குச் சு நீதியென் 
றும் , சுருசியென்றும் , இரண்டு ஸ்திரீகள் இருந்தார்கள். 
அவர்களில் சுருசியென்கிறவள் பதிக்கு அத்தியந்த இஷ்டை 
யாயும் , சுநீதி யென்பவள் பதிக்கு இஷ்டமில்லாதவளாயு 
மிருந்தாள் . அந்தச் சுநீதியினுடைய பிள்ளையான துருவன் 
தனது மாற்றத்தாயாகிய சுருசியின் பிள்ளயான உத்தமனைச் 
சீராட்டிக் கொண்டிருக்கிற தகப்பனாகிய உத்தானபாதன் 
மடியிலேற வேண்டுபென்று அருகிற்சென்ற துருவ வப் 
பார்த்து ரஜா சந்தோஷப் படவில்லை . அந்தச் சமயத்தில் 
சுருசியானவள் சக்களத்திப் பிள்ளையான துருவனைப் 
பார்த்து ராஜா கேட்டுக்கொண்டிருக்கப் பொறாமையுடனே 
கர்வத்தினாலே ஒருவார்த்தை சொல்லுகிறாள் . 


வாராய் குழந்தாய் ! நீ ராஜகுமாரனாயிருந்தாலும் என் 
கர்ப்பத்திலே பிறவாததால் உனக்கு 11 ஜ சனங் கிடைக்க 
பாட்டது. ராஜாவுடைய சிங்காதனத்தை இச்சிக்கிறவனே 
யானுல் , தபசினாலே பம்புருஷனை ஆராதித்து , அவருடைய 
அனுகிரகத்தினாலே என்னுடைய கர்ப்பத்திலே பிறப்பைச் 
சம்பாதிக்கக் கடவாயென்றனள் . அந்தச் சபத்தினி மாதா 
வுடைய துர்வார்த்தைகளினாலே அடிக்கப்பட்டவனாய்த் , தன் 
டத்தினாலே அடிக்கப்பட்ட சர்ப்பம்போல் , தோஷத்தினாலே 
பெருமூச்சு விட்டுக்கொண்டு அழுகையுடன் தாயாருடைய 
சந்நிதானத்திலே போய் நிற்த் படிக்கின்ற உதட்டை 
யே 

அந்தக் குழந்தையைச் சுத்தியானவள் f 
யெடுத்து வைத்துக்கொண்டு , சபத்தினியான சுருசி சொன்ன 
வார்த்தையை அந்தப்புர ஜனமுகமாய்க் கேட்டுச் . சோக 


சதுர்த்த ஸ்கந்தம் 

329 
மாகிற காட்டுத் தீயினாலே வாடின கொடிபோலே , தைரியத் 
தைவிட்டுத் , தாமரைப் புஷ்பம் போலொத்த நேத்திரங்களி 

கண்ணீரை விட்டுத் தீர்க்கமான பெருமூச்சுடன் 
சோகத்தினுடைய கரையைக் காணமாட்டாமல் , தன்னு 
டைய குழந்தையைப் பார்த்து ஒருவார்த்தை சொல்லுகிறாள் . 


வாராய் குழந்தாய் ! பரர்களிடங்களிலே அபராதத்தை 
யெண்ணாதே . பரனைத் துக்கிக்கச்செய்கிறவன் தானே அந்தத் 
துக்கத்தை யனுபவிக்கிறான் . பாக்கிய ஈனையான என் உதரத் 
திலே தரித்து என்னுடைய ஷ்தன்னியத்தினாலே விருத்தி 
யும் அடைந்தாயென்று சுருசி சொன்ன வார்த்தை யதார்த் 
தமே. ராஜாவானவன் , என்னைப் பரியை யென்றும் தான் 
பர்த்தாவென்றும் அங்கீகாரம் பண்ணுகைக்குச் சங்கோசப் 
படுகிறான் . ஆனபடியினாலே நீ துவேஷத்தை விட்டவனாய்ச் 
சுருசியின் குமாரனான உத்தனைப்போல் ராஜாசனத்தை இச் 
சிக்கிறவனானால் , அதோக்ஷஜனான சுவாமியினுடைய பாதார 
விந்தத்தை ஆராதிக்கக் கடவ ! யென்று அவள் சொன்ன 
வண்ணம் செய்யத்தக்கது யதார்த்தமே . பிரம்மாவானவர் 
சத்துவாதி குணங்களை யுடையவரான பகவானுடைய பாத 
பத்மத்தைப் பூஜித்து யோகிகளாலே சேவிக்கத் தக்கதான 
பாமேஷ்டி பதத்தை யடைந்தார் . உனக்குப் பாட்டனாராகியும் 
பூஜ்ஜியராகியு மிருக்கிற மனுச்சக்கரவர்த்தியானவர் , அந்தப் 
பகவானைச் சர்வாத்திரியாமி யென்கிற புத்தியினால் அதிக 
மான தக்ஷணையையுடைய யக்கியங்களினாலே பூஜித்து , அன் 
னியர்களாலே அடையக் கூடாமலிருக்கிற அகண்ட மண்ட 
லாதி பத்தியத்தையும் அந்தத்திலே மோக்ஷசுகத்தையும் 
அடைந்தார் . வாராய் குழந்தாய் ! பக்தர்களிடங்களிலே 
வாற்சல்லியத்தை யுடையவராகியும் , மோக்ஷத்தை இச்சித்த 
பேர்களாலே தேடத்தக்கதான பாதாரவிந்தத்தை யுடையவ 
ராகியும் , பிரம்மாதிகளாலே தேடப்பட்டும் , அஷ்தத்திலே 
பத்மத்தைத் தரித்துக் கொண்டுமிருக்கிற ஸ்ரீமகாலக்ஷ்மி 
யினாலே தேடப்படுகிற அவரைவிட வேறொருவர் உன் 
துக்கத்தைப் போக்கடிக்கிறவரைக் காணேனென்று சொல்லு 
கிற தாயாருடைய வார்த்தையைக் கேட்டுத் , தைரியத்தினாலே 
மனதை நிக்கி கித்துத் துருவனானவன் பிதாவினுடைய 
பட்டணத்தினின்றும் வெளிப் புறப்பட்டான் . அந்த விருத் 
தாந்தத்தை நாரதர் கேட்டு அவனி... த்துக்கு வந்து அவ 
னுடைய செயலை அறிந்து பாவத்தைப் போக்கடிக்கின்ற 
கையினாலே சிரசிலே ஸ்பரிசித்து ஆச்சரியத்துடனே தமக் 
குள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . இவன் சிறுபிள்ளையா 

42 


33 ) 


ஸ்ரீ மகா பாகவதம் 


யிருந்தாலும் தன் மாற்றான் தாயாருடைய மானக்குறைவான 
துஷ்டவார்த்தைகளைக் கேட்டுச் சகியாத க்ஷத்திரிய குண 
முடைய ஆச்சரியகரமாயிருக்கிற பிரபாவத்தை என்ன சொல் 
லப்போகிறேனென்று தமக்குள்ளே ஆச்சரியத்தை யடை க் 
அவனைநோக்கி , வாராய் குழந்தாய் ! சர்வசப்பத்துடனே 
கூடின தகப்பனாருடைய கிருகத்தைவிட்டு நீ ஒருவனாய் 
எங்கே போகிறாய் ? உமது ஸ்வஜனத்தினின்றும் உண்டான 
அவமானத்தினாலே தபித்துக்கொண் டிருக்கிறவனாகத் 
தோன்றுகிறதென்ற நாரதருடைய வார்த்தையைக்கேட்டுத் 
துருவன் சொல்லுகிறான் . 


டைய 


ஓ சுவாமி ! பகவத்தியானத்தைப் பார்க்கிலும் இந்த 
ஐசுவரியம் எவ்வளவென்று சொல்லுகிற அவனுடைய 
கருத்தை நாரதர் அறிந்து , மாற்றாந் தாயாரான சுருசியினு 

மர்மபேதியான வார்த்தைகளால் தொந்திருக்கிற 
மனதையுடைய இவன் சமாதானத்திற் குட்பட மாட்டா 
னென்று அறிந்துகொண்டு , நாரதர் அவனை நோக்கி ஒரு 
வார்த்தை சொல்லுகிறார் . வாராய் குழந்தாய் ! விளையாட் 
டிலே ஆசக்தி யுடையவனாகியும் , சிறுபிள்ளையாகியு மிருக்கிற 
உனக்கு அவமானமும் சன்மானமும் இப்போது யோக்கிய 
மாகப் பார்க்கவேண்டியதில்லை. மானம் அவமான மென்கிற 
விவேக மிருந்தாலும் புருஷனுக்கு மோகத்தை விட்டால் 
விசனத்துக்கு வேறே யேதுக்களில்லை . வித்வானானவன் 
எஸ்வரனுடைய 

அனுகூலத்தையன்றி நம்முடைய வியா 
பாரங்கள் பல யேதுக்கள் ஆகமாட்டாவென்றறிந்து பகவத் 
சங்கற்பத்தினால் உண்டானாட்டுக்கும். சந்தோஷத்தை யடை 
வன் . நீ தாயாராலே உபதேசிக்கப்பட்ட யோகத்தினாலே 
பகவானுடைய பிரசாதத்தை யடையவேண்டுமென்று இச்சிக், 
கின்றாய் ; அந்தப் பகவானை ஆராதிக்கிறது பகாப் பிரயாசை 
என்னுடைய 

நிச்சயம் . மனனசீலகளான 
ரிஷிகள் நானாப் பிரகாரங்களாகக் கர்மயோசங்களினாலேயும் , 
சமாதியினாலேயும் , தேடிக் கண்டு பிடிக்கவில்லை . ஆனபடியி 
னாலே இந்த நிஷ்பலமான கோரிக்கை யொழிக்கத்தக்கது . 
புருஷார்த்தங்களுக்கு யோக்கியமான வயசு வந்தபோது 
யத்தனம் பண்ணப்போகிறாய் . குணசிரேஷ்டனான தருஷ 
னைக்கண்டு சந்தோஷிக்கவும் , குணமில்லாத புருஷன் லக் 
கண்டு தயைபண்ணவும் , சமானமான புருஷனிடத்திலே 
சினேகம் 

வேண் டும் . 

அவர்களிடங்களில் 
அசூயையும் அவமானத்தையும் விரோதத்தையும் பண்ணைக் 
கூடாதென்று சொன்ன நாரத மகாமுனியின் வார்த்தையைக் 


யென்பது 


பண்ணவும் 


சுக 


க்ஷாத்திர 


மன 


சதுர்த்த ஸ்கந்தம் 

331 
கேட்டுத் துருவன் சொல்லுகிறான் . வாரீர் பகவானே ! 
துக்கங்களிலே சமமான மனதை யுடைத்தான மகாத்மாக் 
களுக்கு இந்தச் சாந்தியானது சொல்லத் தக்கது . 
சுபாவத்தை யடைந்து வினயமில்லாத என்னுடைய 
மானது சுருசியினுடைய துர்வார்த்தைக ளாகிற பாணங்களி 
னால் பிளக்கப்பட்டிருக்கிற படியினாலே இந்தச் சாத்தி 
யானது மனதில் தரிக்கவில்லை . எனது பிதுர் பிதாமகாதி 
களினாலேயும் , அன்னியர்களாலேயும் அடையப்படாமலிருக் 
கிற மூன்றுலோகத்தைக் காட்டிலும் உத்கிருஷ்டமா யிருக் 
கிற ஸ்தானத்தை யடையவேண்டுமென்று இச்சையையுடைய 
எனக்கு நல்வழியைச் சொல்லுமென்று துருவனாலே சொல் 
லப்பட்ட வசனத்தைக் கேட்டு நாரதமகா முனியானவர் 
சந்தோஷப்பட்டுப் பாலனாயிருக்கிற துருவனைப் பார்த்துத் 
தயையுடன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


வாராய் குழந்தாய் ! உன்னுடைய அபீஷ்டத்துக்குத் 
தாயாராலே 

சொல்லப்பட்டதே மார்க்கம் . ஷாட்குண்ய 
பரிபூரணரான 

மணரான வாசுதேவனே காரணராகையினாலே அவ 
ரிடத்தில் அசஞ்சலமான மன தினாலே பஜனை பண்ணவேண் 
டும் . தர்மார்த்த காம மோக்ஷங்க ளென்கிற புருஷார்த்தங் 
களுக்கு ஸ்ரீ ஹரியி னுடைய பாத பஜனமே முக்கியம் . 
உனக்கு க்ஷேமமுண்டாகப் போகிறது . யமுனையினுடைய 
தீரத்திலிருக்கின்ற மதுவனத்திலே அந்த ஸ்ரீ ஹரியானவர் 
முக்கியமாய் வாசஞ் செய்வர் . அந்த வனத்தைக் குறித்துப் 
போய் யமுனையின் மங்களகரமான தீர்த்தத்திலே திரிகால 
மும் ஸ்நானம் பண்ணி உனக்கு உசிதங்களான தேவதா 
நமஸ்காராதி நித்தியகர்மங்களைச் செய்து தர்ப்பைகளால் 
பண்ணப்பட்ட ஆசனத்திலே யிருந்துகொண்டு ரேசகபூரக 
குப்பங்க ளென்கிற மூன்று பிரகாரமான பிராணாயாமத்தி 
னாலே பிராணவாயு இந்திரியங்கள் மனது இவைகளுடைய 
சஞ்சலத்தை மெல்லத் தள்ளிப்போட்டுத் தைரியத்துடனே 
ஆதிகுருவான ஸ்ரீமந் நாராயணனைத் தியானம் பண்ணிப் 
பக்தர்களிடங்களிலே 

சர்வகாலமும் அனுக்கிரகத்தைப் 
பண்ணுகிறவராகியும் , வரங்களைக் கொடுக்கின்ற பேர்களுக் 
குள்ளே சிரேஷ்டராகியு மிருக்கிற பகவானை ஏகாக்கிரமான 
மனதிலே தியானம் செய் . அவ்வாறு பண்ணுகிறவன் , 
அந்தப் பகவத்தியானத்தினின்றும் திரும்புகிறதில்லை. 
சிரேஷ்டமாகியும் ரகசியமாகியு மிருக்கிற அந்தத் தியான 
மந்திரத்தை ஏழுநாளைக்கு ஜபிக்கிற புருஷன் தேவதைகளை 
யெல்லாம் காண்பான் . அப்படிப்பட்ட துவாதசாக்ஷரிக் 


332 


ஸ்ரீ மஹா பாகவத ப 


ளான 


கொப்பான பூஜையைச் சொல்லுகிறேன் கேள் . பரிசுத்தங்க 

தீர்த்தங்களினாலேயும் , புஷ்பமாலைகளினாலேயும் , 
கந்தமூலபலங்களினாலேயும் , சிலாக்கியமான அறுகினாலே 
யும் , தளிர்களினாலேயும் , பிரியமான துளசியினாலேயும் , 
பூஜ்ஜிய பாத்திராதிகளினாலேயும் , சுவர்ணட்ட வெள்ளிமுத 
லான பகவத்பிரதிமை அல்லது பிருதிவி ஜலாதிகளிலே 
பூஜித்து விஷயங்களிலே பிரவர்த்தியாம லிருக்கிற மனதை 
யுடையவனாய்த் தியானசீலனாய்ச் சாத்தனாய் மவுனத்தோடே 
கூடினவனாய் மிதமாகக் கந்தமூல பலன்களைப் புசித்துப் 
பெரியோர்களால் விதிக்கப்பட்டபடி பூஜைகளை மந்திர 
இருதயமான துவாதச அக்ஷரியினாலே மந்திர மூர்த்தியான 
பகவான் பொருட்டுப் பண்ணக்கடவாய் . அவர் மனோவாக் 
குக் காயங்களால் பக்தியுடனே கூடிப் பூஜிக்கிறபேர்களுக்குப் 
பக்தியை விருத்திபண்ணிப் பிராணிகளுக்குத் தர்மார்த்த 
காமமோக்ஷங்களிலே இஷ்டமானதைக் கொடுக்கிறார் . இந்தி 
ரிய சுகங்களிலே விரக்தனானவன் அதிகமான பக்தியினாலே 
அந்தப் பகவானை , ஆத்மாவினுடைய மோக்ஷத்தின் பொருட் 
டுப் , பஜனை பண்ணவேண்டுமென்று நாரதராலே சொல்லப் 
பட்ட வார்த்தையை ராஜகுமாரனான துருவன் கேட்டு , நாரத 
ரைப் பிரதக்ஷணம் பண்ணிச் சேவித்து ஸ்ரீ ஹரியினுடைய 
சரணங்களினாலே அலங்கரிக்கப் பட்டிருக்கிற மனோகர 
மான மதுவனத்தைக் குறித்துப்போனான் . பிற்பாடு நாரதர் 
த்தானபாத ராஜாவினுடைய அந்தப்புரத்திலே பிரவே 
சித்து அந்த ராஜாவினாலே பூஜிக்கப்பட்டவராய்ச் சுகமாக 
ஆசனத்திலேயிருந்து கொண்டு ஒருவார்த்தை சொல்லுகிறார் . 


வாராய் ராஜாவே ! வாட்டத் துடன் கூடின முகத் 
தோடே தீர்க்கமாக என்னயோசனை பண்ணுகிறாய் . உன்னு 
டைய தர்மார்த்த காமங்களுக்கு இழிவோவென்று பிரஸ்னை 
பண்ணுகின்ற நாரதமுனியைப் பார்த்து ராஜா சொல்லு 
கிறார் . வாரீர் பிரம்ம நிஷ்டரே ! என்னுடைய குழந்தை ஐந்து 
வயதிலே மகாபுத்திமானாய்த் திருஷ்டிப் பிரியனாயிருக்கிறவன் , 
தன் தாயாருடனே தயையில்லாத ஸ்திரீஜனத்தினாலே துரத்தி 
விடப்பட்டான் . இளைப்பையடைந்து பசியுடனே வாடுகின்ற 
முகாரவிந்தத்தை யுடையவனாய் , அநா தனாய் , 

வனத்திலே 
படுத்துக்கொண்டிருக்கின்ற எனது குழந்தையை மிருகங்கள் 
பக்ஷியாமலிருக்குமா ! ஸ்திரீ மோகத்திலே துர்ச்சனர்களுக் 
கெல்லாஞ் சிரேஷ்டனாயிருக்கிற நான் , பிரீதியினாலே மடி 
யிலேயேற வந்த பிள்ளையைப் பார்த்துச் சந்தோஷியாமற் 
போன என்னுடைய துஷ்ட பாவத்தைப் பாருமென்று 


சதுர்த்த ஸ்கந்தம் 

333 
சொல்லுகிற ராஜாவைப்பார்த்து , நாரதர் சொல்லுகிறார் . 
வாரும் பிள்ளாய் ராஜவே ! ஜகத்தையெல்லாம் விய பிக்கத் 
தக்க கீர்த்தி சம்பாதிக்கப்போகிற பிள்ளையினுடைய பியா 
வத்தை யறியாமல் , தெய்வத்தினாலே ரக்ஷிக்கப் படத்தக்க 
அந்தப் பிள்ளையைக் குறித்து நீ விசனப்பட வேண்டாம் . 
லோகபாலர்களாலேயுஞ் 

செய்யக்கூடாத 

தபசுமுதலான 
கர்மத்தைப் பண்ணி , உன்னுடைய கீர்த்தியை விஸ்தரிப்பித் 
துக் கொண்டு , சீக்கிரமாக வரப்போகிறானென்று தேவரிஷி 
யான நாரதராலே சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவரசத் 
துடனே கேட்ட ராஜாவானவன் , ராச்சிய லக்ஷ்மியிலே 
அநாதாவு 

பண்ணிப் பிள்ளையைத்தானே சிந்தித்துக் 
கொண்டிருந்தான் . 


பரம் 


சமா 


துருவனானவன் 

அந்த மதுவனத்திலே போய்ப் 
புண்ணிய . 
தீர்த்தத்திலே . ஸ்நானம் பண்ணிச் , 

பண்ணிச் , சுசியாய் 
அன்றிராத்திரி உபவாசமாகவிருந்து , சமாதானத்துடனே 
கூடினவனாய் நாரதருடைய ஆக்கினைப் பிரகாரம் 
புருஷனை ஆராதித்துச் , சரீர மிருக்கிறதற்காக மூன்று 
நாளைக்கொருதரம் , விளாம்பழம் , இலந்தைப்பழம் முதலிய 
வைகளைப் பக்ஷித்துக்கொண்டு , ஸ்ரீ ஹரியைப் பூஜித்தவனாய் 

மாதத்தைப் போக்கி , மறுமாதம் ஆறு நாளைக்கொரு 
தரம் பழுத்து திர்ந்த இலை ரணங்களைப் பக்ஷித்தும் , 
மூன்றாமாதம் ஒன்பது நாளைக்கொருதரம் தீர்த்தத்தைப் 
பக்ஷித்தும் , புண்ணிய கீர்த்தியான சுவாமியைச் 
யோகத்தினாலே பூஜித்தும் , நான்காமாதத்திலே பன்னி 
ரண்டு நாளைக்கொருதரம் வாயுவைப் பணித்துக் கொண்டும் , 
சுவாச நிரோதனம் பண்ணினவனாய்ச் சுவாமியைத் தானே 
தியானம் பண்ணிக்கொண்டும் , ஐந்தாமாதத்திலே சுவாச 
நிரோதமுடையவனாய்ப் பிரம்மத்தைத் தியானம் பண்ணிக் 
கொண்டும் ஒரு பாதத்தினாலே சலிய7 மல் ஸ்தாணுவானது 
போல விருந்து கொண்டும் , பூதேந்திரியங்களுக்கு இருப்பிட 
மான மனதைச் சப்தா திவிஷயங்களினின்றும் ஆக்ருஷித் 
துப் , பகவானுடைய ரூபததைத் தியானம்பண்ணிக் கொண் 
டிருந்தான் . மகதகங்காரங்கள் 

முதலான தத்துவங்களுக் 
கெல்லாம் இருப்பிட மாகியும் , பிரகிருதி ஜீவர்களுக்கு ஈஷ் 
வரனாகியு மிருக்கிற பிரம்மத்தைத் தரிக்கின்ற துருவனுக்கு 
மூன்று லோகங்களும் நடுங்கின . துருவனுடைய பாதாங் 
குட்டத்தினாலே ஊன்றப்பட்ட பூமியானது கஜேந்திரன் 
ஏறியிருக்கின்ற ஓடமானது 

அடிக்கடி 

இடம் வலமாக 
வணங்குவது போல் பாதிமட்டும் வணங்கிற்று . அந்தத்துருவ 


334 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னானவன் தன்னுடைய இந்திரியத் துவாரங்களையும் , பிராண 
வயுவையும் விஷயங்களிலே ஓடாபல் நிறுத்தி , ஏகாந்த 
பதியினாலே விசுவரூபியான பகவானைத் தியானம் பண்ணிக் 
கொண்டிருக்கையில் , லோகபாலர்களுடனே கூடின லோகங் 
களெல்லாம் மூச்சடங்கி உபத்திரவத்துடனே பாவனைச் 
சரணமாக அடைந்து விக்கியாபனம் பண்ணின . 

வாரீர் ! 
பகவானே சராசராத்மகமான சர்வப்பிராணி சரீரத்துக்கும் 
இப்படிப்பட்ட பிராணசங்க ! -- தசையை ஒருக்காலும் அறி 
யேஈம் . ஆனபடியினாலே எங்களை இந்தத் துக்கத்தினின்றும் 
பக்ஷிக்கவேண்டுமென்று சொல்லுகின்ற 

தேவதைகளைப் 
பார்த்துப் பகவான் சொல்லுகிறார் . வாருங்கள் தேவதை 
களே ! இந்தப் பாலனான துருவன் அரிதான தபசுசெய்கிறதி 
னாலே உங்களுக்குப் பிராணவாயுவினுடைய தகைவு உண்டா 
யிற்று . இவன் என்னிடத்திலே நிறுத்தப்பட்ட மனதை 
யுடையவனாய் இருக்கிறான் . அவனை நிவர்த்திப்பிக்கிறேன் 
நீங்கள் பயப்படாமல் சுவஸ்தானத்துக்குப் போங்களென்று 
அருளிச் செய்தார் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 


துருவன் ஸ்ரீ ஹரியை ஸ்தோத்திரம்பண்ணி அவரிடத்தினின்றும் அபீஷ்ட 
மான வரங்களெல்லாம் அடைந்து , பிரீதியினாலே பிதாவினால் 
கொடுக்கப்பட்ட ராச்சியத்தைப் பரிபாலனம் பண்ணி 

னானென்று சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் . 
வாரீர் விதுரரே ! பகவத் , வாக்கியத்தினாலே பயத்தை 
விட்ட தேவதைகள் பகவானை நமஸ்கரித்துச் சுவர்க்கத்தை 
யடைந்தார்கள் . பிற்பாடு ஆயிரஞ்சி சுடைய பகவானும் 
கருடாரூடராய்ப் பக்தனான துருவனைப் பார்க்கவேண்டு 
மென்கிற இச்சையினாலே மதுவனத்தைக் குறித்துப் போனார் . 
அந்தத் துருவன் , யோக பரிபக்குவத்தினாலே ஸ்திரமான 
புத்தியினால் தன்னுடைய இருதய புண்டரீகத்திலே கருடா 
ரூடராய் மின்னலைப்போல் பிரகாசித்து மறைந்த பகவானைச் , 
சீக்கிரமாக வெளியிலே , அந்தப் பிரகாரமே கண்டு பயந்தவ 
னாய்ச் சரீரத்தைத் தண்டத்தைப்போலே வணங்கிப் பூமி 
யிலே நமஸ்கரித்து , அந்த பகவானைக் கண்களினாலே பார்த் 
துப் பனம் பண்ணுகிறவன் போலவும் , கைகளினாலே 
ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளுகிறவன்போலவு மிருந்தான் . 


சதுர்த்த ஸ்கந்தம் 

335 
அதைக்கண்டு பகவான் , தன்னுடைய குணங்களைத் தோத்தி 
ரம் பண்ண வேண்டுமென்று இச்சித்துத், தோத்திரம் பண்ணத் 
தெரியாமல் கைகளைக் கூப்பிக்கொண்டிருக்கின்ற தருவனைப் 
பார்த்துத் , தேஜோயமான சங்கத்தினாலே கிருபையோடே 
அவன் கபாலத்தில் ஸ்பரிசித்தார் . அந்த க்ஷணத்திலே 
தானே வேதடயமான சரஸ்வதியையடைந்து ஜீவேஸ்வர 
சுவரூபத்தின் நிச்சயத்தை யறிந்தவனாகியும் , பக்தியினாலே 
யுண்டான பிரீதியையு டையவனாகியும் , சாஸ்வத ஸ்தானத்தை 
யடையப் போகிறவனாகியு மிருக்கிற துருவனானவன் பகவா 
னைத் தோத்திரம் பண்ணினான் . 


சக்தி 


நானு 


சரணமாக 


புருஷனைப் 


சமஸ் தசக்தியை யுடை யவராயும் , பிரகாசியா மலிருந்த 
என்னுடைய வாகீந்திரிய முதலானவற்றைப் பிரகாசிப்பிக்கச் 
செய்தவராயு மிருக்கிற உமக்குப் பிரணாமம் பண்ணுகிறேன் . 
வரீர் பகவானே ! சத்வாதி குணங்களை யுடையதாகியும் , 
மாயையென்றுஞ் சொல்லப்படுகின்ற உம்முடைய 
யினாலே மகதகங்காரங்கள் முதலான சர்வ பிரபஞ்சத்தையுஞ் 
சிருஷ்டித்து , அதிலே அனுப்பிரவேசித்து அந்தரியாமியா 
யிருந்து கொண்டு அந்த மாயா விகாரங்களான இந்திரியங்களி 
னாலே தாருக்களிலே , ஒரு அக்கினி தானே நானாவிதமா 
கப் பிரகாசிக்கிறதுபோல் , ரூபமாகப் பிரகாசிக்கிற 
உம்மாலே கொடுக்கப்பட்ட கியானத்தினாலே 
அடைந்த பிரம்மாவானவர் , தூங்கியெழுந்த 
போலே , இந்தப் பிரபஞ்சத்தைப் பார்த்தார் . முக்தர்களுக் 
கெல்லாம் கூகமான உம்முடைய பாதமூலபானது செய்த 
நன்றி மறவா த புருஷனாலே எப்படித்தான் மறக்கப்படும் . 
சமுசாரத்துக்கு ஒழிவையும் மோக்ஷத்தையும் கொடுக்கின்ற 
உம்மை அர்த்தக : ம நிமித்தயாக உபாசிக்கிறவர்கள் , நிச்சய 
மாக உம்முடைய மாயையினாலே வஞ்சிக்கப்பட்ட புத்தியை 
யுடையவர்களாய்ச் சவத்தே டே சமானமான தேகத்தினாலே 
அனுபவிக்கத் தக்கத ! ன அச்சுகத்தைக் கோரிக் கற்பக 
விருக்ஷமான உம்மை அர்ச்சிக்கின்றார்கள். விஷய சம்பந் 
தத்திலே உண்டாக்கத்தக்க சுகம் நரகத்திலேயும் உண்டா 
கும் . அது கோரத்தக்கதன்று . அவர்கள் அப்படிப்பட்ட 
தேகபோக்கியமான சொல்ப சுகத்தைக்கோருகிறதினாலே 
உம்முடைய 

மாயையினாலே வஞ்சிக்கப்பட்ட வகளே . பியா 
ணிகளுக்கு உம்முடைய பாதவிந்தத் தியானத்தினாலும் உம் 
முடைய பக்தர்களுடைய சத்கதையைக் கேட்கிறதினாலும் , 
உண்டாகிற சுகம் தம்முடைய ஆனந்த ரூபமான பிரம்மா னு 
பவத்திலே உண்டாகமாட்டாது , 


336 


சகவாச 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
வாரீர் நாரதரே ! உம்மிடத்திலே சர்வதா 

பக்தியை 
யுடையவர்களாகியும் , நிர்மலமான இருதயத்தை யுடையவர்க 
ள கியும் , மகான்கள கியுமிருக்கிற பேர்களுடைய 
மான து எனக்கு இடைவிடாமலிருக்கும்படி அனுக்கிறகிக்க 
வேண்டும் . அவர்களுடைய சகவாசத்தினாலும் , உம்முடைய 
குணகதையாகிற அமிர் தபானத்தினாலும் , பயங்கரமாகியும் 
அதிகமான துக்கத்தையுடையதாகியுமிருக்கிற சமுசார சமுத் 
திரத்தினுடைய கரையைச் சீக்கிறமாக ஏறுவேன் . ஸ்தாவர 
ஜங்கம ரூங்பகளாயிருக்கிற பிரபஞ்சத்துடன் கூடினதாகியும் , 
ஸ்தூலமாகியு மிருக்கின்ற இந்த விராட்டுரூபத்தை நான் 
அறிவேன் . இதைப்பார்க்கிலும் வேறுபட்ட தாகியும் மனம் 
வாக்குகளினாலே எட்டப்படாமலிருக்கிற உம்முடைய நிஜஸ் 
ரூபத்தை நான் அறிவேன் . பிரபஞ்சத்திலும் கர்மத்திலும் 
அகப்படாதவராகியும் , அளவில்லாத கியான முடையவராகி 
யும் , பரிபூரணராகியும் , விகாரமில்லாதவராசியும் , சர்வத்துக் 
குங் காரணராகியும் , ஷட்குண பரிபூ : ணராகியும் , திரிகுணத் 
தில் அகப்படா தவராகியும் , 

சங்கற்பக் கியானத்தினாலே 
அகப்பட்டதாகியும் , நிபந்தனை யுடைத்தான மரியாதையை 
யுடையதாகியு மிருக்கிற சர்வத்தையும் பூரணமான கியானத் 
தினாலே பார்த்துக்கொண்டு , பிரபஞ்ச விலக்ஷணமாக யக்கிய 
ரூபியாகியும் , விசுவகாரணராகியும் , அத்தியந்த சூனியராசி 
யும் , ஆனந்தஸ்வரூபராகியும் , நிர்விகாரராகியு மிருக்கிற 
உம்மைச் சரணமாக அடைகிறேன் . இச்சிக்கப்படுகின்ற பசு 
புத்திராதி பலன்களைச் சிந்திக்கச் செய்கின்ற உம்முடைய 
பாதபத்மத்தை அர்த்தகாமாதி அபேஷையினாலே பஜூன 
பண்ணுகிற தீனர்களான எங்களையும் புருஷார்த்த ஸ்வரூபிபி 
யான நீர் , கன்றைவிட்டுத் திருப்புகின்ற பசுவானதுபோலே , 
ரக்ஷிக்கிறீரென்று பக்திமானான துருவனாலே தோத்திரம் 
பண்ணப்பட்டவராய்ப் , பக்தர்களிடத்திலே பிரீதியை யுடைய 
வரான பகவான் அந்தத் துருவனைப் பார்த்துச் சந்தோ 
ஷித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . 


வாபாய் ராஜகுமாரனே ! உன்னுடைய 

மன திலே 
யிருக்கிற இஷ்டத்தை நான் அறிவேன் . நான் தபோ தனமான 
விரதத்தை யுடையவனான உனக்கு , அன்னியர்களாலே 
அடை யப்படாமலும் தேஜோாயமாயும் , சூரியாதி நவக்கிர 
சங்களும் , அசுவனிய தி நக்ஷத்திரக் கூட்டமும் , செக்கிலே 
பி + கப்பட்ட சுழல் மாமானதுபோல் சுழலத்தக்கதாகியும் , 
அவத்தர கல்ப வாசிகளுக்குப் பிற்பாடு இருக்கிறதாகியும் , 
நக்ஷத்திர ரூபர்களான யமன் , அக்கினி , காசியபர் , சப்தரிஷி 


சதுர்த்த ஸ்கந்தம் 

337 
கள் முதலான பேர்களும் பிரதக்ஷணமாகச் சஞ்சரித்துக் 
கொண்டு மிருக்கிற பதத்தைக் கோடுக்கிறேன் . நீ உன்னு 
டைய தகப்பன் உன்வசத்திலே ராச்சியத்தை வைத்துப் 
போட்டுத் , தபசுக்கு வனத்தை யடைந்த பிற்பாடு தர்மத்தை 
ஆசிரயித்தவனாய்ச் , சிந்திக்கப்பட்ட இந்திரிய போகத்தை 
யுடையவனாய் , இருபத்தாறாயிரம் வருஷம் பூமியை ரக்ஷிக்கப் 
போகிறாய் . உன்னுடைய பிராதாவான உத்தமனானவன் 
வேட்டைக்குப் போனவிடத்திலே நாசத்தை யடைந்திருக்கை 
யில் , அவனிடத்திலே பிரீதியையுடைய அவன் தாயாரான 
சுருசியானவள் அவனைத் தேடிக்கொண்டு காட்டுத் தீயிலே 
பிரவேசிக்கப் போகிறாள் . நீ யக்கிய மூர்த்தியான என்னைப் 
பூரணமான தக்ஷணையையுடைய யக்கியங்களினாலே பூஜித்துத் 
தேகாந்தத்திலே என்னை நினைத்து மறுபடியும் ஜன்மத்தை 
யடையாத துறவிகளுடைய உயர்ந்த ஸ்தானத்தைப்போலும் 
சப்தரிஷிகளுடைய பதத்தைக்காட்டிலும் மேலானதாயும் , 
சர்வ லோகங்களினாலும் நமஸ்கரிக்கப்பட்டதாயு மிருக்கிற 
ஸ்தானத்தையடை யப் போகிறாயென்று அனுக்கிரகித்து , 
அவன் பார்த்துக்கொண்டிருக்கத் தம்முடைய ஸ்தானத்தை 
யடைந்தார் . அந்தத் துருவனும் அற்ப சுகத்தை அடைந் 
தோமென்று எண்ணினானென்று சொல்லுகிற மைத்திரேய 
ரைப் பார்த்து விதுரர் சொல்லுகிறார் . வாரீர் பிரம்ம நிஷ் 
டரே ! பரம புருஷார்த்த ஸ்வரூபத்தை யறிந்த துருவன் 
அடையக்கூடாத உத்தமமான ஹரியினுடைய 
ஸ்தானத்தை ஒரு ஜன்மத்திலே தானே அடைந்திருந்தும் 
எப்படித் திருப்தி யில்லாதவனானானென்று கேட்கிற விதுர 
ரைப் பார்த்து மைத்திரேயர் சொல்லுகிறார் . வாரீர் விது 
ரரே ! சபத்தினி மாதாவினுடைய வசனமாகிற பாணங்களி 
னாலே அடிக்கப்பட்டதற்குத் தக்க பயனை அடைந்தோமே 
யன்றி மோக்ஷத்தை இச்சியாமற் போனோமே 

யென்று 
விசனத்தை யடைந்தான் . 

துருவன் வாக்கியம் 
ஜிதேந்திரியர்களான - சனந்தர் முதலான ரிஷிகள் , 
அனேக ஜன்மங்கள் யோகாப்பியாசஞ்செய்து அறியப்படாத 
பகவானுடைய பாதாரவிந்த சாகையை , ஆறு மாதங்களில் 
அடைந்தும் பேதபுத்தியால் அக்கியானிகளுக்கெல்லாம் 
தலைவனான நான் நாரதருடைய வார்த்தையை உண்மையாகக் 
கொள்ளாமல் எனக்கும் கீழ்ப்பட்ட ஸ்தானத்தை யடையத் 
தேவதைகளினாலே மோசம் போய் என்னாலே பிரார்த்திக்கப் 
பட்ட இந்த ஸ்தானமானது ஆயுளில்லாத புருஷனிடத் 

43 


பரமமான 


43 த ததைடுத்து நன யலங்காக்கப்பட்டஇத்த 
33 

ஸ்ரீ !! || 1 கவதம் 
திலே வைத்தியஞ் செய்தது போல் வீணாயிற்று . சம்சார 
துக்கத்தைப் போக்கடிக்கின்ற ஜகத் ரூலியான பகவானைத் 
தபசினாவே 

பிரசன்னப் பண்ணுவித்துக்கொண்டும் 
போகத்தை விரும்பாமல் பாக்கிய சன்னான நான் தரித்திர 
எனவன் சக்வர்த்தியினிடத்தில் உமி நூக்கை யாசித்தது 
போலத் திரும்பவும் சம்சாரத்தையே யாசித்தேனென்று 
தன்னைத்தானே வெறுத்துக்கொண்டு வருகின்ற துருவனை 
அங்கிருக்கிறவர்கள் கண்டு , உத்தானபாத ராஜா வண்டை 
யிற் சென்று இச்சேதியுரைக்க , அவன் மரித்துப்போன 
பல்ளை 

பிழைத்து வந்ததுபோல் நினைத்து , 
சந்தோஷ சயசபாஞ் சொன்னவனுக்கு அதிக விலைபெற்ற 


டங் 


லேறிக்கொண்டு தனது இருமனைவிகளும் உத்தமனன்கிற 
புத்திரனும் தன்னைத் தொ.பவும் பிராமணர்கள் மந்திரி 
பிகானியர் பயந்து மித்திர வர்க்கங்கள் சூழவும் பலவித 

வாத்தியங்கள் முழங்கவும் பட்டணத்தில் நின்றும் 
வெளிப் புறப் பட்டுப் போய் , பட்டணத்துக்கு வெளியிலே 
யிருக்கின்ற உத்தியான வனத்தண்டை வருகின்ற துருவனைப் 
பார்த்து , 

உத்தானபாத 31 ஜா இரதத்தில் நின்றும் சீக்கிர 
மாக இறங்கி மௌனத்துடனே கிட்டப்போய் உடம்பு தெரி 
யாத ஆசையை யுடையவளுய்ப் பிள்ளையைக் கைகளினாலே 
ஆலிங்கனம் பண்ணி அடிக்கடி உச்சியை மோந்து கொண்டு 
குளிர்ச்சியான ஆனந்த பாஷ்பங்களினாலே 

ஷ்னானம் 
பண்ணுவித்தான் . நல்லவர்க்கெல்லாம் நாயகமான துருவன் 
தன் தந்தையின் பாதங்களிலே வணங்கி அவருடைய ஆசீர் 
வா தம் பெற்று தனத! அன்னைய ரிருவரையும் நமஸ்கரிக்க, 
பாற்றந்தாயான சு சியானவள் துருவனை யெடுத்துக் கட்டிக் 
கொண்டு ஆனந்த ராஷ்பங்களினாலே தடுக்கப்பட்ட வர்த் 
தையுடன் " சிரஞ்சீவிய யிருக்கக்கடவை " யென்று 
வதித்தனள். நீ பள்ளத்தில் பாய்வதுபோல் சகலரும் 
துருவனை வணங்கினார்கள் . உத்தமனும் துருவனும் இரண்டு 
பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பிரீதியை யுடையவர்களாகக் 
கட்டிக்கொண்டு சரீர சம்பந்தத்தினால் மயிர்க்கூச்ச லுடைய 
வர்களாய் மிகவும் சந்தோஷத்தை யடைந்தார்கள் . துருவ 

தாயாரான சு நீதியானவள் தன்னுயிர்க்குயிரான 

யணைத்து ஆசிகூறி ஆநந்தமடைந்து 
தீ ! த்தனள் . 


டைய 


புத்திரனை 


துயர் 


கேளும் விது : ரே ! ஆனந்த நீரால் நிறையப்பெற்ற 
அழகிய நேத்திங்களையுடைய சுநீதியினுடைய ஸ்தனங்களி 


சதுர்த்த ஸ்கந்தம் 

339 
னின்றும் புத்திரவாற்சல்லியத்தினாலே பாலானது அடிக் 
கடி பெருகிற்று . அந்தச் சமயத்தில் ஜனங்கள் சுநீதியைப் 
பார்த்து தெய்வாதீனமாக உன்னுடைய பிள்ளையானவன் 
வெகுகாலம் காணாமற்போய் , திரும்பவும் உன்னையடைந்து 
உன்னுடைய மனோவியாதியை போக்கடித்ததுந் தவிர , 
இப்பூமியையும் இரட்சிக்கப் போகிறானென்று சொல்லி , 
துருவனைப் பார்த்துப் பக்தர்களுடைய துக்கத்தைப் போக் 
கடிக்கின்றவராயும் , சகல லோகங்களாலும் பூஜிக்கப்பட்டவ 
ராயு மிருக்கின்ற பகவனுடைய கல்யாணகுணங்கள் 
உன்னாலே பிரகாசமடைந்தன என்றிவ்வண்ணம் ஜனங் + ளி 
னாலே கொண்டாடப்பட்ட வனாகித் தனது சகோதரனுடனே 
ஒற்றுமைப்பட்டிருக்கிற துருவனை உத்தானபா த 
வானவர் பட்டத்து 

யானையின் மேலேற்றிக்கொண்டு 
சந்துஷ்டனாகவும் ஜனங்களினாலே தோத்திரம் பண்ணப் 
பட்டவனாகவும் பட்டணத்தில் பிரவேசித்தான் . வீதிகள் 
தோறும் கட்டப்பட்டிருக்கின்ற மகர தோரணங்கள் , புஷ்ப 
பலங்களுடனே கூடின வாழை கமுக மரங்கள் மாந்தளிர்கள் 
நூதன வஸ்திரங்கள் 

புஷ்பமாலைகள் முத்து ஆரங்கள் 
ஆகியவைகளாலும் , வாசல்கள் தோறும் அமைக்கப்பெற்ற 
தீபஸ்தம்பங்களுடனே கூடின பூரணகும்பங்கள் சொர்ண 
மயமான உபகரணங்களுடனே கூடின மெத்தைகளினாலும் , 
நான்கு திக்குகளிலும் அலங்கரிக்கப்பட்ட சம்பத்துக 

கூடின விமான சிகரங்களினுடைய காந்திகளி 
பலே விளங்குகின்ற நாற்சந்தி வீதிகளாலும் அந்தப் பட்ட 
ணம் பிரகாசித்திருந்தது . அப்படி ஊர்வலம் வருகின்ற 
துருவனைக் கண்டதும் நகரமாதர்கள் அட்சதை வெள்ளைக் 
கடுகு தீர்த்தம் அறுகம்புல் புஷ்பங்கள் பழங்கள் ஆகிய 
மங்கள திரவியங்களை அவன்மீதிறைத்து ஆசீர்வதித்தனர் . 
இப்படி சகல வைபவத்துடனே மனோகரமான கீதங்களைக் 
கேட்டுக்கொண்டு , விலையில்லாத ரத்தினமயமாயும் , பால் 
நுரைகளுக்குச் சமானமாகிய படுக்கைகளும் சுவர்ண தந்த 
மயங்களாகியு மிருக்கிற உபகரணங்களும் விலையில்லாத 
ஆசனங்களுமுள்ளதாயும் ஸ்படிகபயமாயும் மரகத மயமாகியு 
மிருக்கிற சுவர்களிலே இரத்தின தீபங்கள் பெண்பிரதிமைக 
ளுடன் விளங்குகிறதாயும் ரமணீயமான உத்தியான வனங் 
களில் நானாவித திவ்ய தருக்களினாலும் மதுரமாகச் சப்திக் 
கின்ற பட்சி மிருகங்களினாலும் மதுரமாகக் கானம் பண்ணா 
நின்ற வண்டுகளினாலும் நிறைந்ததாயும் , வைடூரியமான 
படிக்கட்டுகளை யுடையதான நடைவாவிக ளுடையதாயும் , 
தாமரை கருநெய்தல் ஆம்பல் இவைகளுடையதாயும் , 


ளுடனே 


1.10 


ரீமா பகவதம் 


அம்சங்கள் நீர்க் காக்கைகள் முதலான பட்சிக் கூட்டங் 
களின் சமணீயமான சப்தங்களை யுடையதாயும் , சுவர்க்கம் 
போல் மனோக்கியமாயுமிருக்கிற பிதாவினுடைய கிருகத்தில் 
பிரவேசித்து , வெகு பிரகாரமாகப் பிதாவினால் உபசாரம் 
பண்ணப்பெற்று ஜயந்தனைப்போலச் சுகமாக இருந்தான் . 
அப்படிப்பட்ட கிருகத்திலே துருவன் வாசம் பண்ணிக் 
கொண்டிருக்கையில் ராஜரிஷியான உத்தானபாத ராஜன் 
தனது குமாரனுடைய பிரபாவத்தைக்கேட்டு 

மிகவும் 
மகிழ்ச்சியடைந்து யவ்வனத்தை யடைந்தவனாகியும் பிராணி 
களுக்கெல்லாம் சம்மதனாகியுமிருக்கிற துருவனைப் பூமிக்கு 
அதிபதியாக்கி விஷயபோகங்களில் விரக்தியடைந்தவனாய் 
ஆத்மோஜ்ஜீவனத்தின் பொருட்டுத் 

பொருட்டுத் தவஞ்செய்ய வனம் 
அடைந்தான் . 

.. 


பத்தாவது அத்தியாயம் 


தனது சகோதரனான உத்தமனைக் கொன்ற யட்சர்களை 
அனகாபுரியில் தனியாய் வதைத்த துருவனுடைய 
பராக்கிரமம் சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம். 
சத்குண சம்பன்னரான விதுரரே கேளும் ! அந்தத் 
துருவனானவன் பிரஜாபதியான சிம்சுமாரனுடைய பெண் 
ணாகிய பிரிமியை விவாகம் பண்ணி அவனிடத்தினின்று 
கற்பன் வற்சான் எனும் இரண்டு பிள்ளைகளையும் , வாயுவி 
னுடைய பெண் விஷை என்கிற மனைவியினிடத்தில் உற்கல 
னென்கிற பிள்ளையையும் ஒரு ஸ்திரீ இரத்தினத்தையும் 
பெற்றான் . உத்தமனோ விவாக மில்லாமலே காலங்கழித்து 
வந்தான் . ஒருநாள் அவன் வேட்டையாடப்போன விடத் 
தில் அதிசூரனான ஒருயட்சனாலே இயயபர்வதத்திலே அடிக் 
கப்பட்டான் . அந்த உத்தமனுடைய மாதாவான சுருசியும் 
அந்தப் பிள்ளையினுடைய கதியை யடைந்தாள் . அதைக் 
கேட்ட துருவன் தனது சகோதரனுடைய வதத்தைச் சகி 
யாதவனாகி , அந்த அரக்கர்களுடைய சாமர்த்தியத்தை 
யானறிகிறேனென்று ஜயப் பிரதமான தத்தின்பேரிலேறிக் 
கொண்டு சென்று , புண்ணிய சனங்களுக் கிருப்பிடமாகிய 
இமோற்பர்வதத் தாழ்வரையிலே உருத்திர சேவகர்களான 
பூதங்களினாலும் சய்யகர்களாலும் நிறையப் பெற்ற அளகா 


சதுர்த்த ஸ்கந்தம் 

341 
புரியைப் பார்த்து ஆகாயமும் திக்குகளும் அதிரும்படியாகச் 
சங்கத்தை முழக்கினான் . 


களாலே 


ஏக 


அந்தத் தொனியினாலே யக்ஷமாதர்கள் பயத்தையடைய , 
யக்ஷர்கள் அந்தச் சப்தத்தைச் சகியாதவர்களாகி ஆயுதங்களை 
யெடுத்துக்கொண்டு பட்டணத்தில் நின்றும் வெளிப்புறப் 
பட்டு ஓடிவந்தெதிர்த்தார்கள் . அவர்களைப் பார்த்து உக்கிர 
டான தனுவை யுடையவனாகியும் , மகா ரதனாகியுமிருக்கிற 
துருவனானவன் 

ஒவ்வொருத்தனையும் மும்மூன்று பாணங் 

காலத்திலே அடித்தான் . இப்படி எல்லா 
ருடைய 

நெற்றியிலும் புதைபட்டிருக்கிற பாணங்களைப் 
பார்த்து அவனுடைய புஜபலத்திற்காக அவனைக் கொண் 
டாடினாரெனினும் அந்த லட்சத்து முப்பதினாயிரம் யட்சர் 
களும் அவனுடைய பராக்கிரமத்தைச் சகிக்க மாட்டாமல் 
எக்காலத்தில் துருவன் பேரிலே உழலைத்தடி படைக்கத்தி 
எரியீட்டி சூலம் கோடாலி சத்தி தடி உலக்கை சித்திரமான 
றகுகளையுடைய பாணங்கள் முதலிய பல கொடூர ஆயுதங் 
களை யெறிந்தார்கள் . 


ஆகாயத்திலிருந்து பார்த்துக்கொண்டிருக்கின்ற சித்தர் 
கள் சூரியனுக்குச் சமானனாகி யிருக்கின்ற துருவன் யட்சர் 
களாகிற 

சாகரத்திலே . முழுகிப்போய் விட்டானென்று 
ஆஹாகாரஞ் செய்தார்கள் . அந்தச் சமயத்திலே பனிக் 
கூட்டத்தைப் பேதித்துக்கொண்டு வெளிவருகின்ற பகல 
வனைப் போல அந்த அஷ்திர சஸ்திரங்களின் சமூகத் 
தைத் தன்னுடைய பாணங்களினாலே 

சூரணமாகப் 
பண்ணி அவர்களுடைய 

கவசங்களை வச்சிரா யுத்தத்தால் 
பிளக்கப்பட்ட பர்வதம்போல் பேதித்துக்கொண்டு சரீரங் 
களிலே பிரவேசிக்கும் படி பாணங்களை ஏவினான் . இவ்விதம் 
வதைக்கப்பட்ட யக்ஷ படாளுடைய அழகிய குண்டலங்களை 
யுடைய சிரசுகள் பனைமரம் போன்ற துடைகள் கடகங் 

கூடிய கைகள் முத்தாரங்கள் தோள்வளைகள் 
கிரீடங்கள் மகாவிலை பெற்ற பாகைகள் இவைகளினாலே அந்த 
யுத்த பூமியானது பரவப்பெற்று விளங்கியது . 


களுடன் 


இராஜ சிரேஷ்டனான துருவனுடைய 

பாணங்களி 
னாலே அடிபட்டுக் கீழே விழுந்தவர்கள் போக மிகுந்த பக்ஷ 
கணங்கள் 

பாணங்களினாலே அறுக்கப்பட்ட அங்கங்களை 
யுடையவர்களாய் , சிம்மத்தினாலே யடிக்கப்பட்ட யானைகள் 
போல் அந்த யுத்த பூமியை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள் , 


கள் 


342 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மீண்டும் சத்துருக்கள் எதிர்த்து வருவார்களென்று சங்கை 
யுற்றவனாய் துருவன் சாக்கிரதையுடனிருக்கையில் , பெருங் 
காற்றினாலே அலைக்கப்பட்ட சமுத்திர கோஷத்தைப்போல் 
மகத்தாகிய சப்தத்துடன் நான்கு திக்குகளிலும் தும்பெழுந் 
தது . உடனே நான்கு திக்கிலும் பிரகாசமான மின்னல்களை 
யுடையதாகியும் பயங்கரமான சப்தங்களையுடையதாகியு மிருக் 
கிற மேகக் கூட்டங்கள் ஆகாயமெங்கும் வியாபித்து இரத்த 
மாம்சங்கள் மலமூத்திரங்கள் கோழைகள் தலையில்லாத வுடல் 

பர்வதங்கள் கதை பரிசம் கத்தி உலக்கை முதலான 
அனேக ஆயுதங்களை வருஷித்துக் கொண்டு ஓடிவந்தன . 
மத்த கஜங்களும் சிங்கங்களும் வியாக்கிரமங்களும் கும்பு 
கும்பாக ஓடிவந்தன . சமுத்திரமும் பயங்கரமான அலைகளி 
னாலே பூமியை நான்கு பாரிசத்திலும் கவிந்து பிரளய காலத் 
தைப்போல் பயங்கரமான மகா சப்தமுண்டாக்கியது . இப்படி 
அசுரர்களால் ஏவப்பட்ட மாயா காரியங்களைப் பார்த்து பிரம 
ரிஷிகளெல்லோரும் சாரங்க பாணியாகியும் தேவதேவராகி 
யும் தன்னைத் தஞ்சமென்றடைந்தவருடைய துக்கத்தைப் 
போக்கடிக்கிறவராகியு மிருக்கின்ற சுவாமியானவர் துருவனு 
டைய எதிரிகளைத் தும்சம் பண்ணக்கடவரென்று அனுக் 
கிரகம் செய்தார்கள் . 


பதினொன்றாவது அத்தியாயம் 


சுவாயம்பு மனுவானவர் துருவனுக்குத் தத்வோபதேசஞ்செய்து 
யட்சர்களுடைய நாசத்தை நிவர்த்தித் தமை 

கூறப்படுகின்றது. 


மைத்திரேயர் வாக்கியம் . 


அச்சுதனுடைய அடிமலர்களை அல்லும் பகலும் 
அகத்திருத்தி ஆராதனை புரியும் ஆரியரே கேளும் ! இவ்வி 
தம் ரிஷி சிரேஷ்டர்களின் அனுக்கிரகத்தை ஏற்று , துரு 
வன் அடியோடு பக்ஷர்களை தும்சம்பண்ணத் தீர்மானித்து . 
ஆசமனம்பண்ணிப் பரிசுத்தனாய் , தனுசிலே நாராயணாஷ் 
திரத்தை அனுசந்தானம்பண்ண , உடனே குய்யகர்களால் 
நிருமிக்கப்பட்ட மாயாகாரியங்கள் ஞானம் பிறந்தவனுக்கு 
சம்சாரகிலேசங்கள் நாசமடைவதுபோல் நசித்தன . சொர்ண 
மயமான கட்டுகளையும் , அம்சங்களின் இறகுகளையும், பயங்கர 
மான சப்தங்களையுமுடைய துருவனுடைய பாணங்கள் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

343 
வெளிப்புறப்பட்டு, சத்துருக்களுடைய சேனையிலே மயில்கள் 
வனத்திலே பிரவேசிக்கிறாப்போல் நுழைந்து நாலாபக்கங் 
களிலும் பீடிக்க , அதைச் சகிக்கமாட்டாமல் யட்சர்கள் 
கோபத்தையடைந்தவர்களாகி ஆயுதபாணிகளாய் , படத்தை 
விரித்துக்கொண்டு சீறுகின்ற சர்ப்பங்கள் கருடனை யெதிர்க் 
கிறப்போல் எதிர்த்தார்கள் . அப்படி எதிர்த்த அனைவரை 
யும் துருவன் சந்நியாசிகள் சூரியமண்டலத்தைப் பேதித்துக் 
கொண்டு அடைகிற பரலோகத்தையடையச் செய்தான் . 

இப்படி யட்சர்கள் துருவனால் நாசமடைவதைக்கண்டு 
பிதாமகனான சுவாயம்பு மனுவானவர் ரிஷிகளுடனே அந் 
தத் துருவனையடைந்து கிருபையினாலே “ குழந்தாய் துருவ ! 
நிரபராதிகளான இந்த யக்ஷபடர்களையடிக்க ஏதுவாகியும் 
நாக துவாரமாகியுமிருக்கிற கோபத்தை விட்டுவிடு . சத்புரு 
ஷர்களாலே நிந்திக்கப்படுகின்ற இந்தக் காரியம் நம்முடைய 
குலத்துக்கு யோக்கியமன்று . உன் பிராதாவை ஒரு யக்ஷன் 
சங்கரித்திருக்க , அவன் நிமித்தம் உன்னாலே வெகுபேர் 
அடிக்கப்பட்டார்கள். பரமாத்மாவில் நின்றும் உண்டான 
இந்த ஜடமான தேகத்தை ஆத்மாவென்று நினைத்து பசுக் 
கள்போல ஒருவரை இம்சிக்கிறது பகவானையே சரணமாக 
அடைந்த சாதுக்களுக்குத் தகுதியன்று . ஆராதிக்க முடி 
யாதவராகியும் சராசராத்மகமான பூதங்களுக்கெல்லாம் 
வாசஸ்தானமாகியு மிருக்கிற பகவானை பாலியத்திலே யாரா 
தித்து சிரேஷ்டமான பதத்தை யடைந்த நீ சர்வகாலமும் 
அரிதாசர்களுக்கு அசம்மதமாயிருக்கிற இப்படிப்பட்ட 
இம்சாகாரியத்தில் எப்படி ஈடுபட்டாய் ? பெரியோரிடத்துப் 
பொறுமையும் தனக்குத்தாழ்ந் தோரிடத்துத் தயையும் 
சமானமானபேர்களிடத்துச் சினேகமும் எல்லாப் பிராணி 
களிடத்திலும் சமபுத்தியும் செலுத்துகிறவர்களுக்கன்றோ 
சர்வாந்தரிய மியான பகவான் பிரசன்னராவார் ? 

அவர் பிரசன்னரான தினாலே பிரகிருதிகாரியங்களான 
சத்வாதி குணங்களினாலே ஆக்கப்பட்ட ஸ்தூல சூட்சும 
தேகபந்தமென்கிற ஜீவ பாவத்தினாலும் விடப்பட்டவனாய் 
ஆனந்தரூபமான பிரமத்தையடைவன் . ஒன்றிலொன்று 
கலந்திருக்கிற பிருதிவி முதலான பஞ்சபூதங்களினாலுண் 
டாக்கப்பட்ட சரீரம் ஸ்திரீயென்றும் புருஷரென்றுஞ் சொல் 
லப்படுகிறது அந்த ஸ்திரீ புருஷர்களுடைய சம்பந்தத்தி 
னாலே சிற்சில ஸ்திரீ புருஷசரீரங்கள் இந்தச் சமுசாரத்தி 
லுண்டாகின்றன . பாமாத்மாவின் மாயையினது சத்வாதி 
குணங்களின் உற்பவத்தினாலே சிருஷ்டிஸ்திதி சம்மாரங்கள் 


ஸ்ரீ மஹாகவதம் 


ரான 


உண்டாகின்றன . அதுகளிலே சத்வாதி குண சூனியரா 
பரமாத்மாவினால் காரிய காரண ரூபமான இந்தப் பிரபஞ்சம் 
காந்த சன்னிதானத்தில் லோகாயமான ஊசியானது சுழ்லு 
கிறாப்போல் ஸ்வயமாகவே சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களை 
யடைகிறது . அந்தப் பகவானுடைய காலசக்தியினால் கிராம் 
மாக வுண்டாக்கப்பட்ட சத்வ ரஜச தமோ குணங்களுடைய 
சாஞ்சல்லியத்தினால் பிரிக்கப்பட்ட சிருஷ்டி ஸ்திதி சங்கார 
சக்திகளையுடையவராக இந்தப் பிரபஞ்சத்னதச் சிருஷ்டித் 
தாலும் சங்கரித்தாலும் கர்த்தாவாகாத வராயுமிருக்கிறார் . 
சிருஷ்டி சங்காரங்களை ஏககாலத்தில் தானே செய்யாமலிருக் 
கிறது அந்தப் பகவானுடைய காலசக்தி அப்படிப்பட்ட 
தாகையால் அறியக்கூடாத அந்தக்காலமானது தாய் தகப்ப 
னென்கிற ஜனனத்தினால் புத்திரனென்கிற ஜனனத்தையுண் 
டாக்கிச் சிருஷ்டியைப் பண்ணுகிறது . தான் உற்பத்தியுடைய 
தன்று . வினாச ஏதுவான சொர்ணம் முதலிய ஜனனத்தையும் 
பிறப்பித்து அதையும் நாசம்பண்ணுகிறது . ஒழிவில்லாத 
சக்தியையுடையவர் பகவான் . சிருஷ்டி ஏதுவாகியும் விநாச 
ஏதுவாகியும் பிராணிகளிற் சமமாகப் பிரவேசித்திருக்கிற 
அந்தப் பரமாத்மாவுக்குத் தன்னவனென்றும் சத்துரு 
வென்றுமில்லை . இந்தப் பிரகாரம் சமமாகவிருக்கின்ற அந்த 
ஈசுவரனை 

ஓடுகின்ற காற்றைத் தூள்கள் அனுசரிக்கிறாப் 
போல் கர்மா தீனர்களான பிராணிகள் அனுசரிக்கிறார்கள் . 
விருத்திக்ஷயமில்லாதவராகியும் ஏக ரூபியாயுமிருக்கிற இந்த 
விபுவான ஈஸ்வரன் கர்மா தீனமாகிய பிராணிகளுக்கு ஆயுசு 
க்ஷயத்தையும் அந்தப் பிரகாரமே 

ஆயுசு விருத்தியையும் 
பண்ணுகிறார் . இப்படிப்பட்ட ஈஸ்வரனைச் சிலபேர் கர்ம 
மென்றும் சிலபேர் அதிர்ஷ்டமென்றும் தானாவிதமாகச் 
சொல்லுகிறார்கள் . கண்ணாலே பார்க்கப்படாதவராகியும் 
பிரமாணத்தில் அகப்பட்டவராகியும் நானாவித சக்திகளை 
யுடையவராகியுமிருக்கிற அந்த ஈஸ்வரனுடைய செயலை 
ஒருவரும் அறியமுடியாது . 


துருவனே கேளாய் ! அப்படிப்பட்ட பரமாத்மாவை 
எவன் தான் நிச்சயமாக அறியப்போகிறான் ? இந்த யட்ச 
படர்கள் உன்னுடைய பிராதாவான உத்தமனைக்கொன்றவர் 
களன்று . உற்பத்தி நாசங்களுக்குச் சுபாவமாக ஈஸ்வரனே 
காரணம் . அந்தப் பரமாத்மாவே இந்தப் பிரபஞ்சத்தைச் 
சிருஷ்டிக்கிறவனாகியும் இரட்சிக்கிறவனாகியும் சங்கரிக்கிற 
வனாகியு மிருக்கிறான் . ஆனாலும் நான் செய்கிறேனென்கிற 
அகங்கார மில்லாமையினாலே பிரகிருதி குண கர்மங்களில் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

345 
அகப்பட்டவனன்று. பூதங்களுக்கெல்லாம் அந்தரியாமி 
யாகியும் நியந்தாவாகியும் , பூதங்களுக்கு உற்பத்தி ஸ்தான 
மாகியும் விரோதிகளுக்கு மிருத்தியுவாகியும் பக்தர்களுக் 
கெல்லாம் மோட்சப் பிரதனாகியும் 

ஜகத்துக்கெல்லாம் 
இருப்பிடமாகியுமிருக்கிற அந்த ஈஸ்வரனை நீ சர்வப்பிர 
காரத்தினாலும் சரணமாக அடை . நீ ஐந்து வயதில் 
தாயாரைவிட்டுச் சபத்தினிமாதாவினுடைய 

சதுரவார்த் 
தைகளினாலே பிளக்கப்பட்ட இருதயத்தையுடையவனாகித் 
தபோவனத்தை யடைந்து தபசினாலே இந்திரியங்களி 
னால் அறியக்கூடா தவரான 

ஸ்ரீ பகவானை 

ஆராதித்து 
மூன்று லோகத்துக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை யடைந் 
தாய் . சிரேயசுகளுக்கு மிகவும் விரோதமான கோபத்தை 
ஔஷதத்தினால் வியாதியைக் கண்டிப்பதுபோல் விவே 
கத்தினால் நீ அடக்கு . உனக்கு நன்மை உண்டாகும் . 
ரோஷத்துடன் கூடின புருஷனுக்கு 

லோகமானது 
மிகவும் நடுங்கும் மோட்சத்தைக் கோறுகின்ற வித்துவான் 
கோபத்தை யடக்கவேண்டும் . உன்னுடைய சகோதரனை 
கொன்ற யக்ஷசர்களைக் கோபத்தினால் நீ கொன்றபடி 
யால் சிவனுக்குச் சகாவான குபேரன் உன்னா லவமானஞ் 
செய்யப்பட்டான் . அவனை க்ஷமை பண்ணிக் கொள்ளாவிடில் 
உன்னுடைய வம்சந் திரஸ்கரிக்கப்படும் . அதற்குமுன் க்ஷமை 
பண்ணிக்கொள்ளென்று மனுவினாலே உபதேசிக்கப்பட்ட 
துருவன் மனுவை வணங்கி , பகவானே அடியேன் உம்மு 
டைய ஆணையின்படி நடத்தற்குறியவன் . அன்னை சகோதரர் 
களினிமித்தம் துக்கிக்கின்ற என்னைக் குபேரனே மன்னிக்க 
வேண்டுமென்று சொன்னான் . அதுகேட்டுச் சுவாயம்பு மனு 
வானவர் துருவனையும் குபோனையும் ஆசீர்வதித்து அவர்க 
ளாலே சேவிக்கப்பட்டவராய் ரிஷிகளுடனே தம்முடைய 
ஸ்தானத்தை நோக்கிப்போனார் . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


துருவன் குபேரனாலே சந்தோஷிக்கப்பட்டவனாய்த் தன் பட்டணத்தை 
யடைந்து யக்கியங்களினாலே ஸ்ரீ ஹரியை ஆராதித்து உத்தமமாகிய 
ஸ்தானத்தை யடைந்தமை சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் . 
இப்படி சுவாயம்பு மனுவினாலே உபதேசிக்கப்பெற்றுத் 
துருவன் கோபத்தைவிட்டு யுத்தத்தில் நின்றும் ஒழிந்திருக் 

44 


நீ மஹா பாகவதம் 


விடக்கூடாத 


வன 


கிறானென்று அறிந்து குபேரனானவன் சாரணயக்ஷ கின்னரர் 
களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனாய் அந்த யுத்த 
பூமியில் வந்து அஞ்சலிபந்தத்துடனே கூடின துருவ 
னைப் பார்த்து வாராய் க்ஷத்திரிய குமாரனே ! பிதாமக 

மனுவினுடைய வசனத்தினால் 
வைரத்தை விட்டுவிட்ட உன்னிடத்தில் பிரீதியை யடைந் 
தேன் . யக்ஷர்கள் உன்னால் கொல்லப்பட்டதும் உனது சகோ 
தான் யக்ஷ ஒல் உயிர் துறந்ததும் ஊழின் பயனேயன்றி 
வேறில்லை . ஜனன மரணங்களுக்குக் காரணம் தேகாபிமான 
மும் வாஞ்சையினால் கர்மசம்பந்தமும் க மபலமான துக்கமும் , 
நான் நீ யென்கிற வியர்த்தமான புத்தியும் அஞ்ஞானத்தினால் 
உண்டாகிறது . அஞ்ஞானத்தைப் போக்கடிக்கின்ற ஸ்ரீ பக 
வானையே பஜனை செய் . உனக்குச் சிரேயசுண்டாகும் என்ன 
லுனக்கேதாகிலும் அடை யத் தக்கதிருந்தால் சங்கையில்லா 
மற்கேள் கொடுக்கிறேன் என்று சொன்னான் . இது கேட்ட 

எங்கும் நிறைந்த எம்மானான ஹரியின் சர 
ணாரவிந்தத்து இடையறாத பக்தியே எனக்கு வேண்டுவது 
இதைக்காட்டிலும் யானடை தற்குரியது என்ன இருக்கின்றது 
என்றனன் . குபேரனானவன் சந்தோஷத்துடனே கூடின 
மன துடன் அந்தத் துருவனுக்கு அசஞ்சலமான பக்தியைக் 
கொடுத்து அவன் பார்த்துக்கொண் டிருக்கும்போதே அந் 
தர்த்தானமாய் விட்டான் . 


துருவன் 


அந்தத் துருவனும் தன்னுடைய பட்டணத்தை 
யடைந்து புண்ணிய பாவ பலப்பிரதராகியும் திரவிய தேவதா 
கிரியா ரூபங்களான எக்கியங்களுக் கெல்லாஞ் சுவாமியாகிய 
மிருக்கிற பகவானை வெகுவான தக்ஷணைகளையுடைய யக்கியங் 
களினால் ஆராதித்துச் சடஷ்த சராசரங்களும் பகவத் ஸ்வ 
ரூபமென்று தியானித்துக்கொண்டு ஆசாரகுண சம்பன்னனா 
கியும் தீனவற்சலாகியுமிருக்கிற அந்தத் துருவனைப் பிரஜை 
கள் பிதாவாக எண்ணினார்கள் . சுகானுபவங்களினால் புண் 
ணிய க்ஷயத்தையும் பண்ணிக்கொண்டு இருபத்தாமுயிர 
வருஷம் பூமண்டலத்தைப் பரிபாலனஞ்செய்து பிறகு புத்திய 
னுக்கு ராஜ்யாபிஷேகம் 

பெண்டீர் 
முதலான சகல ஐசுவரியமும் துச்சமென்று திரஸ்கரித்து , 
தபசு செய்யப் பதரிகாசிரமத்திற்குப் போய் ஜிதேந்திரியனாகச் 
சுத்தோதகத்தில் ஸ்நானப் பண்ணி ஆசனத்தலே யிருந்து 
கொண்டு ஜெயிக்கப்பட்ட பிராண வாயுவையுடைய 

போக்கப்பட்ட இந்திரியங்களை யுடையவனாய் சமத 
பாதி குணங்களுடன் ஸ்தூலமான விராட் ரூபத்தை 


செய்து , 


பொன் பிறகு புத்திர 


மனதி 


னால் 


ளான 


சதுர்த்த ஸ்கந்தம் 

347 
யும் சமாதியில் நிஷ்டையுடனே விட்டு விட்டு , திவ்ய 
ஆத்மஸ்வரூபத்தைத் தியானம் பண்ணிக்கொண்டிருந்தான் . 
மகா விசித்திரகோல உருவங்கொண்டதோர் விமானம் ஆகா 
யத்தினின்று மிழிந்து அதினின்றும் அப்ராகிருத திவ்ய சரீ 
ரமும் , சங்குசக்ர கதைகளையுடைய சதுர்புஜங்களும் , சியாமள 
நிறமும் தாமரைக்கண்களும் , பொன்னாடையும் , கிரீடம் ஆரம் 
தோள்வளை குண்டலம் ஆகிய இவைகளுமுடைய யுவாக்க 

தேவசிரேஷ்டர்கள் வெளிவந்து துருவனைக்கண் 
டார்கள் . 

அவர்களைக் கண்டதும் அவர்கள் புண்ணிய 
சுலோகனான பருஷோத்தமனுடைய 

கிங்கரர்களேயாக 
வேண்டுமென்று நிதா நித்தவனாய் , துருவன் நமஸ்காரம் 
செய்தான் . அவர்கள் துருவனை நோக்கி அரசனே ! உனக்கு 
மங்கள முண்டாகக் கடவது . நீ ஐந்து வயதிலே தபசினால் 
பகவானை 

சந்தோஷிப்பித்ததினால் அந்த பகவானுடைய 
கிங்கரர்களான நாங்கள் இவ்விடத்தில் நின்றும் உன்னை பக 
வத்பதத்தை யடைவிப்பிக்கிறதற்கு வந்தோம் . ஜயிக்கக் 
கூடாத விஷ்ணுபதம் உன்னாலே ஜெயிக்கப்பட்டது . சப்த 
ரிஷிகளும் விஷ்ணுபதத்தை யடையாமல் கீழேயிருந்து 
பார்த்துக்கொண் டிருச்கிறார்கள் . 

விஷ்ணு பதத்தைச் 
சந்திராதித்தர்கள் 

முதலாகிய 

நவக்கிரகங்களும் அசு 
வினியாதி நக்ஷத்திரங்களும் பிரதக்ஷணம் செய்து வருகின்றன 
அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு பதத்தை யடைவிப்பதற்கு 
உத்தமரான பகவானால் அனுப்புவிக்கப்பட்டு வந்தோம் . 
இந்தச் சிரேஷ்டமாகிய விமானத்தில் ஏறிக்கொள்ளென்று 
சொன்னார்கள் . அமுதம்போன்ற சுனந்தனந்தர்களுடைய 
வார்த்தையைக் கேட்டு விஷ்ணுவுக்குப் பிரியபக்தனான 
துருவனானவன் ஸ்னானம்பண்ணி நித்திய கர்யங்களைச் 
செய்து அலங்கிருதனாய் ரிஷிகளை நமஸ்கரித்து ஆசீர்வாதத் 
தைப்பெற்று சிரேஷ்டமாகிய அந்த விமானத்தைப் பிரதக்ஷ 
ணம் பண்ணிப் பூசித்து பகவத் கிங்கரர்களான சுனந்தனந்தர் 
களை நமஸ்கரித்து , திவ்விய தேகத்தை யுடையவனாகி அந்த 
விமானத்திலேறினான் . அப்போது துந்துபி முதலிய வாத்தி 
யங்கள் முழங்கின. கந்தர்வ சிரேஷ்டர்கள் கானம்பண்ணி 
புஷ்ப வருஷங்களைப் பெய்தார்கள் . இப்படி சகல சம்பிரமத் 
துடன் விஷ்ணுபதத்தை யடையப்போகிற துருவன் தாயா 
ராகிய சுநீதியை நினைத்தான் . அந்தத் துருவனுடைய அபிப் 
பிராயத்தை அறிந்த தேவ சிரேஷ்டர்களான சுனந்தனந்தர் 
கள் விமானத்திலேறிக்கொண்டு தேவயான மென்கிற மார்க் 
கத்தால் போகின்ற அவனது தாயாரைத் துருவனுக்குக் 
காண்பித்தார்கள் . அவளைப்பார்த்துச் சந்தோஷமடைந்து , 


318 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மீண்டும் போகும்போது அங்கங்கு தேவதைகளால் புஷ்பங் 
களிலுைம் ஸ்தோத்திரங்களினாலும் பூசிக்கப்பட்டு நவக் 
கிரக ஸ்தானங்களையும் மூன்று லோகத்தையும் சப்தரிஷிகள் 
ஸ்தானத்தையும் தாண்டி அதற்கு மேலானதாயும் தன்னு 
டைய காந்தியினாலே மூன்று லோகங்களும் பிரகாசிப்பவைக 
ளாயும் பிராணிகளிடத்தில் தயையில்லாதவர்கள் அடையர் 
கூடாததாகியும் சாந்தர்களாயும் சமதிருஷ்டியை யுடை யவக் 
களாயும் பரிசுத்தர்களாயும் சர்வ பிராணிகளையும் சந்தோ 
ஷிப்பிக்கிறவர்களாயு மிருக்கிறபேர்களா லடையத் தக்கதாகியு 
மிருக்கின்ற விஷ்ணுபதத்தை அடைந்து , மூன்று லோகத் 
துக்கும் நிர்மலமான சூடாமணிபோலே விளங்கினான் . பிணை 
யெருதுகளுடைய கூட்டத்திற்கு ஆதாரமாய் மத்தியில் நட் 
டிருக்கின்ற ஸ்தம்பம்போல் சகலமான ஜோதிக்கணங்கள் 
அந்தத் துருவனையே ஆதாரமாக வுடையவைகளாய்ச் சுழலு 
கின்றன . இப்படி சுழலுகிறதை நாரத ரிஷியானவர் பார்த்து 
சந்தோஷத்தை யுடையவராய்த் தம்முடைய வீணையை மீட் 
டிக்கொண்டு 

பிரதேசங்களுடைய எக்கியத்திலே பகவத் 
மகாத்மியத்துடன் இந்தத் துருவனுடைய சரித்திரத்தைக் 
கானம் பண்ணினார் . 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


பிருதுச் சக்ரவர்த்தியினுடைய சரித்திரம் 

சொல்லப்படுகிறது . 


சூதர் வாக்கியம் 


சௌனகாதி ரிஷிகளே ! இவ்விதம் விதுரரானவர் 
மைத்திரேயராலே சொல்லப்பட்ட துருவ சரித்திரத்தைக் 
கேட்டு , பகவானான அதோக்ஷஜனிடத்திலே திடமான பக்தி 
யையுடையவராய்த் திரும்பவும் மைத்திரேயரைப் பார்த்துக் 
கேட்கத் தொடங்கினார் . 


வாரீர் பிராமணோத்தமரே ! பிரம நிஷ்டர்களான பிர 
சேதசுக்களுடைய சத்திர மென்கிற யக்கியத்திலே பகவத் 
மகாத்மியத்துடன் துருவ சரித்திரத்தை நாரதர் கானம் 
பண்ணினாரென்று உம்மாலே சொல்லப்பட்ட 

து . 
பிரசேதசுக்கள் யார் ? அவர்கள் எவருடைய பிள்ளைகள் ? எவ் 


அந்தப் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

349 
வம்சத்திலே பிறந்தவர்கள் ? எவ்விடத்திலே சத்திரயாகஞ் 
செய்தார்கள் ? அந்தப் பிரதேசுக்களுடைய யக்கியத்திலே 
தேவ ரிஷியான நாரதர் பகவத் கதைகள் சொன்னதையும் 
அடியேனுக்குச் சொல்லவேண்டுமென்று கேட்கிற விதுரரை 
நோக்கி மைத்திரேயர் சொல்லுகிறார் . 


விதுரரே துருவனுடைய பிள்ளையான உற்கலனானவன் 
தன் தந்தை தபோவன மடைந்த பிறகு அகண்ட மண்ட 
லா திபத்தியத்தை யிச்சியாமல் பிறந்தநாள் முதல் உபசாந்த 
மான மனதையுடையவனாய் ரீர்கத்துவேஷாதிகளில்லாமல் , 
ஞானஸ்வரூபனாயும் பிரமமாயுமிருக்கிற பரமாத்மாவை 
அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு 

பைத்தியக்காரனைப் 
போல் திரிந்துகொண்டிருக்க , க்ஷத்திரிய குலப் பெரியவர்கள் 
மந்திரிகளுடன் யோசித்து அவனுக்குத் தம்பியான பிரிமியி 
னுடைய பிள்ளை வஜ்ஜிரனை ராஜாவாகப்பண்ணினார்கள் . 
அந்த வஜ்ஜிரனுடைய பாரியையான சுவதிதியானவள் புட்சி 
யாரனென்றும் திக்மகேது வென்றும் இஷ்டனென்றும் 
ஊர்ஜூனன்றும் வசுவென்றும் ஜயனென்றும் ஆறு 
பிள்ளைகளைப் பெற்றாள் . அவர்களுக்குள்ளே புட்சியார 
னுக்குப் பிரபாவென்னும் மனைவியிடத்து பிராதஹவன் 
றும் மத்தியந்தன வென்றும் சாயமென்று மூன்று 
பிள்ளைகள் பிறந்தார்கள் . தோஷாவென்கிறவளிடத்தில் 
பிரதோஷம் நிசிதம் வியுஷ்டி யென்னும் மூன்று 
புத்திர ருற்பவித்தார்கள் . அவர்களுள் வியுஷ்டி யென்கிற 
வன் புஷ்கரிணி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே சர்வதேஜசு 
என்கிற பிள்ளையைப் பெற்றான் . அவன் ஆகாதி யென்கிற 
ஸ்திரீயினிடத்திலே சாக்ஷசு என்கிற மனுவைப் பெற்றான் . 
மனுவியினுடைய மகிஷியான நட்வலையானவள் புருவன் 
குச்சன் திரடன் துய்மனன் சத்தியன் வந்தனன் ரீதவிருதன் 
அக்கினிஷ்டோமன் அதிராத்திரன் பிரத்தியும்னன் சிபி 
உன்முகன் என்னும் பன்னிரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள் . 
உன்முக னென்கிறவன் பிரீதகேசி யென்கிறவளிடத்திலே 
அங்கன் சுமந்திது சுவாவவு கிருது அங்கிரசு கேயன் 
என்னும் உத்தமர்களான ஆறு பிள்ளைகளைப் பெற்றான் . 
அங்கனுடைய மனையாளான சுனிதையானவள் மகா குரூர 
மான வேனனென்கிற பிள்ளையைப் பெற்றாள் . அந்த வேன 

துர் நடத்தையினாலே அந்த ராஜ ரிஷியா 
அங்கன் துயருற்றவனாய் அரசை வெறுத்து அரணியம் 
புகுந்தனன் . அரசை மேற்கொண்ட வேனன் கொடுங்கோ 
லோய்ச்சி , கடிய திட்டங்களுக் குட்படும்படி குடிகளை 


னுடைய 


350 


ரீ மவாபாகவதம் 


வற்புறுத்தினன் . இவ்விதம் சகலருக்கும் துன்பமியற்று 
தலைச் சகியது ரிஷிகள் சபிக்க , வேனன் மரணமடைந் 
தனன் . பிறகு அரசனொருவ னின்மையால் உலகத்தில் 
கள்ளர் முதலிய துஷ்ட ஜனங்களின் உபத்திரவ மதிகரிக்க 
வேதியர் யாவரும் ஒன்று கூடி வேனனது உலர்ந்த சரீரத்து 
வலது கையைக் கடைய அதினின்றும் நாராயண அம்சனாய் 
ஆதிசக்கரவர்த்தியான பிருதுவானவ னுண்டானானென் 
மைத்திரேயர் உரைத்தனர் . 


அது கேட்டு சதாசார நிதியாயும் பிராமண சிரேஷ்டர் 
களையே தெய்வமாக எண்ணுகிறவனாயும் மகானுபாவனாயு 
மிருக்கிற அந்த ராஜாவுக்கு துஷ்ட புத்திரன் எவ்வித முண் 
டானான் ? சகல தர்மமும் அறிந்த ரிஷீஸ்வரர்கள் அந்த 
வேனனிடத்திலே எந்த அபராதத்கைப் பார்த்துச் சாபத் 
தைப் பிரயோகித்தார்கள் ? பிரஜைகளை ரக்ஷியா நின்ற ராஜு 
வானவன் பாபியாயிருந்தாலும் இந்த லோகபாலர்களுடைய 
சக்தியைத் தரிக்கிறதினாலே அவனை நிராகரிக்கிறது யுக்த 
மன்றே ! ஆதலால் இந்தச் சரித்திரத்தை விவரமாக எனக் 
குச் சொல்லியருள வேண்டுமென்று விதுரர் கேட்க , மைத்தி 
ரேய முனிவர் மொழியலாயினர் . சத்குண சம்பன்ன சதுர 
ரான விதுரே கேளும் ! ராஜ ரிஷியான அந்த மகாராஜா 
மகர கிருதுவான அஷ்வமேதத்தைப் பண்ண , அந்த யாகத் 
திலே அவிலை வாங்கிக்கொள்ளத் தேவதைகள் வராமற் 
போனார்கள் . அந்த ரித்விக்குகள் ஆச்சரியத்துடனே அங்க 
னைப் பார்த்து அரசனே ஓமம் பண்ணவில்லை யென்று 
சொல்லுகின்ற ரித்விக்குகள் வார்த்தையைக் கேட்டு , அங்கன் 
மிகவும் விசனமடைந்து தேவர்கள் வராமைக்குக் காரணத் 
தை யறிய விரும்பினவனாய் , தான் ஏதாகிலும் அபராதஞ் 
செய்திருந்தால் அதை வெளியிடும்படி சபையோர்களைக் 
கேட்டுக்கொண்டான் . அரசனே ! நீ அபுத்ரனாயிருப் பதைத் 
தவிர வேறுவித குற்றம் இந்த யாகத்திலே செய்ததாக எமக் 
குத் தோற்றவில்லை . ஆதலின் கற்பகத்தருபோல் விரும்பி 
னதை யளிக்கின்ற ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ பகவானைப் பிரார்த் 
தித்தால் சத்புத்திரனுண்டாகி - அதினாலே தேவதைகள் 
தங்கள் பாகத்தை வாங்கிக் கொள்ளுவார்கள் என்றனர் . 
பிறகு அவ்வரசன் புத்திரோற்பத்தியைக் கோரி ஓர் யக்கியம் 
நடத்த , அதினின்றும் ஸ்வர் 

ஸ்வர்ணாபரணங்கள் நிர்மலமான 
வஸ்திரங்கள் ஆகியவைகளைத் தரித்த ஒரு புருஷன் ஸ்வர்ண 
பாத்திரத்திலே திவ்வியமான பாயசத்தை யெடுத்து வந்து 
அரசனது கையில் 

கொடுத்தான் . அந்த ராஜாவான 


சதுர்த்த ஸ்கந்தம் 

351 
வன் பிராமணர்களாலே அனுஜ்ஞை பண்ணப்பட்டவனாய் 
இரண்டு கைகளினாலேயும் அந்தப் பாயசத்தை வாங்கிக் 
கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் கம்பீரமான புத்தியை 
யுடையவனாய்த் தன்னுடைய பத்தினி கையிலே அதைக் 
கொடுத்தான் . அவள் அதைப் புசித்து ருதுகாலத்திலே 
பர்த்தாவிடத்தினின்றும் கர்ப்பத்தைத்தரித்து ஓர் புத்திர 
னைப் பெற்றாள் . 

வேனனென்னும் நாமம் பூண்ட அப்புத்திரன் பாலனா 
யிருக்கும்போதே தன் தாயைப் பெற்ற பாட்டனாகியும் அதர் 
மத்தினுடைய அங்கிசத்தினாலே யுண்டானவனாயு மிருக்கிற 
மிருத்தியுவினுடைய மார்க்கத்தைப் பிடித்து அதர்மத்திலே 
புத்தியுடையவனாய் வில்லை யெடுத்து வேடனைப்போல் வனங் 
களிலே சஞ்சரித்துக்கொண்டு ஒருத்தருக்கும் உபத்திரவம் 
புரியாத பிராணிகளையெல்லாம் அடிக்கத் தொடங்கினான் . 
தன்னுடன் விளையாடுகிற பாலர்களை யெல்லாம் இம்சித்தான் . 
இப்படித் தீமைபுரியும் வேனனைக் கண்டோர் யாவரும் நடுங் 
கினர் . அப்படிப்பட்ட துஷ்டனான புத்திரனைப் பார்த்து 
அந்த ராஜ ! வானவன் தண்டனை பண்ணுவதற்குச் சமர்த்த 
னாகாதவனாய்ப் புத்திர னில்லாத காலத்தில் எம்பெருமானை 
வெகு பிரகாரமாகப் பூசித்துக் கஷ்டப்பட்டதையும் புத்திர 
னுண்டான பின்பு உண்டான துக்கத்தையும் பார்த்துச் 
சகிக்கமாட்டாமல் அளவில்லாத ஐஷ்வரியங்களுக் கிருப் 
பிடமான தன்னுடைய கிருகத்தைவிட்டு அர்த்த ராத்திரி 
யிலே எழுந்திருந்து மனுஷியர்களாலே காணப்படாதவ 
னாய்ப் போனான் . பிற்பாடு புரோகிதர்கள் மந்திரிகள் சிநேகி 
தர்கள் முதலான பேர்களும் ராஜாவானவன் மிகவும் விசனத் 
தினாலே வைராக்கியத்தை யடைந்து புறப்பட்டுப்போன 
வனாக அறிந்து யோகமார்க்கத் தெரியாதவர்கள் இருதயத் 
திலே மறைந்திருக்கிற பரமாத்மாவை யறியாமல் தேடுவது 
போல் பூமியெங்குந் தேடிக்காணாமல் திரும்பவும் பட்ட 
ணத்தே வந்து ஓரிடத்திலே கூடியிருக்கிற ரிஷிகளை நமஸ் 
கரித்து , கண்ணீருடனே கூடினவர்களாய் இராஜனக் கண்டு 
பிடிக்க முடியாமற் போனதைச் சொன்னார்கள் . 


A 


35 ? 


ஸ்ரீ ம Y I IIT 3 வதம் 


பதினுன்காவது அத்தியாயம் 


வேனன் அரசை வகித்ததும் பிறகு கொடுங்கோன்மைக்காகச் 

சபிக்கப்பட்டதும் - நப்படுகின்றது , 


மைத்திரேயர் வாக்கியம் 


வாரீர் விதுரரே ! பிர்ம நிஷ்டர்களாலே பிருகு முத 
லான ரிஷிகளெல்லாம் லோகங்களுக்கு க்ஷேமத்தைச் சிந் 
தித்தவர்களாய் வீரமாதாவான சுனிதையை யழைத்துப் 
பிராணிகளுக்கெல்லாம் சம்மதிப்படாதவனான வேன்னைப் 
பூமிக்கு ராஜாவாகப் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் . அதி 
உக்கிரமான ஆக்கினையையுடைய வேனன் ராஜாவாய்ச் சிங் 
காசனத்தை ஏறினானென்று கேட்டு , சோரர்களெல்லாம் 
இந்த க்ஷணத்தில் சர்ப்பத்தினாலே பட்சிக்கப்பட்ட எலிகள் 
படறைவதுபோல் மறைந்து போனார்கள் . அஷ்ட ஐசுவரியங் 
களினால் கர்வத்தை யடைந்தவனாயும் தர்மமாய் ராச்சியத்தை 
ரட்சிக்கிறதை 

வட்டவனாகியும் தன்னைத்தானே உகந்து 
கொள்ளுகிறவனயு மிருக்கிற வேனன் அங்குசமில்லாத கஜம் 
போலே ரதத்திலேறிப் பூமியையும் ஆகாசத்தையும் அலைக் 
கிறவன் போல் சஞ்சரித்திக் கொண்டு பிராமணர்களைப் 
பார்த்து நீங்கள் ஒரு இடத்திலேயும் யக்கியங்கள் தானங்கள் 
ஒடங்கள் பண்ணவேண்டாமென்று நாலாபக்கங்களிலும் 
பேர் சப்தத்தினாலே தகைந்து தர்மகர்மங்களை நிறுத்திவிட் 
டான் . இப்படி துர்நடத்தையுடைய வேனனுடைய சேஷ் 
டையையும் ஜனங்களுடைய துயரத்தையும் ரிஷிகள் 
பார்த்து இருதலைக்கொள்ளி 5 

எறும்பு போல் சோரகளால் 
பீடிக்கப்பட்ட ராச்சியம் ராஜா இல்லாமையால் கெட்டுப்போ 
மென்கிற பயத்தினாலே ராஜ்ஜியத்திற்கு இந்த வேனனானவன் 
ராஜவாகப் பண்ணப்பட்டான் . இவனாலும் ஜனங்களுக்குப் 
பயமுண்டாயிற்று. பால் புகட்டி வளர்க்கப்பட்ட பாம்பானது 
வளர்த்தவனுக்கே அனர்த்தத்தை உண்டாக்குவதைப்போல் 
நம்மாலே 

வ ! கப் பண்ணப்பட்ட வேனன் பிரஜை 
க்கே அனர்த்தத்தைப் பண்ணுகிறான் . ஆனாலும் நம் 
மாலே ராஜாவாகப் பண்ணப்பட்டதினாலே அந்தப்பாவம் 
நம்மைச் சேராமலிருப்பதற்காக அவனை நல்லபடிப் பிரார்த் 
திப்போம் நம்முடைய வார்த்தையைக் கேளாமற் போனா 
னாகில் லோகத்தைப் பீடித்ததினாலே கெட்டுப்போன அவனை 
நம்முடைய தேஜசினாலே தகித்து போடுவோமென்று 


களு 


சதுர்த்தஸ் கந்தம் 

353 
இந்தப் பிரகாரம் நிச்சயித்து அந்த வேனனை யடைந்து 
இஷ்ட வசனங்களினாலே சமாதானம் பண்ணி இதமான 
வார்த்தையைச் சொன்னார்கள் . 


உனது 


வாரும் ராஜ சிரேஷ்டனே ! சமஸ்தமான லோகங்களுக் 
கும் , லோக பாலர்களான தேவர்களுக்கும் தேவ போகங் 
களைக் கொடுக்கின்ற யக்கியங்களுக்கும் நியந்தாவாகியும் வேத 
ஸ்வரூபியாயும் , தர்ம ஸ்வரூபியாயும் தபசினாலே ஆரா 
திக்கத் தக்கவராகியுமிருக்கிற பகவானை நானாவிதங்களான 
எக்கியங்களினாலே 

க்ஷேமத்தின் பொருட்டு ஆரா 
தித்துக் கொண்டு 

உன்னுடைய தேசத்திலேயிருக்கிற 
எங்களை தர்மத்தைப் பண்ண வேண்டாமென்று தகைய 
வேண்டாம் . உன்னுடைய தேசத்தில் 

பிராமணர் 
களாலே பண்ணப்பட்ட யக்கியத்தினாலே 

ஆராதிக்கப் 
பட்டவர்களாயும் ஹரியினுடைய அம்சங்களாயுமிருக்கிற 
தேவதைகள் சந்துஷ்டர்களாய் உன்னுடைய இஷ்டத்தைக் 
கொடுப்பார்கள் . அந்தத் தேவதைகளை அவமானம் பண்ண 
வேண்டாமென்று சொல்லுகின்ற ரிஷிகளைப் பார்த்து , 
வேனன் சொல்லுகிறான் , வாருங்கள் பிராமணர்களே ! 
நீங்கள் தெரியா தவர்கள் . அதர்மத்தைத் தர்மமென்று அறிந் 
தவர்கள் . விர்த்திகளைக் கொடுத்து ரக்ஷிக்கிற ராஜாவை 
விட்டு அன்னியனைப் பூசித்து , சகல போகங்களையும் கொடுக் 
கின்ற பர்த்தாவை விட்டுப் பரபுருஷனைப் பூசிக்கின்ற ஸ்திரீ 
கள்போலானீர்கள் . அப்படிப்பட்டவர்கள் இந்த லோகத்தி 
லேயும் லோகாந்தரத்திலேயும் சுகத்தையடைய மாட்டார் 
கள் . அந்த எக்கிய புருஷனான விஷ்ணு பிரமா ருத்திரன் 
இந்திரன் வாயு எமன் சூரியன் பர்ஜன்னியன் குபேரன் 
சோமன் பூமி அக்கினி வருணன் மற்றுமுள்ள தேவதை 
களும் ராஜாவினுடைய தேகத்திலேயே இருக்கிறார்கள் . 
ராஜா சர்வ தேவமயன் . ஆனபடியினாலே நீங்கள் என்னை 
யக்கியாதி கர்மங்களினாலே , துவேஷத்தை விட்டவர்களாய்க் 
கொண்டு ஆராதியுங்களென்று சொன்னான் . பிராமணர்கள் 
தங்களுடைய பங்களமான பிரார்த்தனை பலியாமற் போன 
துடன் தங்களையே அவமதித்து , பகவானையும் நிந்தித்ததைச் 
சகியாமல் அவனைச் சபித்து விட்டுத் தமது ஆசிரமங்களுக் 
குச் சென்றனர் . பிறகு சுனிதையானவள் துதித்துக்கொண்டு 
மந்திர பூர்வகமான புத்திசாதுரியத்தினாலே அந்தப் புத்திர 
னுடைய சரீரத்தைக் காப்பாற்றிக் கொண்டிருந்தாள் . இப்படி 
யிருக்க , ஒருக்கால் அந்தப் பிருகு முதலான ரிஷிகளெல்லாம் 
சரஸ்வதி தீரத்திலே ஸ்நானம்பண்ணி அக்கினி ஹோத் 

45 


354 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


திரங்களுடன் சத்கதைகளைச் சொல்லிக்கொண்டிருக்கையில் 
பயங்கரமான தூளியானது பூமியில் நின்றும் எழும்பி , திகந் 
தங்களில் 

வியாபிக்கத்தக்க மகோத் பா தங்களுடன் 
லோகத்தினுடைய தனத்தை அபகரிக்கிறவர்களாகியும் 
ராஜா 

இல்லாமையினாலே ஒருத்தரை யொருத்தர் இம் 
சிக்கிறவர்களாகியு மிருக்கிற கள்ளர்களுடைய உபத்திர 
வத்தை யறிந்து இந்த ராஜ்ஜியத்திற்கு ராஜா இல் 
லாவிடில் கெட்டுப்போமென்றும் தர்மிஷ்டனான அந்த மகா 
ராஜாவினுடைய * வம்சமும் நசிக்கத்தகாதென்றும் 
தையடைந்த ஜனத்தைப் பார்த்து உபேக்ஷையா யிருக்கிறவர் 
களுடைய * தபசு 

* தபசு உடைந்த பாண்டத்திலே யிருக்கின்ற 
ஜலத்தைப் போல் ஒழுகிப்போகுபென்றும் யோசித்து ரிஷி 
கள் மிருதனாயிருக்கிற அந்த வேனனுடைய 

துடையைச் 
சீக்கிரமாகக் கடைந்தார்கள் . அப்போது அந்தத் துடையிலே 
காகத்தைப்போலே கறுத்தும் குட்டையான அங்கத்தையும் 
புருவநெரிப்பினாலே வக்கிரமான முகத்தையும் குட்டை .. 
களான பாதத்தையும் பள்ளமான மூக்குநுனியையும் நீண்ட 
கபோலங்களையும் சிவந்த கண்களையும் சிவந்த மயிர்களையும் 
உடையவனாயிருக்கிற ஒரு புருஷனுண்டானான் . அவன் 
ரிஷிகளுடைய பாதங்களிலே வணங்கி , தைரியத்துடனே 
நான் என்ன செய்கிறதென்று கேட்க , அந்தப் புருஷனைப் 
பார்த்து அந்த வேனன் செய்திருந்த பாபமெல்லாம் இந்த 
உருவமாய்ப் பிறந்தபடியா லிவனை ரிஷிகள் நிஷிதாவென்று 
சான்னார்கள் . 


ஆகையினாலே அவன் நிஷிதனானான் . அவனுடைய 
வம்சத்திலே பிறந்தவர்களெல்லாம் நிஷிதர்களென்று குரூர 
ஜாதிகளாய்ப் பர்வதங்கள் காடுகள் இவைகளை இருப்பிடமாக 
உடையவர்களானார்கள் . திரும்பவும் அந்த ரிஷிகளாலே 
கடையப்பட்ட அந்த ராஜாவினுடைய பாகுகளில் நின்றும் 
பகவதம்சங்களாய் ஸ்திரீ புருஷர்களான இரண்டு பேர்கள் 
பிறந்தார்கள் . அவர்களைப்பார்த்து அந்த ரிஷிகள் பகவானு 
டைய அம்சமென்று அறிந்து மிகவும் சந்தோஷத்தை 
யுடையவர்களாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள் . கேசவ 
ஸ்வரூபியான இந்த மகா புருஷன் ராஜாக்களுக்கு முந்தின 
வனாகவும் கீர்த்தியை 

விஸ்தரிப்பிக்கிறவனாயும் 
வென்று பிரசித்தமான 

பெயரையுடையவனாகவும் ஆகப் 
போகிறான் . சோபங்களான தந்தங்களையுடையவளாகியும் 
குணங்களையே பூஷணமாகவுடையவளாகியும் லக்ஷ்மி 

கியும் லக்ஷ்மி அம்ச 
மாயுமிருக்கிற இந்த ஸ்திரீயானவள் 

அர்ச்சிசு 

என்று 


பிருது 


சதுர்த்த ஸ்கந்தம் 

355 
பெயரையுடையவளாய் இந்தப்பிரு துவைத்தானே பர்த்தா 
வாக அடைந்து உத்தமஸ்திரீயாயிருக்கப் போகிறாளென்று 
பிராமணர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கந்தருவர் 
கானம் பண்ணினர் . சித்தர்கள் புஷ்பங்களை வருஷித்தனர் . 
அப்சரஸ்திரீகள் நர்த்தனம் பண்ணினர் . தேவதுந்திபி முத 
லான வாத்தியங்களை முழக்கினர் . அவ்விடத்தில் எல்லாத் 
தேவர்கள் ரிஷிகள் பிதுர்க்கள் இவர்களுடன் ஜகத்குருவான 
பிரமதேவர் வந்தார் . பிறகு வேனனுடைய பிள்ளையாகியும் 
ஸ்ரீ ஹரியினுடைய அடையாளமான சக்கரத்தை வலது 
கையில் ரேகையாக உடையவனாகியு மிருக்கின்ற பிருதுவுக் 
குப் பட்டாபிஷேகமகோற்சவம் ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தி 
லுள்ள பல ஜீவவர்க்கங்களும் தத்தம்மால் கூடிய திரவியங் 
களைக் கொடுத்து உதவவும் சகல ஜனங்களும் ஆனந்த 
மெய்தி ஆரவாரிக்கவும் பட்டாபிஷேகம் நிறைவேறியது . 
பிருது மன்னனும் தனது நாயகி அர்ச்சிசு என்பவளுடன் 
வேறொரு அக்கினியென விளங்கினான் . அம் மகாராஜாவுக் 
குப் பிரமாவானவர் வேத மயமான கவசத்தையும் , குபேரன் 
சொர்ணமயமான உயர்ந்ததோர் சிம்மாசனத்தையும் , வரு 
ணன் செல்வத்தைப் பெருக்கிச் சந்திர வர்ணமாயிருக்கிற 
குடையையும் , வாயு இரண்டு சாமரைகளையும் தர்ம புருஷன் 
ஓர் கீர்த்தி மாலையையும் , இந்திரன் உத்தமகிரீடத்தையும் , 
யமன் ஆக்கினைக்குச்சாதனமான தண்டத்தையும் , சரஸ்வதி 
ஓர் ஆரத்தையும் , உபேந்திரரான பகவான் சுதரிசன அம்ச 

சக்கரத்தையும் , இலட்சுமி நித்திய சம்பத்தையும் , 
ருத்திரன் தேஜோ நிதியான உறையையுடைய கத்தியையும் , 
பார்வதி சந்திராகாரங்களையுடைய கேடயத்தையும் சந்திரன் 
அமிர்தமய அஸ்வங்களையும் , விஷ்வகர்மா ஓர் அழகிய 
இரதத்தையும் , அக்கினி அஜகவ மென்னும் தனுசையும் , 
சூரியன் கிரணமயமான பாணங்களையும் , பூமிதேவி நினைத்த 
விடத்திலே கொண்டுபோய் விடத்தக்க பாதுகைகளையும் , 
ஆகாயம் நாள் தோறும் புஷ்ப வருஷத்தையும் , சித்தர்கள் 
நாட்டிய கீதவாத்தியங்களிலே சாமர்த்தியத்தையும் அந்தர்த் 
தான சக்தியையும் , ரிஷிகள் சத்தியங்களான ஆசீர்வசனங் 
களையும் , சமுத்திரம் தன்னிடத்திலே பிறந்த சங்கத்தையும் 
கொடுத்தன . பின்னும் சமுத்திரங்கள் பர்வதங்கள் நதிகள் 
மகாத்மாவான பிருது சக்கரவர்த்தியின் இரதத்துக்கு மார்க் 
கத்தைக் கொடுத்தன . பிரதாபசாலியான பிருதுவானவன் 
தன்னை ஸ்தோத்திரம் பண்ண வந்தவர்களான சூதமாகத் 
வந்திகளைப் பார்த்துப் புன்சிரிப்புடனே கம்பீரமாகச் 
சொல்லுகிறான் . 


மான 


356 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


நான் 


என்னிடத்தில் என்ன உயர்ந்த குணங்களைக்கண்டு 
ஸ்தோத்திரம் செய்யப்போகிறீர்கள் . ஸ்தோத்திரங்களுக்குப் 
பாத்திரரான பகவானுடைய கல்யாண குணங்களைப் பாடு 
வதைவிட்டு வீணாக என் விஷயமாக உமது உயர்ந்த வார்த் 
தைகள் உபயோகப்படுவானேன் ? பெரியவர்களுடைய கிரு 
பைக்குப் பாத்திரனாகி மகத்துக்களுடைய குணங்களைச் சம்பா 
தித்துக்கொள்ள வேண்டுமென்னு மிச்சையுடைய 
உங்கள் ஸ்தோத்திரத்திற்குடன்படேன் . நான் உலகத்திலே 
சிலாக்கியமான கர்மங்களினாலே பிரசித்தியை அடைந்த 
வனன்று என்று அரசன் உரைப்பதைக்கேட்டு , சூதமாகதர் 
கள் ரிஷிகளினாலே ஏவப்பட்டு ராஜாவினுடைய அமிர்த 
வசனங்களினால் சந்தோஷ மடைந்தவர்களாய் , 

அந்த 
ராஜாவை நோக்கி , தேவதேவரான பகவானுடைய அம்ச 
மாகத் தாம் அவதரித்திருக்கின்றீர் . உம்முடைய மகத்து 
வத்தை வர்ணிக்கிறதற்குப் பிரமாதிகளுடைய புத்திகளும் 
பிரமிக்கு மெனின் , நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணு 
கிறதற்கு எப்படி சமர்த்தராவோம் ? என்றாலும் ரிஷிகளு 
டைய ஆக்ஞையை மேற்கொண்டு எம்மால் கூடியபடி உமது 
சரித்திரத்தை எடுத்துக் கூறுவோமென்று பின் வருமாறு 
ஸ்தோத்திரம் செய்தனர் . 


இந்தப்பிருது மன்னர் தர்மவான்களுக்குள்ளே சிரேஷ் 
டர் . தர்மத்தினாலே ஜனங்களின் பிரீதியைப் பண்ணுகிறவர் . 
தர்ம மரியாதைகளை ரக்ஷிக்கிற தர்மத்தைக் கெடுக்கிறபேர் 
களை ஒழிப்பவர் . தன்னுடைய தேகத்திலே இந்திராதி லோக 
பாலர்களுடைய அம்சங்களை அந்தந்த அம்சத்தை அதிக் 
கிரமியாமல் அந்தந்தக் காலத்திலே பரிக்கிறவர் பாலன் 
போஷணாதிகளிலே பூலோகம் சொர்க்கலோகம் இவ்விரண் 
டுக்கும் அனுகூலமான காரியத்தைப் பண்ணுகிறவர் . இந்த 
ராஜா சகல பிராணிகளிடத்திலும் சமனாயிருந்து கொண்டு , 
சூரியனைப்போல தேஜசினாலே பிரகாசித்து , கப்பம் வாங்கு 
கிற காலத்திலே அர்த்தத்தைக் கிரகிக்கிறவராயும் க்ஷாம 
காலங்களிலே அர்த்தத்தைக் கொடுக்கிறவராகியும் இருப்பவர் 
மிகவும் பொறுமையுந் தயையுமுடையவர் . இந்திரன் வருஷி 
யாமற் போனாலும் சீக்கிறமாக வருஷத்தை யுண்டாக்கி , கஷ் 
டத்தை யடைந்திருக்கிற பிராணிகளை பட்சிக்கப்போகிறவ 
ராகியும் , தனது அன்பினாலும் புன் சிரிப்பினாலும் பிரசன்ன 
முகத்தாலும் உலகத்துக்குத் திருப்தியுண்டாக்கப் போகிறவ 
ராகியும் , சமுத்திர ராஜனைப்போல ஒருவரு மறியக்கூடாத 
உயர்ந்த நடையையுடையவராயும் , பிறராலே அறியப்படாம 


முகே 


சதுர்த்த ஸ்கந்தம் 

357 
லிருக்கிற காரியசித்தியையுடையவராகியும் கம்பீரமான புத் 
தியை யுடையவராகியும் தனராசிகளை ரட்சிக்கிறவராகியும் , 
அனந்த மகத்துவங்களை யுடையவராகியும் இருப்பவர் . சர்வ 
காலமும் ஹரிசரணாரவிந்தங்கள் அகலாத மனமுடையவ 
ராகியும் , சத்துருக்களினால் ஜபிக்கக்கூடாதவராகியும் , சேர 
விருந்தாலும் தூரமிருக்கிறவரை யொத்தவராகியு முள்ளவர். 
வேனனாகிற அரணியில் நின்றும் உண்டான இந்தப் பிருது 
வாகிற அக்கினி ஒருவராலேயும் பராக்கிரமத்தினாலே அவ 
மானம் பண்ணத்தக்கதன்று . பிராணிகளுக்குள்ளே வாசம் 
பண்ணுகின்ற பரமாத்துமாவைப்போல ஜனங்களினாலே 
வெளியாகப் பண்ணப்பட்ட கர்மங்களையும் அந்தரங்கமாகச் 
செய்விக்கப்பட்ட கர்மங்களையும் சாரர்கள் முகமாக அறிந் 
திருந்தாலும் அறியாதவர் போல இருக்கிறவராயும் , தனது 
சத்துருவினுடைய பிள்ளையானாலும் தண்டிக்கயோக்கியனாகா 
தவனைத் தண்டிக்காதவராயும் தனது புத்திரனானாலும் தண் 
டிக்கத்தக்கவனைத் தண்டிக்கிறவராயும் சூரியன் தன்னுடைய 
கிரணங்களினாலே பூமி முழுமையும் எப்படி பிரகாசிப்பிக்கி 

அப்படியே பூமி யெங்கும் தனது ஆக்ஞையைச் 
செலுத்துகிறவராகியும் , திடமான விரதத்தை யுடையவராகி 
யும் , பெரியவர்களை உபாசிக்கிறவராகியும் , சகல பிராணி 
களுக்கும் ரட்சகராகியும் தீனர்களிடத்திலே வாற்சல்லி 
யத்தையுடையவராகியும் , பரஸ்திரீகளை மாதாவைப்போல் 
பார்க்கிறவராகியும் , பிரஜைகளது க்ஷேமத்தைப் பிதாவைப் 
போல் கவனிக்கிறவராகியும் , பிரமவாதிகளான ரிஷிகளுக்குத் 
தாசராகியும் இருப்பவர் . சகல ஒளஷதிகளையும் தனக்குள்ளே 
அடக்கி வைத்துக்கொண்டிருக்கிற பூமியைப் பராக்கிரமத்தி 
தலே கறக்கப்போகிறவராகியும் தன்னுடைய தனுசு முனையி 
னாலே மேடு பள்ளமாயிருக்கிற இந்தப் பூமியை நாலாபக்கத் 
திலும் சமமாகச் செய்யப்போகிறவராகியும் , திரிலோகாதி 
பனாய் நிர்விகாரனாய் அனந்த கல்யாண குணகணனாயுள்ள பர 
மாத்துமாவினுடைய அம்சாவதாரமென்று சொல்லப்படுகிற 
வராயும் தனிவீரராகி உதயகிரிபரியந்தமான பூமண்டலத்தை 
ரட்சிக்கப்போகிறவராகியும் , ஜயப்பிரதமான இரதத்திலேறிக் 
கொண்டு வில்லுங் கையுமாய்ச் சூரியனைப்போல் பூமியை 
ரக்ஷிக்கும் நிமித்தமாய்ப் பிரதட்சணமாகச் சஞ்சரிக்கப்போ 
கிறவராகியும் , லோகபாலர்களுடனே கூடின ராஜாக்களிடத் 
திலும் கப்பம் வாங்கப்போகிறவராயும் , விளையாட்டிலே பர்வ 
தங்களையெல்லாம் தனது தனுசினுடைய முனையினாலே இந் 
திரனைப்போலே பிளந்து பூமியைச் சமமா கப்பண்ணிப் பிர 
ஜைகளுக்கெல்லாம் விர்த்தியைப் பண்ணுகிறவராயும் , அஜ 


353 


ஸ்ரீ மஷாபாகவதம் 


கவமென்கிற தனுசை யெடுத்துச் சப்தித்துக்கொண்டு சிங்கம் 
போலச் சஞ்சரிக்கிற போது அந்தத் திக்குகளிலே யிருக்கிற 
சோரர் களை யெல்லாம் விரட்டி யோட்டுகிறவரயும் , சாஸ்வதி 
சான்னித்திய முடையவராயும் , நூறு அஸ்வமேதம்பண்ணித் 
தன்னுடைய கிருகசமீபத்திலேயிருக்கிற உததியான வனத் 
திலே சனற்குமாரரை யடைந்து பக்தியினலே அவரை 
ஆராதித்து அவராலே பரப்பி மத்தை அடையும் படியான 
ஞானத்தை அடையப்போகிறவராயும் , சித்தமான கீர்த்தியை 
யுடையவராயும் பக்தி கியான பராக்கிரமங்களை யுடையவராகி 
யும் , அங்கங்கே தன்னுடைய ஸ்தோத்திர ரூபமான சரித்தி 
ரங்களைக் கேட்கப்போகிறவராயும் , திக்குகளை யெல்லாம் 
ஜயித்து நிர்ப்பயமாகத் தமது ஆக்கினையைச் செலுத்துகிற 
வராயும் , தம்முடைய தேஜசினாலே லோகத்தினுடைய சல்லி 
யத்தைப் போக்கடிக்கிறவராயும் , தேவா சுரர்களாலே 
ஷ்தோத்திரம் பண்ணப்போகிறவராயு மிருக்கிற பிரபா 
வத்தை யுடையவராய்ப் பிரசித்தராகப் போகின்றார் என்று 
புகழ்ந்தார்கள் . 


A 


பதினைந்தாவது அத்தியாயம் 


பூமிதேவியைத் தண்டிக்க முயன்ற பிருது சக்கிரவர்த்தியைப் 

பூமிதேவி பிரார்த்தித்தமை சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


வாரீர் விதுரரே ! இந்தப் பிரகாரம் பிருது சக்கரவர்த்தி 
குணங்களினாலேயும் தர்மங்களினாலேயும் பிரகாசிக்கப்பட்ட 
வனாய் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற அந்தச் சூதமாக தவந் 
திகளைச் சந்தோஷிப்பித்து , 

சந்தோஷிப்பித்து , பிராமணர்கள் தன்னுடைய 
சேவகர்கள் மந்திரிகள் புரோகிதர்கள் பட்டணத்து ஜனங் 
கள் தேசத்திலிருக்கிற ஜனங்கள் முதலானவர்களை யெல் 
லாம் நன்றாகப் பூசித்தானென்று சொல்லுகின்ற மைத் 
திரேயரைப் பார்த்து “ ரிஷிசிரேஷ்டரே ! நானரூபை 
யான இந்தப் பூமி எதற்காகக் கோவினுடைய ரூபத்தைத் 
தரித்தாள் ? பிருதுவானவன் எதைக் கன்றாகவும் எதைக் 
கறக்கிறதற்குப் பாத்திரமாகவுங் கொண்டான் ? 

பேடுபள்ளமாயிருக்கின்ற பூமியை எப்படி 


சுபாவ 


மாக 


சதுர்த்த ஸ்கந்தம் 


359 


மாகச் செய்தான் ? அவனுடைய யக்கியசா தனமான அசு 
வத்தை இந்திரன் எதற்காக அபகரித்தான் ? பிரமவித்துக்க 
ளுக்கெல்லாம் சிரேஷ்டராயிருக்கிற சனற்குமாரரிடத்தில் 
நின்றும் பிரம சாக்ஷாத்காரத்கையுடைய ஞானத்தையடைந்து 
எந்தக் கதியை அடைந்தான் ? " என்று வினாவுகின்ற விதுர 
ரைப் பார்த்து மைத்திரேயர் சொல்லுகிறார் : -- 


அந்தப் பிருது சக்கரவர்த்தியானவன் பூமியிலே உணவு 
பதார்த்தங்கள் விளையாத காரணத்தால் பசியினாலே இளைத் 
துப்போன தனது பிரஜைகளைக் கண்டு , வெகுகாலம் ஆழ்ந்த 
யோசனையிலிருந்து ஒஷ தீபீஜங்களைத் தனக்குள்ளே பூமி 
அடக்கி விட்டதினால் ஜனங்கள் பசியினாலே வருந்துகிறார்க 
ளென்று நிச்சயித்துப் பூமியின் பேரிலே கோபத்தையடைந்த 
வனாய்த் திரிபுரங்களைச் சம்மாரம்பண்ணின உருத்திரன்போல் 
கையிலே தனுசை எடுத்துக்கொண்டு பூமியை அடித்து விடு 
கிறேனென்று பாணத்தைச் சந்தானம் பண்ணினான் அப் 
போது பூமியானவள் ஆயுதபாணியான அந்தப் பிருது 
வைப் பார்த்து நடுங்கினவளாய் , கோரூபத்தை யெடுத்துக் 
கொண்டு வேடனாலே துரத்தப்பட்ட மான் பேடுபோல் 
ஓடினாள் . அந்தப் பிருதுவும் மிகக்கோபங்கொண்டு அவ 
ளைத் துரத்தித் தொடர்ந்தான் . அந்தப் பூமிதேவி திக்கு 
விதிக்குகள் ஆகாசம் பூமி ஆகிய எவ்விடங்களில் ஓடி 
யும் விடாமல் பின்னே ஆயுதத்தை யெடுத்துக்கொண்டு 
ஓடிவருகின்ற பிருது சக்கரவர்த்தியைக் கண்டு பயந்து , 
மகானுபாவனாகியும் தர்மங்களை அறிந்தவனாயு மிருக்கிற 
சரணாக தவற்சலா ! நீ என்னை ரட்சிக்க வேண்டும் . தீனை 
யாயும் அபராத 

மில்லா தவளாயும் ஸ்திரீயாயுமிருக்கிற 
என்னை தர்மஜ்னென்று சொல்லப்படுகின்ற நீ எப்படி 
கொல்ல நினைத்தாய் ? மகா அபராதத்தைப் பண்ணியிருந் 
தாலும் ஸ்திரீகளை ஒருவரும் கொல்லத்துணிய மாட்டார் 
களே . உன்போன்ற மகானுபாவர்களுடைய மனதில் இத்த 
கைய எண்ணமும் உதிக்கலாமா ? இவ்வுலகமோ என்னால் 
தரிக்கப்பட்டிருக்கிறது . மகா ஜலத்திலே திடமான ஓடம்போ 
லிருக்கிற என்னைக் கொன்றுவிட்டு உன்னையும் இந்தப் 
பிரஜைகளையும் எப்படி தரிக்கப் போகிறாயென்று இந்தப் பிர 
காரம் சொல்லுகின்ற பூதேவியைப் பார்த்து சக்கரவர்த்தி 
சொல்லுகிறான் : 


பூமகளே ! கேள் , என்னுடைய ஆக்கினையைத்தள்ளி 
யக்கியத்திலே உண்டான அவிர்ப்பாகத்தையு மடைந்து 


நீ || 9I L ! | 3 வதய் 


தானியாதிகளை உண்டாக்காதவளாயிருக்கிற உன்னைக் கொல் 
வதாலென்ன குற்றமிருக்கிறது ? கோ மா யிருந்து கொண்டு 
நாள்தோறும் திரணங்களைப் பஷித்து மடியிலிருக்கின்ற 
பாலக் கறவாமற்போலல் , பொல்லாததாயிருக்கிற அந்தப் 
பசுவைத் தண்டிக்கிறதற்கென்ன தடை : மூடபுத்தியுள்ள நீ 
HTM னாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒஷதிபீஜங்களைக் கர்ட் 
பத்திலே வைத்துக்கொண்டு வெளிப்படுத்தாம லிருக்கிறாய் . 
பசியினால் பீடிக்கப்பட்டு மகா துக்கமடைந்திருக்கிற இந் 
தப் ஜைகளுடைய துக்கத்தை என்னுடைய பாணங் 
களினாலே பிளக்கப் பட்டிருக்கிற உன்னுடைய மாமிசத்தி 
ஒலே போக்கடிக்கப் போகிறேன் . புருஷனாகட்டும் , ஸ்திர் 
யா கட்டும் , பும்சனாகட்டும் , தன்னைத்தானே சிலாகித் 
துக்கொண்டு பிராணிகளிடங்களிலே 

தயை 

யில்லாதவ 
னெவனோ அவனைக் 

கொல்லுகிறது ராஜாக்களுக்குத் 
தோஷமன்று . மதித்தவளும் யுக்தமான காரியத்தை விட்ட 
வளுமான உன்னைக் கண்டங் கண்டமாகப்பன்ணி என் 
டைய யோகபலத்தினாலே இந்தப் பிரஜைகளைத் தனியச் 
செய்யப்போகிறேனென்று இந்தப் பிரகாரம் யமனைப்போலும் 
பயத்தைக் கொடுக்கக்கூடிய கோபமொழிகளை யுடைத்த அந் 
தப்பிருது சக்கரவர்த்தியைப் பார்த்து இவன் ஸ்ரீமந்தா 
பனனுடைய அட்சமுடை யவனே பகவேண்டுமென் ! 
தியானித்துத் தீனமான வசனங்களினால் ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறாள் . 


னுடைய 


பவுதிகம் 


ஆக 


தேவரீருடைய சம்பந்தமான பிரகிருதியினாலே உன் 
டாக்கப்பட்ட 

நானாவிதமான தேவமனுஷியாதி சரிங் 
களையும் சத்துவாதி குணங்களையும் உடையவராயும் , தன் 
ஆனந்தானுபவத்திலே ஆத்திய த்மிகம் ஆதி 

செய்வீடென்கிற போககாரியங்களான 
ராகத்து வேஷாதிகளை விட்டவ யும், பாபுருஷராயுமிருக் 
கிற உயர்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் . பிராணிகளுக்கெல் 
லாம் இருப்பிடமாகவும் சுவேதஜம் அண்ட ஜம் ஜராயுஜம் உத் 
பீஜமென்கிற பூதங்களால் தாக்கப்படத் தக்கவளாயுமுள்ள 
என்ன நீர் இப்போது கொல்ல வேண்டுடென்றால் நான்வேறு 
யாரரிடம் அடைக்கலம் புகப்போகிறேன் . ஆதிகாலத்திலே 
ந்தச் சராசராத்மகமான பிடஞ் சத்தைப் பிரயாவினாலே 
சிருஷ்டித்த மாயையி ஒலே தானே க்ஷிக்கிறதற்கு ஏற்பட் 
டி.குக்கிற நீர் என்னையே கொல்ல வேண்டுமென்று இச்சிக்கி 
றீவவேமில்லாத ஜனங்களினாலே ஈஷ்வரனுடைய இச்சை 
யானது அறியப்படத் 

தக்கதன்று . காணப்படாதவரா 


சதுர்த்த ஸ்கந்தம் 

361 
யிருந்து கொண்டு 

மகத்தத்துவ 

முதலாகப் பிரம பரி 
யந்தமுள்ள யாவையும் சிருஷ்டித்து , அந்தப் பிரமாவைக் 
கொண்டு பிரபஞ்சத்தை யெல்லாம் சிருஷ்டி பண்ணுவித்த 
பாமபுருஷரான உமக்கு நமஸ்காரம் . பகவானே ! பஞ்சபூத 

தங் 
கள் இந்திரியங்கள் மனது இந்த ரூபமான இந்த ஜகத்தை 
ஸ்தாபிக்கப் போகிறவராய் ஆதிவராக ரூபியாய், பாதாளத்தி 
லிருந்த என்னை ஜலத்தில் நின்றும் எடுத்தீர் . இந்தப் பிரஜை 
களை ரட்சிப்பது நிமித்தம் நீர் பிருதுவாக அவதரிக்கிறீர் . 
பகவானுடைய சத்துவாதி குணரூபையான மாயையினாலே 
பயங்கப்பட்ட யான் பாகவதர்களுடைய கருத்தையும் தேவரீ 
ருடைய மகிமையையும் எப்படி அறியப் போகிறேன் ? 


பதினாறாவது அத்தியாயம் 


பிருது சக்கரவர்த்தியின் முயற்சியால் பூமியினின்றும் 
ஸ்தாவர முதலிய பலன்கள் விளைந்தமை 

சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 
வாரீர் விதுரரே ! கேளும் , அந்த பூமகள் கோபத்தால் 
துடிக்கின்ற உதட்டையுடைய பிருது சக்கரவர்த்தியைப் 
பார்த்து மனதைத் தைரியப்படுத்திக்கொண்டு , மீண்டும் 
பிரார்த்திக்கிறாள் . பிரபுவே ! கோபத்தை விட்டு எனது 
முறையைக் கேளும் . வண்டானது புஷ்பத்தி லிருக்கிற 
மதுவைக் கிரகிப்பதுபோல் விவேகியானவன் சகல வஸ்துக் 
களின் சாரத்தையுங் கிரகிப்பான் . தத்துவத்தை யறிந்த 
ரிஷிகளினாலே புருஷார்த்த சா தனங்களான உபாயங்கள் 
காணப்பட்டுஞ் செய்யப்பட்டு மிருக்கின்றன . பூர்வீகர்க 
ளாலே 

காண்பிக்கப்பட்ட உபாயங்களைச் சிரத்தையுடனே 
கைக்கொண்டவன் சீக்கிரமாகப் பலன்களை யடைவான் . 
மற்றவர்களுக்குப் புருஷார்த்தங்கள் கைகூடுவதில்லை. அரச 
சிரேஷ்டரே ! பிரமாவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒஷதிகள் 
விரத நியமங்கள் இல்லாத துஷ்டாகளாலே புசிக்கப்படுவன 
வாகவும் உம்மையொத்த ராஜாக்களாலே ரக்ஷிக்கப்படாதன 
வாயும் காணப்பட்டதால் அந்த ஒஷதிகளை நான் பக்ஷித் 
தேன் . இப்போது பூர்வீகர்களாலே காண்பிக்கப்பட்ட 
உபாயத்தினாலே அந்த ஒஷதிகளை அடைகிறதற்கு நீர் 

46 


362 

ஸ்ரீ மா பாகவதம் 
யோக்கியர் . பிராணிகளுக்குப் பலத்தைத்தரும் இஷ்டமான 
அன்னத்தை யிச்சித்தால் நான் எந்தக் கன்றினிடத்திலே 
வாற்சல்லியத்தை யுடையவளாய் உமக்குப் பல ரூபங்களான 
மனோர தங்களைக் கொடுப்பேனா, அப்படிப்பட்ட கன்றையுங் 
கறக்கிறவனையுங் கறக்கத்தக்க பாத்திரத்தையும் எனக்கு நீர் 
கற்பிக்கவேண்டும் . வருஷஜலமானது 

என்னிடத்திலே 
நிற்கும்படி சமமாகப் பண்ணவேண்டுமென்று பிரியமாயும் 
இதமாயு மிருக்கிற பூமிதேவியினுடைய வார்த்தையைக் 
கேட்டு , அந்த ராஜாவானவன் மனுப்பிரஜாபதியைக் கன்றா 
கக்கொண்டு தன்னுடைய கையாகிற 

பாகிற பாத்திரத்திலே சகல 
ஒஷதிகளையுங் கறந்தான் . 


கானபயன 


பிற்பாடு ரிஷிகள் முதலாகப் பதினைந்துபேர் பிருதுவி 
னாலே வசீகரிக்கப்பட்ட பூமியிலேயிருந்து தங்கள் தங்கள் 
இஷ்டத்தைக் கறந்துகொண்டார்கள் . அதெப்படியென்றால் , 
ரிஷிகள் இந்திரியங்களாகிற பாத்திரங்களிலே பிரகஸ்பதி 
யைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு வேதமயமான சுக்கியான 
பாலைக் கறந்து கொண்டார்கள் . தேவகணங்கள் இந்திரனைக் 
கன்றாகப் பண்ணிக்கொண்டு ஸ்வர்ணமயமான பாத்திரத்தி 
லே அமிர் தப்பாலைக் கறந்துகொண்டார்கள் . தைத்திய 
தானவர்கள் அசு ) சிரேஷ்டனான பிரகலாதனைக் கன்றா கப் 
பண்ணிக்கொண்டு இருப்புமயமான பாத்திரத்திலே சுராமத் 
தியமான க்ஷத்தைக் கறந்து கொண்டார்கள் , கந்தர்வர்களும் 
அப்சரஸ்திரீகளும் விசுவாவசுவைக் கன்றாகப் பண்ணிக் 
கொண்டு பத்யாயமான பாத்திரத்திலே 
மதுவையும் சவுந்தரியத்தையும் டீ : மாகக் கறந்துகொண் 
டார்கள் . சிரார்த்த தேவதைகளான பிதுர்க்கள் அறிய 
மாவைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு பச்சை மண்பத்தி 
ரத்திலே பிதுர்க்களுடைய அன்னமான கவியமாகிய ஜீத் 
தைக் கறந்துகொண்டார்கள் . சித்தர்கள் கபிலரைக் கன்றாகப் 
பண்ணிக் கொண்டு ஆகாச யென்கிற பாத்திரத்திலே 
அணிமாதி சித்திரு.மான ஜீரத்தைக் கறந்து கொண்டார் 
கள் . வித்தியா தரர்கள் அந்தக் கபிலரையே கன்றா கப்பண் 
ணிக்கொண்டு ஆகாசமென்கிற பாத்திரத்திலே ஆகாசத் 
திலே சஞ்சரிக்கிற வித்தைய ! கிற ஷீரத்தைக் கறந்துகொண் 
டார்கள் . மாய விகளான கிப்புருஷர்கள் முதலானபேர் 
பயனைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு அந்தர்த்தானமாய்ப் 
போகிற மாயையைக் கறந்து கொண்டார்கள் . யக்ஷர்கள் ராக்ஷ 
சர்கள் பூதங்கள் பிசாசர்கள் இவர்கள் ருத்திரனைக் கன்றாகப் 
பண்ணிக்கொண்டு கபாலமாகிற பாத்திரத்திலே இரத்த 


டன . 


சதுர்த்த ஸ்கந்தம் 

363 
மாகிற மத்தியத்தைக் கறந்து கொண்டார்கள் . சர்ப்பங்கள் 
விருச்சிகம் முதலான துஷ்ட ஜந்துக்களும் இரும்புமயமான 
பாத்திரத்திலே விஷமாகிற ஜீரத்தைக் கறந்து கொண்டன . 
பசுக்கள் ரிஷபத்தைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு காடென் 
கிற பாத்திரத்திலே திரணமாகிற ஸீரத்தைக் கறந்து கொண் 

கோரைப்பற்களையுடைய மிருகங்கள் சிங்கத்தைக் 
கன்றாகப் பண்ணிக்கொண்டு களுடைய சரீரமென்கிற 
பாத்திரத்திலே மாமிச மயமாகிற ஜீரத்தைக் கறந்துகொண் 
டன . பட்சிகள் கருடனைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு புழுக் 
கள் பழங்கள் முதலான r ரத்தைக் கறந்து கொண்டன . 
விருட்சங்கள் ஆலமரத்தைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு 
அதற்கு வேறுவேறான வாசனையான பாலைக் கறந்து கொண் 
டடன . பர்வதங்கள் இமவத்பர் வதத்தைக் கன்றாகப் பண்ணிக் 
கொண்டு தங்களுடைய தாழ்வரையிலே 

பொன்னருவி 
முதலான தானா தாதுக்களையும் ஜீரமாகக் கறந்து கொண் 

இதர பிராணிகளும் தங்கள் தங்களிலே முக்கியமான 
வனைக் கன்றாகப் பண்ணிக்கொண்டு தங்களுடைய பாத்தி 
பத்திலே வெவ்வேறான சர்வ காமங்களையுங் கறந்து 
கொண்டன . 


டன , 


வாரீர் 


குரு சிரேஷ்டரே ! இவ்விதம் பிருது சக்கர 
வர்த்திமுதலான பேர்கள் பூமியில் நின்றும் தங்கள் தங்கள் 
பாத்திர பேதத்தினாலும் கன்று பேதத்தினாலும் தத்தமக் 
குரிய பலவித பலன்களையும் அடைந்தனர் . பிறகு அந்தப் 
பிருது மன்னன் சர்வாபீஷ்டத்தையும் கொடுத்த அந்தப் 
பூமியினிடத்தில் வற்சல்லியத்தை யுடையவனாய்த் தனக் 
குப் பெண்ணாகப் பாவனைபண்ணி அந்தப் பூமியைச் 
சமப்படுத்த எண்ணித் தன்னுடைய தனுசினாலே பர்வத 
சிகரங்களைச் சூரணமாகப் பண்ணி நாலு பக்கமும் சம 
மாகச்செய்து இந்தப் பூமண்டபத்திலே அங்கங்கே யோக் 
கியமாகப் பிரஜைகளுக்குக் கிராமங்களையும் நகரங்களையும் 
பட்டணங்களையும் நானாவிதங்களான கிரிதுர்க்கங்களையும் , 
ஜல துர்க்கங்களையும் வன துர்க்கங்களையும் வேடச்சேரிகளையும் 
இடைச்சேரிகளையும் தண்டிருக்கத்தக்க இடங்களையும் சுவர் 
ணம் முதலான தாதுக்களின் உற்பத்தி ஸ்தானத்தையும் 
உழுகிற நிலங்களும் பர்வத சமீபங்களிலே இருக்கப்பட்ட 
கொல்லைகளும் இவைகளை யெல்லாம் கற்பித்தான் . இந்தப் 
பிருது சக்கரவர்த்தி அவதாரத்துக்கு முன்னே பட்டணம் 


36 

ஸ்ரீ மஹா பாகவதம 
கிராமம் முதலான வாச ஸ்தானங்களில்லை . எவனெவனுக் 
எங்கெங்கே இஷ்டமோ, அந்தந்த இடங்களிலே பயமில்லா 
மல் சுகமாக வாசம்பண்ணிக் கொண்டிருப்பார்கள் . 


பதினேழாவது அத்தியாயம் 


அசுவத்தை யபகரித்த இந்திரனைக் கொல்ல நினைத்த பிருதுவைப் பிரம 

தேவர் வந்து தடுத்தமை சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! பின்னர் , ராஜ ரிஷியான அந்தப் 
பிருது சக்கரவர்த்தியானவன் சரஸ்வதி நதி தீரமான பிரமா 
வர்த்தமென்கிற புண்ணிய க்ஷேத்திரத்திலே அசுவமேதம் 
பண்ணக்கடவோமென்று நிச்சயித்துத் தொண்ணூற்றொன் 
பது அசுவமேதஞ் செய்து நூறாவது அசுவமேதஞ் செய்ய 
ஆரம்பித்தான் . பிரு துவினுடைய அந்த பக்கிய மகோற் 
சவத்தைப் பார்க்க யக்கியங்களுக்கெல்லாம் ஸ்வாமியாயும் 
பிரபுவாயுமிருக்கிற விஷ்ணுவானவர் பிரமருத்திராதிகள் 
அஷ்டதிக்குப் பாலர்களுடன் கூடினவராய் எழுந்தருளினர் . 
கந்தர்வர் ரிஷிகள் அப்ஸரஸ்திரீகள் சித்தர் வித்தியா தரர் 
கள் தைத்தியர் தானவர்கள் யக்ஷர்களும் சுனந்த நந்தர்கள் 
முதலான அரியினுடைய பாரிஷத சிரேஷ்டர்களும் கபிலர் 
நாரதர் 

தத்தாத்திரேயர் சனக சனந்தனர்கள் முதலான 
யோகீசுவரர்களும் மற்றுமுள்ள பகவத் சேவா பரர்களான 
பாகவதர்களும் சேவித்துக்கொண்டு பின் சென்றார்கள் . 
அந்த யக்கியத்தில் சர்வகாமங்களையும் கொடுக்கப்பட்ட பூமி 
யானவள் நெய் முதலான அபீஷ்டார்த்தங்களை ராஜாவுக்குக் 
கொடுத்தனள் . நதிகள் , கரும்புரசம் திராட்சைரசம் முத 
லான ரசங்களையும் பால் தயிர் மோர் நெய் பாயசம் அன்னம் 
இவைகளைப் பெருக்கின. விருக்ஷங்கள் மதுரமாயிருக்கிற 
பலன்களை உண்டாக்கின . சமுத்திரங்கள் இரத்தின ராசி 
களைக் கொடுத்தன . பர்வதங்கள் நாலுவகைப்பட்ட அன்னத் 
தைக் கொடுத்தன . சமஸ்தமான ஜனங்களும் ராஜாக்களும் 
உலுப்பைகளைக் கொண்டுவந்து கொடுத்தார்கள் . இப்படிப் 
பட்ட நாராயண அம்சமான பிருதுவினுடைய அதிகமான 
ஐசுவரியத்தைச் சகியா தவனாய் இந்திரன் அந்த யக்கியத்துக்கு 
வீக்கினம்பண்ண இச்சித்துப் பிருது சக்கரவர்த்தியினுடைய 
கண்ணுக்குத் தட்டாமல் பாஷண்ட வேஷமாய் அந்த 


யானவர் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

315 
பக்கிய அசுவத்தை அபகரித்துக்கொண்டு ஆகாயத்தில் 
கிளம்பிப்போனான் . அந்த இந்திரனை அத்திரி மகா ரிஷி 

கண்டு மகாரதனான பிருதுவின் புத்திரனுக்குக் 
காட்டினார் . அவன் கோபத்தை யடைந்தவனாய்ப்பின்னே 
துரத்திக்கொண்டுபோய் நில் நில்லென்று சொல்லிக்கொண்டு 
தர்மமயமான சரீரத்தை யுடையவனாகியும் ஜடாதாரியாயும் 
பஸ்மத்தினாலே பூசப்பட்டு மிருக்கிற தபசியாக எண்ணி 
அவன்பேரில் பாணத்தைப் பிரயோகியாமல் திரும்பிவிட்ட 
பிருது புத்திரனைப்பார்த்து அத்திரி மகா ரிஷியானவர் 
திரும்பியும் அவனைக் கொல்லும்படி ஏவினார் . 


அந்தப் பிருது குமாரன் ஆகாய மார்க்கத்திலே ஓடு 
கின்ற இந்திரனைத் துரத்தினான் . அந்த இந்திரன் அந்த 
அசுவத்தையும் அந்த வேஷத்தையும் விட்டு மறைந்தான் . 
பிருது குமாரன் யக்கியக் குதிரையைக் கிரகித்துக் கொண்டு 
தகப்பனாருடைய யக்கியசாலையை யடைந்தான் . அவனுடைய 
அற்புத காரியத்தைப் பார்த்து மகா ரிஷிகள் விசிதாசுவ 
னென்கிற பேரைக் கொடுத்தார்கள் . திரும்பவும் இந்திரன் 
காடாந்தகாரத்தைச் சிருஷ்டித்து 

அதிலே 

மறைந்து 
கொண்டு திரும்பவும் அந்த அசுவத்தை அபகரித்துக் 
கொண்டு ஆகாய மார்க்கத்திலோடினான் . அவனைப் பார்த் 
துத் திரும்பவும் அத்திரி மகா ரிஷியானவர் பிருது குமார 
னுக்குக் காண்பித்தார் . அந்த விசிதாசுவன் இந்திரனைக் 
கொல்லாமல் விடுகிறதில்லையென்று தனுசிலே பாணத்தைச் 
சந்தானம்பண்ண , இந்திரன் அந்த அசுவத்தையும் அந்த 
வேஷத்தையும் விட்டு அவன் கண்ணிலே படாமல் மறைத் 
திருந்தான் . திரும்பவும் வீரனான விசிதாசுவன் அசுவத்தைக் 
கிரகித்துக்கொண்டு மீண்டான் . சத் புருஷர்களாலே நிந்திக் 
கப்பட்ட அந்த இந்திரன் தரித்த ரூ - ம் பாஷண்டமென்று 
சொல்லப்படுகின்றது . ஜாபினர்கள் , பௌத்தர்கள் , கபாலிகர் 

இவர்கள் தர்மம்போலே காணப்படுகின்ற அந்தப் 
பாஷாண்ட வேஷத்தில் விருப்பமுடையவர்களாய்த் தரிக் 
கின்றார்கள். அதன் பிறகு ஞான சக்தி 

சம்பன்னனான 
பிருது சக்கரவர்த்தி கோபத்துடன் இந்திரனைக் கொல்லு 
கிறேனென்று வில்லிலே பாணத்தைச் சந்தானம் பண்ண , 
அவனைப் பார்த்து ரித்துவிக்குகள் இந்த எக்கியத்திலே 
விதிக்கப்பட்ட பசுவதமன்றி வேறொரு இம்சை செய்தல் 
கூடாதென்று நிறுத்தி , அந்த இந்திரனை மகத்தாகிய சக்தி 
களை 

யுடைய ஆகுதிகளினாலே அக்கினியிலே ஓமம் பண்ணிப் 
போடுகிறோ மென்று சொல்லி அவன னுமதி பெற்று சுருக்கு 


கள் 


366 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
என்கிற ஓம பாத்திரத்தால் ஓமம் பண்ணுகின்ற ரித்விக்கு 
களை நோக்கிப் பிரமா சொல்லுகிறார் : ரித்விக்குகளே ! இந் 
திரன் பகவக் சொரூபியாயிருந்து யக்கியத்தினால் பூசிக்கப் 
பட்டவன் . இவனைக்கொல்ல உங்களால் சக்கியப்படாதென்று 
நிறுத்தி , இந்தப் பிருதுவானவன் ஒன்று குறைய நூறு 
அஸ்வமேதம் பண்ணினதினாலேயே கோனசதக்கிருது 
வென்று பிரசித்தனாய் இந்திரனைக் காட்டிலும் அதிசயித்த 
கீர்த்தியையுடையவனாயிருக்கக் கடவனென்று சொல்லி , பிரு 
துவைப் பார்த்து , பிருதுவே ! உன்னாலே செய்யப்பட்ட எக் 
கியங்கள் போதும் . மோட்ச தர்மத்தை அறிந்த நீ இந்திர 
னிடத்தில் கோபம் வையாமல் பகவத் ஸ்வரூபியான நீங்க 
ளிருவரும் அன்னியோன்னியமாய் இருங்களென்று சொன் 
னார் . பிருதுவும் இந்திரனுடன் விரோத எண்ணத்தை விட்டு , 
சினேகம் பூண்டு , ஸ்னானஞ்செய்து தேவதைகளால் அடைய 
வேண்டியவரத்தை யடைந்து பிராமணர் முதலிய யாவருக்கும் 
வேண்டியன உதவி , யாவரையும் திருப்தி செய்தான் . 


பதினெட்டாவது அத்தியாயம் 


மகா விஷ்ணு பிருது மன்னனுக்குத் தத்து வோபதேசம் செய்து 

வரங்கொடுத்தமை சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


அச்சுதனுடைய அடிமலர்களை அகமலரிலிருத்தும் 
ஆரியரே ! கேளும் . பிருது சக்கரவர்த்தியினாலே நிறைவேற் 
றப்பட்ட யக்கியங்களுக்குச் சந்தோஷித்து ஸ்ரீ முகுந்தனான 
வர் இந்திரனுடன் பிருது சக்கரவர்த்தியை நோக்கிச் சொல் 
லுகிறார் . அரசனே ! இந்திரன் உன்னுடைய யாகத்துக்கு 
விக்கினம் செய்ததற்கு நீ பொறுத்துக் கொள்ளவேண்டும் . 
சாதுக்களாயும் உத்தமர்களாயு மிருக்கிற ஞானிகள் பிராணி 
களுக்குத் துரோகஞ் செய்யார்கள் . இந்தச் சரீரம் புண்ணிய 
பாபமென்கிற இருவனைகளின் விளைவெனக் கண்ட ஆத்மக் 
கியானியானவன் இந்தச் சாரத்தில் ஆசக்தியைச் செய்யான். 
ஆத்மாவான ஜீவனைக்காட்டிலும் பாமாயிருக்கின்றவன் ஈஸ் 
வரன் . தேகத்தை ஆசிரயித்திருக்கிற தர்மங்கள் தேகத்தை 
ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கில்லை . தேகம் 
பாலிய கௌமாராதி பேதத்தினாலே அநேக ரூபமாயும் 
தோஷத்துடனே கூடினதாயும் ஞான சூனியமாயும் சத்வாதி 


னாலே 


மாவான 


சதுர்த்த ஸ்கந்தம் 

367 
குணத்தோடோ கூடின தாயும் மாயாகுணங்களையுடையதா 
யும் அல்பமாயும் கிருகா திகளிலே அடங்கின தாயும் ஈஸ்வர 

காணப்பட்டதாயும் ஆத்துமாவையுடையதுமாகியு 
மிருக்கிறது . இந்தத் தேகத்திலே யிருக்கிற அந்தராத்மாவை 
அறிந்தவன் தேக குணங்களிலே அகப்படாமல் பரமாத்து 

என்னிடத்திலேயே இருப்பான் . எவனொருவன் 
சிரத்தையுடையவனாய் என்னையே பஜனை பண்ணுகிறானோ, 
அவனுடைய மனம் சுத்தப்பட்டு , பிரகாசமான ஆத்மக்கியா 
னத்தை யடைந்து மோட்சபெய்துவன் . சுக துக்கங்களையும் 
உத்தம மத்திம அதமர்களையும் சமமாகப் பார்க்கிறவனாயும் 
இந்திரியங்களை ஜயித்தவனாயு மிருக்கிற நீ நம்மாலே உண் 
டாக்கப்பட்ட மந்திரி முதலிய சமஸ்த பரிவாரங்களுடன் 
பிரஜைகளை ரட்சிக்கிறதே உத்தமமான தர்யாம் . இன்னும் 
சிறிது காலத்தில் உனக்கு வனகாதி தவசிரேஷ்டர்களின் 
தரிசனம் உண்டாகப் போகிறது . அவர்களிடத்தினின்றும் 
உனக்கு வேண்டியதைப் பெற்றுக்கொள் . 

என்றிவ்வித 
முரைத்த பகவானுடைய அமிர்த வசனங்களைக் கேட்டு 
ஆனந்தமடைந்தவனாய் , பிருது சக்கரவர்த்தி தான் செய்த 
அபராதத்திற்காக வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்தி 
ரனை ஆலிங்கனஞ் செய்துகொண்டு முரஹரியான ஸ்ரீ பக 
வானை நமஸ்கரித்து அஞ்சலியஸ்தத்துடன் , நாதனே ! 
பெரியவர்களுடைய இருதய மத்தியத்தில் நின்றும் வெளிப் 
புறப்படுகின்ற உம்முடைய பாதார விந்தங்களின் மகத்தான 
கீர்த்தியைக் கேட்கிறதற்குப் பதினாயிரஞ் செவிகளை யருள 
வேண்டும் . பெரியவர்களுடைய உறவும் உம்முடைய மங்கள 
கரமான கீர்த்தியைக் கேட்கவேண்டுமென்கிற முயற்சியுமல் 
லாமல் வேறெதைய கிலும் கோருகிறவன் ஒரு மூடமான 
டசுவுக்குச் சமமாவன் . சாரத்தை யறிந்தவன் எவன் தான் 
அந்தக் குணானுபவத்தில் நின்றும் ஒழிவன் ? 

கல்யாண 
குணாகரராயும் புருஷோத்தமராயுமிருக்கிற உம்மை லக்ஷ்மி 
யானவள் சரணயாக அடைந்தாற்போல் நானுமடைந்தேன் . 
எங்களிருவருக்கும் நீர் ஒரு புருஷனாயிருக்கிறபடியால் எங்க 
ளுக்குக் கலகமுண்டாகாமற் போகும்படி எங்களுக்குச் சம 
மாக இதத்தைப் பண்ணுமென்று பிருதுவினால் தோத்திரம் 
பண்ணப்பட்ட பகவான் , அந்தப் பிருதுவைக் குத்துச் 
சொல்லுகின் மூர் : அரசனே ! பக்தி மிகுதியால் நீயுரைத்தன 
யாவும் உண்மையே . சாதாரண ஜனங்கள் பசுவாதி பலன் 
களைக் கோருகிறார்கள் . நம்மிடத்தில ஆசக்தி யுடையவர்கள் 
சொர்க்க மோட்ச தாகங்களைச் சமமாகப் பார்ப்பார்கள் . உன் 
னிடத்தில் 

சந்தோஷித்தேன் . எனது ஸ்வரூப 


நான் 


நீ மஹா பாகவதம் 
சிக்ஷையை விசுவசித்து , பிரகிருதி தேகாபிமான தோஷத்தை 
விட்டு , அர்த்த யுக்தமாய்ச் சொன்ன வார்த்தைக்குச் சந்தோ 
ஒத்தேன் . உனக்கு பங்கள முண்டாகக்கடவதென்று அனுக் 
காகித்து , அவனுடைய மனதை அபகரித்துக்கொண்டு , 
தம்முடைய ஸ்தானத்தை யடைந்தார் . பிற்பாடு தேவர்கள் 
ஷிகள் பிதுக்கள் முதலயயாவரும் பிருது மன்னனால் பல 
வதபசப் பூசிக் + ப்பட்டுத் தத்தமது இடம் சென்றனர் . 
கந்தர்வர்கள் சித்தர்கள் சாரணர்கள் உரகர்கள் கின்னரர்கள் 
அப்ச ஸ்திர்கள் மனுஷியர்கள் பக்ஷிகள் பூதங்கள் இவர்க 
ளெல்லாரும் பகவத் ஸ்வரூபமென்று பக்திகளினாலே வெகு 
பிரகாரமாகப் பூசிக்கப்பட்டவர்களாய்த் தங்கள் ஸ்தானத்தை 
படைத்தார்கள் , 


. 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 


மகா சத்திர மென்னப்பட்ட பக்கியத்தில் தேவதைகள் முதலான 
பேருடைய மகா சதசில் பிருதுவினாலே பண்ணப்பட்ட பிரஜை 

களினுடைய அலங்கார சிருஷ் + சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


னங்கள் 


மிகவும் 


ளுடனே 


மரங் 


விது ) ரே ! அந்தப் பிருதுசக்கரவர்த்தியானவன் முத்து 
மாலைகள் புஷ்பமாலைகள் வெண்பட்டுகள் சொர்ண தோர 

இவைகளினால் அலங்கரிக்கப்பட்டும் , 
பரிமளித்துக் கொண்டிருக்கிற அகிற்கட்டை 

சந்தனக் 
குழம்புகளாலே நனைக்கப்பட்ட நாற்சந்தி வீதிகளை யுடைய 
தாகியும் , புஷ்பங்கள் 

அக்ஷதைகள் 

பலங்கள் பச்சை 
நிறங்கொண்ட நெற்கதிர்க் கற்றைகள் தீபங்கள் குலைக 

கூடின வாழைமங்கள் சிறு பக்கு 
கள் துளிர்களினாலே கட்டப்பட்ட மாலைகள் இவைகளினால் 
நாலண்டையும் அலங்கரிக்கப்பட்டதுமான பட்டணத்தில் 
பிரவேசித்தான் . அவனை சர்வாபரணங்களினால் அலங்கரிக் 
கப்பட்ட ஸ்திரீகள் கன்னிகைகள் தீபங்களையும் தயிர் 

மங்கள திரவியங்களையும் ஏந்தி எதிர்கொண்டு 
வந்து ஸ்தோத்திரஞ் செய்யப் பிராமணர்கள் சுவஸ்திவச 
னங்கூற சங்கம் துந்துபி முதலான வாத்தியங்கள் முழங்கத் 
தன்னுடைய கிரகத்திலே பிரவேசித்திருந்தான் . சில நாள் 
சென்ற பிறகு , தன்னுடைய கீர்த்தியை உலக முழுதும் 


முதலான 


சதுர்த்த ஸ்கந்தம் 

389 
பரவச் செய்யக்கூடிய மகா சத்திரமென்கிற யாகத்தைப் 
பிருது சக்கரவர்த்தி செய்ய ஆரம்பித்தான் . அந்த யாகத் 
திற்கு வந்த தேவதைகள் பிரம ரிஷிகள் ராஜ ரிஷிகள் 
இன்னம் பூஜ்யர்களாகிய சமஷ்தமான பேர்களையும் தகுந்த 
படி உபசரித்து வரவேற்றனன் . கிருஷ்ணாஜின ஆசனமும் 
தர்ப்பைப் பவித்திரத்தைக் கையிலே யணிந்தும் உசித கர்மங் 
களைப் பண்ணினவனாகியும் கிருபை நிறைந்த குளிர்ந்த 
பார்வை யுடையவனாகிய அந்தப் பிரு.து சக்கரவர்த்தி அந்தச் 
சத்திர பாகமத்தியிலிருந்து சந்திரன் உதயமானாற்போல் 
எழுந்திருந்து நாலுபக்கமும் பார்த்து , சபையிலே யிருக்கின் 
றவர்களைச் சந்தோஷிப்பிக்கக்கூடிய செவிக்கினிய சொல்லாகி 
யும் கப்பீர அர்த்தங்களையுமுடைய வசனங்களை உரைப்பா 
னாயினன் . 


இச்சபையிலே நிறைந்த மகா ஜனங்களே ! தர்மத்தை 
யறிய வேண்டுமென்கிற பேர்கள் தங்கள் மனதில் இருக்கிற 
அர்த்தத்தைச் சத்புருஷர்க ளிடங்களிலிருந்து சிரவணஞ் 
செய்ய வேண்டும் . லோக கர்த்தாவான பகவானால் பிரஜை 
களுக்குத் தண்ட நாயகனாக நியமிக்கப்பட்ட அடியேன் சொல் 
வதைக் கொஞ்சம் கவனித்துக் கேட்கவேண்டும் . தர்மத்தைச் 
செய்கிறவன் அதை ரக்ஷிக்கிறவன் அதைப்பார்த்து சந்தோ 
ஷப்படுகிறவன் இந்த மூன்று பேருக்கும் பலன் சமானமா 
யிருக்குமென்று நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறபடி தர்மத்தில் 
மோகப்பட்டு விசனத்தையடைந்த வேனனும் அவனுக்குச் 
சமானமானவர்கள் சிலபேரும் தவிர மற்ற மனுப்பிரஜாபதி 
உத்தானபாதன் துருவன் பிரியவிரதன் என்னுடைய பாட்ட 
னான அங்கராஜன் பிரமா சிவன் பிரகலாதனன் பலிச்சக்கர 
வர்த்தி இவர்கள் தர்மார்த்தகாமங்கள் சொர்க்கம் மோட்சம் 
இவைகளுக்கு ஏகரூபமான ஏதுவாகியும் கர்மபலன்களைக் 
கொடுக்கிறவராயும் இருக்கிற பரமேஸுவரர் ஒருவரிருக்கிறா 
ரென்று நிச்சயம்பண்ணி யிருக்கிறார்கள் . அந்த ஈஸ்வரனு 

பாதாங்குஷ்டத்தில் உண்டான கங்கையினிடத்திலே 
ஸ்னானம் பண்ணினவனுடைய பாபத்தைப் போக்கத்தக்க திரு 
வடிகளையுடைய பகவானைச் சேவிக்கிறவன் சம்சார துக்கத்தை 
யடையான் . நீங்களும் குணமான கர்மங்களை அனுஷ்டித்துக் 
கொண்டு அந்தப் பகவானை பஜனை செய்யுங்கள் . அக்கினி 
யானது வளைவான தாருவிலிருந்தாலும் வெளிப்படப் பிரகா 
சிப்பது போல் யாகாதி கிரியாபலமாகவும் பகவான் அறியப் 
படுகின்றார் . சர்வகாலமும் பூமியில் திடமான விரதத்தை 

எனக்கு மிகவும் இஷ்டமென்றறியுங்கள் . 
47 


டைய 


யுடையவர்கள் 


மன 


ஸ்ரீ பகவதம் 
+ கியத்தப பூசிக்கின்ற ஐந்துரதி 

தேவதைகளுக்கு 
அ திவ்வா கியும் ஐகத்தருவாயு மிருக்கிற ஸ்ரீ ஹரியைத் 
தங்களுடைய சுதருமயோகத்தில் ஆராதிக்கிறவர்கள் 
எனக்கு அனுக்கிரகத்தைப் பண்ணுகின்றவர்களாவார்கள். 
சட்டத்துக்களையுடைய பாஜூதலத்தின் பிரபுத் துவமானது 
தவசிலுைம் வித்தையினாலும் விளங்கா நின்ற பிராயண 
கலத்தினாலே பே விருத்தி செய்யப்படுகின்றது . புராண புருஷ 
பும் புஜ்யர்களுக்கெல்லாம் சிரேஷ்டராயு மிருக்கின்ற 

ஹரியானவர் நித்திய மகாபிரம நிஷ்டர்களான பிராம 
ணர்களுடைய சேவையில் ஒருக்காலும் பிரியாமலிருக்கிற 
உமியையும் ஜகத்துக்குப் பாவனமாகிய எவலசையும் 
அடைந்தார் . அத்தகைய மகிமையுடைய பிராமணர்களைப் 
பாவதாக்கினையை வழுவாதவர்கள் சேவிக்கவேண்டும் . பிரா 

தலத்தை நித்தியமாய்ச் சேவிக்கிற புருஷனுக்கு 
ஞானாப்பியாச மில்லாமற் போனாலும் சுயமாகத்தானே 
சீக்கிரமாகப் பரிசுத்தனாவான் . அப்படிப்பட்ட பிரம குலத் 
தைக் காட்டிலும் தேவதைகளுக்கு வேறே என்ன இருக்கின் 
றது . சர்வமும் பகவத்சொரூமென்று அறிந்தபேர்கள் செய் 
கிற யாகத்தில் கொடுக்கப்பட்ட அவிசைப் பிராமணர்க 
ளுடைய மூலமாய்ப் புசிக்கிறார்களேயன்றி அசேதனமான 
அக்கினியிலே ஓமம் பண்ணப்பட்ட அவிவைப் புசிக்கிற 
தில்லை . சகல பிரபஞ்சமும் கண்ணாடி போல் பிரகாசிக்கிற 
வேதத்தை நித்தியமாக, சிரத்தையுடன் அத்யயனஞ்செய்து 
ப்யாத்காரத்தை யடைகிற பிராமணர்களுடைய பாதா ) 
வந்தரேணுவை நான் கீர்டத்தின்பேரில் ஆயுசுள்ள மட்டுந் 
தரிக்கின்றேன் . அந்த பேணுவை தித்தியமாகத் தரிக்கிறவ 
னுக்குச் 

சீக்கிரமாகப் பாவமெல்லாம் நசிக்கும் . அவனை 
சமஷ்தமான சற்குணங்களும் அடையும் . குணங்களுக்கெல் 
லாம் இருப்பிடமாகியும் சீலத்தைத் தனமாகவுடையவனாகியும் 
நன்றி மறவா தவனகியும் பெரியவர்களை உபாசிக்கிறவனயுமிருக் 
கின்றவனைச் சப்பத்துக்கள் தானே அடையும். அப்படிப் 
பட்ட பிராண குலமும் கோக்களுடைய தலமும் பக்தர்க 
ளுடன் கூடின ஸ்ரீ ஜவர்த்தன சுவாமியும் எனக்குப் பிர 
சன்னயாகக் கடவர்களென்றான் . அவ்வினிய மொழிகளைக் 
கேட்டு , பிதுக்கள் தேவர்கள் பிராமணர்கள் முதலியோர் 


சதுர்த்த ஸ்கந்தம் 


371 


சந்தோஷித்து , சற்புத்திரனால் லோகங்கள் ஜயிக்கப்படு 
மென்று சொல்லுகின்ற சுருதிப்பிரமாணம் சரியானதே . பிரா 
பண சாபத்தினால் அடிக்கப்பட்ட வேனனும் , பகவானை நிந் 
தித்ததினால் நரகத்துக்கு யோக்கியனான இரணியகசிபும் 
பிள்ளைகளுடையபிரபாவத்தினால் நரகத்தைத்தாண்டினார்கள் . 


இருபதாவது அத்தியாயம் 


ஸ்ரீஹரியினால் ஏவப்பட்டு , சனற்குமாரர் பிருது சக்கரவர்த்திக்கு 
உத்தமமான ஞானோபதேசம் செய்தமை சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் 
விதுரரே ! கேளும் , இந்தப்பிரகாரம் பிருது சக்கரவர்த் 
தியை ஜனங்கள் ஸ்தோத்திரஞ் செய்கிறபோது , அந்த மகா 
சதசிலே சூரியனுக்குச் சமானமான தேஜசையுடைய வன 
காதியோகிகள் வந்தார்கள் . ஆகாசத்தில் நின்று இறங்கு 
கின்ற அவர்களைக் 

கண்டு 

ராஜாவானவர் சபையிலிருக் 
கின்ற ஜனங்களுடனே ஜீவாத்மாவானவன் சப்தாதி விஷ 
யங்களைப் பார்த்து எழுப்புவது போல் அந்த யோகீஸ் 
வரர்களை 

எதிர்கொண்டு அர்க்கியம் முதலான 
ரத்தால் பூசித்து ஆசனங்களில் எழுந்தருளப்பண்ணி , திரு 
வடிகளைத் துலக்கி அந்தத் தீர்த்தத்தைத் தன்னுடைய சிர 
சிலே தரித் துப் பிரகாசிக்கும் அக்கினி போலவும் பரமசிவ 
னுக்கு முன்னே பிறந்தவர்களாயுமிருக்கிற அந்த யோகிகளைப் 
பார்த்து ஒரு வார்த்தைச் சொல்லுகிறார் : 


உபசா 


மங்களத்துக்கெல்லாம் ஸ்தானமாயிருக்கிற யோகிகளே ! 
உங்களுடைய தரிசனங் கிடைக்கும்படி பூர்வத்தில் என்ன 
பாக்கியஞ்செய்தேனோ அறிகிலேன்.தேவரீர்களுடைய சத்தரி 
சனங் கிடைத்த புருஷனுக்கு என்ன குறைவிருக்கின்றது. 
அந்தரியா மியான புருஷன் காண்பதற்கரிதா யிருப்பதுபோல் 
தேவரீர்களுங் காணுகிறதற்குத் துர்லபமாக இருக்கிறீர்கள் 
பகவத் பக்தர்கள் நாடுகிற இடம் தரித்திரனுடைய இடமா 
யிருந்தாலும் மகதை சுவரியமுடைய இடமாகச் சொல்லத்தக் 
கது . சப்தாதி விஷயங்களைப் புருஷார்த்தமாக எண்ணி 
இந்தச் சம்சாரத்தில் உழலுகிற நாங்கள் பிறவித் துன் 
பத்தைக் கடந்து உய்யும் வழி எதுவோ அதை பகவத் 
ஸ்வரூபிகளான நீங்கள் அருளிச் செய்யவேண்டுமென்று 


நீ || 1 1 1 1 5 த !! 


TOT 


ஆசாரியன் 


வினவுகிற 

அரசனை நோக்கி சனற்குமாரர் புன்சிரிப் 
புடனே சொல்லுகிறார் : அரசபேறே ! சர்வபூதங்களுக்கும் 
சுகத்தை மிச்சித்த உன்னால் நல்ல பிரசினம் பண்ணப்பட்டது. 
காமரூபமான டலத்தைப் போக்சடிக்கத்தகுந்த பகவத்பாதார 
வித்தத்தின் குணங்களைக் கேட்கிறதில் ஆசக்தியும் சரகிரு 
காதிகளிடத்தில் விரக்தியும் உனக்கு எப்போது முண்ட 
மிருக்கிறது . 

சிரத்தையினாலே பகவத் கைங்கர்பமும் போக நிஷ்டை 
யும் போகசிரேஷ்டர்களுடைய சேவையும் புண்ணிய கதை 
களைக் கேட்கிறதும், அர்த்த காமிகாடத்தில் சகவாசத்தை 
நிவர்த்திப்பிக்கின்றதும் , இதர வஸ்துக்களிலே இச்சையில் 
லாமல் ஆத்ம திருப்தியடைந்திருக்கிறதும் , ஏகாந்த வாசத் 
தில் ருசியும் பூத இம்சையில்லாம லிருக்கிறதும் , சமதமாதி 
குணங்களுடன் பகவத்குணானுபவஞ் செய்கிறதும் , இதர 
தவதைகளை நிந்திக்காமலிருக்கிறதும் , இப்படிப் ட்ட 
அனுஷ்டானத்துட னிருந்தால் பிபத்தினிடத்தில் ஸ்திர 
ஆசக்தி யுண்ட கின்றது . அப்போது நல்ல 

மூலமாய் அக்கினியானது தீக்கடைகோலைத் 
தகிப்பதுபோல் சுகதுக்காதிகள் சொர்ப்பனமாய்வடும் , ஆத 
லால் , மனதைச் சுத்தி செய்துக்கொண்டு தமார்த்தங்களில் 
முதன்மையான மோட்சத்தையேவிரும்பி , சம்சாரமாகிற சமுத் 
திரத்திற்குத் தெப்பமாயிருக்கிற அகளங்கமான ஸ்ரீ ஹாயி 
னுடைய பாதாரவிந்தத்தைப் பற்றக்கடவாய் என்று பிரம 
புத்திரரான சனற்குமாரரால் உபதேசிக்கப்பட்ட அந்தப் 
சக்கிரவர்த்தி 

அவரை நோக்கி , 
டர்களே ! முன்னே தீனர்களிடங்களில் தயைபண்ணுகின்ற 
ஸ்ரீ ஹரியினால் அனுக்கிரகிக்கப் பெற்றாற்போல் மகானு 
பாவர்களான உங்களாலும் அனுக்கிரகிக்கப்பட்டேன் . இந்த 
பகோபகாரத்திற்கு இணையாக விஷயாதிகளில் இச்சையற் 
றிருக்கின்ற உங்களுக்கு எதைக் கொடுத்துத் திருப்தியடையப் 
போகிறேனென் று பலவாகப் பிரார்த்தித்து சாஷ்டாங்கமாய்த் 
தண்டன் சமர்ப்பித்து அஞ்சலி கூப்பிக்கொண்டு நிற்கிற 
பிருது சக்கரவர்த்தியினிடத்தில் செலவு பெற்றுக்கொண்டு 
சதசிலிருக்கப் பட்டவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கையில் 
ஆகாசமார்க்கத்தில் போய்விட்டார்கள் . 

பிறகு பிருது சக்கரவர்த்தி சாம்பிராச்சியத்தில் சம்பந்தப் 
பட்டிருந்தாலும் விஷயங்களில் ஆசக்தியில்லாத சூரியனைப் 
போல் ஆசக்தி சூனியனாய் , பிரம நிஷ்டையையுடையவனா 


பிருது 


பிரம நிஷ் 


சதுர்த்த ஸ்கந்தம் 


373 


யிருந்தான் . அவனுக்கு அதிர்ச்சிசு என்கிற பாரியை 
யினிடத்தில் விசிதாஸ்வன் தூமகேது அரியசுவன் திரு 
வருணன் விருகன் என்னும் தன்க்குச் சமானர்களான ஐந்து 
பிள்ளைகளைப் பெற்று , ஏக ராஜாவாய் அச்சுதனிடத்தில் மன 
தையுடையவனாய் , சூரியனானவன் பூமியி லிருக்கின்ற ஜலத் 
தைக் கிரகித்து மறுபடியும் பூமியில் வருஷிப்பதுபோல் பிர 
ஜைகளிடத்தில் தனக்குண்டான கப்பத்தை வாங்கி அவர் 
களுக்காகவே உபயோகப்படுத்திக்கொண்டு தேஜசினால் அக் 
கினிபோலும் , பராக்கிரமத்தில் இந்திரன் போலும் , பொறு 
மையில் பூமிபோலவும் , அபீஷ்டத்தைக் கொடுக்கிறதில் 
சொர்க்கம்போலவும் , இஷ்டவஸ்துக்களைக் கொடுப்பதில் 
பர்ஜன்னிய தேவன்போலும் , சமுத்திரம்போல் அகாதமான 
அபிப்பிராயமுடையவனாயும், தைரியத்தில் மகாமேருவைப் 
போலும் , ஆச்சரிய குணத்தில் இமவானைப் போலும் 
பொக்கிஷத்தில் குபேரனைப்போலும் , குப்தமான அர்த்தத் 
தில் வருணன்போலும் , வியாபகத்தில் வாயுவைப்போலும் , 
பலத்தில் ருத்திர பகவானைப்போலும் , சௌந்தரியத்தில் 
மன்மதனைப்போலும் , பெரிய 

சிங்கம்போலும் , 
மனுஷியர் களிடத்தில் வாசல்லியத்தில் மனுவைப்போலும் , 
பிரபுத்துவத்தில் பிரம்மாவைப்போலும் , வேதவாதத்தில் 
பிரகஸ்பதியைப் போலும் , ஜிதேந்திரியத்தில் 
யோகிகள் போலும் பசு குரு வேதியர்களிடங்களில் பக்தி , 
வணக்கம் லச்சை சீலம் வைகளில் உபமானமில்லாதவ 
னாயும் திரிலோகத்திலும் பரந்த சிறந்த கீர்த்தியடைந் 
திருந்தான் . 


மனதில் 


லனகா 


இருபத்தொன்றாவது அத்தியாயம் 


பிருது சக்கரவர்த்தி வானப்பிரஸ்தாசிரம மடைந்து யோக சமாதியிலிருந்து 
வைகுந்த மடைந்தமை சொல்லப்படுகின்றது . 

மைத்திரேயர் வாக்கியம் 


வாரீர் விதுரரே ! ஆத்மக்கியானியாகியும் பிராணிகளுக் 
குச் சகல அன்னங்களையும் 

அன்னங்களையும் உண்டாக்கினவனும் பராக்கிர 
மாதிகளை நிர்மாணம் பண்ணினவனும் தாவர ஜங்கமங் 
களுக்கு விர்த்திகளைக் கொடுத்தவனும் பெரியோர்களுடைய 
தர்மத்தை ஆசரிக்கிறவனுமாகிய பிருது சக்கரவர்த்தியான 
வன் ஒருக்கால் தன்னுடைய வார்த்திகத்தைப் பார்த்துத் 


ஸ்ரீ மா பாகவதம் 


புத்திரர்கள் 


ஆதீனம் 


தன்னுடைய பிரிவைச் சகிக்காமல் விசனப்படுகிறவளாகியும் 
மகளாகியுமிருக்கிற 

பூமியைப் 
பண்ணிவிட்டுத் துதிக்கின்ற பிரஜைகளிடத்திலும் ஆசையை 
விட்டவனாய்த் தனது படனை வியுடனே தபோவனத்தை 
யடைத்து நியமப்படி சிறிது நாள் கந்தமூல பலங்களையும் 
சிறிது நாள் ஜீரணங்களான திரணங்களையும் சிறிது நாள் 
ஜலத்தையும் சின்னாள் வ ! யுவையும் ஆகாரமாய்ப் பண்ணிக் 
கொண்டு கிரீஷ்மருதுவில் பஞ்சாக்கினிமத்தியிலும் வருஷ 
காலங்களில் வருஷதாரைகளில் நனைத்தும் பனிக்காலத்தில் 
கழுத்தளவு ஜலத்திலுமிருந்து தபசு செய்கிறவனாகியும் பூமி 
யில் சயனிக்கிறவனாகியும் க்ஷமையும் டௌன விரதமும் 
கொண்டு காமக் குரோதங்களையும் பிராணாதி வாயுக்களையும் 
ஜயித்து உத்தமமான தபசினால் பிராரப்த கர்ம நாசத்தை 
உடையவனாய் ஸனத்குமாரர் உபதேசித்த யே ! கமார்க்கத்தை 
அனுசரித்து , குதிக்கால்களினால் குதத்தை அழுத்திப் 
பிராணவாயுவைமூலாதாரத்தில் நின்றும் உளர்த்து வமுகமாக 
எழுப்பி , நாபியில் நிறுத்தி அவ்விடத்திலிருந்து இருதயம் 
மார்பு கண்டம் புருவமத்தியம் இவைகளில் நிறுத்தி அங்கே 
யிருந்து பிரம ரந்தரத்தில் நிறுத்தி பூதவ : யுவுடனேயும் 
தேகத்தினுடைய அட்சத்தைப் பூமியிலேயும் தேஜசை தேஜ 
சிலேயும் இந்திரியங்களை ஆகாசத்திலேயும் சரீரத்திலிருக்கிற 
திரவர்மிசத்தை ஜலத்திலும் பூமிதத்துவத்தை ஜலதத்து 
வத்திலும் ஜலதத்துவத்தை தேஜஸ் தத்துவத்திலும் 
தேஜசை வாயுதத்துவத்திலும் வாயுவை ஆகாச தத்துவத் 
திலும் மனதை இந்திரியங்களிலும் இந்திரியங்களைப் பூதங் 
களுக் காரணமான அகங்காரத்திலும் அதை மகத்தத்துவத் 
திலும் அந்த மகத்தத்துவத்தைப் பிரகிருதியை உபாதியாக 
வுடைய ஜீவனிலுஞ்சேர்த்து பிரமநிஷ்டனாயிருந்து ஞான 
வைராக்கியங்களினால் ஜீவவுபாதியை விட்டுவிட்டான் . 


அவனுடைய பத்தினியான அற்பசிசு வென்கிற சுகு 
மாரியான ராஜ ஸ்திரீயானவள் விபத்தையடைந்திருக்கிற 
தனது பதியின் தேகத்தைப் பார்த்து , சற்றே பிரலாபித்து , 
பிற்பாடு மந்தர பர்வதத்தின் தாழ்வடையில் சிதையைக் கல் 
பித்து அதிலே பர்த்தாவினுடைய தேகத்தை யெடுத்துச் 
சேர்த்து , நதியிலே ஸ்னானம் பண்ணி மகத்த : கிய யக்கியாதி 
கர்மங்களைச் செய்திருக்கின்ற பர்த்தாவுக்குச் செய்யவேண்டிய 
கர்பங்களெல்லாஞ் செய்து , ஆகாசத்திலிருக்கின்ற தேவதை 
களைச் சேவித்து அக்கினியை மூன்றுதரம் பிரதக்ஷணம் 
பண்ணி , பர்த்தாவினுடைய பா தங்களைத் தியானம் பண்ணிக் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

375 
கொண்டு அந்தச் சிதையில் பிரவேசித்து வீர சிரேஷ்ட 
னாகியும் பக்திவானாகியுமிருக்கிற அந்தப் பிருது சக்கரவர்த்தி 
யுடனே தேவர்கள் கொண்டாட அனுகமனம் பண்ணினாள் . 
புஷ்பவருஷங்கள் பெய்யவும் தேவதுந்துபி முதலிய வாத்தி 
யங்கள் முழங்கவும் பிருது மன்னனுடைய மனைவியும் 
அவனடைந்த வைகுந்தம் புகுந்தனள் . 


பிருது சக்கரவர்த்தியின் பெருமை பொருந்திய கதையை 
அன்புடன் கேட்போர் , பிராமணராயின் விரும்பியதை 
யடைவார்கள் . க்ஷத்திரியராயின் ஏழுலகையும் ஒரு குடை 
னாள்வர் . வைசியராயின் பெரும் பொருளடைவர் . பின்னவ 
ரான சூத்திரர் உள்ளன்போடு சிரவணம் செய்தால் உத்தம 
ராவார்கள் . புத்திரரில்லா துழல்பவர் புத்திர சம்பத்தடை 
வர் என்று விதுரருக்கு மைத்திரேய முனிவர் புகன்றனர் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 


பிராசீன பரிகிஷன் என்கிற ராஜாவினிடத்தில் நின்றும் பிரசேதசுக்க 
ளென்கிற ராஜரிஷிகளுடைய வுற்பத்தியும் அவர்களுக்கு உபதேசிக்கப் 
பட்ட ருத்திரகீதை ஸ்தோத்திரமும் சொல்லப்படுகின்றது , 

மைத்திரேயர் வாக்கியம் 
வாரீர் விதுரரே ! பிருதுவினுடைய புத்திரனாகிய விசி 
தாசுவன் தன் தம்பிமார்களில் அரியசிவனுக்குக் கிழக்குத் 
திக்கையும் தூமகேதனுக்கு தட்சண திக்கையும் விருகுவுக்கு 
மேற்குதிக்கையும் 

திரவிணனுக்கு வடக்குத் திக்கையும் 
கொடுத்தான் . இந்திரனிடத்தில் நின்றும் அந்தர்த்தான 
வித்தையைப் பெற்று , சிகண்டினியென்கிற ஸ்திரீயினிடத் 
திலே பூர்வகாலத்திலே வசிஷ்டருடைய சாபத்தினாலே 
மானிட யோனியிலே ஜனிக்கும்படி சபிக்கப்பட்டிருந்த அக் 
கினியானவன் பாவகனென்றும் பவமானென்றும் சுசியென் 
றும் மூன்று பிள்ளைகளாகப் பிறந்தான் . நபய்தியென்கிற 
மற்றொரு பாரியையிடத்தில் அவிரதான னென்றொரு பிள்ளை 
யைப்பெற்று , கப்பம் வாங்குகிறதிலும் தண்டிக்கிறதிலும் 
ராஜ தர்மத்தைக் கோரமானதாக யெண்ணி , தீர்க்க சத்திர 
மென்கிற கிருதுவை வியாஜமாக வைத்துக்கொண்டு ராச்சி 
யத்தைத் துறந்து , ஸ்ரீ அச்சுதனிடத்திலும் பாகவதர்களி 
டத்திலும் பக்தியுள்ளவனாய் ஸ்ரீ பகவானுடைய சாலோக்கி 


நீ மலு பாகவதம் 


யத்தை படைந்தான் . அவனுடைய புத்திரனான அவிர் 
தானனைவன் அவிர்தானி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
பரிகிஷித்து சேயன் சுக்கிலன் கிஷ்ணன் சத்தியன் சிதப்பிர 
பன் என்னும் ஆறு பிள்ளைகளைப் பெற்றான் . அவர்களுக் 
குள்ளே மகா பூஜ்யனாகிய பரிகிஷித்து என்கிறவன் ராஜா 
வாக இருந்து கொண்டு கர்ம மார்க்கத்திலேயுஞ் சமர்த்தனா 
யிருந்து அனேக யக்கியங்களைச் செய்தான் . அந்த யக்கிய 
சாலையில் கிழக்கு நுனியாக இரண்டங்குலப் பிரமாணம் பூமி 
யெல்லாந் தர்ப்பைகளினால் பரப்பப்பட்டபடியால் அவன் 
பிராசீன பரிகிஷனென்று பெயரை யடைந்தான் . அவன் 
சமுத்திரராஜனுடைய பெண்ணாகியும் மனோகரங்களான சர் 
வாங்கங்களும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டுமிருக்கிற சத்துருகி 
என்பவளை விவாகஞ்செய்யுங்காலையில் , அக்கினிகூட மோகிக் 
கத்தகுந்த சௌந்தரியமுள்ளவளும் கால்சிலப்பினால் திக்கு 
களைச் சப்திக்கச் செய்யு மவளுமான அந்தச் சத்துருகியினாலே 
தேவர்கள் - அசுரர்கள் - கந்தர்வர்கள் - முனிவர்கள் - சித்தர் 
கள் - மனுஷியர்கள் - உரகர்கள் இவர்களெல்லாரும் மோகத்தை 
யடைந்தார்கள் . அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஸ்திரீயி 
னிடத்திலே தந்தைக்குச் சமானமான விரதங்களை யுடையவர் 
களா யிருக்கிற பிரசேதசுக்களென்றும் பத்துப் பிள்ளைகள் 
பிறந்தார்கள் . அவர்கள் பிரஜைகளைச் சிருஷ்டிக்குப்படி 
பிதாவினாலே ஆக்கியாபிக்கப்பட்டவர்களாய்த் தபசு செய்வ 
தற்குச் சமுத்திரத்திலே பிரவேசித்து , ருத்திரனாலே யுபதே 
சிக்கப்பட்ட ருத்திரகீத ஸ்தோத்திரத்தினாலே பதினாயிர 
வருஷம் ஸ்ரீ ஹரியைக் குறித்துத் தியானஞ் செய்தார்க 
ளென்று சொன்னார் . டைத்திரேயரே ! பிரசேதசுக்களுக்கு 
ருத்திரனுடனே மார்க்கத்திலே எப்படி சம்பந்த முண்டா 
யிற்று ? ருத்திரன் எந்த ஸ்தோத்திரத்தைச் சொன்னார் . 
அதை எனக்குச் சொல்லுமென்று விதுரர் கேட்க , மைத்தி 
பேயர் சொல்லுகிறார் : 


வாரீர் விதுரரே ! சத் புருஷர்களான அந்தப் பிரசேத 
சுக்கள் பிதாவினுடைய வார்த்தையைச் சிரசா வகித்துத் 
தபசு பண்ணவேண்டுமென்று ஆதரவுடனே கூடின மனதை 
யுடையவர்களாய் மேற்குச் சமுத்திரத்தினுடைய சமீபத்திலே 
மிகவும் விசாலமாகியும் , மகத்தாகியும் , மகாத்மாக்களுடைய 
மனது.போலே மிகத்தெளிந்தும் , செந்தாமரை கருநெய்தல் 
செங்கழுநீர் முதலான புஷ்பங்களுக்கெல்லா மிருப்பிடமாகி 
யும் , அம்சம் சக்கிரவாகம் நீர்க்காக்கைகள் மதித்திருக்கிற 
வண்டினங்கள் இவைகளின் மதுரமான சப்தத்தினாலே வியா 


டைய 


சதுர்த்தஸ் கந்தம் 

377 
பிக்கப் பட்டுமிருக்கின்ற கொடிகள் விருக்ஷங்களை யுடையது 
மான ஒரு சதசைப் பார்த்து , அதிலே மனோகரமாயிருக்கிற 
மிருதங்கம் வீணை , முதலான வாத்தியங்களின் கானத்தைக் 
கேட்டு ஆச்சரியத்தை யுடையவர்களாய் , அந்தச் சதசிலே 
பிரவேசிக்கப்போகிற சமயத்திலே , அந்தச் சதசிலேயிருந்து 
பரிவாரங்களுடன் வெளிப் புறப்படுகின்ற ருத்திர பகவானை 
தரிசித்து , சந்துஷ்டர்களாகி யிருக்கிற அந்தப் பிரசேதசுக் 
களைப்பார்த்து , ருத்திரர் ஒரு வார்த்தை சொன்னார் . உங்க 
ளுடைய மன திலிருக்கின்ற அர்த்தம் நம்மாலே அறியப்பட்டு 
உங்களை அனுக்கிரகிக்கிறதற்காக வந்தோம் . திரிகுணமா 
யிருக்கின்ற பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் வேறுபட்டிருக்கிற 
வாசுதேவனைச் சரணமடைந்தவன் எனக்குப் பிரியன் . ஸ்வ 
கற்பத்தில் நிஷ்டை. யுடைய புருஷன் நூறு ஜன்மங்கள் 
பிரமாவினுடைய 

சாரூப்பியத்தை யடைந்த பிறகு என்னு 
சாரூப்பியத்தை 

யடைவன் . 

சொல்லுவதற்கு 
அடங்காததாயும் பிரபஞ்சத்துக்கு வேறுபட்டு மிருக் 
கிற விஷ்ணு சாரூப்பியத்தை நானும் தேவதைகளும் 
எங்கள் அதிகார முடிவிலே அடை வதுபோல் பரம பாகவத 
னான புருஷன் அடைவன் . ஆனபடியினாலே பாகவதர்க 

நீங்கள் பகவானைப்போல் எனக்கு இஷ்டர்களாக 
இருக்கிறீர்கள் . பாகவதர்களுக்கும் என்னைப் பார்க்கிலும் 
அன்னியனாய்ப் பிரியனாய் வேறொருவன் ஓரிடத்திலேயு 
மில்லை . ஏகாந்தத்திலே ஜபிக்கத்தக்கதாகியும் , பாவனமாகி 
யும் , மங்களகரமாகியும் , மிகவும் , மோட்சகரமாகியு மிருக் 
கின்ற ஸ்தோத்திரத்தை உங்களுக்குச் சொல்லுகிறேன் 
கேளுங்களென்று விஷ்ணுபக்தனாகிய சிவன் அஞ்சலிபந்தத் 
துடனே அந்த ராஜ ரிஷிகளைப் பார்த்துச் சொல்லுகிறார் . 
வாரீர் ஆத்து மக்கியானிகளுக் கெல்லாம் சிரேஷ்டரானவர் 
களே ! ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்துக்கொண்டு பகவானிடத் 
திலே வைக்கப்பட்ட 

மனதையுடையவர்களாய் விசுவாசத் 
துடனே சர்வ பூதங்களிலே அந்தரியா மியா கியும், பரமாத்மா 
வாகியு மிருக்கின்ற அந்த ஸ்ரீ ஹரிக்கு மிகவும் இஷ்டமா 
யிருக்கின்ற ஏகாதசமென்னும் பெயரையுடைய மகா மந்தி 
ரத்தை எனக்கும் பிருகு முதலான பிள்ளைகளுக்கும் பிரமா 
வானவர் உபதேசித்தார் . அதை ஜபித்த பிரபாவத்தினால் 
அஞ்ஞானத்தைப் போக்கி 

நானாரூபமான பிரஜைகளைச் 
சிருஷ்டித்தோம் . ஆதலால் இந்த மந்திரத்தை ஜபிக்கின்ற 
புருஷன் ஞானத்தைத் தெப்பமாகப் பண்ணிக்கொண்டு 
சம்சாரமாகிற சமுத்திரத்தைத் தாண்டி மோக்ஷ மடைவான் . 
வாரீர் பிரசேதசுக்களே ! நம்மாலே சொல்லப்பட்ட இந்தப் 

48 


ளான 


378 


ந் [ 1 பாகவதம் 


பகவத் தோத்திரத்தை அத்தியயனம் பண்ணி வேண்டிய 
புருஷார்த்தங்களைக் கோரி அந்த வாசுதேவனை ஸ்தோத்தி 
சஞ் செய்கிறவன் எல்லாவற்றையு மடைவன் . இந்த ஸ்தோத் 
திரத்தைப் பிராதக்கால டெழுந்திருந்து அஞ்சலிபந்தம் 
பண்ணி , சிரத்தையுடனே கேட்டுங் கேட்பித்துக்கொண்டு 
மிருக்கிற புருஷன் கர்மபந்தத்தினாலே விடப்படுவன் . நீங்க 
ளும் அந்தப் பரம புருஷலுடைய ஸ்தோத்திரத்தை ஏகாக் 
கிர புத்தியுடன் ஜபித்து அத்தத் துவத்தினுடைய அந்தத் 
திலே இஷ்டரான அந்தப் பரமாத்துமாவையே அடையப் 
போகிறீர்களென்று ருத்திரன் அனுக்கிரகித்தார் . 


இருபத்திமுன்றாவது அத்தியாயம் 


பிரசேதசுக்கள் தபசு பண்ணிக்கொண்டிருக்கையில் அவர்களுக்குப் 
பிதாவான பிராசினபரிகிஷவென்கிற ராஜாவைக்குறித்து 
நாரதர் புரஞ்சனனுடைய கதாவியாஜத்தினாலே ஆத்மக் 
கியானத்தை ஐந்து அத்தியாயங்களினால் சொன்னா 

ரென்று சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


வாரீர் விதுபரே ! இந்தப்பிரகாரம் ருத்திரன் அந்த 
ஸ்தோத்திரத்தை யுத்தேசித்துத் தம்முடைய பாரிஷதர் 
களாலே சூழப்பட்டு அந்தர்த்தானமாய்ப் போனார் . பிரசே 
தசுக்களும் அந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்துப் பதினாயிர 
வருஷம் ஜலத்திலேயிருந்து தபசு பண்ணிக்கொண்டிருக்கும் 
போது , கர்மத்திலேயே மனதையுடைய பிராசீனபரிகிஷவி 
னிடத்தில் தயாளுவாகியும் ஆத்துமதத்துவத்தை பறித்தவ 
பாகியு மிருக்கின்ற நாரதர் எழுந்தருளி , அவனைநோக்கி , 
துக்க நிவர்த்தியும் சுகப்பிராப்தியும் இந்த இரண்டும் நீ செய் 
கிற கர்மத்தினால் சித்திக்கமாட்டாதென்று . சொன்னதைக் 
கேட்டு , “ மகானுபாவரே ! கர்மத்திலே புத்தியுடைய நான் 

ஞானத்தை அறியேன் . 
மோக்ஷ சாதனமான ஞானத்தை அடியேனுக்கு உபதேசம் 
செய்ய வேண்டும் " என்று பிரார்த்திக்கின்ற அரசனை நோக்கி , 
நாரதர் இராஜாவே ! யாகத்திலே உன்னாலே கும்பு கும்பா 
கக் கொல்லப்பட்ட இந்த ஜீவராசிகள் , தேகத்தைவிட்டு 
லோகாந்தரத்தை யடை யப்போகிற உன்னை இரும்புத்தடி 


மோக்ஷ 


சாதனை 


ஆதலால் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

379 
களினாலே சேதிப்பதற்காகச் சமயம் பார்த்துக்கொண்டிருக் 
கின்றன . இந்தத் துக்கம் ஒழிகிற நிமித்தம் புரஞ்சனன் 
சரித்திரமான இதிகாசத்தைச் சொல்லுகிறேன் கேள் என 
உரைக்கின்றார் . 


மகா 


பார 


முன்னே 

கீர்த்திமானான புரஞ்சனனென்னும் 
பெயரையுடைய ஒரு ராஜனிருந்தான் . அவனுக்கு அவிக்கி 
யாதியென்னும் பெயரையுடைய லோகப்பிரசித்தனான வியா 

சினேகனிருந்தான் . அந்தப் புரஞ்சனன் ஏகபோக 
சாதனமான ஒரு புரத்தைத் தேடிக்கொண்டு பூமியெல்லாஞ் 
சஞ்சரித்து எங்குங் காணாமல் மகா துக்கத்தை யடைந்து , 
ஒருக்கால் இமவத்பர்வதத்தினுடைய வலதுபாரிசமான தாழ் 
வரையிலே நவத் துவாரத்துடனேயும் பிரகாரங்கள் , உத்தி 
யானவனங்கள் , உப்பரிகைகள் , உழலைத்தடிகள் , கவாக்ஷங்கள் , 
வெளிவாசல்கள் , வெள்ளி பொன் இரும்புமயங்களான 
சிகங்களுள்ள கிருகங்களும் , நாலுபாரிசத்தில் நெருங்கியும் 
இந்திர நீலம் , ஸ்படிகம் , வச்சிசம் - முத்து - மரகதம் -மாணிக் 
கம் இவைகளாலே செய்யப்பட்ட உப்பரிகைப் பிரதேசத்தை 
யும் பிரகாசமாகிய காந்தியினால் போகவதி பட்டணம் போல் 
மண்டபங்கள்- நாற்சந்திகள் - ராஜமார்க்கங்கள் - லீலாஷ்தர் 
னங்கள் 

கடைகள் நாற்சந்திச் சாவடிகள் - துவசங்கள் 
பிரவாளமயங்களான திண்ணைகளுடனும் , திவ்வியங்களான 
விருக்ஷங்கள் , கொடிகள் தெருங்கின தாயும் சப்திக்கின்ற பட்சி 
ஜாதிகள் , மிருகங்கள் இவைகளின் கோலாகலங்களுடனே 
லாஸுக்களை யுடையதாகியும் , பனி ஜலங்களின் திவலைக 

புஷ்பத்தோடே சம்பந்தித்திருக்கின்ற வாயுவி 

சலிய நின்ற துளிர்களமைந்த சாகைகளையுடைய 
விருட்ச சம்பந்தத்தை யுடையதான சரசுக்களின் தீரங்களை 
யுடையதாகியும் , ஒருத்தரையும் இம்சியாம லிருக்கின்ற மிரு 
கங்களையுடைய வனத்திலே தன்னைக் கூப்பிடுவதுபோலச் 
சப்திக்கின்ற கோகிலங்களின் தொனியை யுடையதுமான 
உத்தியான வனத்திலே ஒரு உத்தம சுயேச்சா சஞ்சாரியாகி 
யும் , அநேக ஸ்திரீகளுக்கு நாயகிய கியும் , விவாகமில்லா 
தவளாகியும் , புருஷனைத் தேடி வருகின்றவளாகியும் , சௌந் 
தரியமான தந்தங்களை யுடையவளாகியும் , சிறு பெண் 
யும் , கண்ணாடி போன்ற கபோலங்களும் , சிரேஷ்டமான முக 
மும் , சமமாக வைக்கப்பட்டிருக்கின்ற கன்னங்களில் குண்ட 
லங்களின் காந்தியைத் தரிக்கின்றவளாகியும் , பச்சை நிறமாகி 
யும் , சொர்ணமயமான 

அரை நூல் 

மாலைகளையும் கால் 
சிலம்புகள் சப்திக்கும்படி சஞ்சரிக்கின்ற தேவதையைப் 


ளுடைய 


னாலே 


380 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
போன்றவளாகியும் , தோற்றப்பட்ட இளமையாலே சமங்க 
ளாகியும் விருத்தங்களாகியும் ஒன்றுக்கொன்று நெருங்கியு 
மிருக்கின்ற ஸ்தனங்களை வஸ்திரங்களினால் மறைக்கின்றவ 
ளாகியும் , யானையைப்போல நடக்கிறவளாகியும் , மனோக்கிய 
மான புன்சிரிப்புடையவளுமான ஸ்திரீயையும் , அவளுக்குத் 
துணையாய் முன்னே நடந்து வருகிற ஒரு புருஷனையும் , பாரி 
சத்தில் ரட்சித்துக்கொண்டு வருகின்ற ஐந்து தலை சர்ப்பத்தை 
யும் பார்த்து அந்த ஸ்திரீயினுடைய கடைக்கண் பார்வை 
யாகிற பாணத்தினாலே அடிச்கப்பட்ட அந்தப் புரஞ்சனன் 
சொல்லுகிறான் : தாமரை யிதழ் போன்ற கண்களையுடைய 
வளே ! நீ யார் ? ஆருடைய பெண் ? உன் பின்னே வருகின்ற 
பதினொரு பேரான இந்த மகாபடர்களார் ? இந்த ஸ்திரீக 
ளார் ? உனக்கு முன்னே நடக்கிற இந்தச் சர்ப்பமார் ? சிவனைத் 
தேடுகின்ற பார்வதியா ? பிரமாவைத் தேடுகின்ற சரஸ்வதியா ? 
மகாவிஷ்ணுவைத் தேடுகின்ற லட்சுமியா ? அபிப்பிராயத் 
தைத் தெரிவிக்கின்ற புன்சிரிப்புடைய உன்னாலே சிருஷ்டிக் 
கப்பட்ட இந்த மன்மதன் உனது கடைக்கண் பார்வையாகிற 
பாணங்களினாலே பேதிக்கப்பட்ட இந்திரியங்களையுடைய 
என்னைப் பாதிக்கிறானாகையினாலே என்னிடத்திலே அன்பு 
செலுத்தி என்னை அங்கீகரிக்க வேண்டும் . மனதை ஹரிக்கத் 
தகுந்த கருவிகளுடனே கூடின கண்களுள்ளவளாகியும் , 
மனோகரமான வசனத்தை யுடையவளாகியுமிருக்கின்ற உன் 
னுடைய முகத்தை உயரவெடுத்து எனக்குக் காண்பியென்று 
தைரியமில்லா தவன்போல யாசிக்கின்ற வீரனான 

புரஞ் 
சனனைப்பார்த்து நகைத்து அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை 
சொல்லுகிறாள் : 


புருஷசிரேஷ்டனே ! நான் தாய்தந்தை முதலானவர் 
கள் யாரையு மறியேன் . இந்தப் புருஷர்கள் என்னுடைய 
சினேகிதர்கள் . இந்த ஸ்திரீகள் என்னுடைய தோழிகள் , 
இந்தச் சர்ப்பமானது நான் தூங்கும் போது இந்தப்பட்ட 
ணத்தை ரட்சித்துக்கொண்டிருக்கும் . தெய்வா தீனமாய் அப் 
பிரயோசகனாகியும் குரூபியாயு மிருக்கிற பர்த்தாவை அடை 
யாமல் பிரசித்தனாயுந் தானசீலனாயும் மகாரூபத்தையுடையவ 
னாயுமிருக்கிற உம்மைவிட்டு நான் ஆரைத்தா னடையப் 
போகிறேன் . 

மகாபுருஷனே ! கிருபாதிசயத்தையுடைய 
புன்சிரிப்புடனே கூடிக்கொண்டிருக்கிற கடாக்ஷத்தினாலே 
தீனர்களுடைய மனோவியாதியைப் போக்கடிக்கிறதற்காகச் 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிற உம்மைவிட்டு நான் ஆரையடை 
யப்போகிறேனென்று சொல்ல , அவர்களிருவரும் ஒருவருக் 


சதுர்த்த ஸ்கந்தம் 


381 


கொருவர் சங்கேதம்பண்ணிக்கொண்டு அந்தப் பட்டணத்திற் 
பிரவேசித்து , நாலுபக்கத்திலுங் காயகர்கள் கானஞ்செய்ய , 
நூறு வருஷம் 

ரமித்துச் 

சந்தோஷப்பட்டிருந்தார்கள் . 
அந்தப் பட்டணத்துக்கு மேலே ஏழு வாசலும் கீழே இரண்டு 
வாசலும் உண்டாயிருக்கின்றன. அந்த நவத் துவாரங்க 
ளுடனே கூடின பட்டணத்துக்கு ராஜாவானவன் ஒருவரா 
லும் 

அறியப்பட்டவனன்று . அந்தப் பட்டணத்துக்கு 
மேலான ஏழுவாசலுக்குள் கிழக்குத்திக்கில் ஓரிடத்தில் நிர் 
மிக்கப்பட்டிருக்கின்ற சத்தியோ தா , அவிர்முகியென்னும் 
இரண்டு வசல்களில் துயுமத்தென்கிற சினேகிதனுடன் 
பிரவேசித்து விப்பிராசித மென்கிற தேசத்தையும் , நளினி 
நாளினியென்னும் இவ்விரண்டு வாசல்களுள்ள கிழக்குத் 
திக்கிலே அவதூ தனென்கிற சினேகிதனுடன் பிரவேசித்து 
உற்பமென்கிற தேசத்தையும் , அந்தக் கிழக்குத்திக்கில் மற் 
றொரு முக்கியையென்னும் பெயரையுடைய துவாரத்தில் 
ரசக்கியன் விபணன் என்னும் இவ்விரண்டுபேர்களுடன் 
புறப்பட்டு ஆபணமென்றும் பெகோதனமென்று பெயரை 
யுடைய தேசத்தையும் , பிதுர்கூவென்னும் பெயரையுடைத் 
தான வாசலின் தென்பக்கத்தில் பிதுர்கூவென்னும் பெயரை 
யுடைய துவாரத்தில் சுருத்தானென்கிறவனுடன் பிரவே 
சித்து , தக்ஷண பாஞ்சாலமென்கிற தேசத்தையும் , வடக்கு 
வாசல் துவாரமான தேவகூவென்கிறதில் சுருத்தானென்கிற 
வனுடன் பிரவேசித்து உத்திரபாஞ்சால தேசத்தையும் , 
மேற்குதிக்கில் ஆசூரியென்கிற துவாரத்தில் துர்மதனென் 
கிறவனுடன் பிரவேசித்து , கிராமியகமென்கிற தேசத்தை 
யும் , மேற்குத் திக்கில் நிருதியென்கிற துவாரத்தில் லுபத 
னென்கிறவனுடன் பிரவேசித்து வைசசமென்கிற தேசத்தை 
யும் அடைந்தான் . அந்தப் பட்டணத்திலிருக்கிறவர்களுக் 
குள்ளே கண்ணில்லாதவர்களாய் நிர்வாக்கியன் உபஸ்கரன் 
என்னும் இரண்டு பெயர்களை எந்தக் காரியங்களுக்கும் சகாய 
மாக வைத்துக்கொண்டு எங்கே போனாலும் எந்தக் காரியஞ் 
செய்தாலும் கூடவைத்துக்கொண்டிருந்து அந்தப்புரஞ் 
சனன் வசுசினனென்கிறவனுடன் அந்தப்புரத்தில் பிரவே 
சித்துத் தன்னுடைய ஸ்திரீ புத்திரர்களாலே உண்டாக்கப் 
பட்ட விசனத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் 
அடைந்து , கர்மங்களிலே ஆசக்தியுடையவனாய் மகாமோகி 
தனாகி ஸ்திரீ புத்திராதிகளினாலே வஞ்சிக்கப்பட்டவனாகித் 
தன்னுடைய ஸ்திரீயானவள் எதைக் கோருகிறாளோ, அதற் 
கொரு தடையில்லாமல் நடத்திக்கொண்டு வந்தான் . 


382 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


இருபத்தினான்காவது அத்தியாயம் 


வேட்டை யென்கிற வியாஜத்தினாலே சொப்பன ஜாகரரூபமான 

சமுசாரம் சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் . 


வாரீர் விதுரரே ! அந்தப் புரஞ்சனனானவன் மிகவும் 
வேகமுடைய ஐந்து குதிரைகள் சாரதிக்கு இருப்பிடமான 
ஈஷா தண்டங்கள் , இரண்டு சக்கரங்கள் , ஒரு அச்சு , மூன்று 
துவஜஸ்தம்பங்கள் இவைகளினாலே அலங்கரிக்கப்பட்டிருக் 
கின்ற சொர்ணமயமான இரதத்தின் மீது தனுஷ்பாணியாய் 
ஆரோகணித்துக்கொண்டு சொர்ணமயமான கவசத்தைத் 
தரித்து , அக்ஷயமான அம்பறாத் தூணியை யுடையவனாய் the 

சேனாநாயகனுடன் ஐந்து பிரதேசங்களையுடைய 
வனத்தையடைந்து மகா காவத்துடன் வேட்டையிலே 
அசுரர்களைப்போல் நிர்த்தயனாய் அந்த வனங்களிலுள்ள 
மிருகங்களை வதைக்க யத்தனஞ்செய்து சிரார்த்தத்திலே 
உபயோகிக்கப்பட்ட மிருகங்களை இராஜாக்கள் அடிக்கத்தகா 
தென்று சாஸ்திரங்களில் விதித்திருக்கிற முறை தப்பி , ஞான 
மில்லாமல் சித்திரங்களான இறகுகளையுடைய பாணங்களி 
னாலே தயாசாலிகளுக்குச் சகிக்கக்கூடாத ஜீவ இம்சை செய் 
யத் துணிந்து , முசல்கள் - காட்டுப்பன்றிகள் மான்கள் 
முள்ளம் பன்றிகள் இவை முதலான மிருகங்களைச் சங்கரித்த 
சிரமத்தினாலே பசிதாகமுடையவனாய் அந்த வனத்தை 
விட்டு , கிருகத்தையடைந்து சிரமத்தைப் போக்கடித்துக் 
கொண்டு சந்தன புஷ்ப தாம்பூலங்களினால் நன்றாயலங்கரிக் 
கப்பட்டுத் தன்னுடைய பாரியையினிடத்தில் கிய பகங் 
கொண்டவனாய் மன்மதனால் அபகரிக்கப்பட்ட மன துடன் 
அந்தப்புரத்தில் பிரவேசித்துப் பார்க்கையில் , அவ்விடத்தில் 
தன்னுடைய பாரியாளைக் காணாமல் அந்தப்புர ஸ்திரீகளை 
நோக்கி , உங்களுடைய யஜமானி எங்கே யிருக்கிறாளென்று 
கேட்கிற அரசனைப் பார்த்து , அந்த ஸ்திரீகள் , வாராய் 
ராஜனே ! உன்னுடைய இஷ்ட நாயகியானவள் 

உமது 
பிரிவைச் சகிக்காமல் தேகாபிமானத்தை விட்டு , கட்டில் 
மெத்தை முதலானதை நிவர்த்தித்துத் தரையிற் படுத்துக் 
கொண்டிருக்கிறாளென்று காண்பிக்க , அதைப் பார்த்துப் 
புரஞ்சனன் அவளுக் கினிய வார்த்தைகள் சொல்லித் தேற்ற 
வேண்டுமென்று கருத்துக்கொண்டு அவளைத் தூக்கி மடியில் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

383 
வைத்துக்கொண்டு அவளை நோக்கி ஒருவார்த்தை சொல்லு 
கிறான் : - வாராய் சோபனையே ! சமானமா யிருப்பவர்கள் 
தப்பு செய்தால் அவர் களுக்குத் தகுந்த தண்டனை செய்யாத 
வர்களைப் புண்ணியஞ் செய்ய ! தவர்களென்று சொல்லலாம் . 
அவிவேகியானவன் தான் செய்த தப்பிதத்திற்குப் பதிலாய்ச் 
செய்யப்பட்ட தண்டனையை அனுக்கிரகபென் றறியமாட் 
டான் . அபராதியா 

தியான என்னிடத்தில் நீ பிரீதியினால் கோபித் 
துக் கொண்ட தாயிருந்தாலும் , திலகசூன்யமாகியும் பிரணய 
கோபத்தினாலே பயங்கரமாகிச் சினேக சூன்யமாகியு மிருக் 

னுடைய முகத்தையும் துக்கத்தினாலே அலைந்து 
சந்தன குங்கும சூனியங்களாகியு மிருக்கிற ஸ்தனங்களை 
யுடைய உன்னைப் பார்க்க என்மனந் தாளவில்லை . ஆனபடியி 
னாலே சுய இச்சையினால் வேட்டையிலே 
யடைந்த என்னிடத்தில் பிரசன்னமாய் மன்மதனுடைய 
பாணவேகத்தினாலே தைரிய மிழந்திருக்கிற என்னை அங்கீ 
கரிக்கவேண்டுமென்று வேண்டினான் . 


கிற உன் 


விசனத்தை 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் 


மனை மக்களிடங்களிலே ஆசக்தியினாலே தன்னை மறக்கச் செய்யும் 
கால கன்னிகையினுடைய உபாக்கியானத்திலே சோரரோக 

முதலானவை சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


மான 


வாராய் மகாராஜனே ! இந்தப்பிரகாரம் புரஞ்சனியான 
வள் தன்னுடைய விலாசங்களினாலே புரஞ்சனனை நன்றாக 
வசப்படுத்திக்கொண்டு மங்கள ஸ்நானஞ்செய்து மநோக்கிய 

வஸ்திராபரணங்களினால் அலங்கரித்துக்கொண்டு , 
யௌவனத்தில் கர்விதையாகி , அவன் சமீபத்திலே சென்று 
ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள , அவனும் அவளை ஆலிங் 
கனம் பண்ணி ரகசியத்திலே அனுகூலங்களா யிருக்கிற 
அவளுடைய வார்த்தைகளினாலே மோகப்பட்டிருக்கிற 
விவேகத்தையுடையவனய் , ஸ்திரீவசீகரனாகிப் பகலென்றும் 
இராத்திரி யென்றும் , அறியாமல் தன் ஸ்திரீயினுடைய 
புஜத்தைத் தலைக்கணையாகச்செய்து அந்த ஸ்திரீயையே பரம 
புருஷார்த்தமாக எண்ணித் தன்னுடைய சொரூபத்தையும் , 
பரமாத்மாவினுடையசொரூபத்தையும் அறியாமல் அவளிடத் 


ஈனனா 


381 

ஸ்ரீ மஹ 1 111 கவதம் 
தில் அனேகம் பிள்ளைகளையும் ,பெண்களையும் பெற்று , அவரவர் 
களுக்குத் தக்கபடி விவாகஞ்செய்து அவர்களுக்கும் அனே 
கம் பிள்ளைகளுண்டாய் மிகவும் போகசம்பத்துடன் மதாந்த 

ரனாய் காலத்தினுடைய கதியை அறியா தவனாகவே வெகு 
விதமான கோரிக்கைகளை யுடையவனாய் பசு இம்சா ரூபங்க 
ளான யக்கியங்களினால் தேவர்கள் - பிதுர்க்கள் - பூதபதிகள் 
இவர்களைப் பூசித்து , அனுகூலர்களா யிருக்கிற புத்தி ) 
பௌத்திரர்களிடங்களிலே ஆசக்தியுடன் விவேக 
யிருக்கிற அந்தப் புஞ்சனனுக்கு ஸ்திரீ மோகத்தை நிவர்த் 
திக்கத் தக்கதான வர்த்தீகமானது வந்தது . அதற்கு 
முன்னமே கந்தர்வர்களுக்கெல்லாம் அதிபதியான சண்ட.. 
வேக னென்கிறவனும் மகா பலசாலிகளான முந்நூற்றறுபது 
பேர் கந்தர்வர்களும் அவர்களுடைய ஸ்திரீகள் முந்நூற் 
றறுபது பேர்களும் அந்தப் புரஞ்சனனுடைய பட்டணத்தை 
பழிக்க நினைத்து அந்தப் பட்டணத்தைச் சுற்றிக்கொண்டு 
அபகரிக்க யத்தனம் பண்ணினபோது , அந்தப் பட்ட 
ணத்தை ரக்ஷிக்கின்ற தளகர்த்தாவாகியும் பலவானாகியு மிருக் 
கிற பிரசாகரனானவன் ஒருவனாய் , கந்தர்வர்கள் எழு நூற் 
றிருபது பெயருடனேயும் , தனியாகவே நூறு வருஷம் 
யுத்தம் பண்ணித் தடை செய்து கொண் டிருந்தவனாதலால் 
அந்த யுத்தத்திலே தனக்குப் பலவீனம் வந்து பந்துக்க 
ளுடனே கூடி மகா துக்கத்தை படைந்தவனாய்ச் சிந்தை 
நொந்து கொண்டிருந்தான் . 


அந்த ராஜாவானவன் தன்னுடைய சேவகர்களாலே 
கொடுக்கப்பட்ட போக்கிய வஸ்துகளைக் கிரகித்து ஸ்திரி 
வசனாகி அந்தப் பட்டணத்துக்கு வந்த பயத்தை யறி 
யாமலிருக்கிற சமயத்தில் நாரதமுனிவர் வந்து இவ்வாறு 
சொல்லுகிறார் : காலனுக்குப் பெண்ணான ஜரையென்கிற 
ஸ்திரீ தனக்குப் பர்த்தாவை இச்சித்து மூன்றுலகத் 
திலேயுஞ் சஞ்சரித்துக்கொண் டிருக்கிறவளாயும் , சந்தோ 
ஷத்துடன் 

புரு 

சக்கரவர்த்தியினால் கிரகிக்கப்பட்டவ 
ளாய் 

அவனுக்கு இராச்சியத்தைக் கொடுத்தவளாயும் , 
அனிஷ்ட போகத்தை யுண்டாக்குகிறதினாலே துர்ப்பகை 
யென்று சொல்லப்படுகிறவளாயு மிருக்கிற அந்த ஜரை 
யானவள் பூமியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் பிரம 
லோகத்திலருந்து பூமியிலே வரா நின்ற 

என்னைப் 
பிம நிஷ்டனென்று அறிநதிருந்தாலும் மன்மதனாலே 
மோகத்தை யடைந்தவளாய் என்னைப் பர்த்தாவாகச் 
சொன்னாள் . அவளை நான் விரும்பாமல் நிராகரித்த 


சதுர்த்த ஸ்கந்தம் 

385 
படியால் எந்த இடங்களிலேயும் நிலையாயியாமற் போகக்கட 
வீரென்று கோரமான சாபத்தைக் கொடுத்து , என்னிடத் 
தில் நின்றுஞ் சித்தியாமலிருக்கிற சங்கல்பத்தை யுடையவ 
ளாய் , யவர்களுக்கு இராஜாவாகியும் என்னாலே சொல் 
லப்பட்டவனுமான பயமென்கிறவனை நோக்கி , வாராய் 
வீரனே ! யவர்களுக்குச் சிரேஷ்டனாயிருக்கிற உன்னை இஷ்ட 
னாகிய பர்த்தாவாக வரிக்கிறேன் . பிராணிகளுக்கு உன்னிடத் 
திலே பண்ணப்பட்ட சங்கல்பம் 

சங்கல்பம் சித்தியா மற் போகிற 
தில்லையே , உன்னையே யடைந்திருக்கிற என்னிடத்திலே 
தயவு செய்வாயென்று மிகவும் விருப்பமுடன் சொல்லுகிற 
காலகன்னிகையி னுடைய வார்த்தையைக் கேட்டு அந்த 
யவனேசுரனான பயனானவன் தேவ ரகசியத்தைப் பண்ண 
வேண்டுமென்று இச்சித்திருக்கிற அந்தக் காலகன்னிகை 
யைப் பார்த்துப் புன்சிரிப்புடனேகூட ஒருவார்த்தை சொல்லு 
கிறான் : வாராய் காலகன்னிகையே ! இந்த உலகமானது 
உனக்குப் பர்த்தாவாக இருப்பது 

என்னுடைய 
திருஷ்டியினா லறியப்பட்டது . நீ ஒருத்தராலேயு மறியப் 
படாத கதியையுடையவளாய் , என்னுடைய சேனையுடனே 
கூ.டிக்கொண்டால் , எனது சேனாபதியான பிரசுரமானது 
உன்னைக் கர்மத்தினாலே நியமிக்கப்பட்ட இந்த வுலகத்தை 
யடைவிப்பிக்கும் . இந்தப் பிரசுரமானது எனக்குப்பிராதா. 
நீயும் எனக்குத் தங்கையாய்விடு. உங்களிருவரோடு கூடி 
நானிந்த உலகத்திலே அறியப்படாத கதியை யுடையவனாகி 
யும் , பயங்கரமாகிய சேனை யை யுடையவனாகியும் சஞ்சரித்துக் 
கொண்டிருப்பேன் என் றனன் , 


ஞான 


இருபத்தாறாவது அத்தியாயம் 


வை தர்ப்பியென்கிற ஸ்திரீ சிந்தை யினால் ஸ்திரீ பாபத்தை 
யடைந்த புரஞ்சனனுக்கு தெய்வானு கூலமாக 

உண்டான முக்தி சொல்லப்படுகின்றது . 


நாரதர் வரக்கியம் 


வாராய் பிராசீனபரிகிசே ! பயனென்னும் பெயரை 
யுடைய எவனேசுவரனுடைய ஆக்கினையைச் செய்கிற சேவ 
கர்கள் , பிரசுவான் காலகன்னிகை யிவர்களுடனே கூட இந் 
தப் பூமியெல்லாஞ் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் , ஒருக் 

49 


386 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கால் அந்தப் பயனுடைய சேனையிலே யிருக்கிறவர்கள் பலத் 
தில் சமர்த்தனான சர்ப்பத்தினாலே ரக்ஷிக்கப்பட்டுப் பூமியிலே 
யுண்டான போக்கிய வஷ் துக்களினாலே நிறைந்திருக்கிற 
புரஞ்சன னுடைய பட்டணத்தைக் காலகன்னிகையான ஜரை 
யுடன் பலாத்காரமாகப்பற்றி அனுபவித்தார்கள் . இந்தப் 
பிரகாரம் அந்த ஜரை அந்தப் பட்டணத்தைப் பீடிக்கையில் 
அந்தப் பட்டணத்துக்கு 

அபிமானியாகியும் , சம்சாரி 
யாகியும் , மமதையினாலே விய கூலனாகியுமிருக்கிற புரஞ்ச 
னானவன் வெகுவிதங்களான சந்தாபங்களையடைந்து கால 
கன்னிகையினால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டபடியால் நசித் 
துப்போன சம்பத்தை யுடையவனாய் , தீனனாய் விஷயத்திலே 
படனதை யுடை யவனாய் , புத்திசூன்யனாய் கந்தருவ எவனர்க 
ளாலே பலாத்காரமாக அபகரிக்கப்பட்ட ஐசுவரியத்தையுடை 
யவனான புரஞ்சனானவன் ஜீரணமான தன்னுடையபட்டணத் 
தைப்பார்த்து பிரதிகூலர்களாகியும் தன்னிடத்திலே ஆதர 
வைப் பண்ணாதவர்களாகியு மிருக்கிற புத்திர பௌத்திரர்கள் 
படர்கள் மந்திரிகள் பிரீதியில்லாத ஸ்திரீ இவர்களையும் 
பார்த்து காலகன்னிகையினால் ஆக்ரமிக்கப்பட்ட தன்னையும் 
சத்துருக்களினாலே 

தூஷிக்கப்பட்ட பாஞ்சால தேசங் 
களையும் பார்த்து அதிகமான வருத்தத்தை படைந்த 
வனாய் அந்தப் பட்டணத்தை விட்டுவிட மனதில்லாம 
லிருக்க எவனேசுவரனான அவனுக்குத் தமையனான பிரசு 
வானவன் வந்து அந்தப் பட்டணத்தையெல்லாம் சகோதர 

பயனுக்குப் பிரியத்தைப் பண்ணவேண்டுமென்கிற 
இச்சையினாலே தகித்தான் . அப்போது பு ஜனங்கள் பாரி 
யாள் அடிமைகள் முதலியவர்களுடன்கூடி சமுசாரியான 
புரஞ்சனன் தவித்தான் . புரபாலனான அந்த நாகம் மிகவும் 
தாபத்தை யடைந்து வேகவிபத்தினாலே அதிகமான நடுக் 
கத்தை யுடையதாய் அந்தப் பட்டணத்திலே யிருக்கமாட்டா 
மல் அக்கினியினாலே தகிக்கப்பட்ட விருக்ஷத்தினுடைய 
பொந்தில் - நின்றும் கிளம்புகிற சர்ப்பத்தைப்போல் அந்தப் 
பட்டணத்தைவிட்டுப் போகிறதற்கு இச்சித்தது அந்தப் 
புரஞ்சனானவன் எப்போது துர்பலமான அவயவங்களை 
யுடையவனானானோ, அப்பொழுதே சக்தி யில்லா தவனாய் 
வெகுபேர்களான அந்த எவனர்களாலே கழுத்தைப் பிடிக்கப் 
பட்டவனாகக் குறுகுறென்று வகாரமாய்க் கூப்பிட்டான் மறு 
படியும் மனை டக்ள முதலிய பந்து மித்திரவர்க்கங்களையும் 
வீடு தனம் முதலிய சமயத்துக்களையும் வட்டுப் பிரிய மனம் 
சகியாது வருந்தினான் . தனது பிரிய நாயகியைப் பிரியமாட் 
டாது இவ்விதம் பிரலாபித்தான் : 


னான 


நான் 


என் 


னுடைய 


சதுர்த்த ஸ்கந்தம் 

387 
நான் லோகாந்தரத்தை யடைந்தேனாகில் அநாதையான 
இந்த ஸ்திரீ தீனையாய் தீனர்களான இந்தக் குழந்தைகளை 
வைத்து துக்கித்துக்கொண்டு எப்படி யிருக்கப்போகிறாள் . 

சாப்பிடாமற் போவேனாகில் இவளும் சாப்பிடுகிற 
தில்லையே . நான் ஸ்நானம் பண்ணாவிட்டால் என்னையே 
கதியாக அடைந்திருக்கிற இவளும் ஸ்நானம் பண்ணுகிற 
தில்லையே . நான் கோபித்துக் கொண்டால் மிகவும் பயப்படு 
வாளே . 

நான் விரட்டினேனேயாகில் பயத்தினால் எதிரி 
லொருவார்த்தையுஞ் சொல்லாமலிருப்பாளே. ஒன்றுந் 
தோன்றாம் லிருக்கிற 

எனக்கு விவேகத்தைச் சொல்லு 
வாளே . நான் தேசாந்தரம் போயிருந்தேனாகில் விசனத்தி 
னாலே யிளைத்துத் துக்கப்பட்டுக்கொண்டிருப்பாளே . இப்ப 
டிப்பட்டவளாகியும் வீரர்களுக்குத் தாயாகியும் இருக்கிற 

ஸ்திரீயானவள் கிரகஸ்த தர்மமான புருஷ 
னுடனே அனுமரண மார்க்கத்தை யிச்சியாமற்போவாளோ ? 
என்னையே கதியாக வுடையவளாகியும் அனாதையாகியு 
மிருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் பெண்களும் நான் 
லோகத்தை அடைந்தபிற்பாடு சமுத்திரத்திலே யுடைந்து 
போன ஓடத்திலே யிருக்கிறவர்கள் போலே எப்படியிருக்கப் 
போகிறார்களென்று மகா தீனமான புத்தியினாலே விசனப் 
படுகிற புரஞ்சனனை யவனேசுவானான பயன் வந்து கிட்டித் 
தங்கள் கிருகத்துக்கு வேண்டும் பசுவைப்போல இழுத்துக் 
கொண்டு போகிறபோது , அந்தப் புரஞ்சனனுடன் ராச்சி 
யானுபவகாலத்திலே சகாயங்கள ய்க் கூட இருந்தவர்களும் 
மகா விசனத்தை யடைந்து மிகவும் பயந்தவர்களாகப் பின் 
னாலே போனார்கள் . அந்தப்பட்ட ணத்தை ரட்சிக்கும் ஐந்து 
தலை நாகமும் அந்தப் பட்டணத்தை விட்டுப் போய்விட்ட 
போதே அந்தப் பட்டணமானது ஜீரண மாய்ப் பஞ்சபூதங் 
களை யடைந்துபோயிற்று . பலவானான யவனாலே யிழுக்கப் 
பட்ட மகா அஞ்ஞானத்தை யுடைய நிர்த்தயனான அந்தப் 
புரஞ்சனனாலே காமியகர்மங்களினால் யாதொரு பசுக்கள் 
கொல்லப்பட்டனவோ , அந்தப் பசுக்கள் இவன் செய்த 
இம்சையை நினைத்து மிகவும் கோபத்தை யடைந்தவை 
களாய் இந்த ராஜாவைக் கோடாலிகளாலே பிளந்தன . அந் 
தப்புரஞ்சனன் கரையில்லாத தமரிலே முழுகினவனாய் 
அனேக வருஷங்கள் கோரமான வா தனை களை அனுபவித்து 
ஸ்திரீயினுடைய சங்கத்தினாலே விவேகமில்லாதவனாய்ச் சரீ 
ரம் விடும்போது அவளையே மனதில் நினைத்துப் பிராணனை 
விட்ட படியினாலே பின்பு விதர்ப்பராஜாவினுடைய கிருகத் 
திலே உத்தம ஸ்திரீயாகப் பிறந்தான் . 


383 


ஸ்ரீ ம 1 i க்கதம் 


பின்பு சுயம்வரத்திலே வீரியத்தையே பந்தயமாக 
வுடைய அந்த விதர்ப்பராஜன் பெண்ணைச் சத்துருக்களை 
ஜயித்தவனாகியும் பாகவதனாகியுமிருக்கிற பாண்டிய தேசாதி 
பதியான மலையத்துவசன் யுத்தத்திலே ராஜாக்களை யெல்லாம் 
ஜயித்து விவாகஞ் செய்து கொண்டான் . அந்தப் பாண்டிய 
ராஜாவானவன் அந்த வைதர்ப்பியினிடத்திலே கறுப்பான 
கண்களையுடைய ஒருபெண்ணையும் ஏழுபிள்ளை களையும் பெற் 
றான் . அந்தப் பிள்ளைகளுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்கும் 
அனேகம் பிள்ளைகள் பிறந்தார்கள் . அந்த வம்சங்களலே 
பூமியானது மனுவந்தரமெல்லாம் அனுபவிக்கப்படுகிறது . 
அப்படிப்பட்டவர்கள் பிறந்தார்கள் . அகஸ்தியர் பலயத்துவ 
சனுக்கு ஸ்ரீ மந்த புத்திரியாகியும் விரதத்தை யுடையவளாகியு 
மிருக்கிற அந்தப் பெண்ணை விவாகஞ்செய்து அவளிடத் 
திலே இத்துமவாகனனென்கிற பெயரையுடை... ய தியட்சுத 
னென்கிற முனியானவன் பிறந்தான் . ராஜரிஷியான அந்த 
மலயத்துவசன் பிள்ளைகளுக்கு ராச்சியத்தைப் பங்கிட்டுக் 
கொடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனை ஆராதிக்க வேண்டுமென்று 
இச்சையை யுடையவனாகி இமவத்பர்வதத்தைக் குறித்துப் 
போனான் . மோகிப்பிக்கின்ற கண்களையுடைய வைதர்ப்பியும் 
பிள்ளை களையும் கிருகங்களையும் போகங்களையும் விட்டு சந்தி 
ரனைச் சந்திரிகையானது அனுசரிப்பதுபோல் பாண்டிய 
தேசாதிபதியான மலயத் துவசனைத் தொடர்ந்து சென்றாள் . 
அந்த இமவத்பர்வதத்திலே தாம் பரபர்ணியென்றும் கோத 
கையென்றும் சந்திரவகையென்றும் நிர்மலமான ஜலத்தை 
யுடைய பிரசித்தமான நதிகளின் தீர்த்தங்களிலே நித்திய 
மாக ஸ்நானஞ்செய்து உள்ளும் புறம்பும் நிர்மலனாகவிருந்து 
கந்த மூலபலங்கள் பழுப்பிலைகள் திரணம் உதகம் இவைகளைச் 
சாப்பிட்டுக் காயசிலேசத்தை யுடையவனாக உக்ரமான தய 
சைச்செய்து , சமபுத்தியுடையவனாகி , சீத உஷ்ணங்கள் 
காற்று மழைகள் பசிதாகங்கள் பிரியம் அப்பிரியங்கள் சுக 
துக்கங்களென்கிற தொந்தங்களை ஜயித்து தபசினாலேயும் 
உபசரணையினாலேயும் பாபத்தைத் தகித்தவனாய் , இயம நியமங் 
களினாலே இந்திரியங்களையும் சுவாசத்தையும் ஜயித்தவனாய் 
தவமானத்தாலே நூறு வருஷம் ஸ்தாணு போலே சலி 
யாமல் 

பகவானான ஸ்ரீ வாசுதேவனிடத்திலே பக்தியைச் 
செய்த அவன் வேறே ஒன்றையு மறியாதவனாகி யிருந்ததால் 
தேகாதிவிலக்ஷணனான ஜீவா த்மாவினிடத்திலே பரமாத் 
மாவை விய பகனாகவுஞ் சாட்சியாகவு மறிந்து அநித்திய 
நான தேகவிருத்தாந்தத்தைச் சொப்பனத்தைப் போலப் 


( 


சதுர்த்த ஸ்கந்தம் 

389 
பார்த்து அந்த விமரிசனத்தையும் விட்டு மிகவும் பகவதனு 
சந்தான தற்பரனானான் . 


ஓ ராஜாவே ! குருவாகியுஞ் சாக்ஷாத் பகவானாகியுமிருக் 
கிற அரியினாலே சொல்லப்பட்ட எங்கும் பிரகாசமான விசு 
தக்கியான தீபத்தினாலே ஜீவாத்மாவைப் பரப்பிரமத்தி 
னிடத்திலேயும் , அந்தப் பரப்பிரமத்தை ஜீவாத்மாவி 
னிடத்திலேயும் பார்த்து , அந்த உபாசனத்தையும் விட்டுச் 
சமுசாரத்தில் 

நின்று மொழிந்தான் . அப்போது பதியி 
னிடத்திலே பிரீதியினாலே போகங்களை விட்டு பணிவிடைக் 
கினிய மரவுரியை யுடுத்தி விர்தத்தினாலே இளைத்த தேகத்தை 
யுடையவளாகியுஞ் சடையாய்ப்போன தலைடயிர்களை யுடைய 
வளாகியுமிருக்கிற அந்த வைதர்ப்பியானவள் பதியினுடைய 
சமீபத்திலே எரியும் அக்கினிபோல விளங்கினாள் . ஸ்திர 
மான ஆசனத்தை யுடையவனாயிருக்கிற பர்த்தா தேகத்தை 
விட்டுவிட்டதை அறியாமல் முன்போலவே பணிவிடை 
செய்துகொண்டிருந்து பதியினுடைய பாதங்களிலே உஷ்ண 
மொழிந்திருக்கக்கண்டு, தன் கூட்டத்தில் நின்றும் விடுபட்ட 
மான்பேடுபோல் துக்கப்பட்டாள் , பதியில்லாமல் தீனையாக 
வும் அனாதையா கவுமிருக்கிற அவள் கண்ணீரினாலே தன் 
னுடைய ஸ்தனங்களை நனைத்து , ராஜரிஷியே ! எழுந்திரும் 
எழுந்திரும் . சோரர்களான துஷ்ட க்ஷத்திரியர்களுக்குப் 
பயப்பட்டுக்கொண்டிருக்கிற சமுத்திரமே மேகலையான இந் 
தப்பூமியை இருப்பதற்கு யோக்கியனாக நிற்கிறாயென்று 
இந்தப்பிரகாரங் காட்டிலே பதியை அனுசரித்தவளாகியுஞ் 
சிறுபெண்ணாகியுமிருக்கிற அந்த ஸ்திரீயானவள் பிரலா 
பித்துப் பதியினுடைய பாதங்களிலே விழுந்து கண்ணீர் 
விட்டழுதாள் . பின்பு சிதையையடுக்கி அதிலே 

அதிலே புருஷ 
னுடைய சரீரத்தை வைத்துத் தகித்து ரோ தனஞ்செய்து 
அனுமாணஞ் செய்யவேண்டுமென்று நினைத்தாள் . அப் 
போது பூர்வ ஜன்மத்திலே சினேகிதனாகியும் ஆத்மக்கியானி 
யாகியு மிருக்கிற ஒரு பிராமணன் அவ்விடத்திலே வந்து 
அழுது கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீயைப்பார்த்து சமா 
தானஞ் செய்து வாராய் பெண்ணே ! நீயார் ? எவருடைய 
பெண் P படுத்துக்கொண்டிருக்கிறவனார் ? எவனிமித்தம் நீ 
ரோதனம்பண்ணுகிறாய் ? இந்த ஜன்மத்துக்கு முன் உன் 
னுடனே விளையாடிக்கொண்டிருந்த சினேகனென்று என்னை 
நீ அறி . சகியே ! ஜன்மாந்தரத்திலே நான் அவிக்கியா 
தனுக்குச் சிநேகனென்பது உன் நினைவுக்குவருகிறதா ? பூர்வ 
ஜன்மத்திலே ஆண்வடிவா யிருந்த நீ என்னை விட்டுவிட்டுப் 


390 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பூமியிலே யுண்டான போகத்திலே ஆசையை யுடையவனாய் 
ஓரிடத்தை இச்சித்துப் போனாய் . நீயும்நானு மிருவருஞ் 
சினேகிதர்களாகி யுபமானச 

சரசிலே வாசம் பண்ணிக் 
கொண்டிருக்கிற வர்களாகியு மனேக வருஷங்கள் 
மில்லாதவர்களாயிருக்கிற அப்சங்களாயிருந்தோம் . 


மாண 


வாராய் தோழியே ! அப்படிப்பட்ட நீ என்னைவிட்டு 
விஷய சுகத்திலே புத்தியை யுடையவளாய்ப் பூமியிலேசர் 
சரித்து ஒரு ஸ்திரீயினாலே பண்ணப் பட்ட தாயிருக்கிற ஒரு 
பட்டணத்தைப் பார்த்தாயா ? அந்தப் பட்டணம் எப்படி 
யிருக்கிறதென்றால் , சப்தாதி ஐந்து விஷயங்களே ஐந்து 
தோட்டங்கள் , தவத்துவாரங்களே ஒன்பது வாசல்கள் , 
பிருதிவி அப்பு தேயுக்களே மூன்று பிராகாரங்கள் , பிரா 
ணனே ஒரு ரக்ஷிக்கிற சாரதி , கியான இந்திரியமைந்து 
மனது ஒன்று ஆக இந்த ஆறுபேரும் அபீஷ்டத்தைச் 
சம்பாதிக்கிறவர்கள் கர்மேந்திரியங்களைந்துங் கடைத்தெருவு 
கள் , பஞ்சமகா பூதங்களே அஞ்சுகாபனங்கள் , புத்தியே 
யஜமானி, தேகமே பட்டணம் . இந்தப் பட்டணத்தில் பிர 
வேசித்துக் கர்வப்படுகிற புருஷன் ஒன்றையுமறியாத மூட 
னாய்ப் போகிறான் , வாராய் விபுவே ! நீயானவன் இப்படிப் 
பட்ட பட்டணத்திலே புத்தியென்னப்பட்ட ஸ்திரீயினாலே 
கிரகிக்கப்பட்டவனாய் 

அவளுடனே 

ரமித்துக்கொண்டு 
தன்னையும் பரமாத்மாவையு மறிந்தவனாய் அந்த ஸ்திரீ 
சங்கத்தினாலே இப்படிப்பட்ட பாபிஷ்டமான ஸ்திரீஜன் 
மத்தை அடைந்தாய் . ஆகையினாலே நீ சு.பாவமாய் விதர்ப்ப 
னுடைய பெண்ணு மன்று . இந்த லீரனான மலயத்துவசன் 
உனக்குப் புருஷனுமன்று . நவத்துவாரமான இந்தப் பட்ட 
ணத்திலே எந்தப் புத்திக்குப் பாவநாசமா யிருந்தாயோ 
அந்தப் புரஞ்சனி யென்னப்பட்ட புத்திக்கு நீ பர்த்தாவு 
மன்று . எந்தக்க பணத்தினாலே புருஷனான உன்னை ஸ்திரீ 
யாக எண்ணியிருக்கிறாயோ இது என்னாலே பண்ணப்பட்ட 
மாயை . எந்தக் காரணத்தினாலே நாமிரண்டுபேரும் சுத்தர் 
களோ , அந்தக் காரணத்தினாலே இந்த இரண்டும் ஆத் 
மாவுக்குச் சுபாவமாகவில்லை . நம்மிருவருடைய சொரூபத் 
தைப் பார் . நீ என்னுடைய அமிசபூகமான ஸ்வதந்திர 
னன்று . நான்உன்னை அமிசயாகவுடையவன் . நம்மிருவருக்கும் 
ஞானிகள் கிஞ்சித்தும் சம்பந்தமில்லாமையைப் பார்ப்பவ 
ரில்லை . எந்தப் பிரகாசம் புருஷன் தன்னை ஒருவனையும் 
கண்ணாடியிலேயும் , கண்களிலேயும் , இரண்டு பிரகாரமாகப் 
பார்க்கிறானோ. அந்தப் பிரகாரமே நம்மிருவருக்கும் பிம்பப் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

391 
பிரதிபிம்பங்கள் போல் பேதமுண்டாயிருக்கிறது . இந்தப்பிர 
காரம் அந்த மானஸ சதசிலே வாசம்பண்ணுகிற அம்சத்தி 
னாலே சுத்தனான ஜீவன் அப்படிப்பட்ட அம்சத்தினாலே 
போதிக்கப்பட்ட வனய் சொரூபத்தை யடைந்தவனாய் ஈசு 
வானை விட்டுப் பிரிந்ததினாலே நசித்துப்போன 

விவேகத் 
தைத் திரும்பவும் அடைந்தான் . வாராய் பிர சீன பரிகிசே ! 
இந்த ஆத்துமவுபதேசம் கதா ரூபமாக உனக்கு என்னாலே 
காண்பிக்கப்பட்டது . எந்தக் காரணத்தினாலே விசுவகர்த்தா 
வான பகவான் அப்பிரத்தி யக்ஷத்திலே பிரீதியை யுடைய 
வனோ அந்தக் காரணத்தினாலே அப்பிரத்தி யக்ஷமாகவே 
உனக்குச் சொல்லப்பட்டது . 


உ 


இருபத்தேழாவது அத்தியாயம் 


ஸ்திரீ சங்கத் தினாலே சம்சாரமென் றம் ஈசுவரசங்கத்தினாலே முக்தி 
யென்றும் பிரகாசமாகக் கதா ரூபமாகச் சொல்லப்பட்ட 
ஆத்ம உபதேசத்துக்கு விக்கியானம் 

சொல்லப்படுகின்றது , 


பிராசீன பரிகிசுவினுடைய வாக்கியம் 


ஏக 


நார தபகவானே ! உமது வசனத்தினுடைய தாத்பரியம் 
நம்மாலே நன்றாக அறியப்படவில்லை . ஞானிகள் உம்முடைய 
வசன தாத்பரியத்தை நன்றாக அறிவார்கள் , காமமோகித 
னான நான் அறியமாட்டேனென்று ராஜா சொல்ல நாரதர் 
சொல்லுகிறார் : ராஜாவே ! யாதொரு புரஞ்சனன் 
பாதமாயும் , திவியா தமாயும் , த்ரிபாதமாயும் , சதுர்ப்பாத 
மாயும் , வெகுபா தமாயும் , பாதமேயில்லாமலு மிருக்கிற 
பட்டணமென்று சொல்லப்பட்ட தேகத்தைப் பிரகாசிப்பிக்கி 
றானோ அப்படிப்பட்ட புரஞ்சனனை ஜீவாத்துமா வென்றறி . 
அந்த ஜீவனான புரஞ்சனனுக்குச் சகாவாய் அவிக்கியாத 
னென்று பெயரை யுடையவனாய் எவன் சொல்லப்பட்டாலே 
அவனைப் பரமாத்மாவென்றறி . யாது காரணத்தினால் புரு 
ஷர்களாலும் , நாம ரூபங்களாலும் , கிரியா குணங்களாலும் , 
அறியப்படா கதினாலே அந்த ஈஸ்வரன் அவிக்கியா தனென்று 
சொல்லப்படுகிறான் . புருஷன் பிரகிருதியினுடைய சாஸ்த 
குணங்களையுமடைய வெண்டுமென்று எப்போது 
தானோ அப்போது பட்டணமென்று சொல்லப்பட்ட கேச 


ச்சித் 


392 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பாதாதி சரீரங்களுக்குள்ளே நவத் துவாரங்கள் கைகள் கால் 
கள் இதுகளோடே. கூ.டிய மனுஷ்ய சரீரத்தையே யோக்கிய 
மென்றெண்ணுகிறான் . அந்தப் பட்டணத்திலே ஸ்திரீ 
யென்று சொல்லப்பட்டது புத்தியென்றறி . எந்தப் புத்திய 
னாலே நான் எனது என் ஓப். விகல் ... ம் உண்டாயிற்றோ அதை 
ஸ்திரீயென்றும் , எந்தப் புத்தியை ஆஷ்ரயித்து இந்த ஜீவ 
னானவன் தேகத்தில் இந்திரியங்களினாலே ரசாதி 
குணங்களை யனுபவிக்கிறானோ அதையே ஸ்திரீயென்றும் 
சொல்லப்பட்டது , 


ரூப 


ன 


கர்ம ஞானேந்திரியங்கள் விஷயானுபவத்திற்குச் சகாய 
மென்று சொல்லப்பட்டன . எந்த இந்திரியங்களினாலே ஜீவ 
னுக்கு ஞானமும் கர்மமும் உண்டாக்கப் படுகிறதோ , அவ் 
விந்திரியங்களே சகாயர்களென்று சொல்லப்பட்டன . அவ் 
விந்திரியங்களினாலே யுண்டாக்கப்பட்ட விர்த்திக் கியானங் 
களே அந்தப் புத்திக்குச் சகிகளென்று சொல்லப்பட்டன . 
பஞ்சவிர்த்தியை யுடை யதான பிராணனே அஞ்சுதலையை 
யுடையதான சர்ப் மென்று சொல்லப்பட்டது . மகா பலசாலி 
யான வொருதளவாயென்று வென் சொல்லப்பட்டாலே 
அவனை ஞான கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவான மனதென் 
றறி . யாதொரு பாஞ்சாலங்களென்னப்பட்ட தேசங்கள் 
சொல்லப்பட்டனவோ அவைகளை சப்த ஸ்பரிச ரூப ரசகந்த 
மென்னப்பட்ட ஐந்து விஷயங்களென்றறி . அந்தத் தேசங் 
கள் நடுவிலே ஒன்பது வாசலையுடையதோர் பட்டணமுள 
தென்று எது சொல்லப்பட்டதோ 

அது தேகமென்றும் , 
அந்த வாசல்களை இந்திரிய ரந்திரங்களென்றும் அறி , இந்த 
ஜீவாத்துமா வானவன் இந்திரியங்களை முன்னிட்டுக்கொண்டு 
கண்கள் காதுகள் மூக்கு வாய் சிசனம் குதமென்னப்பட்ட 

வாசல்களாலே ஜீவாத்மாவானவன் வெளியிலே 
புறப்பட்டு சப்தாதி விஷயங்களை அடைகிறான் . இந்தப் பட்ட 
ணத்துக்குக் கிழக்கே ஐந்து வாசல்கள் சொல்லப்பட்டதே 
அவை கண்கள் இரண்டு, மூக்கிரண்டு, வாயொன்று என்று 
அறி . வடக்குத் திக்கிலே யாதொரு வாசல் சொல்லப்பட் 
டதோ அதை 

இடது 

காதாயும் தெற்கு திக்கிலே 
சொல்லப்பட்டதை 

காதாகியும் அறி . மேற்கு 
திக்கிலே இரண்டு வாசல்கள் 

சொல்லப் 
பட்டதோ 

அதை சிசனபென்றும் குதமென்றும் அறி . 
ஒரு இடத்திலே யிருக்கப்பட்ட சத்தியோத மென்றும் 
அவிர்மூகி யென்றும் சொல்லப்பட்ட 

இரண்டு 
களையும் இரண்டு கண்களென்றும் 

அறி . 

ஜீவனான 


வலது 


யாதொரு 


வாசல் 


சதுர்த்தஸ் கந்தம் 

393 
வன் நேத்திர இந்திரியங்களுடனே கூடிக்கொண்டு 
அந்த வழியால் புறப்பட்டு விப்பிராசிதமென்று சொல்லப் 
பட்ட ரூபத்தையறிகிறான் . நளினி நாளினியென்று சொல் 
லப்பட்ட வாசல்கள் இரண்டு மூக்குகளென்றறி . சவுரப 
மென்று சொல்லப்பட்ட தேசத்தைக் கந்தமென்றறி . அவ 
தூதமென்று சொல்லப்பட்டவனை கிராணேந்திரியமென்றறி . 
முக்கியமென்று சொல்லப்பட்ட வாசலை முகமென்றறி . விபண 
மென்று சொல்லப்பட்ட தேசத்தை வாக்கென்றறி . ரகசிய 
மென்று 

சொல்லப்பட்டவனை ரசனேந்திரிய மென்றறி . 
ஆபணமென்று சொல்லப்பட்டதை 

விவகாரமென்றறி . 
பெகூ தனமென்று சொல்லப்பட்டதைச் சித்திரானமென்றறி . 
பிதுருவுளமென்னப்பட்டதை வலக்காதென்றும் தேவவுள 
மென்னப்பட்டதை இடக்காதென்றும் அறி . பாஞ்சால 
மென்று சொல்லப்பட்டதைப் பிரவிர்த்தி சாஸ்திரமென்றும் , 
நிருக்தி சாஸ்திரமென்றும் , பிதுர்யானம் , தேவயானமென் 
றறி . ஆசூரியென்று சொல்லப்பட்டதை குதமென்றறி . 
வைசசமென்று சொல்லப்பட்டதை நரகமென்றறி . லுபாதக 
னென்று சொல்லப்பட்டவனை பாயுவிந்திரியமென்றுமறி . 
அந்தர்களென்று சொல்லப்பட்டவை கை காலென்றுமறி . 
இந்த ஜீவனானவன் காலோடே கூடிக்கொண்டு நடக்கிறான் , 
கையோடே கூடிக்கொண்டு செய்கிறான் . அந்தப்புரமென்று 
சொல்லப்பட்டது இருதயம் . விசுசினனென்று சொல்லப்பட் 
டடதை மனதென்றறி . 


இந்த ஜீவாத்துமாவானவன் அந்த மன துடனே கூடிக் 
கொண்டு அந்த மனதினுடைய சத்துவாதி குணங்களினாலே 
மோகத்தையும் விவேகத்தையும் சந்தோஷத்தையும் அடைகி 
சான் . இந்தப் புத்தியானது எப்படி யெப்படி விகாரத்தை 
யடைகிறதோ , எப்படி யெப்படி இந்திரியங்களைப் பிரவிர்த் 
திப்பிக்கிறதோ அப்படி அப்படி அந்தப் புத்தியினுடைய 
குணங்களினாலே ஆசக்தனாய் இந்த ஜீவனானவன் சாட்சி 
மாத்திரனா யிருந்தாலும் அதனுடைய வியாபாரங்களை யடை 
கிறான் . இந்தத் தேகமே ரதமென்று இந்திரியங்களே 
குதிரையென்றுஞ் சொல்லப்பட்டது . சம்வற்சரத்தினுடைய 
வேகமே மேற்கதி யென்றுஞ் சொல்லப்பட்டது . புண்ணிய 
பாவமென்கிற கர்மங்களே இரண்டு வண்டியென்றுஞ் சொல் 
லப்பட்டது . சத்துவரஜஸ் தமோகுணங்களே மூன்று 
துவஜமென்றுஞ் சொல்லப்பட்டது , பஞ்சப்பிராணனே 
அஞ்சுபந்தனடென்றுஞ் சொல்லப்பட்டது . மனதே கயி 
ரென்றும் புத்தியே சாரதியென்றும் இருதயம் சிம்மாசன 

50 


394 


நீ மா பாகவதம் 


மென்றும் சுகதுக்கங்களே சாரஷ்தானமான கூபரமென்றும் 
சொல்லப்பட்டன . சப்தாதி பஞ்சவிஷயங்களே ஐந்து ஆயு 
தங்களென்றுஞ் சப்ததாதுக்களே அவதூ தமென்றுஞ்சொல் 
லப்பட்டன . ஆகிருதியே பராக்கிரமயென்று சொல்லப்பட் 
டது . ஜீவாத்துமாவானவன் தேகேந்திரியங்களுடனே கூடி 
னவனாய் . சப்தாதி பஞ்ச விஷயங்களை அனுவிக்கிறானென் 
கிறது ரதத்தின் பேரிலே ஏறிக்கொண்டு பஞ்சப்பிரஸ்த 
மென்னப்பட்ட வனத்திலே 

போய் வேட்டையாடுகிற 
னென்று சொல்லப்பட்டது . சம்வற்சரமே சண்ட வேக 
னென்று 

சொல்லப்பட்டது . எந்தச் சம்வற்சரத்தினாலே 
அகண்டமான காலம் பின்னமாகச் சொல்லப்படுகிறதோ 
அந்தச் சட்டவற்சரத்துக்குப் பகல்கள் கந்தர்வர்களென்றும் 
இராத்திரிகள் கந்தர்வஸ்திரீகளென்றுஞ் சொல்லப்பட்டன . 
அந்தச் சம்வற்சரத்துக்கு அவயவங்களான முந்நூற்றறுபது 
நாள்கள் திருப்பித் திரும்பி வந்துகொண்டு பிராணிகளுடைய 
ஆயுசை அபகரிக்கின்றன . ஜபையானது காலகன்னிகை 
யெனப்பட்டது . எந்த ஜடையை லோகமானது சந்தோஷப் 
படுத்தாமற் போயிற்றோ, அந்த ஜரையை 

எவனேசுவர 
னென்று சொல்லப்பட்ட மிருத்தியுவானவன் லோகத்தை 
நாசம் பண்ணுகிறதற்காகத் தனக்குத் தங்கையாய்க் கிரகித் 
தான் . ஆதி வியாதி யென்பவை அந்த யவனேசுவ னுக்குப் 
பரிசனங்களாகிற யவனர்க ளெனச் சொல்லப்பட்டன . 
பிராணிகளுக்குப் பீடையைப் பண்ணுகின்ற பிரசுவா னென் 
னப்பட்டது சீதசுரமென்றும் உஷ்ணசுரமென்றும் சொல்லப் 


படுகிறது . 


DAT 


ராஜாவே ! இந்த ஜீவாத்துமாவானவன் இந்தப்பிரகாரம் 
ஆதியாத்மிகம் ஆதிதெய்விகம் ஆதிபவுதிக மென்னப்பட்ட 
வெகுவிதங்களான துக்கங்களினாலே பீடிக்கப்பட்டவஞய் 

அஞ்ஞானத்தை யுடையவனாய்ப் பிராணேந்திரியம் 
டனது இவைகளுடைய தர்மங்களைத் தன்னிடத்திலே ஆரோ 
பித்துக்கொண்டு நானென்றும் என்னதென்றும் அஞ்ஞானத் 
னாலே விஷயசுகலேசத்தையே யெண்ணிக்கொண்டு கர்மங் 
களைச் செய்து கொண்டு இந்தத் தேகத்திலே நூறு வருஷம் 
வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் . ஸ்வயம்பிரகாசனான 
ஜீவாத்தும் வ ? 61 வன் தன்னையும் , பரமகுருவான பகவானை 
யும் , அறியாமல் எப்போது பி கிருதியி லு டைய குணங்களி 
ஒலே ஆசக்தியைப் பண்ணுகிருனோ, அப்போது குணாபி 
பனிய ய்ப் பிரகிருதிய வசஒய்ப் புண்ணிய பாபரூபமாயிருக் 
கிற கர்மங்களைப் பண்ணி , சாத்துவிகனாகவும் ராஜசனாகவும் 


ரஜோ 


சதுர்த்த ஸ்கந்தம் 

395 
தாமசகைவும் கர்மானுகுணமாகப் பிறக்கிறான் . சில ஜன்மங் 
களிலே பிரகாசரூபமான லோகங்களைச் சாத்வீககுணத்தினா 
லும் அடைகிறான் . சில ஜன் படங்களிலே துக்கத்தையுடைய 
கர்மத்தினாலே ஆய சத்தையுடைய லோகங்களை 
குணத்தினாலும் அடைகிறான் . சிறிது ஜன்மத்திலே இருட்டு . 
துக்கம் இவைகளை யுடையவையான லோகங்களை , தமோ 
குணத்தினாலும் அடைகிறான் . சிறிது ஜன்மத்திலே புருஷ 
னாகியும் ஸ்திரீயாயும் நபுஞ்சகனாகியும் தேவனாயும் மனுஷிய 
னயும் பட்சியாயும் மிருகங்களாயும் கர்மானுகுணமாய் மந்த 
புத்தியான இந்த ஜீவனானவன் பிறக்கிறான் . மகா பசியுடனே 
கூடினதாயும் தீனமாயுமிருக்கிற நாயானது வீடுகள் தோறும் 
போய் , தசையினாலே மூடிய எலும்பையாகிலும் அன்னத்தை 
யாகிலும் எப்படி யடையுமோ , அப்படியே கர்மவசனான 
ஜீவனும் மேலுலகம் பாதாளம் பூலோகம் ஆகிய இந்த 
லோ கங்களிலே அனேக பிரகாரமாகப் பிரமித்துக்கொண்டு 
தன் கர்மானுகுணமாகப் பிராப்தமான சுகதுக்கங்களை யடை 
கிறான் . தெய்வகதியால் வந்ததாயும் , பிராணிகளாலே வந்த 
தாயும் , தன் தேகத்திலேயே சம்பவித்ததாயு மிருக்கிற இந்த 
மூன்று விதமான துக்கங்களிலே ஒரு துக்கமாகிலும் ஜீவனுக் 
கிருக்குமேயல்லாமல் இல்லாமற் போகிறதில்லை . இந்தத் 
துக்கத்தைப் பரிகரிக்க உபாயமில்லை . உபாய மிருந்தாலும் 
அதுவும் துக்கரூபடேயாகும் . எப்படி சுமையை எடுக்கிற 
புருஷன் தலையிலிருக்கும் சுமையைத் தோளிலே யிறக்கிக் 
கொண்டாலும் சுடையெடுக்கிற துக்கம் எப்படிப் போகவில் 
லையோ , அப்படியே துக்கத்துக்குப் பண்ணிக்கொள்ளுகிற 
பரிகாரங்களும் துக்கரூபமாகவே யிருக்கும் . ஞானமில்லாமல் 
செய்யப்பட்ட கர்மங்கள் முன் கர்மங்களுக்குப் பரிகாரரூபம் 
ஆகமாட்டா . கர்மமும் அதற்குப் பிராயச்சித்தமான கர்ம 
மும் அஞ்ஞானத்தினாலே செய்யப்பட்டபடியினாலே சொப்ப 
னத்திலே கண்ட சொப்பனம்போலே ஒரு கர்மத்தினாலே 
ஒரு கர்மம் பரிகரிக்கப்பட மாட்டாது . புருஷனுக்குச் சொப்ப 
னத்திலே காணப்படுகிற வஸ்துக்கள் அப்போது யதார்த்த 
மாக இல்லாமலிருந்தாலும் சொப்பனத்திலே அந்த வஸ்து 
வின் அனுபவம் எப்படி யுண்டாயிருக்கிறதோ , அப்படியே 
பரம புருஷார்த்தரூபனான ஜீவாத்துமாவுக்கு உபா தியான 
மன தினாலே தேகாதி சம்பந்தமே யதார்த்தமாயில்லாமலிருந் 
தாலும் சம்சாரமென்கிறது உண்டாயிருக்கிறது . ஆகையி 
னாலே பரமபுருஷார்த்த ரூபனான இந்த ஜீவனுக்கு எந்த 
அஞ்ஞானத்தினாலே அனர்த்தபாம்பரைகளையுடைய சம்சா 
ரம் நேர்ந்திருக்கிறதோ அந்த அஞ்ஞானம் குருவான வாசு 


4 


நீ || y T LI கவத 


தேவனிடத்திலே செய்யப்பட்ட பக்தியினாலே நாசமடையும் ; 
ஞானமும் சீக்கிரம் உண்டாகும் . 


வடைய 


யென 


ராஜாஷியே ! அந்தப் 

பக்தியோகமானது அச்சுத 
கதையைக் கேட்கிறவனுக்கும் , அதில் சிரத்தை 
புடையவனுக்கும் , அதை நித்தியம் பாராயணம் பண் 

ணு 
வனுக்கும் சீக்கிரம் கைகூடும் . ஃவ்விடத்திலேநிலமான 
இருதயத்தை யுடையவர்களாய் , சாதுக்களாய் , பகவத் குணங் 
+ வச் சொல்வதிலும் கேட்பதிலும் ஆசையு!-- னே கூடின 
மனதையுடையவ களான பாகவதர்க 

ளிருக்கிறார்களே , 
அந்தக் கோஷ்டியிலே காபகவதர்களாலே கீர்த்திக்கப் 
பட்ட பகவத் சரித்திரமாகிற அமிர்த நதிகள் நாலண்டைட் 
லேயும் பிரவகியா நிற்கின்றன . அப்படிப்பட்ட அமிர்தப் 
பிரவாகங்ளை எவர்கள் சாவதானமாய்க் காதுகளிலே 
பானம் பண்ணுகிறார்களோ , அவர்களைப்- சி-1கபயம் 
சுகம் - மோகம் - இப்படிப்பட்ட ஹேய குணங்கள் அடைவ 
தில்ல . இவைகள் ஒலே நித்தியமாகப் பிடிக்கப்பட்ட ஜன்ம 
மும் பகவ னுடைய குணங்கள கிற அமிர்த சமுத்திரத்திலே 
ஆசக்தியைப் பண் ணுகிறதில்லை . சாக்ஷாத் சதுர்முகனும் 
பகவானை 

ருத்திரனும் பலு சக்கரவர்த்தியும் தன் 
முதலான நவப்பி ] ஜபதிகளும் நைஷ்டிகரான 
காதிகளும் மரீசி அத்திரி அங்கிரசு புலஸ்தியர் புலகர் 
சிந்து பிருது வசிஷ்டர் முதலிய பிரப நிஷ்டர்களும் 
நானும் வேதவாதிகளும் , தபசு ஞானம் யோகம் இவைகளி 
னாலே பார்த்துக்கொண்டிருந்தாலும், சர்வ சாட்சியான ப ) 
மாத்தும சொரூபத்தை நன்றாக அறிந்தவர்களன்று . அபா 
மான வேதத்தையே அத்தியயனம் பண்ணிக்கொண்டிருக்கிற 
வர்கள் மந்திர லிங்கங்களினாலே சொல்லப்பட்ட இந்திராதி 
ரூபமான பகவத் ரூபத்தைக் கர்மயார்க்கத்தினாலே உபாசித் 
தாலும் பரம யான் வாசுதேவ ரூபத்தை அயர்கள் . எப் 
போது பகவானான வாசுதேவன் தன்னை மனதிலே தியானம் 
பண்ணப்பட்டவனை அனுக்ரகிக்கிறானோ அப்போது அவன் 
லோக விவகாரத்தையும் வேதங்களிலே கர்மமார்க்கத்தையும் 
அனுசரிக்கின்ற புத்தியையும் விட்டுவிடுகிறான் . வாராய் பிரா 
சின பரிகிஷே ! ஆனபடியினாலே அஞ்ஞானத்தினால் பரம 
புருஷார்த்தம் போலத் தோன்றும் . கேள்விக்குப் பிரியமாயும் 
முக்கியமான யேட்ச புருஷார்த்தத் தோடே சம்பந்தியா 
மலுமிருக்கிற கர்மமார்க்கங்களிலே புருஷ ! த்த புத்தியைப் 
டண்ணவேண்டாம் . மலினபுத்திவந்தர்கள் வேதத்தினுடைய 
தாற்பரியத்தை அறியாமல் அதைக் காமபாகமாக யார் சொல் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

397 
லுகிறார்களோ , அவர்கள் பகவான் வசிக்கும் பகவத் சொரூப 
மான அந்த லோகத்தை அறிய மாட்டார்கள். கிழக்கு நுனி 
களாய் , தர்ப்பைப் புல்லினாலே பூமியெல்லாம் பரப்பி அனே 
கம் பசுக்களை இம்சை பண்ணி , நானே வெகு யக்கியங்களைப் 
பண்ணினவனென்று அகங்காரத்தை யுடையவனாயும் . கர்வித 
னாயுமிருக்கிற நீ கர்ம தத்துவத்தையாவது ஞான தத்துவத் 
தையாவது அறிந்தவனன்று எந்தக் கர்மம் அரியைச் சந் 
தோஷிப்பிக்கிறதோ அதுவே கர்மம் . எந்த வித்தை அந்த 
அரியினிடத்திலே பக்தியை யுண்டாக்குகிறதோ அதுவே 
வித்தை . அறியானவர் சரீரிகளுக்கெல்லாம் ஸ்வயம் ஆத்மா 
வாயும் , நியந்தாவாயும் தாமே காரணமாயு மிருக்கிறாரன்றோ ? 
ஆகையாலே பிராணிகளுக்கு 

இந்தச் சமுசாரத்திலே 
யாதொரு அரிபாத பஜனையினாலே க்ஷேமம் உண்டாகிறதோ , 
அந்த அரியினுடைய பாதாரவிந்தமே சரணமாக அடையத் 
தக்கது . யாதொரு பகவானிடத்திலே அணுமாத்திரமும் 
பயமில்லையோ , அந்தப் பகவ னே இந்த ஜீவனுக்கு மிகவும் 
இஷ்டமானவரென்று இந்தப் பிரகாரம் எவன் அறிகிறானோ 
அவனே வித்துவான் . எவன் வித்துவானோ அவனே குரு , 
அவனே அரி . வாராய் புருஷசிரேஷ்டனே ! இந்தப் பிரகா 
ரம் உன்னாலே பண்ணப்பட்ட பி.சினமானது நம்மாலே 
பரிகரிக்கப்பட்ட 


இனி இந்த விஷயத்திலே ரகசியமாயும் நிச்சயிக்கப் 
பட்டு மிருக்கிற அர்த்தத்தைச் சொல்லுகிறேன் கேள் . 
மெல்ல மெல்ல சஞ்சரித்துக் கொண்டும் , புஷ்ப வனத்திலே 
ஸ்திரீயுடனே கூடிக்கொண்டும் , அந்த ஸ்திரீயினிடத்திலே 
பிரீதியுடன் வண்டுகளின் கானத்தையே காதுகளினாலே 
கேட்டுக் காண்டும் , எதிரே வாா நின்றும் பிராணிகளை 
வதைத்துத் தன்பிராணனைத் திருப்தி பண்ணுவியா நின்று 
மிருக்கிற செந்நாய்களையும் எண்ணாமல் சஞ்சரித்துக் கொண் 
டிரா நின்றும் , பின்பக்கத்திலே வேடனுடைய 

பாணத் 
தினாலே அடிக்கப்பட்டுமிருக்கிற மிருகத்தைப்பார் . இதற்குத் 
தாத்பரிய மென்னவென்றால் , கிருகஸ்தாசிரமத்திலே காமிய 
கர்மங்களினாலே யுண்டான அற்ப சுகங்களையே அனுபவித் 
துக்கொண்டு ஸ்திரீயோடு கூடினவனாய் அந்த ஸ்திரீ 
யினிடத்திலேயே ஆசக்தனயும் , அந்த ஸ்திரீயினுடைய 
மதுரமான வார்த்தைகளிலேயே 

ஆசையை யுடைய காது 
களை யுடையவனாகியும் நாள்தோறும் தன்னுடைய ஆயுளை 
அபகரித்துக் கொண்டுபோகும் அகோராத்திர மெனனப் 
பட்ட காலத்தையும் அறியாமல் சஞ்சரித்துக் கொண்டிருக் 


393 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கிற இந்தப் புருஷனை இவனுக்குத் தெரியாமலேயே வந்து 
காலனானவன் பிராணனைக் கொண்டுபோகின்றான் . ஆகை 
யால் இந்த ஜீவனுடைய கதியை மிருகத்தினுடைய சேஷ் 
டிதம் போல நன்றாக விசாரித்து இருதயத்துக்குள்ளே சிந் 
திக்கப்பட்ட பாக்கிய வியாபாரத்தைச் சித்தத்திலேயே 
அடக்கிப்போடு . விட புருஷர்களுடைய கதையை யுடைய 
தான கிருகஸ்தாசிரமத்தை விட்டு விடு . ஜீவாத்மாவுக்கு 
நியந்தாவாயிருக்கிற ப மாத்மாவைச் சந்தோஷிப்பித்துக் 
கொண்டிரு . இந்தப் பிரகாரம் கிரமமாகச் சர்வ வியாபாரங் 
களில் 

நின்றும் ஒழிவை அடை என்று சொல்லுகின்ற 
நாரத மகாரிஷியைப் 

பார்த்து 

பிரசினம் 
பண்ணுகிறார் : 


பிரம நிஷ்டரே ! எந்த அர்த்தத்தைக் கேட் கவேண் 
டுமோ , அது என்னால் நன்றாகக் கேட்கப்பட்டது . நன்றாக 
விசாரித்து மறியப்பட்டது . யாதொரு ஆத்துமதத்து 
வத்தை நீர் சொன்னீரோ, அந்க ஆத்தும தத்துவத்தையுங் 
கர்மத்தையும் உபதேசியா நின்ற என்னுடைய ஆசாரியர்கள் 
அறியார்கள் . அவர்கள் அறிந்திருந்தார்களேயானால் 
எனக்கு ஏன் சொல்லாமற் போவார்கள் . ஆசாரியர்களால் 
உபதேசிக்கப்பட்ட ஆத்ம தத்துவத்திலே யுண்டாயிருந்த 
சம்சயமானது உம்மாலே போக்கடிக்கப்பட்டது . யாதொரு 
கர்மத்திலே இந்திரிய விர்த்திகளும் பிரவிர்த்தியாவோ அந் 
தக் கர்மத்திலே ரிஷிகளும் மோகத்தை யடைந்திருக்கிறார் 
கள் . அந்தக் கர்ம விஷயத்திலே சந்தேகமுண்டாயிருக் 
கிறது . அதெப்படியென்றால் , புருஷனானவன் இந்தப் பூமி 
யில் எந்தச் சரீரத்தினால் கர்மங்களைச் செய்கிறானோ, அந்தச் 
சரீரத்தை யிங்கேயே விட்டுவிட்டுப் பலோகத்தில் காமத் 
தினாலே யுண்டாக்கப்பட்ட வேறே ஒரு சரீரத்தினால் கர்ம 
பலன்களை அனுபவிக்கிறான் . இந்தப் பிரகாரம் வேதவாதி 
களுடைய வாதமானது அங்கங்கே கேட்கப்படுகிறது . திரும் 
பவும் சாஸ்திரங்களினால் விதிக்கப்பட்ட வேறு கர்மமும் 
பண்ணப்படுகிறது . செய்யப் பட்ட கர்மமும் அந்த க்ஷணத் 
திலேதானே காணப்பட்டதாய்ப் பிரகாசிக்கிறதில்லை . ஆகை 
யால் கர்மம் நசித்துப் போயிருக்குப் போது அதனுடைய 
பலானுபவம் எப் டி சம்பவிக்கும் ? இந்தச் சந்தேகத்தை 
எனக்குத் தெளியும்படியாய்ச் சொல்ல வேண்டுமென்று 
கேட்கின்ற ராஜாவைப் பார்த்து நாரதாகாரிஷி - சொல்லத் 
தொடங்கினார் . அரசனே ! புருஷனானவன் இவ்விடத்திலே 
எந்தத் தேகத்தினாலே கர்மங்களைப் பண்ணுகிறானோ கர்த்தா 


சதுர்த்த ஸ்கந்தம் 


399 


வான தேகத்துக்கும் போக்தாவான தேகத்துக்கும் வேறு 
காமத்திலிருக்கின்ற லிங்க சரீரமான அந்த மனதினலேயே 
பரலோகத்திலே கர்மபலத்தை அனுபவிக்கிறான் . அதெப் 
படியென்றால் புருஷனானவன் சயனித்துக் கொண்டும் சுவா 
சதை யுடையதாயுமிருக்கிற இந்தச் சரீரத்திலே அபி 
மானத்தை விட்டு , நித்திரை செய்கிற காலத்தில் இதற்கு 
வேறாயும் கர்மத்தினாலே யுண்டாக்கப்பட்டு மிருக்கிற இதற் 
குச் சமானமான சரீரத்தினாலே ஜாக்கிரத்தி லனுபவிக்கப் 
படுகிற கிருத்தியங்கள் சொர்ப்பனத்திலேயும் மனதிலே யிருக் 
கப்பட்ட தன்னுடைய கர்மங்களை அனுபவிக்கிறானோ அப் 
படி யே லோகாந்தரத்திலேயும் கர்மத்தினலே பண்ணப்பட்ட 
சரீரத்தினாலே கர்ம பலன்களை அனுபவிக்கிறான் . 


பிரவிர்த் 


ஞான 


படியே 


புருஷன் , இவர்கள் என்னுடைய புத்திரர்கள் நான் 
பிராமணனென்று சொல்லிக்கொண்டு மனதினாலே எந்தெந் 
தச் சரீரத்தைக் கிரகித்தானோ, அந்தச் சரீரத்தினாலே செய் 
யப்பட்ட கர்மத்தை அந்தப் புருஷன் அடைகிறான் . யாதொரு 
கர்மத்தினாலே புனர் ஜன்மம் உண்டாகிறதோ , அந்தக் கர் 
மத்தை அவனே அடைகிறான் . செய்யப்பட்ட கர்மம் இங்கே 
நசித்துப் போயிருக்கப் பரலோகத்திலே கர்ம பலானுபவம் 
எப்படி யுண்டாகும் ? என்னும் கேள்விகளுக்கு பதில் எப் 
படியானால் 

கர்மேந்திரியங்களுடைய 
களினாலே மனதென ஒன்று அனுமிக்கப் படுகிறதோ, அப் 

மனதினுடைய வியாபாரங்களினாலே பூர்வ நேகத் 
திலே செய்யப்பட்ட கர்மமும் அனுமிக்கப்படுகிறது 
இந்தச் சரீரத்தினாலே ஒரு இடத்திலேயும் அனுபவிக் 
கப் படாமலும் கேட்கப்படாமலும் பார்க்கப்படாமலும் 
இருக்கிற 

சொப்பனதிலேயாவது இச்சையிலே 
மனதிலே ஒரு நாளுந் தோன்றாது . சப்தாதி 
ரூபமாயும் சத்வாதி குணடயமாயும் , ஷோடச ரூபமாகவும் 
சொல்லப்படுகிற லிங்க 

சரீரத்தை 

யுடையவனான இந்த 
ஜீவனுக்கு கர்மபலானுபவத்திலே தேகம் உண்டென்கிறதை 
ச்சயமாக அறி . ஒருக்காலும் அனுபவிக்கப்படாத வஸ்து 
வானது மனதிலே பிரகாசிக்கமாட்டாது . ராஜனே ! உனக்கு 
மங்கள முண்டாகட்டும் . உத்தமனாகப் போகின்ற புருஷனுக் 
கும் அதமனாகப்போகின்ற புருஷனுக்கும் மனதுதானே 
ஒளதாரியம் லோபம் ஆகிய குணங்களைக் கற்பித்துப் பூர்வ 
ஜன்மத்தையும் வாப்போகிற ஜன்மத்தையுஞ் சொல்லுகிறது .. 
ஒருபோதும் பார்க்கப் படாமலும் கேட்கப்படாமலுமிருக் 
கிற வஸ்து மனதிலே தோன்றுகின்றது . அதை அன் 


வஷ்து , 


யாவது 


400 

ஸ்ரீ ம மா பகவதம் 
னிய தேசத்திலே யிருக்கிறதும் , அன்னியகாலத்திலே யிருக் 
கிறதும் , அன்னிய புருஷனிடத்திலே யிருக்கிறதும் , நித்தி 
ரையினாலே சொப்பன தோஷத்தினாலே தன்னிடத்திலே 
தோன்றுகிறதென்று அறியத்தக்கது . சமஷ்தமான சப்தாதி 
விஷயங்களும் கர்மானுகுணமாக அனுபவிக்கப் படுகிறதான 
படியினாலே மனதிலே அடைந்திருக்கின்றன . 


அனுபவித்த பிற்பாடு விட்டுப்போகின்றன . சகல ஜனங் 
களும் மனதை யுடையவர்களன்றோ ? சத்துவகுணப்பிரதான 
மாயும் பகவத்கியானத்தையுடைய தாயுமிருக்கிற மனதிலே 
இந்தப் பிரபஞ்சமானது சந்திரனை ஸ்பரிசிக்கின்ற 
வானவன் போல் சம்பந்தித்திருக்கிறதாகப் பிரகாசிக்கிறது . 
அனாதியான புத்தி மனது சட்தாதி விஷயங்களுடைய 
சங்காத ரூபமான லிங்கசரீ மிருக்கிற மட்டுக்கும் புருஷ 
னிடத்திலே தான் எனதென்கிற தேகசம்பந்தம் ஒழிகிற 
தில்லை . நித்திரை மூர்ச்சை விய தியினாலே உண்டான 
ஆயாசம் இஷ்ட ஜனங்களுடைய வியோகத்தினாலே யுண் 
டான துக்கம் மரணம் இவைகளிலே இந்திரியசகதி அடங் 
கிப் போயிருக்கிற டடியினாலே தானென்கிற அகங்காரம் 
பிரகாசிக்கிறதில்லை. எப்போது யௌவனத்தையுடைய புருஷ 
னுக்குப் பதினொரு இந்திரியங்களினாலே பிரகாசிக்கப்படா 
நின்ற அகங்காரமானது கர்ப்பத்திலேயும் பாலிய அவள் 
தையிலேயும் இந்திரியங்கள் சமர்த்தங்கள காம லிருக்கிறதி 
ஞாலே அமாவாசையிலே சந்திரபிம்பம் எப்படி காணப் பட.- 
வில்லையோ , அப்படிபோல் காணப்படவில்லை . சப்தாதி 
விஷயங்களைத் தியானம் பண்ணுகின்ற இந்த ஜீவனுக்கு 
லிங்க சரீரம் உள்ள மட்டும் தேக சம்பந்த மிருக்கிறபடியி 
னாலே சொப்பனத்திலே யில்லாமலிருக்கிற வஸ்துக்கள் எப் 
படி காணப்படுகிறதோ , அப்படிப்போலே பரமார்த்தமாய் 
ஒரு விஷயமு மில்லாமலிருந்தாலும் சட்சாரம் ஒழிகிறதில்லை, 
சப்தாதி ரூபமாயும் சத்வாதி குணமயயாயும் ஷோடச ரூப 
மாகவும் லிங்கசரீரம் சொல்லப்படுகின்றது . ஞான சக்தியை 
யுடைய புருஷன் ஜீவாத்மாவென்று சொல்லப்படுகிறான் . 

த்த லிங்க சரீரத்தோடு கூடிக்கொண்டு ஜீவாத்மாவானவன் 
ஸ்தூல தேகங்களை 

யடைந்து திரும்பவும் விட்டுவிடு 
கிறான் . லிங்க சரீரத்தோடே 

கூடிக்கொண்டு 
சந்தோஷம் சுகம் பயம் துக்கம் சோகம் இவைகளை அனு | 
விக்கிறான் . எப்படியானால் தினத்தைப் பிடித்துக்கொண் 
டிருக்கிற கிருமியானது மற்றொரு திரணத்தைப் பிடித் 
துக்கொண்ட பிற்பாடு அந்தத் திரணத்தை எப்படி விட்டு 


சதுர்த்த ஸ்கந்தம் 

401 
விடுகிறதோ , அப்படிபோலவே ஜீவனானவன் மரணத்தை 
யடையும்போது , இந்தத் தேகத்தை யுண்டாக்கா நின்ற 
கர்மம் முடிந்ததினாலே இந்தச் சரீரத்தைப் பின்னை 
யொரு சரீரம் பற்றுகிறதற்கு முன்னே விடுகிறதில்லை. 
யாதொரு காரணத்தினாலே இந்திரியங்களால் சப்தாதி விஷ 
யங்களைத் தியானம் பண்ணிக்கொண்டு அடிக்கடி கர்மங்களைப் 
பண்ணுகிறானோ, அந்தக் காரணத்தினால் அந்தப் பிராணி 
களுக்கு ஜன்மஹேதுவாகிறது . ஆத்மாவுக்குக் கர் மமூல 
மான அஞ்ஞானத்தினாலே தேகாதிகளுடைய கர்மபந்த முண் 
டாகிறது . ஆனபடியினாலே ஜன்மத்தைப் போக்கடித்துக் 
கொள்ளுகிற நிமித்தமாய் இந்தப் பிரபஞ்சத்தைப் பகவத்ரூப 
மாகப் பார்த்துக்கொண்டு எந்த பகவானாலே இந்தப் பிரபஞ் 
சத்துக்குச் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்கள் உண்டாயிருக் 
கிறதோ , அந்த பகவானையே பலவிதமாகவும் சரணமாக 
அடையென்று நாரதர் சொன்னார் . 


மைத் நிரேயர் வாக்கியம் 


விதுரரே ! இந்தப் பிரகாரம் பாகவத சிரேஷ்டரான 
நாரதர் , சிவன் விஷ்ணு இவர்களுடைய ஸ்வரூபத்தை 
ராஜாவுக்கு உபதேசித்து அவனுடைய அனுமதிகொண்டு , 
பிற்பாடு சித்தலோகத்தை யடைந்தார் . ராஜரிஷியான பிரா 
சீன பரிகிஷுவும் பிரசார க்ஷணத்திலே புத்திரர்களை 
நியமித்துத் தவசின் பொருட்டு கபிலாசிரமத்தைத் தியானம் 
பண்ணிக்கொண்டு அந்த பகவத் பக்தியினாலே அந்த பகவா 
னுடைய சாரூப்பியத்தை யடைந்தான் . வாரீர் விதுரரே ! 
தேவரிஷியினாலே சொல்லப்பட்ட இந்த ஆத்மக்கியானத் 
தைக் கேட்கிறவன் கேட்பிக்கிறவன் ஆகிய இருவரும் முக்தர் 
களாவார்கள் . முகுந்தனுடைய பலசினாலே லோகபாவன 
மாகியும் தேவரிஷி சிரேஷ்டரான நாரதருடைய முகத்தில் 
தின்றும் உண்டானதாயும் ஆத்மபா வனமாயு மிருக்கிற இந்த 
ஆத்ம வுபதேசத்தை எவன் கீர்த்திக்கிறானோ அவன் உத்தம 
ஸ்தானத்தை யடைவான் . சமஸ்த கர்ம பந்தங்களினாலே 
விடப்பட்டவனாய் , திரும்பவும் சம்சாரத்திலே ஜன்மத்தை 
படையான் . 


ஸ்ரீ மஹாகவதம் 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் 


பிரசேதசுக்கள் ருத்திரகீதத்தினாலே ஈசுவரனை மெய்ப்பித்து அவனாலே 
வெகு வரங்களையடைந்து பிற்பாடு அங்கிருந்து வந்து விராட்சி 
யென்கிற பெண்ணைக் கலியாணம் பண்ணிக்கொண்டு 
ராச்சியபாரம் பண்ணினார்களென்று சொல்லப் 

படுகின்றது . 


விதுரர் வாக்கியம் 


மைத்திரேயரே ! பிராசீன பரிகிஷூவினுடைய பிள்ளை 
கள் ருத்திரகீதத்தினால் ஹரியைச் சந்தோஷிப்பித்து எப் 
படிப்பட்ட சித்தியை அடைந்தார்கள் ? அந்தப் பிரசேதசுக் 
கள் தேவனான கிரீசனை எதேச்சையாகவே யடைந்து கைவல் 
லிய நாதராகிய ஸ்வாமிக்குப் பிரியனான ருத்திரனுடைய 
அனுக்கிரக பாத்திரர்களாய் மோக்ஷத்தை யடைந்தார்கள் . 
அது நிச்சயம் . மோக்ஷத்தை யடைகிறதற்கு முன்னே இந்த 
லோகத்திலும் பரலோகத்திலும் எப்படிப்பட்ட பலத்தை 
யடைந்தார்கள் , அதைச் சொல்லவேண்டுமென்று பிரசினம் 
பண்ணுகின்ற விதுரரைப் பார்த்து ? மைத்திரேயர் சொல் 
லத்தொடங்கினார் : வாரீர் விது : ரே ! அந்தப் பிரசேதசுக் 
கள் பிதாவினுடைய ஆக்கினையைக் கடவாமல் சமுத்திரத் 
திலே மூழ்கிக்கொண்டு ருத்தினாலே சொல்லப்பட்ட கீதத்தி 

லே ஜப யக்கியத்தினாலும் தபசினாலும் நிர்விகாரனான 
பரமாத்மாவைப் பதினாயிர வருஷம் ஜபஞ்செய்து சந்தோஷிப் 
பித்தார்கள் . இந்தப் பிரகாரம் தபசு 

இந்தப் பிரகாரம் தபசு பண்ணிக் கொண்டிருக் 
கிற அந்தப் பிரசேதசுக்களுக்குப் பதினாயிரம் வருஷத்துக்குப் 
பிற்பாடு ஜகந்நாதரான ஸ்ரீமந் நாராயணன் தம்முடைய 
தேஜசுகாந்தியினாலே அந்தப் பிரசேதசுக்களுடைய தபசி 
னாலே யுண்டான கிலேசத்தைப்போக்கடிக்க நினைத்து , சத்து 
வப்பிரதானமான மூர்த்தத்தினாலே பிரசன்னரானார் . மேரு 
சிகரத்திலே யிருக்கிற காளமேகம்போல் 

கருடாரூடராய் 
பீதாம்பரதாரியாய் கவுஷ் துவ மாணிக்கத்தைக் கண்டத்திலே 
யுடையவராய் அந்தக் கவுஸ்தவ மாணிக்கத்தினுடைய 
தேஜசினாலே திக்குகளைப் பிரகாசப்படுத்திக் கொண்டும் 
ஆவிர்ப்பவித்தார் . ஜோதிமயமான சுவர்ணபயமுள்ள கிரீட 
குண்டலங்களினாலே விளங்குகின்ற கபோலங்களையும் வதனத் 
தையும் உடையவராய்ப் பிரகாசியா நின்ற கிரீடத்தை யணிந்த 
வராய் அஷ்டாயுதங்களினாலேயும் பக்தர்களான முனிவர் 


சதுர்த்த ஸ்கந்தம் 

403 
களாலேயும் தேவசிரேஷ்டர்களாலேயும் சேவிக்கப் பட்ட 
வராய் , கருடனாகிற கின்னரன் தனது இறக்கைகளுடைய 
தொனிகளினாலே கானம் பண்ணப்பட்ட கீர்த்தியையுடைய 
வராய் , பருத்தும் நீண்டு மிருக்கிற அஷ்ட புஜங்களினாலே 
சூழப்பட்ட மார்பிலே யிரா நின்ற லக்ஷ்மியுடனே , சண்டை 
செய்கின்ற காந்தியையுடைய வனமாலையினாலே சூழப்பட்ட 

ஆதிபுருஷன் கிருபாபூரண கடாக்ஷங்களுடனே 
கூடினவராய் சரணாகதமென்ற பிரசேதசுக்களைக் குறித்து 
மேகநாதம்போலும் தொனியுடன் அருளிச்செய்கிறார் : 


வரான 


ஸ்ரீ பகவானுடைய வாக்கியம் 


ராஜகுமாரர்களே ! உங்களுக்கு நன்மை யுண்டாகக் 
கடவது . நீங்களனை வரும் ஏகபுத்தியா யிருந்துகொண்டு ஏக 
விரதர்களாய் என்னையே ஆராதித்தீர்கள் . 

உங்களுடைய 
சுகிர்த பிரபாவத்தினால் நான் சந்தோஷத்தை யடைந்தேன் , 
உங்கள் மன திலே யிருக்கிற கோரிக்கையை என்னிடத்தில் 
நின்றும் அடைவதற்குக் கேளுங்கள் . எந்தப்புருஷன் நாள் 
தோறும் சயனகாலத்திலே உங்களை நினைக்கிறானோ, அவ 
னுக்குத் தன் பிராதாக்களிடத்திலே வா தசல்லியமும் பிராணி 
களிடத்தில் தயையும் உண்டாகும் . எவர்கள் சித்த சமா 
தானத்தை யுடையவர்களாய் இந்த ருத்திர கீதத்தால் சாயங் 
காலத்திலும் பிராதக்காலத்திலும் என்னை ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறார்களோ , அவர்களுக்கு நான் இஷ்டவரங்களை 
யும் சோபனமான புத்தியையும் கொடுப்பேன் . 

நீங்கள் 
சந்தோஷத்தை யுடையவர்களாய் 

பிதாவினுடைய ஆக் 
கினை யை எப்போது கிரகித்தீர்களோ , அதினால் உங்களு 
டைய மனோகரமான கீர்த்தி லோகங்களெல்லாம் வியாபிக்கப் 
போகிறது . 

உங்களுக்குக் குணங்களினால் பிரமாவுக்குச் 
சாானனாயும் , பிரசித்தியுமுடைய புத்திரன் உங்களுக்கு உண் 
டாகப்போகிறான் . அந்தப் பிள்ளையானவன் இந்த மூன்று 
லோகத்திலும் தன் சந்தானத்தினாலே பிரசித்தியடையப் 
போகிறான் . 

கண்டு மகாரிஷிக்குப் பிரமலோசையென்கிற 
அப்சரஸ்திரீயானவள் சுமலம் போலும் 

கண்களையுடைய 
பெண்ணைப்பெற்றாள் . 

அந்தப்பெண்ணை 
அந்த ஆசிரமத்திலேயே விட்டு 

விட்டு 

அவள் சுவர்க் 
கத்தையடைந்தனள் . பசியினாலே அழுதுகொண்டிருக்கிற 
அந்தப்பெண்ணை 

விருக்ஷங்க ளெடுத்து 

வளர்த்தன . 
தயாளுவாயும் ஓஷதிகளுக்கெல்லாம் 

ராஜ ! வாயுமிருக்கிற 
சந்திரன் அமிர்தத்தைப் பெருக்கா நின்ற தர்ஜனி யென் 


வளான 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தான் . 


னப்பட்ட தன் விரலைப் பசியினாலே 

அழுதுகொண் 
டிருக்கிற அந்தப் பெண்ணினுடைய வாயிலே கொடுத் 

அதினாலே அக்குழந்தை விர்த்தியடைந்தது . 
ராஜகுமாரர்களே ! 

என்னையே உபாசியா நின்ற உங் 
கள் பிதாவினாலே நீங்கள் பிரஜைகளைச் சிருஷ்டி பண்ணச் 
சொல்லி ஆக்கியாபிக்கப் பட்டீர்களன்றோ ? அந்தப் பிரஜா 
சிருஷ்டி நிமித்தத்தாலே உத்தமஸ்திரீயான அந்தப் பெண் 
ணைச் சீக்கிரமாக நீங்கள் விவாகம் பண்ணிக்கொள்ளுங்கள் . 
சோபனமான இடையையும் சமானமான தர்மத்தையும் சீலத் 
தையு முடையவளாய் உங்களிடத்திலேயே வைக்கப்பட்ட 
மனதையுள்ளவளாயு மிருக்கிற அந்தப் பெண்ணானவள் உங் 
களுக்குப் பத்தினியாகக் கடவள் . நீங்கள் தடுக்கப்படாத 
பராக்கிரமத்தை யுடையவர்களாய் , அனேக திவ்விய வருஷங் 
கள் பூமியிலும் சுவர்க்கத்திலும் உண்டான போகங்களையும் 
விடுத்து , என்னுடைய ஸ்தானமான பரமபதத்தை அனுட 
விக்கப் போகிறீர்கள் . எனக்குப் பிரீதியாகக் கர்மங்களைச் 
செய்தவர்களாயும் என்னுடைய கதையினால் காலத்தைப் 
போக்குகிறவர்களாயுமிருக்கிற புருஷர்கள் கிருகஸ்தாசிரமத் 
திலே யிருந்தாலும் அந்தக் கிருகஸ்தாசிரமத்திலேயும் 
அவர்களுக்கு எந்தக் காரியம் சாத்தியமா கமாட்டாது ? சர் 
வஜ்ஞயனான நான் பிரம நிஷ்டர்களாலே கீர்த்திக்கப்பட்ட 
வனாய்க் கேட்டவர்களுடைய இருதயத்தையும் அடிக்கடி 
அடைந்தவனாய்ப் பிரகாசிப்பேன் . பரப்பிரமமான என்னை 
அடைபவர்கள் திரும்பவும் சோகம் மோகம் விஷயப்பிரீதி 
இவைகளை அடையார்கள் . 


மைத்திரேயர் வாக்கியம் 


விதுரரே ! பிறகு , ஜனார்த்தனனுக்குப் பிரசேதசுக்கள் 
அநேக பிரணாமங்களைப் பண்ணினவர்களாய் , பிரசேதசுக்கள் 
கைகளைக் கூப்பிக்கொண்டு அந்த பகவத் தரிசனத்தினாலே 
ரஜஸ்தமோ குணங்கள் மனோமலங்கள் இவைகளைப் போக் 
கடித்தவர்களாய் , 

அதிசயத்தினாலே பொருமலை 
யுடைய வாக்கினாலே அந்தப் பகவானை ஸ்தோத்திரம் 
பண்ணினார்கள் . 


பிரசேதசுக்களுடைய ஸ்தோத்திரம் 


வாரீர் பகவானே ! வேதங்களினாலே சர்வ புருஷார்த்த 
சாதனமாகச் சொல்லப்பட்ட 

உதாரங்களான 
யும் நாமங்களையு முடையவராய் ஆசிரிதர்களுடைய கிலேசங் 


குணங்களை 


மாயா 


சதுர்த்த ஸ்கந்தம் 

405 
களைப் போக்கடிக்கிறவராய் , மனதினால் அறிவதற்கும் 
வாக்கினால் சொல்வதற்கும் அகப்படாதவராய் சர்வேந்திரி 
யங்களினாலேயும் அறியப்படாத க 

கதியை யுடையவராயு 
மிருக்கிற உமக்குப் பிரணாமம் . சுபாவமாகப் பிரகிருதி 
சம்பந்தமும் சோகமோகா திகளு மில்லாதவராயும் , புரு 
ஷார்த்தமான ஆத்மசொரூபத்தைக் கிரகியா தமனதிலே 
தோன்றா நின்ற தேவாதி பேதத்தை யுடையவர்களான 
ஜீவாத்மாக்களுக்கு அந்தரியாமியாகியும் , ஜகதுற்பத்தி 
ஸ்திதிசங்காரங்களிலே 

குணத்தினாலே பிரமாதி 
மூர்த்தங்களை யுடையவராயுமிருக்கிற உமக்குப் பிரணாமம். 

. 
நிர்மலமான சத்துவ மூர்த்தியாயும் , பாபத்தைப் போக்கா 
நின்ற ஞானத்தைக் 

ஞானத்தைக் கொடுக்கிறவராயும் வாசுதேவராயும் 
கிருஷ்ணனாயும் சமஷ்தமான பக்தர்களுக்கும் பிரபுவாயு 
மிருக்கிற உமக்குப் பிரணாமம் . கமலத்தினுடைய கேசரம் 
போலே பொன்னிறமான பீதாம்பரத்தை யுடையவராயும் , 
சர்வபூத நிவாசராயும் , சர்வஜ்ஞராயுமிருக்கிற உமக்குப் 
பிரணாமம் . பகவானான உம்மாலே கிலேசங்களை யெல்லாம் 
போக்கடிக்கின்ற இந்த ரூபமானது கிலேசத்தை யுடையவர்க 
ளான எங்களுக்குக் காண்பிக்கப்பட்டது . இதைப்பார்க்கிலும் 
வேறே கிருபை பண்ணத்தக்கது என்ன இருக்கின்றது ? 
வாரீர் அமங்களத்தைப் போக்கடிக்கிற மங்களமூர்த்தியே ! 
இவர்கள் நம்முடையவர்களென்று யோக்கியமான 

காலங் 
களிலே புத்தியினாலே நினைக்கிறது யாதொன்றுண்டோ, 
இவ்வளவே தீனர்களிடத்திலே வா ற்சல்லியத்தையுடையவர் 
களான விபுக்களாலே செய்யத்தக்கது . எப்போதும் உம் 
மையே தியானம்பண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுடைய 
இருதயத்திலே பமாயிருக்கிறீர் . அஞ்ஞானிகளான 
பிராணிகளுக்கும் இருதயத்திலே அறியப்படாதவராய் அந் 
தரியாமியா யிருக்கிறீர் . அப்படியிருக்கிற நீர் கோரிக்கையை 
யுடையவர்களாயும் உம்முடைய உபாசகர்களான எங்களு 
டைய இருதயத்திலே யிரா நின்ற இஷ்டங்களை எந்தக் கார 
ணத்தினாலே அறியாமற் போவீர் ? வாரீர் ஜகத்பதியே ! 
மோக்ஷத்தைக் கொடுக்கின்றவராயும் கதியாயுமிருக்கிற நீர் 
எங்களுக்குப் பிரசன்னரானீரே P இந்த உம்முடைய பிரசா 
தமே எங்களுக்கு வேண்டிய வரம் . வாரீர் நாதனே ! ஆனா 
லும் பிரகிருதியைக் காட்டிலும் விலக்ஷணனான ஜீவனைக் 
காட்டிலும் விலக்ஷணனான உம்மிடத்தில் நின்றும் , ஒருவார்த் 
தைகேட்கிறோம் . யாதொரு காரணத்தினாலே உம்முடைய ஐசு 
வரியங்களுக்கு அந்தமில்லையோ , அந்தக் காரணத்தினாலே 
அனந்தரென்று சொல்லப்படுகிறீர் , பாரிஜாத புஷ்பமானது 


ஸ்ரீ ம I LIT கவத 11 


பத்தை 


எப்டி 


யாதொரு 


மனது 


சு. கப் புஷ்பித்ததேயாகில் வண்டானது வேறொரு புஷ் 

யடையாதோ , அப்படியே நாங்களும் 
சாகாத் பரமத்மாவான உப்முடையபாதமூலத்தையடைந்து 
வேறே எதைக் கேட்கப்போகிறோம் . நாங்கள் எவ்வளவு 
லம் 

உப்முடைய பாய்கைவேலே யேகிக்கப்பட்டவர்க 
வாய்ச் சம்பாத்திலே கமங்களினா லுழன்று கொண்டிருக்கிற 
காலம் வரையில் எங்களுக்குப் பிறவிதோறும் பாகவத சகவா 
சம் உண்டாகக் கடவது . மனுஷியர்களுக்கு சுவர்க்க யோக்ஷங் 
களை அதிசயித்த பாகவதர்களுடைய 

க்ஷணகால 

சகவாசத் 
துக்கும் சரியாகச் சொல்லமாட்டோம் . பசுபத்திராதி பலன் 
கள் சரியல்லவென்று சொல்ல வேண்டியதென்ன ? யாதொரு 
பாகவத சங்கத்திலே சுத்தமான பகவத் கதையானது பிரசங் 
கிக்கப் படுகிறதோ ? 

பகவத் கதைய ஒலே 
சப்தாதி விஷய ஆசைக்குச் சாந்தியுண்டாகுமோ ? யதொரு 
பாவத் 

கதாப் பிரசங்கத்திலே பிராணிகளிடங்களி லே 

வைரத்தை விட்ட தாமே ? ய தொரு பகவத் 
கதைப்லே 

ஒரு பயமும் உண்டாகாதோ ? பதொரு 
பாவத கோஷ்டியிலே சத்கதைகளிலே முத்தர் 
சங்கங்களலே முமுட்சுக்களுக்குக் கதியான 

சட் 
சாத் ஸ்ரீமந்நாராயணன் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணப் 
படுகிறாரோ தீர்த்தங்களை யெல்லாம் பரிசுத்தம் பணண 
வேன் நிமென்னும் இச்சையினால் க ! லாலே சஞ்சரியா நின்ற 
அப்படிப்பட்ட பாகவதர்களுடைய சங்கமானது சம்சாத் 
தில் பயத்தை யுடையவனான எவனுக்குத்தான் ருசிக்காது P 

வார்ர் பகவானே ! உமக்குப் பிரியனயும் , சகாவாயும் , 
பாகவதனயு மிருக்கிற சாக்ஷாத் ருத்திரனுடைய க்ஷணகால 
சங்கத்தினாலே , நாங்கள் ஒரு சிகிச்சையு மில்லாததாகிய 
ஜனன மரணாத்யகமான சம்சமாகிற வியாதிக்கு வைத்திய 
ரான உம்மை இ போது கதியாக அடைந்தோம் . வரீர் 
ஈசனே ! எங்களால் பண்ண பட்ட அத்தியயனம் யாதொன் 
றுண்டோ, சர்வகாலமும் சிசுருஷையினாலே ஞான விருத் 
தர்களான ஆசாரியர்கள் பிர மணர்கள் இவர்கள் சந்தோ 
ஷிக்கும்படியாய் நடந்து கொண்டது யாதொன்றுண்டோ, 
ஜேஷ்டர்களான பிராதாக்கள் , சிநேகிதர்கள் 

இவர்களை 
நமஸ்கரிப்பது யாதொன்றுண்டோ ? சகல பிராணிகளிடத் 
திலேயும் பொறாமையை 

விட்டு சமமாகப் 

பார்ப்பது 
யாதொன்றுண்டோ, வெகுகாலம் ஜலத்திலே மூழ்கிக் 
கொண்டு அன்னமில்லாமல் எங் > ளலே செய்யப்பட்ட தபசு 
ய தொன்றுண்டே 1 , இவையெலாம் அனத மகடையை 
யுடையவரான உமது சந்தோஷத்தின் பொருட்டு உண்டாகக் 


கி 


சதுர்த்த ஸ்கந்தம் 

407 
கடவது . தபசு ஞானங்களினாலே நிர்மலமான இருதயத்தை 
யுடையவர்களான சுவாயம்புமனு, பிரமன் , ருத்திரன் , 
இவர்களெல்லாம் உம்முடைய மகத்துவமென்கிற கரையை 
அறிய தவர்களாய் இருந்தாலும் , தங்களுடைய புத்தியா நு 
சரணமாக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் . ஆகை 
யால் நாங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் . சர்வ பூத 
சமராயும் , சாந்தராயும் , பரமபுருஷராயும் , வாசுதேவராயும் , 
சத் துவமூர்த்தியாயும் , ஷட்குண பரிபூரணராயுமிருக்கிற உமக் 
குப் பிரணாமம் பண்ணுகிறோமென்று பிரசேதசுக்களாலே 
ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவராயும் பக்தவற்சலராயு மிருக் 
ற பகவானானவர் சந்துஷ்டராய்க்கொண்டு அவர்களாலே 
கோரப்பட்ட அந்த வரத்தைக் கொடுத்தவராய் , அனந்த 
மகிமையை 

யுடையவரான ஸ்வாமியானவர் தம்முடைய 
தரிசனத்திலே திருப்தியில்லாத கண்களையுடையவராயும் , 
தமது அதரிசனத்தை இச்சியா தவர்களாயு மிருக்கிற அந்தப் 
பிரசேதசுக்கள் பார்த்துக் கொண்டிருக்கும்போது , தம்மு 
டைய ஸ்தானத்தைக் குறித்து எழுந்தருளினார் . பிற்பாடு 
அந்தப் பிரசேதசுக்கள் சமுத்திர ஜலத்திலேயிருந்து வெளிப் 
பட்டு 

சொர்க்கத்தைத் தகைய வேண்டு மென்கிறது போல் 
மிகவும் உயர்ந்திருக்கிற விருக்ஷங்களினாலே வியாபிக்கப்பட்ட 
பூமியைப் பார்த்துக் கோபித்துக் கொண்டார்கள் . வாராய் 
ராஜனே ! பிற்பாடு அந்தப் பிரசேதசுக்கள் பிரளயகாலத் 
திலே காலாக்கினி ருத்திரன்போலப் பூமியிலே உள்ள 
விருக்ஷங்கள் கொடிகள் இவைகள் ஒன்றுமில்லாமற் போகப் 
பண்ணுகிறதற்காகக் கோபத்தினாலே அவர்கள் முகத்திலே 
யிருந்து 

உண்டான அக்கினியினாலே பஸ்மங்களாகப் 
பண்ணப்பட்ட விருக்ஷங்களைப்பார்த்து பிரமதேவன் வந்து , 
பிராசீன பரிகிஷவினுடைய 

பிள்ளைகளான பிரசேதசுக் 
களுக்கு நியாயங்களைப் போதித்துக் கோபந்தணியச்செய்து , 
அப்போது மிகவும் பயப்பட்டுக்கொண்டிருக்கிற விருக்ஷ 
கன்னிகையான மாரிஷையென்கிற பெண்ணை 

அந்தப் 
பிரசேதசுக்களுக்குக் கொடுத்தார் . அந்தப் பிரசேதசுக்களும் 
பிரமாவினுடைய ஆக்கினையினாலே அந்த மாரிஷையென்கிற 
பெண்ணை விவாகம் பண்ணிக்கொண்டு , அவளிடத்திலே 
மகாதேவனுடைய அவமானத்தினாலே நசித்திருந்த தக்ஷப் 
பிரஜாபதி திரும்பவும் பிறந்தான் . பிரமாவானவர் பிரஜா 
சிருஷ்டியிலும் ரக்ஷிக்கிறதிலும் அந்தத் தக்ஷனை நியமித் 
தார் . அவன் மரீசி 

முதலான 

பிரஜாபதிகளைப் பிரஜா 
சிருஷ்டியிலே ஆக்கியாபித்தான் . 


408 


ஸ்ரீ மா பாகவதம் 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் 


பிள்ளையான தக்ஷனிடத்திலே ராச்சியபாரத்தைவைத்து வனத்திலே 
வாசம்பண்ணுகின்ற அந்தப் பிரசேதசுக்களுக்கு நாரதர் முத்தி 
சொல்லப்பட்ட மார்க்கத்தை உபதேசித்து அதனாலே 
அவர்கள் மோக்ஷத்தை அடைந்தார்களென்று 

சொல்லப்படுகின்றது . 


மைத்திரேயர் வாக்கியம் 


வாரீர் விதுரரே ! அந்தப் பிரசேதசுக்கள் அனேகந் 
திவ்ய வருஷத்துக்குப் பின்பு விவேகத்தை யுடையவர்களாய் , 
சமுத்திரத்திலே பகவானாலே சொல்லப்பட்ட . வார்த்தையை 
நினைத்துக்கொண்டு பிள்ளையான தக்ஷனிடத்திலே தங்க 
ளுடைய பாரியை கிருகம் இவை முதலியவைகளை விட்டுச் 
சீக்கிரமாகப் புறப்பட்டு, சாசிலியென்கிற ரிஷி , சித்தியை 
யடைந்த மேற்குச் சமுத்திரக்கரையிலே பரமாத்தும ஞானத் 
துடன் பிரமநிஷ்டையிலே தீக்ஷையுடையவர்களாய் , 
ணன் - மனது - வாக்கு- கண்கள் முதலியவைகளை நிக்கிரகித்துச் 
சமானங்களாயும் மூலாதாரமுதற்கொண்டு 

செம்மையாயு 
மிருக்கிற சரீரங்களையு டையவர்களாயும் , நிர்மலனான பரமாத் 
மாவினிடத்திலே வைக்கப்பட்ட மனதையுடையவர்களாயு 
மிருக்கிற அந்தப் பிரசேதசுக்களை அனுக்கிரகிக்கத் தேவர்கள் 
அசுரர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட நாரதமகாரிஷி 
யானவர் வருவதைப் பிரசேதசுக்கள் கண்டு , எழுந்திருந்து 
சேவித்து அபிவாதனம் பண்ணி , கிரமமாகப் பூஜித்து 
ஆசனம் சமர்ப்பித்து , அவர் அதில் உட்கார்ந்தபிறகு , நாரத 
மகா முனியைப் பார்த்து , வரீர் தேவரிஷியே ! தெய்வா 
தீனமாக எங்களுக்கு உம்முடைய தரிசன முண்டாயிற்று . 
சூரியனைப்போல் உம்முடைய சஞ்சாரம் எங்களைப்போன்ற 
வர்களுடைய அஞ்ஞானத்தைப் போக்கடிக்கின்றது . சிவனா 
லேயும் பகவானான அதோக்ஷஜனாலேயும் உபதேசிக்கப்பட்ட 
ஞானமானது பரியா புத்திராதிகளிலே ஆசக்தர்களான 
எங்களுக்கு வெகுகாலமாய் மறக்கப்பட்டது . பரமாத்ம 
சாக்ஷாத்காரரூபமான அந்த ஆத்மஜ்ஞானத்தை எங்களுக் 
குத் தெரியப்படுத்து மென்று பிரசேதசுக்களாலே கேட்கப் 
பட்ட நாரதமுனியானவர் , புண்ணியகீர்த்தியான 
னிடத்தில் வைக்கப்பட்ட மனதையுடையவராய்ப் பிரசேதசுக் 
களைப் பார்த்துச் சொல்லுகிறார் . 


பகவா 


சதுர்த்த ஸ்கந்தம் 

409 
வாருங்கள் பிரசேதசுக்களே ! ஜன்மத்தினாலும் , கர்மத்தி 
னாலும் , ஆயுசினாலும் , மனதினாலும் , வாக்கினாலேயும் 
ஸ்ரீ ஹரியைச் சேவிக்கிறவனே மனுஷியன் . 

அதுவே 
ஜன்மம் , அதுவே சத்கர்மம் , அதுவே ஆயுசு , அதுவே 
மனது , அதுவே வாக்கு . இந்தப்பூமியில் உத்தம குலத்திற் 
பிறந்து உ.பநயனமுதலாக யக்கியாதிகளைச் செய்த மூன்று 
வகைப்பட்ட ஜன்மங்களினாலும் என்ன பிரயோசனம் P 
வேதங்களிலே சொல்லப்பட்ட கர்மங்களிலும் தேவதை 
களைப்போல வெகுகாலமான ஆயுசைப் பெற்றதினாலும் , 
சாஸ்திரத்தினாலும் , தபசினாலும் , வாக்காலும் , சித்தவிர்த்தி 
களினாலும் , சமர்த்தமான புத்தி இந்திரிய பலத்தினாலும் , 
என்ன பிரயோசனம் ? பிராணாயாம யோகத்தினாலும் , சாங் 
கிய மென்கிற தேக வியதிரிக்த ஆத்மக்கியானத்தினாலும் , 
சன்னியாசத்தினாலும் , வேதாத்தியயனத்தினாலும் , மற்று 
முள்ள பசுபுத்திராதி பலன்களில் வைராக்கியங்களினாலும் , 
பிரயோசனமில்லை , சகலமான புருஷார்த்தங்களுக்குள்ளே 
ஆத்தும ஜ்ஞானம் சிரேஷ்டம் . விருக்ஷத்தின்மீது ஜலம் 
விட்டதினால் அதினுடைய கிளைகள் பத்திரங்கள் புஷ்பங்க 
ளெல்லாம் திருப்தியடைவதுபோலும் , 

பிராணனுடைய 
திருப்தியினாலே இந்திரியங்கள் திருப்தியடைவதுபோலும் , 
அச்சுதனுடைய ஆரா தனத்தினாலே சகல பிராணிகளும் 
திருப்தியடையும் , வருஷாகாலத்தில் சூரியனிடத்தில் நின் 
றும் ஜலங்களுண்டாகித் திரும்பவும் கிரீஷ்ம காலத்திலே 
அந்தச் சூரியனிடத்திலேயே பிரவேசிப்பது போலும் , 
பூமியிலே ஸ்தாவர ஜங்கமங்களான பூதங்களுண்டாய் 
அதிலேதானே லயிக்கிறது போலும் , சராசராத்துமகப் 
பிரபஞ்சமும் ஸ்ரீ ஹரியினிடத்தினின் றுண்டாகி லயிக் 


கின்றன . 


சூரியனுடைய பிரபையானது ஒருக்கால் பிரகாசிப்பதும் 
ஒருக்கால் அப்பிரகாசமா யிருப்பதும்போல , ஜகத்சரீரியான 
ஸ்ரீ ஹரியினுடைய ஸ்தானமான இந்த ஜகத்து சிருஷ்டி 
வேளையில் பிரகாசித்தும் லயகாலத்திலே அப்பிரகாசமாகியு 
மிருக்கும் . இந்திரியங்களும் சாக்கிர அவஸ்தையிலே விஷ 
யங்களில் வியாபித்துப் பிரகாசிக்கின்றன . சுழுத்தி அவஸ் 
தையில் விஷயங்களை விட்டுப் பிரகாசியாம லிருக்கின்றன . 
இந்தப் பிரகாரம் பரப்பிரமத்தினிடத்திலும் ரஜஷ் தாமச 
சத்துவ மென்னப்பட்ட குணங்கள் ஒருக்கால் காணப்பட்டும் 
ஒருக்கால் காணப்படாமலு மிருக்கின்றன . ஜகத்தினுடைய 
சுபாவம் இப்படிப்பட்டது . ஆனபடியினால் சமஸ்த பிராணி 
களுக்கும் பரமகாரணமாயும் , பிரகிருதி சரீரனாயும் , அந்தரி 

52 


10 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யாமியாயும் , நியந்தாவாயு மிருக்கிற ஸ்ரீ ஹரியை அந்த 
ராத்துமா வென்கிற பாவத்தினாலே நிச்சய பஜனை பண்ணுங் 
கள் . சர்வ பிராணிகளிடத்திலும் தயையும் உள்ளதைக் 
கொண்டு சந்தோஷிக்கையும் சர்வேந்திரியங்களுடைய நிக்கிர 
கமு முள்ளவனுக்கு ஜநார்த்தனர் சீக்கிரமாகப் பிரசன்ன 
மாவார் . வாருங்கள் பக்திசுகத்தை அறிந்தவர்களே ! பரமாத் 
மாவையே தனமா கவுடைய தரித்திரர்களான சத்புருஷர்க 
ளிடங்களிலே துரோகத்தைப் பண்ணுகிற துஷ்டபுத்திரை 
யுடையவர்களது பூஜையை அங்கீகரியார் . சர்வகாலமும் 
தன்னையே விடாமல் அனுவர்த்தித்துக் கொண்டிருச்கிற 
லக்ஷ்மியையும் அந்த லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் கோருகின்ற 
ராஜாக்களையும் , தேவர்களையும் , பகவானானவர் அனுவர்த் 
திக்கின்றதில்லை . உங்களுடைய வம்சத்திலே சிரேஷ்டனாயும் 
சித்திராங்கனாயும் , ராஜ ராஜனாயும் , சிறுபிள்ளையாயுமிருந்த 
துருவனானவன் 

சபத்தினி மாதாவினுடைய வாக்க கிற 
பாணங்களினாலே பிளக்கப்பட்ட இருதயத்தையுடையவனாய் , 
அஞ்சுவயது பாலனாய் , ஸ்திரீ மோகத்தையுடைய பிதாவை 
யும் விட்டுத் தபோவனத்தை யடைந்தவனாய் அவ்விடத்திலே 
என்னைக்கண்டு என்னுடைய உபதேசத்தினாலே பகவானை 
நன்றாக ஆராதித்து , சமஸ்த பதங்களுக்கும் உத்கிருஷ்ட 
மாயும் மற்றொருவராலேயும் , அடையப்படாமலு மிருக்கிற 
ஸ்தானத்தை யடைந்தான் . அந்த ஸ்தானத்தை இப்போ 
தும் சப்தரிஷிகள் கீழேயிருந்து பார்த்துக்கொண்டிருக்கிறார் 
களே யல்லாமல் அந்த ஸ்தானத்தை யடைந்தவர்களன்று . 
ஆனபடியினாலே நீங்கள் சர்வபூதாந்தரியாமியான ஈஸு 
வானை ருத்திரனாலே சொல்லப்பட்ட உபதேச மார்க்கத்தி 
னாலே புனர்ஜன்மத்தை யடையாம லிருக்கிறதற்காக பஜனை 
பண்ணுங்களென்று நாரதமுனியானவர் பிரசேதசுக்களுக் 
கும் மற்றும் சிலபேருக்கும் பகவத் கதைகளைக் கேட்பித்துப் 
பிரமலோகத்தை யடைந்தார் . அந்தப் பிரசேதசுக்களும் 
கலிதோஷங்களைப் போக்கடிக்கிற ஹரியினுடைய யஜஸைக் 
கேட்டு , அந்தப் பகவானுடைய பாதத்தையே தியானம் 
பண்ணிக்கொண்டு அவரது பதத்தை யடைந்தார்கள் . வாரீர் 
விதுரரே ! யாதொரு அர்த்தத்தை என்னைக் கேட்டீரோ 
பிரசேதசுக்களுக்கும் நாரதருக்கும் சம்வாத ரூபமான அந்த 
ஹரிகீர்த்தனமும் நம்மாலே உமக்குச் சொல்லப்பட்டது . 

ஸ்ரீ சுகருடைய வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே ! யாதொரு இந்த மனுவினுடைய 
பிள்ளையான உத்தானபாத வம்சம் சொல்லப்பட்டது , 


சதுர்த்த ஸ்கந்தம் 

411 
எந்தப் பிரியவிருதன் நாரதரிடத்தில் நின்றும் ஆத்தும 
உபதேசத்தைப் பெற்றுப் பின்னும் வெகுகாலம் ராச்சி 
யத்தை அனுபவித்துப் பிள்ளைகளுக்குக் கொடுத்துவிட் 
டுப் பரமபதத்தை யடைந்தானோ ? சத்துக்களினாலே 
கொண்டாடப்பட்ட அந்தப் பிரிய விருதனுடைய வமிசத் 
தையும் கேளும் : இந்தப்பிரகாரம் மயித்திரேயராலே 
சொல்லப்பட்ட உத்தானபாதனுடைய சத்கதையைக் கேட்ட 
விதுரரானவர் மிகவும் விர்த்தியடையா நின்ற பக்தியினாலே 
உண்டான ஆனந்த பாஷ்பங்களை உடையவராயும் பகவானு 
டைய பாதாரவிந்தங்களை இருதயத்திலே தரித்துக்கொண்டு 
மிருக்கிற விதுரர் மைத்திரேயருடைய பாதார விந்தங்களிலே 
பிரணாமம் பண்ணி அவரைப்பார்த்துச் 

சொல்லுகிறார் . 
வாரீர் மகாயோக்கிய ! மகா கிருபையை யுடையவரான உம் 
மாலே யாதொரு பிரகிருதியைக் காட்டிலும் பரராயும் அகிஞ் 
சனர்கள் இருதயத்தில் வாசம் பண்ணாநின்றவருமான ஹரி 
யானவர் எந்தக்கியான மார்க்கத்தினாலே அறியப்படுகிறாரோ , 
அந்தக்கியான மார்க்கமானது காண்பிக்கப்பட்டதென்று இந் 
தப் பிரகாரஞ்சொல்லி , மைத்திரேயரைப் பிரணாமம்பண்ணி 
அவருடைய அனுமதிகொண்டு பூரணமனோர தராய்த் தம் 
முடையவர்களான கியாதிகளைப்பார்க்க வேண்டுமென்கிற 
இச்சையினாலே அஸ்தினாபுரியைக் குறித்துப்போனார் . 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! ஹரியினிடத்திலே வைக் 
கப்பட்ட மனதை யுடையவர்களான இந்த ராஜ !க்களுடைய 
சரித்திரத்தை எவன் கேட்கிறானோ அவன் ஆயுசு- தனம் 
கீர்த்தி ஐசுவரியம் மோட்சம் முதலிய யாவையும் அடைவன் . 


ஓம் 


பஞ்சமஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


ஸ்ரீ மஹா பாகவதபுராணத்தில் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் 
அனேகப் பிரகாரங்களுடனே கூடின பிரிய விருதன் வம்சமும் , 
பிரபஞ்ச மரியாதையும் வர்ணிக்கப்படுகிறது . அதில் இருபது 
அத்தியாயங்களினாலே பிரிய விருதன் முதலான ராஜாக்களாலே 
பூமியிலிராநின்ற தீவுகளின் மரியாதை பாலனம் பண்ணப்பட்ட 
தென்றும் , மேல்மூன்று அத்தியாயங்களினாலே சூரிய சந்திராதிக 
ளுடைய சோதி சக்கிராதி மரியாதை பாலனம் பண்ணப்பட்ட 
தென்றும் மேல்மூன்று அத்தியாயங்களாலே அதல முதலான 
கீழ்லோகங்களிலே தைத்தியர்கள் முதலானவர்களாலே மரி 
யாதை 

பாலனம் பண்ணப்படுகிறதென்றும் , சொல்லப்பட்ட 
தென்று ஆக இருபத்தாறு அத்தியாயங்களை யுடையது பஞ்சம 
ஸ்கந்தம் . அதில் முதல் அத்தியாயத்திலே கியான நிஷ்டனான 
பிரிய விருதனுக்குச் சமுசாரத்தில் சௌக்கியமும் , திரும்பவும் 
கியான நிஷ்டையுமென்று அற்புதமான பிரிய விருதன் கதை 
சொல்லப்படுகின்றது . 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
வாரீர் சுகப்பிரமரிஷியே ! கர்ம பந்தமும் 
சொரூபக்கியான மில்லாமையும் யாதொரு 
கிரகஸ்தாசிரமத்தா லுண்டாகிறதோ , அப் 

படிப்பட்ட கிருகஸ்தாசிரமத்திலே பாகவத 
னாய் , பரமாத்தும அனுபவ நிஷ்டனான பிரிய விருதன் 
எப்படி ரமித்துக்கொண்டிருந்தான் ? பிராமண சிரேஷ்டரே ! 
பசுபுத்திரர்களிடத்திலே ஆசக்தியை விட்டவர்களான மகா 
பாகவதர்களுக்குக் கிருகங்களில் ஆசக்தியுண்டாகிறதில்லை. 
அது நிச்சயம் . விப்பிரசிரேஷ்டரே ! புண்ணிய கீர்த்தியான 
பகவானுடைய பாதாரவிந்தச் சாயையினாலே சுகியா நின்ற 
சித்தத்தை யுடையவர்களான மகத்துக்களுடைய புத்தி சமு 
சாரத்தை இச்சிய தன்சே ? பிரமநிஷ்டரே ! பாரியா புத்தி 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ராதி யிடங்களில் ஆசக்தியையுடையவனான அந்தப் பிரிய 
விருதனுக்கு மோட்ச சித்தியும் , அதற்கு மூலமான கிருஷ்ண 
னிடத்திலே நிரந்தரமான பக்தியும் உண்டாயிற் றென்கிற 
அர்த்தத்தில் எனக்கு மகா சம்சயமுண்டாயிருக்கிற தென்று 
கேளா நின்ற பரிக்ஷித்து மகாராஜாவைப் பார்த்துச் சுகர் 
சொல்லுகிறார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் . 
வாராய் ராஜாவே ! கிருகஸ்தாசிரமங்களிலே பாகவதர் 
களுக்கு ஆசையிராதென்கிறது எதார்த்தமே யானாலும் , 
புண்ணியகீர்த்தியான பகவானுடைய சரணார வீந்த மகரந்த 
ரசங்களிலே ஆசையுட னே கூடின சித்தத்தையுடைய பாக 
வதர்களுக்கு மிகவும் இஷ்டரான பகவானுடைய கதையை 
ஒருவன் ஒரு விகாதத்தினாலே தடுக்கப்பட்டிருந்தாலும் , 
மங்களகரமாயும் தங்களுடைய மார்க்கமாயு மிருக்கிற அந்தப் 
பாகவத கதையை எந்த விதத்தினாலும் விட்டுவிடார்கள் . 
அந்த ராஜகுமாரனான பரமபாகவதனென்கிற பிரியவிருதன் 
நாரதருடைய பாத சேவையினாலே சீக்கிரமாகப் பரமார்த் 
தத்தை யறிந்தவனாய் , பிரமசத்திரமென்னப்பட்ட தியான 
எக்கியத்தினாலே தீட்சிக்கப்போகிறவனாய் , சாஸ்திரம் 
களாலே சொல்லப்பட்ட சிரேஷ்ட குண சமூகங்களுக்கு 
இருப்பிடமாயிருக்கையினாலே , தன்னுடைய பிதாவான மனு 
வினால் பூமியைப் பரிபாலனம் பண்ணுகிறதற்கு நியமிக்கப் 
பட்டிருந்தாலும் பகவானான வாசுதேவனிடத்தில் நிரந்தர 
மான யோகத்தினாலே சகல இந்திரிய வியாபாரங்களையும் 
சமர்ப்பித்தவனாய் , அந்தப் பிதுர்வாக்கியம் தள்ளிப்போடத் 
தக்கதாயிருந்தாலும் , அந்த ராச்சிய அதிகாரத்திலே அசத் 
தான இராகாதி துவேஷத்தினாலே ஆத்மாவுக்குத் திரஸ் 
காரத்தை நிச்சயித்தவனாய் அந்த அதிகாரத்தைச் சம்மதி 
யாம லிருந்தான் . பிற்பாடு பகவானாயிருக்கிற சதுர்முகனான 
வர் , இந்தப் பிரபஞ்ச சிருஷ்டி விர்த்தியாகவேண்டுமென்கிற 
தியானத்தினாலே நிச்சயிக்கப்பட்ட சகல பிராணிகளுடைய 
அபிப்பிராயத்தை யறிந்தவரால் , சரீரத்தோடே கூடி 
கொண்டிருக்கிற சமஸ்தமான வேதங்களினாலும் , ஜனகாதி 
தேவரிஷி கணங்களினாலுஞ் சூழப்பட்டவராய் , சத்திய 
லோகத்தில் நின்றும் இறங்கினார் . அந்தப் பிரமாவானவர் 
ஆகாசத்தில் சந்திரனைப்போற் பிரகாசித்தவராயும் , அங் 
கங்கே விமானங்களில் வாரா நின்ற தேவதைகளால் மார்க் 
கங்கள் தோறும் பூசிக்கப்பட்டவராய் , அந்த மார்க்கங்களில் 
கும்புகும்பாயிருக்கிற சித்தர்கள் -கந்தர்வர்கள் - சாத்தியர்கள் 


415 


பஞ் சமஸ் கந்தம் 
சாரணர்கள் முனிகணங்கள் இவர்களாலே தியானம்பண்ணப் 
பட்டவராயும் கந்தமா தன பர்வதத்திலிரா நின்ற ஒவ்வொரு 
குகையைப் பிரகாசிப்பித்துக் கொண்டு வந்தார் . அந்தக் கந்த 
மாதன பர்வத குகையில் தேவரிஷியான நாரதர் அம்சவாக 
னத்தினாலே பகவானான இரணியகர்ப்பனைத் தம்முடைய 
பிதாவென்று அறிந்து , பிதாபுத்திரர்களான மனு பிரிய 
விருதர்களுடனே சீக்கிரமாக எழுந்திருந்து அஞ்சலி பந்தத் 
தையுடையவராய்ப் பூசித்து ஸ்தோத்திரம் பண்ணினார் . 
மாரதனே ! பகவானான சதுர்முகனும் அவர்களாலே பூசிக்கப் 
பட்டவராய் அவர்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே சந் 
துஷ்டராய் , மிகவும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட குண 
சமூகத்தையும் அவதாரங்களையும் விஜயங்களையு முடைய 
வராய் , தயையுடனும் மந்தஹாசத்துடனுங் கூடின கடாக்ஷத் 
தையுடையவராய் , அந்தப் பிரிய விருதனைப் பார்த்து ஒரு 
வார்த்தைச் சொல்லுகிறார் . 


சதுர்முகன் வாக்கியம் 


பிரியவிருதனே ! எதார்த்தமாய் ஒரு வார்த்தை சொல்லு 
கிறேன் . அதை நன்றாகத் தெரிந்துகொள்ளும் . நானும் 
நீயும் உன்னுடைய தாய்தகப்பனான மனுவும் இந்த தேவ 
ரிஷியான நாரதரும் , 

எல்லாருங்கூடப் பரா தீனர்களா 
யிருந்துகொண்டு 

எந்த 

பகவானுடைய ஆக்கினையைச் 
செய்து கொண்டிருக்கிறோமோ , அப்பிரமேயராயும் ஜகத் 
ரூபியாயு மிருக்கிற அந்த பகவானிடத்திலே தோஷபுத்தி 
யைப் பண்ணப்படாது . தபசு-வித்தை- யோக - பலம் - ஆத்மக் 
கியானம்- அர்த்தம் - தர்மங்களினாலும் தன்னாலும் அல்லது 
அன்னியராலும் பகவானுடைய ஆக்கினையைத் தள்ளுகிற 
தற்கு ஒருபோதும் முடியாது . பிரியவிருதனே ! ஜன்மம் - 
மரணம் - சோகம் - மோகம் - சுகம்- துக்கம் இவைகளின் பொருட் 
டும் , சர்வகாலத்திலும் பயமில்லாத மோக்ஷத்தின் பொருட் 
டும் , கர்மத்தைப் பண்ணுவதற்கு பகவானால் கொடுக்கப்பட்ட 
இந்த தேகத்தை ஜனசமூகமானது தரித்திருக்கிறது . குழந் 
தாய் ! யாதொரு பகவ னுடைய வேதவாக்காகிற தந்தியினாலே 
சத்துவாதி குணங்களால் பண்ணப்பட்டனவாயும் திடங் 
களாயு மிருக்கிற கர்மங்களுடனும் நாமங்களுடனும் நன்றா 
கக்கூட்டி வைக்கப்பட்ட நாமெல்லாம் மூக்காங் கயிற்றினால் 
கட்டப்பட்ட எருது புருஷனுக்கு வசியமாயிருந்துகொண்டு 
அவனிஷ்டப்படி எப்படி நடக்கின்றதோ, அப்படியே ஈஸ் 
வரனுடைய ஆக்கினைப் பிரகாரம் நடக்கிறோம் . ராஜனே ! 


416 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஈஸ்வரனானவர் அவனவன் கர்மானுகுணமாக தேவர்கள் 
மனுஷர்கள் -பட்சிகள் - மிருகங்கள் முதலானவைகளில் எப்ப 
டிப்பட்ட சரீரங்களைக்கூட்டி வைக்கிறாரோ , அப்படிப்பட்ட 
சரீரங்களை யுடையவர்களாய்க் கண்ணில்லா தவர்கள் கண்ணி 
ருக்கிறவர்களாலே எப்படி ஓரிடத்தை யடைகின்றார்களோ, 
அப்படிப்போலவே பரதந்திரரா யிருந்துகொண்டு ஈஸ்வர 
னாலே கொடுக்கப்பட்டிருக்கிற சுகதுக்கங்களை அடைகிறோம் . 
ஆத்மக்கியானியா யிருக்கின்றவன்கூட எவ்வளவு பரியந்தம் 
பிராரப்த கர்மானுபவமிருக்கிறதோ, அவ்வளவு பரியந்தம் 
கர்ம பலத்தை அனுபவித்து , எப்படி நித்திரை தெளிந் 
தெழுந்திருந்தவன் சொப்பனத்திற் காணப்பட்ட தேகத்தை 
அதிலே அபிமான மில்லா தவனாயிருந்து நினைத்துக் கொள் 
தகிறானோ, அப்படி இந்த தேகத்தை அபிமான மில்லாத 
வனாய் தரித்துக் கொண்டிருப்பான் . 


ே 


அந்த தேகத்திலே மறுபடியும் ஜனனம் வரும்படியான 
கர்மங்களைப் பண்ணுகிறதில்லை . எவன் இந்திரியங்களை நிக் 
கிரகிக்க மாட்டாதவனாய் வனத்திலிருந்தும் காமக்குரோதாதி 
அரிஷ்டவர்க்கம் மந்தமனது புத்தி இவைகளுடன் கூட 
இருக்கிறானோ, அவன் எங்கே யிருந்தாலும் ஜனனமரண 
மென்கிற சப்சாரம் அவனை விடாது . இந்திரிய ஜயத்தை 
யுடையவனாயும் பரமாத்தும நிஷ்டனாயும் விவேகத்தை யுடை 
யவனாயு மிருக்கிறவன் கிருகஸ்தாஸிரமத்திலே யிருந்தாலும் , 
அந்த கிருகஸ்தா ஸிரமம் அவனுக்கு ராகத்துவேஷாதி 
தாஷத்தைச் செய்யமாட்டா தன்றோ ? சத்துருக்களை ஜயிக்க 
வேண்டுமென்கிற புருஷனானவன் ஒரு துக்கத்தைப்பற்றி 
யிருந்து கொண்டு பலவான்கள : ன சத்துருக்களை ஜயித்து , 
பிறகு அந்த துக்கத்தைவிட்டுத் தானாகவே எப்படி வாசம் 
பண்ணிக் கொண்டிருப்பானோ? அப்படிபோல , எவன் காமக் 
குரோத முதலான அரிஷ்ட வர்க்கங்களை ஜயிக்க வேண்டு 
மென்று இச்சிக்கிறானோ, அவன் கிருகஸ்தாஸிரமத்திலே 
யிருந்தாலும் காமக்குரோதங்களை ஜயிக்கத் தக்கவன் ஆவன் . 
அவை ஜயிக்கப்பட்ட பிறகு , அவன் எந்த ஆஸிரமத்திலும் 
ருக்கலாம் . நீயோ பகவானுடைய பாதார விந்தங்களாகிற 
துணையைப் பற்றி , காமாதி அரிஷ்ட வர்க்கங்களை ஜயித்தாய் 
பகவானாலே கொடுக்கப்பட்ட போகங்களை இந்த கிருகஸ்தா 
ஸிரமத்தி லிருந்து கொண்டு அனுபவித்து , பிறகு அவை 
களிலே வைராக்கியத்தை யடைந்தவனாய் , பகவானிடத்திலே 
நிஷ்டையுடையவனா யிருக்கக்கடவாய் என்று சொல்லினர் , 


பஞ் ச ம ஸ்கந்தம் 


00 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வா ராய் அரசனே ! இந்தப் பிரகாரம் பிரமாவினாலே 
சொல்லப்பட்ட மகா பாகவதனான பிரியவிருதன் , பகவானாயும் 
திரிலோக குருவாயு மிருக்கிற பிரமாவினுடைய ஆக்கினை 
யைத் தான் அவருக்குத் தாழ்ந்தவனாகையால் கௌரவத்தி 
னாலே சிரசினால் பிரணாமம் பண்ணினவனாய் , அப்படியே 
நடந்து கொள்ளுகிறேனென்று வெகுமானத்தோடே கிரகித் 
தான் . பகவானான சதுர்முகனும் மனுவினாலே எதாசாஸ்திர 
மாகப் பண்ணப்பட்ட பூசையை யுடையவனாய் , பிரியவிருதன் 
நாரதமுனி இவர்களிரண்டுபேரும் குடிலமின்றி பார்த்துக் 
கொண்டிருக்கையில் அவாங் மானசகோசரமாய் நித்தியமாய் 
அன்னியர்களாலே யடையப்படாததான தன்னுடைய உத் 
கிருஷ்டமான ஸ்தானத்தை யடைந்தான் . மனுவும் இந்தப் 
பிரகாரம் பிரமாவினாலே கூட்டி வைக்கப்பட்ட மே 
ரதத்தை யுடையவனாய் , தேவரிஷி சிரேஷ்டரான நாரத 
ருடைய அனுமதியினால் பிள்ளையான பிரியவிருதனை அகில 
பூமண்டலத்தையும் ரக்ஷிக்கிறதின் பொருட்டு ஸ்தாபித்துத் 
தானும் அத்தியந்தம் குரூரமான சப்தாதி விஷய ஆசையில் 
நின்றும் ஒழிந்தான் . இந்தப் பிரகாரம் அந்த ஜகத்பதியான 
பிரியவிருதன் ஈஸ்வர இச்சையினாலே பூமிபாலன கர்மாதிகா 
ரத்தை யடைந்தவனாய் , சகல ஜகத்துக்களின் பந்தங்களையும் 
போக்கடிக்கின்ற பிரபாவத்தை யுடையவனான 
டைய பாதாரவிந்த அருளால் அனவரத தியானத்தி 
ஒலே ராகத்துவேஷாதிகளைப் போக்கடித்துப் பரிசுத்தனா 
யிருந்தாலும் . மகத்துக்களைப் பூசியா நின்ற அந்த ராஜா 
வானவன் பூமண்டலத்தை பட்சித்தான் . அதன் பிற்பாடு 
பிரஜாபதியான விஸ்வகர்மாவினுடைய பெரிகிஷ்மதியென் 
கிற பிரசித்தையான பெண்ணை விவாகம் பண்ணிக்கொண் 
டான் . அந்தப் பெரிகிஷ்மதியினிடத்திலே தனக்குச் சமான 
மான சீலம் , குணம் , கர்மம் , ரூபம் , வீரியம் , ஒளதாரியம் 
இவைகளை யுடையவர்களான பத்துப்பிள்ளைகளையும் , அவர் 
களுக்குத் தங்கையான ஊர்ச்சல்வதியெனும் ஒரு பெண்ணை 
யும் பெற்றான் . அந்தப் பத்து பிள்ளைகளும் ஆக்கினையித்தி 
ரன் , இத்து மசிக்குவன் , எக்கியபாகு , மகாவீரன் , இரணிய 
ரே தசு , கிருதபிருஷ்டன் , சவனன் , மேதாதி , விதிகோத்திரன் , 
கவி என்னும் அக்கினியி னுடைய நாமத்தை யுடையவர்களா 
னார்கள் . இவர்களுக்குள்ளே கவி , மகாவீரன் , சவனன் இவர் 
கள் மூன்று பேரும் ஊர்த்துவரேதசுக்களானார்கள் . அவர் 
கள் பால்யமுதற்கொண்டு வேதாந்த வித்தையையே அப்பியா 
சம் பண்ணினவர்களாய்ப் பரம அம்சர்களுடைய ஆசிரம 

53 


பகவானு 


4.18 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சுபாவமாக 


மான சன்னியாசத்தை யடைந்தார்கள் . அந்தப் பரம அம் 
சர்களுடைய 

ஆசிரமமான சன்னியாசத்திலே சாந்தி 
குணத்தையே 

வுடை யவர்களாய்ப் பரமரிஷிக 
ளான கவிமுதலான மூன்று பேரும் சகலமான ஜீவராசிக 
ளுக்கும் வாசஸ்தானமாய் , ஷாட்குண்ணிய ஐசுவரிய 
சம்பன்னனாய் சங்கார கர்த்தாக்களுக்கெல்லாம் புகலிடமா 
யிருக்கிற ஸ்ரீ வாசுதேவனுடைய சரணாரவிந்தத்தில் அன 
வரத ஸ்மரணத்தினாலுண்டான பரம பக்திரசப் 
பாவத்தினாலே பரிமளிக்கப்பட்ட மனதோடு எவற்றையும் 
சாக்ஷாத்கரித்தவனாய் , சமஸ்த பிராணிகளுக்கும் ஆத்துமா 
வாய் ஜீவசரீரியான பரமாத்துமாவினிடத்தில் ஆத்மகாமியத் 
தைப் பேதமில்லாமல் . அடைந்தான் . அந்தப் பிரிய விருத 
னுக்கு வேறே ஒரு ஸ்திரீயினிடத்தில் உத்தமனென்றும் , 
தாபசனென்றும் , மரை வதனென்றும் , மன்வந்தராதி பதிக 
ளாய் மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் , 


பிர 


நின்ற 


இந்தப் பிரகாரம் தன்னுடைய பிள்ளைகள் சாந்திகுணப் 
பி ரதானர்களா யிருக்கையில் , மகாபரிசுத்தனான பிரியவிருத 
னானவன் ஓரிடத்திலும் தடையில்லாம லிருக்கிற சமஸ்தமான 
பராக்கிரமத்தினாலே விர்த்தியடையா 

இரண்டு 
புஜங்களினா லிழுக்கப்பட்ட கோதண்டத்தி லிரா நின்ற தாணி 
னுடைய சப்தத்தினாலே , தர்மவிரோதிகளைப் போக்கடித்தவ 
னாய் , நாள்தோறும் விர்த்தியாகின்ற பெரிகிஷ்மதி யென்கிற 
ஸ்திரீயினுடைய சந்தோஷம் , யோக்கியமான மரியாதை , 
ஸ்திரீ சுபாவமான லச்சையில் சங்கோசிக்கப்பட்ட மந்த 
ஹாசம் , கடாக்ஷம் , மனோகரமான நல்ல வார்த்தை இவை 
களினாலே திரஸ்கரிக்கப்பட்ட விவேகத்தை 

யுடையவ 
னாய் , சொரூபத்தை யறியா தவன்போ லிருந்து கொண்டு 
ஜகத்தை யெல்லாம் பதினொரு கோடி வருஷம் பரிபாலனம் 
பண்ணினான் . பகவானான சூரியன் மகாமேருவைப் பிர 
தக்ஷணயாக வந்து பூமியிலே பாதியைப் பிரகாசிப்பிக் 
கிறான் ; 

பாதியை அந்தகாரத்தினாலே சூழப்பட்டதாகப் 
பண்ணுகிறான் . அப்போது பிரியவிருத மகாராஜா 
வத் உபாசனத்தினாலே விர்த்தியடைந்து மற்ற எல்லாரிலும் 
அதிசயித்திருக்கிற பிரபாவத்தை யுடையவனாய் , சூரியனைப் 
பார்த்து சந்தோஷப்பட்டவனாய் , அந்த சூரிய ரதத்தோடே 
சமமான வேகத்தை யு டையதாயும் , சோதிமயமாயு மிருக்கிற 
ரதத்தினாலே ராத்திரியையும் பகலாகப் பண்ணுவோமென் 
நினைத்தவன்போல , ஏழுதரம் சூரியனுக்குப் பின்னாக இரண் 
டாஞ் சூரியன்போல் சஞ்சரித்தான் , அவனுடைய தேர் 


பக 


பஞ சம ஸ்கந்தம் 

419 
வண்டியினாலே புதைக்கப்பட்ட பள்ளங்களே ஏழு சமுத்தி 
ரங்களாயின . 

அந்த சப்த சமுத்திரங்களினாலே பூமியிலே 
ஜம்புவென்றும் , பிலட்சமென்றும் , சான்மலி என்றும் , குச 
மென்றும் , கிரௌஞ்சமென்றும் , சாகரமென்றும் , புஷ்கர 
மென்றும் பேர்களை 

யுடைய சப்த தீவுகளுண்டாயின. 
அந்த தீவுகளின் பிரமாணத்தைக் கேளும் . முன்னே யிருக் 
கிற தீவுக்கு அப்பாலேயிருக்கிற தீவுகள் ஒன்றுக்கொன்று 
இரட்டிப்பான பிரமாணத்தை யுடையவைகளாய் அந்த தீவு 
களுக்குச் சமானமான பிரமாணத்தை யுடையவைகளான 
சமுத்திரங்களினாலே அந்த தீவுகளுக்கு வெளியிலே சூழப் 
பட்டவைகளா யிருக்கின்றன . அந்த தீவுகளுக்கு அகழிகள் 
போல இருக்கிற ஏழுசமுத்திரங்கள் , லவணம் - இட்சு - சுரா - 
சர்ப்பி - ததி - ஷீரம் 

சுத்தோ தகமென்னும் பெயர்களை 
யுடையவைகளாய்ப் பண்ணப்பட்டிருக்கின்றன . ஜம்புத்தீவு 
முதலான அந்த தீவுகளிலே பிரியவிருதனானவன் தன்னி 
டத்திலே பக்தியை யுடையவர்களான ஆக்கினியித்திரன் , 
இத்து மசிக்குவன் , எக்கியபாகு , இரணியரே தசு , கிருதபிருஷ் 
டன் , மேதாதி , விதிகோத்திரனென்கிற ஏழுபிள்ளைகளையும் , 
வரிசையாக ஒவ்வொருத்தனை ஒவ்வொரு தீவுக்கு அதி 
பதியாகப் பண்ணினான் . ஊர்ச்சல்வதி யென்கிற தன்னு 
டைய பெண்ணை சுக்கிராசாரியருக்குக் கொடுத்தான் அந்த 
ஊர்ச்சல்வதியினிடத்தில் சுக்கிராசாரியருக்கு தேவயானி 
யென்கிற பெண் பிறந்தாள் . பகவத் பாதாரவிந்த தூளியி 
னாலே , பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இவை 
களை ஜயித்தவர்களான பகவத் தாசர்களுடைய 

பிரபா 
வம் இப்படிப் பட்டதென்கிறது ஆச்சரியமன்று ஏனென் 
றால் வர்ணங்களுக்கெல்லாம் அந்திய ஜாதியாகிய சண்டா 
ளனும் பகவானுடைய நாமதேயத்தை ஒருக்கால் உச்சரித் 
தானேயாகில் , 

அவன் அந்த க்ஷணத்திலே சமுசார 
துக்கத்தில் நின்றும் விடுபட்டவனாய்ப் பரிசுத்தனாவான் . 
இந்தப்பிரகாரம் அளவிடக்கூடாத பராக்கிரமங்களை 
யுடைய அந்தப் பிரியவிருதன் 1 ஜ்ஜியாதிகாரத்திலே 
தேவரிஷியான 

நாரதருடைய சரணாரவிந்த 
சேவையினாலுண்டான வைராக்கியத்தை யுடையவனாய்த் 
தன்னைப் புண்ணியத்தைப் பண்ணாதவன்போ லெண்ணிக் 
கொண்டு , என்னாலே என்ன அசாதுவான காரியம் பண்ணப் 
பட்டது ? 

யாதொரு ராஜ்ஜியாதிகாரத்திலே ஆசக்தியை 
யுடையவனாய் நான் இந்திரியங்களினாலே மத்தகியானத்தி 

ல் பண்ணப்பட்ட பிரதிகூலமான சப்ததி வஷயமாகிற 
பாழுங்கிணற்றிலே தள்ளப்பட்டேனோ ? அந்த ராச்சியாதி 


มอญ 


ஒருக்கால் 


120 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மத்தினாலே ஒரு ஸ்திரீக்கு வினோத மிருகமாக இருக்கிற 
என்னை நிந்திக்க வேண்டாம் என்று தன்னை நிந்தித்துக் 
கொண்டான் , 


பிரசா 


ளான 


பரதேவதையான ஸ்ரீமத் 

தாராயணனுடை.... ய 
தத்தினால் அடையப்பட்ட ஆத்மக்கியானத்தினாலே மிகவும் 
நிஷ்டையை யுடையவனாய்த் தன்னிடத்தில் பக்தியையுடை 
யவர்களான புத்திரர்கள் பொருட்டு இந்தப் பூமியை யதாபாக 
ம ! கப் பங்கிட்டுக்கொடுத்து , மகா போகங்களை யனுபவித்தவ 

தன்னுடைய ஸ்திரீயையும் , மகா சம்பத்தையும் , 
சவத்தைப்போலெண்ணி 

விட்டுவிட்டு , தான் 

படனதிலே 
நிர்வேதத்தையடைந்து பகவானுடைய சீலா னுபவத்தில் 
ருசியையுடையவனாய் , பரிசுத்தமான நடத்தையை யுடையவ 
னாய் , பகவானான நாரதராலே உபதேசிக்கப்பட்ட அத்தி 
யாத்ம மார்க்கத்தையே திரும்பவுமடைந்தான் . பிரியவிருத 
னாலே பண்ணப்பட்ட காரியத்தை ஈசுவரன் ஒருவனன்றி 
பற்றெவன் தான் செய்யமாட்டுவன் ? யாதொரு பிரியவிருதன் 
ரதங்களின் சக்கர நுனிகளினாலே சப்தசாகரங்களை யுண்டாக் 
கிப் பின்னும் தீவுகள்தோறும் பிராணிகளின் சுகத்தின் 
பொருட்டு நதிகள் பர்வதங்கள் வனங்கள் இவைகளால் 
பூமியினுடைய மரியாதைகளும் 

எல்லைகளும் பண்ணப் 
பட்டதோ, பாகவதோத்தமனான எந்தப் பிரியவிருதன் பூமி 
அந்தரிக்ஷ சொர்க்கங்களிலே கர்மயோகத்தினாலுண்டான 
தன்னுடைய மகத்துவத்தை நரகதுல்லியமாக எண்ணி 

னா, அப்படிப்பட்ட பிரியவிருதனாலியற்றப்பட்ட காரியங் 
கள் எவனுக்குத்தான் சாத்தியமாகும் ? 


இரண்டாவது அத்தியாயம் 


ஸ்திரீ பரவசனாய , பூர்வசித்தி பென்கிற தன்னுடைய பத்தினியான 
அப்சர ஸ்திரீயினிடத்தில் நாபி முதலான பிள்ளைகளைப் 
பெற்று பிரசித்தனான ஆக்கினியித்திரனுடைய 

சரித்திரம் சொல்லப்படுகிறது . 


சுகர் வாக்கியம் . 


வாராய் ராஜாவே ! இந்தப்பிரகாரம் பிதாவான பிரிய 
விருதன் நிவர்த்திமார்க்கத்தையடைந்த பின்பு , அவனுடைய 
ஆக்கினையினாலியா நின்ற ஆக்கினியித்திரன் ஜம்புத் தீவுவாசி 


பஞ சமஸ க நதம் 


421 


களான பிரஜைகளைத் தன்வயிற்றிற் பிறந்த பிள்ளைகளைப் 
போல் தர்மசிந்தையுடன் ரக்ஷித்தான் . அந்த ஆக்கினையித் 
திரன் ஒருக்கால் புத்திரன் வேண்டுமென்கிற 

இச்சை 
கொண்டவனாய் , தேவஸ்திரீகளுக்கு 

லீலாஸ்தானமான 
மந்தர பர்வதத்தினுடைய குகையில் பகவானாயும் லோகங் 
களுக்கெல்லாம் பதியாயுமிருக்கிற சதுர்முகனை , சம்பாதிக்கப் 
பட்ட புஷ்பம் முதலான பூஜா திரவியங்களைப்பெற்று ஏகாக் 
கிர சித்தத்தையுடையவனாய் , தபசினாலே ஆராதித்தான் . 
அதைக்கண்டு , ஷாட்குண்ணிய ஐசுவரிய சம்பன்னனயும் 
ஆதிபுருஷனாயுமிருக்கிற சதுர்முகன் , சதசிலே தானம் 
பண்ணிக்கொண்டிருக்கிற பூர்வசித்தியென்கிற அப்சரசை 
அனுப்பிவைத்தார் . அந்தப் பூர்வசித்தியென்கிற அப்சரசும் 
அப்போது அத்தியந்தம் ரமணீயமாயும் நானாவிதங்களாயும் 
நெருங்கியிருக்கிற விருக்ஷங்களின் சாகைகளுடனே கூடிக் 
கொண்டிருக்கிற சுவர்ண லதைகள்போலே ஏறிக்கொண் 
டிருக்கிற மயூரமிதுனங்களாலும் சப்த ஸ்வரங்களினாலே 
எழும்பப்பட்ட நீர்க்கோழி , நீர்க்காக்கை , அம்சங்கள் 
முதலான பக்ஷிஜா திகளினாலும் விசித்திரமாகச் சப்திக்கப் 
பட்ட நிர்மலமான மடுக்களிலிரர் நின்ற தாமரைப் புஷ்பங் 
களுக்கு இருப்பிடமுமான ஆஸிரம உபவன சமீபத்திலே 
சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் . 


மிகவும் மனோகரமான நடையிலுண்டான அடிவைப்புக் 
களாலே சிங்கார விலாசத்தை யுடையவளான அந்தப் பூர்வ 
சித்தி யென்கிற அப்சரசினுடைய அடிவைப்புக்கள் தோறும் 
கணகணாவென்று மனோகரமாகச் சப்தியா நின்ற காற்சிலம்பி 
னுடைய சப்தத்தைக் 

கேட்டு , பிரியவிருத குமாரனான 
ஆக்கினியித்திரன் சமாதியோகத்தினாலே மூடப்பட்ட பத்மம் 
போன்ற கண்களிரண்டையும் கொஞ்சந் திறந்துபார்த்தான் . 
அப்போது சமீபத்தில் புஷ்பங்களை மோந்துகொண்டு 
சஞ்சரித்த பூர்வசித்தியானவள் தேவர்கள் மனுஷியர்கள் 
இவர்களுடைய மனதிற்கும் கண்களுக்கும் சந்தோஷத்தைக் 
கொடா நின்ற , நடை , லீலை , வணக்கத்துடனே 

கூடின 
பார்வை , மதுரமான சப்தத்தையுடைய கானங்கள் . நேத்தி 
ரம் முதலான அவயவங்கள் இவைகளினாலே மனுஷியர் 
களுடைய பனதில் மன்மதனுக்குப் பிரவேசத்தைப் பண்ணு 
கிறவளாகியும் தன்னுடைய முகத்தில் நின்றும் வாரா நின்ற 
மூச்சுக்காற்றின் 

பரிமளத்தினால் , மகரந்தமயமாயிருக்கிற 
பிரமரங்களின் சமூகம் சூழ்ந்துகொண்டு வருகிறபடியினால் 
பயப்பட்டு சீக்கிரமாக வைக்கிற அடிவைப்புக்களினால் மனோ 


காமாக 


422 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அசையா நின்ற கலசங்கள் போன்ற ஸ்தனங்கள் 
அளகபாரம் அரை நூன்மாலை இவைகளை யுடையவளான 
அந்தப் பூர்வசித்தியென்கிற அப்சரசைப் பார்த்ததினால் 
கொடுக்கப்பட்ட சம்பத்தையுடைய பகவானான மன்மதனது 
வசத்தை யடைந்தவனாய் , நீயார் ? இந்தப் பர்வதத்திலே 
என்ன காரியமாய் வந்தாய் ? என்று அவளை வினவினான் . 


டைய 


முனிசிரேஷ்டரே ! நீர் பரதேவதையான பகவானு 
மாயையோ ? 

நாணில்லாத இரண்டு தனுசுக்களை 
என்ன நிமித்தியமாய்த் தரித்துக்கொண்டிருக்கிறீர் ? இந்த 
தனுசுக்களினாலே உமக்கேதாவது ஒரு காரியம் ஆகவேண்டி 
யிருக்கின்றதோ ? ஜிதேந்திரியர்களாகாடல் காட்டில் மிருகத் 
துடன் சமானமாயிருக்கின்ற எம்போன்ற பேரைத் தேடு 
கிறீரோ ? நேத்தி , கமலங்களை இறகாகவுடையவைகள யும் , 
விசாலத்தை யுடையவைகளாயும் , சொர்ணக்கட்டுகளில்லாம 
லிருந்தாலும் , மகா 

பகா அழகுள்ளனவாயும் , அதி தீட்சணங்க 
ளான நுனிகளை யுடையவைகளாயுமிருக்கிற இரண்டு பாணங் 
களோடு காட்டிலே சஞ்சரித்துக்கொண்டு , எவன் பேரிலே 
பிரயோகம் பண்ணவேண்டுமென்று இச்சிக்கிறீரோ ? நாம் 
அறியோம் . ஆகையினாலே மந்தமதிகளான எங்களுக்குப் 
பகவானான உம்முடைய பராக்கிரம க்ஷேமத்தைச் சொல்லக் 
கடவது . பூஜ்யரான உம்முடைய இந்த சிஷ்யர்கள் ரகசியத் 
துடனே கூடின இப்படிப்பட்ட சாமத்தை நாலண்டையி 
லேயும் கானம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் . இந்த 
சிஷ்யர்களெல்லாரும் உம்முடைய சிகையில் நின்றும் நழுவா 
நின்ற புஷ்பவருஷங்களை ரிஷிகணங்கள் வேதசாகைகளை 
கிரகிக்கிற பாவனையாகக் கிரகிக்கிறார்கள் . 


பிரம நிஷ்டனே! உன்னுடைய கால்களிலே இசா நின்ற 
கூண்டுகளி லிருக்கிற தித்திரிப்பக்ஷியினுடைய சப்தத்தை 
மாத்திரமே கேட்கிறோம் . அந்தப் பக்ஷிகளுடைய ரூம் 
காணப்படவில்லை . கடிப்பிரதேசத்திலே கதம்பபுஷ்பத்தி 
னுடைய காந்தியானது காணப்படுகின்றது . அந்தக் காந்தி 
யிலே மண்டலாகாரமான குறைக்கொள்ளி காந்தி காணப் 
படுகிறது . உமக்குத் தரிக்கத்தக்கதான மரவுரி எங்கே ? 
வாரீர் பிராமணரே ! அழகிய உமது மார்பிலிருக்கிற கொம்பு 
களில் என்ன நிறைக்கப்பட்டிருக்கிறது ? இளைத்திருக்கும் 
இடையை யுடையவரான நீர் எந்தக் கொம்புகளை 
பிரயாசத்துடன் சுமக்கிறீயோ, அந்தக்சொம்புகளில் என்னு 
டைய பார்வையானது விழுந்திருக்கின்றது . மேலும் உம்மு 


மகா 


பஞ்சமஸ்கந்தம் 


423 


என்னுடைய 


டைய கொம்புகளில் பரிமளித்துக்கொண்டும் சிவந்துமிருக் 
கிற சேறிருக்கிறது . அந்தச் சேற்றினால் என்னுடைய 
ஆஸிரயத்தை யெல்லாம் பரிசளிக்கப் பண்ணுகிறீர் . சுகுர்த் 
துக்களுக்கெல்லாம் சிரேஷ்... ரே ! எந்த லோகத்திலிருக்கிற 
ஜனமானது இந்தப் பிரகாரம் டார்பினால் 
மனதைக் கலக்கா நின்ற இரண்டு கொம்புகளைத் தரித்திருக் 
கிறதோ , முகத்திலே மா துரியம் விலாசம் இவைகளுடன் 
கூடிக்கொண்டிருக்கிற அமிர்தம் முதலான வெகு ஆச்சரியங் 
களைத் தரித்திருக்கிறதோ ? அப்படிப்பட்ட லோகத்தை 
எனக்குக் காண்பியும் . உம்முடைய தேகதாரணத்துக்குச் 
சாதனமான ஆகாரமென்ன ? சதா அன்னத்தைக் காட்டி 
லும் வேறாகிய பதார்த்தமே உமக்கு ஆகாரமென்று எனக்குத் 
தோன்றுகிறது . நீர் விஷ்ணுவினுடைய அம்சமாகவேண் 
டும் . உம்முடைய கண்கள் இமையா மலிருக்கிற மகரங்களை 
யுடையவைகளா யிருக்கின்றன . பயந்திருக்கிற இரண்டு 
மீன்களை யொத்ததாயும் 

அம்சபட்சியின் 

பந்திகளினால் 
விளங்கா நின்றும் , சமீபத்திலிரா நின்ற பிரமரக் கூட்டங்க 
ளுடன் கூடிக்கொண்டு மிருக்கிற உம்முடைய முகமானது 
ஸாலபோல விளங்குகிறது . உம்முடைய 

தாமரைப் 
புஷ்பம் போன்ற கைகளால் அடிக்கப்பட்ட சூரியனானவன் 
திக்குகளிலே சுழன்று கொண்டு , பிரமியா நின்ற 

மனதை 
யுடையவனான என் கண்களைச் சலிப்பிக்கிறான் . உம்முடைய 
வக்கிரகங்களா யிருக்கிற ஜடாபந்தம் அவிழ்ந்து போயிருக் 
றதை ஏன் நினைக்கவில்லை ? தூர்த்தனாயும் மந்தனாயு மிருக் 
கிற வாயுவானவன் உம்முடைய நீவியை அவிழ்க்கிறான் . 
அதையும் ஏன் நினையா மலிருக்கிறீர் ? தபசுபண்ணுகிறவர்க 

தபசை நாசம் பண்ணா நின்ற உம்முடைய இந்த 
ரூபமானது எப்படிப்பட்ட தபசுபண்ணி உம்மாலே அடை 
யப்பட்டது . சினேகிதரே ! என்னுடன்கூடி , தபசு பண்ணு 
கிறதற்கு யோக்கியராகிறீர் . சம்சாரத்தை விர்த்தி பண்ணி 
வையா நின்ற பிரமாவானவர் எனக்குப் பிரசன்னரானார் . 
அவரால் கொடுக்கப்பட்ட மித்திரராயிருக்கிற உம்மை நான் 
விடுகிறதில்லை . உம்மிடத்தில் என்னுடைய மன துங் கண் 
ணும் பற்றின தாய் அப்பாற் போகவில்லையே ! மனோகரங்க 
ளான சிருங்கங்களை யுடையவரே ! உமக்கிஷ்டனாகி அனு 
சரித்துக் கொண்டிருக்கிற என்னையும் ஸ்வா தீனமாகப் 
பண்ணிக் கொள்ளக் கடவீர் . 

உம்முடைய சகிகளும் 
அனுகூலர்களாக என்னை அனுவர்த்திக்கக் கடவர்கள் 
என்றாள் . 


ளுடைய 


424 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


இந்தப் பிரகாரம் ஸ்திரீகளை நல்ல வார்த்தையினால் 
ஸ்வா தீனம் பண்ணிக்கொள்ளுவதில் மிகவும் சமர்த்தனான 
ஆக்கினியித்திரன் பூர்வசித்தியின் 

சாதுரியத்தையுடைய 
வார்த்தையினாலே அந்தத் தேவதா ஸ்திரீயைச் சஞ்சல 
புத்தியாய்க்கொண்டு பூசித்தான் . அந்த தேவதாஸ்திரீயும் 
வீரசிரேஷ்டனான அந்த ஆக்கினியித்திரனுடைய புத்தி 
சீலம் ரூம் வயது சம்பத்து ஒளதா 

வயது சம்பத்து ஒளதாரியம் இவைகளால் 
இழுக்கப்பட்ட மனதை யுடையவளாய் , அந்த ஜம்பு தீவாதி 
பதியான அக்கினியித்திரனுடனே கூடி கோடிவருஷகாலம் 
பூமி போகங்களையும் , சொர்க்கபோகங்களையும் அனுபவித் 
தாள் . அந்த தேவஸ்திரீயான பூர்வ சித்தியினிடத்தில் , 
அந்த ராஜசிரேஷ்டனான ஆக்கினியித்திரன் நாபியென்றும் 
கிம்புருஷனென்றும் அரியென்றும் இளா விரதனென்றும் 
ரம்மியகனென்றும் இரண்மயமென்றும் குருவென்றும் 
பத்திராசுவனென்றும் கேதுமாலனென்றும் பெயரையுடைய 
ஒன்பது பிள்ளைகளைப் பெற்றான் . அந்தப் பூர்வசித்தியும் 
வருஷங்கள் தோறும் ஒன்பது பிள்ளைகளைப் பெற்று , அந்த 
பர்த்தாவினுடைய கிருகத்திலே தானே அவர்களை விட்டு 
விட்டு மறுபடியும் தேவனான பிரமாவை யடைந்தாள் . அந்த 
ஆக்கினியித்தி ) னுடைய பிள்ளைகள் மாதாவினுடைய அனுக் 
கிரகத்தினால் பிறந்த நாள் முதற்கொண்டு நல்ல ரூம் , பலம் 
இவைகளையுடையவர்களாய்ப் பிதாவினால் பிரிக்கப்பட்டுத் 
தங்கள் பேரை யுடையனவான ஜம்பு தீப வருஷங்களை யதா 
பாகமாக அனுபவித்தார்கள் . 


ரஜாவான ஆக்கினியித்தினும் காமபோகத்தில் 
திருப்தியில்லாமல் அந்த அப்சரசைத்தானே நாள்தோறும் 
மனதிலே நினைத்துக்கொண்டு வேதோக்த கர்மானுஷ் 
டானங்களினாலே அவளுடைய சாலோக்கியத்தை யடைந் 
தான் . யாதொரு இடத்திலே பிதுர்க்களெல்லாம் சந்தோ 
ஷித்துக் கொண் டிருக்கிறார்களோ , அப்படிப்பட்ட 
லோகத்தை யடைந்தான் . பிதாவான ஆக்கினியித்திரன் 
பிதுர்லோகத்தை யடைந்த பிறகு , அந்த நாபிமுதலான 
ஒன்பதுபேர் பிராதாக்களும் மேருவினுடைய பெண்களான 
மேருதேவி , அப்ரதி , உக்கிர தமஷ்டை 

ரம்மியை 
சாத்தை , நாரி , பத்திரை, தேவியெனும் பெயரையுடைய 
ஒன்பதுபேரையும் விவாகம் பண்ணிக்கொண்டார்கள் . 


லதை , 


பஞ்சமஸ்கந்தம் 


425 


மூன்றாவது அத்தியாயம் 


ஆக்கினியித்திரனுடைய முதற்பிள்ளையான நாபிக்கு எக்கியத்தில் 
சந்துஷ்டராகி ஸ்ரீ ஹரியானவர் ரிஷபரெனும் பெயரை 
யுடைய புத்திரரான மங்களகரமான சரித்திரஞ் 

சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுசுருடைய வாக்கியம் 
அரசர்கோனே ! நாபியானவன் சந்தானத்தை இச்சித் 
தவனாய் அபுத்திரையான மேருதேவியினுடனே கூடப் பக 
வானான எக்கிய புருஷனைச் சாவதான மனதையுடையவனாய் , 
எக்கியங்களினாலே ஆராதித்தான் . சிரத்தையுடனேயும் 
பரிசுத்தமான மனதையுங்கொண்டு எக்கியத்தினால் பூசியா 
நின்ற நாபி மகாராஜாவுக்குப் பிரவாக்கியங்களென்கிற கர்மங் 
கள் நடந்துகொண்டிருக்கையில் , திரவியம் , தேசம் , காலம் , 
மந்திரம் , கிரியை , ரித்விக்குகள் , தட்சணை யென்கிற வேதோக் 
தங்களான உபாயங்களினுடைய சம்பத்தினாலே யடையக் 
கூடாதவரா யிருந்தாலும் , பகவான் பாகவதர்களிடங்களிலே 
வாற்சல்லியத்தினாலேசோயனங்களான அவயவங்களையுடைய 
வராய் , சுதந்தரராயும் தமது பக்தர்களுடைய இஷ்டத்தை 
நிறைவேற்ற வேண்டுமென்ற இச்சையை யுடையவராயும் , 
சுபகரமாயும் மனோ நேத்திரங்களுக்கு ஆநந்தகரமாயு மிருக் 
கிற அவயவங்களினாலே மனோக்கியமாயுமிருக்கிற தம்முடைய 
ஸ்வரூபத்தைப் பிரகாசிப்பித்தார் . அவ்வாறு பிரகாசித்துக் 
கொண்டிருக்கிற சதுர்ப்புஜங்களை யுடையவராயும் , தேஜோ 
பயாயும் , சுவர்ணமான பீதாம்பரத்தைத் தரித்தவராயும் , 
மார்பில் விளங்கா நின்ற ஸ்ரீவற்ச சின்னத்தையுடையவரா 
யும் , சங்கம் , சக்கரம் , பத்மம் , வனமாலை , கௌஸ்துபமணி , 
கதை இவைகளோடுங் கூடினவராயும் , பிரகாசமான கிரணங் 
களுடைய சிரேஷ்ட ரத்தினங்களா லிழைக்கப்பட்ட மகுடம் , 
குண்டலம் , அஷ்தகடகம் , கடிசூத்திரம் , ஆரம் , தோள்வளை , 
கால்சிலம்பு முதலான அங்க பூஷணங்களாலே பூஷிக்கப் 
பட்டவராயு மிருக்கிற அந்தப் புருஷோத்தமரை ரித்விக்கு 
கள் , சதசியர்கள் , எஜமானன் இவர்களெல்லோரும் தனமில் 
லா தவர்கள் மிகுதியான தனத்தை யடைந்ததைப்போ 
லடைந்து வெகுமானத்துடன் கூட அந்த பகவானைப் பூசித் 
துப் பிரணாமம் பண்ணினவர்களாய் , ஸ்தோத்திரம் பண்ணி 
னார்கள் . வாரீர் மிகவும் பூஜ்யரா யிருக்கிறவரே! பக்தர்க 
ளாகிய எங்களுடைய பூசையை அடிக்கடி நீரே அங்கீ 
கரிப்பதற்கு யோக்கியர் . நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் 

54 


426 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பண் ணுவதற்கு சக்தர்களன்று . 

நமோ நமஹ : என்கிற 
இவ்வார்த்தையே பெரியவர்களாலே எங்களுக்குக் கற்பிக்கப் 
பட்டது . உம்முடைய ஸ்வரூபம் அறியக்கூடாதாகையாலே , 
நமோ நமஹ என்று இவ்வளவே சொல்லுவார்கள் . 
பிபகிருதி காரியங்களான சப்தாதி விஷயங்களிலே புத்தியை 
யுடையவனாயும் பரா தீனனாயுமிருக்கிற எவன்தான் சகல ஜீவ 
ராசிகளுடைய பாபங்களைப் போக்கடியா நின்றும் மிகவும் 
மங்களகரமாயு மிருக்கிற சிரேஷ்டங்களான உமது குணசமூ 
கங்களின் லேசமாத்திரத்தைச் 

சொல்லுவது 

தவிர , 
பிரகிருதி புருஷர்களுக்கு விலக்ஷணராயும் சாவ நியந்தா 
வாயு மிருக்கிற உம்முடைய ஸ்வரூபத்தைப் பிரபஞ்சத்துக் 
குட்பட்ட நாமரூபாகாரங்களினாலே நிரூபிக்கிறதற்குயோக்கிய 


னாவான் ? 


ا 


பசு 


பரமபுருஷரே ! பக்தஜனங்களினால் பிரீதியுடன் பண் 
ணப்பட்ட ஸ்துதிகள் , சுத்தோதகம் , பரிசுத்த புஷ்டங்கள் , 
துளிர்கள் , துளசி , அறுகு இவைகளால் சம்பாதிக்கப் 

பூசையினாலேயே மிகவும் சந்தோஷிக்கிறீர் . இப் 
படிப்பட்ட பூசையைத்தவிர நானாவிதமான திரவியங்களி 
னாலே சம்பாதிக்கப்பட்டும் , அனேக அங்கங்களை யுடைய 
தாயுமிருக்கிற காலத்திலேயும் , நீர்தானே இந்த எக்கியத்தி 
லேயும் , எக்கியங்கள் தோறும் சர்வ சாக்ஷாத்காரராயிருந்தும் 
மிகவும் அனுபவிக்கப்பட்ட சமஸ்த புருஷார்த்த ஸ்வரூபங் 
களையுடைய பரமாத்மாவான உமக்கு வேண்டியதான ஒரு பிர 
யோசனத்தையுங் - காணோம் . நானாவித புத்திராதி 
பலன்களைக் கோரா நின்ற எங்களுக்கே இந்த யக்கியரூ .1 
ம ! ன உம்முடைய ஆராதனம் பலசாதனமாகிறது . அதெப் 
படி யென்றால் , உத்தமமான சிரேயசை அ யாதவர்களா 
யும் மூடர்களாயுமிருக்கிற எங்களுக்கு மிகுதியான கிருபையி 
னாலே மோக்ஷமென்னப்பட்ட உம்முடைய மகிமையையும் எங் 
களுடைய இஷ்டத்தையும் கொடுக்கப்போகிறவராய் எங்க 
ளாலே பூசிக்கப்படா தவரா யிருந்தாலும் பூசிக்கப்பட்டவர் 
போல் சுய இச்சையினால் தானே எங்களுக்குப் பிரத்தி 
யக்ஷரானீர் . இந்த ராஜரிஷியான நாபியினுடைய 

யக்கி 
யத்திலே வாதசிரேஷ்டரான நீர் உமதுபக்தர்களுடைய நேத் 
திரங்களுக்குப் பிரத்தியக்ஷமாக ஆர்விப்பவித்தீர் . இதுவே 
வரமன்றோ ? ரிஷிகளினாலே சர்வகாலமும் அப்பியாசம் 
பண்ணப்பட்ட அனந்த கலியாண குணங்களை யுடையவரே ! 
வைராக்கியத்தினாலே யுண்டான மகா தீக்ஷ்ணமான ஞானமா 
கிற அக்கினியினாலே சுத்தமான மனதிலே யிருக்கப்பட்ட 


பஞ்சமஸ்கந்தம் 


427 


குணங்க 


யாகக் 


கட வன . 


மலங்களைத் தகித்தவர்களாயும் , பகவத் தர்மங்களை யுடையவர்க 
ளாயும் , ஆத்ம நிஷ்டர்களாயு மிருக்கிற ரிஷிகளுக்கும் பரம் 
மான மங்களங்களுக்கிருப்பிடமான குண சமூகங்களினுடைய 
கீர்த்தனத்தை யுடையவராகிறீர், இடறு தல் , துர்ப்பாஷணஞ் 
செய்தல் , தும்மல் , காரியுமிழ்தல் , விழுதல் , கொட்டாவி 
விடுதல் , சங்கடமான இடத்திலே அகப்பட்டிருத்தல் முத 
லான அவஸ்தைகளிலே உம்முடைய சரணாரவிந்தங்களை 
நினைக்கிறதற்கு அசக்தர்களாயிருக்கிற எங்களுக்குச் சகல 
துக்கங்களையும் போக்கடிப்பதான உம்முடைய 
ளும் , நாமங்களும் , வாக்கினாலே உச்சரிக்கத் தகுந்தவை 

இன்னமொரு பிரார்த்தனை பண்ணுகி 
றோம் . என்ன வென்றால் , புத்திரகாமனான இந்த ராஜரிஷி 
யான நாபிமகாராஜன் உம்மைப்போன்ற பிள்ளையைக் கோரின 
வனாய் , பசுபுத்திராதி பலன்களுக்கும் சொர்க்க மோக்ஷங்க 
ளுக்கும் ஈஸுவரனாய் ஷாட்குண்ய ஐசுவரிய சம்பன்னரான 
உம்மை உபாசிக்கிறான் . புத்திரனே புருஷார்த்தமென் 
னும் புத்தியை யுடையவனாய் இந்த 

பாஜவானவன் 
உம்மை உபாசிக்கிறது எப்படி யிருக்கிறதென்றால் , தரித் 
திரனானவன் உமி நூக்குக்காகக் 

உமி நூக்குக்காகக் குபோனை உபாசிக்கிறது 
போலிருக்கிறது . மகத்துக்களை உபாசியாதவர்கள் யாரோ , 
அவர்களுக்குள்ளே இறுமாப்பா திகளினாலேயும் ஜயிக்கப் 
படாததாய் அவர்களால் நிச்சயிக்கப்படாத கதியை யுடைய 
தாயுமிருக்கிற உம்முடைய மாயையினாலே இந்த சமுசாரத் 
தில் ஜயிக்கப்படாதவன் எவனிருக்கிறான் ? அந்த மாயையி 
னாலே சூழப்படாமலிருக்கிற புத்தியையுடையவன் எவனிருக் 
கிறான் ? சப்தா திவிஷயமாகிற விவேகத்தினால் சூழப்படாத 
சுபாவத்தை யுடையவன் எவனிருக்கின்றான் ? 


வெகுலீலைகளைச் செய்கிற பெருமானே ! தேவ தேவரே ! 
சர்வாத்மாவே ! எந்தக் காரணத்தினாலே இந்த யக்கியத் 
தில் எங்களா லழைக்கப்பட்டீரோ, புத்திரனிடத்தில் புரு 
ஷார்த்த புத்தியை யுடையவர்களாயும், மூடர்களாயுமிருக்கிற 
எங்களுடைய இந்த அபராதத்தைச் சகிக்கக்கடவீர் என்று 
இந்தப்பிரகாரம் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு தேவதைக 
ளுக்கெல்லாம் சிரேஷ்டரான பகவான் பாரத வருஷத்திற்கு 
அதிபதியான நாபியினாலேயும் அவனுடைய ரித்விக்குகளி 
னாலேயும் , நமஸ்கரிக்கப்பட்ட சரணாரவிந்தங்களை யுடைய 
வராய் , தயையுடன் சொல்லுகிறார் : ரிஷிகளே ! அமோக 

வார்த்தை யுடையவர்களான உங்களாலே இந்த 
ராஜாவுக்கு எனக்கு சமானமான பிள்ளையுண்டாகக் க 


மான 


428 


IIபகவத 


னென்று 


சமானமாக 


துர்லபமான வார்த்தை 

கேட்கப்பட்டேன் . 
பிராமணர்களுடைய வாக்கு அபத்தமாய்ப் போகிறதில்லை. 
ஆகிலும் எனக்கு 

ஒருவனு 

மில்லா தபடியி 
னாலே நான் தானே இந்த நாபியினுடைய க்ஷேத்திரத்திலே 
அம்சாவதாரமாக அவதரிக்கப் போகிறேனென்று பேருதேவி 
கேட்டுக்கொண் டிருக்கும்போதே பகவ னானவர் அந்த யக்கி 
யத்திலே அந்தர்த்தானமாய் விட்டார் . இந்தப் பிரகாரம் 
அந்த எக்கியத்திலே பகவானான விஷ்ணு , மேரு தேவியி 
னிடத்திலே திகம்பரர்களாயும் , சுபஸ்விகளாயும் , ஞானிக 
ளாயும் , நைஷ்டிக பிரமசாரிகளாயு மிருக்கிற பேர்களுடைய 
தர்மங்களை அனுஷ்டித்துக் காண்பிக்க வேண்டுமென்கிற இச் 
சையை யுடையவராய் , சுத்தசத்துவமான மூர்த்தியினாலே 
அவதரித்தார் . 


நான்காவது அத்தியாயம் 


அந்த ரிஷபரூபியான பகவானானவர் சத்கர்மமும் , நிவர்த்திமார்க்கமும் 
ராச்சியத்தில் சத்புருஷர்களுடைய வாசமும் , நூறு பிள்ளைகளை 

அடைந்ததும் , சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பரிக்ஷித்தே ! பிறக்கும்போது வச்சிராங்குச முதலான 
பகவத் சின்னங்களை யுடையவராய் , சம்பத்துகளினாலே நாள் 
தோறும் விர்த்தி யடையா நின்ற பிரபாவத்தை யுடையவரா 
யிருக்கிற அந்த ஸ்வாமியை மந்திரி முதலான பேர்கள் பிய 
ஜைகள், பிராமணர்கள் , தேவதைகள் இவர்கள் ஸ்தோத்தி 
ரம் பண்ண , பிதாவான நாபி அந்தப்பிள்ளைக்கு ரிஷப 
னென்று நாமகரணம் பண்ணினான் . அந்த நாபியினுடைய 
ராச்சியத்தில் அசூயை யுடையவனாய் இந்திரன் வருஷி 
லிருந்தான் . அதையறிந்து 

யோகேசுவரனாயும் , 
பாகவதனயு மிருக்கிற ரிஷபதேவன் சிரித்துத் தம்மு 
டைய யோக மாயையினாலே அசனாபமென்று பிரசித்தமான 
தம்முடைய மண்டலத்திலே வருஷத்தை யுண்டுபண்ணினான் . 
நாபியோவென்றால் தன்னுடைய கோரிக்கையின்படி சுபுத்தி 
சனையடைந்த மிகவுஞ் சந்தோஷா திசயத்தினாலே பரவசனாய் , 
சுய இச்சையினாலே கி.கிக்கப்பட்ட மனுஷிய ரூபத்தை யுடை 
பூவரும் , புராண புருஷருமான பகவனை மாயையினாலே 


பஞ்சமஸ்கந்தம் 

429 
விளங்கா நின்ற புத்தியை யுடையவனாய் , கத்கத சுரத்தை 
யுடையதான வாக்கினாலே , அப்பா ! குழந்தாயென்று ஆசை 
யோடு சீராட்டிக்கொண்டு மிகவும் சௌக்கியத்தையடைந்து , 
பிற்பாடு சர்வலோக சுதந்தரனான பிள்ளைக்குப் பட்டாபி 
ஷேகம் பண்ணி , பிராமணர்களுடைய ஆதீனமாக வைத்து 
விட்டு , மேருதேவி யென்கிற தன்னுடைய ஸ்திரீயுடனே 
பதரிகாசிரமத்திலே ஒருவருக்கும் பயத்தை யுண்டாக் 
காமலும் , மகா தீவிரமாயுமிருக்கிற தபோ நிஷ்டையினாலே 
நர நாராயணரென்று 

பேரை யுடையவராயும் , பகவானாயு 
மிருக்கிற வாசுதேவரை யுபாசித்தவனாய் , கால அந்தியத் 
திலே அவருடைய மகிமையை யடைந்தான் . 


பாண்டவ புத்திரனே ! அந்த நாபியி னுடைய பரிசுத்த 
மான கர்மத்தினாலே பகவான் அவனுக்குப் புத்திரபாவத்தை 
யடைந்தார் . அப்படிப்பட்ட நாபிராஜாவாலே செய்யப்பட்ட 
கர்மத்தை அவனுக்குப் பிற்பாடு பூமியிலே எந்தப் புருஷன் 
செய்யப்போகிறான் ? பின்பு பகவானான ரிஷபதேவனும் 
தம்முடைய ராஜ்ஜியமான பூகண்டத்தைக் கர்மக்ஷேத்திர 
மென்று சந்தோஷித்தவராய் , காண்பிக்கப்பட்ட குருகுல 
வாசத்தைப் பண்ணி , சகல வித்தைகளையும் அப்பியசித்து , 
தம்மாலே கொடுக்கப்பட்ட குருதட்சணையை யுடையவர்க 
ளான ஆசாரியர்களாலே அனுஜ்ஞை பண்ணப்பட்டவராய் , 
கிருகஸ்தா ஸிரம யேக்கியங்களான தர்மங்களைப் பண்ணிக் 
கொண்டு வேதங்களினாலே சொல்லப்பட்ட பிரவர்த்திமார்க் 
கம் , நிவர்த்திமார்க்கம் இரண்டையும் அனுஷ்டித்து , 
இந்திரனாலே கொடுக்கப்பட்ட ஜயந்தி யென்கிற ஸ்திரீ 
யினிடத்திலே தமக்கு 

நூறு பிள்ளைகளைப் 
பெற்றார் . 


சமானமான 


இந்த ரிஷப புத்திரர்களான நூறுபேருக்குள்ளே :: கா 
யோகிய கிய ஜேஷ்டபுத்திரனான பரதன் சிரேஷ்ட குணங் 
களை யுடையவனாக இருந்தான் . யாதொரு பரதனாலே இந்தக் 
கண்டம் பரத கண்டமென்று சொல்லப்படுகிறதோ , அந்த 
பரதனுக்குப் பிற்பாடு குசா வரதன் , இளாவிரதன் , பிரமா 
விரதன் , ஆதியாவிரதன் , மலய கேது , பத்தி ) சேயனன் , 
இந்திரஸ்பிருகு , விதர்ப்பன் , சிகடன் என்னும் ஒன்பது 
பிள்ளைகள் தொண்ணூற் றொன்பது பேருக்குள்ளே 
சிரேஷ்டர்க ளானார்கள் . 

மற்றைத் தொண்ணூற்றி 
லும் கவியென்றும் , அரியென்றும் , அந்தரிக்ஷனென்றும் , 
பிரபுத்தனென்றும் , பிப்பிலாதனனென்றும் , ஆவிர ஒத்திர 


430 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


மகாபாச 


னென்றும் , திரமிடனென்றும் , சம்சனென்றும் , 
னென்றும் ஒன்பது பிள்ளைகள் மகாபாகவதர்களாய் , பாகவத 
சாஸ்திரத்தையும் , பகவத்தர்மத்தையுங் கரை கண்டவர்க 
ளானார்கள் . பகவான் மகத்துவத்தினாலே விர்த்தியடைந்த 
தாய் , சாந்திப்பி : தானமாய் , வசுதேவ நாரத சம்வாத ரூபமான 
இந்த பாகவதர்களுடைய சரித்திரத்தை மேலே 

ஏகாதச 
ஸ்கந்தத்தில் சொல்லுகிறோம் . 


டற்ற கனிஷ்டர்களான எண்பத்தொன்று பேர்கள் 
பிதாவினுடைய 

ஆக்கினையைப் பண் ணுகிறவர்களாயும் 
மிகவும் வணக்கத்தை யுடையவர்களாயும் , மகா சுரோத்திரி 
யர்களாயும் 

எக்கிய சீலர்களயும் , கர்ம விசுத்தர்களாயு 
மிருக்கிற பிராமணர்களானார்கள் . ரிஷபரென்று பெயரை 
யுடையவரான அந்தப் பகவானானவர் சுதந்தரராயும் , நித்திய 
மாக நிவர்த்தி நிஷ்டராயும் கேவலம் ஆனந்தானுபவத்தை 
யுடையவராயு மிருந்து கொண்டு ஸ்வயம் 

ந்துகொண்டு ஸ்வயம் ஈசுவரனா 
தாலும் பரதந்திரனைப் போல தர்பங்களைப் பண்ணுகிறவ 
ராய் வெகுகாலமாய் நின்று போன தர்மத்தைத் தாம் செய்வதி 
னாலே தர்மத்தை யறியாதவர்களுக்கும். செய்யும்படியாய் 
சிக்ஷித்துக்கொண்டு சாந்தியை யுடையவராய் சகல பிராணிக 
ளிடத்திலேயும் தயையுடையவராய் லோகங்களைக் கிருகஸ்த 
தர்மங்களிலேயே ஆசக்தியை யுடையதாகச் செய்து வேத 
மானது தம்மாலே அறியப்பட்டிருந்தாலும் , பிராமணர்க 
ளாலே காண்பிக்கப்பட்ட மார்க்கத்தினாலேயும் , சாம தானாதி 
உபாயங்களாலேயும் ஜன சமூகத்தை ரக்ஷித்துக்கொண் 
டிருந்தார் . திரவியம் , தேசம் , காலம் , சௌசம் , சிரத்தை , 
ரித்விக்குகள் , நானாவித தேவதைகளுடைய உத்தேசம் 
இவைகளினாலே விர்த்தியடைந்திருக்கிற சமஸ்த கிருதுக் 
களினாலேயும் , சாஸ்திரப்படிக்கு நூறு முறை யக்கியங்களைப் 
பண்ணினார் . பகவானான 

ரிஷபயோகியினாலே ரக்ஷிக்கப் 
பட்டிருக்கிற இந்த பாரத வருஷத்திலே ஒவ்வொரு புருஷ 
னும் ராஜாவினிடத்திலே நாள்தோறும் விர்த்தியடைந்து 
கொண்டிருக்கிற சிநேகாதிசயத்தைத் தவிர , 

தனக்கில்லை 
யென்று: ஒரு வஸ்துவை ஒரு இடத்திலேயும் , ஒரு காலத்தி 
லேயும் , இச்சித்ததுமில்லை- கேட்டதுமில்லை . 


| ஞ் சமஸ்கந்தம் 


431 


ஐந்தாவது அத்தியாயம் 


ரிஷப தேவராலே புத்திரர்களுக்குச் சொல்லப்பட்ட மோக்ஷ 
தர்ம உபதேசமும் அந்த ரிஷிபதேவர் சீதோஷ்ணாதி 
தொந்த துக்கத்தைச் சகித்தலினாலே அந்த ரிஷப 
தேவருடைய பரமாம்ச நிஷ்டையுஞ் 

சொல்லப்படுகிறது . 
அந்த பகவானான ரிஷபதேவன் ஒருக்கால் பூசஞ்சாரம் 
பண்ணிக்கொண்டு வரும்போது பிரமாவர்த்த க்ஷேத்திரத்தை 
அடைந்து பிரமரிஷி சிரேஷ்டர்களுடைய சபையிலே 
பிரஜைகளெல்லாம் பார்த்துக் கேட்டுக்கொண்டிருக்க , அவ 
தானத்துடனே கூடின மனதை யுடையவர்களாய் வணக்கம் , 
பக்தி , பயம் இவைகளினாலே கட்டுப்பட்டவர்களா யிருக்கிற 
பிள்ளைகளைக் குறித்துச் சொல்லுகிறார் : 


ரிஷபதேவர் வாக்கியம் 


புத்திரர்களே ! இந்த லோகத்திலே மனிதர்களுடைய 
தேகமானது அசுத்த முண்பவைகளான 

பன்றி முதலான 
பிராணிகளுக்கும் சாதாரணங்களயும் , பின்னோடே கிலே 
சத்தைக் கொடுக்கிறதாயு மிருக்கிற விஷய போகங்களைக் 
குறித்து யோக்கியமாகிறதில்லை. சிரேஷ்டமாயும் , பகவதாரா 
தன ரூபமாயும் இருக்கிற தபசுக்கு யோக்கிய மாகாமலு மிருக் 
கிறது . 

யாதொரு தபசினாலே சத்துவகுணமானது பரிசுத்த 
மாய் விளங்குகிறதோ , அப்படிப்பட்ட சுத்த சத்துவத்தி 
னாலே அநந்தமான பிரமானந்தரூபமான மோக்ஷ முண்டா 
கும் . அப்படிப்பட்ட மோக்ஷ பிராப்திக்குப் பெரியோர்க 
ளுடைய சேவையை உபாயமாகச் சொல்லுவார்கள் . ஸ்திரீக 
ளிடத்திலே ஆசையை யுடையவர்களான விடர்களுடைய 
சகவாசத்தை 

நாகத்துக் 

கேதுவாகச் சொல்லுவார்கள் . 
சதாசார சம்பன்னர்களாய் , பூத தயையுடனே கூடினவர்க 
ளாய் , கோபமில்லாதவர்களாய் , சாந்தர்களாய் , பசுவாதி 

பிராணிக ளிடங்களிலேயும் ஞானானந்தமயனான 
ஆத்துமா கர்மவசத்தினாலே அந்தந்தச் சரீரத்தைப் பரிக்கிர 
கித்திருக்கிறதென்று சமபுத்தியை யுடையவர்களாயு மி ருக்கிற 
வர்களை மகத்துக்களென் றறியத்தக்கது . ஈலனயும் அந்தரி 
யாமிய யு மிருக்கிற பாமா த்மா வினிடத்திலே பண்ணப்பட்ட 
பிரீதியையே பரமபுருஷார்த்தமாக உடையவர்களையும் , தேகத் 
தைப் போஷியா நின்ற விஷயவார்த்தையை யுடையவர்க 


சகல 


நீ || 1 || 5 வதம் 
ளான ஜனங்களிடத்திலேயும் பாரிய புத்திரர்கள் தனம் 
மத்திகள் இவைகளுடனே கடின கிருகங்களிலேயும் 
பிதி யில்லாம லிருக்கிறவர்களையும் , தேகதாரணத்துக்கு 
வேன்டியது எவ்வளவோ அவ்வளவையே பரிக்கிரகிக்கிற 
வர்காயும் மகத்துக்களென் றறியத்தக்கது . 


பூடான 


இந்திரிய பிரதிக்காக வியாபரிக்கிற புருஷன் விவேக 
மில்லா தவனாய் நிச்சயமாக விபத்தையடைகிறான் . பூர்வஜன் 
மத்திலை செய்யப்பட்ட எந்தக் கர்மத்தினலே ஆக்மாவுக்கு 
து 4. த்தைக் கொட நின்ற அசத்தான இத்தேகம் உண்டா 
பற்ரே , அந்தக் காயத்தைத் திரும்பவும் செய்வது நல்ல 
தென்று நான் நினைக்கவில்லை . எந்தமட்டுக்கும் ஆத்தும் 
தத்துவத்தை யறியவேண்டுமென்று இச்சியாமலிருக்கிறானோ, 
அந்த பாட்டுக்கும் தேக சம்பந்தத்தினாலே அஞ்ஞான 

ஸ்வரூ திரஸ்கார முண்டாயிருக்கும் . கர்ம 
ஸ்வபாவயான அந்த மனதினாலே திருப்பவும். தேகசம்பந்த 
முண்டகிறது . புருஷனானவன் 

விவேகமில்லாதவனாய் , 
தனக்கு உத்தம புருஷாத்த மேகத்திலே பிரமாதத்தை 
யுடையவஞய் , இந்திரிய வியாபாரங்களைப் 

புருஷார்த்த 
பென்று எப்போது பார்க்கிறனே , அப்போது சொரூப 
" தான சூனியஞய் மூடஏய் மி துனசுகத்தை யுடையதான 
கருத்தை யடைந்து நானவித தாபங்களை யடைகிறான் . 
புருஷனுக்கு விதிர்யோடே ஏகாந்த சங்க ரூபமான விர்த் 
தியை பந்தமென்று சொல்லுவார்கள் . இந்த ஏகாந்த சங்க 
ரூபான இருதய பந்தத்தினாலே ஜனங்களுக்கு கிருகம் , 
கோத்திரம் , பிள்ளைகள் , பந்துக்கள் , தனம் இவைகளினாலே 
நானென்றும் என்னுடையதென்றும் மகாமோகம் உண்டா 
யிருக்கிறது . எப்போது இந்த ஜன்மத்துக்குக் கர்மத்தினாலே 
கட்டுப்பட்டும் திடமாயுமிருக்கிற மனோரூபமான இந்த 
இருதய கிரந்தியானது எப்போது விடுபட்டுப்போகிறதோ , 
அப்போது ஜன்மமானவன் ஸ்திரீயோடே ஏகாந்த சங்கத் 
தில் நின்றும் ஒழிந்து , பிற்பாடு அகங்காரத்தை விட்டு முக்த 
வாய்ப் பரமாத்துமாவை யடைகிறான் . 


புத்திரர்களே ! நிர்மலனாயும் , குருவாயுமிருக்கிற என்னி 
டத்தில் பக்தி , நிரந்தர சேவை , சீதோஷ்ண சுகதுக்காதி 
களைச் சகித்தல் , சமஷ்த பிராணிகளுடைய துக்கத்தைக் 
கண்டு துக்கித்தல் , ஆத்துமவிசாரம் , தபசு , காமிய கர்மங் 
களை விட்ட பகவதாராதனம் , நித்தயா வதசங்கம்., சர்வபூத 
சாமியம் , சாந்தி , சரீரம் , கிருகம் முதலானவைகளிலே என்னு 


பஞ் சமஸ்கந்தம் 

433 
டையதென்கிற புத்தியின்மை , வேதாந்த சாஸ்திர அப்பி 
யாசம் , பிராண இந்திரிய மனோஜயம் , திடமான சிரத்தை , 
பிரமசரியம் , வாக்கு நியமம் , சாஸ்திர ஞானத்தினாலே பிரகா 
சிக்கும் ஞானயோகம் , ஆகியவைகளில் சமர்த்தனான புருஷன் 
நம்மாலே சொல்லப்பட்ட இந்த யோகத்தினாலே அகங்காரத் 
தில் நின்று மொழியக்கடவன் . இந்தப் பிரகாரம் பிதாவான 
வன் புத்திரர்களையும் , குருவானவன் சிஷ்யர்களையும் , ராஜா 
வானவன் , பிரஜைகளையும் , கோபத்தை விட்டவனாயும் , 
என்னுடைய லோகத்தை இச்சித்தவனாயும் , என்னுடைய 
அனுக்கிரகத்தையே ஆசரித்தவனாயு மிருந்து கொண்டு , 
சிக்ஷிக்கக்கடவன் . தத்துவத்தை யறியா தவர்களாயும் , பூர்வ 
காலத்திலே மூடர்களாயு மிருக்கிற அவர்களைத் திரும்பவுங் 
கர்மங்களிலே பிரவர்த்திப்பியாம லிருக்கக்கடவன் . மூடர்கள் 
அல்பசுக நிமித்தியத்திலே ஒருவரோடொருவர்க் குண்டா 
கிற வைரத்தையும் அனந்தமான துக்கத்தையும் அறிகிற 
தில்லை . அஞ்ஞானத்துக்குள்ளே மூழ்கியிருந்து புத்தியில் 
லாமலிருக்கிற ஜனங்களை மிகவும் அறிந்தவனாயும் , ஞானவா 
னாயும் , தயாளுவாயு மிருக்கிற எவன் தான் , வழியில்லாத 
வழியிலே போகா நின்ற குருடனைப்பார்த்துத் திரும்பவும் 
அந்தத் தப்புவழியிலே கொண்டுபோய் விடுகிறவன்போல , 
கர்மமார்க்கங்களிலே பிரவர்த்திப்பான் ? சமுசாரத்திலே 
விழுந்து தபித்துக்கொண்டிருக்கிற புருஷனை பக்திமார்க் 
கத்தை யு.தேசித்து எவன் விடுவிக்கவில்லையோ , அவன் 
குருவன்று . 


மகா 


இந்த சரீரமானது என்னுடைய இச்சையினால் அடை 
யப்பட்டதென்று அறியத்தக்கது . நான் பிராகிருத மனுஷி 
யனும் கர்ம 

மூலமான தேகத்தை யுடையவனுமல்ல . 
என்னுடைய 

இருதயமோ , சுத்தமான சத்துவகுணப் 
பிரதானம் . அதனாலே என்னை ரிஷபனென்று சிரேஷ்ட 
னாய்ப் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் . ஆகையினாலே 
சத்துவப் பிரதானமான என்னுடைய இருதயத்தினால் 
பிறந்தவர்களான நீங்கள் யாவரும் 

பூஜ்யனாயும் , 
ராஜாவாயு மிருக்கிற இந்தப் பரதனது 

நைமிசாரணி 
யத்தை விட்டு அனுவர்த்தியுங்கள் . அதுவே எனக்குச் 
செய்யப்பட்ட சிசுரூஷை . அதுவே பிரஜாபாலனம் . சேதனா 
சேதனமான பிராணிகளுக்குள்ளே ஸ்தாவரங்கள் உத்த 
மம் , அதிலும் ஜங்கமங்கள் உத்தமம் , அதிலும் அறி 
வுடைய ஐந்துக்கள் உத்தமம் , அதிலும் மனுஷியர்கள் 
உத்தமர்கள் , அதிலும் பூதப்பிரேத பிசாசங்கள் உத்தமம் , 

55 


434 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அதிலும் , கந்தர்வர்கள் உத்தமர்கள் , அதிலும் சித்தர்கள் 
உத்தமர்கள் , அதிலும் அரசர்கள் உத்தமர்கள் , அவர் களி 
லும் தேவர்கள் உத்தமர்கள் , அவர்களிலும் இந்திரன் உத்த 
மன் , அவனிலும் பிரமபுத்திரர்களான தக்ஷன் முதலானபேர் 
உத்தமர்கள் , அவர்களிலும் சிவன் உத்தமன் , அவனிலும் 
பிரமா உத்தமன் , அந்தப் பிரமாவானவன் என்னையே சரண 
மாக அடைந்தவன் . நானோ வென்றால் பிராமணர்களையே 
தெய்வமாக வுடையவன் . எந்தப் பிராமணர்களிடத்திலே 
பரமபாவனமான சத்துவகுணம் - ஜபம்-தபம் - சத்தியம்-அனுக் 
கிரகம்- தபசு- க்ஷமை- அனு பவமென்னப்பட்ட இந்தக் குணங் 
களும் நித்தியமாயிருக்கின்றனவோ, அப்படிப்பட்ட பிரா 
மணர்களுக்குச் சமானமானவர்களொருவருமில்லை. யாதொரு 
பிராமணர்களுக்குப் பிரகிருதியைக் காட்டிலும் வேறாயும் 
சுவர்க்கமோக்ஷங்களுக்கு ஈஸ்வரனாயும் , அனந்தனாயுமிருக்கிற 
என்னைக்காட்டிலும் பிரார்த்திக்கத்தக்க வஸ்து வேறொன்று 
மில்லையோ , என்னிடத்திலே பக்தியை யுடையவர்களாயிருக் 
கிற அந்தப் பிராமணர்களுக்கு , க்ஷத்திரியர் களாலே ஆக 
வேண்டியதென்ன ? பிள்ளைகளே ! மற்சரமுதலான பேய்க் 
குணங்களில்லாத திருஷ்டிகளையுடையவர்களான உங்க 
ளாலே சராசரங்களான சமஸ்த பூதங்களும் என்னுடைய 
சரீரமாக அடிக்கடி பாவிக்கத் தகுந்தவைகள் . அதுவே 
எனக்கு நித்தியமான ஆராதனம் . மனது , வாக்கு , திருஷ்டி , 
மற்றுமுண்டான இந்திரியங்கள் இவைகளுடைய வியாபாரத் 
துக்கு என்னுடைய ஆராதனமே பிரத்தியக்ஷமான பலம் . 
என்னுடைய ஆராதனத்தையன்றி மகா மோகமான சம்சார 
பயத்தில் நின்றும் புருஷன் தன்னை விடுவித்துக்கொள்ளச் 
மர்த்தனாகமாட்டான் , 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


இந்தப் பிரகாரம் ஸ்வயமாகவே தெரிந்தவர்களா யிருந் 
தாலும் , 

பிள்ளைகளை லோகசிக்ஷார்த்தமாகச் சிக்ஷித்து 
மகானுபாவராய் , பரமசுகுர்த்தராய் ரிஷிபரென்று பெயரை 
யுடையவரான பகவான் பொறுமையே சீலமாகவுடையவர் 
களாயும் நிவர்த்தி நிஷ்டர்கள யு மிருக்கிற மகா முனிகளு 
டையபக்தி , ஞானம் , வைராக்கியம் இவைகளின் சொரூபமான 
பம அப்சதப்படத்தைச் சிக்ஷித்தவடாய்த் கர்முடைய பிள்ளை 
களுக்குள்ளே சிரேஷ்ட ஓயும் பலதயும் பாகவதர் 
களையே கதியாக வு டையவஞயுமிருக்கிற பா தனைப் பூரிபல 
னத்தின் பொருட்டுப் பட்டாபிஷேகம் பண்ணி , தாம் கிரு 


பஞ்சமஸ்கந்தம் 

435 
கத்தைவிட்டுச் சரீரத்துடனே வெளிப்பட்டுப் பித்தனைப் 
போலவே திகம்பரராய் , அவிழ்ந்திருக்கிற தலைபாயிரையுடைய 
வராய்த் தம்மிடத்தில் ஆக்வ நீயமென்கிற வைதிகாக்கினியை 
ஆரோபம் பண்ணிக்கொண்டு பிரமாவர்த்த மென்கிற தம் 
முடைய தேசத்தைவிட்டு வெளிப்பட்டார் . மூடன் அந்தகன் , 
ஊமை , செவிடன் , பிசாசன் , பித்தன் , குழந்தை இவர்களைப் 
போல் அவதூ தவேஷத்தை யுடையவராய் ஜனங்களினாலே 
அழைக்கப்பட்டாலும் , மௌன விரதத்தையுடையவராய் 
வார்த்தை சொல்லாமலேயிருந்தார் . அங்கங்கே வழிகள் 
தோறும் பட்டணங்கள் , நதிப்பிரதேசங்கள் , பயிரிடுங் குடி 
களுடைய ஸ்தானங்கள் , புஷ்ப வாடிகைகள் , சேனா நிவேச 
ஸ்தானங்கள் , இடைச்சேரிகள் , ஜனசமூகங்கள் , பர்வதங்கள் , 
வனங்கள் , ஆஸிரமங்கள் முதலானவைகளிலே துர்ஜனங் 
களாலே அடிக்கிறது, மூத்திரத்தை விடுகிறது , காறியுமிழ் 
கிறது , கல்லுவிட்டெறிகிறது , தூளி இறைக்கிறது , துர்ப் 
பாஷைகளைச் சொல்லுகிறது இவை முதலான விய பாரங் 
களினாலே அவமானப்பட்டிருந்தாலும் , அதை எண்ணாத 
வராய் அநித்திய தேகத்தோடே சம்மதித்தும் சம்மதியாமலு 
மிருக்கிற தம்முடைய மகிமையினாலே அகங்கார மமகாரங் 
களை விட்டதினாலே பரிபூரணமான மனதை யுடையவராய், 
பூமியெல்லாம் ஒருவராகவே சஞ்சரித்து , அமேத்தியத்திலே 
புரண்டுகொண்டு அதினாலே பூசப்பட்ட அவயவங்களை 
யுடையவராயிருந்தார் . அந்தப் பகவானது மலத்தினுடைய 
சுகந்தத்துடனே கூடின வாயுவானது சுற்றிலும் பத்து 
யோஜனை தூரமட்டும் பரிமளிக்கச்செய்தது . இந்தப் பிரகாரம் 
லோக சிக்ஷார்த்தமாக நானாவிதங்களான யோக கதிகளைப் 
பண்ணிக்கொண்டு , மோக்ஷப் பிர தராயும் பகவானாயுமிருக்கிற 
ரிஷபதேவர் , ஒழிவில்லாத பரமானந்தானுபவத்தை யுடைய 
வராய் , சர்வ பூதங்களுக்கும் அந்தராத்துமாவாயும் பகவா 
னாயு மிருக்கிற வ சுதேவனிடத்திலே தமக்கு அபேதமான 
படியினாலே தனக்குத்தானே சித்தித்திருக்கிற சமஸ்த புரு 
ஷார்த்தங்களிலே பரிபூரணராய் அந்த யோகப் பிரபாவத்தி 
னாலே தனக்குத்தானே பிராப்தங்களான ஆகாச கமனம் , 
மனோவேகம் , அந்தர்த்தானம் , பரகாயப் பிரவேசம் , தூரத்தி 
லிருக்கிற பதார்த்தத்தை சமீபத்தில் பார்த்தல் , கேட்டல் 
இவை முதலான யோக ஐசுவரியங்களைக் குறித்து மனதிலே 
சந்தோஷமில்லா தவராயிருந்தார் . 


ஸ்ரீ மஹா பகவதம் 


ஆறாவது அத்தியாயம் 


தேகாபிமான சூனியான ரிஷப தேவருடைய தேகத்தியாகப் 

பிரகாரம் சொல்லப்படுகின்றது . 


பரிக்ஷித்துவனுடைய வாக்கியம் 


பகவானே ! யோகத்தினாலே பிரகாசிக்கப்பட்ட ஞானத்தி 
னால் கர்ம வாசனையைத் தகித்தவர்களாய், பரமாத்துமானுபவ 
நிஷ்டர்களாயிருக்கிற யோகிகளுக்குத் தனக்குத்தானே 
பிராப்தமான ஐசுவரியங்கள் கிலேசத்தைக் கொடுக்கமாட்டா . 

நிச்சயமன்றோ P ஆகையினாலே அப்படிப்பட்ட 
யோக ஐசுவரியங்களை ரிஷபதேவன் எதற்காக இச்சிக்க 
வில்லையென்று பிரசினம் பண்ணாநின்ற ராஜாவைப்பார்த்துச் 
சுகர் சொல்லுகிறார் : 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


ராஜாவே ! உன்னாலே எதார்த்தமே சொல்லப்பட்டது . 
ஆனாலும் இந்த உலகத்திலே சில புத்திமான்கள் சஞ்சல 
மனதைக் கட்ட புத்தியான கிராதன் மிருகத்தைப்போல நம் 
பார் . ஆனபடியினால் பெரியோர்களாலே மனதை நம்பப் 
போகாதென்று சொல்லப்பட்டிருக்கிறது . அது எப்படி 
யென்றால் எந்த மனோ விசுவாசத்தினாலே வெகுகாலமாய்ச் 
சம்பாதிக்கப்பட்ட சிவனுடைய 

தபசானது விஷ்ணுவி 
னுடைய மோகினி ரூப தரிசனத்தாலே வழுவிவிட்டதோ, 
ஒரு விஷயத்திலேயும் நிலையில்லாத அப்படிப்பட்ட மனதில் 
ஒருக்காலும் சகவாசத்தைப் புத்திமான் நினையா மலிருக்கக் 
கடவன் . மனதிலே நம்பிக்கையுடையவனான யோகியினுடைய 
மனமானது காமத்துக்கும் , அதின் பின்னே யுண்டாகா நின்ற 
குரோத மோகாதிகளுக்கும் , விசுவாசத்தையுடையவனான 
புருஷனுடைய ஸ்திரீயானவள் சோர புருஷனுக்கு இடங் 
கொடுக்கிறாப்போல் இடங்கொடா நிற்கிறது . காமம் , குரோ 
தம் , மதம் , லோபம் , சோகம் , மோகம் , பயம் இவைகள் 
முதலான ஹேயகுணங்களும் கர்மபந்தமும் யாதொரு மனதை 
மூலமாக உடையவையோ, அப்படிப்பட்ட மனதை ஞானி 

எவன் தான் ஷ்வா தீன மென்றெண்ணிக் 
கொள்ளுவான் P 


யானவன் 


அதின் பிறகு இந்தப் பிரகாரம் சமஸ்தலோக பாலகருக் 
கும் சிரோமணியான ரிஷபதேவன் ஜடன் போல் லோக 


ப ஞ ச ம ஸ்கந்தம் 

437 
விலக்ஷணங்களாயும் நானா பிரகாரங்களாயு மிருக்கிற அவ 
தூத வேஷ பாஷா சரித்திரங்களால் அறியப்படாத பக 
வதம்சமான பிரபாவத்தை யுடையவராய் , யோகிகளுக்கு 
தேகத்தை விடுகிற பிரகாரத்தை சிட்சிப்பித்துக்கொண்டு , தம் 
முடைய 

சரீரத்தை விட வேண்டுமென்று இச்சித்தவராய் , 
தம்மைப் பரமாத்துமாவி னிடத்திலிருத்தி , அஞ்ஞானத் 
தினாலே மறைக்கப்படாத ஜீவாத்தும் சொரூபம் பரமாத்து 
மாவுக்குச் சரீர மாகையினாலே தம்மைப் 

தம்மைப் பரமாத்துமா 
வினுடனே அபேதமாகப் பார்த்துக்கொண்டு , 

தேகார்த்த 
மான வியாபாரத்தில் நின்றும் ஒழிந்தவரானார் . இந்தப் பிர 
காரம் ஸ்தூலதேக லிங்கதேக அபிமானத்தை விட்டவராயும் 
பகவானாயுமிருக்கிற அந்த ரிஷப யோகியினுடைய சரீர 
மானது யோகமாயா வாசனையினாலே , குயவனுடைய சக்கரம் 
போல் பூமியிலே சஞ்சரித்துக்கொண்டிருந்தது . ஒருக்கால் 
கொங்கதேசம் , வங்கதேசம் , குடகுதேசம் , தக்ஷண கர்நாடக 
தேசங்களைச் சுய இச்சையாக அடைந்ததாய் குடகாசலமென் 
கிற பர்வத சமீபத்திலே ஒரு கர்ம வாசனையினாலே வாயிலே 
கல்லை வைத்துக்கொண்டதாகப் பைத்தியம் பிடித்தவனைப் 
போல் தலைமயிரை விரித்துக்கொண்டு நக்கினமாகத் தானே 
சஞ்சரித்துக் கொண்டிருந்தது . பிற்பாடு வாயுவேகத்தினாலே 
ஒன்றோடொன்று இழையா நின்ற மூங்கில்களில் உண்டான 
பெருங்காட்டுத் தீயானது அவ்வனத்தை யெல்லாம் கபளீ 
கரித்துக்கொண்டு அந்த ரிஷப தேவருடைய தேகத்தையுங் 
கூடத் தகித்தது . அந்த ரிஷப தேவருடைய சரித்திரத்தைக் 
கேட்டு . அவ்வாசாரத்துக்கு விரோதமாகக் கொங்கணமேதசம் , 
வங்கதேசம் , லிங்கதேசம் , யவனதேசம் , சகதேசம் இவை 
களுக்கெல்லாம் ராஜாவாய் அருகனென்று பெயரையுடை 

ராஜாவானவன் கலியுகத்திலே அதர்மம் விஞ்சி 
யிருக்கையால் , பிராணிகளுடைய பாபானுகுணமாக நடக்கப் - 
போகிறபடியினாலே புத்திமோகத்தை அடைந்தவனாய் , ஓரி 
டத்திலேயும் பயமில்லாத சுதர்மமார்க்கத்தைவிட்டு , மூடனாய் , 
தூளிதமான பாஷண்ட மார்க்கத்தைத் தன்னுடைய புத்தி 
யினாலே பிரவர்த்திப்பிக்கப் போகிறான் . இப்படி பாஷண்ட 
மார்க்கத்தை யுண்டுபண்ணா நின்ற அந்த அருகனென்கிற 
ராஜாவினாலே கலியுகத்தில் மனுஷியப் பதர்கள் விஷ்ணு 
மாயையினாலே மோகிக்கப்பட்டவராய்த் தங்களுக்கு அடுத்த 
சாஸ்திரங்களினாலே சொல்லப்பட்ட சௌசம் ஆசாரம் 
இவைகளை விட்டவராய் , தேவதைகளுடைய அவமான ரூப 
மாயிருக்கிற ஆசாரங்களைச் சுய இச்சையினாலே கிரகித்தவர் 
களாய் ஸ்தான ஆசமன சௌசங்களை விட்டவராய் , தலை 


வனை 


மணர்கள் 


மிகவும் 


438 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மயிர்கள் , முகத்து மயிர்கள் இவைகளைப் பிடுங்கிப் போடுகிற 
வாகளாய் , அதர்ம விர்த்தியை யுடையதான கலியினாலே 
தூஷிக்கப்பட்ட புத்தி 

புத்தியை யுடையவர்களாய் , வேத பிரா 
எக்கிய புருஷர்களான 

பகவான் பாகவதர்கள் 
இவர்களைத் தூஷிக்கிறவர்களாக 

உண்டாகப் 
போகிறார்கள். அவர்கள் வேதத்திலே சொல்லப்படாத 
தாயும் சுய இச்சையினாலே உண்டாக்கப் பட்டதாயு மிருக்கிற 
அந்தக 

பரம்பரையான அந்த மார்க்கத்திலே விசுவாச 
முடையவர்களாய் நகத்திலே தாங்களே விழப்போகிறார்கள் . 
இந்த ரிஷபதேவர் அவதாரம் ரஜோ குணத்தையு டைய 
வர்க்கு மோக்ஷ மார்க்கத்தைக் காண்பிக்கிற நிமித்தியமாக 
உண்டாயிற்று . அந்த ரிஷபர் அவதாரத்துக்கு ஆறு குணங் 
களான சுலோகங்களை இந்தப் பிரகாரம் சொல்லுகிறார்கள் . 


ஜனங்கள் 


என்னவென்றால் , சத்த சமுத்திரங்களுடனே கூடின 
இந்தப் பூமியிலே யிரா நின்ற தீவுகளிலுள்ள வருஷங்களுக் 
குள் இந்தப் பாரதவருஷம் அதிகமான புண்ணியத்தை 
யுடையது . யாதொரு பாரதவருஷத்திலே 

யிரா நின்ற 
னுடைய க்ஷேமகரங்களான ரிஷபர் 
அவதாரத்தைக் கானம் பண்ணிக்கொண் டிருக்கிருர்களோ , 
பிரியவிருதனுடைய சம்பந்தமான இந்த வட்சமானது கீர்த் 
தியிலே மகா பரிசுத்தமாய் விளங்குகிறது . யாதொரு பிரிய 
விருதனுடைய வம்சத்திலே புராண புருஷனாயும் , ஆதி 
புருஷனாயுமிருக்கிற ஸ்வாமி அவதரித்து மோக்ஷஹேது 
வான தர்மத்தைப் பண்ணினாரன்றோ ? எந்த யோகிதான் 
அந்த ரிஷப யோகியினுடைய மார்க்கத்தை மனோரத மாத் 
திரத்தினாலே யாகிலும் அடைய மாட்டுவன் ? 

எந்த 
யே கியானவன் அந்த ரிஷப யே கியினாலே 
அல்லவென்று தள்ளப்பட்டுப் போன யோக சித்திகளை 
மகா பிரயத்தனத்தையுடையவனா யிச்சிக்கிறானோ, அந்தப் 
பிரகாரம் சகலமானலோகங்கள் , வேதங்கள் , பிராமணர்கள் , 
பசுக்கள் இவைகளுக்கெல்லாம் பரம குருவான பகவானான 
ரிஷப தேவருடைய பரிசுத்தமான சரித்திரமானது புருஷர்க 
ளுடைய சமஸ்தமான பாபங் களையும் போக்கடிக்கிறது . பரம 
மான மங்களங்களுக்கு இருப்பிடமா யிருச்கிறது . வாராய் 
ராஜாவே ! கிருஷ்ண பகவான் பாண்ட வர்களான உங்களுக் 
கும் , யாதவர்களுக்கும் , ரக்ஷகராயும் , உபதேசிக்கிறவராயும் , 
உபாசிக்கத்தக்க தெய்வமாயும் , சினேகிதராயும் , நியந்தாவாயு 
மிருந்தார் . இப்படியிருந்தாலும் மற்றப் பிராணிகளுக்கும் 
தம்முடைய பக்தர்களுக்கும் மோக்ஷத்தைக் கொடுக்கிறார் . 


வஸ்து 


பஞ் சம ஸ்கந்தம் 

439 
ஒருக்காலும் மோக்ஷ ப்ரதமான பக்தியோகத்தைத் தடுக்கிற 
தில்லை . ஆகையால் அப்படிப்பட்ட பக்தியைத் தானே பெரி 
யோர்கள் இச்சிப்பார்கள் . நித்தியமாய் அனுபவிக்கப்பட்ட 
பரமாத்தும சாக்ஷாத்காரத்தினால் விஷயாபிலாஷையை 
விட்டவரான யாதொரு ரிஷபதேவ பகவானுடைய மாயையி 
னால் , புருஷார்த்தமான மோக்ஷத்திலே மூடமாகிய புத்தியை 
யுடையதான லோகத்துக்குப் பரம கிருபையினாலே ஒருக் 
காலும் பயமில்லாத பரம புருஷார்த்தமான ஆத்துமஸ்வ 
ரூபத்தை உபதேசித்தாரோ , அப்படிப்பட்ட ரிஷப தேவருக் 
குப் பிரணாமம் என்பதாம் . 


ஏழாவது அத்தியாயம் 


பரதன் ராஜ்ய பரிபாலனஞ் செய்து கொண்டு வெகுகாலம் எக்கியங் 
களினாலே ஹரியை ஆராதித்துப் பிற்பாடு புலகருடைய ஆசிர 
மத்திலே சந்நியாசத்தை யடைந்து ஹரியை பஜித்தா 

னென்று சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் . 
ராஜனே ! மகாபாகவதனான பரதனோவென்றால் , பகவா 
னான ரிஷபராலே பூபரிபாலனத்தின் பொருட்டு எப்போது 
அபிஷேகஞ் செய்யப்பட்டானோ, அப்போதே அந்த ராஜ்ஜி 
யா திகாரத்திலே ஜாக்கிரதையுடையவனா யிருந்து , விசுவ 
ரூபருடைய பெண்ணான பஞ்சசேனியென்கிற ஸ்திரீயை 
விவாகம் பண்ணினான் . அவனுக்கிசைந்த அந்தப் பஞ்ச 
சேனியிடத்திலே தனக்கு எல்லாவிதத்திலும் சமானமான 
வர்களாய் சுமதியென்றும் , ராட்சடப்பிரந்துவென்றும் , சுதரி 
சனனென்றும் , ஆவாணனென்றும் , தூம்பரகேதுவென்றும் 
ஐந்துபிள்ளைகளைத் தாமச அகங்காரமானது உண்டாக்கிய 
பூதசூட்சுமங்க ளென்னப்பட்ட பஞ்ச தன் மாத்திரைகளைப் 
போலப் பெற்றான் . அசனாபமென்று பிரசித்தமான இந்த 
வருஷத்தை யாதொரு பரதன் முதற்கொண்டு பாரத வருஷ 
மென்று சொல்லுகிறார்கள் . அந்த சர்வஜ்ஞனான பரத 
ராஜன் பிதர் பிதாகரான ரிஷ தேவன் ஆகனியித்தின் 
முதலானவளை போல மிவுடவற்சல் லயக்,தினா 
படத்தைச் செய்துகொண்டிருக்கற பி .! 

ஜைனச் சுதரன 
ராஜதர்மத்தை தனுசரித்கவலய் க்ஷித்தான் . தன்னுடை 
அதிகாரானுகுணமாகச் செய்யப்பட்ட அக்கினிஹோத்திரம் , 


ஸ்ரீ AT 5 வதம் 


ளன 


தரிசபூர்ணமாசம் , சாதுர்மாசியம் பசுசோமம் இவைகளுக் 
குப் பிரகிருதிகளாயும் விகுர் திகளாயு மிருக்கிற பகத்துக்க 

எக்கிய க்ரு துக்களாலே எதாசாஸ்தி / மாக எக்கிய 
புருஷனான பகவானை சிரத்தையுடன் ஆராதித்தான் . இந்தப் 
பிரகாரம் செய்யப்பட்டும் பரிபூர்ணடான அங்கங்களை யுடை 
யனவாயு மிருக்கிற இந்த எக்கியங்களில் அபூர்ணமென்னப் 
பட்ட ஒரு புண்ணிய முண்டாயிற்று . அந்தப் புண்ணியத்தைப் 
பரப்பிரமாயும் , எக்கிய புருஷராயும் , சகல தேவதா சப்தங் 
களுக்கும் மந்திரங்களுக்கும் அர்த்த சொரூபரானபடியி 
னாலே சாக்ஷாத் கர்த்தாவாயும் , பர தேவதையாயும் , பாவா 
னாயுமிருக்கிற வாசுதேவரிடத்தில் சமர்ப்பித்தவனாய் , ஆத் 
தும நிஷ்டையினால் சகல மனோமலங்களையும் போக்கடித்த 
வனாயிருக்கிற அந்தப் பரத மகாராஜாவானவன் அத்துவர் 
யுக்களினாலே ஓமம் பண்ணப்பட்ட அவிசுக்களையும் அந்த 
அவிசுக்களைப் புசியா நின்ற தேவதைகளையும் , பாமாத்துமா வி 
னுடைய அவயவமாகப் பாவனை பண்ணினான் . இந்தப்பிர 
காரம் கர்மசுத்தியினாலே பரிசுத்தமான சத்துவகுணத்தை 
யுடைய அந்தப் பா தனது இருதயப் பிரதேசத்திலே ஆகாச 
சரீரியாய் , பாப்பிரமமாய், பிரமமாய் பகவானாயிருக்கிறவராய் 
ஸ்ரீவற்சம்.- கௌஸ்துபம் - வனமாலை - சங்கம் - சக்கரம் கதை 
வைகளுடனே 

கூடினவராய் , தம்முடைய பக்தர்களான 
நாரதர் முதலான பேர்களுடைய இரு கயத்தில் பிரகாசிக்கும் 
புருஷ ரூபத்தினாலே தன் இருதயத்தில் விளங்கியிருக்கின்ற 
வாசுதேவனிடத்திலே அதிசயமாக 

சயமாக நாள்தோறும் விர்த்தி 
யடைய நின்ற பக்தியானது உண்டாயிற்று . இந்தப்பிரகாரம் 
கோடி வருஷத்துக்குமேல் ராஜ்யபோகத்துக்கு ஹேது 
வான தன்னுடைய முடிவுகாலத்தை நிச்சயித்தவனாய் அனுப 
விக்கப்பட்டு , பிதுர் பிதாமக கிரமமாய் வந்திருக்கிற தனத் 
தைத் தன் பிள்ளை களுக்குச் சரிபாகமாய்ப் பிரித்துக்கொடுத்து 
அந்த பர தனானவன் சர்வசம்பத்துக்களுடனே கூடின தன் 
னுடைய கிருகத்தில் நின்றும் புறப்பட்டுப் புலகருடைய 
ஆசிரபடமான ஹரிக்ஷேத்திரத்தை யடைந்தான் . 


குழந்தாய் ! 


யாதொரு புலகாசிரமத்திலே பகவானான 
அரியானவர் இப்போதும் அங்கே வாசம் பண்ணாநின்ற 
ஜனங்களிடத்தில் வாற்சல்லியத்தினாலே தம்முடைய பக்தர் 
களுக்கு அபேட்சிதமான 

ரூபத்தினால் ஆவிர்ப்பவித் 
திருக்கிறாரோ , 

யாதொரு புலக சிரமத்தி 

லிரா நின்ற 
ரிஷிகளுடைய ஆஸிர மஸ்தானங்களை இருபுறமும் 

சக்க 
ரததை யுடையவைகளான சாளக்கிய சிலைகளினாலே 


பான 


ளுடனே 


நின்ற 


பஞ்சம ஸ்கந்தம் 
சக்கிரந்தியென்று பிரசித்தமாய் நதிகளுக்கெல்லாம் சிரேஷ்ட 

கண்ட கீ நதியானது நாலண்டையிலும் பரிசுத்தமாகப் 
பண்ணுகிறதோ , அப்படிப்பட்ட புலகாசிரம வனத்திலே பர 
தன் ஒருவனாய் நானாவித புஷ்பங்கள் , துளிர்கள் , துளசி , 
சுத்தோதகம் , கந்த மூல பலங்கள் இவைகளினால் , பகவதாரா 
தனம் பண்ணவேண்டுமென்று இச்சித்தவனாய் , பரிசுத்தனாய் , 
விஷய அபிலாஷையை யொழித்தவனாய் , சாந்தியையடைந்த 
வனய் , பரமமான சுகத்தை அடைந்தான் . இந்தப் பிரகாரம் 
சர்வகாலமும் அந்த பகவதாராதனத்தினால் பகவானிடத்தில் 
பிரீதி அதிசயித்ததினால் உருகா நின்ற மனதையுடையவ 
னாய் சந்தோஷாதி சயத்தினால் சரீரமானது புளகாங்கிதமா 
யிருக்கையில் , பக்தியினால் பெருகா நின்ற ஆனந்தபாஷ் 
பங்களினாலே தசையப்பட்ட பார்வையுடைய நேத்திரங்க 

கூடினவனாய்த் தனக்கு ஆனந்தத்தைக் கொடா 

ஸ்வாமியினுடைய செந்தாமரைப் புஷ்பம் போன்ற 
சரணாரவிந்த தியானத்திலே விர்த்தியடையப்பட்ட பக்தி 
பிரவாகத்தினால் நாலண்டையிலும் பெருகா நின்ற பரமா 
னந்தமாகிற கம்பீரமான மடுவிலே முழுகியிருக்கிற புத் 
தியை யுடையவனாய் , பாகவதாராதன கைங்கரியத்தையும் 
மறவாமலிருந்தான் . இந்தப் பிரகாரம் பகவதாராதனத்தை 
யுடை யவனாய் கிருஷ்ணாஜின ரூ மான வஸ்திரத்தினாலும் , 
திரிசந்தியா காலங்களிலும் ஸ்னானத்தால் ஈரங்களாயும் , 
பொறுக்கென்ற வர்ணங்களாயும் , வக்கிரங்களாயு மிருக்கிற 
சடை களினாலும் , பிரகாசியா நின்றுகொண்டு உதியா நின்ற 
சூரியமண்டலத்தில் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு 
ஒரு மந்திரத்தைச் சொன்னான் . பிரகிருதியைக் காட்டி 
லும் பரனாய் , ஆசிரிதர்களுக்குக் கர்மபலத்தைக் கொடுப்ப 
வனாய் , சூரியாந்தரிய மியா யிருக்கிற யாதொரு 
னுடைய தேஜசானது சங்கல்ப மாத்திரத்தினாலே பிரபஞ்சத் 
தைச் சிருஷ்டித்ததோ , சிருஷ்டிக்கப்பட்ட இந்தப் பிரபஞ் 
சத்தைச் சுகசரீர பூதமான 

பூதமான ஜீவனாலே அந்தரியாமியாக 
அனுப்பிரவேசித்து ரக்ஷியா நிற்கிறதோ , இப்படிப்பட்ட 
ஜீவர்களுக்கு புத்தி பிரதனாயும் கர்ம பாவசரான ஜீவர்களுக் 
குள்ளே அனுப்பிரவேசித் திருக்கும்போதும் பரிசுத்தனாயு 
மிருக்கிற பரமாத்துமாவைச் சரணமாக அடைகிறோமென் 
பது பரதனால் உச்சரிக்கப்பட்ட காயத்திரி மந்திரத்தினுடைய 
அர்த்தம் . 


பகவா 


A 


56 


412 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


எட்டாவது அத்தியாயம் 


பகவானை ஆராதித்துக்கொண்டிருந்த பரதனுடைய ஆராதனத்துக்கு விக் 
கினமாக மானை ரக்ஷிக்கிறதினால் வந்த மிருக ஜன்மமும் யோகியான 
வனுக்குப் பிராணிகளிடத்தில் தயையினாலே பண்ணப்பட்ட சக 
வா சமும் பரலோகத்துக்கு விகா தமாய் விடுமென்றும் 

சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் . 


கரமான 


மான 


வாராய் ராஜாவே ! ஒருக்கால் அந்த பரதனானவன் மகா 
நதியிலே அவசியமாகச் செய்யத்தக்கதான நித்தியநைமித்திக 
கர்மானுஷ்டானங்களைச் செய்து பிரணவத்தை உச்சரித்துக் 
கொண்டு ஒரு ஜாம பரியந்தம் நதி தீரத்திலே யிருந்தான் . 
அப்போது அங்கே ஒரு மான்பேடானது தாகங்கொண்டு 
ஜலபானம் பண்ண வேண்டுமென்கிற இச்சையினாலே நதி 
சமீபத்திலே வந்து ஜலத்தைப் பானம் பண்ணிக்கொண் 
டிருக்கையில் , சமீபத்திலே சிங்கத்தினுடைய லோகபயங் 

ஒரு சப்த முண்டாயிற்று . அந்த சப்தத்தைக் 
கேட்டு , 

சுபாவமாய் அதைரியத்தை யுடையதாயும் சஞ்சல 

பார்வையை யுடையதாயும் , சிங்க கர்ஜூனையினாலே 
யுண்டான பயத்தினால் அலைந்துகொண்டிருக்கிற இருத 
யத்தை யுடையதாயும் தாகமடங்கா திருக்கையிலே மிகவும் 
பயத்தினாலே சீக்கிரமாக எழும்.பின கர்ப்பிணியாயுமிருக்கிற 
அந்த மான் பேடினுடைய கர்ப்பமானது நழுவிப் பிரவாகத் 
திலே விழுந்தது . அந்த கர்ப்பம் நழுவின தினாலும் . ஜலத் 
திலே யிருந்து உயர்ந்த கரையிலே யெழும்பி விழுந்ததினா 
லும் சிங்க கர்ஜனையினாலே யுண்டான பயத்தினாலும் மகா 
கஷ்டத்தை யுடையதான அந்த மான்பேடானது தன்னு 
டைய கூட்டங்களை யெல்லாம் விட்டு ஒரு பர்வத குகையில் 
விழுந்து மரித்தது . அப்போது தீனமாயும் பிரவாகத்தினாலே 
கொண்டுபோகப் பட்டதாயும் , தாயார் முதலான கூட்டத் 
னாலே விடப்பட்டதாயுமிருக்கிற அந்த மான்குட்டியை ராஜ 
ரிஷியான பரதன் தயவினாலே பந்து போலப் பார்த்துத் 
தாயில்லாத அந்த மான்குட்டியை யெடுத்துக்கொண்டு 
ஆசிரமத்தை யடைந்தான் . அந்த மான் குட்டியினிடத் 
தல் மிகவும் அபிமானத்தை யுடையவனன அந்த பாத 
னுக்கு மான் குட்டியைத் திரணாதிகளினாலே போஷணமும் 
செந்நாய்கள் முதலானவைகளில் 

நின்றும் உபத்திரவம் 
வராமல் ரக்ஷிக்கிறதும் . அது உடம்பை சொரிகிறதினாலே 


பஞ்சமஸ்கநதம 


443 


சந்தோஷ 

மடைவதும் , முத்த மிட்டுக்கொண்டு லாலனை 
பண்ணுகிறதும் , இவைகளினாலே யுண்டான ஆசக்தியினால் 
தன்னுடைய ஷ் நானாதி 

நியமங்கள் பிராணாயாமங்கள் 
பகவதாராதனம் முதலான தபசுகள் நாள்தோறும் ஒவ்வொன் 
றாய்ச் சில நாளைக்குள்ளே விடப் பட்டதாய் , பிற்பாடு தீனமான 
ஒரு வசனத்தைச் சொன்னான் ஆச்சரியமன்றோ ? தீனமான 
இந்த மான் குட்டியானது காலசக்கிரத்தினுடைய வேகத்தி 

லே தன்னுடைய கூட்டமான பந்துக்களால் விடப்பட்ட 
தாய் என்னைச் சரணமாக அடைந்து , தாயென்றும் , தகப்ட 
னென்றும் , பிரா தாவென்றும் , பந்துவென்றும் , தன்னுடைய 
கூட்டமென்றும் , எண்ணிக்கொண்டு மற்றொருவரையும் அறி 
யாமல் என்னிடத்திலேயே மிகவும் விசுவாவத்தை யுடையதா 
யிருக்கின்றது . 


( 0 ) 


ஆனபடியினால் என்னையே கதியாக அடைந்திருக்கிற 
இந்த மான்குட்டியினுடைய போஷணம் , ரக்ஷணம் , சந்தோ 
ஷம் முதலானவைகளை அசூயையில்லா தவனாயும் சரணாககர்க 
ளுடைய உபேக்ஷையிலே தோஷமுண்டென் றறிந்துமிருக் 
கிற என்னாலே செய்யத் தக்கது . சதாசார நிஷ்டர்களா 
யும் , சாந்தியை யுடையவர்களாயும் , தீனவற்சலர்கள: யு 
மிருக்கிற பெரியோர்கள் இப்படிப்பட்ட விஷயத்திலே 
மகத்தாயிருந்தாலும் தங்களுடைய பிரயோசனங்களைப் பாரார் 
களே . இது நிச்சயால்லவா ? என்று இந்தப் பிரகாரம் அந்த 
மான் குட்டியினிடத்திலே ஆசக்தியை யுடையவனாய் இருக் 
கும் போதும் படுக்கும் போதும் சஞ்சரிக்கும்போதும் ஸ்நா 
னஞ் செய்யும்போதும் போஜனஞ் செய்யும்போதும் மான் 
குட்டியுடனே யிருந்து கொண்டு அதனிடத்திலே மிகவும் 
சினேகத்தை யுடையதான இருதயத்தை யுடை யவனானான் . 
தர்ப்பை , புஷ்பம் , சமித்து , பலாசம் , கந்த மூலபலங்கள் , 
உதகம் முதலானவைகளைச் சம்பாதித்துக்கொண்டு வரும் 
போதும் நாய் நரி முதலியவை தன்னுடைய மான்குட்டியை 
உபத்திரவிக்குமோ என்று பயந்து பான் குட்டியுடனே வனத் 
திலே பிரவேசிப்பான் . மார்க்கங்கள் தோறும் குட்டியானபடி 
யினாலே அங்கங்கே நிற்கின்ற அந்த மான்குட்டியை மிகவும் 
சினேகிதத்துடனே கூடின இருதயத்தை யுடையவனாய் , 
சாபல்லியத்தினாலே தோளில் வைத்துக்கொண்டு போவான் . 
வைதிக கர்மங்களைச் செய்யும்போது மத்தியிலே எழுந் 
திருந்து வந்து , எப்போது இந்த மான் குட்டியைப் பார்க் 
கிறானோ, அப்போது வருஷபதியான பரதன் சொஸ்தசித்த 
னாயிருப்பான் . அந்த மான்குட்டியைப் பார்த்து , வாராய் 


ஸ்ரீ ம ||கவத 


குழந்தாய் ! உனக்கு நான்கு திக்கிலும் நன்மையுண்டாகக் 
கடவதென்று ஆசீர்வசனங்களைச் செய்வான் . அந்த மான் 
குட்டியைப் பாராதபோது மிகவும் நொந்த மனதை யுடைய 
வனாய் உடைமையைப் பறிகொடுத்தவன் போலத் தீனனாய் , 
தயையுடன் கூடின புத்தியை யுடையவஎய் , மான் குட்டியி 
னுடைய பிரிவினால் அதைக்குறித்து துக்கித்துக்கொண்டு 
பகத்தான மோகத்தை யடைந்தவனாய்ச் சொல்லுகிறான் : 
அந்த மான் குட்டியானது கிராதன்போல நீர்த்தயனாயும் 
பாக்கிய வீனனாயுமிருக்கிற என்னுடைய அனாதர வைப் 
பார்த்து வாராமல் போய் விட்டதோ ? அந்த மான்குட்டியை 
நான் மறுபடியும் பார்க்கப் போகிறேனா? சகல ஜகத்துக்கும் 
க்ஷேமத்தைப் பண்ணா நின்ற உதயத்தையுடை யவனயும் , வேத 
மூர்த்தியாயும் பகவானாயுமிருக்கிற சூரியன் அஸ்தங்கதனா 
னானே ; இப்போதும் அந்த மான்குட்டியானது வந்து சோ 
வில்லையே . அது வந்து சேர்ந்து பாக்கிய ஈனனை என்னைச் 
சுகப்படுத்துமா ? அந்த மான்குட்டி தன்னுடைய விளையாட்டி 
னாலே என் 

துக்கத்தைப் போக்கடித்து என்னைச் 
படுத்துமா ? 


சுகப் 


L 


தீனவற்சலனாயும் , பகவானாயும் , நக்ஷத்திரங்களுக்குப் 
பதியாயு மிருக்கிற சந்திரன் ஆஸிரமத்திலிருந்து வெளிப் 
பட்ட இந்த மான் குட்டியைத் 
மான் குட்டியைத் தயையினாலே 

தயையினாலே ரக்ஷிப்பானா ? 
தனக்கு இஷ்டமான மிருகத்தினுடைய பிரிவினலே யுண் 
டான சுரமாகிற காட்டுத் தீயினுடைய ஜ்வாலையை அமிர்த 
மயங்களாகிற கிரணங்களினால் சுகப்படுத்துவானா? என்று 
இந்தப் பிரகாரம் சித்தியாத மனோரதத்தினாலே வியாகூல 
மான இருதயத்தை யுடையவனான அந்தப் பாதனானவன் 
மான்குட்டி ரூபமாயிருக்கிற கன்னுடைய பிராரப்த கர்மத் 
தினாலே யோ காப்பியாசத்தில் நின்றும் தழுவினவனாய் , பகவ 
தாரா தன ரூபமான தபசில் நின்றும் நழுவினான் . பிராரப்த 
கர்மமாகாவிட்டால் வயிற்றிலே பிறந்த பிள்ளையையும் விட்டு 
விட்டிருக்கிற அந்தப் பரதனுக்கு மிருகஜாதியான அந்த 

குட்டியினிடத்திலே வாற்சல்லிய முண்டாகுமா P 
இந்தப் பிரகாரம் விக்கினத்தினாலே யோக அப்பியாசத்தை 
விட்டவனாயும் , அந்த மான் குட்டியை வளர்க்கிற இந்த 
வியாபாரத்தினாலே ஆத்ம சிந்தையையும் விட்டவனயுமிருக் 
கிற அந்த ராஜரிஷியான பரதனுக்குத் தாண்டக் கூடாத 
தாயும் மகா வேகத்தை யுடையதாயுமிருக்கிற மரண 
மானது சம்பவித்தது . அந்தச் சமயத்திலும் தான் பரிவோடு 
வளர்த்த அந்த மான் குட்டியினிடத்திலே வைக்கப்பட்ட 


மான் 


கால 


பஞ்ச மஸ்கந்தம் 


4.45 


மனதை யுடையவனாய் அந்தப் 

பரதனானவன் 

இந்த 
லோகத்தை விட்டு பூர்வஜன்ம ஞானத்தை யுடையவனாய் , 
அஞ்ஞானியைப் 

போல வேறொரு ஜன்மமாகிற மிருக 
சரீரத்தை யடைந்தான் . 

அந்த மிருக ஜன்மத்திலும் பகவதாராதனத்திலே யுண் 
டாயிருந்த இச்சையினால் மிகவும் பசிதாபத்தையுடையவனாய்த் 
தனக்குத்தானே இவ் விதம் சிந்திக்கலாயினன் : நான் ஏன் 
இக்கஷ்ட தசையை யடைந்தேன் ? ஆத்ம நிஷ்டர்களுடைய 
மார்க்கத்தில் நின்றும் ஏன் பிரஷ்டனாய் விட்டேன் ? சகல 
சங்கத்தையும் விட்டவனயும் நிர்ஜனமாயும் மகா புண்ணிய 
மாயுமிருக்கிற ஆரணியத்தை யடைந்தவனாயும் , பரமாத்து 
மாவினிடத்திலே நிஷ்டையை யுடையவனாயுமிருக்கிற என் 
னுடைய மனதானது சர்வ பிராணிகளுக்கும் ஆத்மாவாயும் 
பகவானாயுமிருக்கிற வாசுதேவனிடத்திலே ஆசக்தியை 
யுடையதாயிருந்தும் மான்குட்டியை அனுவர்த்தித்ததே 

இந்தப் பிரகாரம் சொல்லி , மிகவும் வைராக்கி 
யத்தை யுடையவனாய்த் தன்னுடைய மாதாவான 
ஸ்திரீயை விட்டுவிட்டுத் தன் ஜன்மபூமியான காலஞ்சன 
மென்கிற தேசத்தைவிட்டுத் திரும்பவும் ரிஷிகணங்களுக்கு 
இஷ்டமாயும் பகவத் க்ஷேத்திரமாயு மிருக்கிற புலஸ்திய 
புலக சிரமமான சாளக்கிராம க்ஷேத்திரத்தை யடைந்தான் . 
அந்தச் சாளக்கிராம க்ஷேத்திரத்திலும் அந்த மிருக ஜன்மத் 
தினுடைய ஒழிவு காலத்தைப் பார்த்துக்கொண்டு விஷய 
சங்கத்தில் மிகவும் நொந்தவனாய் ஒருவனாகவே சஞ்சரித்தும் 
உலர்ந்த சருகு புல் கொடி முதலானவைகளைப் பக்ஷித்துக் 
கொண்டும் அந்த மிருக ஜன்மத்துக்குக் காரணமான 
கர்மத்தினுடைய ஒழிவையே சிந்தித்துக் கொண்டுமிருந்த 
அந்த மிருக ரூபியாயிருக்கிற பரதனானவன் அந்த மிருக 
சரீரத்தையும் விட்டுவிட்டான் . 


யென்று 


மிருக 


ஒன்பதாவது அத்தியாயம் 


பரதன் மிருகமாய் பிறந்து திரும்பவும் கர்மக்ஷபத்திலே உன்மத்த 
பிராமண 

எனாய்ப் பிறந்து , பத்திர காளிக்குப் பலியாகும் போதும் 
நிர்விகா ரனா யிருந்து , அவளால் காக்கப் பட்டமை 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாரீர் பரிக்ஷித்தே ! மிருக ஜனனம் போனபிறகு , 
அங்கீரச கோத்திரத்திலே பிறந்தவர்களுக்குள்ளே - சிரே 


446 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஷ்டனாயும் , அதிதிபூசை , பொறுமை , கர்மானுஷ்டானம் 
ஆத்தும ஞானம் , இவைகளுடனே கூடினவயுைமிருக்கிற 
ஒரு பிராமண 

சிரேஷ்டனுக்குத் தனக்குச் சமானமான 
சாஸ்திரம் , சீலம் , சௌசம் , ஆசாரம் , ரூபம் , ஒளதாரியம் 
முதலான குணங்களை யுடையவர்களான ஒன்பது பிள்ளைகள் 
பிறந்தார்கள் . அந்தப் பிராமண சிரேஷ்டனுக்கே வேறொரு 
கனிஷ்ட பாரியையினிடத்திலே ஒரு பெண்ணும் பிள்ளையும் 
இரட்டையாய்ப் பிறந்தார்கள் . அவ்விருவர்களிலே ஆண் 
பிள்ளையாய் ஜனித்தவன் , மிருக ஜன்மத்தை யொழித்த 
பாதனாவான் . அந்த விப்பிர ஜன்மத்திலும் தன்னுடைய 
ஜனங்களுடைய சகவாசத்தில் நின்றும் பயந்தவனாகி , பகவா 
னுடைய சாணாரவிந்த யுகளத்தை மனதிலே நினைத்துக் 
கொண்டு , பகவதனுக்கிரகத்தினால் பூர்வ ஜன்ம ஞான 
முடையவனாய் , அந்த ஜன்மத்தினுடைய ஒழிவையும் எண் 
ணினவனாய்த் தன்னை ஜனங்களுக்குப் பைத்தியக்காரன் 
போல் தோற்றுவித்துக் கொண்டிருந்தான் . பிதாவான 
அந்தப் பிராமணன் அந்தப் பிள்ளைக்குப் புத்திரவாற்சல்லி 
யத்தை யுடையவனாய் அத்தியயனம் பண்ணிவைத்து , கடைசி 
யில் பண்ணத்தக்கதான சமாவர்த்தன கர்ம பரியந்தங்களான 
சமஸ்காரங்களை யதா சாஸ்திரமாக உப நயனம் பண்ணப் 
பட்ட அந்தப் பிள்ளைக்குத் திரும்பவும் சௌசம் முதலான 
கரும நியமங்களையும் , புத்திரனுக்கு இஷ்டமில்லாமலிருந் 
தாலும் தகப்பனண்டையிலிருந்து சகல ஆசாரங்களையும் 
பிள்ளை சிட்சிக்கப்பட்டவனாக வேண்டுமென்கிற சாஸ்தி 
ரத்தையறிந்து சிக்ஷைபண்ணி வைத்தான் . 


அந்தப் பிள்ளையும் பிதாவினுடைய சன்னிதானத்திலே 
தகப்பன் அருவருத்து விட்டுவிடும்படிக்குக் கர்மங்களை ஒன்று 
சொல்ல ஒன்றைச்செய்து கொண்டு வித்தியாசம் பண்ணிக் 
கொண்டிருந்தான் . திரும்பவும் வேதங்களைச் சொல்லிவைக்க 
வேண்டுமென்று தகப்பனானவன் வியாகிருதி பிரணவங் 
களுடனே கூடின தாயும் , மூன்று பாதங்களையுடையதாயு 
மிருக்கிற காயத்திரியை சைத்திராதி சிராவணமாத பரியந் 
தஞ் சொல்லிவைத்தும் , அந்தப் பிள்ளையானவன் அவ்வளவு 
காலத்திலேயும் அந்த காயத்திரியைக் கிரகியாமற் போய்விட் 
டான் . இந்தப் பிசகாரம் ஆத்ம பூதனான தன் பிள்ளையி 
னிடத்திலே பிரீதயினாலே வைக்கப்பட்ட சித்தத்தையுடைய 
வனாய் , அந்தத தகப்பனானவன் சௌசம் , அத்தியயனம் , 
விரத நியமங்கள் , குருசிசுருஷை , அக்கினி சீர்ஷை முத 
லான பிரமசாரி செய்யத்தக்கவையான கர்மங்களைப் புத்திர 


பஞ் சமஸ்கந்தம் 
னுக்கு அசம்மதங்களாயிருந்தாலும் , அந்தப் பிள்ளைக்கு 
நன்றாக சிக்ஷை சொல்லிவைத்தும் , புத்திரனாலே மனோ 
ரதத்தை யடைய ! தவனாய் ஆயுள் வரைக்கும் கிருகத்திலேயே 
உழைததவஞய் மரித்தான் . பிறகு அந்த பிராமணனுடைய 
கனிஷ்டபாரியையும் , தன்னுடைய கர்ப்பத்திலே பிறந்த 
அந்தப் பிள்ளையையும் பெண்ணையும் சக்களத்திகையிலே 
ஒப்புவித்துத் தான் அனுமரணத்தினாலே பதிசாலோக்கி 
யத்தை யடைந்தாள் . தகப்பன் போய்விட்ட பிறகு இந்தப் 
பரதனுடைய பிரபாவத்தை யறியா தவர்களாயும் வேதத்திலே 
கருமகாண்டத்திலேயே சிரமப்பட்டவர்களாயும் , பிரமவித் 
தையை அறியாதவர்களாயுமிருக்கிற அவனுடைய பந்துக் 
கள் இந்தப் பரதனைப் பைத்தியக்காரனென்று எண்ணினவர் 
களாய் அவனை கழனிகளைக் காக்கும்படி சொல்லினர் . 


அந்தப்பரதனும் பிராகிருதரான மனுஷிய பசுக்களி 
லே எந்தெந்த வேளைகளிலே பைத்தியக்காரனென்றும் , 
மூடனென்றும் , செவிடனென்றும் , 

சொல்லப்படுகிறானோ, 
அந்தந்தவேளையிலே மூடனைப்போலவும் , பைத்தியக்காரனைப் 
போலவும் , செவிடனைப்போலவும் வார்த்தைகளைச் சொல்லிக் 
கொண்டிருப்பான் . பிறபாலே பலாத்காரமாக ஏவப்பட்ட 
வனாய்ப் பல காரியங்களைச் செய்வான் . செய்யப்பட்ட காரியங் 
களுக்குக் கூலியாகக் கிடைக்கும் அன்னம் அல்பமாயிருந் 
தாலும் . வெகுவாயிருந்தாலும் அதையே பட்சிப்பான் . 
வாசனை ருசிகளைப்பார்த்து பக்ஷிக்கிறதில்லை . மானம் அவ 
மானங்களினாலுண்டான சுகதுக்கங்களினாலே தேகாபிமான 
மில்லா தவனாயும் , அழுக்கடைந்திருக்கிற கந்தையை அரை 
யிலே தரித்துக் கொண்டிருக்கிறவனாயும் , மிகவும் கறுத்திருக் 
கிற எக்கியோபவீதத்தினாலே பிர மணனென்றும் , செய்கை 
யினாலே பிராமண அதமனென்றும் இந்தப் பிரகாரம் தன்னு 

ய அறியாத சின்னங்களினாலே அவமானம் பண்ணப் 
பட்டவனாய்ச் சஞ்சரித்துக்கொண்டிருந்தான் . 


பிற்பாடு ஒருக்கால் ஒரு சூத்திரன் தனக்குப் புத்திரன் 
வேண்டுமென்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு பத்திர 
காளிக்த ஓர் புருஷனாகிற பசுவைப் பலிகொடுக்க நினைத்து 

கொண்டுவர , அந்தப் புருஷன் அர்த்தராத் 
திரியில் தெய்வபலத்தினாலே தப்பித்துக்கொண்டு போய் 
விட்டான் . அந்தச் சூத்தி , னுடைய படர்கள் தப்பித்துக் 
கொண்டுபோன அவனைத் தேடிக்கொண்டு வருகிறபோது 
அகஸ்மாத்தாய் ஒரு இடத்திலே பரண்போட்டு , அதிலே 


ஒருவனைக் 


நீ மம பாகவதம் 


யிருந்து கொண்டு காட்டுப்பன்றி முதலிய மிருகங்கள் வந்து 
விளைச்சலை அழித்து விடாமல் ரக்ஷித்துக்கொண்டி ருக்கிற 
பாதனைப் பார்த்து , அந்க | ட ர்கள் சர்வ லக்ஷணங்களும் 

னே 
கூடிய இவனே நமது யஜமான னுடைய கர்மபூர்த்திக்குத் 
தகுந்தவனென்றெண்ணி மலர்ந்த முகத்தையுடையவர்களாகி 
அவனைக் கயிற்றினலே நன்றாகக் கட்டிக்கொண்டு , 

காளி 
கோயில் சமீபத்திலே வந்து பரதனை ஸ்நானம் பண்ணு 
வித்து , நூதன வஸ்திரத்தை உடுத்து , நல்ல சந்தனம் புஷ்ப 
மாலை திலக முதலானவைகளினாலே அலங்கரித்து , ம்ருஷ் 
டான்ன போஜனஞ் செய்வித்து , அவனை தூடம் தீபம் மாலை 
கள் பொரிகள் துளிர்கள் அங்குரங்கள் பலங்கள் முதலான 
பூஜாதிரவியங்களுடன் மகத்தாகிய பலிகொடுக்கிற விதி 
யுடனே நீர்த்த கீதங்கள் மத்தளங்கள் பேரிவாத்தியங்கள் 
இவைகளுடனே அந்தப் பத்திரகாளியினுடைய எதிரே 
நிறுத்தினார்கள் . பிறகு அந்தச் சூத்திரனுக்குப் புரோகித 
னான சோரனும் அந்தப் புருஷபசுவினுடைய இரத்தமாகிற 
மத்தியத்தினாலே அந்த பத்திரகாளிபைத் திருப்தி செய்து 
வைக்கவேண்டுடென்று எத்தனித்தவனாய் , காளிமந்திரத்தி 
னாலே தீக்ஷணமாயும் குரூரமாயுமிருக்கும் ஒரு கத்தியைத் 
தன் கையிலே யெடுத்தான் . இந்தப்பிரகாரம் ராக்ஷச தர்ம 
சுபாவத்தை யுடையவர்களாயும் , மதத்தினாலே மிகவும் 
கர்வத்தை யடைந்த மனதையுடையவர்களாயும் சுயேச்சை 
யாய்க் கொக்கரித்து , லீலைகள் பண்ணிக்கொண்டு இம்சையே 
விளையாட்டாக வுடை யவ கள யு மிருக்கிற சோரர்களான 
சூத்திரர்களுடைய மகா குரூபமான ய : தொரு கர்மங்களைப் 
பிரம நிஷ்டனாயும் சாக்ஷத் பி ) மரிஷியினுடைய புத்திர 
னாயும் , வைரமில்லா தவனாபும் , சகல பிராணிகளுக்கும் , 
சுகுர்த்தாயும் , தன்னுடைய இம்சையிலே சந்துஷ்டனாயு 
மிருக்கிற அந்தப் பரதனுடைய இம்.சாரூபமான அந்தக் 
கருமத்தைப் பார்த்து , சகிக்கக்கூடாமலிருக்கிற 

அவரது 
பிரமதேஜஸினால் தகிக்கப்பட்ட சரீரத்தை யுடையவளாகி , 
அந்தப் பத்திரகாளியானவள் சீக்கிரமாக அந்த பிம்பத்தில் 
நின்றும் வெளிப்பட்டு , அந்தச் சோரர்கள் பண்ணின 
அபராதத்தைச் சகியா தவளாய் , மிகவுங் கோபாக்கினியி 
னாலே தகிக்கப்பட்டவளாய் , மிகவும் வேகத்தினால் நெறிக் 
கப்பட்ட புருவங்கள் , கோரைப்பற்கள் , சிவந்த கண்கள் 
இவைகளின் ஆர்ப்பாட்டத்தினாலே பயங்கரமான முகத்தை 
யுடையவளாய் , இந்த ஜகத்தைச் சங்காரம் பண்ணுகிறவள் 
போல அட்டகாசம் பண்ணிக்கொண்டு , கோயிலைவிட்டு 
வெளிப்பட்டு , பாபிகளாயும் துஷ்டர்களாயு மிருக்கிற அந்தச் 


ப H It 5b கந்தம் 

449 
சோ ரபடர்களுடைய சிரசுக்களை அந்தக் கத்தியினாலேயே 
சேதித்து , அவர்கள் கழுத்திலிருந்து பெருகும் அதிஉஷ்ண 
மான ரத்தத்தைத் தன்னுடைய பூதகணங்களுடனே பானம் 
பண்ணி , அதிகமான அந்த இத்தபானத்தினால் உண்டான 
பதத்தினாலே உடப்பு தெரியாதவளாய் மிகவுந் தன்னுடைய 
சேனைகளுடனேகூ.... கானம் பண்ணிக்கொண்டு அந்தச் 
கிரசுகளகிற பந்துகளாலே விளையாடினாள் . 

ராஜாவே ! இப்படித்தான் விஷ்ணு பக்தர்களான 
மகத்துக்களிடத்திலே பண்ணின அபராதம் தன்னிடத்தி 
லேயே பலிக்கும் . தேகா தியிலே ஆத்தும் புத்தியை விட்ட 
வர்களாயும் , சகல பிராணிகளுக்கும் சுகுர்த்தான ஆத்மாவை 
யுடையவர்களாயும் , துவேஷ மில்லா தவர்களாயும் , சக்கரா 
யுதரான பகவானுடைய கிருபையாலே பத்திரகாளிமுதலான 
குத்திர தெய்வங்களால் ரக்ஷிக்கப்படுகிறவகர்ளாயும் , 
னுடைய பாதாரவிந்தங்களை ஆசரித்தவர்களாயு மிருக்கிற 
பாகவதோத்தயர்களுக்கு எந்தவேளையிலும் பயம் விசனம் 
முதலியவையிராது . 


பகவா 


பத்தாவது அத்தியாயம் 


பதரை பல்லக்கு கமக்கும் ஏவலாளாகப் பணித்துக்கொண்டு, 
பிறகு அவரை பிரம நிஷ்டரென்று தெரிந்துகொண்ட 

ரகுகுணனுடைய உபாக்கியானம் 
சொல்லப்படுகின்றது . 
ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பரிக்ஷித்தே ! சிந்துசவ்வீர தேசாதிபதியான ரகுகுணன் 
கபிலமகாரிஷி ஆசிரமஞ் செல்வதற்காகச் சிவிகையாட்களுக் 
செல்லம் எஜமானானவன் பல்லக்கு சுமக்கச் சிவிகையாட் 
களைத் தேடுகிற சமயத்தில் இக்ஷமகி யென்கிற நதி தீரத்தில் 
இந்தப் பரதரானவர் தேவா தீனமாய் அகப்பட்டு , அவனாலே 
கிரகிக்கப்பட்டார் . பருமனாயும் திடமான சரீரத்தை யுடை 
யவராயு மிருப்பதனாலே எருதுபோலவும் கழுதைப்போல 
வும் சுமையை எடுக்கத் தக்கவனாக எண்ணிக்கொண்டு , 
முன்னாலே பல்லக்கு எடுக்கிற சிவிகையாட்களுடனே பலாத் 
காசமாய்ப் பிடித்துச் சேர்க்கப்பட்டவராய் , அந்தப் பல்லக்கை 
யெடுக்க அயோக்கியரானாலும் மகானுபா வரான அந்த ஜ 

57 


1501 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பரதர் இரண்டு அம்பு அளவான பூமியை முன்னே பார்த்துக் 
கொண்டு பிறகு அடியெடுத்து வைத்து நடக்கிறபடியினாலே 
அக்கப்பல்லக்கு எடுக்கிற சிவிகை யாட்களுடைய நடைக்குச் 
சரியில்லாமற் போனபோது , அந்த ராஜாவானவன் வித்தி 
யாசமாய் போகின்ற தன்னுடைய சிவிகையாட்களைப்பார்த்து , 
செவ்வையாய்ப் பல்லக்கை யெடுத்துக்கொண்டு போங்கள் . 
ஏன் இந்தப்பிரகாரம் பல்லக்கானது வித்தியாசமா யெடுக்கப் 
படுகிறதென்று வெறுத்துச் சொன்னான் . அந்த ராஜா வினு 
டைய வார்த்தையைக் கேட்டு , பயப்பட்டவர்களாய் அந்தச் 
சிவிகையாட்கள் ராஜாவைப் பார்த்து , மகாராஜனே ! உம்மு 
டைய ஆக்கினைப்பிரகாரம் நடக்கிற நாங்கள் உடம்பு மறந்த 
வர்களாய் , செவ்வையாக நடவாம லிருக்கவில்லை . நாங்கள் 
செவ்வையாகவே எடுத்துக்கொண்டு போகிறோம் . ஆனாலும் 
இப்போது பல்லக்கு எடுக்க ஏவப்பட்ட இந்தப் புருஷன் 
சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு நடக்கவில்லை . இவனுடன் கூ... 
நாங்கள் பல்லக்கு எடுக்கக் கூடவில்லை யென்று மகா தைரி 
யத்துடனே சொல்லுகின்ற சிவிசையாட்களுடைய வார்த்தை 
யைக்கேட்டு , இந்தப் பல்லக்குசெவ்வையாய் நடவாமலிருக்கிற 
தோஷம் சகவாசத்தினால் வந்ததே , அது நிச்சயம் . ஒருவ 
னுடைய தோஷமே யெல்லாரையும் பீடிக்கிறதென்று நிச்ச 
யித்தவனாய் , அந்த பகுகுணனென்கிற ராஜாவானவன் பெரிய 
வர்களுடனே சகவாசம் பண்ணி யிருந்தாலும் அந்த ராஜ 
சுபர்வத்தை விடாமல் , கொஞ்சங் கோபத்தை யுடையவனாய் , 
நீறு பூத்த நெருப்பைப்போல் தெரியப்படாமலிருக்கிற பிரம 
தேஜஸை யுடை யவரான அந்த ஜடபரதரைப் பார்த்து , 
தம்பி ! இது என்ன கஷ்டம் ! என்ன ஆச்சரியம் ! மிகவும் 
இளைப்பை யடைந்தாய் . வெகுநேரம் ஒருவனாகவே இந்தச் 

சுமந்தாய் . நீ மிகவும் பருத்திருக்கவில்லை. 
நீ திடமான சரீரத்தை யுடையவனுமன்று . வர்த்திகத்தி 
னாலே மிகுதியும் பீடிக்கப்படுகிறாய் . இந்தச் சுமையை எடுக் 
கிறதற்கு வேறு ஒருத்தருமில்லையே யென்று வெறுப்பினாலே 
சொல்ல , அஞ்ஞானத்தினால் செய்யப்பட்ட பிருதிவியாதி 
பூதங்கள் , இந்திரியங்கள் , புண்ணிய பாபமான கர்மங்கள் 
மனது இவைகளையுடைய தன்னுடைய கடைசியான அந்தச் 
சரீரத்திலே நான் எனதென்கிற அபிமான மில்லாதவ 
ராகியும் , பிபூதராயு மிருக்கிற அந்த ஜடபரதரானவர் , 
அந்த ராஜா சொன்னதற்கு உத்தரவு ஒன்றும் சொல் 
லாமல் , முன்போலவே பல்லக்கைச் சுமந்தார் . திரும்பவும் 
அந்தப் பல்லக்கு வித்தியாசமாய்ப் போகிறதைப்பார்த்து 
மகாகோபத்தை யடைந்தவனாய் , அந்த 

அடா 


சுமையை 


. 


ப ஞ ச மஸ்கந்தம் 

451 
தம்பி ! இது என்ன ? நீ பிராணனுடனே யிருக்கும் 
போதே மரித்தாய். ராஜாவான என்னையும் 

என்னையும் அப்பிரயோ 
சகனா 

யெண்ணி என்னுடைய ஆக்கினையுந்தள்ளி நடக் 
கிறாய் . உடம்பு தெரியாமல் நடக்கிற உன்னைத் தண்டனை 
பண்ணுகிறேன் . தண்டிக்கப் பட்டவனாய்ப் பிறகு சுபா 
வத்தை யடைந்து நடப்பாயென்று , இந்தப் பிரகாரம் 
வெகு விதமாய் அபத்தங்களைச் சொல்லியும் 

ராஜா 
வென்னும் அகங்காரத்தை யடைந்தும் ராஜச தாமசங் 
களினாலுண்டான கர்வத்தினாலே பாகவதர்களைத் திரஸ் 
கரித்தும் , தானே சர்வஜ்ஞனென்றும் எண்ணிக்கொண் 
டிருக்கிற அந்த ராஜாவைப் பார்த்து , பிரம பூதராயும் 
பகவானாயும் கர்வமில்லாதவ ராயுமிருக்கிற அந்த ஜடபரத 
ரானவர் புன்சிரிப்பை 

யுடையவராய் 

யோகிகளுடைய 
நடத்தையிலே பரிசயம் பண்ணாத புத்தியையுடைய அந்த 
ராஜாவுக்குச் சொல்லுகிறார் . 


பார 


மான 


வாராய் ராஜவே ! இளைப்பு முதலானது 

ஒன்று 
மில்லையென்று உன்னாலே சொல்லப் பட்டது . 
எதார்த்தமே . கபடமாய்ச் சொல்லப்பட்ட தன்று , 
மென்கிறது ஒன்று உண்டாயிருந்தால் அந்தப் பாரத்தை 
எடுக்கும் தேகத்தை யுடைய எனக்கும் பாரமுண்டாம் . 
அதுவே இல்லையல்லவா ? நடக்கிறவனுக்கு அடையத் 
தக்க இடம் ஒன்றுண்டா யிருந்தால் மார்க்க மென்கிறதும் 
ஒன் றுண்டா யிருக்கும் . அப்போது அது எனக்கும் உண் 
டாம் . நீ மிகவும் பருத்திருக்க வில்லையென்று உன்னால் 
சொல்லப்பட்டது . பிருதிவி முதலான பூதங்களின் கூட்ட 

சரீரத்திலே பருத்திருக்கிறது என்கிற சப்தம் 
சொல்லப்படுகிறது . ஆத்மாவிலே சொல்லப்படுகிறதில்லை. 
ஆகையினால் நீ மிகவும் பருத்திருக்க வில்லையென்று 
சொன்னது! எதார்த்தமே . பருத்திருக்கை , இளைத்திருக்கை , 
மனோவியாதிகள் , தேகத்திலேயுண்டான 

தேகத்திலேயுண்டான வியாதிகள் . பசி , 
தாகம் , பயம் , கலகம் , இச்சை , வார்த்திகம் , நித்திரை , 
பிரீதி , கோபம் , அகங்காரத்தினாலே யுண்டாகிறமதம் , 
இவைகளெல்லாம் தேகாபிமானததை 

யுடை யவனுக்கே 
உண்டு. தேகாபிமானமில்லாத எனக்கு இவைகள் ஒன்று 
மில்லை . ராஜனே ! பிழைத்தும் செத்தவனா யிருக்கிறா 
யென்றனை . இது எனக்கு மாத்திரமன்று . ஜன்ம நாசங் 
களை யுடைய தானபடியாலே சிருஷ்டிக்கப்பட்ட 
பிரபஞ்சத்துக்கும் உண்டாயிருக்கிறது . உன்னைத் தண்டிக் 
கிறேனென்று யாதொன்று சொன்னாயோ , 

அதுவும் 


சகல 


ஸ்ரீ மஹ | பகவதப 


அன்னிய 


ராஜாவென்கிறதும் சேவகனென்கிறதும் ஒருவனிடத்திலே 
நிலையா யிருப்பதானால் அப்போது தண்டிப்பே னென்றும் , 
தெண்டிக்கப் படுவ யென்றும் சொல்வது யுக்தமாயிருக்கும் . 

வென்றும் , அன்னியனென்றும் வேறு வேறானாலும் 
நான் 11 ஜாவாயிருக்கிற பட்டுக்கும் உன்னைத் தண்டிக்கத் 
தகுமென்று 

சொன்னாலும் , மாஜாவென்றும் 
னென்றும் ! ண்ணும் இந்தப் புத்தி விகாரத்தை விட்டால் 
வேறேயொரு ஹேது கொஞ்சமாகிலும் காணப்படவில்லை . 
ராஜா என்னப்பட்டவனார் P சேவகனென்னப் பட்டவனார் ? 
இதைத் தெரியச்சொல்லு . நானே ராஜா , இவர்களே 
சேவகர் என்கிற அபிமானம் உனக் கிருந்ததேயானால் நான் 
உனக்குச் செய்யவேண்டிய தென்ன ? அதைச் சொல்லக் 
கடவாய் . உன்மத்தனைப்போலும் , மூடனைப்போலும் , ஊமை 
யைப்போலும் , பூதனாயுமிருக்கிற எனக்கு உன்னாலே செய் 
யப்பட்ட தண்டனையினால் ஆகவேண்டிய தென்ன இருக் 
கிறது ? நான் உடம்பு மறந்து மத்தனா யிருக்கிறவனென்று 
என்னை நீ நிச்சயித்தாலும் உன்னாலே செய்யப்படுகிற 
சிக்ஷை அரைத்தமாவையே அரைக்கிறப்போலே வியர்த்த 
மாகும் . சுபாவமாய் ஜட னாயிருக்கிறவன் சிக்ஷையினாலேயும் 
சமர்த்தனாகச் செய்யப் படமாட்டா னல்லவ வென்று , 
உத்தரவு சொன்னவராய் , சாந்தியே சீலமாக வுடையவராய் , 
தேகத்துக்கு நிமித்தமான அஞ்ஞான மில்லா தவராயிருக்கிற 
அந்தப் பரத முனியானவர் பிராரப்த கர்மத்தை அனுபோ 
கத்தினால் நாசம் பண்ணுவித்துக்கொண்டு அந்தப் 
பல்லக்கை முன்போலவே சுமந்து கொண்டு நடந்தார் . 


யோக 


பரிக்ஷித்தே ! அந்த சவ்வீர தேசாதிபதியாயும் , மிகவும் 
சிரத்தையாலே தத்துவத்தை பறியவேண்டு 

மென்கிற 
ச்சையாலே அதிகாரத்தை யுடையவனயுமிருக்கிற அந்த 
ரகுகுணனானவன் , 

சாஸ்திரங்களுக்குச் சம்மத 
மாயும் , மனதிலுள்ள சமுசயத்தைப் போக்கடியா நின்று 
மிருக்கிற, அந்த பரதனுடைய வார்த்தையைக்கேட்டு , சீக்கிர 
மாகப் பல்லககைவிட்டிறங்கி , சாஷ்டாங்கமாக அவருடைய 
பாதாரவிந்தங்களிலே வணங்கி நடஸ்கரித்து ராஜவென் 
கிற அபிமானத்தை விட்டுச் சொல்லுகிறான் . ஐய ! நீர் 
ஆரோ ? அறியப்படாத மகிமையுடையவராய்ச் சஞ்சரிக் 
கிறீர் . எக்கியோப வீதத்தைத் தரித்துக்கொண்டிருக்கிறீர் . 
தத்தாத்திரேயர் முதலான பிராமணர்களுக்குள்ளே அவதூத 
ராயிருக்கிற நீர் ஆர் ? ஆருடைய புத்தரா ? எங்கே யிருக் 
இறவர் . இங்கே என்ன காரியமாய் வந்தீர் ? என்னுடைய 


ஞான 


பஞ்சம ஸ்கந்தம் 

453 
க்ஷேமத்தின் பொருட்டாக வந்தீரோ ? கபிலமகாரிஷியோ 
நான் கேட்டதற்கு உத்தரவை அனுக்கிரகம் பண்ணவேண் 
டும் . நீர் சங்கத்தை விட்டவாயும் , ஜடன்போலே மூடப் 
பட்ட ஞான பிரபாவத்தை யுடை யவராயும் , அளவில்லாத 
மகிமையுடையவராயும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர். 
யோகசாஸ்திர சம்மதமான உம்முடைய வார்த்தைகள் என் 
னுடைய மனதிலே அறியத் தகுந்தவை , நானே யோகேசு 
வரராயும் , ஆத்தும தத்துவத்தை யறிந்த ரிஷீசுவரர்களுக் 
குள்ளே சிரேஷ்டராயும் , சாக்ஷாத் அரியினுடைய 
அம் ஸாவதாரமாயுமிருக்கிற கபிலமகாரிஷியை இந்தச் சமூ 
சாரத்திலே எது ரக்ஷகமாயிருக்கிற தத்துவமோ ? அந்தந் 
தத்துவத்தைக் கேட்க வேண்டுமென்று புறப்பட்டேன் . பக 
வானான அந்தக் கபில மகா ரிஷி தங்கள் தானோ ? லோகத் 
தினுடைய கதியைப் பார்க்க வேண்டுடென்று தெரியப்படாத 
மகிமையையுடையவராய்ச் சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறீரோ? 
கிருக திகளிலே ஆசக்தியை யுடையவனாயும் மூட புத்தியாயு 
மிருக்கிற என்னைப்போன்ற ஜனனமானது யே கீஸ்வரர் 
களுடைய கதியை எப்படி யறியும் ? எனக்கு யுத்தம் முதலான 
கர்மத்தினாலே சிரமம் எப்படி காணப்படுகிறதோ , அப்படி யே 
இந்தப்பல்லக்கை யெடுத்துக்கொண்டு நடக்கும் உமக்கும் 
சிரம முண்டாயிருக்குமென்று எண்ணுகிறேன் . எனக்கு சிரம 
மில்லையென்று எப்படி சொல்லுவீர் . விவகார மாத்திரமே 
யல்ல மல் பரமார்த்தமாக 

வில்லையென்று சொல்லுவீரே 
யாகில் , பிரபஞ்சத்தைத் தானதர்மாதி காரியத்தோடே கூடி 
யிருக்கிறபடி :பினாலே சத்தியமென்றே சொல்லவேண்டும் . 


அக்கினியினாலே தபலை 

தபிக்கப்பட்டால் தபலைக் 
குள்ளே யிருக்கிற ஜலமும் தபிக்கப்படுகிறது . ஜலத்தினுடைய 
தாபத்தினால் அதுக்குள்ளே யிருக்கிற அரிசிகளும் தபிக்கப் 
படுகின்றன . அரிசியிலே தாபம் உண்டானதனால் அத 
னுடைய கர்ப்பத்துக்கும் தாபமுண்டாகிறதன்றோ ? இதிலே 
ஒன்றும் அபத்தமில்லையே . இப்படி தானே வெய்யில் முதலா 
னவைகளினாலே தேகம் தபிக்கப்பட்டால் , பிறகு தேகத்தி 
லுண்டான இந்திரியங்களிலும் தாபமுண்டாகிறது. அந்த 
இந்திரியங்களின் தாபத்தினால் பிராணனிடத்திலே தாபமுண் 
டாகிறது . 

பிராணனுடைய தாபத்தினால் மனதிலும் தாப 
முண்டாகிறது . மனதினுடைய தாபத்தினால் அதிலேயிருக் 
கிற ஆத்மாவுக்குத் தாபமில் படமற்போகுமா? எப்போது 
எவன் ராஜாவாயிருக்கிறானோ, அப்போது அவன் பிரஜை 
களுக்குத் தண்ட நாயகனாகியும் 1 க்ஷகனாயுமிருக்கிறான் . 


ஸ்ரீ ம 1 பாகவதம 


மான 


யாதொருத்தன் அச்சுதனுடைய பக்தனோ அவன் வியர்த்த 

காரியத்தைச் செய்கிறதில்லை . அந்த பகவத்பக்தனா 
னவன் 

சுதர்மானுஷ்டானமாகிற பகவதாராதனத்தைச் 
செய்துகொண்டு சகல பாபத்தில் நின்றும் விடு படுகிறான் . 
ஆகையினால் ராஜாவென்கிற அகங்காரத்தினாலே பெரியோர் 
களை நிராகரிக்கின்ற எனது சினேக திருஷ்டியினால் சத்துக் 
களுடைய அவமான பாபத்தைத் தாண்டுவேனோ, அதை 
அனுக்கிரகிக்கக்கட வீர். சகல பிராணிகளுக்கும் சுகுர்தராயும் , 
சகாவாயும் , தேகாபிமான மில்லா தவராயு மிருக்கிற உமக்கு 
சவத்தி ) சமதிருஷ்டியா யிருக்கையினால் , என்னுடைய 
அனாதரவினால் ஒரு விகா முமில்லை. ஆனாலும் தன்னாலே 
செய்யப்பட்ட பெரியோர்களுடைய 

அவமானத்தினால் 
என்னைப்போன்ற ஜனனமானது சீக்கிரமாக நசித்துப் 
போகுமல்லவா ? ஆகையினாலே என்னிடத்திலே அனுக் 
கிரகம் பண்ணக்கடவீர் . 


பதினொன்றாவது அத்தியாயம் 


ண ராஜாவுக்கு சடபர தமுனி பரமமான ஆத்துமஞானத்தை 

உபதேசித்தமை சொல்லப்படுகின்றது . 


சடபரதர் வாக்கியம் 


அரசனே ! நீ அவித்துவானா யிருந்தாலும் வித்துவான் 
களுடைய வாதத்துக்குத் துல்லியமான வார்த்தைகளைச் 
சொன்னாய் . சுவாமியின் பிருத்தியாதி லௌகிக விவகாரத்தை 
நீ சத்தியமாகச் சொன்னதனாலே நீ தத்துவத்தை யறிந்தவர் 
களுக்குள்ளே சிரேஷ்டனன்று . வித்துவான்கள் இந்த லௌ 
கிக விவகாரத்தைத் தத்துவவிசாரத்தோடு சொல்லார்கள் . 
ராஜாவே ! அப்படியே அதிகமாயும் , கிருகஸ்த சிரம சம்பந்த 
மாகியும் இருக்கிற யோக்கிய சமூகங்களையுடையதான வித்தை 
யினால் மிகவும் பிரகாசித்துக்கொண்டிருக்கிற கரும காண்ட 
மான வேதங்களிலேயும் சாகாதி சூனியமயும் இம்சாதி 
சூனியமாயு மிருக்கிற இந்த ஆத்தும் தத்துவமானது பி.கா 
சிக்கிறதில்லை. எந்தப் புருஷனுக்குச் சொப்பன திருஷ்டாந் 
தத்தினாலே கிருகஸ்தாசிரம சௌக்கியமானது பரமார்த்தம் 
அல்லவென்று அறியப் பட்டதாக வில்லையோ , தத்துவமான 
அர்த்தத்தை உபதேசிக்கிறதினாலே சமர்த்தங்களான வேத 


பஞ் சமஸ்கந்தம் 

455 
வாக்கியங்களும் அந்தப் புருஷனுக்குத் தத்துவஞானத்தைப் 
போதிக்கமாட்டா. புருஷனுடைய மனதானது எப்போது 
சத்திவ - ரஜஷ் - தமோ குணங்களினாலே வசீகரிக்கப்பட்ட 
தாகிறதோ , அப்போது தட்டுத்தடை யில்லாமல் இருந்து 
கொண்டு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களிலே புண்ணி 
யத்தையும் பாபத்தையும் 

பண்ணுகிறது . 

கர்மவாசனை 
யுடனே கூடினதாயும் , சப்தாதி விஷயங்களிலே ஆசக்தி 
யுடையதாயும் , சத்துவாதி குணங்களிலே எங்கும் பிரவர்த்திக் 
கப்பட்டதாயும் , காமாதி விகாரங்களை யுடையதாயும் , ஞானேந் 
திரிய கருமேந்திரியங்கள் பூதமாத்திரைகள் இவைகளுக் 
குள்ளே சிரேஷ்டமாயு மிருக்கிற அந்தடன தானது , வேறு 
வேறான பேர்களுடனே கூட தேவதிரியக்காதி சரீரபேதத் 
தைத் தரித்துக்கொண்டு , அந்தச் சரீரங்களினாலே உத் 
கிருஷ்ட நிக்ருஷ்டத்தைப் புருஷனுக்குப் பண்ணுகிறது . 
சமுசார சக்கரத்துக்குக் கபாணமான அந்த மனதானது , 
ஜீவனுக்கு மாயையினால் செய்யப்பட்ட உபா திசரீரமா 
யிருந்துகொண்டு ஜீவனை ஆசரித்துக்கொண்டு, துக்க 
ரூபமாயும் , சுகரூபமாயும் , மோசரூபமாயும் . பரிகரிக்கக் 
கூடாமலும் , அந்தந்தக் காலங்களிலே 

சம்பவித்துக் 
கொண்டு மிருக்கிற கர்மபலத்தை யுண்டாக்குகிறது . பிரகா 
சித்துக் கொண்டும் , சாக்கிர பிரபஞ்சரூபமாயும் , சொப் 
* பன பிரபஞ்சரூபமாயும் , மனதினால் செய்யப்பட்டு மிருக்கிற 
நானென்கிற விவகாரமானது சர்வ காலமும் க்ஷேத்திரஜ்ஞ 
னான ஜீவனுக்குக் காணப்பட்ட தா யிருக்கின்றது . ஆகையி 
னால் இந்த மனதையே ஜீவனுக்கு அபிமான ரூபமான சமூ 
சார ஏதுவாயும் , அபிமான சூனியரூபமான மோக்ஷத்துக் 
ஏதுவாயும் , சொல்லுகிறார்கள் . இந்த மன தானது சப்தாதி 
குணங்களினாலே ஆசக்தியை யடைந்ததேயானால் ஜீவனுக்கு 
விசனரூபமான சமுசாரத்துக்கு ஏதுவாகிறது . அந்த சப் 
தாதி குணங்களில் ஆசக்தியடையாம லிருந்ததானால் மோக்ஷ 
ஏதுவாகிறது . 


தீபமானது நெய்பிலே துவைக்கப்பட்ட வர்த்தியை 
யடைந்து 

பிரகாசிக்கிறபோது புகையை யுடையதான 
சிகையை யடைகின்றது . நெய்யில்லாம லிருக்கின்ற வேளை 
யில் ஸ்வரூபத்தை யடைகின்றது . அதுபோலே இந்த மன 
தும் சப்தாதி குணங்களையடைந்து , நானாரூபமான விரக்தி 
களை யடைகிற 31. சப்தாதி குணங்களை அடையாமலிருக்கிற 
காலங்களிலே , நானாவித விரக்தி சூனியமாய் சொரூ நிஷ் 

யடைந்திருக்கிறது . அந்த மனதுக்குக் கிரியா 


டையை 


. 


டரீ I 2 1 11 1 1 வதம் 
காங்ளாய் ஐந்து விரக்திகளும் , ஞானாகாரங்களாய் ஐந்து 
வி + தி.ளும் , அகங்கார டென்னப்பட்டதாய் ஒன்றுமாக,, 

தரு பிக்திகளுண்டா யிருக்கின்றன அந்த விரக்தி 
களது 

திகளையும் , இந்தச் சரீரத்தையுமாகப் பதி 
வெரையும் , விஷயங்களென்று சொல்லுவார்கள் . கந் 
தம் , ரூர் , 

ஸ்பரிசம் , ரசம் , சப்தம் இந்த ஐந்தும் 
ஞானேந்திரிய வழியாய் ஞானாகாரங்களான மனோவிருத்தி 
களுக்கு விஷயங்கள் . விசர்க்கம் , ரதிக்கிரீடை. , சமனம் , 
வாவம் , சில்பம் , இந்த ஐந்தும் கர்மேந்திரிய வழியாய்க் 
கிரியாக பங்களான மனேவிருத்திகளுக்கு விஷயங்கள் பதி 
வெமும் விஷயயோ ான்னதென்று கிரகிக்கப்பட்ட இந்தச் 
சர்டென்று சொல்லப்படும் . சிலர் அகங்காரத்தைப் பன்னி 
எண்ட வதான னோவிருத்தி விஷயயென்று சொல்லுவார் 
கள் . பூகபஞ்சகம். சப்த விஷயங்கள் , சா.ஸ்காரம் புண்ணிய 
| பாவ யான அதிர்ஷ்டம் கிரியா ஏதுவான காலம். இவை 
கள்லே பதினொரு விதமான மனதினுடைய விகாரங்கள் , 
தூ கோரமாகவும் , ஆயிரம் பிரகாரமாகவும் , கோடிப் பிர 
கசமாகவும் , க்ஷேத்ரஜ்ஞனை ஈசுவானாலே யுண்ட கின்ற 
னவே யல்லாமல் , சுபாவத்தினாலே அனேக ரூபமயுண்ட 
வனவன்று ஒன்றினாலொன்று! அனே : ரூபங்களாயுண்ட 
வனவுமன்று . ஜீவனானவன் , தனக்கு உபாதி சாபமாயும் , 
கர்த்தாவாயுமிருக்கிற மனதினுடைய சம்பந்தமான , ஜாக்கி 
சொய்பனாவஸ்தைகளிலே நீத்தியங்களாகப் பிரகாசியா நின்ற 
இந்தவிர்த்திகளைப் பார்க்கிருன் . சுழுத்தி அவஸ்தையில் பிர 
காசியாமலிருக்கிற இந்த விருத்திகளைப் பார்க்கிறான் மனது 
நிர்விகாரமாயிருந்ததேயாகில் சுத்தமான ஆத்தும ஸ்வரூ 
பத்தையே பார்க்கிறான் . அந்த ஜீவனாலே யறியப்படா 
நின்ற அந்தப் பரமாத்துமாவானவர் , ஜகத்காரணராயும் , பரி 
பூர்ணராயும் , ஸ்வயம்பிரக சராயும் , ஜன்மாதி சூனியாயும் , 
பிராணாதி இந்திரியங்களுக்கு ஈஷ்வரனாயும் , ஜீவாத்தும வைச் 
சரீரமாகவுடையவராயும் , ஷாட்குன்ணிய பரிபூர்ணராயும் , 
சகல பிராணிகளுக்கும் ஆசிரமமயும் , சுவாதீனமான மாயை 
யினால் ஜீவாத்துமா வினிடத்தில் நியந்தாவாயும் இருக்கி 
றார் . எப்படி வாயுவானவன் 

ஸ்த வரஜங்க மங்ளன 
பிராணிகளுக்குப் பிராண ரூபமாயிருந்து கொண் சி நியத் 
தாவாருக்கிறானோ, அந்தப் பிரகாரம் 

பகவானை 
தேவரும் ஜீவசரீரியாய் இந்தப் பிரபஞ்சத்திலே பி வேசித்து 
நியந்தாவாயிருக்கிறார் . வாராய் நரேந்திரனே ! புருஷ ஓ M 
வன் விஷயசங்கத்தை விட்டு காமக்குரோதாதிகளை ஜயித்தவ 
னாய் ஞானோதயத்தினாலே இந்த மாய்கையை யுதறிவிட்டுப் 


வாசு 


பஞ்சமஸ்கந்தம் 

457 
பரமாத்தும தத்துவத்தைப் பாராமல் எந்த மட்டுமிருக்கி 
றானோ, அந்த மட்டும் இந்தச் சமுசாரத்திலே பிரமித்துக் 
கொண்டிருக்கிறான் . ஜீவனுக்கு உபாதி சரீரமான இந்த 
மனதை 

சப்சார தாபங்களுக்கு உற்பத்தி க்ஷேத்திரமாக 
எந்த மட்டும் அறியாமலிருக்கிறானோ, 

அந்த மட்டும் 
சம்சாரத்திலே பிரமித்துக்கொண் டிருக்கின்றான் . அந்தக் 
காரணத்தினாலே இந்த மனதானது புருஷனுக்குச் சோகம் 
வியாதி ஆசை லோபம் வைரம் முதலானவைகளையும் மமதை 
யையும் பண்ணுகிறது . ஆகையினாலே சத்துருவாயும் உபேட் 
சையாலே மகா வீரியத்தை யுடையதாயும் , விருத்தியடையா 
நின்றும் , அசத்தாயும் , ஆத்தும துரோகியாயு மிருக்கிற 
அந்த மனதை நீ பிரமாதத்தை விட்டவனாய் ஆசாரியனான 
ஸ்ரீ ஹரியினுடைய பாதாரவிந்த உபாசனையாகிற அஸ்தி 
ரத்தை யுடை.. யவனாய் ஜயிக்கக்கடவாய் . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


மீண்டும் ரகுகுணன் கேட்ட சந்தேகங்களை ஜடபர தமுனிவர் 
நிவிர்த்திசெய்தமை சொல்லப்படுகின்றது . 

ரகுகுணர் வாக்கியம் 
பிராயணோத்தபரே ! லோகரக்ஷணார்த்தமான 

சரீரக 
ராயும் , ஸ்வானந்த பிரகாசத்தினாலேயே சரீரமில்லாதவரா 
யும் அவதூத பிராமணவேஷத்தினாலே மறைக்கப்பட்ட பிர 
பாவத்தையுடையவராயு மிருக்கிற உமக்குப் பிரணாமம் . 
ஜுமாகிற வியாதியினாலே பீடிக்கப்பட்டவனுக்கு மதுர 
மான ஒளஷதம் போலும் , வெய்யலிலே அடிப்பட்டவனுக்குக் 
குளிர்ந்த ஜலம்போலும் ., தேகாபிமானமாகிற சர்பத்தினாலே 
கடிக்கப்பட்டு விவேகமில்லாதவனான எனக்கு உம்முடைய 
வானாமிர்தமானது உதவி புரிகின்றது . 

வாரீர் பிரமநிஷ்டரே ! எனக்குச் சந்தேகவிஷயமாயிருக் 
கிற அர்த்தங்களைப் பிற்பாடு கேட்கிறேன் . இப்போது உம் 
மாலே சொல்லப்பட்ட வசனம் , ஆத்துமஞானயோகத்தோடு 
கூடியிருக்கிறபடியினாலே , நன்றாக அறியப்படாமலிருக்கிறது . 
அது எப்படி நன்றாகத் தெரியவருமோ , அந்தப்பிரகாரம் 
ஆசையுட னே கூடின மனதையுடைய எனக்குச் சொல்லும் . 
வாரீர் யோகீஷ்வரே! சுமை யெடுக்கிறதினாலேயுண்டாகிற 
இளைப்பு பிரத்தியக்ஷமாகக் காணப்பட்டிருந்தாலும் , விவகார 

58 


அந்த 


458 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மாத்திரமேயல்லாமல் எதார்த்தமாக விசாரிக்கு மிடத்தில் 
இல்லையென்று சொன்னீர் . அந்த அர்த்தத்திலே என் மனது 
மிகவும் பிரமிக்கிறது . இந்தப்பிரமை தீரும்படியாய் நீர் 
அனுக்கிரகிக்கவேண்டுமென்று பிரார்த்திக்கின்ற அந்த 
ராஜா வைப்பார்த்து ஜடபரதமுனி சொல்லுகின்றார் . 

ராஜாவே ! பிருதிவி மயமான இந்தத் தேகமே ஒரு 
காரணத்தினாலே இந்தப்பூமியிலே சஞ்சரித்துக்கொண்டிருக் 
கிறது . அந்தக் காரணத்தினால் இது ஜன்மமென்று சொல் 
லப்படுகிறது . இந்தப் பிருதிவிடயமான எந்தத்தேகம் சஞ்சரி 
யாமலிருக்கின்றதோ, அது ஸ்தாபாமென்று சொல்லப்படு 
கின்றது . இந்தப் பிருதிவிபயமான சரீரத்துக்குப் பூமியிலே 
பாதம் , பாதத்தின் மேல் முழங்கால் , அதன்மேல் துடை , 
அதன்மேல் இடை , அதன்போல் மார்பு , அதன்மேல் 
கழுத்து , அதன்மேல் தோள் , தோளிலேதாறு பயமான 
பல்லக்கு , அதன்மேலே சவ்வீரராஜனன்கிற பேரையுடைய 
பிருதிவிமயமான உன்னுடைய 

சரீரமிருக்கிறது . 
சரீரத்தையே நீ ஆக்துமாவென்று அபிமானத்தையுடை யவ 
ஞாய் நான் சிந்து தேசத் தக்கு அதி . | தி " யென்று மகத்தி 
னாலே அந்தகனாயிருக்கிறாய் . நீ துக்கிக்கத் தக்கவர்களாயும் 
மிகவும் தீனர்களாயுமிருக்கிற இந்தச் சிவிகையாளரைப் 
பல்லக்கைச் சுமக்கச்சொல்லி கஷ்டப்படுத்திக்கொண்டு தயை 
யில்லா தவனாக இருக்கிறாய் . ஆகையினாலே நான் ஜனங்களை 
ரக்ஷிக்கிறேனென்று வெறுமையாகச் சொல்லிக்கொண்டிருக் 
கி ற 

கர்விதனான நீ பெரியோர்களுடைய கோஷ்டிக்கு அரு 
கனாகமாட்டாய் . அப்போது சராசரமான இந்தப் பிரபஞ்சத் 
துக்குப் பூமியிலே நித்தியமாகப் பிறப்பையும் , திரும்பவும் 
அந்தப் பூமியிலேயே லயத்தையும் , பிரத்தியக்ஷாகக் கான் 
கிறதோ , அப்போதே அந்தப் பூமியைத் தவிர வேறேயொரு 
விவகாரமில்லை . ஆனபடியினாலே இந்தப் பிரபஞ்சமென்கிற 
சொல்லைத்தவிர , விவகாரத்துக்கு மூலமாயும் , பிறப்பு இறப்பு 
என்கிற கிரியையினாலே அறியத்தக்கதாயும் , வேறே ஒன்று 
சத்தென்று சொல்லத் தக்கதாயும் இருக்கிறகா ? நன்றாக 
விசாரித்துப்பார் . இப்படியே இந்தப் பூமியென்கிற சப்தார்த் 
தமும் தனக்குக் காரணங்களான பரமாணுக்களிலே லயத்தை 
யடைந்த படியினாலே , அந்கப் பராணுக்களைத் தவிர பூமி 
யென்று சொல்லத் தக்கத : + ச் சத்தான அர்த்தம் ஒன்று 
மிலலையல்வெ . ? இந்தப்பூமியகொருபயாணுக்களுடைய 
கூட்டமாயிருக்கிறதோ, அந்தப் பாமாணுக்களும் 
வசத்தினாலே மனதில் அஞ்ஞான மூலமாகக் கற்பிக்கப் 
பட்டிருக்கின்றன . இந்தப் பிரகாரம் ஞான சூனியமாயிருக்கிற 


காரிய 


ரகு தணனே ! 


பஞ்சம ஸ்கந்தம் 

459 
விவகாரத்துக்கு விஷயமான யாதொரு பிரபஞ்சமுண்டோ, 
அந்தப் பிரபஞ்சமானது தி / வியரன்றும் , குணமென்றும் , 
வாசனை யென்றும் , காலமென்றும் , இவைகளின் புத்தியினால் 
பிரகிருதியினாலே பண்ணப்பட்டிருக்கிறது . சுபவமாக ஞான 
சொரூபமாயும் , கர்ம சம்பந்த ரகிதமாயும் , பரமார்த்த 
சொரூபமாயும் , ஏகமாயும் , பரிபூர்ணமாயும் , பிரமமாயும் , 
நித்தியமாயும் , சுயம் பிரகாசமாயும் , பசிதாக முதலான துர்க் 
குணங்க ளில்லாததாயும் , பகவத் சப்தார்த்தமாயுமிருக்கிற 
வாசுதேவனைச் சத்தியமென்று சொல்லுவார்கள் . வாராய் 

இப்படிப்பட்ட பரமாத் தும சொரூபத்தை 
மகத்துக்களுடைய சேவையில்லாமல் தபசினாலும் எக்கியங் 
களினாலும் , ஸ்நானங்களினாலும் , அதிதி பூசையினாலும் , 
வேதாப்பியாசத்தினாலும் , ஜலம் , அக்கினி, சூரியன் இவர் 
களுடைய உபாசனையினாலும் அடைய முடியாது . யாதொரு 
பெரியோர்களுடைய கோஷ்டியிலே 

அசத்தான 

கதை 
களுக்கு விகாதமாய் , சதா பண்ணப்படுகிற பகவத் குணானு 
வாதமானது மோக்ஷத்திலே இச்சையை யுடையவனான 
புருஷனுக்கு வாசுதேவனிடத்திலே பரமார்த்தமான புத்தி 
யைக் கொடுக்கிறது . அப்படிப்பட்ட மகத்துக்களுடைய 
சேவையினாலே அந்தப் பரமாத்தும சொரூபத்தை 
யறிந்து , 

பூர்வ ஜன்மத்திலே பரதனென்கிற 
பெயரை யுடையவனான ராஜவாயிருந்தேன் . அப்படிப்பட்ட 
நான் விஷய சங்கத்தை விட்டவனாய்த் தபோ வனத்திலே 
பகவதாராதனத்தைப் பண்ணிக்கொண்டிருந்தேன் . ஒரு 
மிருகத்தினுடைய சகவாசத்தினாலே புருஷார்த்தத்தைக் 
கெடுத்துக்கொண்டவனாய்த் திரும்பவும் , மிருக ஜன்மமாகப் 
பிறந்தேன் . வீரனே ! எனக்கு அந்த மிருக ஜன்மத்திலும் 
கிருஷ்ணனுடைய ஆராதன பிரபாவத்தினால் ஜன்மாந்தர 
ஞானம் என்னை விடாமல் இருந்தது . ஆகையினாலே ஜன் 
பங்களுடைய சங்கத்தினால் , கெட்டுப்போ வேனென்று அதற் 
குப் பயப்பட்டவனாய் ஜனசங்கத்தை விட்டு அறியப்படாத 
சொரூபத்தை யுடையவனாய் , அவதூத வேஷத்தினாலே 
சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் . ஆனபடியினாலே மனுஷி 
யன் விஷய சங்கமில்லாத பெரியோர்களுடைய சங்கத்தி 
னாலே உண்டான ஞானமாகிற கத்தியினால் சேதிக்கப்பட்ட 
விஷயசங்கத்தை யுடையவனாய் பகவத் குணகீர்த்தனத்தி 
னாலும் , பகவத் கதா சிரவணத்தினாலும் , அடையப்பட்ட 
ஞானத்தை யுடையவனாய் , சம்சாரமார்க்கத்தைத் தாண்டிப் 
பகவானை யடைவன் . 


நான் 


ஸ்ரீ மஹா ப 11 வதம 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


விரக்தியில்லாதவனுக்கு ஞானோபதேசம் வியர்த்தமென்று 
வைராக்கியம் உண்டாவதற்காக சம்சாரமாகிற 

ஆரண்யம் வர்ணிக்கப்படுகிறது . 


ஜடபரதர் வாக்கியம் 


வாராய் ராஜனே ! தாண்டக் கூடாததான பிரவர்த்தி 
மார்க்கத்திலே விஷ்ணுமாயையினால் தள்ளப்பட்ட தாயும் , 
ரஜஷ் தமஸ் சத்துவ குணங்களினால் பிரிக்கப்பட்ட சுபாசுப 
காமங்களிலே திருஷ்டியை யுடையதாயும் சுந்த்தை யிச்சியா 
நின்ற பிரசித்தமான இந்த ஜீவசமூகடானது சம்சாரமாகிற 
வனத்தில் பிரவேசிக்கின்றது . அதிலே ஒருநாளும் சுகத்தை 
யடைகிறதில்லை . வாராய் ராஜாவே ! அந்த வனத்திலே 
ஆறு பேரான சோரர்கள் சாமர்த்தியமில்லாதவனும் சார 
தியையுடையவனுமான இந்தப் புருஷனை அடித்துப் பிடுங்கு 
கிறார்கள் . அந்த வனத்திலே பொல்லாத நரிகள் இவனை 
ஆட்டுக்குட்டியைப் போலப் பிடித்துக்கொண்டு நான்கு பக்கத் 
திலும் இழுக்கின்றன . அனேகமான கொடிகள் , சாகைகள் , 
புதர்கள் இவைகளினாலே பிவேசிக்கப்படா நின்ற அந்த 
வனத்திலே மகா குரூரங்களான ஈக்களினாலும் கொசுக்களி 
இலும் மிகவும் பீடிக்கப்பட்டவனாய் , சிலவிடத்திலே கந்தர்வ 
நகரத்தையும் சிலவிடத்திலே மிகவும் வேகத்தையுடையதான 
கொள்ளிவாய்ப் பிசாசுக்களையும் பார்க்கிறான் . ராஜனே ! 
வா சபூமி , தீர்த்தம் , தனம் இவைகளிலேயே ஆசக்தி 
யுடையவனாய் அந்தக்காட்டிலே நாலு பக்கமும் ஓடிக்கொண்டு 
திரிகிறான் . சிலவிடத்திலே சுழல் காற்றினாலே எழுப்பப் 
பட்ட தூள்கள் விழுந்து கலங்கியிருக்கிற கண்களையுடையவ 
னாய் திக்குகளையும் அறியாமல் சுழல்காற்று போலவே சுழன்று 
கொண்டிருக்கிறான் . கண்ணாலே காணப்படாம லிருக்கிற 
சல்லிகை யென்னப்பட்ட பூச்சிகளுடைய சப்தங்களினால் 
மிகவும் பீடையை யுடையவனாய் , கோட்டான்களுடைய 
சப்தங்களைக் கேட்டு விசனப்படுகின்ற மனதை 

யுடையவ 
னயும் அடையக்கூடாத ஆசைய கிய மரங்களின் நிழல்களை 
யெல்லாம் அடைகிறான் . மிகவும் பசிதாகங்களை யுடையவ 
னாய்ச் சிலவிடத்திலே கானலை வெள்ளமென்று எண்ணிக் 
கொண்டு ஓடுகிறான் . சிலவிடத்திலே ஜலமில்லாம லிருக்கிற 
நதிகளை யடை.. கிறான் . மகா பசியினால் பீடிக்கப்பட்டவனாய் 
ஒருவனைப்போய் அன்னம் வேண்டு மென்று யாசிக்கிறான் . 


பஞ் ச ம ஸ்கந்தம் 

461 
இந்தப்பிரகாரம் மகத்தாகிய சிரமங்களினாலும் தன நாசங்களி 
னாலும் துவேஷங்களினாலும் மகா விபத்தை யடைந்தவ 
னாய்ச் செத்தவன்போல அப்பிரயோஜகனாய் விடுகிறான் . 
புருஷனானவன் அங்கங்கே எவர்கள் விபத்தை யடைந்து 
போகிறார்களோ, அவர்களை விட்டுவிட்டுப் புதிதாய்ப் பிறந்து 
விளையாடிக்கொண்டு எவ்விடத்திலிருந்து வந்தானோ, அவ் 
விடத்துக்கு எப்போதும் திரும்பிப்போவதில்லை . வாராய் 
வீரனே ! இப்படி திரிகிறவர்களுக்குள்ளே சமர்த்தனாயிருந் 
தாலும் ஒருவனும் அந்த மார்க்கத்தினுடைய 
யடைந்ததில்லை. மகா வீரர்களாயும் திக்கஜங்களை ஜயித்தவர்க 
ளாயு மிருக்கிற சமஸ்தமான அரசர்களும் இந்தப் பூமி 
என்னதென்று பூமி நிமித்தியத்திலே ஒருவர்க்கொருவர் 

வைரத்தை யுடையவர்களாய் யுத்தத்திலே அடிபட்டு 
விழுந்து போகிறார்கள் . வை மில்லா தவனாயிருக்கிற சந நி 
யாசியானவன் எந்த பகவானுடைய பதத்தை யடைகிறானோ, 
அந்தப் பதத்தை அவர்கள் அடைகிறதில்லை. 


கரையை 


மக ! 


மதுரமாய் 


ம si 


அந்த வனத்தில் ஒவ்வோரிடங்களிலே 

ஒவ்வோரிடங்களிலே மகா அழகா 
யிருக்கிற கொடிகளின் சாகைகளைப் பார்த்து அதை ஆசரித் 
துக்கொண்டும் , அந்தக் கொடிகளிலேயிருந்து செவிகளுக்கு 
சப்தித்துக் கொண்டு மிருக்கிற 

Lுகளில் 
ஆசையையுடையவனா யிருக்கிறான் . ராஜனே ! இந்தப்பிர 
காரம் அந்தப் பகவானுடைய மாயையினால் சம்சாரமாகிற 
ஆரண்யத்தில் தள்ளப்பட்டிருக்கிற நீயும் இந்த ராஜ்ஜிய 
பரிபாலனத்தை விட்டவனாய் , சகல பிராணிகளுக்கும் சுகர்த் 
தாயிருந்து , விஷயங்களிலே ஆசையை 

விட்டவனாய் , 
ஸ்ரீ அரியி னுடைய உபாசனையினால் 

தீக்ஷணமான 
ஞானமாகிற க 
பாகிற கத்தியைக்கொண்டு சமுசாரமாகிற காட்டைச் 

மார்க்கத்தினுடைய கரை யைத் தாண்டக் கடவா 
யென்று சொல்லா நின்ற பாதயோகியைப் பார்த்து , ராஜா 
சொல்லுகிறான் : பிராமணோத்தா ! ! சமஸ்த ஜன்மங்களி 
லும் மனுஷ்ய ஜன்மமே மிகவும் ? சேஷ்டமாக இருக்கிறது . 
இதர ஜன்மங்களினாலும் , சொர்க்கத்திலே தேவாதி ஜன்மங் 
களினாலும் , என்ன பிரயோசனம் ? எந்த ஜன்மத்திலே 
ரிஷீகேசனுடைய அனுபவத்தினால் நிர்மலமான 

மனதை 
யுடையவர்களான உம்மைப்போன்ற மகாத்துமாக்களுடைய 
சகவாச முண்டாகாதோ , அப்படிப்பட்ட ஜன்மங்களினாலே 
எனன பிரயோஜனம் ? ஒரு முகூர்த்தகாலமான உம்முடைய 
சகவாசத்தினாலே என்னுடைய குயுக்தி மூலமான அவி 
வேகம் நசித்துப் போயிற்று . அப்படிப்பட்ட மகா பாகவதர்க 


சேதித்து , 


462 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ளுடைய சாணாரவிந்தத் தூளிகளினால் சகல பாவங்களையும் 
நாசம் பண்ணுகிற புருஷனுக்கு பகவானிடத்திலே நிர்மல 
மான பக்தியுண்டா யிருக்கிற தென்பது ஆச்சரியமல்ல ! 
மகத்துக்களா யிருக்கிற பிராமணர்களுக்குப் பிரணாமம் 
பண்ணுகிறேன் . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்தே ! அளவிடக்கூடாத பிரபாவத்தை 
யுடையவரான அந்தப் பிரமரிஷி குமாரபான பரதமுனி , 
தன்னை அவமானம்பண்ணி யிருந்தாலும் அந்தச் சிந்துபதி 
யான ரகுகுணனுக்குப் பாம கிருபையினாலே ஆத்துமதத்து 
வத்தை உபதேசித்து , அந்த ரகுகுணனால் பக்தியே டே 
வந்தனம் பண்ணப்பட்ட சரணத்தை யுடையவராய் , பூர்ண 
மான சமுத்திரம் போலே இந்திரிய குணங்களான காமக் 
குரோதாதிகளாலே விடப்பட்ட இருதயத்தை யுடையவராய் , 
பூமியிலே சஞ்சரித்துக்கொண்டிருந்தார் . சவ்வீரதேசாதிபதி 
யான ராஜாவும் சத்புருஷ சகவாசத்தினாலே அறியப்பட்ட 
பரமாத்ம தத்துவத்தை யுடையவனாய்த் தன்னிடத்திலே 
அஞ்ஞானத்தினாலே பண்ணப்பட்ட தேகாத்தும புத்தியை 
விட்டுவிட்டான் . 


வாராய் பரிக்ஷித்தே ! பாகவதாசிரிதனான பரதமுனியை 
ஆஷ்ரயித்த சவ்வீபராஜனுடைய பிரபாவம் இப்படிப்பட்டது 
என்று சொல்லா நின்ற சுகப்பிரம ரிஷியைப்பார்த்து , பரி 
க்ஷித்து மகாராஜா சொல்லுகிறார் . வாரீர் மகாபாகவதரே ! 
சர்வஜ்ஞரான உம்மாலே சொல்லப்பட்ட ஜீவாத்துமாக் 
களது சம்சார மார்க்கமானது விவேகிகளுடைய புத்தியி 

லே கற்பிக்கப்பட்ட விஷயங்களுடையது . மூடபுத்தி 
களுக்கு நன்றாக அறியப்படமாட்டாது . ஆனபடியினாலே 
அறியக்கூடாததான இந்தச் சம்சார மார்க்கத்தை அந்தந்த 
அனுரூபமான அர்த்தத்தினுடைய கற்பனையினாலே தரி 
சனம் பண்ணுவித்துச் சொல்லக்கடவீர் . 


பஞ்ச மஸ்கந்தம் 


463 


பதினுன்காவது அத்தியாயம் 


சப்சர மென்னும் வனத்தினுடைய ஆகாரமானது திருடர் - நரிகள் - 
கொசுக்கள் -ள் திரீகள் துர்ச்சனர்கள் இவைகளாலே சொல்லப் 
பட்ட அர்த்தங்களுக்குப் பிரஸ்து தமான சம்சாரத்திலே 

உசிதார்த்த கற்பனையினாலே நிரூபிக்கப் 


படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் . 


ஓ அரசனே ! தேகமே ஆத்துமாவென்றெண்ணுகின்ற 
வர்கள் இந்த ஜீவபிரபஞ்சத்தில் சத்துவா திகுண விசேஷங் 
களினாலே பிரிக்கப்பட்ட சுபாசுபரூபமான கர்மங்களினாலே 
யுண்டாக்கப்படும் நானாவித தேகசமூகங்களுடன் கூடுதல் பிரி 
தல் ரூபமான சம்சார அனுபவத்துக்குத் துவாரமாயிருக்கிற 
ஆறு இந்திரியங்களுடனே கடக்கக்கூடாததான சம்சார 
மான காட்டை நீயந்தாவாயும் பகவானாயுமிருக்கிற ஸ்ரீ விஷ் 
ணுவினுடைய ஸ்வ தீனமான மாயையினால் அடைந்து , 
அந்தக் காட்டிலே யுண்டாகும் தாபத்திரயங்களைப் போக் 
கடிக்கும் ஹரியாகிற குருவினுடைய சரணாரவிந்தத்தை 
யடைவார்கள் . பாகவதர்களாலே செய்யப்பட்ட பக்திமார்க் 
கத்தை இப்போது அடை யமாட்டாமலிருக்கிறது . இந்தச் 
சம்சாரமான காட்டில் இந்திரியங்கள் என்னும் கள்வர் குரூர 
கர்மங்களைச் செய்து கொண்டிருக்கிறார்கள் . புருஷன் அதிகம் 
வருந்திச் சம்ப திக் தம் தனம் சாக்ஷாத் பரம புருஷனை 
யாராதிப்பதிலும் பற்ற தர்ம காரியங்களை இயற்றுவதிலும் 
உபயோகிக்கப்படவேண்டும் , இப்படி பகவத் சேவையில் 
செலவாகும் பொருள் மோக்ஷசாதனமான தனமெனப்படும் . 
பெய் - வாய் - கண் - மூக்கு - செவி யென்னும் ஐவரைத் திருப்தி 
செய்வதே தன் வாழ்க்கையின் பயனாகக்கொண்ட இந்திரிய 
ஜயமில்லாத ஒருவனுடைய தனம் கர்மார்த்த தனமென்னப் 
படும் . அது ஐம்புலக்கள்வரால் அபகரிக்கப்பட்ட ழியும் . 
வளர்க்கிற ஆட்டை . எப்படி செந்நாய்களும் நரிகளும் பர்த் 
துக்கொண்டிருக்கையிலே கொண்டுபோகின்றனவோ , அப் 
படியே குடும்பத்திலே ஆசையையுடையவனும் , மகாலுத்த 
யுைமிருக்கிறபருஷனுடைய தாம ஏதுவான அந்தத் கனம் 
மகாபத்திரமாய் :ுக்கப்பட்டிருந்தாலும் , பார்த்துக்கொண் 
டிருக்கையிலேயே பர்ய புத்திர்களால் அபகரிக்கப்படு 
கிறது . கிருகஸ்தாசிரமம் கர்க்ஷேத்திரமென்று சொல்லப் 
படுகிறது . இந்த க்ஷேத்திரம் ஞான அக்கினியினாலே தரிக்கப் 


464 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


படாமற் போனால் அதில் கர்பங்கள் ஒருநாளும் நாசம் 
அடைகிற தில்லை . கர்ப்பூரபாத்திரத்தில் கர்ப்பூரம் போய் 
விட்டாலும் பரிமளத்தை எப்படி பெற்றிருக்கின்றதோ ? 
அப்படியே கிருகஸ்தாஸி | மமானது நாசத்தை யடையா 
லிருக்கிற கர்மவாசனைளி கர்பங்களுக்கு ஆசி ) 
பாகவே யிருக்கும் . இத்தகைய கிரு : ஸ்தஸி பத்திலே வசிக் 
கிறவன் காட்டுகொசுக்கள் ஈக்கள் இவைகளுக்குச்சமானர் 
களயும் , நீசர்களாயுமிருக்கிற ஜனங்களினால் அபகரிக்கப் 
படும் தனத்தையுடை யவஏய் , இந்தச் சப் சாரத்திலே சுழன்று 
கொண்டு அஞ்ஞானத்தினாலே அசத்தான இந்த லோகத்தை 
யதார்த்தமென்றெண்ணி , பிராந்தியை யுடையவவய்ப் பார்த் 
துக்கொண்டிருக்கிறான் . 


சமானமான 


இந்த லோகத்திலே ஒவ்வோரிடங்களில் கானல் ஜலத் 
துக்குச் 

சப்தாதி விஷயங்களைப்பார்த்து 
பானம் போஜனம் மைதுனம் முதலான காரியத்திலே 
மிகவும் ஆசையையுடையவஞய் ஓடுகிறான் . ஓரிடத்திலே 
சமஷ்த தோஷங்களுக்கும். இருப்பிடமான சுவர்ணத்தைப் 
பார்த்து அந்தச் சுவர்ணம் போன்ற வர்ணத்தையுடைய 
ரஜோ குணத்தினால் அந்தச் சுவர்ணத்திலே பற்றியிருக்கிற 
புத்தியையுடையவனாய் , அந்த சுவர்ணத்தைக் கிரகிக்க 
வேண்டுமென்று இச்சித்து ஓடுகிறான் . ஓரிடத்திலே கிருகம் 
தனம்- தீர்த்தம் முதலிய பல போக்கிய வஷ் துக்களில் ஆசை 
யையுடையவனாய் , இந்தச் சமுசாராகிற அடவியிலே இங்கு 
மங்தமாக ஓடுகிறான் . ஓரிடத்திலே சுழல்காற்றுக்குச் சமான 
மான ஸ்திரீயினாலே கிரகிக்கப் பட்டவனாய் , அவள் மடியில் 
ஏறிக்கொண்டு அந்த வேளையில் உண்டாயிருக்கிற பிரீதி 
யினால தமே ! மயனாய் மரியாதை களை வட்டவலய் , தான் 
மரியாதையை அதிக்கி மித்ததற்குச் சாட்சியான திக்கு தேவ 
கைகளையும் அறிய மலிருக்கிறான் . ஓரிடத்தில் அடிக்கடி தன் 
பிரயத்தனம் பலியாயல் வியர்த்தாய் போனதை அறிந் 
திருந்தாலும் , தேகாபிமானத்தினால் அந்த நினைவில்லாத 
வனாய் கானல் ஜலம்போல இல்லாத விஷயங்களிலே திரும் 
பவும் ஓடுகிறான் . ஒருவேளை யில் அசத்துக்களுடைய சகவா 
சத்தினால் புத்தியில்லாதவனாய் ஜலமில்ல : த மடுவிலே விழுந் 
தாற்போல் , இகலோகத்திலும் பரலோகத்திலும் துக்கத்தைத் 
தரும் பாஷண்டனை ஆஸிசயிக்கிறான் . எப்போது பார்களை 
ஆசரித்தும் , அவர்களை யுபத்திர வித்தும் தனக்கு அன்னம் 
அகப்படாமல் கஷ்டப்படுகிறானோ, அப்போது தன் பிதா 
புத்திரர்கள் சம்பாதித்தது எவ்வளவாகிலும் எவனண்டை 


பஞ்சமஸ்கந்தம் 

465 
யாகிலுமிருந்தால் அவர்களைப்போய் பாதிக்கிறான் . ஓரிடத் 
திலே கிருகஸ்தாஸிரமத்துக்கு யோக்கியங்களான கர்மவிதிக 
ளாகிற பர்வதங்களில் ஏறவேண்டுமென்கிற இச்சையை யுடை 
யவனாய் , லௌகீக வியாபாரத்தினால் தடுக்கப்பட்ட சங்கல் 
பத்தை யுடையவனாயும் , தொந்த மனதை யுடையவனாயும் , 
முள் முதலியவைகளுடனே கூடின பூமியில் நடக்கிறவனைப் 
போலத் துக்கித்துக் கொண்டிருக்கிறான் . ஓரிடத்தில் சகிக்கக் 
கூடாத ஜாட ராக்கினியினால் கிரகிக்கப்பட்ட பலத்தை யுடை 
யவனாய்த் தன்னுடைய பாரியா புத்திராதிகள் பேரிலே 
கோபத்தைப் பண்ணிக்கொள்ளுகிறான் . அவன் தானே 
திரும்பவும் நித்திரையாகிய மலைப்பாம்பினால் கிரகிக்கப்பட்ட 
வனாய் மகா தபசிலே முழுகி சூனியவனத்திலே அகப்பட்ட 
வன்போல் , எறியப்பட்ட ஜவம்போல ஒன்றையும் அறிய 
மாட்டாமல் விழுந்து கிடக்கிறான் . ஆகையினால் இந்த 
லோகத்திலும் பரலோகத்திலும் ஆத்மாவுக்குப் பிரவர்த்தி 
மார்க்கத்திலே யுண்டாகும் கர்மத்தைச் சம்சாரத்துக்கு உற் 
பத்தி க்ஷேத்திரமென்று சொல்லுகிறார்கள் . 


இந்தச் 


இந்தப் பிரகாரம் பிரவர்த்தி மார்க்கத்திலே உபத்திரவங் 
களுண்டாகின்றன . அப்படியே சுகம்- துக்கம் - ஜன்மம் - ஜரை 
மரணம் முதலான தீயகுணங்களும் உண்டாயிருக்கின்றன . 

சம்சாரமார்க்கத்திலே நானா கிலேசங்களினாலே 
பாதிக்கப்பட்டவனாய் , ஆபத்தை யடைந்த பேர்களையும் 
மரணத்தை யடைந்த பேர்களையும் விட்டுவிட்டுத் திரும்பவும் 
நூதனமாக 

உண்டான பேர்களைக் கிரகித்துக்கொண்டு , 
சோகத்தையும் , மோகத்தையும் , கோபத்தையும் , கோலா 
கலத்தையும் , பயத்தையும் , ரோதனத்தையும் , சந்தோஷத்தை 
யும் , கானத்தையும் அடைந்து சம்சார பாசத்தினாலே கட்டுப் 
பட்டவனாய் , சத்புருஷர்களாலே விடப்பட்டவனாய் , பிரவர்த்தி 
பார்க்கத்தில் நின்று இத்தனை துக்கத்தை அனுபவிக்கிற 
போதும் ஒழியாம லிருக்கிறான் . எந்த வஸ்துவில் நின்றும் 
இந்தச் சராசராத்மகமான பிரபஞ்சம் உண்டாகிறதோ , அந்த 
வஸ்துவே பிரவர்த்தி 

மார்க்கத்துக்கும் ஆதாரமெனச் 
சொல்லுவார்கள் . சந்நியாசிகளாயும் முனிகளாயும் விஷயா 
னுபவத்தில் நின்றும் ஒழிந்த மனதையுடையவர்களாயுமிருக் 
கிறவர்கள் அடைகிற அந்த யோகமார்க்கத்தைச் சம்சாரி 
யான புருஷன் அடையாமல் பிரமித்துக் கொண்டிருக்கிறான் . 
பூர்வகர்மத்தை அனுசரித்த துக்கங்களை அனுபவித்து , 
அந்தத் துக்கத்தில் நின்றும் மகா பிரயாசையினாலே விடு 
பட்டவனும் , திரும்பவும் இந்தப் பிரகாரமே பிரவர்த்தி 

59 


466 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மார்க்கத்திலே யிருந்து கொண்டு சம்சார துக்கத்தை அடை 
கிறான் . இந்தப் பிரகாரமே சொர்க்கலோகத்தை யடைந்திருக் 
கிறவனும் , தன்னுடைய புண்ய க்ஷயத்திலே திரும்பவும் 
பூலோகத்தில் சப் சாரத்திலே உற்பத்தியை அடைகிறான் . 


ரிஷபராஜ குமாரனயும் ராஜரிஷியாயும் மகாத்துமா 
வாயு மிருக்கிற பரதனுடைய மார்க்கத்தை வேறொரு ராஜா 
வானவன் மனதிலே நினைக்கவும் வல்லமை யுடையவனா 
யிருக்கமாட்டான் . அவனது பனோகரங்களயும் விடக் 
கூடாதவைகளாயுமிருக்கிற பரிய புக்திராதிகளையும் , சுகிர் 
தங்களையும் ராச்சியத்தையும் , பகவானிடத்திலே ஆசையை 
யுடையவனாய் யவ் வன வயதிலே தானே விட்டுவிட்டான் . 
தேவதைகள லே பிரார்த்திக்கத் தக்கவளாயும் தயையுடனே 
கூடின கடாக்ஷத்தை யுடையவளாயுமிருக்கிற மகாலக்ஷ்மி 
யையும் அவன் இச்சியாமற் போனானென்கிறது உசித 
மல்லவா ? பகவானுடைய சேவையிலே ஆசையையும் மன 
தையும் உடையவர்களாயும் மகான்களாயு மிருக்கிற பேர் 
களுக்கு மோக்ஷபலமும் அப்பிரயோசகமன்றோ? நியந்தாவா 
யிருக்கிற ஸ்ரீ ஹரியின் பொருட்டுப் பிரணாமமென்று உதார 
மான வசனத்தை யாதொரு பரதன் மிருக ஜன்மத்தை விட்டு 
விடுகிறபோது சொன்னானோ, அப்படிப்பட்ட பரதனுடைய 
மார்க்கத்தை எந்த ராஜாதான் அனுசரிக்கமாட்டான் . 
யாரொருத்தன் 

பரதனுடைய 

மங்களகரமான 
சரித்திரத்தைக் கேட்கிறானோ, அவன் பரமாத்மாவினிடத்தில் 
நின்றும் தனக்கு வேண்டிய நன்மைகளை யடைவான் . 


அந்தப் 


பதினைந்தாவது அத்தியாயம் 


அந்தப் பரதனுடைய வம்சத்திலே பிறந்த ராஜாக்களுடைய 

கீர்த்தி வர்ணிக்கப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


ஓ பரிக்ஷித்தே கேள் ! 

பரதனுடைய 

பிள்ளைக்குப் 
புத்திரனானவன் சுமதி யென்று சொல்லப்படுவன் . ரிஷப 
தேவருடைய மார்க்கத்தை யனுசரிக்கும் சுமதியைப் பார்த்து , 
சத்புருஷர்களுக்கு விரோதிகளான சில பாஷண்டிகள் 
பாப ஏதுவான தங்களுடைய புத்தியினாலே கலியுகத்தில் 
வேதங்களினாலே பிரதிபாதிக்கப்படாத புத்ததேவரை அவ 


யென்கிற 


பஞ் ச ம ஸ்கந்தம் 

467 
தாரமென்று எண்ணப்போகிறார்கள் . அந்தச் சுமதிக்குத் 
துருவோனை 

யென்கிற ஸ்திரீயினிடத்திலே தேவதாசித் 
தென்று ஒரு புத்திரன் பிறந்தான . அத்தேவதாசித்துக்கு 
ஆசூரி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே தேவததிமுனென்கிற 
புத்திரன் பிறந்தான் . அந்த தேவததிமு னென்கிறவனுக்கு 
தேவமதியென்கிற ஸ்திரீயினிடத்தில் பரமேஷ்டி யென்கிற 
புத்திரனுண்டானான் . அந்தப் பரமேஷ்டிக்குச் சுவர்ச்சலை 

ஸ்திரீயினிடத்தில் பிரதிகனென்கிற புத்திரன் 
பிறந்தான் . அந்தப் பிரதிகனென்கிற ராஜா வெகுபேருக்கு 
வேதாந்த விஷயத்தை உபதேசம் பண்ணி , அந்த உபதே 
சத்தினால் தானும் பரிசுத்தனாய் , மகாபுருஷனான விஷ்ணு 
வைப் பிரத்தியக்ஷமாகவே யனுபவித்தான் . அந்தப் பிரதிக 
னுக்குச் சுவர்க்கலை யென்கிற ஸ்திரீயினிடத்தில் பிரதிகர்த்தா 
பிரஸ்தோதா உத்காதாவென்னும் , எக்கிய பிரயோகத்தில் 
சமர்த்தர்களான மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் . பிரதி 
கர்த்தாவுக்கு ஸ்து தியென்கிற ஸ்திரீயினிடத்தில் வியோம 
னென்றும் பூமாவென்றும் 

பிள்ளைகள் பிறந் 
தார்கள் . பூமாவுக்கு ரிஷிகுல்லியென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
உத்கீதன் பிறந்தான் . அந்த உத்கீதனுக்குத் தேவகுல்லி 
யென்கிற ஸ்திரீயினிடத்தில் பிரஷ்தாவன் பிறந்தான் . பிரஷ் 
தாவனுக்கு விகுச்சையை யென் கிற ஸ்திரீயினிடத்தில் விபு 
வென்கிற பிள்ளை பிறந்தான் . விபுவுக்குப் பராகியென்கிற 
ஸ்திரீயினிடத்தில் பிரு துஷேணன் பிறந்தான் . பிருதுஷேன 
னுக்கு ஆகுதி யென்கிற ஸ்திரீயினிடத்தில் நந்தன் பிறந் 

நந்தனுக்குப் பிரதி புத்திரையென்கிற ஸ்திரீயி 
னிடத்தில் ஜகத் ரக்ஷணாத்தமாகக் கிரகிக்கப்பட்ட சததுவ 
குணத்தை யுடையவனான சாக்ஷத் பகவானுடைய அமிச 
மாக புருஷ சிரேஷ்டனான கேயனென்னும் பிரசித்தனான 
ஒரு பிள்ளை பிறந்தான் . 


இரண்டு 


தான் . 


அந்தக் கேயனுடைய விஷயமான கதைகளைப் பெரி 
யேர்கள் மேன்மையாகச் சொல்லுகிறார்கள் . லோகரட்சக 
ரான பகவான் பிரதி செ . ரூபராயிருந்தும் , யாதொரு கேய 
னிடத்தில் பிரீதியை யடைந்தாரோ, அப்படிப்பட்ட கேயனை 
கர்மங்களினாலே எவன் தான் அனுசரிக்கப் போகிறான் ? 
அந்த கேயனுக்கு ஜயந்தி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
சித்திராதன் மிருகனாதி அவரோ தனன் என்னும் மூன்று 
பிள்ளைகள் பிறந்தார்கள். சித்திராதனுக்கு ஊரணையென்கிற 
ஸ்திரீயினிடத்தல் சம்பிராட்டென்கிறவன் பிறந்தான் . 
சம்பிராட்டுக்கு உத்கலை பென்கிற ஸ்திரீயினிடத்திலே மரீசி 


158 


ஸ்ரீரபாதம் 


نا 


பிறந்தான் . பசி குப் பிந்திய யென்கிற ஸ்திரீயினிடத 
திலே பிந்துமான் பிறந்தான் . பிந்துமானுக்கு சாகா என்கிற 
ஸ்திரியினிடத்திலே மதுவென்பவன் பிறந்தான் . மதுவுக்கு 
சுமனசிபென்கிற ஸ்திரீயினிடத்தில் வீரவிரதன் பிறந்தான் . 
வீவிரதனுக்குப் பொசை யென்கிற 

யெவ்கிற ஸ்திர்யினிடத்தில் 
மன்னியு வென்றும் பிரமன்னியு வென்றும் இரண்டு 
பிள்ளைகள் பிறந்தார்கள் . மன்னியுவுக்குச் சத்திய னென்கிற 
ஸ்திரியினிடத்தில் பவனன் பிறந்தான் . பவனனுக்குத் 
தோஷை யென்கிற ஸ்திரீயினிடத்தில் துவஷ்டா பிறந் 
தான் . துவஷ்டாவுக்கு விரோசனையினி யென்கிற ஸ்திர் 
னிடத்தில் வி சன் பிறந்தான் . விரசனுக்கு விஷ்டபதா 
என்கிற ஸ்திர்யினிடத்தில் சதசித்து முதலான நூறு பிள்ளை 
களும் , ஒரு கன்னிகையும் உண்டானார்கள் . அந்த விரசன் 
விஷயமாக இந்தச் சந்ததிக்கிரமம் சொல்லப்பட்டது . பிரிய 
விருதனுடைய வமிசத்தில் கடைசியில் பிறந்த விரசனானவன் 
அந்த வமிசத்தை மிகவும் கீர்த்தியினாலே அலங்கரித்தான் . 


A. 


பதினாறாவது அத்தியாயம் 


சகல தீவுகளுக்கும் மத்தியிலே யுள்ள மகம் மேருவினுடைய 
நிலையும் பூமியாகிற தாமரைக் கமலத்தினுடைய 

மொட்டும் வர்ணிக்கப்படுகின்றது . 


பரிக்ஷித்து வாக்கியம் 


பகவானே ! எந்தமட்டுக்கும் சூரியன் பிரகாசிக்கிறானோ. 
சந்திரன் சுக்கில பக்ஷத்திலும் , கிருஷ்ண பக்ஷத்திலும் , 
நக்ஷத்திர கணங்களுடனேகூட எந்த பட்டுக்குங் காணப்படு 
கிறானோ, அந்தப் பூமண்டலத்தினுடைய விஸ்தாரம் இவ் 
வளவென்று உம்மாலே சொல்லப்பட்டது . அந்தப் பூமண்ட 
லத்திலும் , பிரிய விருதனுடைய தேர் வண்டிகளினாலே 
உண்டாக்கப்பட்ட 

பள்ளங்களினாலே சப்த சாகரங்களும் , 
அந்த சப்த சாகரங்களினாலே செய்யப்பட்ட தீவுகளின் விபா 
கமும் உம்மாலே சவிஸ்தாரமாகச் சொல்லப்பட்டது . இவை 
யெல்லாம் நான் பிரமாணங்களினாலேயும் , லக்ஷணங்களி 
னாலேயும் , சவிஸ்தாரமாக அறிய வேண்டுமென் றிச்சிக்கி 
ஸ்தூலரூபமாயும் சுயம் 

பிரகாசமாயு மிருக்கிற 
வாசுதேவனிடத்தல் என் மனதை நிறுத்துவதற்கு யோக் 


றேன் . 


பஞ்சமஸ்கந்தம் 


469 


கியமாகும்படி அவருடைய ஸ்தூல ரூபத்தை எனக்கு விஸித 
மாகச் சொல்லவேண்டுமென்று பரிக்ஷித்துவினாலே பிரல 
னம் பண்ணப்பட்டு , சுகயோகி சொல்லுகிறார் . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


மகாராஜனே ! பகவானுடைய மாயாகுண ஐசுவரியமா 
யிருக்கிற பிரபஞ்சத்தின் ஸ்தான விசேஷங்களுடைய நாம 
ரூபங்களின் முடிவை வாக்கினாலே சொல்லுவதற்குப் புருஷ 
னானவன் தேவர்களுடைய ஆயுளைப் பெற்றிருந்தபோதிலும் 
சமர்த்தனாகமாட்டான் . ஆனபடியினாலே பிரதானமான 
பூகோள விஷயங்களை நாமரூப பிரபாண 

லக்ஷணங்களி 
னாலும் , வியாக்கியானம் பண்ணுகிறோம் . பூமண்டலமாகிற 
கமலத் துக்கு இதழைப்போலுள்ள சப்த தீவுகளின் மத்தி 
யிலே ஜம்புத் தீவுண்டு . இந்தத் தீவு லக்ஷம் யோசனை விஷ் 
தாரமாயும் , சமமாயும் , தாமரையிலைபோலு மிருக்கும் . இந்த 
ஜப்புத் தீவின் மத்தியிலே ஒன்பதினாயிரம் யோசனை விஸ்தார 
முள்ள ஒன்பது வருஷங்களாகிய பூ கண்டங்கள் உண்டு . 
ஒவ்வொன்றும் ஒன்பதினாயிரம் யோசனை விஸ்தாரத்தை 
யுடையவையாயும் , எட்டு மரியாதா பருவதங்களாலே பிரிக் 
கப்பட்டவைகளாயும் இருக்கின்றன . இந்த வருஷங்களுக் 
குள்ளே இளாவிரத மென்கிற வருஷம் மத்தியிலே யிருக்கும் . 
இளாவிரதமென்கிற வருஷத்தினுடைய மத்தியிலே குலபர்வ 
தங்களுக்கெல்லாம் ராஜாவாயும் , சுவர்ண பயமாயு மிருக்கிற 
மேருபர்வதமானது அந்த வருஷத்துக்குச்சரியான அளவை 
யுடையதாயும் இந்தப் பூமியாகிய பத்மத்துக்குக் கர்ணிகா 
காரமாயு மிருக்கிறது . இந்த மகா மேருவான சிரசிலே 
முப்பத்தீராயிரம் யோசனை விஸ்தாரத்தோடு கூடினதாயும் , 
மூலப் பிரதேசத்திலே பதினாயிரம் யோசனை விஸ்தாரத் 
தோடு கூடினதாயும் , பூமிக்குள்ளே பதினாறாயிரம் யோசனைப் 
பிரமாணம் புதைமானமும் பூமிக்கு வெளியிலே எண்பத்தி 
னாலாயிரம் உயர்ச்சியுடனே கூடின துமாகக் காணப்படுகிறது . 
இந்தப்பிரகாரம் லக்ஷம் யோசனைப் பிரமாணம் மேருபர்வதம் 
இளாவிரத வருஷத்துக்கு வடக்கே கொஞ்ச தூரத்தில் நீல 
மென்றும் , சுவேதமென்றும் , ஷிருங்கவானெனறும் , மூன்று 
பர்வதங்கள் ரம்மியகம் , இரண்டயம் , குரு வென்னப்பட்ட 
மூன்று வருஷங்களுக்கும் மரியாதா பர்வதங்களாய்ப் பூர்வ 
பாகத்திலே தீர்க்கங்கள யும் , இருபுறத்திலேயும் , 
சமுத்திரத்தை அகழிகளக உடையவைகளாயும் , 

பயும் , இரண் 
டாயிரம் யோசனை விவதாரத்தோடு கூடினவைகளாயும் , 


வவண 


ஸ்ரீ மரபாகவதம் 


ஒவ்வொரு பர்வதமும் பூர்வ பூர்வ பர்வதங்களைக் காட்டிலும் 
உத்தரோத்தங்களான பர்வதங்களாய்ப் பத்தி லொரு ங்குக் 
குக் கொஞ்சம் மிகுதியான அமிசத்தால் நீளததிலே குறைந்த 
வைகளாயு மிருக்கும் . இந்தப் பிரகாரம் இள! விரதத்துக்குத் 
தெற்கே கொஞ்ச தூரத்தில் நிஷதயென் ரம் , ஏா கூட பென் 
றும் , இமாலயடென்றும் , மூன்று பர்வதங்கள் கிழக்காக 
நீண்டும் , நீல திர்வதங்களோடு சயனடைவவ் தாரத் 
தைப்பெற்றும், பதினாயிரம் யே சனை உயர்ச்சியு - வே கூடி 
யும் , அரிவருஷம் , கிம்புருஷ வருஷம் , பாதவருஷம் இம் 
மூன்றுக்கும் மரியாதா பர்வதங்களாக நிற்கின்றன . 


அந்தப் பிரகாரமே இள விருத வருஷத்துக்கு மேற் 
காகவும் கிழக்காகவும் மாலியவான் கந்தம தன பென்கிற 
இரண்டு பர்வதங்கள் வடக்குத்திக்கிலே நீல பர்வதம்போல் 
நீண்டதாயும் , தெற்குத்திக்கிலே நிஷத பர்வதம் போல் 
நீண்டதாயும் , இரண்டாயிரம் யோசனை விஸ்தாரத்துடனே 
கூடின வைகளாயு மிருந்து கொண்டு , கேதுமாலம் பத்திரா 
சுவம் என்கிற இரண்டு வருஷங்களுக்கு மரியாதா பர்வதங்க 
ளாக நிற்கின்றன . மந்த மென்றும் , மேருமந்தரமென்றும் , 
சு பராசுவமென்றும் , குமுதமென்றும் , நாலு பர் வதங்கள் 
பதினாயிரம் யோசனை விஸ்தாரம் உயர்ச்சியுடனே கூடின 
வைகளாய் மேருவுக்கு நாலுதிக்கிலும் அதற்குப் பிடிப்பாகப் 
பண்ணப்பட்டிருக்கின்றன . இந்த மந்தர முதலான நாலு 
பர்வதங்களிலேயும் , சூதமென்றும் , ஜப்பு வென்றும் , கதம்ப 
மென்றும் , நெக்குரோதமென்றும் , நாலுவிருக்ஷ சிரேஷ்டங் 
கள் இந்த நாலு பர்வதங்களுக்கும் துவஜங்கள் போலே 
ஆயிரத்தொரு நூறு யே சனை உயர்ச்சியுடனே கூடினவைக 
ளயும் , அவ்வளவு விஸ்தாரங்களை யுடையவைகளாயு மிருக் 
கின்றன. பரதவம்ச சிரேஷ்டனே ! நூறு யோசனை விசாலத் 
தோடு கூடினவைகளாயும் பால் - நெய் - மது - கரும்பு - இவைக 
ளுடைய ரசத்தினால் பூர்ணமான ஜலங்களையுடையனவாயும் , 
நாலு மடுக்க ளுண்டா யிருக்கிறன . அந்த மடுக்களிலே யிரா 
நின்ற ஜலங்களைப் பானம் பண்ணுகின்ற உபதேவகணங் 

சுவ தீனங்களான யோக ஐசுவரியங்களைத் தரித்திருக் 
கிறார்கள் . நந்தனமென்றும் சயிததிராத மென்றும் வயப் 
பிராசிகமென்றும் , சர்வதேகபத்திரமென்றும் , நாலு 

நாலு தேவ 
வுத் தியான வனங்க ளுண்டா யிருக்கின்றன. அந்த தேவ 
வுத்தயான வனங்களில தேவ ஸ்திரீகளுக் கெல்லாம் 
பூஷணங்களான 

ஸ்திரீகளுடைய கூட்டங்களுக்குப் பதி 
பால தேவ சிரேஷ்டர்கள் உபதேவ கணங்களினால் கானம் 


கள் 


பஞ் ச ம ஸ்கந்தம் 
பண்ணப்பட்ட மகாத்துமியத்தை யுடையவர்களாய் , லீலை 
பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் . மந்தர பர்வதத்தினுடைய 
சிரசிலே ஆயிரத்திருநூறு யே சன யுயர்ச்சியுடனே கூடின 
தேவசூத விருக்ஷக்தினுடைய சிரசில் நின்றும் பர்வத சிகரம் 
போல் பருத்தவைகள யும் அமிர்தத்தோடு சமானமாயு 
மிருக்கிற பழங்கள் விழுகின்றன . 


அந்த 


எவ்வளவு 


அப்படி விழுகின்ற பழங்களின் அதிமதுரமான பரி 
மளத்தோடு கூடின ரசமானது 

அருணாசோதகமென்று 
பெயரையுடைய நசியாக மந்தரார்வத சிகத்தில் நின்றும் 
விழுந்து இ ளாவிருக வருஷத்திற்குக் கிழக்காக ஓடுகின்றது . 

அருணசோதகத்தினு.ை.. ய தீர்த்த பானத்தினால் 
பார்வதியினுடைய பரிசாரிகைகளான யக்ஷ ஸ்திரீகளுடைய 
சரீர ஸ்பரிசத்தினால் சுகந்தத்தை யுடையதாய் , வாயுவினால் 
பத்து யோசனை விஸ்தாரம் பரிமளிக்கின்றது . இந்தப் பிர 
காரம் அத்தியந்தம் உயரத்திலிருந்து விழுவதினால் சிதறா 
நின்ற அதிசூக்ஷமங்களான பீஜங்களை யுடையவைகளா 
யும் கஜப் பிரமாணங்களயு மிருக்கிற ஜம்பு பலன் 
களினுடைய ரசத்தினால் ஜாம்பு நதியென்று பிரசித்தமான 
ஒருநதி பதினாயிரம் யோசனை யுயர்ச்சியு --னே கூடின மேரு 
மந்தர சிகரத்தில் நின்றும் பூமியில் விழுந்து தெற்காக 
இளாவிருத வருஷத்தில் 

தூரம் பிரவகிக் 
கிறதோ , அந்த மட்டுக்கும் உபய தீரங்களிலேயுமிருக்கிற 
மிருத்திகையானது அந்த ஜம்புநதி 

ஜலத்தினாலே 
நனைக்கப்பட்டு வெய்யில் காந்தியினுடைய சம்பந்தத்தினாலே 
யுண்டான பாகத்தினால் தேவ ஜனங்களுக்குப் பூஷணமான 
ஜாம்பு நதமென்னப்பட்ட சுவர்ணமாகிறது . அந்த ஜாம்புநத 
சுவர்ணத்தைத் தேவர்கள் முதலானவர்கள் ஆபரணங்கள் 
செய்து தரித்துக் கொள்ளுகிறார்கள் . சுபராசுவமென்னப் 
பட்ட பர்வதத்திலே கதம்ப விருக்ஷமுண்டு. அந்த விருக்ஷத்தி 
னுடைய பொந்துக்களில் நின்றும் பிரவகித்துக்கொண்டு 
ஐந்துமார் பருமனோடு கூடின ஐந்து மது தாரைகள் சுபரா 
சுவசிகரத்தில் நின்று விழுந்து , மேருவுக்கு மேற்காக இளா 
விருத வருஷத்தைப் பரிமளிக்கச் செய்கின் 

றன 
மது தாரைகளைப் புசிக்கின்றவர்களுடைய மூச்சினாலே நூறு 
யோசனை 

பரிமளம் வீசுகின்றது . இந்தப் பிர 
காரம் 

குமுத பர்வதத்திலே முளைத்திரா நின்ற சதல்லிச 
மென்று பிரசித்தமான வடவிருக்ஷமுண்டு அதினுடைய 
அடிக்கிளைகளில் நின்றும் பிரவகியா நின்ற பால் , தயிர் , 
நெய் , மது இவைகளுடனே கூடின அன்னம் 

அன்னம் - வஸ் 


அந்த 


தூரம் 


- 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


திம் - பஞ்சம் - ஆசனம் - ஆராணம் - இவை முதலான 
சாவ காமியங்களையுஞ் சுவாநின்ற நதங்கள் , குமுத பர்வ 
தத்தினுடைய சிகரத்தில் நின்றும் விழுந்து வடக்காக இள 
வித வருஷத்துக்கு வ ...வண்டைப் பக்கத்தில் இருக்கிற 
பேருக்கு அனுபோகத்துக்கு யோக்கியமா யிருக்கின்றன . 


பிர 


ருசம் 


- 


கின்றன . 


அந்த படதுதாபைளை அது விக்கின்ற ஜைகளுக்கு 
எப்போதும் நரை - திரை - மூப்பு - சாக்காடு இவைகள் நீங் 
கிச்சுகமே உண்டாயிருக்கும் . குங்கம் - தவகம் - குசும் 
பம் வைகங்கதம் - சித்தி கூடம் சிசிரம் - பதங்கம் 

நிஷகம் சிகிவசம் - கபிலம் - சங்கம். வைடு 
ரியம் சாருதி - அமுசம் - ரிஷபம் - நாகம் - காளாஞ்சனம் - 
நபகம் முதலான 

உபர்வதங்கள் பூமிக்குக் காணிகை 
போலே யிருக்கின்ற பேருவுக்குக் 

துவசங்கள்போல 
பேபருவினுடைய மூலப்பிரதேசத்தில் நாலண்டையிலும் 
பண்ணப்பட்டிருக்கின்றன . சடாமென்றும் , தேவகூட 
இன்றும் இரண்டு பர்வதங்கள் மேருவுக்குக் கிழக்கே யிருக் 
கின்றன . இந்தப் பிரகாம் மேருவுக்கு மேற்காக நவமென் 
றும் , பரீரியத்தி ] மென்றும் , இரண்டு பர்வதங்களிருக் 

மேருவுக்குத் தெற்காகக் கயில சமென்றும் , 
கரவீரமென்றும் , இரண்டு பர்வதங்கள் கிழக்காக நீண் 
டவைகள யிருக்கின்றன . இப்பி காம் மேருவுக்கு வடக் 
காகத் திரிசிருங்கமென்றும் மகரமென்றும் இரண்டு பர் 
வதங்க ளிருக்கின்றன . இந்த எட்டு பர்வதங்களிலேயும் 
பரிஸ்தரணம் பண்ணப்பட்ட அக்கினிபோல 

நான்கு 
பக்கத்திலேயுஞ் சுவர்ணபர்வதமான மகாமேரு பிரகாசிக் 
கிறது . மேருவினுடைய சிரசிலே பகவானான பிரமாவுக்கு 
மத்தியதேசத்திலே செய்யப்பட்டதாய்ப் பதினாயிரம்யோசனை 
விஸ்தாரத்தோடு கூடினதாய் சமமாய் சதுரரமாய் சாத 
கும்பியென்று ஒரு பட்டணத்கைச் சொல்லுவார்கள் . அந்த 
சா தகும்பி பட்டணத்தைச் சுற்றி நாலுபுறத்திலும் அஷ்ட 
லே . கபாலர்களும் . அவ்வவர்களுடைய ரூபத்தினாலே இரண் 
டாயிரத் தைந்நூறு யோசனை விஸ்தாரத்தோடு கூடின நக 
ரங்கள் பண்ணப்பட்டிருக்கின்றன . 


473 


11 ஞ் சமஸ்கந்தம் 
பதினேழாவது அத்தியாயம் 


மேருவுக்கு நாலு திக்கிலும் கங்கையி னுடைய வரவும் இளாவிருதவரு 

ஷத்திலே ருத்திரனால் செய்யப்பட்ட சங்கர்ஷண 

வியூகோபாசனமும் சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் . 


னுடைய 


அரசிற் சிறந்த பரிக்ஷித்தே கேளும் ! யாதொரு சாத 
கும்பியென்கிற மேருமத்தியில் இருக்கும் பிரமாவினுடைய 
பட்டணத்தில் பலிச்சக்கரவர்த்தியி னுடைய எக்கியத்தில் திரி 
விக்கிரமாவதாரம் கொண்டு பாதத்தினால் அளந்த விஷ்ணுவி 

டது கால் பெருவிரல் நகத்தினால் பிளக்கப் 
பட்ட ஊர்த்துவமான அண்ட. பித்தியினுடைய ரந்திரத் 
தினால் உள்ளே பிரவேசித்து அண்டத்துக்குப் புறப்பட்ட 
ஜலதாரையானது பகவானுடைய பாதாரவிந்த 

பிரக்ஷாள 
னத்தினால் , பாதசம்பந்தியான குங்குமபமாகிற செவந்த 
கேசரங்களினால் ராகயுக்தமாகப் பண்ணப்பட்டு , பாபங்களைப் 
போக்கடிக்கும் ஸ்நானபானத்தை யுடையதாயும் , நிர்மல 
மாயும் , பகவானுடைய பாதத்தில் உண்டாகையால் விஷ்ணு 
பதி யென்கிற நாமத்தையடைந்து , யுகயுகங்களாக ஆகாயத்தி 
னுடைய சிரசில் ஆவிர்ப் வித்து விஷ்ணுபதத்தில் தீரனாயும் 
பரம பாகவதனாயுமிருக்கிற உத்தானபாதனுடைய குமாரனான 
துருவன் நாராயணனுடைய சரணார விந்தோ தகமென்று 
அந்தக் கங்கையை மூன்று சந்திகளிலேயும் பக்தியினால் 
இளகிப் போகா நின்ற இருதயத்தை யுடையவனாய் , பத்ம 
முகுளம் போன்ற இரண்டு நேத்திரங்களில் நின்றும் பெருகா 
நின்ற ஆனந்த பாஷ்பத்தினுடைய திவலையினால் பிரகாசிக் 
கப்பட்ட ரோமாஞ்ச சமூகத்தை யுடையவனாய் , சி.சினால் 
பரிக்கிறான் . அந்தக் கங்கையி னுடைய பிரபாவத்தை யறிந்த 
சப்த ரிஷிகள் தம்முடைய தபசுக்கு பலமி துவேயென்று 
ஷாட்குண்ணியத்தோடு கூடின வாசுதேவனிடத்தில் ஒழி 
வில்லாத பக்தியினாலே பலத்தரத்தை அபேக்ஷியாம லிருக் 
கிற ஆத்மஞானத்தை யுடையவர்களாய் ஜடாபாரங்களில் 
வகிக்கிறார்கள் . அந்தக் கங்கையானது லோகத்தில் நின்றும் 
ஆகாசமார்க்கமாக யிறங்கி பிரமாவினுடைய கிருகத்தில் 
விழுந்து அவ்விடத்திலிருந்து நாலுபிரகாசமாக பேதிக்கப் 
பட்டுச் சிதையென்றும் , அகள நந்தையென்றும் , 

சட்சு 
வென்றும் , பத்திரையென்றும் நாலு நாமங்களை யுடையதாய் 

60 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
நாலுதிக்கிலேயும் பிரவகித்துக்கொண்டு நதிகளுக்கெல்லாம் 
பதியான சமுத்திரத்திற் பிரவேசிக்கின்றது . 


பாரதவருஷமே கர்சித்திக்கு க்ஷேத்திரமாகின்றது . 
மற்ற எட்டு வருஷங்களும் புண்ணிய க்ஷேத்திரத்தினுடைய 
உபயோகஸ்தானங்களா யிருக்கின்றன . அந்தப் பாரத வரு 
ஷம் தவிர இதர கண்டங்களில் தெய்வமானத்தினால் பதினாயி 
ரம் வருஷம் ஆயுளை யுடையவர்களாய் , முகிலிலே ஒரு கர்ப் 
பத்தை யுடையவர்களான ஸ்திரீகளை யுடையவர்களாயு மிருக் 
கிற புருஷர்களுக்குக் காலம் திரேதாயுகத்தோடு சமான 
பாகவே யிருக்கும் . இந்த ஒன்பது வருஷங்களிலேயும் புரு 
ஷோத்தமனை ஸ்ரீமந் நாராயணன் அந்தந்தப் புருஷர்களை 
அனுக்கிரகிக்கிறதின் பொருட்டு , தரிசனங் கொடுத்துக் 
கொண்டிருக்கிறார் . இளாவிருத வருஷத்திலேயோ வென் 
றால் பகவானான ருத்திரன் ஒருவனே புருஷன் . இளாவிரத 
வருஷத்தில் பிரவேசிக்கிறவன் எவனாயினும் ஸ்திரீயாவா 
னென்னும் பார்வதியினுடைய சாபத்தை அறிந்தவனாய் 
வேறொருவனும் அங்கே பிரவேசிக்கிறதில்லை . பார்வதிநாத 
ரான ருத்திரர் புருஷோத்தமருடைய நாலாம் வியூகமாயும் 
ஜகத் சிருஷ்டிக்குக் காரணமாயுமிருக்கிற சங்கர்ஷண மூர்த் 
தியைத் தன்னுடைய சமாதியினால் சன்னிதானம் பண்ணி 
வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஜபித்துப் பூஜிக்கின் 
றார் . எந்த மகா புருஷனான வ ! சுதேவனை இந்த ஜகத்தின் 
உற்பத்தி ஸ்திதி சங்காரங்களுக்கு ஏதுவாகச் சொல்லுகிறார் 
களோ . அந்தப் பகவானுக்குப் பிரணாமம் பண்ணுகிறேன் . 
சத்துவாதி குணங்களினாலே பூர்ணமான விக்கிரகத்தை 
யுடையவனாயும் மகதத்துவ அபிமானியாயும் , விஞ்ஞானத் 
துக்கு இருப்பிடமாயும் , அரசனாகியுமிருக்கிற பிரமாவானவன் 
எந்த சங்கர்ஷ்ண மூர்த்தியினிடத்தில் நின்றும் பிறந்தானோ, 
அந்தப் பிரமாவினிடத்திலிருந்தும் உற்பத்தியை யுடையவ 

நான் சத்துவாதி குணத்தை யுடைய அகங்காரத்தி 
னாலே வைகாரிக 

மென்னப்பட்ட இந்திரிய அபிமான 
தேவதைகளையும் , தாமசமென்னப்பட்ட பூதவர்க்கத்தையும் , 
சிருஷ்டிக்கிறானோ, அந்தப் பரமாத்மாவுக்குப் பிரணாமம் . 
என்று இந்தப்பிரகாரம் சங்கர்ஷணமூர்த்தியை ருத்திரரான 
வர் இள விர தவருஷத்திலே பிரதிதினம் உபாசித்துக்கொண் 
டிருக்கிறார் . 


னை 


பஞ்சமஸ்கந்தம் 


475 


பதினெட்டாவது அத்தியாயம் 


னான 


பல கண்டங்களிலு மிருக்கும் உபாசியங்களான பகவன் மூர்த்தி 
களும் உபாசகர்களும் சொல்லப்படுகின்றன . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாரீர் பரிக்ஷித்தே ! பத்திராசுவ வருஷத்திலே தர்ம 
னுடைய பிள்ளையான பத்திரிசிரவசும் அவனுடைய சேவகர் 
களுக்குள்ளே முக்கியமான புருஷர்களும் சாக்ஷாத் பகவா 

வாசுதேவனுடைய சிரேஷ்டமாயும் தர்மசொரூபமாயு 
மிருக்கிற ஹயக்கிரீவமூர்த்தியை உத்கிருஷ்டமான சமாதியி 
னாலே சன்னிதானம் பண்ணுவித்துக்கொண்டு இந்த மந்தி 
ரத்தை ஜபித்துக்கொண்டு பஜனை பண்ணுகிறார்கள் . 

அந்தப் பகவானுடைய இஷ்ட மான நரசிங்க ரூபத்தைப் 
பரமபக்தனும் தைத்தியர்களுடைய குலத்தைப் பாலிக்கு 
மவனுமான பிரகலா தன் பக்தியினாலே அரிவருஷத்திலிருக் 
கின்ற புருஷர்களோடு உபாசனை பண்ணிக்கொண் டிருக் 
கிறான் . 

கேதுமால வருஷத்தில் பகவான் பிரத்தியும்ன. ரூபத்தி 
ல லக்ஷமிக்குப் பிரியத்தைப் பண்ணவேண்டுமென்கிற 
இச்சையினாலே சான்னித்தியம் பண்ணியிருக்கிறார் . ரம்மிய 
வருஷத்தில் பகவானுடைய அத்தியந்த சிரேஷ்டமான 
மச்சியாவதாரரூபமானது அந்த ரம்மிய வருஷாதிபதியான 
மனுவுக்குப் பிரசன்னமாயிருக்கிறது . அந்த மனு இப்போ 
தும் மகாபக்தி யோகத்தினாலே அந்த ரூபத்தை ஆராதித் 
துக்கொண்டும் மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு மிருக்கிறார் . 

ரண்பய வருஷத்தில் கூர்மரூபத்தைத் தரித்துக்கொண்டு , 
பகவான் ஆவிர்ப் பவித்திருக்கிறார் . அந்தப் பகவானுடைய 
சிரேஷ்டமான கூர்ம ரூபத்தைப் பிதுர்க்கணங்களுக்கு அதி 
பதியான அரியமாவானவன் அந்த இரண்மய வருஷத்திலே 
யிரா நின்ற புருஷர்களுடனேகூட உபாசனை பண்ணிக்கொண் 
டிருக்கிறான் . உத்தர குருவருஷத்திலேயும் எக்கியரூபியான 
பகவானானவர் வராகரூபியாய் ஆவிர்ப்பவித்திருக்கிறார் . அந்த 
எக்கியவராக ரூபத்தை இந்தப் பூமிதேவி அந்தக் குருவரு 
ஷத்திலேயிரா நின்ற புருஷர்களுடனே கூட ஒன்றினாலே 
யுந் தடையில்லாத பக்தி யோகத்தினாலே பஜனை பண்ணிக் 
கொண்டிருக்கிறாள் . 


476 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 


கிம்புருஷ வருஷத்தில் ஸ்ரீராமமூர்த்தியானவர் அனுமாராலே 
உபாசிக்கப் படுவதும், பாரதவருஷத்தில் ஸ்ரீமந் நாரா 
யணன் நாரதரால் உபாசிக்கப்படுவதும் 
பாதகண்டத்து சிரேஷ்டமும் 
சொல்லப்படுகின் றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பரம 


மாக 


கிம்புருஷ வருஷத்தில் ஸ்ரீ சீதாராம மூர்த்தியினுடைய 
சரணார விந்தங்களிலே மனதை யுடையவராயும் , 
பாகவதராயு மிருக்கிற அனுமான் , அந்தக் கிம்புருஷ 
வருஷத்திலே யிருக்கும் புருஷர்களுடன் எப்போதும் 
நீங்காத பக்தியால் பஜனை பண்ணிக்கொண் டிருக்கிறார் . 
மந்திரத்தினுடைய பொருள் : " ராகாதிகளினாலே தூஷிக் 
கப்படாத விசுத்தஞான சொரூபமாயும் தன்னுடைய மகாத்து 
மத்தினால் சத்துவாதிகுண காரியங்களான சாக்கிராதி 
அவஸ்தைக ளில்லா தவராயும் , 

சுயம் 

பிரகாசராயும் , 
மிகுந்தசாந்தியை யுடையவராயும் யோகத்தினாலே பிறந்த 
ஞானத்தினால் அறியத்தக்கவராயும் , கர்மமூலங்களான 
நாமரூபங்களில்லாதவராயும் , அகங்கார மமகார மில்லாதவ 
ராயு மிருக்கிற அந்த ஸ்ரீராமமூர்த்தியைச் சாண 
வடைகிறேன் " இந்தப் பிரகாரம் கிம்புருஷவருஷத்தில் 
ஸ்ரீராமமூர்த்தியான அரியை அனுமான் உபாசனைபண் 
ணிக் கொண்டிருக்கின்றார் . பாரதவருஷத்தில் பகவானான 
நாராயணர் கல்பாயுசான பரியந்தம் விர்த்தியை யடைகின்ற 
தர்மம் , ஞானம் , வைராக்கியம் , ஐசுவரியம் , இந்திரிய 
நிக்கிரகம் , மனோ நிக்கிரகம் பரமாத்ம சொரூப ஞானம் 
இவைகளையுடைய தபசை தயையினால் ஆத்தும ஞானி 
களுக்கு அனுக்கிரகிக்கும் பொருட்டு எழுந்தருளி யிருக் 
கிறார் . ஒருவராலும் அறியப்படாத அந்தப் 

பகவானை 
ஞான 

சக்திமுதலான குணங்களை யுடையவரான நாரதர் , 
வர்ணாசிரமங்களை யுடைய பாரதவருஷ வாசிகளுடன் பக 
வானாலே சொல்லப் பட்டவைகளான சாங்கிய யோகங் 
களினால் பகவத்பிரபாவ உபதேசத்தை யுடையதான பாஞ் 
சராத்திர சாஸ்திரத்தைச் சாவர்ணி மனுவுக்கு உபதே 
சிக்கப் போகிறவராய்ப் பாமமான பக்தியுடனே 
சிக்கின்றார் . 


உபா 


பஞ்ச மஸ்கந்தம் 

477 
இந்தப் பாரத வருஷத்தில் மலயம் , மந்திரப்பிரஸ்தம் , 
மைநாகம் , திரிகூடம் , ரிஷபம் , குடகம் , கோஷடணம் , 
சைகம் , வேதகிரி , ரிஸ்யமூகம் , ஸ்ரீசைலம் , 

ஸ்ரீசைலம் , வேங்கடம் , 
மகேந்திரம் , வாரிதார விந்தியம் , சுகத்திமான் , ரிக்ஷகிரி , 
பாரியாத்திரம் , துரோணம் , சித்திர கூடம் , கோவர்த்தம் , 
ரைவதகம் , கபுகம் , நீலம் , கோகரமுகம் , இந்திர நீலகம் , 
இமயகிரி முதலிய பர்வதங்களும் அந்தப் பர்வதங்களி 
னுடைய தாழ்வரைப் பிரதேசங்களில் உண்டாகும் சந்திர 

தாப்ப்ரபர்ணி , அவடோதரம் , கிருதுமாலா , 
வைகாயிசி , காவேரி , 

பெண்ணை , ஜீரம் , சக்கராவதி , 
துங்கபத்திரை, கிருஷ்ணவேணி , 

பீம , நிருவிந்தியா , 
கோதாவிரி , பயோஷணி , தாபினி, ரேவா , சுரசா , நிர்மலா , 
சாமணவதி , சிந்து , சோணம் , மகாநதி , வேதஸ்மிருதி , 
ரிஷி குல்லியா , கவுசிகி , சரஸ்வதி, பிருவூத்துவதி , கோமதி , 
சரயூ , உரோமவதி , சுகோஷ்டா, குக்ஷமணா , சத்துருமருத்து 
ருதா , விதஷ்தா, அக்கினி, விசுவா முதலிய பல 
நதிகளும் உண்டாயிருக்கின்றன . 


வரை , 


மகா 


ராஜச 


தாமசமான 


இப்பரதக் கண்டத்தில் ஜன்மமடைந்த புருஷர்களாலே 
சாத்து விக 

மூவித 

கர்பத்தினாலே , 
சொர்க்கமென்றும் நாகமென்றும் மனுஷியலோகமென்றுஞ் 
சொல்லப்படுகிற விதிகளானவை சர்வ பிராணிகளுக்குங் 
கர்மானு குணமாய் உண்டாயிருக்கின்றன . - இப்பரத கண் 
டத்தில் வர்ணாசிரம தர்மத்துக்கு அனுகுணமாய் மனுஷி 
யர்களுக்கு மோக்ஷமும் 

உண்டாயிருக்கிறது . பக்தியோ 
கத்தைச் சொரூபமாகவுடைய அஞ்ஞான பந்தத்தை அகற்றி 
யிருக்கிற பாம பாகவதர்களுடைய சங்கமானது புருஷ 
னுக்கு எப்போது உண்டாகிறதோ, அப்போது மோக்ஷம் 
உண்டாகிறது . பாரத வருஷத்திலே மனுஷிய ஜன்மத் 
தையே தேவதைகளும் உத்கிருஷ்டமாகக் கானம் பண்ணு 
கிறார்கள் . இந்தப் பாரத வருஷத்திலே ஞானம் ஞானத் 
துக்கு ஏதுவான கர்மங்கள் , கர்மங்களுக்கு ஏதுவான 
வியங்கள் , இவைகளினாலே சம்பூர்ணமாயிருக்கிற மனுஷிய 
ஜன்மத்தை அடைந்திருக்கிறவர்கள் மோக்ஷத்தின் பொருட் 
டாகப் பகவானை ஆராதிக்கா விட்டால் , அப்படிப்பட்டவர் 
கள் மிருகங்கள் பக்ஷிகளைப்போலத் திரும்பவுஞ் சபசாரபந் 
தத்தை யடைகிறார்கள் . அவர்களால் எக்கியத்தில் சிரத்தை 

பாகமாகப் பண்ணப்பட்டும் , சாஸ்திரப் 
மாக மந்திரங்களினால் ஓமம் பண்ணப்பட்டுமிருக்கிற அவி 
சைப் பகவானானவர் தாமொருவரே இந்திராதி தேவர்க 


யுடனே 


பிரகார 


478 

ஸ்ரீ மரா பாகவதம் 
ளுடைய நாமங்களினால் அழைக்கப்பட்டவராய்ப் பரி பூரணரா 
யிருந்தாலும் சர்வாபீஷ்டங்களைக் கொடுக்கிறவராயிருந் 
தாலுஞ் சந்தோஷத்துடனே அங்கீகரிப்பதினால் , அந்தப் 
புருஷர்களே மகா பாக்கியத்தைச் செய்தவர்களல்லவா ? 
பகவானானவர் பிரார்த்திக்கப்பட்ட அர்த்தத்தைச் சத்திய 
பாகக் கொடுக்கிறார் . அந்தப் பாரத வருஷத்திலே பஜன 
பண்ணுகின்ற பேருக்குப் பகவான் நிரதிசயமான மோக்ஷத் 
தைக் கொடுக்கிறார் . அப்படிப்பட்ட பாரத வருஷத்திலே 
ஜன்மங்கொள்வதற்கு தேவர்களும் இச்சை 

கொள்ளு 
கிறார்கள் . ராஜனே ! இந்த ஜம்புத்தீபத்துக்குச் சகர புத் 
திரர்கள் அஷ்வத்தைத் தேடும்போது இந்தப் பூமியை 
யெங்கும் வெட்டினதினாலே பண்ணப் பட்டவைகளான எட்டு 
உப தீபங் + ளிருக்கின்றன. அவை சொர்ணப்பி | ஸ்தம் , சந்திர 
வலகம் , ஆவர்த்தனம் , ரமணகம் , மந்த அபணம் , பாஞ்ச 
சன்னியம் , சிம்மளம் , இலங்கை எனும் பெயர்களையு டையன . 


இருபதாவது அத்தியாயம் 


சமுத்திரங்கள் பிலக்ஷத் தீப முதலான ஆறு தீபங்கள் சக்கரவாளகிரி , 
அதற்குட்பட்ட பிரதேசங்கள் , வெளிப்பட்ட பிரதேசங்கள் 

ஆகியவைகளின் நிலைகள் சொல்லப்படுகின்றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வியகமும் 


மான 


லவண 


பரிக்ஷித்தே ! இனிமேல் பிலக்ஷ முதலான தீவுகளின் 
அகல நிகள அளவும் , சொரூபமும் , ஆகாரமும் , வருஷங்க 
ளுடைய 

சாஸ்திரத்தை அதிக்கிரமியாமல் 
சொல்லப்படுகின்றன . இந்த ஜப்புத்தீவு எவ்வளவு விஷ்தா 
ரத்தோடு கூடினதோ, அவ்வளவு க்ஷெம் யே சனை விஸ்தார 

சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது . 
எப்படியானால் மேருவானது ஜம்புத் தீவினாலே சூழப்பட் 
டிருக்கிறதோ , அப்படியே 

யே லவண சமுத்திரமும் இரண்டு 
க்ஷெம்யோசனை விஷ்காரமுடைய பிலக்ஷத் தீவினாலே சூழப் 
பட்டிருக்கிறது . ஜப்பு விருக்ஷத்தினுடைய பிரமாணத்தோடு 
சமமான பிரமாணத்தை யுடையதாயும் , பிக்ஷத்தீ மென்கிற 
பேருக்குக் காரணமாயும் , சுவர்ணபயயயு மிருக்கிற பிலக்ஷ 
விருக்ஷமானது அந்தப் பிலக்ஷத் தீவிலேயிருக்கிறது . அந்தப் 
பிலக்ஷத்தீவிலே எழு சுவாலையாகிற நாக்கை யுடையவனான 


பஞ்சம ஸ்கந்தம் 

479 
அக்கினியானவன் 

சான்னித்தியம் பண்ணியிருக்கிறான் . 
அந்தப் பிலக்ஷக் தீவுக்குப் பிரிய விருதனுடைய பிள்ளையான 
இத்து மசிக் தவானவன் அதிபதி . அவன் தன்னுடைய 
அந்தப் பிலக்ஷத் தீபத்தை ஏழு வருஷங்கள கப் பிரித்து 
அந்த வருஷ நாடங்களுடன் கூடின ஏழுபிள்ளைகளுக்குங் 
கொடுத்து விட்டுத் தானும் ஆத்மதியானத்தால் சம்சாரத்தில் 
நின்றும் நீங்கினான் . சீலம் , வயசம் , சுபத்தியம் , சாந்தம் , 
க்ஷேமம் , அபயம் , ரிதம் , என்னும் நாமங்களை பிலக்ஷத் தீய 
வருஷங்கள் பெற்றன . மணிகூடம் , வச்சிர கூடம் , இந்திரி 
சேனம் , சோதிடமா, தூம்பாவர்ணம் , இரணியகிரிவம் , மேக 
மாலம் என்னும் பெயர்களையுடைய மரியா தாபர்வங்கள் ஏழி 
னாலும் அருணா, ராணா, ஆங்கிரசி , சாவித்திரி , சுப்பிரபாதா, 
ருதம்பரா , சத்தியம்பரா என்றழைக்கப்படும் ஏழு மகா நதி 
களாலும் அந்தப் பிலக்ஷத்தீபம் பிரகர்சிக்கிறது . இந்த நதி 
களின் ஜல பானத்தினால் ரஜஷ் தமோ குணங்களை விட்டவர் 
களாய் , அம் ஸரென்றும் பதங்கரென்றும் , ஊர்த்துவாயன 
ரென்றும் , சத்திய காரென்றும் பெயரை யுடை யவர்களான 
நாலுவர்ணத்தார் .சகஸ்திரவருஷ பரியந்தமான ஆயுசை 
யுடையவர்களாய் , தேவதைகளுக்குச் சமானமான ரூபத்தை 
யும் பிரஜோற்பத்தியையு முடையவர்களா யிருக்கிறார்கள் . 
அந்த நாலுவ ணத்தினர்களும் வேதமயமான சூரியனையே 
பரமாத்மாவாக வேதமார்க்கங்களினால் உபாசிக்கிறார்கள் . 


பிலக்ஷத் தீய முதலான ஐந்து 

தீவுகளிலிரா நின்ற 
புருஷர்கள் உற்பத்தியாகும்போதே பராக்கிரமம் , ஆயுள் 
விருக்தி இவைகளெல்லாஞ் சித்தித்திருப்பார்கள் . பிலக்ஷத் 
தீபமோ வென்றால் தன்னோடு சமானமாக இரண்டு லக்ஷம் 
யோசனைப் பிரமாணத்தை யுடையதான ( இக்ஷ ) கருப்பஞ் 

சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கும் . இதைப்பார்க் 
கிலும் இரட்டிப்பான விஸ்தாரத்தை யுடையதாய் நாலு 
லக்ஷம் யே ! சனையோடு கூடின சால்மலித் தீம் தன்னோடு 

சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கும் . 
அந்தச் சால்மலித் தீவில் பிலக்ஷ விருக்ஷத்தோடு சமான 

உயர்ச்சியையு டையதான சால்மலி யென்னப்பட்ட 
இலவமரம் உண்டாயிருக்கிறது . அந்தச் சால்மலி விருக்ஷத் 
தினுடைய மூலப்பிரதேசத்கை, ஞானம் சக்தி முதலான 
குணங்களை யுடையவராயும் , பக்ஷிகளுக்கெல்லாம் ராஜவாயு 
மிருக்கிற கருடனுக்கு வாசஸ்தானமாகச் சொல்லுவார்கள் . 
அந்தத் தீபமானது சால்மலி விருக்ஷத்தினால் சால்மலி 
யென்று பெயரையுடையதாயிருக்கின்றது . அந்தத் தீபத்துக்கு 


சமானமான 


சுரா 


மான 


அந்தப் 


ஏழு 


கின்றன . 


480 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அதிபதியான பிரிய விருதனுடைய புத்திரனான எக்கியபாகு 
வென்கிறவன் தன் பிள்ளைகளான ஏழுபேருக்கும் அந்தத் 
தீபத்தை சரோசனம் , சௌமனசியம் , ரகணகம் , தேவபெரு 
கம் , பாரிபத்திரம் , ஆப்பியாயனம் , அபிக்கியானம் என்னும் 
பிள்ளைகளுடைய 

தமங்களையுடையதான 
வருஷங்களாகப் 

பிரித்துக்கொடுத்தான் . அந்த வருஷங் 
களுக்குள்ளே வருஷ பர்வதங்கள் ஏழும் பிரசித்தமாயிருக் 

சுவற்சம் , சதசிருங்கம் , வாமதேவம் , குந்தம் , 
குமுதம் , புஷ்பவருஷம் , சகசுருதி , என்னும் வருஷ பர்வதங் 
கள் ஏழும் அனுமதி ,சினிவா லி , சபசுவதி , குரு , அசிக்கினி, 
நந்தா, என்னும் ஏழு நதிகளும் அவ்வருஷங்களில் பிரசித்த 
மாயிருக்கின்றன . கருத்திரரென்றும் ,, வசுந்தர்யரென்றும் , 
இஷ்டாந்தரரென்றும் , பிரசித்தமான பேரை யுடையவர்கள் , 
அந்தச் சால்மலித் தீவிலே யிரா நின்ற சந்திரனையே பாமாத் 
மாவாக உபாசிக்கின்றார்கள் . “ தன்னுடைய கிரணங்களினால் 
சுக்கில கிருஷ்ண பக்ஷங்களில் பிதுக்களுக்கும் தேவர்களுக் 
கும் அமிர்த ரூபமான அன்னத்தைக் கொடுத்துக்கொண்டு 
எல்லாப் பிரஜைளுக்கும் , 2 | ஜவான சந்திரன் எங்களுக்கு 
அமிர்தத்தைக் கொடுக்கக் கடவ னென்னும் பொருளுட 
கூடின மந்திரத்தினாலே பூஜிக்கிறார்கள் . 

இந்தப் பிரகாரம் சுரா சமுத்திரத்துக்கு வெளியில் 
அந்தச் சமுத்திரத்துக்கு இரட்டிப்பான கிருதோதகமென் 
கிற தெய்க்கடலினால் சூழப்பட்ட குசத் தீபமிருக்கிறது . அந்தக் 
குசத் தீவில் தேவனால் செய்யப்பட்ட குசஸ்தம்பமானது குசத் 
தீபத்துக்கு நாம ஏதுவாயிருந்துகொண்டு, வேறொரு அக் 
கினிபோலத் தன்னு.ை.ய டனோக்கியமான காந்தியினால் 
பத்துத் திக்குகளையும் பிரகாசிப்பிக்கின்றது . அந்தத் தீபத் 
துக்கு ஸ்வாமிய யிருக்கிற பிரிய விருத புத்திரனான இரணிய 
ரோமாவானவன் அந்தத் தீ த்தை வசு , வசுதானன் , திரட 
ருசி , 

நாபிகுமதன் , சத்யவிரதன் , விப்பிரன் , வாமதேவன் 
என்னும் நாமங்களையுடைய தன்னுடைய புத்திரர்களான 
ஏழுபேருக்கும் யதாபமாய்ப் பிரித்துக் கொடுத்துத் தான் 
தபசிலிருந்தான் . அந்த வருஷங்களில் வருஷ பர்வதங்கள் 
ஏழும் , மகா நதிகள் எழும் , பி சித்தமாயிருக்கின்றன . பெப்புரு 
சதசிங்கம் , பிப்பலம் , சித்திர கூடம் , தேவாகம் , ஊர்த்த 
போமா , திரவிணம் என்பன வருஷ பர்வதங்களினுடைய 
நாமங்களாம் . ரசகுல்லியை , மதிகுல்லியை , சுருது விந்தை, 
மிததுருவிந்தை, வேதகர்ப்பை , கிருதச்சுதா , மந்திரமாலை 
என்பன நதிகளின்பேர் . அந்த நதிகளின் தீர்த்தங்களினால் 


பஞ்சம ஸ்கந்தம் 

4811 
அந்தக் குசத் தீபத்தி லிருந்துகொண்டு குலசரென்றும் , 
கோவிதரென்றும் , அபியுக்தரென்றும் , குலகரென்றும் 
பெயரை யுடையவர்களான பிரஜைகள் கர்மங்களினால் பகவா 
னான அக்கினி மூர்த்தியைப் பூசிக்கின்றார்கள் . 


பிரித்து , 


வான 


இந்தப் பிரகாரம் நெய்க்கடலுக்கு வெளியிலே கிரௌஞ் 
சத் தீபமானது பாற்கடலினாலே சூழப்பட்டிருக்கும் . கிரௌஞ்ச 
மென்கிற டார்வதராஜனால் அந்தத் தீவுக்கு கிரௌஞ்சமென்கிற 
பேருண்டா யிருக்கின்றது . அந்தத் தீபம் சுப்பிரமணிய 
ருடைய ஆயுதத்தினாலே துளைக்கப்பட்ட தாழ்வரைப் பிரதே 
சத்தை யுடையதாயிருந்தாலும் , பாற்கடலினாலே நனைக்கப் 
பட்டு பகவானான வருணனாலே ரக்ஷிக்கப்பட்டதாய் , நிர்ப் 
பயமா யிருக்கிறது . அந்தத் தீபத்தில் பிரியவிருதனுடைய 
குமாரனான கிருதபிருஷ்டன் அதிபதியா யிருக்கின்றான் . 
அவன் தன்னுடைய தீபத்தை ஏழு வருஷங்களாகப் 

தன் புத்திரர்களுடைய நாமத்தை யுடையன 

அந்த வருஷங்களுக்குள்ளே தன் பிள்ளைகளை 
வருஷபதிகளாக ஸ்தாபித்து , தான் சர்வாந்தரியாமியான 
ஸ்ரீ ஹரியினுடைய பாதாரவிந்தத்தை யடைந்தான் நுமோத 
னென்றும் , துவகனென்றும் , மேகட்பிரஷ்டனென்றும் , சுதா 
னென்றும் , ரெஞ்சிஷ்டனென்றும் , லோகி தாரணனென்றும் , 
வனஸ்பதியென்றும் கிருதபிஷ்டனுடைய பிள்ளைகளுக்குப் 
பேர் . அவர்களுடைய வருஷங்களிலே வருஷ பர்வதங் 
கள் ஏழும் , மகாநதிகள் ஏழும் பிரசித்தமாயிருக்கின்றன. 
சுக்கிலம் , மர்த்தமானம் , போஜனம் , உபபெருகணம் , 
ஆனந்தம் , நந்தம் , சர்வதோபத்திரம் என்பன வருஷபர்வ 
தங்களினுடைய நாமங்கள் . அபையா , அமிர்தவுகா, ஆரி 
யகா , தீர்த்தவதி , பாத்திராவதி , பவித்தீர்வம் சுக்கிலை என் 
னும் நாமங்களால் மகா நதிகள் அழைக்கப்படும் . அந்த நதி 
களின் பரிசுத்தமான தீர்த்தத்தைப் பானம்பண்ணியும் குரு 
வென்றும் , ரிஷபனென்றும் , திரவிணனென்றும் , தேவ 
னென்றும் பேரையுடையவர்களான வருஷ புருஷரானவர் 
கள் , வருணதேவனைத் தீர்த்த பூர்ணமான அஞ்சலியினாலே 
பூஜிக்கின்றார்கள் . 


இந்தப் பிரகாரம் பாற்கடலுக்கு வெளியிலே நாலண்டை 
யிலும் முப்பத்திரண்டு லக்ஷயோசனை விஸ்தாரத்தோடு கூடிய 
சாகத் தீபமானது தன்னுடனே சமானமான தயிர்க்கடலி 
னாலே சூழப்பட்டிருக்கும் . அந்தத் தீவிலேயுள்ள சாகமென் 
னப்பட்ட விருக்ஷத்தினால் அத்தீவு சாகத் தீபமென்னும் நாம 

61 


48 ? 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தூம்ப 


மடைந்தது . அந்தத் தீபத்திற்குப் பிரியவிருத 

பிரியவிருத குமார 
னான மேதாதிதியே அதிபதியாயிருக்கின்றான் அவனும் 
தன்னுடைய தீபத்தைப் புத்திரர்களுடைய 

நாமங்களை 
யிட்டு ஏழாகப் பிரித்து அந்த வருஷங்களான பூகண்டங் 
களிலே புரோசகன் , மனோசவன் , வெபானனி , 
ராணிகன் , சித்திராதன் , வெகுரூபன் , விசுவரான் என் 
னும் நாமங்களை யுடையவர்களான புத்திரர்களை அதிபதிக 
ளாக ஸ்தாபித்துத் , தானும் பகவானிடத்திலே மனதை 
யுடையவனாய் , தபோவனத்தில் பிரவேசித்துத் 
தபசு 
பண்ணிக்கொண்டிருக்கிறான் . அந்தச் சாகத் தீபத்திலே யிரா 
நின்ற வருஷங்களில் ஈசானம் , உருசிங்கம் , பவ பத்திரம் , சத 
கோரம் சகஸ்திர சுரோதசு , தேவபாலம் , மகா நசம் என் 
னும் ஏழு பர்வதங்களும் , அநரகா , ஆயுர்த்தா , உபய 
சிருஷ்டி , அமராசிதா, பஞ்சதி , சகஷ்திரசுதி , நிசதுருதி 
என்னும் மகா நதிகளும் சிறந்திருக்கின்றன . அந்தச் சாகத் 
தீபத்திலே யிரா நின்ற நிகவிரதரென்றும் , சத்தியவிரதரென் 
றும் , கானவிரதரென்றும் , அனுவிரதரென்றும் பெயரை 
யுடையவர்களான புருஷர்கள் பகவானாயும் வாயுரூபிய யு 
மிருக்கிற ஸ்வாமியைப் பிராணாயாமத்தினாலே ரசஸ்தம 
சுக்களை நசிப்பித்தவர்களாய் , பரமமான சமாதியினாலே உபா 
சிக்கின்றார்கள் . 


இந்தப் பிரகாரம் தயிர்க்கடலுக்கு வெளியிலே , புஷ்கரத் 
தீபம் சாகத் தீவுக்கு இரட்டிப்பு விஸ்தாரத்தோடு கூடின தாய் , 
நாலாபக்கத்திலும் தன்னுடனே சமானமான சுத்தஜல சமுத் 
திரத்தாலே வெளியிலே சூழப்பட்டிருக்கும் . அந்தப் புஷ் 
கரத் தீபத்திலே பெரிதாகியும் , அக்கினியினுடைய சிகை 
யைப் போல நிர்மலமாயும் . லக்ஷம் 

இதழ்களுடனே 
கூடினதாயும் , பகவானாயும் , கமலா சனனாயுமிருக்கிற சதுர் 
முகனுக்கு . ஆசனமாகப் பண்ணப்பட்டுமிருக்கிற தாமரை 
புஷ்பமுண்டாயிருக்கிறது . அந்த புஷ்கர தீபத்தின் நடு 
விலே மானசோத்தர மென்கிற பர்வதமானது ஒன்றே தனக் 
குட்பட்ட வருஷத்துக்கும் வெளிப்பட்ட வருஷத்துக்கும் , மரி 
யாதா பர்வதமாக நிற்கிறது . அந்த மானசோத்தர பர்வதத்தி 
னிடத்திலே நாலுதிக்குகளிலேயும் லோகபாலகரான இந்தி 
ராதிகளுடைய நாலுபட்டணங்களுண்டாயிருக்கின்றன . 


அந்த மானசோத்தர பர்வதத்தின்மேலே மேருவைச் 
சுற்றா நின்ற சூரிய ரதத்தினுடைய சம்வத்ஸர சொரூபமான 
சக்கரமானது உத்தராயண தக்ஷணாயன மார்க்கங்களிலே 


பஞ்சமஸ்கந்தம் 

483 
சுழன்று கொண்டிருக்கிறது . அந்தப் புஷ்கரத் தீபா திபதி 
பிரியவிருத குமாரனான வீதிகோத்திரன் . 

அவனுடைய 
பிள்ளைகள் ரமணகனென்றும் , யாதனென்றும் 

பேரை 
யுடையவர்களான இரண்டுபேரையும் 

வருஷபதிகளாக 
நியமித்து , அந்த வீதிகோத்திரன் தன் பெரியோர்களைப் 
போல பகவத் கர்மத்தையே செய்து கொண் டிருக்கின்றான் . 
அந்தப் புஷ்கரத் தீபத்திலிரா நின்ற புருஷர்கள் தர்ம 
ரூபியான பகவானை பிரம சாலோக்கியாதிகளுக்குச் சாதனமர் 
யிருக்கிற யக்கியாதி கர்மத்தினாலே ஆராதிக்கின்றார்கள் . 
அந்தச் சுத்தோதக சமுத்திரத்துக்கு வெளியிலே லோகா 
லோகமென்று பெயரையுடைய 

பர்வதமானது , 

சூரிய 
பிரகாசத்தையுடைய தேசத்துக்கும் பிரகாசமில்லாத தேசத் 
திற்கும் நடுவிலே நாலண்டையிலேயும் , மறியா தாபர்வத 
மாகப் பண்ணப்பட்டிருக்கிறது . மான்சோத்தர பர்வதத் 
திற்கும் மேருவுக்கும் நடுவிலே எவ்வளவுபூமியோ, அவ் 
வளவு பூமி சுத்தஜல சமுத்திரத்திற்கு அப்பாலே லோகா 
லோக பர்வதத்திற்கு உட்புறத்திலே யிருக்கிறது . அதற்கப் 
பாலே கண்ணாடி போன்ற தரையையுடைய காஞ்சன பூமி 
யிருக்கிறது . அந்தப் பூமியின்பேரில் விழுந்த பதார்த்த 

காண்பதற்கு அரிதாயிருக்கும் . ஆகையினாலே 
சமஸ்த பிராணிகளினாலும் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது . இந்த 
லோகாலோக பர்வதமானது , ஐம்பது கோடி விஸ்தாரத் 
துடனேகூடின பூமிகளுக்கு நாலிலொரு பங்கான பன்னி 
ரண்டரைக் கோடி யோஜனையுடனே கூடின லோகாலோக 
பர்வதத்திற்குமேல் நாலு திக்குகளிலும் , அகிலலோக குரு 
வான சதுர்முகனால் ரிஷபமென்றும் , புஷ்கரசூடமென்றும் , 
வாமனமென்றும் , அபராஜிதமென்றும் , பெயரை யுடையவை 
யாய் , சம்பத்தினுடைய இருப்புகளுக்கு ஏதுக்களாய் நாலு 
திக்கஜங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன . அந்தப் பர்வத 
சிரேஷ்டமான லோகா லோக பர்வதத்தில் , சகல லோகத்தி 
னுடைய க்ஷேமத்தின் பொருட்டு அந்தரியாமியாயும் , பரிசுத்த 
மான சத்துவகுணம் , தர்மக்கியானம் , வைராக்கியம் , ஐசுவரிய 
முதலான அஷ்டமகா சித்திகளையும் தரித்துக்கொண்டு , 
விசுவசேனனென்று பிரசித்தனான பகவான் தம்முடைய 
யோகமாயையினால் செய்யப்பட்ட நானாவித லோக மரியாதை 
களின் ரக்ஷணத்தின் பொருட்டுக் கற்பகால பரியந்தம் 
ஆவிர்ப்பவித்திருக்கிறார் . அந்த லோகாலோக பர்வதத்திற் 
கும் அப்பாலே யோகசித்தர்களா யிருக்கிறவர்கள் யோகீசு 
வார்களுடைய கதியைச் சொல்லுவார்கள் . சூரியனானவன் 
பூமி அந்த ரிக்ஷம் இவைகளுக்கு மத்திமமான அண்டமத்தி 


மானது 


484 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யத்தை யடைந்திருக்கிறான் . சூரியனுக்கும் அண்டகோளத் 
துக்கும் நடுவே பூமி இருபத்தஞ்சுகோடி யோசனை விஸ்தார 
முடையதா யிருக்கின்றது . இந்தச் சூரியன் அசேதனமான 
இந்த அண்டத்தில் ஆவிர்ப்பவித்தா னாகையால் மார்த் 
தாண்ட னென்று சொல்லப்படுவான் . சூரியனாலேயன்றோ 
திக்குகள் - ஆகாசம் - சொர்க்கம் - பூமி நாகஸ்தானங்களும் 
அதல முதலான கீழேழுலகங்களும் பிரிக்கப்பட்டிருக்கின் 
றன . தேவர்கள் - பக்ஷிகள் -மனுஷியர்கள் - சர்ப்பங்கள் பர்வதங் 
கள் லதைகள் இவை முதலான சர்வ ஜீவராசிகளுக்கும் 
நேத்திரத்திற்கு அதிஷ்டாதாவான சூரியனே 

ஆதாவா 
யிருக்கின்றான் . 


இருபத்தோருவது அத்தியாயம் 


நாள்தோறும் காலசக்கரத்தினாலே சுழலா நின்ற சூரியனுடைய ராசி 
சஞ்சாரங்களுடனே கூடின கதியினாலே யோ கயாத் திகை 

சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பஞ்சாசத் கோடி விஸ்தாரத்துடனே கூடின பூமண்ட 
லத்தினுடைய சமஸ்தானம் , பிரமாணத்தினாலேயும் சொரூ 
பத்தினாலேயும் வியாக்கியானம் பண்ணப்பட்டது . இந்தப் 
பூமண்டல பிரமாணத்தினாலே ஆகாசத்தினுடைய பிரமா 
ணத்தைச் சோதிடமண்டல சொரூபத்தை யறிந்தவர்களான 
சோதிட சாஸ்திர பாரங்கதர்கள் உபதேசிக்கின்றார்கள் . 
எப்படியென்றால் , அரசரது 

கோட்டை 

முதலானவைக 
ளுடைய இரண்டு தளங்களுக்குள்ளே ஒன்றினுடைய பிரமா 
ணமானது அறியப்பட்டதானால் , அதினாலே மற்றொன்றி 
னுடைய பிரமாணமும் அறியப்படுவதுபோல் சொல்லு 
வார்கள் . சொர்க்கம் பூமி இவைகளின் நடுவிலே ஆகாச 
மானது இரண்டோடும் கூடிக்கொண்டிருக்கிறது . அந்த 
ஆகாசமத்தியத்திலே யிருந்து கொண்டு காந்திமயனாய் வஸ் 
துக்களுக்கெல்லாம் பதியான சூரியன் , தன்னுடைய தேஜஸி 
னாலே மூன்று லோகங்களையும் பிரகாசிப்பிக்கிறான் . அந்தச் 
சூரியன் , 

உத்தராயணமென்றும் , தக்ஷிணாயனமென்றும் , 
வைசுவமென்றும் , பெயரை யுடையவைகளான மந்த சீக்கிர 
சம கதிகளினால் ஏறத்தக்கதாயும் , இறங்கத்தக்கதாயு மிருக்கிற 


சூரியன் 


. 


பஞ் சமஸ்கந்தம் 

485 
ஸ்தானங்களில் காலத்தை அதிக்கிரமியாமல் ஏறுகிறதும் 
இறங்குகிறதும் , மகர முதலான மாதங்களில் , பகல்களையும் 
ராத்திரிகளையும் தீர்க்கங்களாகவும் , குறுகினவையாகவும் , 
சமங்களாகவும் செய்து கொண்டிருக்கிறான் . 

எப்போது 
மேஷராசியிலேயும் துலாராசியிலேயு மிருக்கி 

அப்போது பகலிரவுகள் சமமாக இருக்கும் . எப் 
போது ரிஷப முதலான ஐந்து ராசிகளில் சஞ்சரிக்கிறானோ, 
அப்போது பகல்கள் விர்த்தியாயிருக்கும் . மா தங்கள் தோறும் 
ஒவ்வொரு நாழிகை ராத்திரிகளிலே குறுகியிருக்கும் . எப் 
போது விருச்சிக முதலான ஐந்து ராசிகளிலிருக்கிறானோ, 
அப்போது இரவுகள் தீர்க்கங்களாயும் பகல்கள் குறுகியுமிருக் 
கும் . தக்ஷணாயனத்தில் பகல்கள் எவ்வளவு விர்த்தியடைகின் 
றதோ, அவ்வளவு உத்தராயணத்தில் இராத்திரிகள் விர்த்தி 
யடையும் . ஒன்பது கோடி. ஐம்பத்தொரு லக்ஷம் யோசனை 
களை மானசோத்தரகிரியிலே சுற்றா நின்ற சூரியனுக்கு மார்க்க 
மென்று சொல்லுவார்கள் . இந்த மானசோத்தர பர்வதத்தில் 
மேருவுக்குக் கிழக்காகத் தேவயானையென்று பெயருடைய 
இந்திரனுடைய பட்டண மிருக்கிறது . தக்ஷிணபாகத்தில் 
சமயமனியென்று பெயருடையதான எமனுடைய பட்டணம் 
உண்டா யிருக்கின்றது . மேருவுக்கு 

மேலண்டையாக 
நிமரோசனையென்று பெயரை யுடையதாய் வருண னுடைய 
பட்டணம் உண்டாயிருக்கின்றது . உத்தரபாகத்தில் விபாவரி 
யென்று பெயரையுடையதாய்ச் சோமனுடைய பட்டணம் 
உண்டாயிருக்கின்றது . அந்த தேவயானை முதலான நாலு 
பட்டணங்களிலேயும் சூரியன் கிரமமாக வந்தானேயாகில் , 
மேருவைச்சுற்றி நாலுபக்கங்களிலேயும் இரா நின்ற பிராணி 
களுக்குப் பிரவர்த்தி நிவர்த்திகளுக்கு நிமித்தியங்களான 
உதயம் , மத்தியானம் , அஸ்தமனம் , அர்த்தராத்திரமென்கிற 
கால விசேஷங்கள் சொல்லப்படுகின்றன . சூரியனானவன் 
சர்வகாலமும் பகற்காலத்தில் உருமத்தை யடைந்தவனாகவே 
நிற்கிறான் . மேருவுக்கு இடது பாரிசத்திலேயே யிருந்து 
கொண்டு மேருவைப் பிரதக்ஷணம் பண்ணுகிறான் . எவ் 
விடத்தில் சூரியனுதய மாகின்றானோ, அதற்கு நேரான 
திக்கில் அஸ்தமன மாகின்றான் . எவ்விடத்திலே உச்ச 
காலத்தையடைந்து கிரணங்களினால் பிரகாசிக்கிறானோ, 
அதற்கு நேரான திக்கில் அஸ்தமனமாகின்றான் . எப்போது 
இந்திரனுடைய பட்டணமான தேவயானை யென்கிற பட்ட 
ணத்தை விட்டுப் புறப்படுகிறானோ, அப்போது பதினைந்து 
நாழிகையளவிலே இரண்டேகால் கோடி யோசனைகளையும் , 
கொஞ்சமதிகமான பன்னிரண்டரை லக்ஷம் யோசனைகளையும் 


486 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சமயமனியென்கிற 


பட்டணத்தை 


தாண்டி எமனுடைய 
வந்தடைகிறான் . 


எண்ணூறு 


சூரிய 


அவ்விடத்திலே யிருந்து அவ்வளவு நாழிகைக்குள்ளே 
தானே அவ்வளவு எண்ணிக்கையை யுடையதான யோசனை 
களைத் தாண்டி வருணனுடைய நியரோசனை யென்கிற 
பட்டணத்தை யடைகிறான் . அவ்விடத்தை விட்டு அவ்வளவு 
நாழிகையில் அவ்வளவு யோசனைகளை யதிக்கிரமித்துச் 
சோமனுடைய விவாவதியென்கிற பட்டணத்தை யடை 
கிறான் . அவ்விடத்தை விட்டுத் திரும்பவும் அந்த நாழி 
கையிலேதானே அவ்வளவு யோசனைகளைத் தாண்டித் 
திரும்பவும் இந்திரனுடைய பட்டணத்தை யடைகிறான் . 
அந்தப்பிரகாரம் சந்திரன் முதலான மற்றுமுள்ள கிரகங் 
களும் , நக்ஷத்திரங்கள் சோதிட சக்கரங்களுடனே உதயாகி , 
அதனுடன் கூடவே அஸ்தமிக்கின்றன . இந்தப் பிரகாரம் 
காலத்தினாலே முப்பத்து நாலு லக்ஷத்து 
யோசனைகளை அதிக்கிரமிய நின்ற வேதமயமான 
னுடைய ரதம் நாலு பட்டணங்களிலேயும் சுழன்றுகொண் 
டிருக்கின்றது . அந்தச்சூரியாதம் பன்னிரண்டு மாதங்களாகிற 
அரமென்னப்பட்ட இலைகளை யுடையதாயும் , ஷட்ருதுக்க 
ளாகிற நேமி யென்னப்பட்ட முனைகளை யுடையதாயும் , சாதுர் 
மாசியங்களென்னப்பட்ட தொப்பைக் கட்டைகளை யுடைய 
தாயும் , சம்வற்சர சோரூபமாயு மிருக்கிற ஒரு சக்கரத்தை 
யுடையதென்று சொல்லுகிறார்கள் . அந்த ரத சக்கரத்தி 
னுடைய இருசு மேருவினுடைய சிரசிலே யொருமுனையும் , 
மானசோத்தர பர்வதத்திலே யொருமுனையுமாய் வைக்கப் 
பட்டிருக்கின்றது . அந்த இருசிலே சோக்கப்பட்ட சூரிய 
னுடைய ரதசக்கரம் செக்கினுடைய திருகுமரத்திலே கோக் 
கப்பட்ட சக்கரம்போல் மானசோத்தர கிரியிலே சுழலு 
கின்றது . அந்த இருசிலே வைக்கப்பட்ட மூலபாகத்தை 
யுடையதான இரண்டாம் 

இருசானது முப்பத்தொன்பது 
லக்ஷத்து முப்பத்தேழாயிரத் தைந்நூறு யோசனைப் 
மாணத்தோடு கூடின தாய்ச் செக்கிலியா நின்ற உலக்கை மரம் 
போல் துருவனிடத்தில் வைக்கப்பட்ட நுனியை யுடையதா 
யிருக்கும் . ரதத்துக்குள்ளிடமான மத்தியபாகமோ வென்றால் , 
முப்பத்தாறு லட்சம் யோசனைப் பிரமாணமான உயர்ச்சி 
யும் , அதிலே நாலிலொரு பங்கான விசாலமுடையதாயு 
மிருக்கும் . அந்தரதத்தினுடைய நுகத்தடி.யும் அவ்வளவு 
பிரமாணத்தோடு கூடியிருக்கும் யாதொரு 

நுகத்தடியில் 
காயத்திரி முதலான 

சந்தசுக்களுடைய பெயரையுடைய 


பிர 


சூரியனை 


வகியா 


பஞ்ச ம ஸ்கந்தம் 

487 
தான ஏழு அஷ்வங்கள் , அருணனான சாரதியினாலே 
கட்டப் பட்டவைகளாய் , 

நிற்கின் 
றன . சர்வகாலமும் , அருணனானவன் 

சூரியனுக்கு 
முன்னே மேற்கு முகமாயிருந்து கொண்டு சாரதி 

கர்மத்தில் 
ஏவப் பட்டவனா யிருக்கிறான் . அந்தப்பிரகாரமே வாலகில்லி 
யர்களென்று பிரசித்தர்களாய்ப் பெருவிரல் பிரமாணத்தை 
யுடையவர்களான அறுபதினாயிரம் பேர் ரிஷிகள் சூரிய 
ஸ்தோத்திரத்தின் பொருட்டு நியமிக்கப் பட்டவர்களாய் 
முன்னே நின்று கொண்டு ஸ்துதி பண்ணிக்கொண் டிருக்கி 
றார்கள் . அந்தப் பிரகாரம் மற்றுஞ் சில ரிஷிகள் , கந்தர்வர் 
கள் , அப்சரசுக்கள் , நாகங்கள், கிராமணிகள் , யக்ஷர்கள் , 
தேவர்கள் இவர்கள் தனித்தனியே பதினாறு பேர்களாகவும் , 
ஜோடுஜோடாய் ஏழுகணங்களா யிருந்துகொண்டு மாதங்கள் 
தோறும் நானாவிதமான நாமங்களோடு கூடின பகவானான 
சூரியனை வெவ்வேறான அவருடைய லீலா கர்மங்களினால் 
உபாசிக்கிறார்கள் . ஒன்பதரைக்கோடியும் லக்ஷத்தீராயிரம் 
யோசனையும் 

நானூறு குரோசமுமான பூமண்டலத்தி 
னுடைய தேசத்தை க்ஷணகாலத்தில் தாண்டுகிறான் . 

A 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 


சந்திரன் சுக்கிரன் முதலான கிரகங்களுடைய உத்தரோத்தரமான 
ஸ்தானங்களும் அவரவர்களுடைய சதி நிர்ணயத்தினாலே 
மனுஷியர்களுடைய இஷ்டனிஷ்டங்களும் 

சொல்லப்படுகின்றது . 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 


வாரீர் பிரம நிஷ்டரே ! பகவானையும் , மேருவையும் , 
துருவனையும் பிரதக்ஷணம் பண்ணுகின்ற சூரியனுடைய 
இராசி கமனமும் பிரதட்சண கமனமும் பூஜ்யான உம்மாலே 
சொல்லப்பட்டது. சூரியனுடைய இந்த கமனத்தை நாங்க 
ளெப்படி அறியப்போகிறோமென்று பரிக்ஷித்துவினாலே 
பிரசினம் பண்ணப்பட்டவராய்ச் சுகர் சொல்லுகின்றார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாரீர் பரிக்ஷித்து மகாராஜனே ! சுழலா நின்ற குயவ 
னுடைய சக்கரத்தின் மேலே இரா நின்ற எறும்பு முதலான 


( ஞான 


488 

ஸ்ரீ மஹா பாகவதம். 
ஜீவராசிகளுக்குக் கதியானது தேசாந்திரத்திலே காணப் 
படுவதுபோல , சக்கரகதிக்கு எறும்பு முதலானவைகளுடைய 
கதி வேறாகவே யுணடாயிருக்கிறதல்லவா ? அப்படியே 
நக்ஷத்திர ர சிகளினாலே அறியப்படா நின்றும் , மேருவை 
யும் , துருவனையும் , பிர தக்ஷணமாகச் சுற்றா நின்ற காலசக் 
கரத்துடனே கூட ஓடிக்கொண்டும் , அந்தக் காலசக்கரத்தை 
ஆஸி பயித்து மிருக்கின்ற சூரியன் முதலான கிரகங்களுக்கும் 
வெவ்வேறான கதியானது நக்ஷத்திரங்களிலேயும் காணப் 
படுகிறபடியால் , சூரியாதி கிரகங்களுடைய கதியானது 
கால சக்கரத்தினுடைய கதிக்கு வேறாயிருக்கிறது . 
சக்தி 

முதலான குணங்களை யுடையவராயும் , ஆதிபுருஷ 
ராயுமிருக்கிற சாட்சாத் நாராயணனே ஞானிகளினாலேயும் , 
கர்ம நிஷ்டர்களாலேயும் , இச்சிக்கப்பட்டவராய் லோகங் 
களின் க்ஷேமத்தின் பொருட்டு , அந்தக் கால நியமத்தினாலே 
கர்மபூர்த்திக்கு நிமித்தமாயும் , வேதமயமாயு மிருக்கிற தம் 
முடைய சொரூபத்தைப் பன்னிரண்டு பிரகாரமாகப் பிரித்து , 
வசந்த முதலான ஆறு ருதுக்களிலேயும் கர்மானு குணமாக , 
சீதம் உஷ்ணம் முதலான ருதுகுணங்களைப் பண்ணுகிறார் . 
இந்த லோகத்திலே அந்தச் சூரியபகவானை வர்ணாசிரம 
ஆசாரங்களிலே நிஷ்டையை யுடைய புருஷர்கள் வேதங் 
களிலே விதிக்கப்பட்டதாயிருக்கிற கர்மங்களினாலேயும் , 
தியான சமாதிகளினாலேயும் , சிரத்தையுடனே பூசித்துக் 
கொண்டு , அவரிடத்திலேயிருந்து மோக்ஷ முதலான அபீஷ் 
டத்தை அடைகின்றார்கள் . அந்த லோகங்களுக்கெல்லாம் 
ஆத்துமாவாய் சூரியாந்தரியா மியான பகவானானவர் பூலோ 
கம் சுவர்க்கலோகம் இவைகளுக்கு நடுவிலே யிரா நின்ற 
ஆகாசமத்தியத்திலே காலசக்கரத்தை யடைந்தவனாய் , ராசி 
யென்று! பெயரையுடையவைகளாயும் , சட்டவற்சரத்துக்கு அவ 
யவங்களாயுமிருக்கிற பன்னிரண்டு மாதங்களையும் அடை 
கின்றார் . அந்த ராசிகளையே சாந்திராதி மான பேதத்தினால் 
ருதுவென்றும் மாதமென்றும் , பக்ஷத் துவயமென்றும் , பக 
லென்றும் , இப்வென்றும் சொல்லுகிறார்கள் . எவ்வளவு 
காலத்தினாலே சம்வற்சரத்தில் ஆறில் ஒரு பங்கை அடை 
கிறானோ, அந்தக் காலமானது சம்வற்சரத்துக்கு அவயவ 

ருது வென்று சொல்லப்படும் பின்னும் சம்வற்சரத் 
துக்கு அர்த்தமான எவ்வளவு காலம் 

எவ்வளவு காலம் ஆகாய வீதியிலே 
சஞ்சரிக்கிறானோ, அவ்வளவு காலத்தை அயனமென்று 
சொல்லுவார்கள் . இன்னமும் அந்த ஆகாசமண்டத்தை 
சுவர்க்கம் பூமிகளின் மண்டலங்களோடு முழுமையும் எவ் 
வளவு காலத்தினாலே அடைகிறானோ, அவ்வளவு காலத்தை 


மான 


பஞ்சம ஸ்கந்தம் 


489 


சம் வற்சரமென்றும் , பரிவற்சரமென்றும் , இதரவற்சர மென் 
றும் , அனுவற்சரமென்றும் , இத்துவற்சரமென்றும் , சூரிய 
னுடைய மந்த சம கதிகளினலே சொல்லுகிறார்கள் . 


இந்தப் பிரகாரம் 

சந்திரன் 

சூரியகிரணங்களுக்கு 
மேலாக லக்ஷம்யோசனைப் பிரமாணத்திலே பிரகாசிக்கின் 
றவனாய் , சூரியனுடைய சம்வற்சர புக்தியை இரண்டு பக்ஷங் 
களினாலேயும் , சூரியனுடைய மகா புக்தியை இரண்டேகால் 
நக்ஷத்திரங்களினாலேயும் , சூரியனுடைய பக்ஷபுக்தியை ஒரு 
தினத்தினாலேயும் , சூரியனுக்கு முன் நடக்கிறவனாயும் அதி 
விரைவான கமனத்தை யுடையவனாயும் தாண்டுகிறான் . திரும் 
பவும் அமிர் தங்களினாலே விர்த்தி யடைந்து , குறைந்து 
போகின்ற கலைகளினாலே பிதுர்க்களுடைய அகோராத்திரங் 
களைச் சுக்கில கிருஷ்ண பக்ஷங்களினாலே பண்ணிக்கொண் 
டும் , சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அன்னமயனாகையால் ஜீவ 
சொரூபனாயும் , ஒவ்வொரு நக்ஷத்திரத்தை அறுபது நாழிகை 
யிருந்து கொண்டு அனுபவிக்கிறான் . சோடச கலைகளுடனே 
கூடின சந்திரனே மகாபுருஷனான பகவானும் மனோமயனும் 
அன்னமயனும் அமிர்தமயனும் , தேவர்கள் பிதுர்க்கள் 
மனுஷியர்கள் பூதங்கள் பசுக்கள் பக்ஷிகள் சர்ப்பங்கள் 
ஒஷதிகள் இவைகளுடைய 

பிராணன்களை யெல்லாம் 
போஷிக்கின்றவனுமாகையால் , சர்வமயனென்றும் சொல்லு 
வார்கள் . சந்திரனுக்கு மேலாக லக்ஷம் யோசனைப் பிரமா 
ணத்திலே நக்ஷத்திரங்கள் காலசக்கரத்தில் ஈஸ்வரனாலே 
ஸ்தாபிக்கப்பட்டவைகளாய் . அபிசித் தென்கிற நக்ஷத்திரத் 
தோடு கூட இருபத்தெட்டு நக்ஷத்திரங்களாய் மேருவைப் பிர 

பண்ணுகின்றன . நக்ஷத்திர மண்டலத்துக்கு 
மேலே சுக்கிரன் இரண்டு லக்ஷம் யோசனைப் பிரமாணத்திலே 
சூரியனுக்கு முன்னும் பின்னும் கூடவும் சீக்கிர மந்த சம 
கதிகளினாலே சூரியனைப்போல லோகங்களுக்கு என்றைக்கும் 
அனுகூலமாயிருந்து சஞ்சரித்துக் 

கொண்டிருக்கிறான் . 
அந்தச் சுக்கிரனுடைய ராசி சலனத்தினாலே வருஷமானது 
உண்டென்று அறியப்படுகின்றது . அந்தச் சுக்கிரன் வருஷப் 
பிரதிபந்தங்களான கிரகங்களுடைய சக்தியை அடக்குகிறான் . 
அந்தச் சுக்கிரனுக்கு மேலே இரண்டு லக்ஷம் யோசனைப் 
பிரமாணத்திலே காணப்படா நின்றும் லோகத்துக்குத் 
திரளாகச் சுபத்தையே பண்ணுகிறவனாயும் , சோமனுடைய 
பிள்ளையான புதனானவன் எப்போது சூரியனோடு ஏகராசியில் 
நின்றும் பிரிகின்றானோ, அப்போது காற்று மழைகளினாலே 
பயத்தைச் சொல்லுவார்கள் . அந்தப் புதனுக்கு மேலே 

62 


தக்ஷணம் 


( 


4901 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அங்காரகன் இரண்டு லக்ஷம் யோசனைப் பிரமாணத்திலே 
காணப்படா நின்றுகொண்டு , ஒவ்வொரு ராசியிலே நாற் 
பத்தைந்து நாளிருந்து பன்னிரண்டு ராசியையுந் தாண்டு 
கிறான் . அந்த அங்காரகன் வக்கிரித்தானேயாகில் மிகவும் 
அசுபகிரகமாய் லோகங்களுக்குத் துக்கத்தையே உண்டாக் 
குவன் . அங்காரக்கிரகத்துக்கு மேலே இரண்டு லக்ஷம் 
யோசனைப் பிரமாணத்தினாலே பகவானான பிரகஸ்பதி ஒவ் 
வொரு ராசியிலே வருஷபரியந்தஞ் சஞ்சரித்துக்கொண்டு 
வக்கிரித்தானாகில் திரளாகப் பிராமண குலத்துக்குப் பிரதி 
கூலனா யிருப்பன் . பிரகஸ்பதிக்கு மேலே இரண்டு லக்ஷம் 
யோசனைப் பிரமாணத்திலே தோற்றப்படுமவனான சனியான 
வன் ஒவ்வொரு ராசியிலே முப்பதுமாதம் வரைக்கும் விளம் 
பித்துக்கொண்டு இந்தக் கிரகங்களின் பின் சென்று கொண் 
டிருப்பன் . பன்னிரண்டாமிடம் ஜன்மராசி , இரண்டாமிடம் 
இவைகளிலிருக்கும்போது சகல ஜனங்களுக்குங் கஷ்டத் 
தையே பண்ணுவன் . சனிக்கு மேலே பதினொருலக்ஷம் 
யோசனைப் பிரமாணத்தினாலே சப்தரிஷிகள் கானப்பட் 
டிருப்பார்கள் . அவர்கள் லோகங்களுக்குச் சுகத்தை யுண் 
டாக்கிக்கொண்டு விஷ்ணுவினுடைய பரமமான பதத்தையும் 
பிரதக்ஷணம் பண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் , 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் 


சோ திசக்கரத்துக்கு இருப்பிடமான துருவஸ் தானமும் 
சிம்சுமா ரரூபியான ஸ்ரீ ஹரியினுடைய ஸ்திதியுஞ் 

சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலே பதின்மூன்று லக்ஷம் 
யோசனைப் பிரமாணத்திலே விஷ்ணுவினுடைய பரமமான 
பதமென்று சொல்லுகிறார்கள் . அந்த ஸ்தானத்திலே மகா 
பாகவதனான உத்தானபாதனுடைய புத்திரனான 

துருவ 
னானவன் அக்கினி, இந்திரன் , பிரஜாபதி , காசியபன் , எமன் , 
இவர்களுடன் எககாலத்திலே கூடிக்கொண்டு நக்ஷத்திர 
ரூபிகளான இவர்களாலே வெகுமானத்தோடுகூட பிர தக்ஷ 
ணம் பண்ணப்பட்டவனாய் , கற்பகால பரியந்தம் ஆயுசை 
யுடையவர்களுக்கு ஆஸிரயமாயிருக்கிறான் . அந்தத் துருவ 


பஞ் சமஸ்கந்தம் 

491 
னுடைய பிரபாவம் முன்னமே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது . 
அந்தத் துருவனோவெனில் தேவதைகளாலும் அறியப் 
படாத வேகத்துடன் சுழற்றப்படா நின்ற நவக்கிரகங்கள் 
நக்ஷத்திரங்கள் 

முதலான சமஸ்தமான 

ஜோதிகணங் 
களுக்கும் மரணத்தைப் போலச் சலியாமல் ஆஸிரயமாக 
ஈஸ்வரனாலே நியமிக்கப்பட்டவனாய்ச் சர்வகாலமும் விளங்கு 
கிறான் . எப்படி களத்தின் மத்தியிலே இரா நின்ற பந்தன 
ஸ்தம்பத்திலே கட்டப்பட்ட பிணையிலே 

அகப்பட்ட 
எருதுகள் 

திரிகாலத்திலும் அந்த ஸ்தானத்தை நீங் 
காமல் மண்டலாகாரமாகச் சஞ்சரிக்கின்றனவோ , அந்தப் 
பிரகாரம் நக்ஷத்திர கணங்கள் கிரகங்கள் முதலான ஜோ 
கணங்கள் 

துருவனுக்கு உள்ளும் , வெளியிலும் , கட்டப் 
பட்டவைகளாயும் , காலசக்கரத்தை யடைந்தவைகளாயும் , 
துருவனைத்தானே பிடித்துகொண்டு வாயுவினாலே ஏவப் 
பட்டவைகளாய்க் கற்பகால பரியந்தஞ் சுழன்று கொண் 
டிருக்கின்றன. 


ஆகாயத்தில் மேகங்களும் பக்ஷிகளும் காற்றில் அகப் 
பட்டவைகளாய் தம் தம் கர்மத்தை எப்படி உடையவை 
களாய்ச் சுழலுகின்றனவோ , அந்தப் பிரகாரம் ஜோதி 
கணங்களும் பிரகிருதி - புருஷ - சையோகத்தை யடைந்தவை 
களாயும் , தங்கள் கர்மங்களினாலே உண்டாக்கப்பட்ட கதியை 
யுடையவைகளாயும் பூமியிலே விழுந்து போகாமல் நிற் 
கின்றன . சிலயோகிகள் இந்த ஜோதிகணத்தைச் சிம்சுமார 
ரூபியாயும் பகவானாயுமிருக்கிற வாசுதேவருக்கு அவயவங் 
களாக யோகதாரணையிலே சொல்லுவார்கள் . தலைகீழா 
யிருந்துங் குண்டலாகாரமாயுமிருக்கிற அந்தச்சிம்சுமாரத்தி 
னுடைய வாலின் நுனியிலே துருவனிருக்கிறான் . வாலிலே 
பிரஜாபதி , அக்கினி, இந்திரன் , தர்மன் , இவர்களிருக் 
கிறார்கள் . வால் அடியிலே தாதாவிதாதாக்களும் , கடிப் 
பிரதேசத்திலே சப்த ரிஷிகளுமிருக்கிறார்கள் . பிரதக்ஷண 
மாகக் 

குண்டலாகாரமாய்ப் பண்ணப்பட்ட 
யுடையதான அந்தச் சிட்சுமாரத்தினுடைய 

தக்ஷணபாரி 
சத்திலே உத்தராயணங்களான 

அபிசித்து 

முதலாகப் 
புனர்வசு நக்ஷத்திர முடிவாக உண்டான பதினாலு நக்ஷத் 
திரங்கள் ஸ்தாபிக்கப் பட்டிருக்கின்றன. தக்ஷிணாயணங் 

பூசமுதலான உத்திராடமுடிவாயுள்ள 
நக்ஷத்திரங்களும் அந்தச் சிம்சுமாரத்தினுடைய 
பாரிசத்திலே யிருக்கின்றன . இவை குண்டலாகாரமான 
சிம்சுமாரனுடைய உபயபாரிசங்களிலும் , அவயவங்களைப் 


சரீரத்தை 


களான 


பதினாலு 


ஸ்ரீமவ பகவதம் 


களான 


நாரா 


போலச் சமானசங்கைகளை 

யுடையவைகளாயிருக்கின்றன . 
அதைச் சொல்லுகிறோம் கேளும் . முதுகிலே 

அசு 
வினியும் ; வயிற்றிலே ஆகாசகங்கையும் , வலது இ ) 

நிதம்பப்பிரதேசங்களிலே புனர்வசு பூசங்களும் , 
வலக்கால் இடக்கால்களிலே திருவாதிரையும் ஆயிலியமும் , 
வலமூக்கு இடமூக்குகளிலே அபிசித்தும் உத்திராடமும் , 
வலக்கண் இடக்கண்களிலே திருவோணமும் பூராடமும் , 
வலக்காது இடதுகாதுகளில் 

அவிட்டமும் மூலமும் , 
தக்ஷிணாயண நக்ஷத்திரங்களான மகமுதலாய் எட்டு நக்ஷத் 
திரங்களும் இடப்பக்கமான மார்பிலும் , அப்படித்தானே 
உத்தராயண நக்ஷத்திரங்களான மிருகசீரிஷ முதலாய்த் 
தலைகீழாய் எண்ணப்படா நின்ற எட்டு நக்ஷத்திரங்கள் வலப் 
பக்கமான மார்பிலேயும் , வலத்தோள் இடத்தோள்களிலே 
சதயமும் கேட்டையும் , ஸ்தாபிக்கப்பட்டவைகளாய்ச் சிம்சு 
மாரசுரூபியான பகவானை யோகாப்பியாசத்தினாலே யறியக் 
கடவன் . சிம்சுமாரனுடைய வலது தாடையிலே எமனும் , 
டது தாடையிலே அகஸ்தியரும் , முகத்திலே அங்கார 
கனும் , உபஸ்தத்திலே சனியும் , பிடரியிலே பிரகஸ் 
பதியும் , மார்பிலே சூரியனும் , இருதயத்திலே 
யணரும் , மனதிலே சந்திரனும் , நாபியிலே சுக்கிரனும் , 
ஸ்தனங்களிலே அசுவினி தேவதைகளும் , பிராண அபான 
வாயுக்களிலே புதனும் , கழுத்திலே ராகுவும் , சர்வாங்கங் 
களிலே கேதுவும் , ரோமங்களிலே சமஷ்தமான நகூத்திர 
கணங்களும் இந்தப் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன . 
பகவானான மகாவிஷ்ணுவினுடைய சர்வ தேவமயமான 
இந்தச் சிம்சுமாரரூபத்தை , நாள்தோறும் சந்தியாகாலத் 
திலே சுசியாய் மௌனத்தோடு 

பார்த்துக் கொண்டு 
ஸ்தோத்திரம் பண்ணக்கடவன் . 

ஜோதிர் கணங்களுக்கு 
ஆதாரமாயும் தேவதைகளுக்கெல்லாம் பிரபுவாயும் 
சக்கர ரூபியாயும் , இருக்கிற மகா புருஷனான விஷ்ணுவின் 
பொருட்டுப் பிரணாமம் பண்ணுகிறேனென்று துதிக்கின்றான் . 
சூரியன் முதலான கிரகங்கள் அசுவனி 

முதலான நக்ஷத் 
திரங்கள் இவைகளுடைய சொரூபமாயும் , அதிதேவதை 
களுக்குப் பிரபுவாயும் , மந்திர ஜபசீலருடைய பாபத்தைப் 
போக்கடிக்கின்றவராயு மிருக்கும் இந்தப் பகவத் ரூபத்தைத் 
திரிகாலத்திலே சிரத்தையுடனே நினைக்கிறவனுக்கும் , பிரா 
ணாமம் பண்ணுகிறவனுக்கும் அந்தந்தக் காலங்களிலே உண் 
டான பாபம் அந்தந்த க்ஷணத்திலேயே நசித்துப்போகும் . 


கால 


493 


ப ஞ ச ம ஸ்கந்தம் 
இருபத்து நான்காவது அத்தியாயம் 


அதல முதலான ஏழுலோகங்களினுடைய மரியாதைகள் 

வர்ணிக்கப்படுகின் றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பகவானுடைய 


இராஜ ராஜனே ! சூரியமண்டலத்துக்குப் பதினாயிரம் 
யோசனைப் பிரமாணத்துக்குக்கீழே ராகுவானவன் நக்ஷத்தி 
ரம் போலே சஞ்சரிக்கிறானென்று சிலர் சொல்லுவார்கள் . 
அசுராத்துமனாயும் , சிம்மிகாபுத்திரனாயும் , இருக்கிறயாதொரு 
ராகுவானவன் , தேவனா யிருத்தலுக்கும் நவக்கிரகங்களிலே 
யொருவனா யிருத்தலுக்கும் யோக்கியனாகாம லிருந்தாலும் , 

கிருபையினாலே அவ்வுன்னத நிலைமை 
களுக்கு உரியவனானான் . அவனுடைய ஜன்மகர்மங்களை 
மேலே சொல்லுகிறோம் . பிரகாசியா நின்ற சூரியனுடைய 
யாதொரு மண்டலமுண்டோ, அந்த மண்டலத்தைப் பதி 
னாயிரம் யோசனை விஸ்தாரமாகச் சொல்லுவார்கள் . சந்திர 
மண்டலத்தைப் பன்னீராயிரம் யோசனை விஸ்தாரமாகச் 
சொல்லுவார்கள் . ராகு மண்டலத்தைப் பதின்மூவாயிரம் 
யோசனை விஸ்தாரமாகச் சொல்லுவார்கள் . யாதொரு ராகு 
வானவன் அமிர்தபானம் பணணும்போது சூரிய சந்திர 
ரிருவருக்கும் மத்தியிலே யிருந்து கொண்டு அவாக ளிருவரை 
யும் மறைத்துக்கொண்டிருந்தபடியினாலே அவர்களுடனே 
விரோதித்தவனாய் 

பாவகாலங்களிலே சூரிய 
சந்திரரிருவரையுங் கிரகிக்க ஓடி வருகின்றான் . சூரியசந்திர 
ருடைய அந்த ஆபத்தைப்பார்த்து அவர்களை ரக்ஷிப்பதின் 
பொருட்டு , பகவானாலே பிரயோகிக்கப்பட்டதாயும் , சுதரிசன 
மெனும் பெயரை யுடையதாயும் , 

யுடையதாயும் , தேஜசினாலே சகிக்கக் 
கூடாததாயும் அடிக்கடி சுழன்று கொண்டும் வருகின்ற பகவத் 
சம்பந்தியான சக்கரத்தைப்பார்த்து , முகூர்த்தகாலம் சூரிய 
சந்திரருக்கு அபிமுகரா யிருந்து கொண்டு ராகுவானவன் 
மிகவும் பயத்தோடு கூடினவனாய், நொந்த மனதை யுடையவ 
னாய் , தூரத்திலே தானே திரும்பிவிடுகின்றான் . அதை 
லோகமானது * உபராகமென்று சொல்லும் . அந்த உப 
ராகத்திலே அந்த ரா குமண்டலமானது சூரிய -சந்திர மண்ட 
லங்களுக்கு நேராகவிருந்தால் 

உபராகமென்றும் 
பக்கச் சாய்வாயிருந்தால் குறைச்சலாயிருக்கிற உபராகமென் 
றுஞ் சொல்லுவார்கள் . நடுவே வெகுதூரம் இடமிருக்கிற 

* உரோகம் - கிரகணம் : 


அதனாலே 


பூண 


494 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மென்று 


படியினாலே யதார்த்தமாக சூரிய சந்திரரை ராகுவானவன் 
பீடிக்கிறதில்லை . அந்த ராகுமண்டலத்துக்குக் கீழே பதினா 
யிரம் யோசனைப் பிரமாணத்திலே , சித்தர்கள் , சாரணர்கள் , 
வித்தியாதரர்கள் இவர்களுடைய கிரகங்கள் உண்டாயிருக் 
கின்றன . அதற்குக் கீழே ஆகாயமானது , யக்ஷர்கள் , ராக்ஷ 
சர்கள் , பிசாசர்கள் , பிரேதர்கள் , பூதகணங்கள் இவைக 
ளுடைய விவகாரத்துக்கு ஸ்தானமாயிருக்கிறது . எந்த மட் 
டுக்கும் வாயு வீசுகிறானோ , எந்தமட்டுக்கும் மேகங்கள் தெரி 
யப்படுகிறதோ , 

அதை ஆகாசமென்று சொல்லுவார்கள் . 
மேகமண்டலத்துக்கு நூறு யோசனைப் பிரமாணத்தின் கீழே 
இந்தப் பூமண்டலம் உண்டாயிருக்கின்றது . அம்சம் கருடன் 
முதலான பக்ஷி சிரேஷ்டங்கள் எந்தமட்டுக்கும் உயரப்படு 
கின்றனவோ , 

அந்தமட்டுக்கும் பூமண்டல சமஸ்தான 

சொல்லப்படுகின்றது . இந்தப்பிரகாரம் பூமியி 
னுடைய ஸ்திதியானது எதாசாஸ்திரமாக வர்ணிக்கப்படு 
கின்றது . இந்தப் பூமிக்குக் கீழே ஏழுபிலங்க ளென்னப்பட்ட 
லோகங்கள் ஒவ்வொன்றும் பதினாயிரம் யோசனை விஸ்தாரம் 
உயர்ச்சியை யுடையவை களாயும் , அண்ட கடாக பரியந்தம் 
அகன்ற விஸ்தாரத்தை யுடையனவாயும் , பகவானாலே 
நியமிக்கப்பட்டிருக்கின்றன . அதலமென்றும் , விதலமென் 
றும் , சுதலமென்றும் , தரா தலமென்றும் , மகா தலமென்றும் , 
ரசாதலமென்றும் , பாதாளமென்றும் அந்த லோகங்களுக் 
குப் பெயர் . சுவர்க்கத்தைப்பார்க்கிலும் அதிகமான சர்வசம் 
பத்துக்கள் , காம போகங்கள் ஐசுவரியானந்தம் இவைகளி 
னாலே நிரையப்பெற்ற கிரகங்கள் உத்தியான வனங்கள் , 
கிரீடா விகார ஸ்தானங்கள் இவைகளை யுடையதான இந்தப் 
பில சுவர்க்கங்களிலே தைத்தியர்கள் முதலான எல்லோரும் 
நித்திய சந்தோஷிகளாயும் அனுராகத்தை யுடையவர்களாயு 
மிருக்கிற பரியா புத்திர பந்து சுகிர்து பரிசாரகரை யுடைய 
வர்களாகியும் , கிரகபதிகளாயும் , ஈசுவரனாலே சித்திய நின்ற 
காமத்தை யுடையவர்களாயும் , மாயா வினோதத்தை யுடைய 
வர்களாயும் வாசம் பண்ணுகிறார்கள் . 


மகாராஜனே ! இந்தப் பிலசுவர்க்கங்களிலே மாயாவி 
யான மாயனாலே நிர்மிக்கப்பட்டவைகளாய் நானாவித இரத் 
தின சிரேஷ்டங்களாலே இழைக்கப்பட்ட... விசித்திர கிருகங் 
கள் , பிராகாரங்கள் - கோபுரங்கள் - சபைகள் - நாற்சந்திச்சாவடி 
கள் - ராஜவீதிகள் முதலானவைகளிலேயும் நாக தப்பதிகள் 
அசுர தம்பதிகள் -மாடப்புருக்கள்- கிளிகள் -சாரிகைகள் இவை 
களினாலே கானம் பண்ணப்படா நின்ற உப்பரிகைகள் முத 


பஞ்சமஸ்கந்தம் 


495 


லான ஸ்தானங்களையுடையவைகளான பிலசொர்க்கா திபதிக 
ளுடைய உத்தம கிருகங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவைக 
ளாய்ப் பட்டணங்கள் விளங்குகின்றன . யாதொரு லோகங் 
களிலே பூங்கொத்துகளையும் விருக்ஷங்களையுமுடைய உத்தி 
யானவனங்கள் நாவிைதமான மிருகங்கள் , பக்ஷிகள் , நிர்மல 
மான ஜனங்கள் , மச்சங்கள் , ஆம்பல் - நெய்தல் - செங்கழுநீர் 
செந்தாமரை முதலானவைகளினாலே சுவர்க்கலோகத்தி 
னுடைய சம்பத்தை அதிசயிக்கின்றன. இந்தப் பில சொர்க் 
கங்களிலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கு நரை திரை மூப்பு 
முதலானவைகளும் உண்டாகிறதில்லை . அந்த பில சொர்க் 
கங்களுக்குள்ளே அதலமென்கிற லோகத்திலே மயனுடைய 
பிள்ளையான சுபலனானவன் வாசம் பண்ணிக்கொண் டிருக்கி 
றான் . அவனாலே இந்த லோகத்திலே சிருஷ்க்கப்பட்ட 
தொண்ணூற்றாறு மாய்கைகளுக்குள்ளே சில மாய்கைகளை 
இப்போதும் மாயாவிகள் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் . 
போகத்திலே ஆசக்தனான அந்தச் சுபலனுடைய முகத்திலே 
யிருந்து 

ஸ்வை நிணிக ளென்றும் , காமினிக ளென்றும் , 
புமும்சலிகளென்றும் மூன்றுவிதமான ஸ்திரீகணங்களுண் 
டானார்கள் . இந்த ஸ்திரீகணங்களிலே தன் ஜ ! தியிலேயே 
விபசரித்திருக்கிறவர்கள் காமினியென்றும் , சகல ஜாதிகளி 
லேயும் சகல புருஷர்களுடனேயும் மிகவும் காமா துரையாய் 
விபசரிக்கிறவர்கள் புமும்சலியென்றும் சொல்லப்படுவார்கள் . 
அந்த அதலத்துக்குக் கீழான விதலலோகத்திலே ஆடகேசு 
வரனென்று பிரசித்தபகவானான ருத்திரன் பாரிஷிகளான 
பூதகணங்களினாலே சூழப்பட்டவராய்ப் பிரஜாவிர்த்தியின் 
பொருட்டுப் பார்வதியுடனே கூட கிரீடித்துக் கொண்டிருக் 
கிறார் . யாதொரு பார்வதிபரமேசுவரர்களுடைய வீரியத்தி 
னாலே ஆடகமென்று பெயரையுடையதான நதி சிரேஷ்ட 
மானது பிரவகித்துக்கொண்டிருக்கின்றது . 


அந்த விதல லோகத்துக்குக் கீழ்ப்பட்ட சுதலலோகத் 
திலே உதாரகுணனயும் , புண்ணியகீர்த்தியாயுமிருக்கிற விரோ 
சனனுடைய பிள்ளையான பலி சக்கரவர்த்தியானவன் இந்திர 
னுக்குப் பிரியத்தைப் பண்ணவேண்டுமென்கிற இச்சை 
யினாலே அதிதி தேவியினிடத்திலே வாமன ரூபமாக அவ 
தரித்த பகவானாலே அபகரிக்கப்பட்ட தன்னுடைய லோகத் 
திரயத்தையும் உடையவனாய் அந்தப் பகவானுடைய கிருபை 
யினாலேதானே அந்தப் பாதாளசுவர்க்கத்திற் பிரவேசிக்கப் 
பட்டவனாய் இந்திராதிகளுக்குங் கிடையாத சம்பூர்ணமான 
ஐசுவரியத்தோடு கூடியவனாய் , சுதர்மத்தினாலே ஆராதிக்கத் 


496 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
தக்கவரான அந்தப் பகவானையே ஆராதித்துக்கொண்டு 
இப்போதும் நிர்ப்பயனாயிருக்கிறான் . அந்த பலிசக்கரவர்த் 
திக்குச் சகலரா ஜ்யா தியத்தைச் சிரிதுபேர் பூமி தானத்துக் 
குப் பலமென்று சொல்லுவார்கள் . அதுவே பலமாகமாட் 
டாது . அதெப்படி யென்றால் , பகவானாயும் சகலபிராணிகளுக் 
கும் அந்தரியாமியாயுமிருக்கிற வாசுதேவருடைய பாக்கிய 
வசத்தினாலே கிடையாநின்ற சத்பாத்திரத்திலே பரமமான 
சிரத்தையினாலே கொடுக்கப்பட்டதாயும் சாக்ஷாத் டோக்ஷத் 
துக்கு ஏதுவாயுமிருக்கிற தானத்துக்குப் பிரசித்தமான இந்த 
சுதல லோகாதிபத்தியமானது முக்கியமான பலமாகமாட் 
டாது . அந்த பகவானுடைய நாமத்தைப் புருஷனானவன் 
ஒருதரம் சொல்வதால் அவன் சகல கர்மபந்தத்தையும் சீக் 
கிரமாக உதறிப்போடுவன் பரமாத்துமாவான பகவானாலே 
யாதொரு பலிசக்கரவர்த்தியானவன் பிலிசுவர்க்க ஐசுவரி 
யத்திலே நியமிக்கப்பட்டானோ, யாதொரு காரணத்தினாலே 
ஆத்துமதியானத்துக்கு விக்கினமாயும் , பகவானுடைய மாயா 
விலாசமாயுமிருக்கிற போக ஐசுவரியத்தையே திரும்பவும் 
பகவானால் எவன் கொடுக்கப்பெற்றானோ. அந்த பலிசக்கர 
வர்த்தி நன்றாக அநுக்கிரகிக்கப்பட்டவரன்று . பகவானாலே 
யாசனையென்கிற விய ஜத்தினாலே அபகரிக்கப்பட்ட லோகத் 
திரயத்தையுடையவனாயும் , சரீரத்துடனேயும் , வருணபாசங் 
களினாலே நன்றாகக் கட்டப்பட்டும் பர்வத குகையிலே தள்ளப் 
பட்ட வனாயுமிருக்கிற பலிசக்கரவர்த்தியானவன் ஒரு வார்த் 
தைச் சொல்லுகின்றான் . இந்திரனானவன் தெரிந்தவனாயிருந் 
தாலும் புருஷார்த்தங்களிலே சமர்த்தனன்று . அந்த இந்தி 
ரனுக்கு யோசனையின் பொருட்டு பிரகஸ்பதியானவர் மந்திரி 
யாகக் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் . அந்த பிரகஸ்பதியை யன்றித் 
தானே உபேந்திரனை முன்னிட்டுக்கொண்டு தன்னுடைய 
மனோர தமான லோகத்திரயத்தை என்னிடத்தில் யாசித்த 
படியினால் இந்திரன் தெரிந்தவனன்று . ஒருத்தராலும் அறி 
யக்கூடாத வேகத்தையுடைய இந்தக் காலத்துக்கு மன்வந்தர 
பரியந்தம் இரா நின்ற இந்தத் திரைலோக்கிய ஐசுவரியம் 
எவ்வளவு என்று தள்ளி பகவானுடைய தாஸியத்தையே நம் 
முடைய 

பாட்டனான பிரகலாதனானவன் பிரார்த்தித்தா 
னல்லவா ? தன் பிதா மரித்த பிற்பாடு பகவானாலே கொடுக் 
கப்பட்டும் நிர்ப்பயமாயும் , தகப்பனுடையதாயுமிருக்கிற இந்தத் 
திரைலோக்கிய ஐசுவரியத்தைப் பிரார்த்தியாமற்போனா 
னல்லவா ? மகானுபா வனான அவனுடைய மார்க்கத்தை ராக 
துவேஷாதிகளாலே விடப்படா தவனாயுமிருக்கிற என்னைப் 
போன்றவன் எவன் தான் அடைய இச்சிக்கப் போகிறா 


ஞ் சமஸ்கந்த 
னென்று 

இந்தப் பிரகாரம் பலிசக்கரவர்த்தியானவன் 
சொன்னான் . அந்தப் பலிசக்கரவர்த்தியினுடைய வாசலிலே 
பகவானாயும் , அகிலலோக குருவாயுமிருக்கிற நாராயணன் 
கதாபாணியாய் சுயஜனங்களிடத்திலே தயை பண்ணப்பட்ட 
இருதயத்தையுடையவராய் எப்போதுமிருக்கிறார் . அந்த 
பலிசக்கரவர்த்தியினுடைய பாதாங் குஷ்டத்திலே இராவண 
னானவன் திக்கு விஜயத்திலே பதினாயிரம்யோசனைக்கும் அப் 
பாலே தள்ளப்பட்டான் . அப்படிப்பட்ட பலிசக்கரவர்த்தி 
னுடைய சரித்திரத்தை மேல் அஷ்டம ஸ்கந்தத்தில் விஸ் 
தரித்துச் சொல்லப்போகிறோம் . அந்தச் சுதல லோகத் 
துக்குக் கீழே தராதல லோகத்திலே மயனென்று பிரசித்த 
னாய் திரிபுராதிபதியான தானவேந்திரன் மகா சக்திமானா 
யும் , திரிபுராந்தகனாயும் , திரிலோகத்திலும் சஞ்சரிக்க 
வேண்டுமென்கிற இச்சைைய யுடையவனாயுமிருக்கிற ருத்திர 

லே தகிக்கப்பட்ட தன்னுடைய திரிபுரத்தை யுடையவனாய் 
அந்த ருத்திரனுடைய பிரசாதத்தினாலே அடையப்பட்ட 
ஸ்தானத்தையுடையவனாய் மாயா சாரியனாய் மகாதேவனாலே 
ரக்ஷிக்கப்பட்டவனாய் , சக்கரபயமில்லாதவனாய்த் 
களாலே பூசிக்கப்பட்டிருக்கிறான் . 


ய 


தானவர் 


அந்தத் தராதல லோகத்துக்குங் கீழே மகாதலமென் 
கிற லோகத்திலே அனேகம் சிரசுகளோடு கூடின சர்ப்பங் 
களுடைய குசோதவசயென்று பிரசித்தமான கணங்கள் - குளி 
கன்-தக்ஷகன் -காளியன் - சுதேஷணன் முதலான 

பேர்களைப் 
பிரதானமாகவுடையவைகளாயும் விஷ்ணுவினுடைய வாகன 
டான கருடனுக்குச் சர்வகாலமும் பயந்தவைகளாயும் தங் 
களுடைய பாரியைகள் புத்திரர்கள் சிநேகிதர்கள் முதலான 
சம்சாரத்திலே ஆசக்தியினாலே சில விடங்களிலே மதித்த 
வைகளாய் விளையாடுகின்றன. அந்த மகா தலத்துக்குக் கீழே 
ரசாதலமென்கிற லோகத்திலே தைத்தியர்கள் நிவா தகவசர் 
கள் இரணியனுடைய பட்டணத்திலே வாசம் பண்ணுகின்ற 
காலகேயர்கள் இவர்களெல்லாம் தேவதைகளுக்கு எதிரி 
களாய்ப் பிறக்கும் போது உண்டான பராக்கிரமத்தையுடைய 
வர்களாய் 

லோகங்களிலும் பிரபாவத்தையுடையவ 
ரான ஸ்ரீ ஹ ரியினுடைய தேஜசினாலே போக்கடிக்கப்பட்ட 
கர்வத்தை யுடையவர்களாய் , சர்ப்பங்கள் போல வாசம் 
பண்ணுகின்றார்கள் . யாதொரு காலகேயா திகள் இந்திரனு 
டைய துதியான பெண்ணாசையினாலே சொல்லப்படுகின்ற 
மந்திர வர்ணரூபங்களான வாக்குகளினாலே இந்திரனிடத் 
தில் நின்றும் பயப்படுகின்றார்கள் . அந்த ரசாதலத்துக் 

63 


சகல 


498 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
குக் கீழே பாதாள லோகத்திலே நாகலோகாதிபதிகளா 
யும் , வாசுகி முதலானவர்களாயும் , சங்கன் - குளிகன் மகா 
சங்கன் - சுவேதன் - தனஞ்சயன் திருதராஷ்டன் - சங்கசூ 
டன் - கம்பளன் - அசுவதரன் - வேததத்தன் முதலான மகா 
சர்ட்டர்கள் பெரிய படங்களையும் , கொடிய விஷங்களையு 
முடையவர்களாய் வசிக்கிறார்கள் . அநேகம் சிச்சுகளோடு 
கூடின சர்ப்பங்களினுடைய படங்களிலே யிரா நின்ற மகா 
காந்திகளோடுங்கூடிய இரத்தினங்கள் அந்தப்பாதாள பிலத் 
திலே யிருக்கிற * அந்த காரத்தைத் தங்களுடைய காந்தியி 
னாலே போக்கடிக்கின்றன. 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் 


ஆதிசேஷ மூர்த்தியினுடைய ஸ்தானம் முதலியன 

வர்ணிக்கப்படுகின்றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


மகாராஜாவே ! அந்த பாதாள லோகத்துக்கு முப்பதி 
னாயிரம் யே சனைப் பிரமாணத்தின் கீழே பகவானுடைய 
தமோகுணத்தைப் பிரதானமாகவுடைய 

அனந்தமென்று 
சொல்லப்பட்ட பெயரையுடைய 

ஒரு அம்சமிருக்கிறது .. 
அனந்தமூர்த்தியாயும் சகஸ்தி ) சிரசுக்களை 

யுடையவராயு 
ற அந்த பகவா னுடைய ஒரு சிரசிலே தரிக்கப்படுவ 
தன இந்தப் பூமண்டலம் கடுகுபோல காணப்படுகின்றது . 
இந்தப் பூமண்டலத்தைக் காலவசத்தினால் சங்கரிக்கவேணு 
மெனும் இச்சையைக் கொண்டு அம்மூர்த்தியினுடைய 
கோபத்தினாலே அவருடைய புருவமத்தியிற் றோன்றிய 
சங்கருஷ்ணனென்கிற ருத்திரனானவன் ஏகாதசருத்திரர்க 
ளெனும் பதினொரு ரூபத்தையுடையவனாய் மூன்று கண் 
களையும் மூன்று சிகையுடனே கூடின சூலத்தையுடைய 
வனாக விருக்கின்றான் . ஆதிசேஷ மூர்த்தியான சங்கருஷ்ண 
ருடைய விஷயமான பக்தியிற் சிறந்த சர்ப்ப சிரேஷ்டர் 
களும் அங்கிருக்கிறார்கள்.சிறந்த குணங்கள் வாய்ந்த நாக கன் 
னியர்கள் அவ்வனந்த மூர்த்திக்கு பலவித உபசாரங்கள் புரிந் 
தும். அவரைத் தமக்குற்ற நாயகராக வடைந்தும் இருக்கி 
றார்கள் . 

* அந்தகாரம் = இருள் , 


பஞ் சம ஸ்கந்தம் 

499 
அந்த அனந்தரானவர் லோகங்களினுடைய க்ஷேமத் 
தின் பொருட்டு உபசங்காரம் பண்ணப்பட்ட பொறாமை 
கோபம் இவைகளுடைய வேகத்தை யுடையவராயிருக்கின் 
றார் . தேவர்களாலும் அசுரர்களாலும் தியானம் பண்ணப் 
படுகிறவராயும் , அற்புதமான ஒரு குண்டலத்தை யுடையவ 
ராயும் , தம்முடைய வைஜயிந்தியென்கிற வனமாலையை தரித் 
தவராயு மிருக்கிறார் . மோக்ஷத்தையடைய இச்சிக்கும் சுத்த 
புருஷர்களுடைய இருதயத்தில் ஆவிர்பவித்திருக்கும் அப்பக 
வானுடைய பிரபாவத்தை நாரதமுனிவர் பிர்மசபையிலே 
தும்புருவோடும் கீர்த்தனம் பண்ணுகிறார் . இந்தப் பிரபஞ் 
சத்தினுடைய வுற்பத்தி - ஸ்திதி - நாசங்களுக்கு காரணமா 
யும் சத்துவ - ரஜஷ் - தமோ ரூடங்களாயு மிருக்கிற பிர 
கிருதி குணங்களானவை எந்த ஆதிசேஷனுடைய 
க்ஷத்தினாலே சிருஷ்டிக்குந் தன்மையை வகித்தனவோ , அந்த 
அனந்த சொரூபனை மனிதன் எப்படி அறியமுடியும் ? அந்த 
அனந்தனைத் தவிர வேறு யாரை புருஷன் சரணமாக 
அடைவன் . 

சகஸ்திர சிரசையுடையவரான அந்த பகவா 
னுடைய ஒரு 

சிரசில் அநேக பர்வதங்கள் - நதிகள் 
சமுத்திரங்கள் ஜீவஜந்துக்கள் ஆகியவைகளுக் கிருப்பிட 
மான இந்தப் பூமண்டலம் ஒரு பரமாணுபோல விளங்கி 
யிருக்கின்றது . இப்படிப்பட்ட பிரபாவத்தையுடைய அனந்த 
மூர்த்தி பூமி முதலான எமலோகத்துக்கும் கீழே ஆதாரமா 
யிருந்து கொண்டு , லீலையினாலே ஸ்திதியின் பொருட்டுப் பூமி 
யைத்தரித்துக் கொண்டிருக்கிறார் . மனுஷியர்களாலே அடை 
யத் தக்கவைகளான கதிகள் இவ்வளவும் சாஸ்திர பிரகாரம் 
உனக்குச் சொல்லப்பட்டன . இன்னும் கேட்க வேண்டியதைக் 
கேள் என சுகமுனிவர் உரைத்தனர் . 


இருபத்தாறாவது அத்தியாயம் 


நரகங்களிலே எமதூதர்களாலே தடுக்கப்படுகிற பாபிகளின் 
பாதாள மூலத்துக்குங் கீழான அப்படிப்பட்ட நகரங் 

களினுடைய ஸ்திதி சொல்லப்படுகின்றது . 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 


மகரிஷே ! இந்த லோகங்கள் ஒன்றுக்கொன்று விசித் 
திரமான சம்பந்தத்தைப் பெற்று ஆச்சரியயா யமைந்திருக் 
கின்றது . அதைப்பற்றி கேட்கக் கேட்க ஆனந்தமும் அச்சு 


500 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அதர் 


தன் விஷயம் ஆர்வமு முண்டாகின்றது , ஆதலின் அவை 
களைப்பற்றிய விஷயங்களை விவரமாக சொல்ல வேண்டுமென்ற 
அரசனை அன்பால் நோக்கி சுகர் சொல்லுகிறார் : மகா 
ராஜாவே ! கர்ம 

கர்த்தாவான புருஷன் திரிகுணங்களை 
யுடையவனான படியினாலே சிரத்தையும் , கர்மகதிகளும் 
வெவ்வேறாக வுண்டாகின்றன . நிஷித்தகர்மமான 
மத்தினுடைய கர்த்தாவுக்கு சிரத்தாபேதத்தினால் கர்மபலமும் 
விருத்தமாக வுண்டாயிருக்கிறது . அஞ்ஞான மூலமான 
இச்சையினால் உண்டாம் கர்மங்களுடைய பலசொரூபங் 
களாய் நானாவித நரகங்கள் தக்ஷிண திக்கிலே பூமிக்குக் 
கீழும் , அண்ட ஜலத்துக்கு மேலுமாக உண்டாயிருக் 
கின்றன . அங்கே சூவர்த்தர்கள் முதலான பிதுர் கணங்கள் 
தங்களுடைய குலங்களுக்கு பரமமான சமாதியினால் சத்திய 
ஆசீர்வசனங்களை 

யுரைத்துக்கொண்டு வாசம் பண்ணுகி 
றார்கள் . அந்தத் திக்கிலே பகவானாயும் , பிதுர்பதியாயும் , 
வைவசுவென்று பிரசித்தனாயு மிருக்கிற இயமன் , தீயகர்மங் 
களை புரிவாரை மரணகாலத்து தமது தூதர்களால் தருவித்து 
அவர்களுடைய துஷ்டகர்மங்களுக்குத் தக்கபடி தாண்டக் 
கூடாத பகவதாக்கினையைக் கொண்டு சிக்ஷை செய்கின்றான் . 
தாமிசிரம் , அந்ததாமிசிரம் , ரவுரவம் , மகாரவுரவம் , கும்பி 
பாகம் , காலசூத்திரம் , அசிபத்திரவனம் , சூகரமுகம் , அந்த 
கூபம் , கிருமிபோசனம் , சந்தங்கிசம் , சூரமி , வச்சிரகண்டகம் , 
சலமரி , வைதரணி , பூயோ தம் , பரணரோதம் , வைச்சம் , 
லாலாபக்ஷம் , சாரமேயாதனம் , விசிரியபானம் , ஷாரகார்த் 
தபம் , ரக்ஷோ குண போசனம் , சூலப்புரோதம் , தெந்தசூகம் , 
வட திரோதானம் , பரியாவர்த்தனம் , சூசிமுகம் எனும் நானாப் 
பிரகாரங்களான யா தனா அனுபவ தேசங்களான இருபத் 
தெட்டு வகை நரகங்கள் உண்டாயிருக்கின்றன . 


பிறர் பொருளைத் தீயவெண்ணங்கொண்டு அபகரிப்போர் 
விஷம்போலும் நமனது படர்களால் தள்ளப்பட்டு அடைக் 
கலம் புகுவதற்கு மொருவரு மிலாத தா மிசியமெனும் இருள் 
மயமான நரகமடைவார்கள் , தமது மக்களும் மனைவியரும் 
மனம் 

வருந்தி துன்புறும்படி செய்தவர்கள் நாவிலூரும் 
இரசமுமின்றி வெந்து மெலிந்து தாமிசிரமெனும் கொடு 
நரகடைவார்கள் , ஏழைப் பிராணிகள் வருந்தி சாகும்படி 
ஹிம்சைபுரியுந் தீயர்கள் கோடி வருஷ காலம் 
கொதித்து புலம்பும்படி யமகிங்கரர்கள் கோபித்து பல 
தடவையுமோடி மோதும்படியான ரவுரவமெனும் நரக 
மெய்துவார்கள் , சொல்லக்கூடாத பொய் பேசுபவர்களும் , 


மனங் 


பஞ் ச ம ஸ்கந்தம் 

501 
ஆசையுடன் மதுவருந்தும் கீழ்மக்களும் , தமது வாயினிட 
மாக ஒளிபொருந்திய அக்கினிமயமான உருக்கிய செம்பை 
வார்க்கும்படி பயங்கரமான நரகத்தில் தள்ளுண்டு சேர்வார் 
கள் , உணவளிப்பார்களெனத் தமையடைந்த விருந்தினரை 
விழியால் கடிந்து பார்த்தவர்கள் கோடி பருந்துகள் தம் 
மைப் பறித்துண்ணும்படி தரகத்தில் வருந்தி வாழ்வார்கள் , 
அன்பிலாமல் நாள்பட்ட விரோதத்தால் பிறரது செழுமை 
பொருந்திய வீட்டைத் தீப்பற்றவைத்து கொடியர்கள் பல 
நாய்கள் தமது சரீரம் முழுதும் கடித்து இங்கு மங்குமாக 
யிழுத்துத் திரியும்படியான நரகம் புகுவார்கள் , எவன் மாதா 
பிதாக்களுக்கும் பிராமணர்களுக்கும் துரோகம் பண்ணு 
கிறானோ அவன் காலசூத்திரமெனும் பிரசித்தமான பதினா 
யிரம் யோசனை விஸ்காரமுள்ள நரகத்திலே தாம்பிர பாத் 
திரத்திலே போட்டுக் கீழுமேலும் அக்கினியினால் தகிக்கப் 
படுகிறான் . இந்த லோகத்தில் எவன் தன்னுடைய சதுர் 
வேத மார்க்கத்தைவிட்டு பாப சமுகமான பாஷண்டமெனும் 
பிரசித்தமான துர்மார்க்கத்தை யடை கிறானோ அவன் , 
அசிபத்திரவன மென்னப்பட்ட நாகத்திலே தள்ளப்படு 
கிறான் . எந்த புருஷன் இந்த லோகத்திலே பஞ்ச 
யக்கியங்களை விட்டு சம்பாதிக்கப்பட்ட அன்னத்தைப் புசிக் 
கிறானோ அவன் லோகாந்தத்திலே கிருமிபோஜன மென் 
ற நரகத்திலே தள்ளப்படுவன் . 


மகா 


இந்த லோகத்திலே தாம் அடையக்கூடாத ஸ்திரீயை 
யும் , தாம் அடையக்கூடாத புருஷனையும் , துர்மார்க்கத்திலே 
எவர்கள் அடைகிறார்களோ அவர்கள் லோகாந்தரத்திலே 
தீக்ஷணமான ஐாட்டியினாலே அடிபட்டு அக்கினி மயமா 
யிருக்கிற ஸ்தம்பத்தை ஆலிங்கனம் பண்ணிவைக்கும் சூரமி 
யென்னும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் . எவன் சர்வவர்ன 
ஸ்திரீகளுடனே சங்கமத்தையுடையவனாய்ச் சமஷ்த பிராணி 
களையும் உயிரோடு இம்சிக்கிறானோ அவன் லோகாந்தரத் 
திலே முள்ளுகளையுடைய இலவமரத்தின் மேலேற்றி வச்சிர 
கண்டகமென்னும் நரகத்தில் தள்ளப்படுவன் . எவன் 
வேட்டையிலே சமர்த்தனாய் நிமித்தியமில்லாமல் மிருகங் 
களைக் கொல்லுகிறானோ அவன் லோகாந்தரத்திலே எமபுரு 
ஷர்களுடைய பாணங்களினாலே பிளக்கப்பட்டு பாணரோத 
மென்னும் நரகத்தில் தள்ளப்படுவன் . எவர்கள் எக்கியங் 
களிலே பசு இம்சையைப் பண்ணுகிறார்களோ அவர்கள் 
லோகாந்தரத்திலே வைச்சமென்னும் நரகத்திலே தள்ளப் 
படுவார்கள் , 

எவர்கள் இவ்விடத்தில் மகா குரூரமான சுபா 


502 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
வத்தை யுடையவர்களாய்ச் , சர்ப்பங்கள் போலப் பிராணிகளை 
மிரட்டிப் பயமுறுத்துகிறார்களோ, அவர்கள் மரித்தபின் 
தெந்தசூகமென்கிற நரகத்திலே தள்ளப்படுவார்கள் . எவர் 
கள் இவ்விடத்தில் பாலர்களையும் , அந்தகர்களையும் , துர்ப் 
பலர்களான இதரபிராணிகளையும் , பள்ளங்களிலும் , பாழ்வீடு 
முதலானவைகளிலும் அடைத்துத் தகைந்து வைக்கிறார் 
களோ அவர்கள் லோகாந்தரத்திலே வடதிரோதான மென் 
னும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் . 


மான 


மன்னர் மன்னனே ! பாபிகள் எப்படி தாங்களிழைத்த 
தீவினைகளுக்குத் தகுந்தபடி பலவித நரகங்களை படைகிறார் 
களோ அப்படியே தர்ம நிஷ்டர்களானபேர் மேலான புண் 
ணிய லோகங்களை யடைவார்கள் . 

மீண்டும் இப்புவியில் 
பிறக்கும் போது அந்தப் பாபிகளும் , புண்ணியவான்களும் , 
பாபசேஷத்தோடும் பிரவேசிப்பார்கள் . நிவர்த்திசொரூப 

மார்க்கம் ஆதியிலே இரண்டாவது ஸ்கந்தத்தில் 
சொல்லப்பட்டது . ராஜாவே ! இந்தப் பிர்மாண்டகோச 
மானது பதினாலுபிரகாரமாக விகல்பிக்கப்பட்டதாய் புரா 
ணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அண்டகோசம் கியான 
சக்தி முதலான குணங்களையு டை 

குணங்களையு டையவராயும் , மகாபுருஷனாயு 
மிருக்கிற நாராயணனுடைய ஆத்துமமாயை யென்னப்பட்ட 
பிரகிருதியினுடைய குணப்பிரவாகமான ஸ்தூல ரூபம் 
வர்ணிக்கப்பட்டது. பக்தி சிரத்தைகளினால் நிர்மலமான 
புத்தியையுடைய எந்த புருஷன் பகவானுடைய ஸ்தூல 
சூக்ஷமங்களான இந்த ரூபங்களைக்கேட்டு , கேட்டபிரகாரம் 
அதிலே புத்தியைச் செலுத்துகிறானோ, அவன் ஸ்தூல 
ரூபத்திலே ஜெபிக்கப்பட்ட ஆத்துமாவைச் சூக்ஷம நிஷ் 
டையினாலே மெள்ளச் சூக்ஷமரூபத்தில் புத்தியை படை 
விப்பிக்கக்கடவன் . 


வாராய் ராஜாவே ! சகலமான ஜீவராசிகளையும் ஷ்தான 
மாகவுடைய ஈஸ்வரனது ஸ்தூலசரீரமாகப் பூமி வீரியங்கள் 
வருஷங்கள் - நதிகள் - பர்வதங்கள் - ஆகாயம் - சமுத்திரம்- பாதா 
- திக்கு - நரகம் - நக்ஷத்திரகணம் - லோகங்கள் 

இவைக 
ளுடைய சமஸ்தமும் நம்மாலே உனக்குச் சொல்லப்பட்டது . 


உ 


வ 


actKaekus 


படம் நெ . 6 . 

பக்கம் நெ , 503 . 
எமதருமராஜன் கொலு வீற்றிருத்தல் . 


ஓம் 
சஷ்டம ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


இதில் விஷ்ணு தூதர்களாலே பாவிகளை விடுவிக்கிறது 
நிமித்தம் எமகிங்கார்கள் அந்தப் பாவிகளுடைய பாவத்தை 
வெளியிடுகிறதின் பொருட்டுத் தர்ம முதலானவைகளுடைய 
சொரூபஞ் சொல்லப்படுகின்றது . 


பரிக்ஷித்து வினுடைய வாக்கியம் 


மான 


வாரீர் பிரமநிஷ்டரே ! பூச்சியரான உம்மால் 
சாஸ்திரப்பிரகாரம் கர்மானுஷ்டான மூல 
ஞானத்தினால் 

சம்சார நிவர்த்தி 
ரூபமானமோக்ஷம் முதலானவை இரண்டாம் 

ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டன . இப்போது 
மனுஷியன் நானாவிதமாகிய உக்கிரமான * யாதனைகளையுடைய 
நாகங்களை எந்த உபாயத்தினாலே தவிர்க்கலாமோ , அந்த 
உபாயத்தை எனக்குச் சொல்லவேண்டுமென்று கேட்க சுகர் 
சொல்லுகின்றார் : ராஜாவே ! மனோ வாக்குக் காயங்களி 
னாற் பண்ணப்பட்ட பாபத்துக்கு இந்த லோகத்தில் மனு 
முதலானவர்களால் சொல்லப்பட்ட பிராயச்சித்தங்களை சாஸ் 
திரப்பிரகாரம் அந்த மனோ வாக்குக் காயங்களினாற்றானே 
அதிகாரியான புருஷன் பண்ணாமற் போனானாகில் நிக்ஷய 

மரணத்தை யடைந்து முன் சொல்லப்பட்ட கொடிய 
நரகங்களை 

ஆனபடி.யினால யிவ்வுலகத்தில் 
மரணத்தை யடைகிறதற்கு முன்னமே துரிதமாகப் பிரபல 
மாயும் சொற்பமாயு மிருக்கின்ற பாவங்களையறிந்து , ரோகங் 
களினுடைய நிதானத்தை யறிந்த வைத்தியன் அதற்கனு 
குணமாய் எப்படி சிகிச்சை பண்ணுவானோ, அப்படிப்போல 
பிராயச்சித்தஞ்செய்ய எத்தனம் பண்ணக் கடவனென்று 
சொல்லா நின்ற சுகப்பி மரிஷியைப் பார்த்துப் பரிக்ஷித்து மகா 
ராஜா சொல்லுகின்றார் . 


மாக 


யடைவன் . 


* யாதனை = நரகத்தில் கொல்லாது வருத்து நோய் . 


ஆகையால் 


504 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
வாரீர் மகானுபாவரே ! பெரியவர்களாலே பண்ணப் 
பட்ட நிந்தையாலும் , அஜாஸ்திரங்களினுடைய கேள்வி 
யாலும் , இராஜதண்ட னையாலும் , சாஸ்திரங்களிற் சொல் 
லப்படும் நரகத்தில் விழுகிறதினாலும் , தனக்குப் பாபமே 
யனர்த்தத்தைப் பண்ணுகிறதென் றறிந்தும் , புருஷனான 
வன் திரும்பவும் பி.கிருதிப் பரவசனாய்ப் பாவத்தையே 
பண்ணுகிறான் . 

பிராயச்சித்தம் எப்படி 
கைகூடும் ? ஒருவன் ஓரிடத்தில் ஒரு வேளையில் பிரா 
யச்சித்தம் பண்ணிக்கொண்டு பாபத்தில் நின்றும் ஒழிந்தவ 
னாகின்றான் . ஒருவன் பிராயச்சித்தம் பண்ணிக்கொண்டி 
ருந்தாலும் திரும்பவும் பாவத்தைச் 

பாவத்தைச் செய்கிறவனாயுமிருக் 
கிறான் . யானைக்கு உடம்பிலுள்ள அழுக்குப்போகச் சுத்தி 
பண்ணி யிருந்தாலுந் திரும்பவும் புழுதியை அள்ளிப்போட் 
டுக்கொள்ளுகிறதினால் , அந்த ஸ்நானம் எப்படி வியர்த்த 
மாமோ அப்படிப் புருஷனானவன் பிராயச்சித்தம் பண்ணிக் 
கொண்டு திரும்பவும் பாபத்தைப் பண்ணுகின்றதினால் பிரா 
யச்சித்தம் வியர்த்தமாமென்றெண்ணுகிறே னென்று அரசன் 
சொல்ல சுகர் சொல்லுகின்றார் : 


வாராய் ராஜாவே ! அக்கியானியான புருஷன் அதி 
காரியான படியினாலே பிராயச்சித்தகர்மத்தினால் பாவத் 
துக்கு நாசமுண்டாகிறதில்லை . பிராயச்சித்த கர்மமோ வென் 
றால் ஞானசாதனமாயிருக்கும் . பாபத்தைச் சமூலமாக நாசம் 
பண்ண ஞானமே முக்கியமான பிராயச்சித்தம் . நித்தியமாய்ப் 
பசிக்கும் புருஷனுக்கு வியாதிகள் எப்படி விர்த்தியாகிற 
தில்லையோ , அப்படியே நியமானுஷ்டானத்தைப் பண்ணு 
கிற புருஷன் , மெள்ள மெள்ள தத்வக்கியான ததை யடைகின் 
றான் . தருமத்தை யறிந்தவர்களாயும் , ஜீதேந்திரியர்களாயு 
மிருக்கிற பேர்கள் மனோவாக்குக் காயங்களினாற் பண்ணப் 
பட்ட மகத்தாயும் சுவற்பமாயுமிருக்கிற பாபத்தைப் பிராயச் 
சித்தத்தினாலும் , ஸ்திரீ சம்பந்த மில்ல பையான பிரமசரி 
யத்தினாலும் , இந்திரிய நிக்கி கத்தினாலும் , கர்மபலத்தை 
வீட்டதினாலும் , சத்திய சவுசங்களினாலும் , சரணாகதியினாலும் 
நாசம் பண்ணுகின்றார்கள் .. வாசுதேவனையே பற்றா நின்ற 
பிரபன்னர்களான சிலர் , கேவலம் சரணாகதியினால் பாவத்தை 
யு தரிப் போடுவார்கள் . அரசனே ! எந்தப்பிரகாரம் கிருஷ்ண 
னி . - த்தில் 

சமர்ப்பிக்கப்பட்ட சரீரம்- அர்த்தம் - பிராணன் 
இவைகளையுடைய புருஷன் அந்தக் கிருஷ்ண பக்தர் 
களுடைய சேவையினால் சதாசாரிய சம்பந்தத்தினால் சுத்த 
னாவனோ , அந்தப் பிரகாரம் பாபியானவன் தபசு - பிரமசரிய 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

505 
முதலான பாவ நிவர்த்தி சாதனங்களினாற் பரிசுத்தனாகின் 
றான் , சரணாகதி மார்க்கத்தில் நல்லசீலத்தால் 

நாரா 
யணனையே 

முக்கியமான கதியாகவுடைய சத்புருஷர்க 
ளுடைய மார்க்கமானது உலகத்தில் ஒருக்காலும் பய 
மில்லாத 

க்ஷேமத்தை சாதிக்கக்கூடிய சிரேஷ்டமார்க்க 
மாகும்.ஆதலால் பிராயச்சித்தங்கள் நாராயணனிடத்தில்பக்தி 
யில்லாத புருஷனைப் பரிசுத்தனாக்க முடியாது . இப்புவியில் 
கிருஷ்ணனுடைய குணங்களில் பிரீதியையுடையவர்களாய் 
அந்தப் பகவானுடைய பாதாரவிந்தங்களில் தமது மனதை 
வைத்த மகானுபாவர்கள் சகலபிராயச்சித்தமும் செய்துக் 
கொண்டவர்களாய் , பமனையும் , யமபடர்களையும் , கனவிலும் 
காணார்கள் . 


ராஜ சிரேஷ்டனே ! விஷ்ணு து தர்களுக்கும் யம 
தூதர்களுக்கு முண்டான அத்த இதிகாசமாகிய சம்வாதத் 
தைச் சொல்லுகின்றேன் : கன்னியா குச்சமென்கிற பட்டணத் 
தில் அஜாமிளனெனும் ஒரு பிராமணன் பரத்தையர் சங் 
கத்தையே விரும்பி , தீயகர்மங்களை யியற்றி , சொக்கட்டான் 
சூது முதலான ஆசார ஈனஞய்ச்சம்சாரத்தைப் போஷித்தும் , 
பிராணிகளை இம்சித்துக்கொண்டு மிருந்தான் . அவனுக்குப் 
பதின்மர் புதல்வர்களிருந்தார்கள் . அவர்களில் பின்னவன் 
நராரயணனென்பான் தன் தாய் தந்தையர்களுக்கு மிகவும் 
இஷ்டன் . அஜாமிளன் அந்தக் கடைசி புத்திரனை உண் 
ணுதல் உறங்குதலிலும் பிரியச் சகியாத அவ்வளவு அன்பு 
பாராட்டி வந்தான் . பிறகு வார்த் தீகத்தையடைந்த அஜா 
மிளனுக்கு வேர்வை கொள்ளவும் நடுக்க மெய்தவும் சரீரம் 
தளர்ந்துபோகவும் உயிர் சோரவும் மரணமடைந்து போகும் 
சமையத்தில் , அஜாமிளன் எனும் பிராமணன் தனது ஆயுள் 
முடிவையறிந்து தன் அன்புமிகுந்த கடைசி 

கடைசி புத்திரனை 
காணவேண்டுமென்று “ நாராயணா " வென அவனைப் பெயரா 
லழைத்தான் . இப்படிக் கடைசியாக தன்னருமையான புதல் 
வனை பார்க்க அவாக்கொண்ட அஜாமிளன் இறப்பதற்குள் 
ளாக பயங்கரமான யமபடர்கள் அவன் முன்சென்று இடி 
முழக்கம்போல் அதட்டி தீப்பொறி பறக்கும்படி யவனைப் 
பார்த்து அவனுடைய தீயகர்மங்களுக்காக அவனைத்திட்டி 
னார்கள் . நிலாவைப்போலும் பிரகாசிக்கும் வெண்சங்கையும் 
சக்கரத்தையும் கைகளிலுடையவர்களான தேன் பொருந்திய 
துழாய் மாலையைத் தரித்த சுயம்பிரகாசக் கடவுளினது பக்தர் 
கள் அஜாமிளனை யடைந்து யமகிங்கரர்களால் எறியப்பட் 
டிருக்கும் பாசக்கயிற்றினை அறுத்தனர் . இப்படி யவர்கள் 

64 


506 


ரீ மவா பாகவதம் 


செய்தது சிறிதும் பொருந்தாதது எனத் தம்முடன் வாதிக் 
கும் யமபடர்களுக்கு தரும நியாயங்களை யுரைத்தார்கள் , 


மாவது 


ஓ எமதூதர்களே ! நீங்கள் தர்மராஜாவினுடைய ஆக் 
கினையைச் செலுத்துகிறவர்களானால் தர்மத்தினுடைய ஸ்வ் 
ரூபமும் பிரமாணமும் உமக்குத் தெரிந்திருக்கவேண்டும் . தர்ம 

யாது ? உம்மால் தண்டனையடைதற் குரியவர் 
யாவர் ? தண்டனைக்கு விஷயமானது எவ்வித கர்மம் P 
என்றிவ்வண்ணம் பற்பலவாய் விஷ்ணு தூதர்களாலே கேட் 
கப்பட்டவர்களாய் எமதூதர்கள் சொல்லுகிறார்கள் : வேதத் 
திலே எது 

செய்யத்தக்கதாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ 
அதுவே தர்மம் . அந்த வேதமோ சுவாயம்புவான சாக்ஷாத் 
நாராயண னுடைய சுவாசமாகும் . ஸ்ரீமந் நாராயணன் 
சூரியன் - அக்கினி- ஆகாயம் - வாய்வு - சலம் -சந்திரன் - சந்திகள் 
அகோராத்திரங்கள் - திக்குகள் - பூமி - காலம் - எமன் - இவர்க 
ளெல்லாம் ஜீவனுக்குச் சாக்ஷியா யிருக்கிறார்கள் . சாக்ஷிக 
ளான இவர்களாலே அறியப்பட்ட அதர்மமே தண்டனைக் 
குரிய விஷயம் . கர்மம் புரியும் சகல பிராணிகளும் அகங்கார 
மமகாரங்களினால் உண்டாகும் அதர்மானு குணமாகத் தண் 
டனைக்குரியர் . புருஷன் தானியற்றும் புண்ணிய பாபகர்மங் 
களுக்குத் தகுந்தபடி அவைகளின் பலத்தை லோகாந்தரத் 
திலே அனுபவிக்கிறான் . தேவசிரேஷ்டர்களே ! பகவானான 
தர்மராஜா அந்தரியாமியாகின்ற பரமாத்துமாவைப்போல் 
சமயமனிபட்டணத்திலேயே யிருந்து கொண்டு மனதினால் 
பிராணிகளுடைய தர்மா தர்மங்களை யெல்லாம் அறிந்து 
கொண்டு , அந்தப் பிராணிகளின் தர்மாதர்மத்துக்கு அனு 
குணமாக விசாரிக்கிறார் . அக்கினியான புருஷன் ஜன்மாந் 
தர கர்மத்தினாலே பிராப்தமாயிருக்கிற இத்தேகத்தையே 
நானென்றெண்ணிக்கொண்டு ஜன்மாந்தரக் கியானமில்லாத 
வனாய்ப் பூர்வஜன்மத்தையும் வரப்போகிற ஜன்மத்தையும் 
அறியமாட்டான் . ஒரு சீவன் கர்மேந்திரியங்களைந்துகளி 
னாலே கர்மங்களைப் பண்ணுகிறான் . கியானேந்திரியங்களைந்து 
களினாலும் சப்தாதி ஐந்து விஷயங்களையும் அறியாமலிருக் 
கிறான் . சோடசகலையை யுடையதாயும் , குணத்திரயத்தை 
யுடையதாயும் , அநாதியாயுமிருக்கிற இந்தச் சரீரமானது 
ஜீவனிடத்திலே சந்தோஷம்- துக்கம் - பயம் - பீடை இதுகளைக் 
கொடா நின்ற சமுசாரத்தை யுண்டுபண்ணும் . அக்கியனாயும் , 
காமக் குரோதங்கள் முதலான அரிஷ்டவர்க்கத்தை ஜயிக்க 
மாட்டாதவனாயு மிருக்கிற புருஷனானவன் , இச்சியாமலிருந் 
தும் இந்த சம்சாரத்தினாலே பலாத்காரமாகக் கர்மங்களைப் 


சஷ்ட மஸ் கந்தம் 

507 
பண்ணுவிக்கப்படுகிறான் . கோசகாரமெனும் பெயரையுடைய 
பூச்சியானது தனக்குத்தானே பந்தனமான கூண்டைப்பண் 
ணிக்கொண்டு அதற்குள்ளேயகப்பட்டு எப்படி வெளிப்படாம 
லிருக்குமோ, அப்படி கர்மத்திலே அகப்பட்டுக்கொண்டு 
அந்தக் கர்மத்தைவிட்டு வெளிப்படுகைக்கு உபாயமரியாத 
வனாய் மோகித்திருக்கிறான் . கர்மம் புரியா தவன் ஒருவனு 
மில்லை . பூர்வகர்மானுகுணமாக உண்டாகா நின்ற குணகாரிய 
ரான காமக்குரோதாதிகளினாலே சகல பிராணிகளும் பரவ 
சமா யிருந்துகொண்டு பலாத்காரமாகக் கர்மத்தைச் செய்கி 
றார்கள் . அதிருஷ்ட ரூபமான நிமித்தியத்தை யடைந்து 
அந்த அதிஷ்டான ரூபமான ஸ்தூலமாயும் , சூக்ஷமமாயு 
மிருக்கிற தேகமானது பலவாறான கர்ம வாசனையினாலே 
மாதா பிதுர்க்களுக்குச் சமானமாகவே யுண்டாகும் . இந்தப் 
பிரகாரம் பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினாலே புருஷனுக் 
குச் சம்சாரமானது உண்டாகிறது . அந்தச் சம்சாரமும் 
சீக்கிரமாக ஈஸ்வர வுபாசனையினாலே நசித்துப்போகும் . 
இந்த அஜாமிளனோ வென்றால் சாஸ்திர சம்பன்னனாயும் , 
சீலம் சதாசாரம் பொறுமை இவை முதலான குணங்களுக் 
கிருப்பிடமாயும் , விரதங்களனுஷ்டித்தவனயும் , சத்தியவாக்கு 
சுசித்வ குணமுடையவனாயும் , வேதவித்தாயும் , குரு அக்கினி 
அதிதிகள் விருத்தர்கள் பிராமணர்கள் இவர்களை யுபசரிப் 
பதில் பிரீதியுடையவனாயும் , அகங்காரமில்லாதவனாயும் , சர்வ 
பூதங்களுக்கும் சுகிர்த்தாயும் , சாதுவாயும் , இதம் பேசுபவ 
னாயும் , அசூயையில்லாதவனாயும் பூர்வத்திலே யிருந்தான் . 
இப்படிப்பட்ட ஆத்தும குணங்களுடனே கூடின இந்தப் 
பிராமணன் , ஒருநாள் பிதாவினாலேவப்பட்டு வனத்துக்குப் 
போய் , பழம் புஷ்பம் சமித்து தர்ப்பை முதலியவைகளைக் 
கொண்டு திரும்பி வரும்போது , மதுமத்தியங்களைப் பானம் 
பண்ணி பந்த மதுபானத்தினாலே சிவந்து சுழலா நின்ற 
நேத்திரங்களையுடைய போகஸ்திரீயான ஒரு தாசியுடனே 
கூடிக் கிரீடித்துக்கொண்டிருக்கிற காமுகனான ஒரு சூத்திர 
னைக் கண்டான் . அந்த க்ஷணத்திலேயே மன்மத விகார 
மடைந்து தன்னுடைய மனதை அடக்குவதற்கு சக்தியற்றவ 
கைப் போனான் . 


பிறகு அப்பர நாரியை தன் வசமாக்கி அவளை அனுப 
விப்பதிலேயேயிரவும் பகலும் கழித்து சுதர்ம வைதீக கிரியை 
களை விட்டவனாய் , பிதாவினாலே சம்பா திக்கப்பட்ட தனம் 
அவ்வளவையும் செலவு செய்து அவளைச் சந்தோஷிப்பித்துக் 
கொண்டிருந்தான் . அந்தத் தாசியுடைய கடைக்கண் பார்வை 


508 

ஸ்ரீ மஹா [ ii க த ம 
யினாலே விவேகசூனியனான அந்தப் பிராமணனானவன் பாலி 
யத்திலே அக்கினிசாக்ஷியாகக் கலியாணம் பண்ணப்பட்டவ 
ளாயும் , பதிவிரதையாயு மிருக்கிற தன்னுடைய பாரியையும் 
விட்டுவிட்டு , நியாயமாயும் அநியாயமாயும் தனங்களைச் சம்பா 
தித்து அந்த போகஸ்திரீயினுடைய சம்சாரத்தை மந்த 
புத்தியினனான அந்தப் பிராமணன் ரக்ஷித்துக்கொண்டிருந் 
தான் . இத்தகைய தூர்த்தனான அஜாமிளன் எமது தரும 
பிரபுவால் தண்டித்ததற்குரியன் . ஆதலின் அவனை நாங்க 
ளழைத்து செல்லுதற்கு அனுமதி தருதல் வேண்டுமென 
யமபடர்கள் உரைத்தனர் . 


இரண்டாவது அத்தியாயம் 


விஷ்ணு சிங்கார் எம தூதர்களுக்கு அரிநாம சங்கீர்த்தனைப் பிரபாவ 
முரைத்து அஜாமிளனை விஷ்னு லோகத்தையடையச் 

செய்தமை சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் சுகுண சம்பன்னா கேள் ! இவ்விதம் அந்த எம 
தூதர்களுடைய வசனத்தைக்கேட்டு அந்தப் பகவத் கிங்கரர் 
கள் பிரதியுத்தரஞ் சொல்லுகிறார்கள் : 


ஓ எமதூதர்களே ! நீங்கள் சொல்வது ஆச்சரியமானது . 
தர்மத்தை யறிந்தவர்களுடைய சபையிலே பாபம் செய்யாத 
புருஷனானவன் விருதாவாக தண்டிக்கப்பட்டால் , அந்தத் 
தர்மசபையை அதர்மமானது அடையாமலிருக்குமா ? பிரஜை 
களுக்குப் பிதாவைப்போல ரக்ஷிக்கிறவர்களாயும் , சிக்ஷிக்கிற 
வர்களாயும் , எல்லாருக்கும் சமானர்களாயு மிருக்கிற சத்புரு 
ஷர்களிடத்திலே பக்ஷபாத முண்டானால் பிரஜைகள் எவனைச் 
சரணமாக அடைவார்கள் ? சிரேஷ்டனா யிருக்கிறவன் எஎந் 
தத் தர்மத்தைப் பிரமாணமாக ஒப்பி நடக்கிறானோ அதையே 
பிரமாணமாக மற்றவர்களும் பற்றி அனுவர்த்திப்பார் 
கள் . 

பிராணிகளும் விசுவாசிக்கத் தக்கவனாயும் , 
தயாளுவாயுமிருக்கிற புருஷன் தன்னிடத்தி லொப்பு விக் 
கப்பட்ட சரீரத்தை யுடையதாயும் , சிநேகத்தை யுடையதா 
யும் , அக்கியனாயுமிருக்கிற அந்தப் பிராணியை எப்படித் 
துரோகம் பண்ணுவன் P. “ தாராயணா இங்கே வா " வென் 
பதிலுள்ள நான்கு 

யுடையதான பகவந் 


சகல 


அக்ஷரங்களை 


சஷ்டம ஸ்கந்தம் 


509 


நாமத்தை யெப்போது வுச்சரித்தானோ அப்போதே மகா 
பாபியாயிருக்கிற இந்த அஜ, மிளனுடைய பாபங்களுக்குப் 
பிராயச்சித்தம் பண்ணப்பட்டது . அதாவது பக்தியினாலாவது 
விரோதத்தினாலாவது ஞான சொரூபனான ஒப்பற்ற பகவா 
னுடைய நாம முறைத்தலுக்காகவாவது மனமொருமித்து 
" நாராயணா 

வெனச் சொல்வரேல் திரண்ட கொடிய பாவங் 
கள் கெட்டொழியும் ; பிறவித் துன்பத்தை நீக்கும் ; நாராயணா 
வெனும் நாமத்திலுள்ள நான்கக்ஷரங்கள் கொலை முதலிய 
கொடிய பாதகங்களை யொழித்து அக்கினியிலே நெய்யைப் பெய் 
தல் முதலிய காரியங்களையுடைய பிரயாசித்தம் முதலிய கருமங் 
கள் விஷயமாக வேற்பட்ட குறைபாட்டையும் நீக்கும் . முத்தி 
தருதலை பலனாகவுடைய அந்நான்கெழுத்துகள் அவைகளை 
மனனம் 

செய்பவருடைய அஞ்ஞானத்தைப் போக்கி 
பொய்யொழிய பரிசுத்த மாகும்படி . பிரகாசிக்கச்செய்யும் . 
அவ்வெழுத்துக்களை உச்சரித்த மனத்திலெழும் நல்வினைக் 
கும் ஒப்பற்ற ஜீவாதாரமாகும் . 
தும்மல் , இருமல் , அதிக துயரால் உள்ளம் 

உள்ளம் விம் 
முதல் , வீழ்தல் முதலிய காரியங்களை செய்யும்போதெல்லாம் 
இப்பெருமை வாய்ந்த நான்கு நல்லெழுத்துகளை சொல் 
வார்களானால் திருமாலினது சிவந்த தாமரைப்பதங்களை 
சத்தியமாக அவர்கள் அடைவார்கள் . 

ஆதலின் தனது அன்புள்ளபுத்திரனை யழைத்தல் கா 
ரணமாக அஜாமிளன் “ நாராயணா” வெனும் நான்கெழுத்தை 
உச்சரித்தனன் . தான் முன்னிழைத்த தீயகர்மங்களினின்றும் 
மீண்டனன் . இவ்விருத்தாந்தத்தை யுமது நாயகனான காலக் 
கடவுளுக்கு உரை செய்யுங்கள் . அவர் இங்கு நடந்தது கிரம 
மென சொல்வார் . நடமின் என்றனர் நாரணவடியரானவர் 
கள் . இதனைக் கேட்ட நமன்றமர் கலங்கியோடினர். 


மூன்றாவது அத்தியாயம் 


காலக்கடவுள் விஷ்ணுபக்தர்களுடைய பிறபாவமுறைப்பது . 

பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
என்னருந்தவப்பேறே ! அந்த தர்மராஜாவானவர் தன் 
னுடைய படர்களாலே சொல்லப்பட்ட விருத்தாந்தத்தைக் 
கேட்டு விஷ்ணு தூதர்களாலே நிராகரிக்கப்பட்ட அந்தப் 


510 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
படர்களைப் பார்த்து என்னசொன்னான் ? தேவனான எமனு 

ய ஆக்கினைக்குப் பங்கமானது ஒருத்தராலேயுஞ் சொல் 
லக் கேட்கப்பட்ட தில்லை . இந்தச் சமுசயத்தை உம்மைத்தவிர 
வேறொருவன் போக்கடிக்க மாட்டானென்று பிரஸினம் 
பண்ணாநின்ற பரிக்ஷித்து வைப் பார்த்துச் சுகர் சொல்லு 
கின்றார் : 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


அரசனே ! பகவத்கிங்கரர்களாலே நிராகரிக்கப்பட்ட 
எமதூதர்கள் சமயமணி பட்டணத்துக்கு எஜமானனாயும் தங் 
களுக்குச் சுவாமியாயுமிருக்கிற எமதருமனை நோக்கிச் 
சொல்லுகிறார்கள் : 


பிரபுவே ! பூமியிலே மனிதர்களுக்கு கர்மானுகுணமாய் 
பலத்தைக் கொடுப்பதற்கும் அவர்களை சிக்ஷிப்பதற்கும் 
எத்தனை பேர் உண்டாயிருக்கிறார்கள் ? அப்படி கர்மானு 
குணமாக பலனைத் தருவார் பலர் இருந்தார்களானால் , 
அவர்களி லொருவர்க் கொருவர் பாராட்டும் விரோதத்தினால் 
சுகதுக்கங்கள் ஒரு பிராணிக்கும் உண்டாகமாட்டா . எல்லா , 
பிராணிகளுக்கும் நீர் ஒருவரே பிரபுவாயும் , கர்மானுகுண 
மாகத் தண்டனை பண்ணுகிறவராயும் , மனுஷியர்களுடைய 
புண்ணிய பாபங்களைப் பிரித்து அறிகிறவராயும் இருக்கிறீர் . 
உம்முடைய ஆக்கினையானது மனுஷியலோகத்திலே இது 
வரையிலும் தடுக்கப்படாமலிருந்தது . இப்போது ஆச்சரிய 
கரர்களான நான்கு சித்த புருஷர்களாலே உம்முடைய 
ஆக்கினை தடுக்கப்பட்டது . உம்முடைய ஆக்கினையினாலே 

பாபியான அஜாமிளனைப் பாசத்தினாலே கட்டி 
னோம் . அப்போது அந்த சித்த புருஷர்கள் பலாத்கார 
மாகப் பாசங்களையறுத்து அவனை விடுவித்தார்கள் . அவர்கள் 
நாலு பேரையும் இன்னாரென்று உம்மிடத்தில் நின்றும் 
அறிய நாங்கள் இச்சிக்கிறோம் என்றனர் . 


நாங்கள் 


இவ்விதம் தமது படர்களால் வினாவப்பட்டவனாய் 
பிரஜைகளுக்கெல்லாம் நியந்தாவான் யமன் சந்தோஷத் 

அரியினுடைய பாதாரவிந்தத்தை ஸ்மரித்துக் 
காண்டு தன்னுடைய தூதர்களுக்கு இவ்விதம் விடை 
பகர்ந்தான் . 


தோடு 


தூதர்களே ! என்னைக்காட்டிலும் வேறாய் ஸ்தாவரசங்க 
மங்களுக்குத் தலைவனான ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் . 


511 


சஷ்டம ஸ்கந்தம் 
நானோ மனுஷியர்களுக்குள்ளே பாபிகளுக்கு மாத்திரம் 
ஈஷ்வரனாய் அக்கடவுளுடைய கிங்கரனா யிருக்கிறேன் . 
நாராயணனிடத்திலே இந்தப் பிரபஞ்சமானது நூலினால் 
நெய்யப்பட்ட வஸ்திரம் போலக் குறுக்கு நெடுக்குமாகக் 
கோக்கப்பட்டிருக்கிறது . அவருடைய அம்சபூதர்களான 
பிரம விஷ்ணு ருத்திரர்களாலே இந்தப் பிரபஞ்சத்துக்குச் 
சிருஷ்டி - ஸ்திதி - சங்காரங்க ளுண்டாயிருக்கின்றன . அப்படிப் 
பட்ட நாராயணன் நமக்கு நியந்தாவாய் அதீஸ்வரனாயிருக்கி 
றான் . அந்தப் பகவான் தம்முடைய வேதரூபமான வாக்கினா 
லும் பிராமணாதி - நாமங்களினாலும் பிராணிகளைக் கட்டுகின் 
றார் . அந்தப் பிராணிகள் பகவானுடைய ஆதீனமாயிருந்து 
கொண்டு சுதர்மத்தைப் பண்ணுகின்றார்கள் . பிரமா சிவன் 
இந்திரன் முதலிய சகல தேவர்களும் , சித்தர்களுடனே 
கூடின ஏகாதச ருத்திரர்கள் பிரஜாபதிகளும் , ரஜஷ் தமசுக் 
களினாலே ஸ்பரிசிக்கப்படாத பிருகு முதலான மகாரிஷி 
களும் சத்துவகுணப் பிரதானர்களா யிருந்தாலும் , பகவா 
னுடைய மாயையினாலே மோகிக்கப்பட்டவர்களாய், அந்தப் 
பகவானுடைய சங்கல்பத்தை அறியார்கள் என்றால் அவர் 
களைக் காட்டிலும் நிகிருஷ்டர்களான மற்றபேர் அறியார்க 
ளென்பது ஆச்சரியமானதல்ல . சுதந்திரராயும் மாயாதி 
பதியாயும் , மகாத்துமாவாயு மிருக்கிற ஸ்ரீ ஹரியினுடைய 
மனோகரர்களான தூதர்கள் இந்த லோகத்திலே மிகவுஞ் 
சஞ்சரிப்பார்கள் . தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட அந்த 
விஷ்னு தூதர்கள் , பிறரால் காணக்கூடாத சொரூபங்களை 
யுடையவர்களாய் , அந்த விஷ்ணுவினிடத்திலே பக்தியுடைய 
வர்களை சத்துருக்கள் அக்கினி முதலான பூதங்கள் முதலிய 
வைகளால் நேறிடும் துன்பங்களினின்றும் இரட்சிப்பார்கள் . 
சாக்ஷாத் பகவானாலே சொல்லப்பட்ட சுத்தமான பாகவத 
தர்மத்தை ரிஷிகளும் தேவர்களும் அறியமாட்டார்கள் . 
பிரமா , நாரதர் , சிவன் , பிர்மகுமாரர்களான சனற் குமாரர் , 
கபிலர் , மனு , பிரகலா தனன் , ஜனகர் , பீஷ்மர் , பலி , சுகர் , 
நான் ஆக இந்தப் பன்னிரண்டு பேர்களும் தான் அறி 
வோம் . ரகசியமாயும் சுத்தமாயும் அறியக்கூடாத 
தாயுமிருக்கிற அந்த பாகவத தர்மத்தை அறிபவன் மோட் 
சத்தை யடைவன் . 

பிள்ளைகளே ! அரிநாம வுச்சாரணத்தி 
னுடைய பிரபாவத்தைப் பாருங்கள் . அந்த நாராயண நாம 
வுச்சா ரணத்தினால் மகா பாதகனான அஜாமிளனும் 
பாசத்தில் நின்றும் விடுபட்டான் . ஆகையினால் பகவத் 
நாம கீர்த்தனத்தினால் புருஷன் சகல பாபத்தில் நின்றும் 
விடுபட்டு முக்தனாய் விடுவன் . வேதத்தினிடத்தில் சிரத் 


பரம 


கால 


512 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தையும் எக்கியாதி கர்மத்தில் ஆசக்தியு முடையவர்களான 
மனு முதலானவர்கள் இந்த பகவந் நாமகீர்த்தனத்தி 
னுடைய பிரபாவத்தை அறியார்கள் . இந்தப் பிரகாரம் 
ஸ்ரீமந் நாராயணனிடத்தில் பக்தியைச் செலுத்துகின்ற 
வர்கள் நம்முடைய தண்டத்துக்கு உட்பட்டவர்களன்று .. 
அவர்களுக்குப் பாபம் உண்டாகிறதேயில்லை . அப்படிப் 
பட்டபேருக்கும் ஒருக்கால் பிரகிருதி வாசனையினாலே பாபம் 
உண்டாகுமாகில் , அதையும் அந்தப் பகவானுடைய நாம 
கீர்த்தனமே போக்கடிக்கின்றது . இனி அத்தகைய அரி 
பக்தர்களுடைய சமீபத்திலும் போகாதீர்கள் . அப்படிப் 
பட்ட முகுந்தனுடைய பாதாரவிந்தங்களைப் பணியா தவர் 
களும் இகசுகத்தையே கோரித்திரிபவருமே நும்மால் 
அழைத்து வருதற்குறியரென காலக்கடவுளுரைக்க. 
படர்கள் கேட்டு ஆச்சரியத்துடன் பகவத் பக்கதர்களிடத்து 
பயத்தை வகித்திருந்தனர் . 

அதருமவசத்தனான அஜாமிளனும் , சக்கரத்தைத் தன் 
திருக்கரத்தேயுடைய கடவுளது நாமத்தை அறியாது உச்ச 
ரித்து உயர்ந்த மோக்ஷ வீடடைந்தனன் . 

எனின் மனதார 
அந்தத் துளவமாலையை யணிந்த துய்யவன் நாமங்களைப் 
பாடும் பாக்கியம் பெற்றார் இருவினைக்கிடமான இச்சரீரத்தை 
யொழித்து எல்லையிலா இன்ப வீடடை குவரென 

யான் 
சொல்லவும் வேண்டுமோ அரசனே என்றுரைத்தார் . 
மேலும் , இச்சரித்திரத்தை பொதியமலையிலுள்ள பெருந்தவ 

அகத்தியரால் எமக்குறைத்தபடி உனக்குச் சொன் 
னேன் . இதைச் சொல்பவரும் பயத்தைக்கொடுக்கும் பாவ 
கர்மங்கள் தொடர்தலில்லாமல் சிரேஷ்டமாகிய முக்தியை 
யடைவார்கள் என சுகமுனிவர் உரைத்தனர் . 


எம 


ரான 


நான்காவது அத்தியாயம் 


தக்கனுடைய வமிசம் விஸ்தரிக்கப்படுகிறது . 


பரிக்ஷித்து வினுடைய வாக்கியம் 


பிரமரிஷியே ! சுவாயம்பு மனுவந்தாத்திலே தேவர்கள் 
அசுரர்கள் மனிதர்கள் முதலியவர்களின் சிருஷ்டி உம்மாலே 
சங்கிரகமாகச் சொல்லப்பட்டது . அந்த சிருஷ்டி விஸ்தா 
ரத்தையும் பகவானான பரம புருஷன் தன் சக்தியினாலே 


சஷ்டம ஸ்கந்தம் 

513 
எந்தப்பிரகாரம் சிருஷ்டித்தாரோ, அந்தச் சக்தியையும் 
சிருஷ்டிப் பிரகாரத்தையும் உம்மாலே தெரிந்து கொள்ள 
விச்சிக்கிறேனென்று வினவுகின்ற பரீக்ஷித்துவுக்கு சுகப்பிரம 
ரிஷியானவர் சொல்லுகின்றார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்து மகாராஜனே ! பிராசீன பரிகசுவினுடைய 
பிள்ளைகளான பிரசேதசுக்கள் பத்துபேரும் சமுத்திர மத்தி 
யில் நின்றும் வெளிப்பட்டு அப்போது விருக்ஷங்களினாலே 
சூழப்பட்டுக் காடுமயமான பூமியைப் பார்த்தார்கள் . விருக்ஷங் 
கள் பொருட்டுக் கோபித்துக்கொண்டவர்களாய்த் தபசினாலே 
ஜொலியா நின்ற குரோதத்தை யுடையவர்களான பிரசேதசுக் 
கள் அந்த விருக்ஷங்களைத் தகிக்கவேணுமென்கிற இச்சை 
யினால் முகத்தினாலே வாயுவையும் அக்கினியையுஞ் சிருஷ் 
டித்தார்கள் . அந்தப் பிரசேதசுக்களுடைய முகத்தில் நின்று 
முண்டான வாயுவினாலும் அக்கினியினாலும் தகிக்கப்படும் 
அந்த விருக்ஷங்களைப் பார்த்து மகானாயும் ஓஷதி விருக்ஷங் 
களுக்கெல்லாம் ராஜாவாயுமிருக்கிற சந்திரன் பிரசேதசுக் 
களைக்குறித்து கோபத்தை போக்கடிக்கிறவன்போல் சொல்லு 
கிறான் : “ மகானுபாவர்களே ! நீங்கள் எளிய விருக்ஷங் 
களை தும்சம் பண்ணுதற்கு யோக்கியர்களன்று . பிரஜைகளை 
விருத்திபண்ண வேணுமெனும் இச்சையை யுடையவர்க 
ளான பிரஜாபதிகளாக சொல்லப்படுகின்றீர்கள் . ஆதியிலே 
பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாயும் , நாசமில்லா தவராயும் , 
கியான சக்திமானாயும் , விபுவாயுமிருக்கிற ஸ்ரீ அரியானவர் 
விருக்ஷங்களையும் , ஓஷதிகளையும் பக்ஷியமாகவும் அன்னமாக 
வுஞ் சிருஷ்டித்தார் . உத்தமகுண சம்பன்னர்களே ! பெரி 
யோர்களுடைய மார்க்கமான சாந்தியை ஆஸிரமித்திருங்கள் . 
ஜொலியா நின்ற கோபத்தை யடக்குங்கள் . குழந்தைகளுக்கு 
மாதா பிதாக்களும் , கண்களுக்கு இமைகளும் , ஸ்திரீகளுக்கு 
பர்த்தாக்களும் பிரஜைகளுக்கு ராஜாவும் , சந்நியாசிகளுக்கு 
கிரகஸ்தர்களும் , அக்கியானிகளுக்கு கியானிகளும் , சுகுர்த் 
துக்களாயும் பந்துக்களாயு மிருப்பார்கள் . பிராணிகளுடைய 
தேகங்களுக்குள்ளே நியந்தாவாய் அந்தராத்மாவான ஸ்ரீஹரி 
யிருக்கிறார் . சமஸ்தத்தையும் அந்த அந்தரியாமியான 
ஸ்ரீ ஹரிக்கு ஸ்தானமாகப் பாருங்கள் . இப்படிப்பட்ட 
கியானத்தை யுடையவர்களா யிருந்தீர்களானால் அந்தரி 
யாமியான பகவான் உங்களாலே பூசிக்கப்படுவர் . யாதொருத் 
தன் கோபத்தை ஆத்துமவிசாரத்தினாலே அடக்குகிறானே 
அவன் பிரகிருதி குணங்களான சத்துவா திகளை அதிக்கிரமி 

65 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கடவது 


யாம லிருப்பன் . தீனங்களான விருக்ஷங்களைத் தகித்தது 
போதும் . இந்த விருக்ஷங்களுக்கும் உங்களுக்கும் மங்கள 
முண்டாகக் 

என்று 

அந்தப் பிரசேதசுக்களைச் 
சமாதானம் பண்ணி , பிர்மலோசனை யென்கிற அப்சரஸ்திரீ 
னுடைய பெண்ணான ஓர் உத்தமகன்னிகையைப் பிரசே 
தசர்களுக்குக் கொடுத்துவிட்டுப் போனான் . அந்தப்பெண்ணை 
பிரசேதசுக்கள் பத்துபேரும் சாஸ்திரப்பிரகாரம் விவாஹம் 
பண்ணிக்கொண்டார்கள் . 

தக்கன் என்பான் அந்தப் பெண்ணினிடத்தில் பிரசே 
தசுக்களின் புத்திரனாகப் பிறந்தவன் . அந்தத் தக்கனுடைய 
பிரஜாஸிருஷ்டியினாலே மூன்று லோகங்களும் பூரிக்கப்பட் 
டன . பிரஜாபதியான தக்கன் தேவர்கள்- அசுரர்கள் - மனிதர் 
கள் - னவர்களாயும் , ஆகாசம் - பூமி - ஜலம் - இவைகளை 
ஸ்தானமாக வுடையவர்களாயு மிருக்கிற பிரஜைகளை 
முன்னே மனதினாலேயே சிருஷ்டித்தான் . 

அந்தமானசமான பிரஜாசிருஷ்டி பூரணமாகாததைப் 
பார்த்துப் பிரஜாபதியான தக்கன் விந்திய பர்வதத்தினுடைய 
தாழ்வரையிலே போய்ஒருவரும்செய்தற்கரிய தவம் புரிந்தான் . 
அந்த விந்திய பர்வதத்தின் தாழ்வரையிலே பாபத்தை நாசம் 
செய்யக்கூடிய அகமருஷணமெனும் பிரசித்த தீர்த்தமொன் 
றிருக்கிறது . அதிலே மூன்று காலமும் ஸ்நானம்பண்ணி 
தபசினாலே பகவானைச் 

சந்தோஷிப்பித்து அமுசகுய்ய 
மென்கிற ஸ்தோத்திரத்தினாலே அதோக்ஷசனான அந்தப் 
பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான் . அத்தவத்திற்கு 
மகிழ்ந்து பக்தவச்சலனான பகவான் கருடாரூடராய் தீர்க்க 
மான அஷ்டமகாபுஜங்களை யுடையவராய் சங்கம் - சக்கரம் 
நந்தகம் - சார்ங்கம் - பாசம் - கதை - பாணம் - சர்மம் - ஆகியவைகளை 
கொண்டு பீதாம்பரதாரியாய் காளமேகசியாமளராய் பிரசன்ன 
முகமும் அருளொழுகுகண்ணுமுடையவராய் , கண்டத்திலே 
யிருந்து பாதபரியந்தம் தொங்கா நின்ற வன மாலையையுடைய 
வராய் , விளங்கா நின்ற ஸ்ரீ வக்ஷம் - கவுஸ்துவம் இவைகளை 
யுடையவராய் , மகத்தாகிய கிரீடம் - கடகம் - மகர குண்டலம் 
முதலியவைகளை யுடை யவராய் , நாரதர் -சனகர் முதலான 
தேவசிரேஷ்டகர்களாலும் சூழப்பட்டவராய் பிரசன்ன 
மானார் . 

அந்தத்திரிலோக சுந்தரமான ரூபத்தைப் பார்த்துத் 
தக்கன் பயமில்லா தவனாய்ச் சந்துஷ்டமான மனதையுடைய 
வனாய்ப் பூமியிலே விழுந்து பணிந்தான் . திரிலோகாதி 
பதியான ஜனார்த்தனர் தக்கனைப்பார்த்துச் சொல்லுகின்றார் : 


யெனது 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

515 
தக்கனே ! மகானுபாவனே ! நீ தபசினாலே சித்தியை யுடைய 
வனாய் , அதினாலே நம்மிடத்தில் பரமமான பக்தியை யடைந் 
தாய் . இயம நியமாதிகளுடனே கூடின தபசானது 

என் 
னுடைய இருதயம் ; அங்கங்களுடனேகூடின மந்திரஜப் 
மானது என்னுடைய சரீரம் ; தியானாதி விஷயமான புருஷ 
னுடைய வியாபாரமானது எனது ஆகிருதி ; நன்றாகப் 
பண்ணப்பட்ட கிருதுக்கள் எனது அவயவங்கள் ; தர்ம 
பானது என்னுடைய மனது ; 

தேவர்களே 
பிராணன்கள் ; சிருஷ்டிக்குமுன் நான் ஒருவனே யிருந்தேன் . 
என்னையன்றி வேறில்லை . என்னிடத்தில் மாயையினாலே 
குணமயமான பிரமாண்டமானது எப்போது உண்டாச்சுதோ 
அப்போதே அயோனிசனான பிர்மாவானவன் உண்டானான் . 
தேவதைகளுக்கெல்லாந் தலைவனாயும் , என்னுடைய சக்தியி 
னாலே பூரணனாயுமிருக்கிற அந்தப் பிர்மாவானவன் , சிருஷ்டி 
கர்மத்திலே யத்தனப்பட்டவனாய் தன்னை அசமர்த்தனென 
வெண்ணிக்கொண்டான் . அப்போது என்னாலே தபசு பண் 
ணென்று சொல்லப்பட்டவனாய் , தபசினாலே அந்தப் பிர்மா 
வானவன் 

ஆதியிலே பிரபஞ்சத்தைச் சிருஷ்டிக்கின்ற 
உங்களைச் சிருஷ்டித்தான் தக்ஷனே ! பஞ்சசேனனென்கிற 
பிரஜாபதியினுடைய 

பெண்ணான 

அசிக்கினி யெனும் 
பெயரையுடையவள் உனக்குப் பத்தினியாகி , ஸ்திரீபுருஷர்க 
ளுடைய ரதிதர்மத்தை யுடையவனாய் , நீ அவளிடத்திலே 
இந்தப் 

பிரஜாசிருஷ்டியை மிகவுமுண்டாக்கப்போகிறாய் 
நீயும் உனக்குக் கீழ்ப்பட்ட சகலமான பிரஜைகளும் 
என்னுடைய மாயையினாலே ஸ்திரீயும் புருஷனுமாகச் 
சேர்ந்து புத்திராதிகளையு முண்டாக்கப்போகிறீர்கள் . என்று 
சொல்லி அந்தத் தக்ஷப்பிரஜாபதி பார்த்துக்கொண்டிருக்கும் 
போதே , ஜகத் காரணமான அந்தப் பகவான் சொப்பனத் 
திலே காணப்பட்ட தனம் போல அவ்விடத்திலே , அந்தர்த் 
தானமானார் . 

ஐந்தாவது அத்தியாயம் 


நாரதருடைய கபடவசனங்களினால் நசித்துப்போன 

தனது 
பிள்ளைகளுடைய சோகத்தினால் தக்ஷப் பிரஜாபதியானவன் 
நாரதரைச் சபித்தமை சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் வேந்தனே ! விஷ்ணுமாயையினாலே விருத்தி 
யடைவிக்கப்பட்ட தக்ஷப்பிரஜாபதியானவன் பஞ்சசேன 


516 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


புத்திரியான அந்த அசக்கினியிடத்திலே அரியசுவா 
ளெனும் பெயரையுடையவர்களான பதினாயிரம் பிள்ளைகளைப் 
பெற்றான் . அக்குமாரர்கள் ஆசார சீல முடையவர்களாய் , 
பிதாவான தக்ஷனாலே 

பிரஜாசிருஷ்டியின் பொருட்டு 
நியமிக்கப்பட்டவர்களாய், மேற்குத் திக்கிலே போனார்கள் . 
அந்த மேற்குத்திக்கிலே சிந்து நதி சமுத்திரங்களுடைய 
புண்ணியமான சங்கமப் பிரதேசத்திலே யிரா நின்ற மகத் 
தான முனிசித்தர்களாலே சேவிக்கப்பட்ட நாராயணசரசு 
பெனும் பிரசித்த தீர்த்தத்தை யடைந்து , அதில் ஸ்நானம் 
பண்ணின மாத்திரத்திலே மனதிலுள்ள காமக்குரோதங்கள் 
முதலான ஏயகுணங்களை உதறிப்போட்டு பகவதராதன 
ரூபமான பராங்கிசியமென்கிற தர்மத்திலே நிஷ்டையை 
யுடையவர்களாய் பிதாவினுடைய ஆக்கினையினாலே கட்டப் 
பட்டு , உக்கிரமான தபம் செய்தார்கள் . 


நாரதமகா ரிஷியானவர் பிரஜாசிருஷ்டியின் பொருட்டு 
எத்தனத்தை யுடையவர்களான அந்த அரியசுவாளைப் 
பார்த்துச் சொல்லுகின்றார் . சிறு பிள்ளைகளே நீங்கள் பூமியி 
னுடைய அந்தத்தை அறியாமல் பிரஜைகளை எப்படி சிருஷ் 
டிக்கப் போகிறீர்கள் . ஒரு புருஷனையுடையதான அந்த 
ராஜ்ஜியத்தையும் அறியாமல் , திரும்பவும் வெளியிலே 
புறப்படுகிறதை யுடையதான பிலத்தையும் , வெகு ரூபத்தை 
யுடையவளான ஸ்திரீயையும் , விபசாரிக்கு பதியான புருஷ 
னையும் , உபயபாரிசங்களிலே பிரவகிய : நின்ற நதியையும் , 
தத்துவங்களினாலே அற்புதமான ஆசியத்தையும் , ஓரிடத் 
திலே சித்திரங்களான கதைகளோடு 

கூடின அம்சத் 
தையும் , தானே மிகவும் சுழன்றுகொண்டும் நாவிதன் 
கத்தியினாலும் வச்சிராயுதங்களினாலும் நிர்மிக்கப்பட்டது 
போல அதிதீக்ஷணமாயும் திடமாயும் இருபத்தைந்து தத்து 
வங்களினாலே ஆச்சரியமாயுமிருக்கிற கிரகத்தையும் , அறியா 
மல் சர்வக்கிபனாயிருக்கிற பிதாவினுடைய ஆக்கினையை அனு 
ரூபமாக அரியாதவர்களா யிருக்கிற நீங்கள் எப்படி பிரஜா 
சிருஷ்டியைச் செய்யப்போகிறீர்கள் ? 


நாரதருடைய இவ்வாக்கியங்களைக்கேட்டு அச்சிறுவர் 
கள் சகசமான சக்தியை யுடையதான புத்தியினாலே தாங்கள் 
தானே யோசனைப் பனணுகின்றார்கள் : பூமியினுடைய அந் 
தத்தைக் காணாமலென்று அம்முனிவரர் சொன்ன வசனத் 
துக்கு அர்த்தம் பூமியென்னப்பட்டது . ஆத்மாவுக்குப் பந்த 
காரணமாயும் அநாதியாயும் லிங்கசரீரமாயுமிருக்கிற க்ஷேத் 


சஷ்ட மஸ்கந்தம் 

517 
திரமென்று அறியத்தக்கது ; அந்தத்தை யென்று சொன்ன 
வசனத்துக்கு அர்த்தம் அந்த க்ஷேத்திரத்தினுடைய 
நாசத்தை யறியாமல் மோக்ஷத்துக்கு விரோதமான கர்மங்களி 
னாலே என்ன ஆகவேண்டியதென்று அறியத்தக்கது ; ஒரு 
புருஷனையுடையதான ராஜ்ஜியத்தை அறியாமல் என்றதற்கு 
அர்த்தம் அந்த க்ஷேத்திரத்திலே சர்வசாக்ஷியாயும் தனக் 
குத்தானே ஆகாரமாயுமிருக்கிற பரமேஸ்வரரே ஒருவனான 
புருஷன் , நித்திய முக்தனான அந்தப்பரமபுருஷனை அறியா 
மல் , புருஷனுக்கு ஈஸ்வரனிடத்திலே சமர்ப்பிக்கப் படாம 
லிருக்கிற கர்மங்களினாலே ஆகவேண்டிய தென்னவென்றறி 
யத்தக்கது ; பிலத்தையறியாமல் என்ற வசனத்துக்கு அர்த் 
தம் , புருஷனானவன் யாதொன்றிலே போயடைந்து பாதா 
ளத்தை யடைந்தவன் போலத் திரும்பி வராமலிருக்கிற சோதி 
சொரூபமான அந்தப் பரப்பிரமத்தை யறியா தவனுக்கு நசிக் 
கும் சொர்க்காதிசாதனங்களான கர்மங்களினாலே ஆகவேண் 
டியதென்ன வென்றறியத்தக்கது ; வெகு ரூபையான ஸ்திரீயை 
அறியாமலென்ற வசனத்திற்கு அர்த்தம் புருஷனுடைய 
புத்தியானது விபசாரியானவள் போல வெகுவ தமான 
ரூபத்தையுடையத ? யும் , மோகத்தைப் பண்ணா நின்ற ராகாதி 
குணங்களோடு கூடிக்கொண்டுமிருக்கிறது , அந்தப் புத்தியி 
னுடைய விவேகத்தை யறிய ! மலிருக்கிற புருஷனுக்கு இவ் 
விடத்திலே நசித்துப்போகிற கர்மங்களாலே ஆகவேண்டிய 
தென்ன வென்றறியத்தக்கது ; விபசாரிக்குப் பதியான புரு 
ஷனை யறியாமல் என்றவசனத்திற்கு அர்த்தம் , அந்தப்புத்தியி 
னுடைய சங்கத்தினாலே சுவா தந்திரியத்தை விட்டவனாயும் , 
துஷ்டையான ஸ்திரீயையு டைய புருஷனைப்போல அந்தப் 
புத்தியினுடைய சுகதுக்கா திகளை அடைந்திருக்கிற சீவனை 
அறிய தவனுக்கு அவிவேகத்தினால் உண்டாகும் கர்மங்களி 
னாலே ஆகவேண்டிய தென்ன வென்றறியத்தக்கது ; இரண்டு 
பக்கத்திலும் பிரவகியா நின்ற நதியையறியாமல் என்ற வச 
னத்துக்கு அர்த்தம் , சிருஷ்டி - லயங்களைப் பண்ணியும் ஜனன 
மரணமென்கிற பிரவாகத்திலே விழுந்தபேருக்கு வெளிப்படு 
கிறதற்கு உபாயமான தபோவிர்த்தி யாதிகள் என்னப்பட்ட 
இருகரையினுடைய சமீபத்திலே குரோத அகங்காராதிகளி 
னாலே மிகவும் வேகத்தையுடையதாயும் இருக்கிற மாயையை 
வீசாரியா தவனாயும் , அதன் வசமாயுமிருக்கிற புருஷனுக்கு 
அவிவேகத்தினாலே பண்ணப்படும் கர்மங்களினாலே 
வேண்டிய தென்னவென்றறியத் தக்கது ; இருபத்தைந்து 
தத்துவ மென்றதற்கு அர்த்தம் , இருபத்தைந்து . தத்துவங் 
களுக்கும் பரம புருஷனானவன் அந்தரியாமியா யிருக்கிறான் , 


518 


ஸ்ரீ மரபாகவதம் 


இந்தத் தத்துவங்களுக்கு ஆஸ்ரயரூபமான ஆதாரமாயும் , 
தேகேந்திரியா திகளுக்குப் பிரவர்த்தனாயு மிருக்கிற அந்தப் 
பரம புருஷன அறியாதவனுக்கு தனக்கில்லாத சுவாதந்திரி 
யத்தை வகித்துப் பண்ணப்படும் கர்மங்களினாலே ஆகவேண் 
டியதென்ன வென்றறியத்தக்கது ; அம்சத்தையறியா மலென்ற 
தற்கு அர்த்தம் ஈஷ்வரனையும் , சித்து அசித்து ரூபமான 
வஸ்துவையும் , பந்தமோக்ஷங்களையும் காண்பிக்கின்ற சாஸ்தி 
ரத்தை அறியாமல் , வெகு வி தங்களான இந்தக் கர்மங்களி 
னாலே ஆகவேண்டியதென்ன வென்றறியத் தக்கது , மேற்படி 
ற்பவ்விய மென்றதற்கு அர்த்தம் சர்வகாலமும் சுழன்று 
கொண்டும் , ஜகத்தைமிகவும் இகழா நின்றும் , மகாவேகத்தை 
யுடையதாயும் , சுதந்திரமாயுமிருக்கிற காலசக்கரத்தை யறியா 
மல் செய்யப் படா நின்ற அசத்துக்களான கர்யங்களினாலே 
ஆகவேண்டியதென்ன வென்றறியத்தக்கது ; பிதாவினுடைய 
ஆக்கினையை யறியாமலென்றதற்கு அர்த்தம் இரண்டாம் 
ஜன்மத்துக்கு ஏதுவாயும் , பிதாவாயுமிருக்கிற சாஸ்திரத்தி 
னுடைய நிவர்த்தி மார்க்கத்துக்கு யோக்கியனான புருஷ 
னுக்கு நிவர்த்தி மார்க்கத்தை யறிவியா நின்ற ஆஞ்ஞையை 
யறியாத அந்தப் புருஷனானவன் குணமயமான பிரவர்த்தி 
மார்க்கத்திலே விசுவாசத்தை யுடையவனாய் , பிரஜா சிருஷ்டி 
யிலே யெப்படி பிரவர்த்திப்பனென்று கொள்ளவேண்டும் , 
என்று நாரதராலே சொல்லப்பட்ட வசனார்த்தத்தை நிச்ச 
யித்தவர்களாய் அந்த அரியசுவர்கள் எல்லாரும் ஏகரூபமான 
புத்தியை யுடையவர்களாய் , அந்த நாரதரைப் பிரதக்ஷண 
நமஸ்காரம் பண்ணித் திரும்பிவராமலிருக்கிற மார்க்கத்தை 
யடைந்தார்கள் . அந்த நாரதமகாமுனியும் சுகப்பிரமமான 
பிரணவத்தில் பிரகாசியா நின்ற ரிஷிகேசனுடைய பாதாரவிந் 
தத்தில் நீச்சலமாகச் சித்தத்தைவைத்து லோகங்களிற் சஞ் 
சரித்துக் கொண்டிருந்தார் . 


தக்கனோ சீலத்தை யுடையவர்களான தன் அரிய பிள்ளை 
கள் நாரதராலே கலக்கப்பட்டு காணப்படாமல் போனதைக் 
கேட்டு , மிகவும் விசனப்பட்டுப் புத்திரசோகத்தை யடைந் 
தான் . அந்தத் தக்ஷனானவன் பிர்மாவினாலே சமாதானம் 
பண்ணப்பட்டவனாய் திரும்பவும் தன் மனைவியான அசக் 
கினியிடத்தில் சபளாசுவர்களெனும் பெயரை 

யுடைய 
வர்களான ஆயிரம் பிள்ளைகளைப் பெற்றான் . மகாவிரதத்தை 
யுடையவர்களான அந்த 

பிள்ளைகளும் பிதாவினாலே 
சிருஷ்டியில் ஆக்கியாபிக்கப் பட்டவர்களாய் 
தங்களுடைய பிராதாக்கள் எந்தச்சரசிலே தபசித்தியை 


பரமமான 


* ஷ் .. ம ஸ்கந்தம் 

519 
யடைந்தார்களோ அந்த நாராயண சரசையடைந்து , அதில் 
ஸ்நானம் செய்த மாத்திரத்திலே காமக்குரோ தங்கள் முத 
லான சித்த மலங்களை யுதறிப் போட்டவர்களாய் , 
மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு, அந்தத் தீர்த்தத்திலே மகத் 
தான தபசைப் பண்ணினார்கள் . 

பாஜசிரேஷ்டனே ! இந்தப்பிரகாரம் பிரஜாசிருஷ்டி 
யிலே புத்தியை யுடையவர்களான அந்தச் சபளாசுவர்களை 
யும் நாரதமகா முனியானவர் அடைந்து , முன்போல் அர்த் 
தாந்தரத்தைத் தெரிவிக்கின்ற வசனங்களைச் சொல்லுகின்றார் : 
தக்ஷ குமாரர்களே ! என்னுடைய உபதேசத்தைக் கேளுங் 
கள் . பிராதாக்களிடத்திலே வாச்சல்லியத்தை யுடையவர்க 
ளான நீங்கள் உங்கள் பிராதாக்களுடைய மார்க்கத்தை 
யறியுங்கள் . பிராதாக்களுடைய மார்க்கத்தைத் தர்மக்கியனா 
யிருக்கிற எந்தப் பிராதாவானவன் பின்பற்றுகிறானோ அந்தப் 
புருஷனானவன் புண்ணியத்தையே பந்துவாகவுடையவனாய் , 
பிரா துரு வச்சலர்களாயிருக்கிற தேவதைகளோடு தேவலோ 
கத்திலே சந்தோஷித்துக்கொண்டிருப்பன் என்று முன் 
போல தத்துவார்த்தத்தையுடைய வசனங்களை யுரைத்துச் 
சென்றார் . அந்தச் சபளாசுவர்களும் அந்தப் பிராதாக்க 
ளுடைய ஆத்ம நிஷ்டையினாலே அடையத்தக்கதாயும் , 
பனுக்கு அனுகுணமாயு மிருக்கிற மார்க்கத்தை யடைந்து 
இவர்களும் முன்னவர்களைப்போலத் தம் தந்தையினிடம் 
திரும்பவில்லை . 


இப்படியிருக்கிற சமயத்திலே தக்ஷப்பிரஜாபதியானவன் 
மகத்தாகிய உற்பாதங்களைப் பார்த்துக்கொண்டு முன்போல 
நா ) தராலே புத்திரர்கள் காணப்படாமற் போனதைக்கேட்டு, 
புத்திர சோகத்தினாலே மூர்ச்சையடைந்து பிறகு தெளிந் 
தெழுந்து நாரதரைக்கண்டு ரோஷத்தினாலே துடிக்கின்ற 
அதரங்களை யுடையவனாய் சொல்லுகிறான் . 


அசத்துவே ! சத்புருஷர்களுடைய வேஷத்தை யுடை 
யவனான நீ 

என்னுடைய குழந்தைகளுக்குச் சந்நியாச 
மார்க்கத்தைக் காண்பித்தமையால் எனது காரியம் பங்க 
மாகி விட்டது. பாபிஷ்டனே ! தேவருணம் பிதுருணம் 
ரிஷிருண மென்கிற இந்த ருணத்திரையத்தினாலே விடுபடாத 
வர்களாயும் கர்மத்தினுடைய சொரூபத்தை விசாரியா தவர்க 
ளாயு மிருக்கிற எனது பிள்ளைகளுடைய சிரேயசுக்கு , இக 
லோகத்திலும் பரலோகத்திலும் விகாதமே பண்ணப்பட் 


பான 


520 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
டது . நீ நிர்த்தயனயும் பாலர்களுடைய மதியைக் கெடுத்தவ 
னயும் இருந்துகொண்டு லச்சை யில்லாதவனாய்ச் சுவாமி 

ஸ்ரீ ஹரியி னுடைய கீர்த்தியை நாசம்பண்ணிக் 
கொண்டு , பாகவதர்களுடைய மத்தியிலே 

எவ்விதம் சஞ் 
சரிக்கிறாய் . பரம அம்சர்களுடைய வேஷத்தை யுடை யவ 
னான உன்னாலே இந்தப் பிரகாரம் புத்தி பேதிக்கப்பட் 
டிருந்தாலும் ஞானமில்லாமல் புருஷனுக்கு வைராக்கியம் 
பிறக்கமாட்டாது . புருஷனானவன் விஷயங்களை யனுபவியா 
டல் அந்த விஷயங்கள் துக்கத்துக்கு ஏதுவாயிருக்கிறதை 
அறியமாட்டான் . ஆகையினாலே விஷயங்களை யனுபவித்து , 
அந்த விஷயங்கள் துக்க ஏதுவென்றறிந்து , எப்படி வைராக் 
கியத்தை அடைவனோ, அப்படி அன்னியனாலே பேதிக் 
கப்பட்ட புத்தியை யுடையவன் வைராக்கியத்தை யடைய 
பாட்டான் . கர்ம மரியாதையை யுடையவர்களாயும் சாதுக்க 
ளாயும் , கிரகஸ்தர்களாயு மிருக்கிற எங்களுக்கு நீ சகிக் 
கக் கூடாத அப்பிரியத்தைச் செய்தாய் . அது நம்மாலே 
சகிக்கப்பட்டது . சந்தான நாசத்தைப் பண்ணினவனே ! நீ 
நம்முடைய புத்திரர்களுக்கு அசிரேயசையே பண்ணினதி 
னால் உனக்கு லோகங்களிலே ஓரிடத்திலும் ஸ்தானமில் 
லாமல் போகக்கடவதென்று தக்ஷப்பிரஜாபதியானவன் நாரத 
மகாரிஷியைச் சபித்தான் . சாதுகளுக்கெல்லாம் நாயகமான 
அந்த நாரத முனிவர் அந்தச் சாபத்தை ஏற்று அங்கீகரித்த 
னர் . வீணாகத் தன்னை சபித்த தக்கனை பிரதி சாபத்தால் 
அவனை தண்டிக்கும் தவவன்மை யுடையவராயிருந்தும் சதா 
உலகத்துக்கு . இதத்தையே கோறும் பெருந்தகைமையுடைய 
நாரதர் தீமை புரிந்தார்க்கு பிரதி தீமை புரிதல் அவரது 
தன்மையல்ல வாகலின் பொறுத்திருந்தார் . 


ஆறாவது அத்தியாயம் 


தக்ஷப் பிரசாபதியி னுடைய பெண்களின் வம்சமும் 
விஸ்வரூபன் பிறந்த வம்ச விருத்திகளும் 

சொல்லப்படுகின்றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பூபாலனே ! பிறகு தக்ஷப்பிரஜாபதி பிரமாவினாலே சமா 
தானம் பண்ணப்பட்டவனாய் , மீண்டும் தன்னாயகினிடமாக 
அறுபது பெண்களைப் பெற்றான் . அவர்களில் பத்து பெண் 


சிஷ்டமஸ்கந்தம் 

521 
களைத் தர்ம தேவதைக்கும் , பதின்மூவரை காசிபருக்கும் , இரு 
பத்தெழுவரை சந்திரனுக்கும் , பூதன் , அங்கீரசு கிரிசாச்சுவன் 
எனும் மூவருக்கும் இவ்விரண்டு பெண்களையும் , தாட்சியப் 
ரெனும் நாமாந்தரத்தை யடைந்த காசியபருக்கு நாலு 
பெண்களையும் கொடுத்தான் . 


தர்ம தேவதையின் மனைவியர் பதின்மரில் பானு வென் 
பாள் வேதரிஷபனைப் பெற்றாள் ; வேதரிஷபனுடைய 
பிள்ளை இந்திரசேனன் . லம்பை யென்கிறவளுக்கு வித்தி 
யோ தன் பிறந்தான் ; அந்த வித்தியோதனனிடத்தில் நின் 
றும் ஸ்தனயித்துருக்கள் பிறந்தார்கள் . கபுகுவென்கிற 
ஸ்திரீயினிடத்தில் சங்கடன் பிறந்தான் ; அந்தச் சங்கடனுக் 
குக் கிகடன் பிறந்தான் ; அந்தக் கிகடனிடத்தில் நின்றும் 
பூமியினுடைய துர்க்காபிமானிகளான தேவர்கள் பிறந்தார் 
கள் . ஜாமியினிடத்தில் சொர்க்கனும் , சொர்க்கனிடத்தில் 
தந்தியும் பிறந்தார்கள் . விசுவா வென்கிறவளிடத்தில் விசுவ 
தேவர்கள் பிறந்தார்கள் . அந்த விசுவ தேவர்களை அபுத்தி 
ரர்களாகச் சொல்லுவார்கள் . சாத்தியை யென்பாளிடத்தில் 
சாத்திய கணங்கள் பிறந்தார்கள் ; சாத்திய கணங்களுக்கு 
அர்த்தசித்தி பிறந்தான் . மருத்து தியினிடத்திலே மருத்து 
வானும் செயந்தனும் பிறந்தார்கள் . அந்தச் செயந்தனை 
வாசுதேவ அங்கிசமாகவும் , உபேந்திரனாகவும் சொல்லுவார் 
கள் . வசுவினிடத்திலே துரோணன் , பிராணன் , துருவன் , 
அர்க்கன் , அக்கினி, தோஷன் , வாஸ்து , விபாவசு எனும் 
அஷ்டவசுக்கள் பிறந்தார்கள் ; துரோணனுக்கு அபிமதி 
யென்கிற ஸ்திரீயினிடத்தில் அருட்சம் , சோகம் , பயம் , இவர் 
கள் முதலான 

பிள்ளைகள் பிறந்தார்கள் ; பிராணனுக்கு 
சரஸ்வதி யென்கிற பாரியினிடத்தில் சகன் ஆயுசு 
புரோசவ னென்னும் மூன்றுபேர் பிறந்தார்கள் ; துருவ 

பாரியையான தணியோவென்றால் நானாவிதங்க 
ளான புராணங்களைப் பெற்றாள் ; அர்க்கனுடைய பாரியை 
யான அசனை யென்கிறவளுக்கு ஆசைமுதலான பிள்ளைகள் 
பிறந்தார்கள் ; அக்கினியி னுடைய பாரியையான வசோர்த் 
தாரையானவள் திரவிணிகள் முதலான பிள்ளைகளைப் பெற் 
றாள் ; ஸ்கந்தனோவென்றால் அக்கினிக்குக் கிர்த்திகையி 
னிடத்திலே பிறந்தவன் ; விசாகன் முதலான பிள்ளைக 
அக்கினிக்குப் பிறந்தார்கள் ; தோஷனுக்குப் பாரியை 
சரவரியானவள் அரியினுடைய கலையான ஸிம்சுமாரனைப் 
பெற்றாள் ; வாஸ்துவுக்குப் பாரியையான அங்கி சி யென்கிற 
வள் சிற்பாசாரியான விசுவகர்மாவைப் பெற்றாள் , விசுவ 

66 


னுடைய 


522 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கர்மாவுக்குச் சாட்சூசமனு பிறந்தான் , சாட்சூசமனுவுக்கு 
விசுவேஷன் முதலான பிள்ளைகள் பிறந்தார்கள் . விபாவசு 
வென்பவனுக்கு உஷாவென்பாள் வியுஷ்டியையும் , ரொசஸ் 
என்கிறவளையும் , ஆதடனையும் பெற்றாள் , ஆதபனிடத்தில் 
பஞ்சயாம மென்னப்பட்ட திவசம் பிறந்தான் . குமுர் தாவி 
னிடத்திலே மேனவூர் திகர்க ளென்கிற தேவகணங்கள் பிறந் 
தார்கள் . சங்கல்பை யென்கிறவளிடத்திலே சங்கல்பன் பிறந் 
தான் ; சங்கல்பனுக்குக் காமன் பிறந்தான் . 


பூதருடைய பாரியையான சரூபா வென்பவள் கோடி 
கணக்கான ருத்திரர்களைப் பெற்றாள் ; மற்றொருத்தி ரைவதன் , 
அரசன் , உக்கிரன் , விருஷாகாபி , அசைகபாது , அகிற் 
புத்தியன் , வெகு ரூபன் , மகான் , ஏகாதசரூபனான ருத்திர 
னுடைய பாரிஷதர்களான விநாயகன் முதலானவர்களைப் 
பெற்றாள் . ஆங்கீரசுக்குச் சுதா வென்கிறவள் பிதுர்க்களைப் 
பெற்றாள் ; சதியென்கிறவள் அதர்வ அங்கீரசு வென்கிற 
வேதத்தைப் பெற்றாள் . கிரிசாசுவனுக்கு அர்ச்சிசுவென் 
கிறவள் கிரிசாசுவா தூமரகேசனையும் , திக்ஷணை யென்கிறவள் 
வேதசிரசையும் , தேவனையும் , வயினனையும் , மனுவையும் 
பெற்றாள் . தாட்சியபருடைய நான்கு மனைவியரில் வினதை 
யென்கிறவள் 

சாக்ஷாத் யெக்கியேசரான விஷ்ணுவுக்கு 
வாகனமான கருடனையும் , சூரியனுக்குச் சாரதியான 

அருண 
னையும் பெற்றாள் ; கத்துருவென்கிறவள் அநேக நாகங்களைப் 
பெற்றாள் ; பதங்கி யென்கிறவள் பணிகளையும் , யாமினி யென் 
கிறவள் சர்ப்பங்களையும் பெற்றாள் . சந்திரனுடைய மனைவிக 
ளானவர் இருபத்தேழு நக்ஷத்திரங்கள் ; அந்தச் சந்திரன் 
தக்ஷனுடைய சாபத்தினாலே க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட் 
டவனாய் , கிர்த்திகை முதலான இருபத்தேழு மனைவிகளிடத் 
திலும் புத்திரனில்லா தவனாக ஆனான் . 


காசிபருக்குத் திமியெனும் நாயகியினிடத்தில் ஜலப் 
பிராணிகளுடைய கூட்டங்களுண்டாயின. சாமையினிடத் 
தில் சுவாபதங்க ளுண்டாயின . சுரபியினிடத்தில் பகிஷங் 
களும் கோக்களும் இரண்டு குளம்புகளுடனே கூடின 
பிராணிகளும் உண்டாயின . 

தாம்பரையினிடத்தில் , வல் 
லூறு , கழுகு முதலானவை உண்டாயின . முனியினிடத் 
தில் அப்சரசர்களுடைய கூட்டங்கள் உண்டாயின . குரோத 
வசியினிடத்தில் தந்தசூக முதலான சர்ப்பங்கள் உண்டாயின . 
இளாவினிடத்திலே சகலமான விருக்ஷங்களும் பிறந்தன . 
சுரசையினிடத்தில் 
யாதுதானர்களெனப்பட்ட ராட்சசர் 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

523 
கள் பிறந்தார்கள் . அரிஷ்டையி னிடத்திலேயோ வென்றால் 
கந்தர்வர்கள் பிறந்தார்கள் . காஷ்டையினிடத்திலே ஒரு 
குளம்பை யுடையவைகளான பிராணிகள் பிறந்தன . தனுவி 
னிடத்திலே அறுபத்தொருபேர் பிள்ளைகள் பிறந்தார்கள் . 
அதிதியினிடத்தில் விவசுவான் , அறியமரன் , பூஷான் , 
தோஷ்டா, சவிதா, பகன் , தாதா , வருணன் , மித்திரன் , சுக்கி 
ரன் , உருக்கிரமன் எனும் பன்னிரண்டுபேரும் பிறந்தார்கள் . 

விவசுவானிடத்தில் நின்றும் சமுக்கியா தேவியானவள் 
சிரார்த்ததேவனையும் , மனுவையும் , இரட்டையான எமனை 
யும் , எமியையும் பெற்றாள் . அந்த சமுக்கியாதேவி தானே 
பூமியிலே பெண்குதிரை ரூபத்தைத் தரித்தவளாய் , அசுவனி 
தேவதைகளைப் பெற்றாள் . சாயாதேவியானவள் அந்த விசுவ 
னிடத்தில் சனியேலூரனையும் , சாவர்ணி மனுவையும் , 
தபதியென்கிற பெண்ணையும் பெற்றாள் . அந்தத்தபதியானவள் 
சமவர்ணனைப் பர்த்தாவாக வரித்தாள் . அரியமா வென்கிற 
வனுக்கு மா துருகாவென்கிறவள் ஸ்திரீயாகி கியானவான்க 

பிள்ளைகளைப் பெற்றாள் . அந்தப் பிள்ளைகளிலே 
ஆத்துமஞானத்தையுடைய மனுஷிய ஜா தியானது பிரமாவி 
னாலே சேர்க்கப்பட்டது . முன் வீரபத்திர யுத்தத்திலே முறிக் 
கப்பட்ட தந்தங்களை யுடையவனும் தக்ஷனை கோபித்த ருத்திர 
னைப் பார்த்து சிரித்தவனுமான பூஷாவானவன் தயித்திய 
னுக்குத் தங்சையான ரசனையை அபுத்திரனான துவஷ்ட 
வாவுக்கு மனைவியாக்கினான் . அவர்களிருவருக்கும் சன்னி 
வேசனும் வீரியவானான விசுவரூபனும் பிறந்தார்கள் . தேவ 
கணங்களை அவமானம்பண்ணியும் குருவாயுமிருக்கிற பிரகஸ் 
பதிக்குச் சத்துருக்களான தயித்தியர்கள் தங்கை பிள்ளையா 
யிருந்தாலும் அந்த விசுவரூபனைப் புரோகிதனாக வரித் 
தார்கள் . 


ளான 


ஏழாவது அத்தியாயம் 


குருவான பிரகஸ்பதியினால் விடப்பட்ட தேவதைகளினாலே புரோகிதர் 
மத்தியிலே வரிக்கப்பட்ட இந்த விசுவரூபன் தேவதைகளுக்குப் 
பௌரோக்கியத்தைப் பண்ணினானென்று சொல்லப்படுகின்றது . 

பரீக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
வாரீர் பகவானே ! ஆசாரியரான பிரகஸ்பதி தமது 
சிஷியர்களான தேவர்களை யாது காரணத்தினால் விட்டு 
நீங்கினார் ? அப்படிப்பட்ட குருவிஷயமான சிஷியர் 


521 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


களுடைய அக்கிரமத்தைச் சொல்லுமென சுகர் சொல்லத் 
தொடங்கினார் : 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பாரதகுல திலகனே ! இந்திரன் திரிலோக ஜஸ்வரியத் 
தால் 

மதங்கொண்டு , சத்துக்களுடைய மார்க்கத்தைத் 
தாண்டினவனாய் , சப்தமருத்துக்கள் - அஷ்டவசுக்கள் 
தச ருத்திரர்கள் - முதலாகிய இதர தேவர்களினால் சேவிக் 
கப்பட்டவனாய் ஞானசக்தி முதலான குணங்களை யுடைய 
வனாய் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட சபையின் நடுவில் 
சிம்மாசனத்திலே யிருந்து கொண்டு தன்னுடைய அர்த்த 
சிம்மாசனத்திலே யிரா நின்ற இந்திராணியோடு வீற்றிருந் 
தனன் . வேதங்களை முழுதும் உணர்ந்த முனிவனான பிர 
கஸ்பதி இந்திரன் முன் எழுந்தருள , அவன் செல்வச் 
செருக்கால் கண் தெரியாது அப்பெரியவர்க் குரிய உபசா 
ரங்கள் யாதும் புரியாது ஆசனத்து அமர்ந்து இருந் 
தனன் . அரசனே ! தனது ஆசாரியன் எதிரே வருதலை 
ஆயிரங்கண் களை யுடைய இந்திரனே காணாது போனால் , 
பூமியில் செல்வச்செருக்கில் ஆழ்ந்த மனிதர்கள் தம்மை 
யடைந்தவர்களை காண்பார்களோ ? 


பிறகு இந்திரன் தனது குற்றத்தை அறிந்தவனாய் , 
சதசிலே தன்னைத்தானே நிந்தித்துக்கொண்டு , என்ன 
காரணத்தினாலே சபையிலேவந்த எனது குருநாதனை திரஸ் 
கரித்தேன் ? தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனான நான் எந்த 
திரிலோகாத்திய சம்பத்தினாலே அசுரபாவத்தை யடைந் 
தேனோ அப்படிப்பட்ட சம்பத்தைப் பண்டிதனான எவன் 
தான் இச்சிப்பான் ? ஆனபடியினாலே தேவர்களுக்கெல்லாம் 
ஆசாரியரான பிரகஸ்பதியை நான் அஞ்ஞான மொழிந்த 
வனாய் , வணங்குகிறேனென்று நிந்தித்துக்கொள்ளுகின்ற 

காண மனமில்லாதவராய் பிரகஸ்பதியானவர் 
தம்முடைய மாய்கையினாலே தமது கிரகத்தில் நின்றும் 
மறைந்தனர் . அப்போது இந்திரன் தன்னுடைய புத்தி 
யினாலே குருவை யறியக்கூடாதவனாய் மனோ துக்கத்தை 
யடைந்தான் . பிரகப்பதி தேவர்களை விட்டு நீங்கினாரென்ற 
தைக் கேட்டு எல்லா அசுரர்களும் சுக்கிராசாரியருடைய 
மதத்தை ஆஸிரயித்துத் துர்மதர்களாய் தேவர்களைக் குறித்து 
யுத்தம் பண்ணினார்கள் . அந்த அசுரர்களிடத்திலே தோல்வி 
யடைந்து இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் பிரமாவை 

அவர்களைப்பார்த்து அம்மூர்த்தி கிருபை 


இந்திரனைக் 


சணமடைய 


ச ஷ் ட ம ஸ்கந்தம் 

525 
யினாலே சொல்லுகின்றார் : சுர சிரேஷ்டர்களே ! உங்களாலே 
மகத்தான அமங்கலம் பண்ணப்பட்ட து . பிரம நிஷ்டரான 
பிரகஸ்பதியை செல்வச்செருக்கால் மதியாமற் போனீர்கள் . 
உங்களுக்கு நேரிட்ட அவமானத்திற்கு காரணம் உமது 
குருவை அனாதரவு பண்ணின அனியாயமே யல்லாமல் 
வேறல்ல . ஓ இந்திரனே ! முன்னே குருவாயிருக்கிற சுக்கிரா 
சாரியருடைய அதிக்கிரமத்தினாலே துற்பலர்களாயும் இப் 
போது அந்தக் குருவை பக்தியினாலே ஆராதித்து விர்த் 
தியை யடைந்தவர்களாயுமிருக்கிற சத்துருக்களான அசுரர் 
களைப் பார் . அந்த அசுரர்கள் குருபக்தியினாலே யென் 
னுடைய ஸ்தானத்தையும் கிரகிப்பார்கள் . 

அந்த சுக்கிராசாரியருடைய அர்த்தத்தையும் மந்திரங் 
களையும் பெற்ற அசுரர்கள் சொர்க்கத்தை ஒரு பொருட்டாக 
எண்ணுவார்களா ? ஆகையால் ஆத்மக்கியானியாய் துவஷ் 
டாவினுடைய குமாரனான விசுவரூபனைச் சீக்கிரத்தில் புரோ 
கிதனாக அடையுங்கள் . இந்த விஸ்வரூபனுடைய அசுர 
பக்ஷத்தைப் பொறுத்தீர்களேயானால் , அவனால் உங்களுக்கு 
வேண்டிய பிரயோஜனங்கள் யாவும் கைகூடும் என்று பிரமா 
சொன்னார் . 

வயதாற் சிறியவராயினும் இனிய கல்வியை அதிகமாகக் 
கற்றவர்களானால் அவர்களை வணங்குவது வயதால் பெரியவர் 
களுக்கும் உரியதே . ஆதலின் யானும் தேவர்களுடன் 
சென்று அந்த விஸ்வரூபனை வணங்குகிறேன் என்று சொல்லி , 
இந்திரன் மற்றவர்களுடன் விஸ்வரூபனை யடைந்து அவ 
னுக்குரிய வந்தனோபசாரங்கள் புரிந்து சொல்லுகிறான் . 

வாருங்கள் பிரம நிஷ்டனே ! பிதுர்க்களாயும் அதிதி 
களாயுமிருக்கிற பேர்களுடைய சமையோசிதமான இஷ்டமா 
னது உன்னாலே பண்ணத்தக்கது . ஆகையினாலே துக்கத்தை 
யடைந்தவர்களா யிருக்கிற 

சத்துருக்களினாலே 
அடைந்த அவமானத்தை உன்னுடைய தபசினாலே போக் 
கடித்து எமக்கு புரோகிதரா யிருந்து எங்களைக் காப்பாற்ற 
வேண்டுமென்று பிரார்த்தித்தார்கள் . மகா தபசியான விஸ்வ 
ரூபனும் சிரித்துக்கொண்டு அந்தத் தேவர்களைப் பார்த்து 

வாக்கினாலே சொல்லுகின்றான் : வாருங்கள் 
நாதர்களே ! 

தர்மசீலர்களாலே தபசுக்கு நாசகாமான 
பௌரோகித்யமானது நிந்திக்கப்படுகின்றது . 

ஆனாலும் 
லோக நாயகர்களான நீங்கள் யாசிக்க யான் எப்படி இணங் 
காமலிருப்பேன் . 

பூஜ்ஜியர்கள் 

சொன்ன வார்த்தையை 


நாங்கள் 


மதுரமான 


கிரிஷி 


526 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தள்ளாமலிருக்கின்றதே சிஷியனானவனுக்குப் பிரயோசன 
மென்று சொல்லப்படுகின்றது . தனமில்லாத பேர்களுக்குக் 
கிரிஷியண்ணுகிற க்ஷேத்திரங்களிலே யுகிர்ந்தும் , 
பண்ணுகிறவனாலே அபேக்ஷிக்கப் படாமலுமிருக்கிற நெற் 
களைப் பொறுக்கிக்கொள்ளுதலாகிற சில விர்த்தியும் , வீதி 
களிற் சிந்தின நெற்களைப் பொறுக்கிக் கொள்ளுகிறதாகிற 
வுஞ்சவிர்த்தி பண்ணுகையுமே தனம் . அதீஸ்வரர்களே ! 
அந்தத் தனத்தினாலாகி யிருந்த கிரகாசிரமத்திலே சாதுக்க 
ளுடைய சத்கர்மங்களை நிறைவேற்றா நின்ற நான் நிந்திக்கத் 
தக்கதான பௌரோக்கிய கிருத்தியத்தை எப்படி செய்யப் 
போகிறேன் . 

ஆனாலும் பூஜ்ஜியர்களான உங்களாலே 
பிரார்த்திக்கப்பட்ட காரியம் எவ்வளவு ! இதற்குப் பிரிதி 
வசனஞ் சொல்லமாட்டேன் . உங்களுடைய சமஸ்தமான 
இஷ்டத்தையும் , பிராணன்களினாலேயும் , அர்த்தங்களினா 
லேயும் , சாதிக்கிறேனென்று அந்தத் தேவதைகள் பொருட்டு 
பிரதிக்கினை பண்ணி மகா தபசியான விஸ்வரூபன் பௌ 
ரோக்கிய கர்மத்தை மகத்தாகிய பிரயத்தனத்தோடு வகித் 
தனன் . சுக்கிராசாரியருடைய வித்தையினாலே ரக்ஷிக்கப்பட் 
டிருக்கிற தேவ சத்துருக்களான அசுரர்களுடைய சம்பத்தை 
விஷ்வரூபன் 

கவசமென்கிற வித்தையினாலே 
பிடுங்கித் தேவேந்திரனுக்குக் கொடுத்து , அந்த நாராய்ண 
கவசமென்கிற வித்தையை விஸ்வரூபன் தேவேந்திரனுக்கு 
உபதேசம் பண்ணின மாத்திரத்தில் , அந்தத் தேவேந்திர 
தனக்குச் சத்துருக்களான 

அசுர சேனைகளைச் 
ஜயித்தான் . 

எட்டாவது அத்தியாயம் 


நாராயண 


னானவன் 


- 


நாராயண கவசத்தை இந்திரனுக்கு விஸ்வரூபன் 
உபதேசித்தமை சொல்லப்படுகின்றது . 

பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
வாரீர் முனிவர் பெருமானே ! இந்திரன் இரதகஜதுரக 
பதாதிகளுடனே கூடி ன சத்துருசேனைகளை விளையாட்டி 
னாலே ஜயித்து திரைலோக்கியசம்பத்தை மீண்டும் அடைவ 
தற்குகாரணமான ஸ்ரீ நாராயண கவசத்தை சொல்லுமென்று 
பரிக்ஷித்து மன்னன் கேட்க சுகர் சொல்லுகிறார் . 

அரிய தீர்த்தத்தில் முழுகி பரிசுத்தமாகி சாஸ்திர 
விதிப்படி * அங்க நியாசம் கர நியாசம் ஆகியவைகளை திருத்த 
* நியாசம் == யோக 

நியமங்களிற் சார்ந்ததோர் கிரியை . அங்க 
மென்பது சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டு மந்திரம் சொல்லுதல் . 


நியாச 


சஷ்டம் ஸ்கந்தம் 

527 
மாகச் செய்து பக்தர்கள் இச்சித்ததை யருளும் மாயனுடைய 
இருபாத மலாகளை மனத்தல் இடையறாது இருத்தி விஸ்வ 
ரூபன் தேவேந்திரனுக்கு உரைத்த நாராயண கவசத்தைச் 
சொல்லுகிறேன் . 

சாவதானமாகக் கேள் . 

விஸ்வரூபனுடைய வாக்கியம் 
வாரும் மயேந்திரனே ! காலையுங்கையையும் நன்றாகச் 
சுத்தி செய்துக்கொண்டு ஆசமனஞ்செய்து பவுத்திரத்தைத் 
தரித்து வடக்கு முகமாயிருந்து கொண்டு அஷ்டாக்ஷரம் 
துவாதசாக்ஷர மந்திரங்களினாலே அங்கன்னியாச கரன்னி 
யாசம் பண்ணினவனாய் , மௌனத்தை 

யுடையவனாய் , 
சுசிய யும் நாராயண சொரூனாயுமிருக்கிற புருஷன் தெய்வ 
பக்தியோடுங் கூடினவனா யிருந்துகொண்டு பாதங்கள் , முழந் 
தாள்கள் , துடைகள் , வயிறு , இருதயம் மார்பு , முகம் , சிரசு , 
ஆகிய இந்த எட்டு இடங்களிலும் பாதாதி 

கிரமமாக 
அஷ்டாக்ஷர மந்திரத்தினது பிரணவ முதலான ஒவ்வொரு 
அக்ஷரத்தையும் ஆரம்பத்தில் நியாசம் பண்ணக்கடவன் . 
பிறகு உபசம்மாரத்திலே சிரசுமுதல் பாதபரியந்தம் நியாசம் 
பண்ணக்கடவன் . அங்கன்னிய சத்துக்குத் துவா தசாக்ஷர 
வித்தையினால் பிரணவமுதலான ஒவ்வொரு அக்ஷரத்தையும் 
வலக்கை சுட்டுவிரல் 

முதலான யெட்டு விரல்களிலும் 
அங்குஷ்டங்களினுடைய ஆதியந்தரேகைகளிலும் நியாசம் 
பண்ணக் கடவன் . சடாக்ஷர மந்திரத்தினுடைய பிரணவ 
முதலான அட்க்ஷரங்களை இருதயத்திலே ஓங்காரத்தையும் , 
சிரசிலே விகாரத்தையும் , புருவமத்தியங்களிலே ஷகாரத் 
தையும் , சிகையிலே ணகாரத்தையும் , நேத்திரங்களிலே 
வெகாரத்தையும் , சடஷ்த சந்திகளிலே நகரத்தையும் , 
நியாசம் பண்ணக்கடவன் . மகாரத்தை அஸ்திரமாகத் தியா 
னம் பண்ணி விசர்க்கத்தோடும் படு என்கிற அக்ஷரத்தோடும் 
அந்த மகாரத்தைச் சர்வதிக்கு பந்தனத்திலே நியாசம்பண்ணி 
புருஷனானவன் மந்திர மூர்த்தியாகின்றான் . தியானம் பண் 
ணத் தக்கவரான பரமாத்மாவத் தியானம்பண்ணி 

இந்த 
நாராயண கவச மந்திரத்தை ஜபிக்கக்கடவன் . இந்திரனே ! 
இந்த நாராயண கவசமானது உனக்குச் சொல்லப்பட்டது . 
இந்தக் கவசத்தையுடையவனாய் அசு ) சிரேஷ்டர்களை சீக்கிர 
மாக ஜயிக்கப்போகிறாய் . இந்தக் கவசத்தைத் தரிய நின்ற 
புருஷனானவன் 

எவனைக்கண்ணாலே பார்த்து காலினாலே 
ஸ்பரிசிக்கிறானோ அந்தப்புருஷனும் அந்தக்ஷணத்திலேசகல 
பயத்தில் நின்றும் விடுபடுவன் . இந்தக் கவசத்தை முன்னே 
கௌசிகனென்று ஒரு பிராமணன் தரித்தவனாய் யோகதார 


528 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ணையினாலே தன்னுடைய சர்ரத்தை நிற்சலப் தேசத்திலே 
விட்டு விட்டான் . அவன் பிராணனை விட்ட பிரதேசத்துக்குச் 
சரியாக ஆகாயத்திலே விமான மூர்ந்துகொண்டு சித்திரரத 
னான கந்தர்வபதியொருவன் அந்த வழியாகப் போகும்போது 
அந்தக்ஷணத்திலே விமானத்தே : நிகூட தலை கீழாய் விழுந் 
தான் . அந்தக் கந்தர்வன் வாலகில்லியர்களுடைய வசனத்தி 
னாலே கவசத்தை தரியானின்ற அந்தப் பிர மணனுடைய 
அஷ்திகளை யெடுத்துக்கொண்டு கிழக்கே சரஸ்வதி நதி 
யிலே போட்டுவிட்டு ஸ்நானத்தைப் பண்ணி ஆச்சரியத்தை 
படைத்தவனாய் மீண்டும் கந்தர்வலோகத்தை யடைந்தான் . 
வராய் பஜனே ! அப்படிப்பட்ட கவசத்தை இந்திரனான 
வன் பெற்று அசுரர்களை ஜபித்து திரிலோக சம்பத்தை 
மீண்டும் அடைந்தான் . 

சமானமில்லாத இவ்விஷ்ணு கவசத்தை யுபதேசிக்கப் 
பெற்ற அப்பிராமணனது சரீர என்பை அழகாற் சிறந்த 
ஆகாய வீதியிலும் கடத்தல் கூடாதெனின் , நீலமணியினது 
நிறத்தை புடைய அம்மா னுடைய வடிவமான கவசத்தையே 
யடைந்தோருடைய குறையிலாத பெருமையை யான் சொல் 

காரியமல்ல . இவ்வளவு பெருமை வாய்ந்த 
கவசத்தை கேட்பவர் சொல்பவர் யாவராயினும் துன்பத்தைத் 
தருகின்ற கொடிய பிணியால் வருந்தார்கள் ; தாங்கள் இச்சித் 
ததைப் பெறுவார்கள் ; வளைந்த அலைகளுடைய கடலால் 
சூழப்பெற்ற பூமியில் கொடுமையுற்ற பகையில்லாமல் கங் 
கையை வழிந்தொழுகப் பெற்ற அழகிய பாதங்களையுடைய 
சுத்த புருஷனை ( பகவானை ) யடைவார்கள் . 

A 
ஒன்பதாவது அத்தியாயம் 


வது சுலபமான 


இந்திரனது கோபத்தினாலே விஸ்வரூபன் அடிக்கப்பட்டு பிற்பாடு 
துவஷ்டாவினாலே அக்கினி முகத்திலே விருத்திராசுரனை 
யுண்டாக்கி அந்த விருத்திரா சுரனிடத்தில் நின்றும் 
பயந்த தேவதைகளினாலே ஸ்ரீ ஹரியினுடைய 
தோத்திரம் பண்ணப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்துவே ! அந்தவிஷ்வரூபனுக்குசோபிதம் 
சுராபிதம் அன்னாதம் எனும் மூன்று சிரசுக்கள் உண்டாயின . 
அந்த விஸ்வரூபன் தேவர்களைக் குறித்து எக்கியம் பண்ணி 
வணக்கத்தோடு தேவர்களின் பொருட்டு பிரத்தியக்ஷமாக 


கென்று 


சமர்த்தனா 


சஷ்ட . மஸ்கந்தம் 

529 
அவிற்பாகத்தை எடுத்து இது இந்திரனுக்கு இது அக்கினிக் 

உரக்கச் சொல்லிக் கொடுத்தான் . மாதுர்சினே 
கத்தினால் அசுரர்களை அனுவர்த்தித்தவனாய் , அசுரர்களுக்கு 
அவிற் பாகத்தைக் கொடுத்தான் . இந்திரனானவன் அந்த 
விஸ்வரூபனுடைய கபட கர்மத்தைப் பார்த்து பயந்தவனாய் , 
சீக்கிரமாகக் கோபத்தினாலே அவனுடைய சிரசுக்களை 
அறுத்துப் போட்டான் . அந்த விஷ்வரூபனுடைய சோம்பித 
மென்கிற சிரசானது கபிஞ்சலமென்கிற பக்ஷியாயிற்று . 
சுராபிதமென்கிற சிரசு கலிங்க மென்னப்பட்ட பக்ஷியாயிற்று . 
அன்னாதமென்கிற சிரசானது தித்திரிப் பக்ஷியாயிற்று . 
இந்திரன் பிரமஹத்தியைத் தள்ளுகைக்குச் 
யிருந்தாலும் அந்தப் பிர்மஹத்தியை அஞ்சலியினாலே கிர 
கித்து ஒரு வருஷகாலம் அப்படியே யிருந்து பிறகு லோகாப 
வாதத்துக்குப் பயந்தவனாய் அந்த அபவாதத்தைப் பரிகரிப் 
பதின் பொருட்டு அந்தப் பிரமஹத்தியை நாலுபாகமாகப் 
பண்ணி பூமி - ஸ்திரீகள் - விருக்ஷங்கள் - ஜலம் இவர்கள் 
பொருட்டுக் கொடுத்துவிட்டான் . அந்த நான்கினுள் பூமி 
மனுஷியர்களாலே வெட்டப்பட்ட பள்ளம் தானே துந்து 
போகும்படி இந்திரனிடத்தில் வரம்பெற்று அந்தப் பிர்ம 

நான்கிலொரு பங்கைக் கிரகித்தது . அந்தப் 
பிர்மஹத்தியினுடைய ரூபமே பூமியிலே ஊஷரக்ஷேத்திர 
மாகக் காணப்பட்டிருக்கிறது . ஸ்திரீகள் பிரசவ பரியந்தம் 
கர்பத்துக்கு விரோதமில்லாமல் சம்போகவரத்தைப் பெற்று 
அந்த பிர்மஹத்தியிலே நாலிலொரு பங்கைக் கிரகித்துக் 
கொண்டார்கள் . அந்தப் பிர்மஹத்தியே ஸ்திரீகளுக்கு மாதந் 
தோறும் , ரஜோரூபமாகக் காணப்படுகிறது . விருக்ஷங்கள் 
கிளையானது வெட்டப்பட்டிருந்தாலும் திரும்பவும் வெட்டின 
விடம் துளிர்க்கும்படியாய் வரம்பெற்று , அந்த பிர்மஹத்தியி 
னுடைய நாலிலொரு பங்கைக் கிரகித்தன . அந்தப் பிர்ம 
ஹத்தியினுடைய ரூபமே விருக்ஷங்களிலே பிசினாகக் காணப் 
படுகிறது . ஜலமானது சுரப்பினாலே விருத்தியடையும்படி 
வரம் பெற்று , அந்த பிர்மஹத்தியினுடைய நாலிலொரு 
பங்கைக் கிரகித்தது . அந்த பிர்மஹத்தியினுடைய ரூபமே 
ஜலங்களிலே குமிழியும் நுரையுமாகக் காணப்படுகிறது . 


ஹத்தியின் 


பிறகு இந்திரனாலே கொல்லப்பட்ட விஷ்வரூபனுடைய 
பிதாவான துவஷ்டாவானவன் இந்திரனைக் கொல்லத் 
தகுந்த ஒருவனை வுண்டாக்க ஆவிசாரிக ஓமம் வளர்த்தினான் . 
அந்த தக்ஷனாக்கினியில் நின்றும் பயங்கரமான தரிசனத்தை 
யுடைய ஒரு புருஷனானவன் பிரளயகாலத்திலே லோகங் 

67 


531 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


களைச் சங்கரிக்கின்ற எமன்போல உண்டானான் . கறுத்த 
வர்ணத்தை யுடையவனாயும் , உருக்கப்பட்ட தாம்பரம் 
போலொத்த சிகை மயிர் தாடி மயிர்களை யுடையவனாயும் , 
மத்தியான காலத்துச் சூரியன் போல எதிர் விழிக்கக்கூடாத 
கண்களை யுடையவனாயும் , மூன்று சிகைகளுடனே கூடின 
சூலத்திலே பூமி ஆகாசங்களைக் கோர்த்துக்கொண்டவன் 
போல நீர்த்தனம் பண்ணிக்கொண்டும் அடிக்கடி கொட் 
டாவி விட்டுக்கொண்டு மிருக்கிற அந்தப் புருஷனைப்பார்த்து 
சட்ஸ்தமான பேர்களும் பயப்பட்ட வர்களாய்ப் பத்துத் திக்கி 
லும் ஓடிப்போய் விட்டார்கள் . அந்த விருத்திராசுரனை 
நாலுபக்கமுஞ் சுற்றிக்கொண்டு தேவசிரேஷ்டர்கள் தங்கள் 
தங்களுடைய திவ்விய ஸ்திர சஸ்திரங்களினாலே அடித்தார் 
அந்த விருத்திர சுரன் 

தேவதைகளினாலே 
பிரயோகிப்பட்ட அந்த சஷ்திரங்க ளனைத்தையும் விழுங்கிப் 
போட்டான் . சமஷ்தமான தேவதைகளும் ஆச்சரியத்தை 
யும் விசனத்தையும் அடைந்தவர்களாய் அந்தரியாமியான 
பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் . 


கள் . 


பிரிதிவு- அப்பு - தேயு - வாயு - ஆகாயம் இவைகளும் இவை 
களின் மயமான மூன்று லோகங்களும் , அவைகளுக்கு 
ஈஸ்வரர்களான பிரமா முதலான பேர்களும் , நாங்களும் 
பயந்தவர்களாய் காலரூபியான பகவான் பொருட்டு சுதர் 
மானுஷ்டானமாகிற பூசையைச் செய்கிறோமென்று ஸ்தோத் 
திரம் பண்ணுகின்ற அந்தத் தேவர்களுக்குப் பகவானானவர் 
சங்கு சக்கர , கதாதரமாக இரு கயத்திலே ஆவிற்பவித்தார் . 
ஸ்ரீ வச்சகவுஸ்துவங்களை யன்றித் தம்முடைய சாரூப்பி 
யத்தை யுடையவர்களான சுனந்தாதிகள் பதினறுவரால் 
நாலுபக்கத்திலும் சேவிக்கப்பட்டும் சரற்காலத்திலே விக 
சித்த தாமரை புஷ்பம் போலும் நேத்திரங்களை யுடையவ 
ராயு மிருக்கிற அந்தப் பகவானை எதிரே பிரத்தியக்ஷமாகப் 
பார்த்து சமஷ்தமான தேவர்களும் அந்த பகவத் தரிசனத்தி 
னாலே யுண்டான ஆனந்தத்தினால் பாவசர்களாய்ப் பூமியில் 
தண்டம்போல பிரணாமம் பண்ணி மெள்ள வெழுந்தருந்து 
திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் . வரீர் பகவத் 
நாராயண ! ஆதி புருஷ வாசுதேவ ! மகாபுருஷ ! மகானு 
பாவ ! பரமமங்கள பரமகல்யாண பரமகாருண்ய பரம அங்கி 
சர்களான யோகிகள லே அஷ்டாங்க யோகத்தினால் ஏகாக் 
கிரசித்தமாக அறியப்பட்டும் பிரகாசமாயு மிருக்கிற பகவத் 
பஜன்ரூப தர்மத்தினாலே நீக்கப்பட்ட அஞ்ஞானமாகிற 
கதவையுடைய மனதிலே பிரகாசிக்கின்ற பிரத்தியக 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

531 
ஆத்மாவிலே பிரகாசியா நின்ற தம்முடைய சுகானுபவ 
சொரூபரான நீர் அறியக்கூடா தவர்போல விளங்குகிறீர் . 
இந்தச் சமுசார பிரவாகத்திலே விழுந்து கர்மபார தந்திரி 
யத்தினால் தம்மாலே சங்கல்பிக்கப்பட்ட புண்ணிய பாபரூப 
கர்மபலத்தை அநுசரித்திருக்கின்ற உம்மை நாமின்னபடி 
பென்று அறியமாட்டோம் . உம்முடைய ஆத்ம மாயையி 
னாலே முன்னே தேவர்கள் - மனுஷியர்கள் - மிருகங்கள் - ஜல 
ஜந்துக்கள் - இந்த அவதாரங்களினாலே அபராதத்துக்குத் 
தக்கதாகத் தண்டனை பண்ணினீர் . அந்தப்பிரகாரம் துவஷ் 
டாவினாலே யுண்டாக்கப்பட்ட இந்த விருத்திராசுரனைப் 
பார்க்கும் பொழுதே எமக்கு பயமாக விருக்கிறது . அவனை 
சம்மாரம் புரிந்து எம்மை யாட்கொள வேணுமென பிரார்த் 
தித்தார்கள் . அதைக்கேட்டு ஸ்ரீ ஹரியானவர் சொல்லுகின் 
றார் : தேவசிரேஷ்டர்களே ! நீங்கள் அஞ்சுதல் வேண் 
டாம் . தத்தியங் கென்னப்பட்ட ரிஷியையடைந்து வித்தையி 
னாலும் , விரதங்களினாலும் , தபசினாலும் திடமாயிருக்கிற 
அவருடைய சரீரத்தைச் சீக்கிரமாக யாசியுங்கள் . அந்த 
தத்தியங்க ரிஷியானவர் பிரமத்தையும் பிரவாக கர்மத்தையும் 
அறிந்தவராய் , அசுவனி தேவதைகளுக்கு பிரமவித்தையை 
உபதேசித்தமையால் அசுவத்தினுடைய சிரசை யுடையவ 
ரான அவரால் சொல்லப்பட்ட அப்பிரம வித்தைக்கு அசுவ 
சிரசென்று பெயருண்டாயிற்று . அசுவினிதேவர்களும் 
ஜீவன் முக்தர்களா யிருந்தனர் . 

இதுவுமன்றி அதர்வா யென்கிற ரிஷியினுடைய 
பிள்ளையான அந்தத் தத்தியங்க ரிஷியானவர் துவஷ் 
டாவுக்கு என்னுடைய 

ரூபமான நாராயண கவசத்தை 
யுபதேசித்தார் . அந்தத் துவஷ்டாவானவன் தன்னுடைய 
புத்திரனான விஷ்வரூபனுக்கு அதை யுபதேசித்தார். 
அந்த விஸ்வரூபனிடத்தில் நின்றும் அந்த நாராயண 
கவசத்தை நீதரிக்கிறாய் . தர்மக்கியராயும் வித்துவானாயு 
மிருக்கிற அந்த தத்தியங்கரிஷியானவர் உங்களாலே 
யாசிக்கப்பட்டவராய் உங்களுக்குத் தனது அஸ்திகளைக் 
கொடுப்பார் . விஸ்வகர்மாவினால் அஷ்திகளினின்றும் ஆயுத 
சிரேஷ்டமான வஜ்ஜிரமுண்டாகப் போகிறது . அந்த வஜ்ஜி 
ராயுதத்தினால் நீ என்னுடைய தேஜசினாலே பூரிக்கப்பட்ட 
வனாய் விருத்திராசுரனுடைய சிரஸைச் சேதிக்கப்போகி 
ராய் . அந்த விருத்திராசுரன் அடிபட்டுப்போன பிறகு 
நீவிர் பழையபடி எல்லா சம்பத்துகளையுமடைவீர் . என்னு 
டைய பக்தர்களை ஒருத்தரும் இம்சிக்கமாட்டார்கள் . உங்க 


532 

ஸ்ரீ மஹ 1 பாகவதம் 
ளுக்கு 

மங்கள முண்டாகக்கடவது என் றருளிச்செய்து 
பகவான் அந்தர்த்தான மாய்விட்டார் . 

AA 
பத்தாவது அத்தியாயம் 


இந்திரன் ததீச மகரிஷியினுடைய என்பினின்றும் வச்சிரா 
யுதத்தை உண்டாக்கி விருத்திராசுரனை வென் றமை 
சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர்வக்கியம் 


வாரீர் பரிக்ஷித்துவே ! ஆதிசேடனெனும் அரவணையில் 
யோக நித்திரை புரியும் பழைய முதற்பொருளான திருமா 
லினது திருமலரடிகளைத் தொழுது , உயர்ந்த தன்மை 
வாய்ந்த ததீசி முனிவரை யடைந்து தானிச்சித்து வந்ததை 
இந்திரனுரைத்தனன் . 

தத்தியங்கமுனிவர் பிரீதியோடு சொல்லுகின்றார் : வாபருங் 
கள் தேவர்களே ! பிராணிகளுக்கு மரணத்திலே யுண்டாகும் 
துக்கத்தை யறிவீர்களா ; பிராணவியோக துக்கமானது 
சகிக்கக்கூடாததல்லவா ? வெகு நாள் ஜீவிக்க வேணுமெனும் 
இச்சையுடையார்க்கு தேகமானது அத்தியந்தம் இஷ்டமல் 
லவா ? அப்படிப்பட்ட தேகத்தை சாக்ஷாத் விஷ்ணுதான் 
யாசித்தாலும் அவருக்கும் எவன் தான் கொடுக்கச் சம் 
மதிப்பானென்று சொல்லுகின்ற தத்தியங்க முனிவரைப் 
பார்த்து தேவர்கள் பிரம நிஷ்டரே ! பூததயை யுடையவர் 
களாயும் , மகான்களாயுமிருக்கிற வும்மைப்போலொத்தவர் 
களையாசித்தால் , கொடுக்கக்கூடாத வஸ்து யாதிருக்கின்றது ? 
லோகமானது சுயகாரியத்தையே பார்த்துக்கொண்டிருக்கும். 
அது நிச்சயம் . 

திரியினுடைய சங்கடத்தை யறியமாட் 
டாது . அறிந்ததேயாகில் யாசிக்கமாட்டாது . சமர்த்தனான 

யாசகனுடைய சங்கடத்தை யறிந்தானே 
பாகில் அவனும் இல்லையென்று சொல்லமாட்டான் என்று 
சொல்ல , ரிஷியானவர் சொல்லுகிறார் : வாருங்கள் தேவர் 
களே ! உங்களுடைய தர்மத்தைக் கேட்கவேணுமென்று இச் 
சியா நின்ற என்னாலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்கள் . நான் 
என்னைத் தன்னிச்சையாய் விட்டுவிடா நின்ற பிரியமான 
தேகத்தை உங்களுக்குக் கொடுக்கிறேன் . எந்தப் புருஷன் 
பூததயை யுடையவனாய் அநித்தியமான தேகத்திலே தர்மத் 
தையும் கீர்த்தியையும் சம்பாதிக்கவில்லையோ அவன் ஸ்தா 


புருஷனானவன் 


சஷ் ட ம ஸ்கந்தம் 


533 


வரங்களான விருக்ஷங்கள் முதலானவைகளினாலும் ஐயோ 
வென்று விசனப்படத் தக்கவன் . புருஷனானவன் நாய் நரி 
முதலானவைகளினால் பட்சிக்கத் தக்கவைகளாயும் , ஆத்மா 
வுக்கு உபயோக மில்லாதவைகளாயும் , 

க்ஷணத்திலே 
நாசமடையக் கூடியதாயுமிருக்கிற திரவியம் - புத்திரர்கள் 
தேகம் இவைகளினால் 

வைகளினால் பிறருக்கு உபகாரம் பண்ணாமலிருக் 
கிறதே மகத்தான துக்கமும் மகா நிஷேதமுமாகுமென்று 
அதர்வகுமாரனான தத்தியங்க ரிஷியானவர் இந்திரனை 
நோக்கி இந்திரனே ! உனக்கு நன்மை தரக்கூடிய எனது 
சரீர வென்பினை பெற்றுக்கொள் என்று தாயைக்காட்டிலும் 
அன்பில் மிகுந்த ததீசியெனும் தவசிரேஷ்டன் கானல் 
ஜலம்போலும் சரீரத்தைவிட்டு அரிசரணார விந்தங்களை 
அடைந்தான் . 


பிற்பாடு இந்திரனானவன் அந்த ரிஷியினுடைய வுடம் 
பிலேயிரா நின்ற எலும்புகளினாலே விசுவகர்மாவினால் செய் 
யப்பட்ட வச்சிராயுதத்தை எடுத்துக்கொண்டு பகவானுடைய 
தேஜசோடு கூடினவனாய் , ஐராவதத்தின் பேரிலேரிக் 
கொண்டு , சத்துருவான அந்த விருத்திராசுரனைத் துரத்தி 
னான் . அப்போது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் மகா 
யுத்தமானது திரேதாயுகத்தினுடைய முதலில் நர்மதா தீரத் 
தில் உண்டாயிற்று . அந்த யுத்தத்தில் இந்திரனுடைய ஆற்ற 
லுக்கு விருத்திராசுரன் முதலான அசுரர்கள் சகியாமற் 
போனார்கள் . பிற்பாடு நமுச்சிய சம்பரன் - அன்றவாது - 
விமுற்தாரிஷபன்- அம்பரன் - அயக்கிரீவன் - சங்கு -சிரசு- விப் 
பிறசித்தி- அயோமுகன் - புலோமா - விரிஷபனுவா - பி.கெதி 
எதிவு தக்கரன் - முதலியவர்கள் திதியினுடையபிள்ளைகளாயும் 
தனுவினுடையபிள்ளைகளாயுமிருக்கிற அசுரர்களும் அனேக 
மாயிரம் ராக்ஷசர்களும் இந்திரனுடைய சேனாசமுகத்தைத் 
தகைந்து பயமில்லாமல் சிங்க நா தங்களைப் பண்ணிக்கொண்டு 
பீடித்தார்கள் . 


தேவசிரேஷ்டர்களை நாலண்டையிலும் வளைத்து அஷ் 
திர சஸ்திரங்கள் கத்திகேடயம் முதலான ஆயுதங்களைக் 
கொண்டெ திர்த்தார்கள் . அப்படி அந்த அசுரர்களாலே பிர 
யோகிக்கப்பட்ட அஸ்திரசஸ்திர சமுகங்கள் வேகத்தோடு 
கூடின அஸ்தர்களான தேவர்களினாலே ஆகாசத்தில் சகஸ் 
திரப் பிரகாரமாகச் சேதிக்கப் பட்டவைகளாய் , அந்த தேவ 
சேனையிலே இருக்கிறவர்களை அடையாமற்போயின. பிற்பாடு 
அசுரர்கள் பர்வதசிகரங்களினாலும் , விருக்ஷங்களினாலும் , கற் 


534 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
களினாலும் வருஷித்தார்கள் . அவைகளையும் முன்போல 
தேவர்கள் சேதித்து போட்டார்கள் . 

பிற்பாடு விருத்திராசுரனை நாதனாகவுடைய அசுரர்கள் 
தங்களாலே வருஷிக்கப்பட்ட சஷ்திர 

சஷ்திர சமுகங்களினாலே 
அடிக்கப் படாதவர்களான தேவர்களைப் பார்த்துத் திரும்ப 
வும் , விருக்ஷங்களினாலும் , கற்களினாலும் , நானாவிதங்களாகப் 
பீடித்தார்கள் . கிருஷ்ணனை அனுகூலமாக 

வுடையவர் 
களான தேவகணங்களிடங்களிலே தயித்தியர்களால் அடிக் 
கடி பண்ணப்பட்ட சமஷ்த பிரயாசங்களும் வியர்த்தமாயின . 
அந்த அசுரர்கள் தங்களுடைய பிரயாசங்கள் வியர்த்தமாகப் 
போகின்றதைப்பார்த்து யுத்தசமுகத்திலே எஜமானனை விட்டு 
விட்டு ஓடிப்போக யத்தனித்தார்கள் , அப்போது யுத்தம் 
பண்ணவேணுமெனும் மனதையுடைய விருத்திராசுரன் 
ஓடிப்போகிற தன்னுடைய சேனாபதிகளைப்பார்த்து சிரித்து 
கேழ்க்கத் தக்கதாயும் காலோசிதமாயுமிருக்கிற வசனத்தைச் 
சொல்லுகிறான் : வாரீர் விப்பிரசித்தியே ! நமுசியே ! புலோ 
மனே ! மயனே ! என்னுடைய வார்த்தையைக் கேளுங்கள் . 
பூமியில் ஜனித்தவனுக்கு மரணம் சித்தமாகவே யிருக்கிறது . 
இந்த மரணத்துக்கு ஒன்றும் பிரதிக்கிரியையாகப் பண்ணப் 
பட்டதில்லை . யுத்தமுகத்திலே மரித்ததினாலே வீரசுவர்க்கமும் 
எஜசும் உண்டாகிறதானால் அந்த யுக்தமான மரணத்தை 
எவன் தான் இச்சியாமற்போவான் ? இந்த லோகத்திலே 
புருஷனானவன் சிதேந்திரியனாயிருந்து யோகமார்க்கத்தி 
னாலே பிரமனிடத்தில் ஆத்மாவைச் சேர்த்து சரீரத்தை 
விட்டுவிடுகிறதும் , யுத்த பூமியிலே பின்னிடையாமல் யுத்தம் 
பண்ணிச் சரீரத்தை விட்டுவிடுகிறதும் , ஆகிய இவ்விரண்டு 
மரணங்களும் சுலபமாக லபிக்கத்தக்க தன்றென்பது சாஷ் 
திரத்தின் அபிப்பிராயமாம் . 


பதினொன்றாவது அத்தியாயம் 


இந்திரனுடன் யுத்தம் புரிந்த விருத்திராசுரனுடைய பக்தி - ஞானம் 
ஆண்மை முதலிய அதிசயங்கள் வர்ணிக்கப்படுகின்றன . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜாவே ! விருத்திராசுரனுடைய தர்ம யுக்த 
மான வீரவசனத்தை கேட்டும் புத்தியில்லாத அந்த விப்பிர 
சித்தி முதலான 

அசுரர்கள் 

மேலிட்டவர்களாய் ஓடிப் 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

535 
போனார்கள் . அசுர சிரேஷ்டனான விருத்திராசுரன் அனு 
கூலகாலத்தை யுடை யவர்களான தேவதைகளினலே துரத் 
தப்பட்டும் , நாதனில்லாதவர் போல ஓடிப்போகும் அசுர 
சேனையைப்பார்த்து மிகவுந் தாபத்தையடைந்து பொறாமை 
யையுங் கோபத்தையு முடையவனாய் அந்தத் தேவர்களைத் 
தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தகைந்து மிரட்டி சொல்லு 
கின்றான் : வாருங்கள் தேவர்களே ! பிரஷ்டபாகத்தில் 
அடிக்கப்பட்டவர்களாயும் , ஓடுகின்ற அசுரர்களாலே யுங்க 
ளுக்கு ஆகிறதென்ன ? தன்னைச் சூரனாக எண்ணுகின்ற 
பேர்களுக்குப் பயப்பட்டு ஓடா நின்ற பேர்களை அடிப்பதினால் 
எஜசுமில்லை சொர்க்கமுமில்லை. யுத்தத்திலே உங்களுக்குச் 
சிரத்தை யிருந்தால்- இகலோக சுகத்திலே இச்சையில்லா 
விட்டால்- என் முன்னே க்ஷணமாத்திரம் நில்லுங்களென்று 
சத்துருக்களான தேவகணங்களைத் தன்னுடைய வசனத் 
தினால் மிரட்டிக்கொண்டு மகா பலவானான அசுரன் லோக 
மெல்லாம் மூர்ச்சை யடையத்தக்கதாய் சிங்க நாதம் பண்ணி 
னான் . அந்தச் சிங்க நாதத்தினாலே சமஷ்தமான தேவகணங் 
களும் மூர்ச்சை யடைந்தவர்களாய்ப் பூமியிலே விழுந்து 
விட்டார்கள் . பிற்பாடு விருத்திராசுரனானவன் , அந்தத் தேவ 
சேனையைக் கால்களினால் துவைத்தான் . அதைப்பார்த்து 
வச்சிரதரனான இந்திரனானவன் மிகவுங் கோபத்தை யடைந் 
தவனாய் , எதிரே யோடிவரா நின்ற விருத்திராசுரன் மேல் 
மகத்தான கதையைச் சுழற்றிப்போட்டான் . விருத்திராசுர 
னானவன் அந்தக் கதையைத் தன்னுடைய இடது கையினால் 
விளையாட்டாகப் பிடித்துக்கொண்டு உக்கிரமான பராக்கிர 
மத்தை யுடையவஞய் அந்தக் கதையினால் இந்திரன் ஏறிக் 
கொண்டிருக்கிற ஐராவதத்தின் கும்பஸ்தனத்திலடித்தான் . 
அவனந்த யானையை அடித்ததைப்பார்த்து யாவருங் கொண் 
டாடினார்கள் . விருத்திராசுரனுடைய கதையினாலடிக்கப்பட்ட 
அந்த ஐராவதமானது இரத்தத்தைப் பெருக்கிக்கொண்டு 
இந்திரனோடுகூட ஏழுவில்லிடைப் பிரமாணம் பின்வாங்கிப் 
போய்விட்டது . அந்த மகாரதனான விருத்திசாசுரன் மன 
வருத்தத்துடன் இருக்கிற இந்திரன் பொருட்டுத் திரும்பவும் 
அந்தக்கதையைப் பிரயோகம் பண்ணவில்லை . இந்திரனும் 
ஐராவதத்தோடு எதிரேவந்தான் . அந்த விருத்திராசுர 
னானவன் திரும்பவும் யுத்தப் பண்ணவேணுமென்கிற இச்சை 
யுடையவலய் , இந்திரனைப்பாத்து முன்னே அந்த இந்திர 
னால் பண்ணப்பட்ட குரூரமாயு , பாபமாயுமிருக்கிற அந்தக் 
கர்மத்தை நினைத்து சோகமோகா வேசத்தையுடையவனாய் , 
சிரித்து , ஒரு வார்த்தை சொல்லுகிறான் : 


னுடைய 


538 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
கேளாய் இந்திரனே ! பிரமஹத்தி பண்ணினவனாயும் , 
குருஹத்தி பண்ணினவனாயும் , என்னுடைய பிராதாவைக் 
கொன்றவனாயும் , எனக்குச் சத்துருவாயுமிருக்கிற நீ தெய்வா 
தீனமாக என் முன்னே வந்து நின்றாய் ! அடா துஷ்டர் 
களுக் கெல்லாந் தலைவனே ! உன்னாலே நானிப்போது சீக்கி 
ரத்தில் பிராதாவினுடைய ருணத்தில் நின்றும் விடப்பட்டவ 
னாகப் போகிறேன் . எனக்குத் தமையனாயும் , ஆத்மக்கியானி 
யாயும் , உனக்குக் குருவாயும் , தீக்ஷதனாயுமிருக்கிற விஸ்வரூப 

சிரசுகளைக் கத்தியினால் சேதித்துப்போட்டாய் . 
உன்னைக் கழுகுகள் மிகவும் பட்சிக்கப்போகின்றன . வா ராய் 
மூடனே ! எதினால் எதிரேயிரா நின்ற சத்துருவான என் 
மேல் அமோகமான வச்சிராயுதத்தை செலுத்தாமலிருக் 
கிறாய் ? அந்த வச்சிராயுதமானது நிஷ்பலமாகப்போமென்று 
சமுசயிக்கவேண்டாம் . வாராய் இந்திரனே ! உன்னுடைய 
வச்சிராயு தமானது ஹரியி னுடையதேஜசினாலும் , தத்தியங்க 
னுடைய தபசினாலும் மிகவும் தீக்ஷணமாகப் பண்ணப்பட் 
டிருக்கின்றது . அப்படிப்பட்ட வஜ்ஜிராயுதத்தைக் கொண்டு 
விஷ்ணுவினுடைய சங்கல்பத்தின்படி சத்துருவான என் 
னைக் கொல்லக்கடவாய் . எவன் பங்கிலே ஹரியிருக்கிறானோ 
அவனிடத்திலேயே ஜயமும் சம்பத்து முண்டாயிருக்கும் . 
சங்கருஷரானவர் எனக்கு சுவாமி . 

நானவருடைய சரணார 
விந்தத்திலே எதா யோக்கியமாக மனதை நன்றாக வைத்து 

னுடைய வச்சிராயுத வேகத்தினால் சேதிக்கப்பட்டவனாய் , 
விஷயபோகங்களை விட்டவனாய் , யோகியி னுடைய கதியை 
யடையப்போகிறேன் . இந்திரனே ! என்னுடைய சுவாமி 

பகவானானவர் பக்தர்களுடைய தர்மார்த்த காம 
விஷயமான ஆயாசத்துக்கு 

விகா தத்தைப் 

பண் 

ணு 
வாரா P பகவானுடைய பிரசாதமானது 

பக்தியில்லா 
தவர்களுக்கு துர்லபமாயும், அகிஞ்சனர்களுக்குச் 
மாயு மிருக்கின்றது . அந்த பகவத் பிரசாதமானது , தர் 

காமங்களுடைய விகாதத்தினாலே அறியத்தக் 
கது என்று இந்திரனைப் பார்த்துச் சொல்லி , விருத்திராசுர 
னானவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் : வாராய் 
ஹரியே ! நானும்முடைய பாதாரவிந்தத்தை ஆசரியா நின்ற 
தாசர்களுக்குத் தாசனாகத் திரும்பவும் ஆகக்கடவேன் . 
னுடைய மனமானது பிராண நாதனான உம்முடைய குணங் 
களை ஸ்மரிக்கக்கடவது . என்னுடைய வாக்கானது அந்தக் 
குணங்களையே கீர்த்திக்கக்கடவது . நானும்மைவிட்டு சொர்க் 
காதி போகங்களை யடையக்கோறவில்லை . என்னுடைய மன 
மானது உம்மையே பார்க்கவேணுமென்று இச்சிக்கின்றது . 


உன் 


யான 


சுலப் 


மார்த்த 


என் 


whenenustache 


படம் நெ . 7 . 

பக்கம் நெ . 537 . 
விருத்திராசுரனை , இந்திரன் வதைத்தது . 


537 


சஷ்டம ஸ்கந்தம் 
பன்னிரண்டாவது அத்தியாயம் 


மகேந்திரனது மகாயுத்தத்திலே விருத்திராசுரனுடைய 

வதம் சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


எரிந்து 


கட்டை 


தான 


வாராய் ராஜாவே ! இந்தப் பிரகாரம் யுத்தத்திலே 
தேகத்தை விடவேணுமென்று இச்சித்தும் சத்துரு ஜயத் 
தைக் காட்டிலும் மரணத்தையே சிரேஷ்டமாக எண்ணியு 
மிருக்கின்ற விருத்திராசுரனானவன் , சூலத்தைக் கையிலெடுத் 
துக்கொண்டு மகேந்திரனுக்கு எதிராக வந்து , அந்தச் 
சூலத்தை வேகத்தினாலே சுழற்றி , மகேந்திரன் பேரிலே 
போட்டு , அட்டகாசம்பண்ணி , வாராய் மகாபாபியே ! நீ இத் 
தோடு அதமாய்ப் போவாயென்று கோபத்தினாலே சொன் 
னான் . ஆகாசத்தில் சுழலா நின்ற கிரகங்களைப்போலும் 

கொண்டு வரா நின்ற கொள்ளிக் 
போலும் அந்தச் சூலத்தைப் பார்த்து , மகேந்திரனான 
வன் அதைரியப் பட்டவனாய் நூறு கணுக்களை யுடைய 
வச்சிராயுதத்தினாலே அந்தச் 

அந்தச் சூலத்தை அறுத் 
துப்போட்டு , அந்த அசுரனுடைய ஒருபுயத்தையும் சேதித் 
தான் . அப்போது விருத்திராசுரனானவன் கோபத்தை 
யுடையவனாய் வஜ்ஜிர அஸ்தனாய் தேவ சிரேஷ்டனான 
இந்திரனைக் கதையினால் தாடையிலடித்தான் .. அப்போது 
இந்திரனுடைய அஷ்தத்திலே யிரா நின்ற வச்சிராயுத 
மானது நழுவிக் கீழே விழுந்தது . அது கண்டு ஆகாசத் 
திலே யிரா நின்ற தேவர்கள் முதலானவர்களும் அந்த 
விருத்திராசுரனுடைய யுத்தத்திலே அதியற்பு தமான அந்த 
கர்மத்தைக் கொண்டாடினார்கள் . இந்திரனுடைய அந்தச் 
சங்கடத்தையும் பார்த்து , ஆ ஆ வென்று மிகவுங் கூப்பிட் 
டார்கள் . பிற்பாடு இந்திரனானவன் லச்சையை யுடையவனாய் 
சத்துருவினுடைய சந்நிதானத்திலே தன்னுடைய அஸ்தத் 
தில் நின்றும் நழுவிப்போன அந்த வஜ்ஜிராயுதத்தைத் திரும் 
பவும் கிரகியா மலிருந்தான் அப்போது அந்த இந்திரனைப் 
பார்த்து விருத்திராசுானானவன் சொல்லுகின்றான் . 


இந்திரனே ! வச்சிராயுதத்தை யெடுத்துக்கொண்டு உன் 
னுடைய சத்துருவான என்னை அடிக்கக்கடவாய் . விசனப்படு 
கிறதற்கு இதுகாலமன்று . ஜகத்வுற்பத்தி ஸ்திதி சங்கார கர்த் 
தாவாயும் , அநாதியாயும் , சர்வக்கியராயு மிருக்கிற பரம புரு 

68 


538 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பன் 


- 


ஷன் ஒருவனையன்றி ஆயுதங்களை பெடுத்துக்கொண்டு யுத்தம் 

னா நின்ற பராதீனமான தேகத்தை யுடையவர்களுக்கு 
எப்போதும் ஜயமுண்டாக மாட்டாது . பிரகிருதி புருஷன் 
மகதத்துவம் , அகங்காரம் , பஞ்சபூதங்கள் , இந்திரியங்கள் , 
அந்தக்கரணம் ஆகியவைகளிந்தப் பிரபஞ்சத்தினுடைய 
சிருஷ்டி - ஸ்திதி - லயங்களிலே 

ஈஸ்வரனுடைய அனுக் 
கிரகத்தையன்றி சமர்த்தங்களாகிறதில்லை . இவைகளை அறி 
யாத அவிவேகியானவன் ஆத்மாவையே ஈஸ்வரனாக என் 
ணிக்கொள்ளுகிறான் . ஈஸ்வரன் பிராணிகளிலே பிராணிக 
ஊளைச் சிருஷ்டிக்கிரன் . பிராணிகளினலே பிராணிகளைச் சங்க 
ரிக்கின்றார் . புருஷன் கோறாமலிருந்தாலும் அவனுக்கு அந் 
தக் காலத்திலே துக்கம் பணம் முதலானவைகள் உண்டா 
கின்றதுபோல ஆயுள் - கீர்த்தி - ஐசுவரியம் ஆகியவைக 
ளெல்லாம் அந்தக் காலத்திலே யுண்டாகும் . ஆகையினால் 
புருஷனானவன் 

கீர்த்தி - அ கீர்த்தி - ஜயம் - அஜயம் - 
துக்கம் 

மரணம் - இவைகளிலே சமபுத்தியா யிருக்கத்தக்க 
வன் . 

சத்துவம் ரசசு தபசு என்னும் இட்ட மூன்றும் , பிரகிரு 
தியினுடைய 

குணங்களேயொழிய , ஆத்மகுணங்களன்று . 
அந்த மூன்று குணங்களுக்கும் பரமாத்துமாவை சாக்ஷியாக 
எவன் அறிகிறானோ, அவன் அந்தக்குணங்களிலே கட்டுப் 
படுகிறதில்லை . இந்திரனே ! யுத்தத்திலே அறுக்கப்பட்ட 
ஆயுதம் புஜம் இவைகளை யுடையவனாயும் , உன்னாலே 

பிக்கப்பட்டவனாயும் , திரும்பவும் உன்னுடைய பிராணனை 
ஹரிக்கவேணுமென்கிற இச்சையினாலே என் பலத்துக்குத் 
தக்கதாக யத்தனம் பண்ணிக்கொண்டு மிருக்கிற என்னைப் 
பார் . இந்த யுத்தமானது பிராணனை பந்தியமாகவும் , 
பாணங்களை பாச்சிகையாகவும் , வாகனங்களை காய்கள் வைக் 
கிற ஸ்தானமாகவு முடையதாயிருக்கிற சொக்கட்டானாட்ட 
மாக விருக்கின்றது . இந்த யுத்தமென்னப்பட்ட சொக்கட்டா 
ஞாட்டத்திலே இவனுக்கு ஜயமுண்டாகும் இவனுக் கபஜய 
முண்டாகுமென்று அறியப்பட மாட்டாதென்று சொல்லு 
கின்ற கபடமில்லாத விருத்திராசுரனுடைய வார்த்தையைக் 
கேட்டு , இந்திரனானவன் சிலாகித்துக் கொண்டு வஜ்ஜிரா 
புதத்தை யெடுத்துக்கொண்டு , கர்வத்தை விட்டு சிரித்து 
அந்த விருத்திராசுரனைப் பார்த்து சொல்லுகிறான் : 


வாராய் அசுரனே ! நீ சித்தியடைந்தவனாகவும் , சர்வப் 
பிராணிகளுக்கும் சுகுர்தராயும் , ஜெகதீஸ்வரராயுமிருக்கிற 
பாமாத்மாவை ஆசியித்தவனாகவும் , ஜன்பங்களை மோகிப் 
பிக்கின்ற விஷ்ணுமாயையைத் தாண்டினவனாகவு மிருக் 


சீ ஷ் ட ம ஸ்கந்தம் 


539 


கிறாய் . 


சுபாவத்தை யுடையவனான உனக்குப் 
டாகவானாயும் சர்வாந்திரியாமிய யு மிருக்கிற வாசுதேவனிடத் 
திலே திடமான புத்தியுண்டானது மகத்தான ஆச்சரிய 
மல்லவா ! ஸ்ரீ ஹரியினிடத்திலே எவனுக்கு பக்தியுண்டா 
யிருக்கிறதோ அவனுக்கு அதிசொற்ப சுவர்க்காதி சுகங் 
களினாலே ஆகவேண்டியதென்ன ? இவ்விதம் யுத்தத்தினாலே 
சமர்த்தர்களா யிருக்கிற இந்திரனும் விருத்திராசுரனும் 
தர்மத்தை அறியவேணுமென்கிற விச்சையினாலே ஒருவருக் 
கொருவர் வார்த்தையாடிக்கொண்டு யுத்தம் பண்ணினார்கள் . 
அப்போது சத்துருக்களை இம்சியா நின்ற விருத்திராசுரன் 
பரிசமென்கிற ஆயுதத்தை இடது கையினாலே 

டது கையினாலே சுழற்றி 
இந்திரன் மேலே பிரயோகித்தான் . அந்த இந்திரனான 
வன் விருத்திராசுரனுடைய கதையையும் , யானைத் துதிக் 
கைக்குச் சமானமான கையையும் , ஏககாலத்திலே நூறு 
கணுக்களுடனே கூடின வஜ்ஜிராயுதத்தினாலே சேதித்துப் 
போட்டான் . 


மகா 


அப்படி சேதிக்கப்பட்ட கைகளையுடைய தோள்களில் 
நின்றும் இரத்தம் பெருகிவர இறகுகளில்லாத பர்வதம்போல 
விளங்கினான் . அந்த அசுரனானவன் கீழ்த்தாடையைப் பூமி 
யிலும் மேல் தாடையை ஆகாசத்திலும் வைத்துக்கொண்டு 
ஆகாசம்போலவே கம்பீரமான தனது வாயினால் 
சர்ப்பமானது யானையை விழுங்குவதைப்போல அந்த இந்தி 
ரனை விழுங்கினான் . அப்படி விருத்திராசுரனாலே விழுங் 
கப்பட்ட இந்திரனைப்பார்த்து பிரமா முதலான சகல தேவர் 
களும் துக்கத்தை யடைந்தவர்களாய் , ஆ ! கஷ்டமென்று 
அலரினார்கள் . அசுரேந்திரனான விருத்திராசுரனாலே விழுங் 
கப்பட் டிருக்கிற இந்திரனானவன் நாராயண கவசத்தி 
னாலும் , யோகமாயாப் பிரபாவத்தினாலும் , ரக்ஷிக்கப்பட்ட 
வனாய் , 

மரிக்காமல் வஜ்ஜிராயுதத்தினாலே அவனுடைய 
வயிற்றைப் பிளந்து கொண்டு வெளிப்பட்டு சத்துருவின் 
பேரில் வஜ்ஜிராயுதக்தை விட்டான் . சீக்கிரமான வேகத்தை 
யுடையதான அந்த வஜ்ஜிராயுதமானது சப்தித்துக்கொண்டு 
போய் அந்த விருத்திராசுரனுடைய சிரசை அறுத்துப் 
பூமியிலே தள்ளிவிட்டது . அந்த விருத்திராசுரனுடைய 
தேகத்தில் நின்றும் வெளிப்படா நின்ற ஆத்ம தேஜசானது 
சமஸ்தமான தேவதைகளும் பார்த்துக்கொண்டிருக்கும் 
போதேலோகா தீதரான பகவானை யடைந்தது.பூமியிலுள்ள 
அனைவரும் காண அசுரசிரேஷ்டனான விருத்திராசுரன் 
ஜோதியாய் பிரகாசிக்கும் திருமாலினது பாதங்களையடைத 


நம JIU வதம் 


லும் , தேவர்கள் முதலினோர் அளவிலாத துன்பம் போய் 
விட்டதென்று மலர்மாரி பொழிந்தார்கள் . மலர் 

மாலை 
பணிந்த இந்திரன் மாத்திரம் மகிழ் வெய்திலன் . 


பதின்மூன்றவது அத்தியாயம் 


விருத்திரப் பிரபஹத்தியாகிற சொதபசினாலே வெகுகாலம் 
யோகத்தை உடைந்திருந்த இந்திரனானவன் ஸ்ரீமகா 
விட்ணு விலை ரமிக்கப்பட்டானென்று 

சொல்லப்படுகின்றது . 
என்று சுகமுனிவர் சொல்ல , எல்லோரு மகிழ்ந்து 
சுகமாக - விருக்க ஜயமடைந்த தவற்றாற்பெற்ற பெருமை 
பொருந்திய வஜ்ஜிராயுதத்தை யுடைய இந்திரன் மாத்திரம் 
மகிழாது அன்றிருந்ததேன் என பரிவித்து வினாவ , “ உனது 
கேள்வி நல்லது நல்லது " என்று சுகமுனிவர் சொல்லுகிறார் : 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
முன்னா ரிஷிகளும் சமஸ்த தேவர்களும் விருத்திரா 
ஷூரனுக்கு மிகவும் பயந்து அவனைக் கொல்லும்படி இந்தி 
மனை பிரார்த்தித்தார்கள் . அப்போது இந்திரன் பிர்மஹத் 
திக்கும் பயந்தவனாய் அவனைக் கொல்ல ஒப்பாமல் தேவர் 
களைப் பார்த்து விஸ்வரூபனை வதைத்ததினாலுண்டான 
பாபத்தை பெண்கள் , பூமி , நீர் , மரங்கள் ஆகிய நான்கும் 
பாகித்து கிரகித்துக்கொண்டன . விருத்திர ஹத்தியினாலுண் 
டாகும் தோஷத்தை எப்படி போக்கடித்துக் கொள்ளுவே 
னென்று சொன்னான் . இந்திரனுடைய வசனத்தைக் கேட்டு 
ரிஷிகள் , " இந்திரனே ! உனக்கு அஸ்வமேதம் பண்ணி 
வைக்கிறோம் . உனக்கு மங்கள முண்டாகக் 

கடவது . 
நீ பயப்படாதே. அஸ்வமேதத்தினாலே மகா புருஷனாயும் 
பரமாத்மாவாயு மிருக்கிற நாராயணனை பிரீதி பண்ணி 
வைத்து , நீ சகல பாபங்களினின்றும் விடுபடுவாய் . பிர்ம 
ஹத்தி - பிதுர்ஹத்தி - கோஹத்தி - மாதுர் ஹத்தி - குருஹத்தி 
முதலான வைகளைப் பண்ணிய மகா பா வியானவனும் பகவா 
னுடைய கீர்த்தனத்தினாலே சகல பாபத்தில் நின்றும் விடு 
பட்டு சுத்தியடைந்திருக்கிறான் . 

அப்படிப்பட்ட பகவானை யுத்தேசித்து எங்களால் 
பண்ணிவைக்கப்பட்ட அஸ்வமேதமாகிற மகா கிறி துவினாலே 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

541 
நீ சிரத்தையுடன் பகவானை ஆராதித்தவனாய் , பிரமா முத 
லான சகல பிரபஞ்சத்தையும் சங்கரித்திருந்தாலும் அந்த 
தோஷத்திலே அகப்படாம லிருப்பாய் . அப்படி யிருக்க 
துஷ்டனான விருத்திராசுரனுடைய நிக்கிரகத்தினாலே 
உண்டான பாவத்தை ஸ்பரிசிக்கமாட்டா யென்பதற்குக் 
கேட்கவேண்டிய தென்ன வென்று பிராமணர்களாலே 
ஏவப்பட்டவனாய் , இந்திரனானவன் சத்துருவான விருத்திரா 
சுரனைச் சங்கரிக்க முன் வந்தான் . அந்த விருத்திராசுர 
னானவன் சங்கரிக்கப்பட்ட பிற்பாடு பிர்மஹத்தியானது இந்தி 
எனை யடைந்தது . அந்த தேவப் பிராமணர்களாலே செய் 
விக்கப்பட்ட பிர்மஹத்தியா தோஷத்தினாலே சந்தாபத்தை 
யடைந்திரா நின்ற இந்திரனைத் தைரிய முதலான குணங் 
களும் சுகிப்பிக்க மாட்டாமற்போயின. பிறகு இந்திரன் 
சண்டாள ஸ்திரீயைப்போல ரூபத்தையுடையதாயும் , க்ஷய 
ரோகத்தினால் பீடிக்கப்பட்டதாயும் , இரத்த வஸ்திரத்தைத் 
தரித்துக் கொண்டிருக்கிறதாயும் , நரைத்த தலை மயிர்களை 
விரித்துக்கொண்டு நில்லு நில்லென்று துரத்திக்கொண்டு 
வரா நின்ற அந்தப் பிர்ம்மஹத்தியைப் பார்த்து இந்திர 
னானவன் சீக்கிரமாக மானச்சரசுக்குள்ளே பிரவேசித்து ,, 
அந்தமானச் சரசினுடைய ஜலத்தில் மறைந்துகொண்டு 
அந்தப் பிர்மஹத்தியில் நின்றும் மோக்ஷத்தை யிச்சித்து 
ஆயிரம் வருஷம் தாமரைக்கொடி நூல்களிலே வாசம் 
பண்ணிக்கொண்டிருந்தான் . 


இந்திரனுக்கு அவிற்பாகங்களைக் கொடுக்கிறதற்கு தூத 
ன அக்கினிக்கு ஜலத்திலே பிரவேசமில்லா தபடியினாலே 
அந்த ஆயிரம் வருஷம் அவிற்பாகத்தை யடையாமலே 
யிருந்தான் . அந்த ஆயிரம் வருஷமும் அகண்ட மண்ட 
லாதிபதியான நகுஷச் சக்கிரவர்த்தியானவன் , வித்தை - தபசு 
யோகம் -இவைகளினுடைய பலத்தினால் சொர்க்கத்தை ரக்ஷித் 
துக்கொண்டிருந்தான் . அந்த நகுஷன் சம்பத்தினாலும் 
ஐஸ்வரியத்தாலும் உண்டான மதத்தினால் மூடபுத்தியை 
யுடையவனாய் இந்திரனுடைய பாரியையான சசிதேவியி 
னாலே சர்ப்பஜன்மத்தை யடைவிக்கப்பட்டான் . 


பிற்பாடு இந்திரனானவன் பிராமணர்களால் அழைக்கப் 
பட்டு , சத்திய பரிபாலகரான ஹரியினுடைய தியானத்தில் 
பாபத்தைப் போக்கடித்துக் கொண்டவனாய் சுவர்க்கத்தை 
யடைந்தான் . அந்தப் பிரமஹத்தியா தோஷமோவெனில் 
விஷ்ணு சக்திரூபமாயும் ஈசானியத் திக்குக்கு தேவதையாயு 


542 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மிருக்கிற ருத்திரனாலே ரக்ஷிக்கப்பட்ட இந்திரனை சாமர்த்திய 
மில்லாததாய்க்கொண்டு திரஸ்கரிக்கப்படாம லிருந்தது . 
பிரமரிஷிகள் அந்த இந்திரனை யடைந்து மகாபுருஷ ஆரா 
தன ரூபமான அசுவமேதத்தினாலே சாஸ்திரப் பிரகாரமாகத் 
தீக்ஷை பண்ணுவித்து , பிரமவாதிகளினாலே பண்ணப்பட்ட 
அந்த அவ்வமேதத்தில் மகேந்திரனாலே சர்வதேவமயரான 
மகா புருஷரானவர் பூசிக்கப்பட்டிருக்கையில் , விருத்திரவத 
தோஷமானது மகத்தாயிருந்தாலும் , அந்தமகா புருஷ 
ஆராதனத்தினாலே சூரியனைக்கண்ட. பனியைப்போல நாசத் 
தை அடைவிக்கப்பட்டது . அந்த இந்திரனுடைய பிரமஹத் 
தியா மோக்ஷத்தைப் பிரிதிபாதியா நின்று மிருக்கிற அந்த 
வுபாக்கியானத்தை சர்வகாலமும் ஞானிகள் படித்தாலும் ,, 
பர்வங்கள் தோறும் பக்திசிரத்தை , பூர்வமாக இந்த வுபாக் 
கியானத்தைக் கேட்டாலும் , அவர்களுக்கு எஜசு - ஆயுள் 
சத்துரு ஜயம் பாப நிவர்த்தி - சர்வமங்களங்கள் - ஆகியவைக 
ளெல்லாம் உண்டாம் . 


பதினுன்காவது அத்தியாயம் 


கித்திரகேதுவின் சரித்திரம் : அவன் புத்திரப் பேறடைந்ததும் 
அதை யிழந்ததும் அதனால் மகத்தான சோகத்தை 

யடைந்ததும் சொல்லப்படுகின்றது . 


| 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 


பிரம நிஷ்டரே! ரசோகுணத்தையும் , தமோகுணத்தையும் , 
சுபாவமாக வுடையவனாயும் , பாபியாயுமிருக்கிற விருத்திராசுர 
னுக்குப் பகவானான நாராயணனிடத்தில் திடமான பக்தி 
எதனாலே வுண்டாயிற்று ? சுத்தசத்துவ குணத்தையுடையவர் 
களான தேவர்களுக்கும் சுத்தமான அந்தக்கரணத்தை யுடை 
யவர்களான ரிஷிகளுக்கும் , முகுந்தனுடைய சரணாரவிந்தத் 
திலே பக்தியுண்டாகிற தில்லையே. அப்படியிருக்க அந்த 
விருத்திராசுரனானவன் பயங்கரமான 

மகா யுத்தத்திலே 
கிருஷ்ணனிடத்தில் திடமான பக்தியையுடையவனாக எப்படி 
யானான் . இதில் எனக்கு மகத்தாகிய சமுசயமுண்டா யிருக் 
கின்றபடியால் அதை நிவர்த்தி செய்யவேணுமென்று 
சொல்லுகின்ற பரிக்ஷித்துவினுடைய பிரஸ்னத்தைக் கேட்ட, 
பகவானான சுகப்பிரமரிஷியானவர் சொல்லுகிறார் . 


சஷ்டம ஸ்கந்தம் 


543 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜனே கேள் ! சூரசேனதேசத்தில் பிரசித் 
தனாய் அகண்டமண்டலாதிபதியாய் சித்திரகேது வெனு 
மோர் அரசனிருந்தான் . அவனுக்கு கோடி ஸ்திரீகள் 
பாரியைகளாக வுண்டாயிருந்தாலும் , அவர்களிடங்களிலே 
புத்திர சம்பத்தை யடையாமற் போனான் . ரூபம் - ஔதாரியம் 
யௌவனம் - வித்தை- ஐஸ்வரியம் - கியானம் முதலிய சம்பத்துக 
ளிருந்தும் அவனுடைய மனம் சந்தோஷ மடைந்திலது . 
ஒரு நாள் இந்த லோகங்களெல்லாம் சஞ்சரியா நின்ற பகவா 
னான அங்கிரசு மகாரிஷியானவர் தன் இச்சையினாலே அந்த 
சித்திரகேதுவினுடைய கிரகத்தை அடைந்தார் . மகா புத்தி 
மானான சித்திரகேதுவானவன் அவரைக்கண்டு 

எதிர்க் 
கொண்டு அர்க்கிய முதலானவைகளினாலே பூசித்து , ஆதித்தி 
பத்தையும் பண்ணுவித்து , சுகாசனத்திலே யிருக்கச்செய்து 
அவருடைய பக்கத்திலே தானும் இருந்தான் . அந்த அங் 
கிரசு மகாரிஷியும் , இந்தப் பிரகாரம் பூசியா நின்ற ராஜாவைக் 
கொண்டாடிச் சொல்லுகிறார் . மகாராஜனே ! உனக்கும் 
உன்னுடைய மந்திரிமுதலான பிரகிருதிகளுக்கும் ஆரோக் 
கியமும் க்ஷேமமும் உண்டாயிருக்கிறதா ? உன்னுடைய முகத் 
தால் ஏதோ மனோத பூர்த்தியில்லாதவனாய் காண்கிறா 
யென்று சர்வக்கியரான ஆங்கிரச ரிஷியினாலே கேழ்க்கப் 
பட்டவனாய் சித்திரகேது பணிந்து சொல்லுகிறான் : 

வாரீர் பகவானே ! தபசு - ஞானம் சமாதிகளிற் சிறந்த 
யோகிகளான உங்களைப்போலொத்த பேருக்கு என்போல்வர்க் 
குள்ளும் புறம்புமாயிருக்கும் அர்த்தம் எதுதான் அறியப் 
படாமலிருக்கும் . லோகபாலர்களால் பிரார்த்திக்கத்தக்கவை 
யான சாம்பிராஜ்ஜியம் ஐஸ்வரியம் முதலியன புத்திர னில் 
லாத என்னைச் சந்தோஷிப்பிக்க வில்லை . பூர்வீகர்களான 
நம்முடைய பிதுர்பிதாமகாதிகளுடனேகூட அடையப்பட்ட 
தாய் தாண்டக் கூடாததான நரகத்தை தாண்டுவதற்கு அவ 
சியமான புத்திரனை யடையுமாறு எனக்கு அனுக்கிரகம் 
பண்ணவேண்டுமென பிரார்த்திக்கப் பட்டவராய் , துவஷ் 
டாவினுடைய சறுவைப் பண்ணிவைத்து அந்தச் சறுவி 
னாலே அந்த துவஷ்டா வானவரைக் குறித்து எக்கியம் 
பண்ணிவைத்து அந்தச்சித்திரகேதுவினுடைய ஸ்திரீகளில் 
முதல் பட்டமகிஷியான கிறுதத்துதி யெனும் பெயரையுடை 
யவளுக்கு அந்த ரிஷியானவர் அந்தயக்கிய சேஷமான 
சறுவைக்கொடுத்து , சித்திர கேதுவைப் பார்த்து ராஜனே ! 
உனக்குச் சந்தோஷத்தையும் துக்கத்தையுங் கொடுக்கத் தக்க 


நாள் 


அந்தப் 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறானென்று சொல்லி அந்த 
ரிஷியான்வர் போய்விட்டார் . 

பிறகு கிறுதத்துதி புசித்து அந்த யக்கிய சேஷத்தால் 
கர்ப்பமடைந்து சுக்கில பக்ஷத்துச் சந்திரன்போல 
தோறும்மெள்ளமெள்ளவிருத்தியடைந்து பிரசவகாலத்திலே 
புத்திரனைப்பெற்றாள் . அந்தப் புத்திரோற்சவத்தினால் ராஜா 
வானவன் சந்துஷ்டனாய் ஸ்நானம் பண்ணி சுசியாயலங் 
கரித்துக்கொண்டு பிராமணர்களாலே ஆசீர்வசனங்களைச் 
செய்வித்து , அந்தப்பிள்ளைக்குச் சாதகர்மத்தைப் பண்ணி 
வைத்து , பிராமணர்களுக்கு வேண்டிய தானங்களைக்கொடுத்து 

பிள்ளையினிடத்திலே மிகவும் பிரீதியாய் நாள் 
தோறும் விருத்தியடைத்து வந்தான் . கிருதத்து திக்கு தன் 
புத்திரனிடத்திலே பிரீதியதிகரித்தது . சக்களத்திகளுக்கோ 
வெனில் புத்திரன் வேணுமென்கிற இச்சையுண்டாயிற்று . 
நாள்தோறும் அந்த குழந்தையைச் சீராட்டிக் கொண்டிரா 
நின்ற அந்தச் சித்திர கேதுவுக்குப் பிள்ளையைப் பெற்ற அந்த 
ஸ்திரீயினிடத்தில் எப்படிப்பட்ட பிரீதியுண்டா யிருந்ததோ 
அப்படிப்பட்ட பிரீதி மற்ற ஸ்திரீகளிடத்திலில்லாமற் 
போயிற்று . அந்த ஸ்திரீகள் புத்திரனையுடைய சக்களத்தியி 
னிடத்திலே பொறாமையினாலும் , தங்களுக்குப் பிள்ளையில்லை 
யென்கிற 

துக்கத்தினாலும் , ராஜாவினுடைய அனாதர 
வினாலும் , விசனத்தை 

யடைந்தவர்களாய் 
நிந்தித்துக் கொண்டார்கள் . 

அந்த ஸ்திரீகளுக்கு மகத்தான துவேஷம் உண்டாகி 
ராஜாவின்பேரில் கோப முடையவர்களாய் அந்தப்பிள்ளைக்கு 
விஷத்தைக் கொடுத்தார்கள் . கிறுதத்து தியானவள் 

க்களத் 
திகளுடையபாபகர்மத்தை யறியா தவளாய் பிள்ளை தூங்குகிறா 
னென்றே யெண்ணிக் கொண்டு கிரகத்திலே சஞ்சரித்துக் 
கொண்டிருந்தாள் . பிள்ளை வெகு நேரமாகத் தூங்குகிறா 
னென்று நினைத்து புத்திசாலியான அந்தக் கிறு தத்துதி 
யானவள் தன் பிள்ளையை எடுத்து வரும்படி முலை கொடுக்குந் 
தாதியை ஏவினாள் . அந்தத் தாதியானவள் படுத்துக்கொண் 
டிரா நின்ற அந்தக் குழந்தையினிடத்திற் போய் 
நீங்கியிருப்பதைக் கண்டு , ஐயோவென்று பூமியில் விழுந்து 

அழுகின்றதைக் கேட்டு , அந்தப் பிள்ளைக்குத் 
தாயான ராஜமகிஷியானவள் சீக்கிரமாகப் புத்திரனிடத்தில் 
வந்து 

செத்துக்கிடக்கிற அந்தப் பிள்ளையைப் பார்த்து 
மிகுந்த சோகத்தினாலே பூமியில் விழுந்து புடவை தலை 
மயிர் நழுவிப்போக மூர்ச்சையடைந்தாள் . பிற்பாடு ராஜாவி 


தங்களை 


அது உயிர் 


அலறி 


* ஷ் ட ம ஸ்கந்தம் 


545 


னுடைய அந்தப்புரத்திலே யிருக்கிற ஸ்திரீ புருஷர்கள் 
அனைவரும் அந்த செய்தியைக் கேட்டு ஓடிவந்து மிகவும் 
விசனத்தை யுடையவர்களாய் துக்கத்தை யடைந்தார்கள் . 
அந்தக் குழந்தையைக் கொன்றுபோட்ட சக்களத்திகளும் 
எல்லாரையும் போலக் கபடமாக அழுதுக்கொண்டிருந்தார் 
கள் . பிற்பாடு அந்த ராஜாவும் ஒருத்தராலேயுங் காணப் 
படாத மரண நிமித்தத்தை யுடையவனாயிருக்கிற பிள்ளை 
செத்துப்போனானென்கிற வார்த்தையைக்கேட்டு , புத்திர 
னிடத்தில் வாற்சல்லியத்தினாலே துக்கமுடையவனாய் மூர்ச் 
சையடைந்து மந்திரி முதலான சமஷ்தமான ஜனங்களாலே 
சூழப்பட்டவனாய் பிரக்கியை யில்லா தவனாய் ஓடிவந்து செத் 
துக்கிடக்கிற அந்தக் குழந்தையினிடத்திலே விழுந்து பெரு 
மூச்சு விட்டு கண்ணீரைப் பெருக்கி ஒன்றுஞ் சொல்லமாட் 
டாமல் விசனப்பட்டுக் கொண்டிருந்தான் . அப்போது அந்த 
ராஜமகிஷியானவள் மகா துக்கத்திலாழ்ந்த பர்த்தாவையும் 
வங்கிஷத்துக்கு ஒருவனாயும் மரித்துப் போயு மிருக்கிற புத் 
திரனையும் பார்த்து , ஜனங்களுக்கும் இராஜாவுக்கும் மந்திரி 
முதலான பிரகிருதிகளுக்கும் மனதிலே மகா துக்கமுண்டாகத் 
தக்கதாகப் பிரலாபித்தாள் . குங்குமக் குழம்பினால் அலங்கரிக் 
கப்பட்ட ஸ்தனங்க ளிரண்டையும் , மையுடன் கூடின கண் 
ணீர்களினால் நனைத்துக்கொண்டும் , நழுவா நின்ற பூமாலை 
களை யுடையதான தலைமயிர்களை விரித்துக்கொண்டும் துக்கத் 
தினால் துணையிழந்த பக்ஷிபோல மதுரமான சுரத்துடனே 
அழத் தொடங்கினாள் . 


குழந்தாய் ! நீ அநாதையாயிருக்கிற என்னையும் சோகத் 
தினால் தபியா நின்ற உன் பிதாவையும் விட்டுவிடத் தகுமா ? 
உன்னால் புத்தியீனர்களாலே தாண்டக்கூடாத யாதொரு 
நரகத்தை நாங்கள் சீக்கிரமாகத் தாண்டுவோமோ அப்படிப் 
பட்ட நரகத்தை நிர்த்தயனான எமனாலே நீ அடைய வேண் 
டாம் . வாராய் குழந்தாய் ! எழுந்திரு ராஜகுமாரனே ; உன் 
னுடைய ஸ்நேகிதர்களான இந்தப் பிள்ளைகள் விளையாடு 
வதற்கு உன்னை யழைக்கிறார்கள் . கண்மணியே இன்னுமா 
தூங்குகிறாய் , பசித்திருக்கிற நீ சாப்பிடவா, ஸ்தன்னியத்தைப் 
பானம்பண்ணு . உனது வாய்மொழியால் எங்களுடைய துக் 
கங்களைப் போக்கடி என்று இந்தப் பிரகாரம் பிரலாபித்து 
புத்திரனைக்குறித்து அந்த ராஜமகிஷியானவள் பிரலாபிக்கை 
யில் , சித்திரகேது வென்கிற அந்த ராஜாவும் சோகத்தினால் 
தபிக்கப்பட்டவனாய் கண்டத்தை விட்டழுதான் . அந்த 
ராஜாவும் ராஜமகிஷியும் , பிரலாபிக்கிறதைப் பார்த்து அவர் 

69 


ஸ்ரீ ம 1 பாகவதம் 
களை உபஜீவித்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீ புருஷர்கள் 
சமஸ்தமான பேர்களும் மிகவுமழுதார்கள் , அந்தப் பட்டண 
மெல்லாம் மூர்ச்சை யடைந்தது . இந்தப் பிரகாரம் துக்கத்தி 
லாழ்ந்த அந்தப் பட்டணத்து ஜனங்களை ஞான திருஷ்டி 
யினலே பார்த்து அங்கிரசு மகாரிஷியானவர் நாரத மகா 
ரிஷியுடனே அவ்விடத்தில் வந்தார் . 

AA 


பதிளைந்தாவது அத்தியாயம் 


மகாரா 


ஆங்கிரசு மகாரிஷியுடனே எழுந்தருளிய நாரத மகாரிஷியினுடைய தத்துவ 
வுபதேசத்தினாலே சித்திரகேதுவினுடைய சோகமானது 
போக்கடிக்கப்பட்டமை சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 

னே ! மரித்துப்போயிருக்கிற அந்தக் குழந்தை 
சந்நிதானத்திலே மூர்ச்சாக்கிராந்தனாய் மிறு தன்போலே 
யிருக்கிற அந்த ராஜாவைப் பார்த்து , ஆங்கிரசு மகாரிஷியும் , 
நாரத மகாரிஷியும் , தத்துவ வசனங்களினாற் போதித்து 
அவனுடைய துக்கந் தீரும்படியாக ஒரு வார்த்தைச் சொல்லு 
கின்றார்கள் : ஓ ராஜேந்திரா ! நீ எவனைப் பார்த்து துக்கிக் 
கிறாயோ அவனுனக்கு என்ன ஆகவேணும் ? நீ இவனுக் 
கென்ன ஆகவேணும் ? நீ இவனுக்குப்பிதாவென் றிருந் 
தாயேயானால் இவன் பூர்வ ஜன்மத்தில் ஒருவன் பிள்ளையா 
யிருந்து பரண் தாபத்தினால் அவர்களை விட்டு இந்த ஜன்மத் 
தில் உனக்குப்பிள்ளையானான் . இனிவருகிற ஜன்மத்தில் எவ 
னுக்குப் பிள்ளையாகப் போகிறானோ, அது நியமில்லை . எப் 
படி பிரவாகத்தினுடைய வேகத்தினால் மணல்கள் கூடிக் 
கூடிப் பிரிந்துப் போகின்றனவோ அப்படி இந்தச் சீவாத் 
மாக்களுங் காலவேகத்தினால் கூடிக்கூடிப் பிரிகின்றன . 
மாத்மாவானவர் பூதங்களினால் 

சிருஷ்டிக் 
கிறார் . பூதங்களால் பூதங்களை பக்ஷிக்கிறார் . பூதங்களினால் 
பூதங்களைச் சம்மரிக்கிறார் . அபேக்ஷையில்லா தவரா யிருத் 
தும் , தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டு பராதீனமாயிருக்கின்ற 
அந்தப் பூதங்களைக்கொண்டு லீலையினால் இந்தப் பிரகாரம் 
பண்ணிக்கொண்டிருக்கிறார் . ராஜாவே ! பிதாவினுடைய 
தேகத்தினாலே புத்திரனுடைய தேகமானது 

மாதாவி 
னுடைய தேகத்தில் நின்றும் வித்தாக உண்டாகின்றது .. 
சீவகனா பூமி முதலானது போல நித்தியனாக விருக்கிறான் . 
தேகம் தேகியெனும் இந்த விபாகமானது நானாவிதமான 


LT 


பூதங்களைச் 


ச ஷ்ட மஸ்கந்தம் 

547 
ரூபம் - ஜன்மம்- நாசம்- சுகம்- துக்கம் முதலான அசத்தான 
தர்மங்கள் ஆக்மாவுக்கு அசத்தான தேகசம்பந்தத்தினாலே 
காணப்படுகின்றன . ஆகையினாலே புருஷனானவன் சொப்ப 
னத்தைப்போல இதர விஷயங்களைச் சிந்தியா திருக்கக்கட 
வன் .இதுவெல்லாம்மனதினாலேகற்பிக்கப்பட்டதேயல்லாமல் 
வேறொன்றுமில்லை. நான் எனதெனும் அபிமானத்தை 
விட்டுவிடு . சர்வாந்திரியாமியாயும் ஈஸ்வரனாயுமிருக்கிற வாசு 
தேவனிடத்தில் மனதை இருத்து என்று நாரதர் - ஆங்கிரசு 
எனுமிருவரும் கூற , சித்திரகேது சொல்லுகிறான் . 


முனிகளே ! நீங்கள் யார் ? ஞான சம்பன்னர்களாய்ப் 
பூச்சியர்களுக்கும் பூச்சியர்களாக விருக்கிறீர்கள் . சன்னி 
யாசிகளின் கோலத்தினால் உங்களுடைய சுரூபத்தை மறைத் 
துக்கொண்டு இங்கே வந்தீர்கள் . பகவானுக்கு இஷ்டர் 
களாய் பிர்ம நிஷ்டர்களான பாகவதர்களும் சனற்குமாரர் 
நாரதர் - ரிபு- ஆங்கிரசு - தேவலர் - அசிதர் - அவாந்தர தமசு 
விய சர் - மார்க்கண்டேயர் -கொளதமர் - வசிஷ்டர் - பகவானான 
பரசுராமர்- கபிலர் - சுகர்- தூர்வாசர் முதலான ரிஷிகளும் என் 
னைப் போன்ற அஞ்ஞானிகளுக்கு ஞானோபதேசஞ்செய்வான் 
வேண்டி பூமியிலேசஞ்சரித்துக்கொண்டிருப்பார்கள் . ஆனபடி 
யினாலே நரபசுவாயும் , மூடப்புத்தியினனாயும் , மகா அஞ் 
ஞானத்தினாலே முழுகியுமிருக்கிற எனக்கு நீங்கள் ரக்ஷகர்க 
ளாய் வந்தீர்கள் . ஞானமாகிற தீபம் உங்களாலே உண் 
டாக்கப்படுமென்று சொல்லுகின்ற ராஜாவைப்பார்த்து , ஆங்கீ 

மகாரிஷியானவர் சொல்லுகின்றார் : ராஜனே ! நான் 
ஆங்கிரசு இவரோ சாக்ஷரத் பிரம குமாரரான 
முனிவர் . அஞ்ஞானத்தினால் புத்திர சோகத்திலே முழுகினவ 
னாயும் பகவானுக்குப் பக்தனாயு மிருக்கிற நீ துக்கத்திலே 
முழுகி யிருப்பதையறிந்து உனக்கு அனுக்கிரகம் பண்ணும் 
பொருட்டு நாங்களிருவரும் இங்கே வந்தோம் . பூர்வம் நான் 
பரமமான ஞானத்தை வுனக்கு உபதேசிக்கும் பொருட்டு உன் 
னுடைய கிரகத்துக்கு வந்தேன் , உனக்கு புத்திரனிடத்திலே 
யிருக்கிற ஆசையையறிந்து புத்திரனையே கொடுத்தேன் . 
இப்போது பிள்ளையை இழக்கப் பெற்றவர்களுடைய துக்கம் 
உன்னாலும் அனுபவிக்கப்பட்டது . பாரியை கிரகம் தனம் 
முதலிய நானாவிதமான சம்பத்துகள் அனித்தியமானவை . 
சொப்பனம்போல மனதினால் உண்டாக்கப்பட்டனவாய் 
நசித்துப்போகின்றன , வாசனைகளினாலே - விஷயங்களைத் 
தியானம் பண்ணுகின்றவனுடைய மனதில் நின்றும் கர்ம 
மூலமாகவே விஷயங்களுண்டாகின்றன. ஆகையினால் ஸ்திர 


நாரதமகா 


548 

ஸ்ரீ மஹ 1 பாகவதம் 
மான மன தினால் ஆத்ம தத்துவ விசாரஞ்பெய்து அனித்திய 
மான தேகத்திலே நித்தியாத்மா வென்கிற விசுவாசத்தை 
விட்டு சாந்தியை யடையக் கடவாயென்று ஆங்கிரசுவாலே 
உபதேசிக்கப்பட்ட ஆத்ம தத்துவமானது பகவத்கடாக்ஷ 
மில்லாமல் சித்தியாதென்று , ஈஷ்வர கடாக்ஷம் வருகிறதற் 
காக நாரத மகாரிஷியானவர் ராஜாவுக்கு மந்திரோபதேசம் 
பண்ணுகிறார் . 

நாரத மக ரிஷியினுடைய வாக்கியம் 
ராஜனே ! 

என்னுடைய இந்த ரகசியமான மந்திரத் 
தைப் பரிசுத்தனாயிருந்து கிரகிக்கக்கடவாய் . இந்த மந்தி 
ரத்தை ஜபியா நின்ற நீ யேழு இராத்திரிகளுக்குள்ளே 
சிருஷ்டி - ஸ்திதி - சங்கார கர்த்தாவான சங்கருஷ்ணருடைய 
பா தமூலத்தை ஆஸ்ரயித்துப் பூர்வீகர்களான ருத்திரன் முத 

மகானுபாவர்கள் தேவன் -மனுஷ்யமென்கிற பொய் 
யான பேதக்கியானத்தை விட்டு அந்த க்ஷணத்திலே சமாதிக 
சூனியமான அந்தச் சங்கருஷ்ணருடைய மகாத்மியத்தை 

டந்தார்கள் . அந்தச் சங்கருஷ்ணருடைய பரமமகத்து 
வத்தை நீ சீக்கிரமாக அடையப் போகிறாய் . 


லான 


பதினாறாவது அத்தியாயம் 


மிருதனான அந்தப் பாலனுடைய வசனத்தினால் சித்திரகேதுவைச் 
சோகமில்லா தவனாகப் பண்ணி நாரதர் ஆதிசேஷனைச் 
சந்தோஷிப்பியா நின்ற மகா வித்தையை 

உபதேசித்தமை சொல்லப் 


படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பரிக்ஷித்து மஹாராஜனே கேள் ! தேவரிஷியான நார 
தர் - மரணமடைந்த ராஜ குமாரனை துக்கிக்கும் ராஜாவும் 
அவனுடைய பந்துக்களும் அறியும்படி பார்த்து சொல்லுகி 
றார் : ஜீவாத்மாவே ! உனக்கு நன்மையுண்டாகக் கடவது . 
உன்னிமித்தம் துக்கத்தினால் தவிக்கும் நின் தாய் தந்தை 
பந்துக்கள் முதலியவர்களைப் பார் . உன்னுடைய இந்தச் 
சரீரத்திலே பிரவேசித்துச் செல்வங்கள் நிறைந்தவனாய் , 
மிகுந்த ஆயுளையடைந்து பிதாவினுடைய சம்பத்துகளைச் 
சிங்காதனத் திலிருந்து கொண்டு அனுபவி என்று சொல்லா 


சஷ் ட ம ஸ்கந்தம் 

549 
நின்ற நாரத மகாரிஷியினுடைய வாக்கியத்தைக்கேட்ட 
அந்தப் பாலன் சொல்லுகின்றான் : 

நான் விட்டு விட்ட சரீரத்தில் சந்தோஷத்துடன் 
மீண்டும் வந்து பொருந்த மாட்டேன் என்று தீர்மான 
மாயுரைத்து கண்பஞ்சடையும்படி ஆன்மா வெளிப்பட்ட 
தும் , பட்டத்து யானைமேல் பவனிவரும் அரசன் தான் 
தனது புத்திரனுடைய மரணத்தாலடைந்த துக்கம் தீர்ந்து 
நல்லறிவுபெற்று தான் நல்லவழி படுதற்கிசைந்த தருமத்தை 
போதிக்கும்படி பிரார்தித்தான் . 

பிரம நிஷ்டரே ! புண்ணியபாப ரூப கர்மங்களினாலே 
தேவர்கள் - திரியக்கு - மனிதர்கள் - இவர்களுடைய யோனி 
களிலே சுழலா நின்ற எனக்கு எந்த ஜன்மத்திலே இவர்கள் 
மாதா 

பிதாக்களானார்கள் . சகல பிராணிகளும் ஒன்றுக் 
கொன்று 

கிரமமாகப் பந்து வென்றும் , கியாதியென்றும் , 
சத்துருவென்றும் , இப்படியாக விருக்கின்றார்கள் . ஜீவித்துக் 
கொண்டிரா நின்ற பசுவாதி வஸ்துக்களானவைஎவனண்டை 
யிலே எவ்வளவு காலமட்டு மிருக்கின்றனவோ அவ்வளவு 
மட்டுமே யெனதென்கிற சம்பந்தமுண்டா யிருக்கும் . இந்தப் 
பிரகாரம் ஜீவனானவன் புத்திராதி சம்பந்தத்தை யடைந் 
திருந்தாலும் , ஜன்மாதி சூனியனாயும் நான் இவனுடைய 
பிள்ளையென்கிற அபிமான சூனியனாயு மிருப்பேன் என்று 
சொல்லி அந்த சீவன் புறப்பட்டுப்போனான் . அப்போது 
அவ்விடத்திலே அவனுடைய பந்துக்களெல்லாரும் ஆச்சரி 
யத்துடனே கூடினவர்களாய் அந்தச் சிசுவினிடத்திலே 
சிநேக பாசத்தையும் சோகத்தையும் விட்டவர்களாய் அந்தச் 
சிசுவினுடைய 

னுடைய தேகத்தை யெடுத்துக் கொளுத்தி , செய்யத் 
தக்க காரியங்களைச் செய்து சோகம் - மோகம் - பயம் - அன்பு 
இவைகளைக் கொடுக்கும் விடக்கூடாத சிநேகத்தை விட்டு 
விட்டார்கள் . பாலனைக் கொன்ற அந்த ஸ்திரீகளும் மகா 
லச்சை யுடையவர்களாய் சிசுவத்தி தோஷத்தினாலே காந்தி 
யீனர்களாய் பிராமணர்களாலே விதிக்கப்பட்ட பாலஹத்தியா 
விரதத்தை யமுனாநதி தீரத்திலே ஜீவனுடைய வசனத்தை 
நினைத்துக்கொண்டு துவேஷத்தை விட்டவர்களாய் ஆஸ்ர 
யித்தார்கள் . அந்தச் சித்திரகேதுவும் ரிஷிகளுடைய வச 
னங்களினாலே ஆன்மதத்துவத்தை அறிந்தவனாய் யமுனாநதி 
யிலே சாஸ்திரப்பிரகாரம் ஸ்நானஞ்செய்து தேவ -ரிஷி 
பிதுர்த் தர்ப்பண முதலான கிரியைகளையும் பண்ணி மௌனத் 
துடனே ஜிதேந்திரியனாய்ப் பிரம புத்திரர்களான நாரதரை 
யும் , ஆங்கிரசு மகாரிஷியையும் வந்தனம் பண்ணினான் . 


யுடையவரே ! 


பரமாகாச 


33 


550 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அப்போது நாரத மகாரிஷியானவர் சந்துஷ்ட ராய் அந்தச் 
சித்திரகேதுவுக்குப் பிரம வித்தையை உபதேசிக்கின்றார் : 

“ ஞானசக்தி முதலான குணங்களை யுடைவராயும் , வாசு 
தேவராயும் , பிரத்யும்னராயும் , அனிருத்தராயும் , சங்கருஷ்ண 
ராயும் , விக்கியான சுரூபராயும் , பரமானந்த மூர்த்தியாயும் , 
பரானுபவ நிஷ்டராயும் , சாந்தராயும் , சுவானந்தானுபவத்தி 
னாலே நிசேஷமாக ராகத் துவேஷ முதலான குணங்களை 
விட்டவராயு மிருக்கிற உமக்குப் பிரணாமம் . மண்மயமான 
கடம் முதலானவை மண்ணிலேபிறந்து மண்ணிலே யிருந்து 
மண்ணிலே லயிப்பது போல , இந்தப் பிரபஞ்சமானது 
யாதொரு பிரமத்திலே லயத்தை யடைகிறதோ, அப்படிப் 
பட்ட பரப்பிரமமான உமக்குப் பிரணாமம் . சமஷ்தமான 
பாகவத சிரேஷ்ட சமுகங்களுடைய கமலமலர் போலும் 
கைகளினாலே அர்ச்சிக்கப்பட்ட இரண்டு சரணார விந்தங்களை 

மென்னப்பட்ட உத்தமஸ்தா 
னத்தை இருப்பிடமாக வுடையவரே ! பகவானாயும் , மகா 
புருஷராயும் , மகா விபூதியாயு மிருக்கிற உமக்குப் பிரணாமம் 
எனும் இந்த மந்திரத்தை பிரபன்ன ராயும் , பக்தனயு மிருக் 
கிற சித்திரகேதுவுக்கு உபதேசித்து நாரத முனியானவர் 
ஆங்கீரசுடனேகூட சத்திய லோகத்தை யடைந்தார் . 

அந்தச் சித்திரகேதுவும் நாரதராலே சொல்லப்பட்ட 
மந்திரத்தை ஏழு நாள் ஜலத்தையே பானம் பண்ணிக் 
கொண்டு தைரியத்தை யுடையவனாய் ஜபித்தான் . பிறகு 
ஏழா நாளிராத்திரி முடிவிலே மந்திரசித்தியடைந்து பின்னை 
யும் சிறிது நாளைக்குப் பின்பு வித்தையினால் உண்டாகா நின்ற 
மனோவேகத்தை யுடையவனாய் , தேவதேவனான ஆதிசேஷ 
னுடைய சரணாரவிந்த சந்நிதானத்தை யடைந்து தாமரைக் 
கிழங்குபோலே வெளுத்த நிறமாயும் , நீலவஸ்திர தாரி 
யாயும் , பிரகாசமான கிரீடம் - தோள்வளை - அரை நாண் - கங்க 
ணம் இவைகளையுடையவராயும் , பிரசன்னமான முகத்தையும் , 
சிவந்த நேத்திரங்களையு முடையவராயும் , சிருஷ்டி- ஸ்திதி 
சங்கார கர்த்தாவாயுமிருக்கிற சங்கருஷ்ண மூர்த்தியைக் கண் 
டான் . அந்தச் சங்கருஷ்ண மூர்த்தியினுடைய நற்றரிசனத்தி 
னாலே சமஸ்த பாபங்களையும் போக்கி , நிர்மலமான அந்தக் 
கரணத்தை யுடையவனாயும் , பக்தி ரசத்தினாலே பிரவகியா 
நின்ற ஆனந்த பாஷ்பங்களுடனே கூடினவனாயும் , புளகாங் 
கித சரீரத்தை யுடையவனாயும் , அந்த ஆதிபுருஷனைச் 
சேவித்த பின்பு புண்ணிய கீர்த்தியான சங்கருஷ்ண மூர்த்தி 
யினுடைய பாதாரவிந்தங்களைச் சேவிக்கச் சமர்த்தனாகாம 


551 


சி ஷ் ட ம ஸ்கந்தம் 
லிருந்து புத்தியினாலே மனதை ஸ்திரம்பண்ணிக்கொண்டு 
பிரகாசியா நின்ற வாக்கையுடையவனாய் ஜகத்குருவான 
பகவானைப்பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறான் : 

எண்ணி லடங்காத அண்டங்களை யெல்லாம் அணுக் 
களைப்போல எக்காலத்தும் தமது பணாமுடிகளின் மேல் 
தாங்கி அபரிமிதமாகப் பெருகும் எண் பிரமாணம் முதலிய 
அளவுகளை வரையறுத்து சொல்லக்கூடிய பெரிய ஆதிசேட 
னெனும் கடவுளாகி , எல்லாப் பொருள்களுக்கும் ஆதரவாகி , 
பெரும் பிரகாசமாய் அறிவுபயமான பொருளாய், சிருஷ்டி 
ஸ்திதி- சம்மாரமெனும் முத்தொழில் புரியும் பேரானந்த 
மான ஒப்பற்ற தெய்வமே உமக்கு போற்றி போற்றி , அண்ட 
கோடிகள் யாவையும் தமது பவளம் போலும் அதரத்தை 
யுடைய வாயிலிட்டு விழுங்கும் பழைய சதுர்வேதங்களால் 
நிச்சயிக்கப்படும் உண்மையான பழம்பொருளாய் , எண்ணிலா 
புயங்களையுடைய அடைதற்கரிய கடவுளானவர் அடைந்து 
நெடிய யோக நித்திரை புரிதற்குரிய அழகிய படுக்கையாகிற 
வரே உமக்குப் போற்றி போற்றி , பிரம- விஷ்ணு - ருத்திரர்க 
ளெனும் மும்மூர்த்திகளாய் ஆயிரம் பணாமுடிகளை யுடைய 
வரே போற்றி , தத்துவம் பலவாகவும் ஒன்றாகவும் விளங்கு 
வாய் போற்றி . 

ஒருவராலும் ஜயிக்கப்படாதவரே ! சமமான புத்தியை 
யுடையவர்களாயும் ஜயிக்கப்பட்ட 

மனதை யுடையவர்க 
ளாயு மிருக்கிற சத்புருஷர்களாலே நீர் ஜயிக்கப்பட்டீர். 
அவர்களும் உம்மாலே ஜயிக்கப்பட்டவர்களாகின்றார்கள் . 
ஜகத்தினுடைய சிருஷ்டி - திதி -சங்காரம் - அனுப்பிரவேசம் 
நிக்கிரகம் - அனுக்கிரகம் இவையெல்லாம் உம்முடைய 
லீலையே . விஷ்வத்துக்கு சிருஷ்டர்களான பிரமா- ருத்திரன் 
தவப்பிரஜாபதிகள் - இந்திரன் இவர்களெல்லாம் தனித் 
தனியே உம்முடைய அம்சபூதர்களாக விருக்கிற பேராகிலும் 
அக்கினி மூலமான அகங்கார மமகாரங்களினாலே அந்தச் 
சிருஷ்டி முதலான வியாபாரங்களிலே நாங்களே ஈஸ்வரர்க 
ளென்று வியர்த்தமான சண்டை போடுகின்றார்கள் . அதி 
சூட்சுமமான மூலகாரணமென்ன , அதிஸ்தூலமான அந்திய 
காரியமென்ன , இதுகளுடைய ஆதிமத்தியாந்தங்களிலே 
நீடேயிருந்து கொண்டு ஆதிமத்தியாந்த மில்லாத வஸ்து 
வாகக் காணப்படுகிறீர் . காரியங்களுக்கு ஆதியிலேயும் , 
அந்தத்திலேயும் , எது அபயமில்லாம லிருக்கிறதோ அதுவே 
மத்தியகாலத்திலேயு மிருக்கிறது . பிரிதிவு - அப்பு - தேயு 
வாயு - ஆகாசம் - மகத்தத்துவம் - அகங்காரதத்துவம் என்று 


552 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


சொல்லப்பட்ட ஒன்றுக்கொன்று தேசகுணாதிகங்களான 

ந்த ஏழுகளிலேயும் சூழப்பட்டிருக்கிற அண்டகோசமானது 
அனேகங்கோடி பிரமாண்டங்களுடனே கூட யாதொன்று 
முப்மிடத்திலே சுழன்றுகொண்டிருக்கிறது . 

பகவானே ! உம்முடைய தரிசனத்தினால் மனிதர்களுக் 
குச் சகல பாபமும் நசிக்கிறது . உம்முடைய நாமத்தை ஒரு 
கால் கேட்டதினாலே சண்டாளனும் சம்சாரத்தினின்றும் 
விதிபடுகிறான் . ஆகையினால் நானிப்போது உம்முடைய 
தரிசனத்தினால் இருதயத்திலிரா நின்ற சகல பாபங்களையும் 
போக்கடித்துக் கொண்டவனானேன் . உம்முடைய பக்தரான 
தேவரிஷியாகிய நாரதரால் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தி 
னால் உம்முடைய நற்றரிசன முண்டாயிற்று . இல்லா 
விட்டால் எப்படி யுண்டாகப்போகின்ற தென்று சித்திரகேது 
வினால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பகவானான ஆதிசேட 
ரானவர் சந்தோஷத்தை யடைந்தவராய் அந்த வித்தியா தர 
பதியான சித்திரகேதுவைப் பார்த்து சொல்லுகிறார் : 

வாராய் சித்திரகேதுவே ! உனக்கு நாரதராலும் , ஆங் 
கிரசுவிசினாலும் , நம்முடைய விஷயமான உபதேசம் 
பண்ணப்பட்டு , அந்த வித்தையினாலும் , நம்முடைய தரிசனத் 
தினாலும் , நீ சுத்தனாகின்றாய் . நானே சர்வ பூதங்களுக்கும் 
அந்தராத்மாவாகவும், பிரகாசனாகவும் காரணனாகவு மிருக்கி 
றேன் . சப்தப்பிரமம் பாப்பிரம மெனும் இவ்விரண்டும் 
என்னுடைய சாசுவதமான சரீரங்கள் . உலகத்திலே பரமாத் 
மாவை வியாபித்திருக்கிறவனாயும், பரமாத்மாவினிடத்திலே 
லோகத்தை யிருத்துகிறவனாயும் , இவ்விரண்டும் என்னாலே 
வியாபிக்கப்பட்டதாகவும் , என்னிடத்திலேயே கல்பிக்கப் 
பட்டதாகவும் அறிவாய்.எப்படி தூங்கும் புருஷன்சொப்பனத் 
திலே பிரபஞ்சத்தை யெல்லாம் தன்னிடத்திலே பார்க்கி 

எப்படி அவன் தன்னை இந்த லோகத்தில் 
ஏகதேசத்திலே யிருக்கிறவனாக அறிகிறானோ, அப்படி 
சாக்கிர முதலான ஜீவனுடைய அவஸ்தைகளை யெல்லாம் , 
பரமாத்மாவினுடைய மாயாகாரியங்களாக வறிந்து இந்த 
அவஸ்தா திரையத்துக்கு சாக்ஷியான அந்த பரமாத்மாவை 
நினைக்கக்கடவன் . தூங்கா நின்ற புருஷன் யாதொரு பா 
மாத்ம சொரூபத்தினாலே நித்திராகாலத்தில் தன்னுடைய 
சொப்பனத்தையும் இந்திரியங்களினால் அறியக்கூடாததான 
சுகத்தையும் அறிகிறானோ அந்தப் பரமாத்மாவாக என்னை 
அறியக்கடவாய் . யோகசாஸ்திரத்தை யறிந்தவர்களாயும் , 
வேத வித்துக்களாயு மிருக்கிறபேர்களாலே சர்வப் பிரகா 


ச ஷ் ட ம ஸ்கந்தம் 

553 
ரத்தினாலேயுந் தன்னுடைய பரம புருஷார்த்தமானது அறி 
யத்தக்கது . ஜீவாத்ம பரமாத்மாக்களுடைய சம்பந்தத்தை 
சாக்ஷாத்கரிப்பது எதுவோ அதுவே பரம புருஷார்த்த 
மென்று அறியத்தக்கது . என்னாலே சொல்லப்பட்ட 
இந்தப் பரமார்த்தமான வசனத்தை சிரத்தையுடனே 
தரித்தவனாய் , விஷய போகங்களிலே ஆசையை விட்டவ 
னாய் , சாஸ்திரக்கியானத்தையும் , பரமாத்ம சாக்ஷாத் காரத் 
தையும் உடையவனாய் சீக்கிரமாகச் சித்தியடையப் போசிறா 
பென்று ஜகத்பதியாயும் , விஸ்வரூபியாயுமிருக்கிற அரியான 
வர் சித்திரகேதுவைப் பார்த்து அருளிச்செய்து அவன் 
பார்த்துக்கொண் டிருக்கும்போதே அவ்விடத்தில்தானே 
அந்தர்த்தானத்தை யடைந்து விட்டார் . 


பதினேழாவது அத்தியாயம் 


சித்திரகேது பார்வதியினுடைய சாபத்தினாலே விருத்திராசுரனாய் 

வந்து பிறந்தமை சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


ராஜனே ! சங்கருஷ்ண மூர்த்தியான பகவான் எந்தத் 
திக்கிலே அந்தர் த்தானமானாரோ அந்தத் திக்கை நோக்கிப் 
பிரணாமத்தைப்பண்ணி வித்தியாதரனான சித்திரகேதுவான 
வன் வித்தியாதர லோகபதியாய் சஞ்சரித்துக்கொண் டிருந் 
தான் . அவன் ஆயிரங்கோடி வருஷம் ஒன்றினாலேயும் தடுக் 
கப்படாத சௌரியத்தையும் , இந்திரிய பலத்தையும் உடையவ 
னாய் , சித்தர்களாலும் , சாரணர்களாலும் , முனிவர்களா 
லும் , ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட வனாய் , மகா யோகத் 
தோடு கூடினவனாய் சங்கல்ப மாத்திரத்தினாலே நானாப் பிர 
காரங்களாகிய இஷ்ட சித்திகளை யுடையதான குலபர்வதங்க 
ளுடைய தாழ்வரைகளிலே வித்தியாதர ஸ்திரீகளோடுகூட 
பகவானான ஸ்ரீ ஹரினய கானம்பண்ணி 

கிரீடித்துக் 
கொண்டிருந்தான் . ஒரு நாள் அந்தச் சித்திரகேதுவான 
வன் விஷ்ணுவினாலே கொடுக்கப்பட்டதாயும் பிரகாசியா 
னின்று மிருக்கிற விமானத்தினாலே 

திக்கிலும் 
சஞ்சரித்துக்கொண்டு சித்த சாரணர்களாலே சூழப்பட்ட 
வராயும் , 

பார்வதியை வைத்துக்கொண்டும் 
புயங்களினாலே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டும் மகாரிஷிக 
ளுடைய சதசிலே யிரா நின்ற ருத்திரனைக்கண்டு பார்வதி 

70 


சகல 


மடியிலே 


ஸ்ரீ மஹாபாகவதம் 
கேட்டுக் கொண்டிருக்க , அவருடைய சந்நிதானத்திலே 
சிரித்து சொல்லுகிறான் : இந்தக் கிரீசனோ லோகங்களுக் 
கெல்லாம் சாக்ஷாத்தருவாக விருக்கிறான் . மனுஷியர்களுக் 
கெல்லாம் தர்மங்களைச் சொல்லத்தக்கவன் . தேவர்களுக்கெல் 
லாம் சிரேஷ்டன் . சபையிலே தன்னுடைய ஸ்திரீயான 
பாரியையை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஜடாதரனாய் உக் 
கிரமான தபசையுடையவனாய் பிரமவா தியாய் சபா நாயகனாய் 
லச்சையில்லாமல் பிராகிருத புருஷனைப்போல ஸ்திரீயை மடி 
மேல் வைத்துக்கொண் டிருக்கிறான் என்று சொன்னான் . 

அப்போது கம்பீரமான கியானத்தையுடைய பகவானான 
ருத்திரனும் சித்திரகேதுவினுடைய வசனத்தைக் கேட்டுச் 
சிரித்துக்கொண்டு சும்மாயிருந்தார் . சதசிலே யிருக்கிற 
பேரும் அவரைப்போலவே மௌனமா யிருந்தார்கள் . 
தப் பிரகாரம் அந்த ருத்திரனுடைய பிரயாவத்தை அறியா 
மல் அந்த வித்தியாதரன் மிகவும் அமங்களமான வசனத் 
தைச் சொல்ல பார்வதிதேவி கோபத்தினாலே துஷ்டனயும் 
தன்னைச் சிதேந்திரியனாயு மெண்ணி யிரா நின்ற அந்த வித்தி 
யாதரனைப் பார்த்துச் சொல்லுகிறாள் : 

இந்த லோகத்திலே வித்தியாதரனானவன் இப்போது 
லச்சை யில்லாமலும் துஷ்டர்களாயுமிருக்கிற எங்களைப்போ 
லொத்தவர்களுக்குத் தண்ட நாயகனா ? சிட்க்ஷை பண்ணத் 
தக்கின பிரபுவா ? சாஸ்திரத்தை அதிக்கிரமித்திரா நின்ற 
இந்தச்சிவனை. எவர்களும் நிஷேதிக்கமாட்டாமற் போனார் 
களா ? நாரதர் முதலான சமஸ்த ரிஷிகளும் தியானம் பண் 
ணத்தக்கதான பாதாரவிந்தத்தை யுடையவராயும் , ஜகத்குரு 
வாயும் , பரமதர்ம மூர்த்தியாயு மிருக்கிற ருத்திரனை க்ஷத்திரி 
யா தமனான இந்த வித்தியாதரனானவன் தைரியவானாய் 
பிரமாதிகளையும் தெரியா தவர்களாக நினைத்துவிட்டு , தண் 
டனை பண்ணுகியனல்லவா ? ஆகையினாலே 

வணக்க 
மில்லாத இந்த வித்தியாதரனானவன் சத்புருஷர்களாலே 
உபாசிக்கப்பட்ட வைகுந்தனுடைய பாதமூல சேவைக்கு 
யோக்கியனன்று . துஷ்டபுத்தியை யுடையவனே ! நீ 
பாபிஷ்டமான அசுர ஜன்மத்தை யடையக் கடவாயென்று 
ச :பிக்கப்பட்டவனாய் , அந்தச் சித்திர கேதுவானவன் விமா 
னத்தில் நின்று மிரங்கிபார்வதியைச் சிரசினாலே வணங்கி 
ஒரு வார்த்தை சொல்லுகிறான் : 

அம்பிகையே ! உன்னுடைய சாபத்தை அஞ்சலியி 
ல வாங்கிக்கொண்டேன் . தேவதைகளினாலே மனுஷியர் 


ச ஷ் ட ம ஸ்கந்தம் 


555 


களுக்கு யாதொன்று சொல்லப்பட்டதோ அது அவர்களுக்கு 
ஜன்மாந்தர கர்மத்தினுடைய பலமாகும் . , சமுசார சாகரத் 
திலே சுழலா நின்ற பிராணி அக்கியானத்திலே மோகிக் 
கப் பட்டதாய் சமஷ்த ஜன்மங்களிலேயும் சுகதுக் 
கத்தை அனுபவிக்கும் . இந்த ரஜஷ்தமே குணப்பிரவாக 
ரூபமான சம்சாரத்திலே சாபமேது அனுக்கிரகமேது ? 
சொர்க்கமேது நரகமேது ? சுகமேது துக்கமேது ? பகவா 
னொருவனே சம்பந்தமில்லாதவனாய்த் தம்முடைய மாயை 
யினாலே பிராணிகளைச் சிருஷ்டிக்கின்றார் . பிராணிகள் தமது 
கர்மானுகுணமாகச் சுக - துக்க - மோக்ஷங்களை யடையும்படி 
நியமிக்கின்றார் . அந்த ஈஸ்வரனுக்குப் பிரீதிதானேது ? 
கோபந்தானேது ? ஆனாலும் அந்த ஈஸ்வரனுடை ய மாயா 
காரியமான புண்ணிய பாய ரூபகர்மமானது இந்தப் பிராணி 
களுக்கு சுகம் துக்கம் - மோக்ஷம் - மாணம்- ஜன்மம் - இவைகளை 
யுடையதான சம்சாரத்தை யுண்டாக்குகின்றது . கோபத்தை 
யுடைய மகாதேவியே ! நான் உன்னை சாபத்தை விடுவித்துக் 
கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளவில்லை . ஆனால் நானு 
றைத்த சிறு மொழிகளுக்காக வென்னை மன்னிக்கும்படி 
வேண்டுகிறேனென்றுறைத்து அவர்கள் ஆச்சரியத்தோடு 
பார்த்துக்கொண்டிருக்கும் போதே விமான ரூடனாய்ப் புறப் 
பட்டுப்போனான் . 


பிற்பாடு பகவானான ருத்திரனானவர் தேவரிஷிகள் தயித் 
தியர்கள் சித்தர்கள் இவர்களெல்லாரும் கேட்டுக்கொண் 
டிருக்க பார்வதியைப் பார்த்து சொல்லுகிறார் : பெண்ணே 
ஆச்சரியமான லீலைகளைப் பண்ணாநின்ற ஸ்ரீ ஹரியினுடைய 
தாசதாசர்களாயும் விரக்தர்களாயுமிருக்கிற மகாத்துமாக் 
களுடைய மகாத்மியத்தைப் பார்த்தாயா . நாராயணனையே 
சரணமா கவடைந்த சமஸ்தமான பேரும் சொர்க்கம் -மோக்ஷம் 
நரகம் - இவைகளிலே சமானமான புத்தியை 

புத்தியை யுடையவர் 
களாய் ஒன்றுக்கும் பயப்படுகிறவர்களன்று . பிராணிகளுக்குச் 
சரீர சம்மந்தத்தினாலே சுகதுக்கங்கள் 

ஜனனமரணங்கள் 
சாபானுக்கிரகங்க ளென்கிற தொந்தங்கள் ஈஷ்வரனுடைய 
மாயையினாலே யுண்டாகின்றன . பகவானான 

வாசுதேவ 
னிடத்திலே பக்தியைப் பண்ணிக்கொண்டும் ஞான வைராக்கி 
யங்களுடைய பலத்தையுடையவர்களான பாகவதர்களுக்கு 
இந்த லோகத்திலே விசேஷித்து விரும்பத்தக்க வஸ்து 
ஒன்றுமில்லை. நானும் பிரமா சனற்குமாரர் நாரதர் பிரம 
புத்திரர்களான , 

ரிஷிகள் மற்று முள்ள 
சிரேஷ்டர்களும் யாதொரு பகவானுடைய 

அங்கிச 


மகா 


தேவ 


அங்கிச 


LIT 


ஸ்ரீ ! FIT / 15 வ த || 
பூகர்களாய் 

தான் சுதந்தர 

ஈசனென்றும் 
தனித்தனியே அபியானத்தை யுடையவர்களாய் , அந்தப் 
பகவானுடைய சொரூபத்தையும் செயலையுமறிவோம். 
அப்படிப்பட்ட பகவானுக்கு 

பக்தனான 
சித்திரகேதுவானவன் இஷ்ட பக்தனபும் , சர்வத்திர 
சமபுத்தியை யுடைபவனயும் காமக்குரோதங்கள் முதலான 
ஏய குண சூனியயுை மிருக்கின்றான் . நானும் அந்த அச்சு 
தனுக்குப் பிரிய பக்தனாக விருக்கிறேன் . ஆகையினால் மகா 
புருஷனுடைய பக்தர்களாயும் , சாந்தர்களயும் , சமதரிசி 
களாயும் மகாத்மாக்களபுமிருக்கிற புருஷர்களிடங்களிலே 
ஆச்சரியப்பட வேண்டியதில்லையென்று சொல்லுகின்ற பர 
மேஷ்வரனுடைய வார்த்தையைக்கேட்டு பார்வதி யானவள் 
சாந்தமான இருதயத்தை யுடையவளானாள் . சித்தி கேது 
வானவன் பிரதிதாசம்பண்ண சமர்த்த ஒயிருந்தாலும் , பார் 
வதியனால் தனக்கு நேரிட்ட சாபத்தைச் சிரசினால் கி ) கித் 
தான் . இதுவே சத் புருஷர்களுடைய சமண மல்லவா ? 
அந்தச் சித்தி ) கேதுவானவன் 

நான 

விக்கியானங்களை 
யுடையவனாய் , அசுரஜன்பத்தை யடைந்தவனாய் , துவஷ்டா 
வினுடைய தகணாக்கினியினால் பிறந்தான் . 

வாராய் பரிக்ஷித்தே ! நீ யாதொன்று தம்மைக்கேட் 
Libur அந்தப் பிரஷ்னத்துக்கு உத்திரம் சொல்லப் 
பட்டது . விஷ்ணுபக்தர்களுக்குள்ளே மகாத்மாவான சித் 
தி ) கேதுவினுடைய புண்யக மாயிருக்கிற இந்த இதிகா 
சத்தையும் விஷ்ணு பக்தர்களுடைய பிரபாவத்தையும் கேளா 
நின்ற புருஷனானவன் சம்சாரத்தில் நின்றும் விடுபடுவன் . 


பதினெட்டாவது அத்தியாயம் 


திதியினுடைய ஐந்தாம்பிள்ளைகள் முதற்கொண்டு மற்ற எட்டு பேருடைய 
வம்சமும் சொல்லுமிடத்தில் திதியி னுடைய கர்ப்பமும் தேவேந் 
திரனாலே பண்ணப்பட்ட மருத்துக்களுடைய 

பேதமுஞ் சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் மன்னனே ! அதிதிமைந்தர்களில் எடுத்துக் 
கொண்ட சிலரது வம் பரம்பரையை யுரைத்தோம் . இனி 
கற்றவர்களது வம்ச கிரமமும் சொல்லுகிறோமென சுகமுனிவர் 
சொல்லலுற்றனர். 


சஷ் டமஸ்கந்தம் 

557 
ராஜனே ! சவிதாவினுடைய பாரியையான பிறசனி 
யானவள் சாவித்திரியையும் , மூன்றுவியாகிருதிகளையும், அக் 
கினி ஓத்திரத்தையும் , பசுபாகத்தையும் , சோமனையும் , 
சாதுர்மாசியத்தையும் , பஞ்சமகா யக்கியங்களையும் பெற்றாள் . 
பகவானுடைய பாரியையான சித்தியானவள் மகிமாவையும் , 
விபுவையும் , பிரபுவையும் , சிரேஷ்டமான விரதத்தை 
யுடையவளான ஆசுசியென்கிற வுத்தமமான ஒரு பெண்ணை 
யும் பெற்றாள் . குகு சினவாலி ராகா அனுமதி ஆன தால் 
வரும் விதாதாவினுடைய மனைவியர் . இந்நாலு பேரும் சாய 
மம் - தரிசம் - பிறாதக - பூரணமாசம் என்னப்பட்ட தாலு பிள்ளை 
களையும் , கிரமமாகப் பெற்றார்கள் . விதாதாவானவன் கிரியை 
யென்கிற பாரியினிடத்திலே பஞ்சசித்தி யென்கிற அக்கினி 
களைப் பெற்றான் . வருணனுடைய பாரியை சருஷினியானவள் 
பிருகு மகரிஷியைப்பெற்றாள் . மகாயோகியான வால்மீக மகா 
முனியும் புற்றிலே யிருந்து வருணனுக்கே புத்திரனாகவுண் 
டானார் . அகத்தியரும் வசிஷ்டரும் ஊர்வசியினுடைய சந்நி 
தானத்திலே மித்திரன் வருணனெனு மிருவருடையரேஜலை 
அடைந்தவர்களாய் கும்பத்திலே அவர்களுக்கே புத்திரர் 
களாகப் பிறந்தார்கள் . ரேவதி யென்கிற ஸ்திரீயிடத்திலே 
மித்திரனானவன் . உனற்சறகனையும் , அரிஷ்டனையும் , பிப் 
பலனையும் பெற்றான் . இந்திரன் பவுலோமி யென்கிற ஸ்திரீ 
யினிடத்திலே , ஜயந்தன் ரிஷபன் மிட்டுவானென்னும் 
மூன்று பிள்ளைகளைப் பெற்றான் . மாயா ரூபியான திரிவிக் 
கிரம தேவருக்கு கீர்த்தியென்கிற ஸ்திரீயினிடத்திலே பிறந்த 

கீர்த்திமான்களான சவுபகன் முதலான பிள்ளைகள் 
பிறந்தார்கள் . வாமன மூர்த்தியாயும் , காசிபருக்கு 
அதிதியினிடத்திலே பிறந்தவராயும் மகாத்மாவாயுமிருக்கிற 
அந்த உருக்கிரம தேவரின் குணப் பிரபாவ லீலைகளை 
யெல்லாம் எட்டாவது ஸ்கந்தத்திலே சொல்லுகிறேன் . 


மகா 


கபட 


இனி காசிபருக்கு திதியினிடத்திலே பிறந்தவர்களான 
தைத்தியர்களை உனக்குச் சொல்லுகிறேன் . தைத்தியர்களுக் 
குள் ஸ்ரீமானாயிருக்கிற பிரகலாதன் , பலி இவர்களிருவருமே 
மகா பாகவதர்களானார்கள் . அந்தத் தைத்தியர்களுடைய 
வம்சத்தைச் சொல்லுகிறேன் . திதிக்கு இரணிய கசிபுவென் 
றும் , இரணியாக்ஷனென்றும் . பிரசித்தர்களாய் தைத்தியர் 
களாலே வணங்கப்பட்டவர்களாய் இரண்டு பிள்ளைகள் பிற 
தார்களென்று மூன்றாவது ஸ்கந்தத்திலேயே சொல்லப்பட்ட 
தல்லவா ? அவர்களுக்குள்ளே இரணிய கசிபுவுக்கு பா 
யாயும் , ஜம்பனுடைய புத்திரியான கியாது வென்கிற ஸ்தி 


558 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


யானவள் கிலாதன் , 

கிலா தன் , பிரகலா தன் , அனுகிலா தன் , சமகி 
லாதன் 

எனும் பிள்ளைகளையும் , சிம்மிகி யென்கிற ஒரு 
பெண்ணையும் பெற்றாள் . அந்த சிப் மிகியானவள் விப்பிர 
சித்து வென்கிற பர்த்தாவுக்கு, ராகுவென்கிற பிள்ளை யைப் 
பெற்றாள் . சமகிலாதனுக்கு மதியென்கிற பாரியானவள் 
பஞ்சசேனனென்கிற பிள்ளையைப் பெற்றாள் . கிலாதலுக்கு 
தமனி யென்கிற பாரியையானவள் வாதாபி இல்வலன் 
என்கிற 

பிள்ளைகளைப் பெற்றாள் . அனுகிலா 
தனுக்கு சூசமி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே பாஷகிலனும் 
மகிஷனும் பிறந்தார்கள் . பிரகலாதனுக்கு விரோசனன் 
பிறந்தான் . விரோசனனுக்கு தேவியென்கிற ஸ்திரீயினிடத் 
திலே பலிச்சக்கிரவர்த்தி பிறந்தான் . பலிச்சக்கிரவர்த்தி 
அசனையென்கிற ஸ்திரீயினிடத்திலே , பாணன் முதலான 
நூறு பிள்ளைகளை பெற்றான் . அந்த பலியினுடைய கீர்த்தி 
கரமான பிரபாவத்தை இனிமேல் சொல்லப்போகிறோம் . 
திதிக்கு நாற்பத்தொன்பது 

மறுத்துக்களென்கிற 
புத்திரர்கள் பிறந்தார்கள் . அந்த நாற்பத்தொன்பது பேரும் 
அபுத்திரர்களாய் இந்திரனாலே தேவதத்துவத்தையும் 
அடைவிக்கப்பட்டார்களென்று சொல்லுகின்ற சுகப் பிரம 
ரிஷியைப்பார்த்து -பரிக்ஷித்து “ குருவே ! அந்த திதி புத்திரர் 
களான மருத்துக்கள் உற்பத்தி சித்தமான அசுரபாவத்தை 
விட்டு இந்திரனாலே தேவ சாமியத்தை எப்படி அடைந் 
தார்கள் . அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் . இந்த 
ரிஷிகளும் என்னுடன்கூட அந்த மருத்துக்களுடைய 
உபாக்கியானத்தைக் 

கேட்கக் கோறி யிருக்கிறார்கள் . 
ஆதலின் அதைக் கூறவேண்டு மென பிரார்த்திக்க சுகர் 
சொல்லுகின்றார் . 


மன்னர் மன்னனே ! திதியானவள் இந்திரசகாயமான 
விஷ்ணுவினாலே கொல்லப்பட்ட புத்திரர்களைப் பார்த்து 
சோகத்தினால் ஜொலிக்கும் கோபாக்கினியினாலே சிந்திக் 
கின்றதாவது : எப்போது நான் தன் பிராதாக்களைக் கொன்ற 
வனாயும் , குரூரமான கடினசித்தனயும் , பாபியாயும் , இந்திரிய 
வசியனாயுமிருக்கிற இந்திரனைக் கொல்லுவித்து 
நித்திரை பண்ணப்போகிறேன் . அந்த இந்திரனுடைய 
மதத்தைப் போக்கடிக்கத்தக்கவனான புத்திரன் எனக்கெந்த 
தர்மத்தினாலே உண்டாவனோ அப்படிப்பட்ட தர்மம் , பர்த் 
துரு சிசுருஷை யென்றெண்ணிக்கொண்டு அந்த அபிப்பிரா 
யத்தினாலே திதியானவள் பர்த்தாவான காசியபருக்கு சிசு 
ரூஷையினால் பிரியத்தைப் பண்ணி காசியபருடைய மனதை 


சுகமாக 


சஷ்டம ஸ்கந்தம் 

559 
வசிகரித்தாள் . புருஷர்களை தன் வயமாக்கும் தன்மை ஸ்திரீ 
களிடத்தில் சுபாவமாகவே இருக்கிறது . இது ஆச்சரிய 
மன்று . பிரமதேமர் ஆதியிலே சங்கமில்லாத பூதங்களைப் 
பார்த்துத் தன்னுடைய தேகத்திலே பாதியை ஸ்திரீயாகச் 
சங்கல்பித்ததன் நோக்கமே அத்தகையதா கலின் . பகவானான 
காசியபர் 

மிகவும் சந்துஷ்டராய் திதியைக் கொண்டாடி 
சொல்லுகின்றார் : 


வாராய் சுந்தரமான துடைகளையுடையவளே ! நிர் துஷ் 
டையாயிருக்கிறவளே ! உனக்கு நான் சந்துஷ்டனானேன் . 
இஷ்டமானவரத்தைக் கேளென்று சொல்லுகின்ற பர்த்தா 
வைப்பார்த்து 

திதியானவள் சொல்லுகிறாள் : பிரம 
நிஷ்டரே ! எனக்கு நீர்வரத்தைக் கொடுக்கிறவரேயாகில் 
புத்திரனைப் பறிகொடுத்த நான் யதொரு இந்திரனாலே 
என்னுடைய புத்திரர்கள் கொல்லப்பட்டார்களோ அவனைக் 
கொல்லத் தக்கவனாயும் , 

நாசமில்லா தவனாயு மிருக்கிற 
புத்திரனை 

வரிக்கிறேன் என்று சொல்லுகின்ற திதியி 
னுடைய வசனத்தைக் கேட்டு , காசியபர் துக்கத்தை யுடை 
யவராய் மனதிலே பரிதாபத்தை யடைந்து , கொஞ்சம் 
கோபத்துடனே அந்த திதியைப்பார்த்து சொல்லுகின்றார் : 
மங்களமான ரூபத்தை யுடையவளே ! நம்மாலே சொல்லப் 
படும் இந்த சர்வச்சர விரதத்தை சாஸ்திரப்பிரகாரம் குறை 
வில்லாமல் அனுஷ்டிப்பாயானால் உனக்கு இந்திரனைக் 
கொல்லத் தக்கதோர் புத்திரன் உண்டாவன் . விரத பூர்த்தி 
யில்லாமற் போகுமானால் அந்தப்புத் திரனே 

தேவதை 
களுக்கு பந்துவாவானென்று சொல்லுகின்ற பர்த்தாவைப் 
பார்த்து “ இந்த விரதத்தைச் சொன்ன பிரகாரமே தரிக் 
கிறேன் . எனக்கந்த விரதத்தை யுபதேசியும் ” என்று சொல் 
லுகின்ற திதியைப்பார்த்து காசியபர் 

சொல்லுகின்றார் : 
வாராய் திதியே ? இந்த விரதத்தினுடைய முறைமையைச் 
சொல்லுகிறேன் கேள் . இந்த விரதத்திலே பிராணிகளை 
வதை செய்வதும் , ஜலத்திலே யிறங்கி ஸ்நானம் பண்ணு 
வதும் , துற்சனர்களுடன் வார்த்தையாடுவதும் , மலின 
வஸ்திரத்தை தரிப்பதுமாகாது . பத்திரகாளிக்கு நிவேதனம் 
பண்ண அன்னத்தையும் , டச்சத்தையும் , 

சூத்திரன் 
கொண்டுவந்த வஸ்துக்களையும் தூரஸ்திரீயினாலே பார்க்கப் 
பட்ட அன்னத்தையும் , இரண்டு கைகளால் எடுத்த தீர்த்தத் 
தையும் சாப்பிடலாகாது . சந்தியா காலங்களிலே தலைமயிரை 
விரித்துக் கொண்டும் மேல்வஸ்திர மில்லாதவர்களாயும் 
வெளியிலே சஞ்சரிக்கலாகாது . பாதங்களைச் சுத்தி பண்ணிக் 


5 ம் ஸ்ரீ மஹா பாகவ 

வதம் 
கொள்ள படலும் வடக்கு மேற்காகத் தலைவைத்தும் , நிர்வாண 
மாடம் சந்தியாகாலங்களில் சயனமும் பண்ணக்கூடாது .. 
சவ பங்களக் கடன் கூடினவளாய் பிராதக்காலத்திலே 
போனைத்துக்கு முன்னே பசுக்களையும் , பிராமணர்களையும் , 

மியையும் , விஷ்ணுவையும் பூசிக்கவேணும் , 
இந்த புத்திரோற்பத்திகரமான விரதத்தை ஒரு வருஷம் 
சாஸ்திரந் தப்பாமல் தரித்தாயாகில் உனக்கு இந்திரனைக் 
கொல்லத் தக்கவனான புத்திரனுண்டாகப் போகிறானென்று 
காசிபராலே சொல்லப்பட அப்படியே செய்கிறேனென்று 
திதியானவள் காசியரிடத்தில் நின்று கர்ப்பத்தையுந் 
தரித்து அந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கத் தொடங்கினாள் . 


பாக 


ராஜனே ! இந்திரனும் தனக்கு சிறியதான திதியி னுடை 
அபிப்பிராயத்தை யறிந்து , அவளது விரதத்திற்கு பங்கம் 
நேரிடச் செய்யவேணுமென்று ஆசீர்மத்திலிருக்கும் அந்தத் 
திதியை யடுத்து நாள்தோறும் தபோவனத்தில் நின்றும் 
புஷ்பம் - பலம் - கந்தமூலம் - சமித்து - தர்ப்பை - தீர்த்தம் முத 
லானவைகளை அந்தந்தக் காலங்களிலே கொண்டு மிந்து 
கொடுத்தல் முதலிய காரியங்களால் திதிதேவியை யுபசரித்து 
வந்தான் . மிருகங்களைக் கொல்வதற்கு ஒரு வேடன் சமயம் 
பார்த்துக்கொண்டிருப்பது போல் வெகு நாள் சிசுரூஷை 
பண்ணிக்கொண்டிருந்தும் அந்தத் திதியினுடைய விரதத் 
துக்கு விகாத முண்டாகாததைக் கண்ட இந்திரன் ஒருநாள் 
சந்தியாகாலத்தில் திதிதேவியானவள் விரதத்தினாலே இளைப் 
பையடைந்து அசுசியாய் ஆசமனம் பண்ணாமல் கை கால் 
அலம்பாமல் தெய்வத்தினாலே மோகிக்கப்பட்டவளாய் 
நித்திரை பண்ணும் சமயமறித்து யோகசாஸ்திரம் அறிந்த 
வனான அவன் நித்திரையினால் பரவசமாயிருக்கிற திதியி 
னுடைய உதரத்தில் யே கமாயையினாலே பிரவேசித்துச் 
சுவர்னச்சாயலான அந்தத்திதியினுடைய கர்ப்பத்தை வச்சி 
ராயுதத்தினாலே ஏழுகண்டயாக அறுத்தான் . அப்படி 
அறுக்கப்பட்ட கர்ப்பங்களை 

அழாதேயென்று 
சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒவ்வொரு கண்டத்தையும் எவ் 
வேழாக அறுத்தான் . ராஜனே ! இந்திரனால் சேதிக்கப்பட்ட 
சமஷ் 

தகர்ப்பங்களும் அஞ்சலி பாந்தத்துடனே கூடியவைக 
ளாய் இந்திரனைப் பார்த்து இந்திரனே உனக்குச் சகோதரர்க 

எம்மை எதற்காக இம்சிக்கிறாய் யென்று சொல்லி 
னதுகள் . அதற்கு இந்திரனும் பயப்படாதீர்கள் 

மருத்துகணங்களைத் தனக்குப் பாரிஷதர்களாகப் 
பண்ணினான் . திதியினுடைய அந்தக் கர்ப்பமானது வச்சிரா 


அழாதே 


ளான 


என்று 


அந்த 


ச ஷ்ட மஸ்கந்தம் 

561 
யுதத்தினாலே வெகுப் பிரகாரமாகச் சேதிக்கப்பட்டிருந்தாலும் 
ஸ்ரீ நிவாசனுடைய கிருபையினாலே மறித்துப் போகாம 
லிருந்தது . ஒரு வருஷத்திற்கும் குறைவாக திதியினால் 
பகவான் 

அர்ச்சிக்கப்பட்டமையால் அந்த மருத்துகள் 
இந்திரனுடன் கூட ஐம்பது தேவர்களானார்கள் . அந்த 
மருத்துக்கள் இந்திரனாலே மாதாவினுடைய அபராதத்தை 
பெண்ணாமல் எக்கியபாகிகளாகப் பண்ணப்பட்டார்கள் . மகா 
பதிவிருதையான அந்தத் திதியும் , நித்திரையைவிட்டு எழுந் 
திருந்து அக்கினிபோலப் பிரகாசித்துக்கொண்டும் இந்திர 
னுடனே கூடிக்கொண்டு மிருக்கிற தன்னுடைய பிள்ளை 
களைப் பார்த்து மிகவும் சந்தோஷத்தை யடைந்தவளாய் 
இந்திரனைப் பார்த்து சொல்லுகின்றாள் : 


குழந்தாய் ! நான் தேவர்களுக்குப் பயத்தைப் பண்ணத் 
தக்கவனான ஒரு பிள்ளையைக்கோறி ஒருத்தராலும் பண்ணக் 
கூடாத இந்த விரதத்தை அனுஷ்டித்தேன் . இப்படியிருக்க 
நாற்பத்தொன்பது பிள்ளைகளெப்படியானார்கள் . இதற்குக் 
காரணம் உனக்குத் தெரிந்திருந்தால் சொல் என்று சொல்லு 
கிற திதிதேவியைப்பார்த்து இந்திரன் சொல்லுகின்றான் : 
தாயே ! உன்னுடைய அபிப்பிராயத்தை யறிந்து உனது 
சமீபத்திலிருந்து கொண்டு ஒரு சமயத்தை யடைந்தவனாய் 
உன்னுடைய கர்ப்பத்தைச் சேதித்துப் போட்டேன் . தன் 
பிரயோசனத்திலேயே புத்தியையுடைய புருஷன் தர்மத்தை 
யறியமாட்டானல்லவா ? என்னால் சேதிக்கப்பட்ட உன் 
னுடைய கர்ப்பமானது ஏழுபிள்ளைகளாயின. அவர்களில் 
ஒவ்வொருவரும் ஏழுபிரகாரமாகச் சேதிக்கப்பட்டவர்களாய் 
மரியாமல் தேவதத்துவத்தை யடைந்தார்கள் . மூர்க்கனான 
என் 

னுடைய இந்த துஷ்ட கிருத்தியத்தை க்ஷமிக்கவேண்டும் . 
தெய்வா தீனமாக உன் 
உன்னுடைய 

கர்ப்பமானது 
திரும்பவும் ஜீவித்ததென்று சொல்லி 

இந்திரனானவன் 
சந்துஷ்டையான அந்தத் திதியினாலே சுத்த இருதயத்துடன் 
அனுக்கியைப் பண்ணப்பட்டவனாய் அந்த மருத்துக்க 
ளுடனேகூட அந்தத் திதிதேவியைப் பிரணாமம்பண்ணி 
சொர்க்கலோகத்தை யடைந்தான் . 


மரித்துத் 


71 


562 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 


காசிபராலே திதிதேவிக்கு உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீ ஹரி சந்தோஷகரமான 
பும்சவனமென்கிற விரதமே லோகத்துக்கு இகத்தின் பொருட்டுப் 

பிரகாசமாகச் சொல்லப்படுகின் நது . 

பரீக்ஷித்துவின் வாக்கியம் 
பிரம நிஷ்டரே ! உம்மால் யாதொரு பும்சவனமென்கிற 
விரதமானது 

சொல்லப்பட்டதோ எந்த விரதத்தினால் 
ஸ்ரீஹரியானவர் பிரசன்னமாவரோ அப்படிப்பட்ட விரதத்தி 
னுடைய பிரகாரத்தை சாங்கோ பாங்கமாக அறியவேணு 
மென்று வினவுகின்ற ராஜாவைப் பார்த்து சுகர் சொல்லு 
கிறார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


எடைய 


மான 


வாரீர் ராஜனே ! மார்க்கசிரமாதத்திலே சுக்கிலபக்ஷப் 
பிரதமையிலே ஸ்திரீயானவள் பர்த்தாவினுடைய அனுமதி 
யைக்கொண்டு சர்வ பல சாதனமான இந்த விரதத்தை 
ஆரம்பிக்கக்கடவள் . அந்த ஸ்திரியானவள் மருத்துக்க 
ளு உற்பத்தியையுங் கேட்டு 

பிராடணர்களுடைய 
அனுமதியையுங்கொண்டு ஸ்நானம் பண்ணி வெளுத்த 
தந்தங்களை யுடையவளாய் அலங்காரஞ் செய்து சுப்பிர 

இரண்டு வஸ்திரங்களைத் தரித்துக்கொண்டு பிரா 
தக் காலத்திலே போஜனத்துக்கு முன்னே ஸ்ரீ மகாலக்ஷ்மி 
யுடனேகூட பகவானைப் பூசிக்கக்கடவள் . அந்தப் பூஜைக் 
குண்டான மந்திரமாவது : வாரீர் பூர்ண 

பகவானே ! 
காமனே ! உமக்குச் சகலமும் பரிபூரணமா யிருக்கிறதல்லவா ? 

சம்பத்துகளுக்கெல்லாம் பதியயும் அணிமா முதலிய 
அஷ்ட ஐஸ்வரியங்களுடனே கூடியவருமான உமக்கு 
பிரணாமம் . ஈசனே நீர் யாதொரு காரணத்தினாலும் கிருபை 
படனேயும் , ஐஸ்வரியத் துடனேயும் , தேஜசுடனேயும் , 
மகாத்மியத் துடனேயும் , பராக்கிரமத்துடனேயும் , மற்று 
முள்ள சமஸ்த குணங்களுடனேயுங் கூடினவராய் சமஸ்த 

தேவதைகள ) லுஞ் சேவிக்கப்பட்டவரா யிருக்கிறீர் . 
இந்த மந்திரத்தினாலே தாள்தோறும் விஷ்ணுவுக்கு ஆவா 
கனம் , அர்க்கியபாத்தியம் , ஆசமனம் , ஸ்நானம் , வஸ்திரம் , 
உபவீதம் , பூஷணம் , கந்தம் , தூபம் , தீபம் , நிவேதனம் முதலான 

உபசாரங்களையுஞ் சித்தசமாதானத்தோடு கூ.டினவ 
ளாய்ச் செய்யக்கடவள் . அந்த பூஜைபண்ணி 

மிகுந்த 
அவிலை பகவானான உமக்கு நமகா சுவாகாவென்று இந்த 


மகா 


சகல 


சஷ்ட மஸ்கந்தம் 

563 
மந்திரத்தைச் சொல்லி பன்னிரண்டு ஆகுதிகளை ஓமம் 
பண்ணக்கடவள் . 


அந்தப் 


இவ்விதம் மகாலக்ஷ்மியையும், ஸ்ரீ ஹரியையும் , நித்ய 
மாக பக்தியினாலே சம்பத்தைக் கோறுகின்ற ஸ்திரீயான 
வள் பூசிக்கக்கடவள் . இந்தப்பிரகாரம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி 
யுடனே வரதனான ஸ்ரீ நிவாவனையும் ஸ்தோத்திரம் செய்து 
ஆத்ம சமர்ப்பணமும் பண்ணி அர்ச்சிக்கக்கடவள் . அப்படி 
பகவானுக்குப் பூசிக்கப்பட்ட. திரவிய சேஷத்தை மோந்து 
விட்டு ஸ்ரீ ஹரியை புநர் பூசை பண்ணி தன்னுடைய புருஷ 
னையும் பாமபக்தியினாலே ஸ்ரீ ஹரிரூபமாக வெண்ணி உப 
சாரங்களினாலே பூசித்துப்பிரணாமம் பண்ணக்கடவள் .அந்தப் 
பர்த்தாவும் பிரீதியுடையவஞய் பத்தினியினுடைய நானா 
விதமான பூஜாகாரியங்களுக்கு 

அனுகூலனா 
யிருக்கக்கடவன் . தம்பதிகளில் ஒருவராலே பண்ணப்பட்ட 
பூசையாயிருந்தாலும் இருவருக்கும் அதின் பலன் உண்டாகு 
மல்லவா ? ஸ்திரீயானவள் விரதாசனத்துக்கு அயோக்கி 
யையாயிருந்தால் பர்த்தாவானவன் விரதத்தைப் பக்தியுடை. 
யவனாய் ஆசரிக்கக் கடவன் . ராஜனே ! விஷ்ணுவினுடைய 
விரதத்தை ஒருக்காலும் விடாமலிருக்கக்கடவன் . பிற்பாடு 
பகவானை தகுந்த ஆசனத்திலே எழுந்தருளச்செய்து அவ 
ருக்கு நிவேதித்த அன்னத்தை முதல் ஆத்மசுத்தி யர்த்த 
மாகவும் சர்வ கர்மபலப் பிராப்தி நிமித்தமாகவும் புசிக்கக் 
கடவன் . பூஜாவிதியிலே பனிரண்டு மாதத்துடனே கூடின 
சம்வச்சரத்தைத் தள்ளினவனாய் பிற்பாடு கார்த்திகை மாதத் 
திலே கடைசி தினத்துக்கு முன்னாளில் பிராதக்காலத்திலே 
ஸ்நானம் பண்ணி சுசியாயிருந்துகொண்டு முன் போலவே 
ஸ்ரீ ஹரியை ஆரா தனம் செய்து க்ஷரத்தினால் பக்குவம் பண் 
ணப்பட்ட அவிசினால் ( பச்சரிசிச்சோறு ) நெய்யுடனே கூட 
பாறுண ஸ்தாலிபாகப் பிரகாரமாக ஓடஞ்செய்து பிராமண 
போஜனம் செய்துவைத்து , அவர்களாலே ஆசீர்வசனங் 
களைப்பெற்று பந்துக்களுடன் மௌனியாய்ப் புசிக்கக்கடவன் . 
பிற்பாடு சந்தானத்தையும் சௌபாக்கியத்தையுங் கொடுக் 
கின்ற அந்த அவிசினுடைய சேஷத்தைப் பத்தினி கையில் 
கொடுக்கக்கடவன் . இந்தப் பிரகாரம் புருஷனானவன் இந்த 
லோகத்திலே ஸ்ரீ ஹரியினுடைய இந்த விரதத்தை சாஸ்தி 
திரப்பிரகாரம் ஆஸிரயித்துச் 

மனோ தங்களையும் 


சகல 


அடைவன் . 


564 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


நன்மைதரும் இத்தகைய விரதத்தினை மணமாகாத 
பெண்கள் அனுஷ்டித்தால் உத்தம நாயகனை மணங்கொள் 
வர் ; அற்ப ஆயுளையுடைய மக்களைப் பெறும் பெண்கள் 
நீண்ட ஆயுளையுடையவர்களைப் பெறுவார்கள் . இப்புண்ணிய 
விரதத்தை விதவாஷ்திரீகள் உள்ளன் போடு அனுஷ்டித் 
தால் பகவதநுக்கிரகம்பெற்று மறுபிறப்பில் நல்ல கணவனை 
யடைந்து ஆயுள் முழுதும் இன்பமடைவார்கள் மிக்க 
சிரத்தையுடன் இதைக் கேட்டவர்கள் தமக்கு வேண்டிய 
எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள். 


31 


ஓம் 


சப்தம ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


இரணியாக்ஷனுடைய வதம் சொல்லப்படுகிறது . 

பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 


13 


வாரீர் பிரமநிஷ்டரே ! சகல பிராணிகளுக் 

கும் புகலிடமாயும் , அனுகூலராயும் , பரம 
காருண்ய மூர்த்தியாயும் விளங்கும் பகவான் 
தாம் இந்திரன் நிமித்தம் தைத்தியர்களை 

யெல்லாம் எப்படிக் கொன்றார் ? சாக்ஷாத் 
பரமானந்த சொரூபராயும் , ரஜஸ் - தமோகுண சூன்னிய 
ராயுமிருக்கிற அந்தப் பகவானுக்குத் தேவகணங்களால் 
பிரயோஜனமும் அசுரர்களால் கஷ்டமு முண்டாகுமா ? 
அந்த நாராயணனுடைய கல்யாண குணங்களைக்குறித்து 
எனக்கு விபரீதமான சந்தேக முண்டாயிருக்கிறது . என தக 
விருள் நீக்கும் ஆரியரே ! நீவிர் அருள் கூர்ந்து எனது 
சந்தேகம் ஒழியும்படி அதன் காரணத்தை விவரமாகச் 
சொல்லுமென பரிக்ஷித்து வினாவ சுகர் சொல்லுகிறார் : 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
மன்னர் மன்னனே ! 

மன்னனே ! நீ நன்று கேட்டனை . 
னிடத்தில் பரம பக்தியைச் செலுத்திய பிரகலாதனுடைய 
மகாத்துமியத்தை யுடையதாயும் அற்புதமாயு மிருக்கிற 
ஸ்ரீ ஹரியினுடைய சரித்திரமானது நன்றாக உன்னாலே 
பிரசினம் பண்ணப்பட்டது . 

ல் வியாசருக்குப் 
பிரணாமம்பண்ணி , நாரதர் முதலான மகாரிஷிகளினாலே 
கானம்பண்ணப்படும் பரமபா வனமான ஸ்ரீ ஹரியினுடைய 
சரித்திரத்தைச் சொல்லுகிறேன் . ஜனன - மரணங்களில்லா 
தவராயும் , இந்திரியங்களினாலே கிரகிக்கக் கூடா தவரும் 
பிரகிருதி விலக்ஷணருமான 

பகவான் 

தாமச முதலான 
குணசூனியராயிருந்தாலும் , தமது அனந்தமாயா பிரகிருதி 
யினுடைய குணத்திலே பிரவேசித்துக் கொல்லுகிறவராயும் 


பகவா 


ஆகையால் 


566 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கொல்லப்படுகிறவராயு மிருக்கிறார் . சத்துவம் ரஜசம் தாமதம் 
என்பவை பிரகிருதியினுடைய குணங்களேயல்லால் ஆத்து 
மாவினுடைய குணங்களன்று . 

சத்தாகவும் சித்தாகவும் சுத்தமாகவும் பரம சுகமயமாக 
வும் அறியப்படும் நாம - ரூப - குண சூன்யரும் நிர்விகாரரு 
மான அப் பரம்பொருளே இவ்வண்ட கோடிகளை சிருஷ் 
டிக்குங் காலத்தில் இராசதகுணப் பிர தானனான பிரமாவாக 
வும் , படைப்புகளை இருக்கவேண்டிய காலத்தில் சத்துவ 
குணத்தை 

யடைந்து வன்மையில் தேர்ந்த தாமத 
குணத்தை அடக்குகிற விஷ்ணுவாகவும் , எல்லாப்படைப்பு 
களும் 

அழியவேண்டிய காலத்தில் தாமதகுணத்தைப் 
பிரதானமாகவுடைய சம்மார கர்த்தாவான ருத்திரனாகவும் 
தோன்றும் . அப்பாப் பிரமத்தினிடத்திலே ஆரோபிக்கப் 
பட்ட இவ்விகாரங்களெல்லாம் அம்மூன்று குணங்களால் 
அமைந்தவையாகும் . 

சத்வகுணம் விருத்தியாகும்போது தேவர்களையும் ரிஷி 
களையும் , ஜோ குணத்தினுடைய விருத்தி காலத்திலே 
அசுரர்களையும் , தமோகுணம் விருத்தியாகும்போது யக்ஷ - 
மாக்ஷசர்களையும் , அந்தந்த காலானுகூலங்களைக் கொண்டு 
பகவான் அந்தந்த தேகங்களிலே பிரவேசித்து அவரவர் 
களை விருத்தி பண்ணுகின்றார் . காஷ்ட முதலான 
பதார்த்தங்களில் அக்கினியானது வேறாக அறியப்படாதது 
போல் பவானானவர் தேவாதி சரீரங்களைக் காட்டிலும் 
வேறாக அறியப்படுகிறதில்லை . ஆனாலும் ஞானிகள் தேவாதி 
சரீரங்களில் பிரவேசித்திரா நின்ற அந்தப் பரமாத்மாவைக் 
காரியத்தினாலே அறிகின்றார்கள் . நரதேவனே ! சத்திய 
சங்கற்பனாய் சர்வாந்திரியா மியான ஈஸ்வரன் நியமித்த 
பூதர்களான பிரதான புருஷர்களின் பொருட்டு அம்முக் 
குணங்களுக்கு ஆஷ்ரயமாகவிருக்கின்ற காலத்தைத் தாமே 
சிருஷ்டிக்கிறார் . எந்த காரணத்தாலும் அந்தப் பகவா 
னானவர் எந்த காரியத்திலும் பிரகிருதி புருஷர்களு 
டைய சம்பந்தத்தை அடைவதில்லை . ராஜனே ! இந்தக் 
காலமானது சத்துவகுணத்தை விருத்திபண்ணி வைக் 

ஆகையினாலே ஈஷ்வரனும் சத்வகுணப் பிரதானர் 

தேவகணங்களை விருத்திபண்ணி வைக்கிறார் . 
தேவதைகளுக்குச் சத்துருக்களாயும் ரஜஷ் - தமோகுணங் 
களைச் சுபாவமாக வுடையவர்களாயு மிருக்கிற அசுரர்களைச் 
சங்கரிக்கிறார் . அந்தப் பகவானானவர் சர்வகாலமும் தம் 
மாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சத்தினுடைய ரக்ஷணார்த்த 


கிறது . 


களான 


சப்தம ஸ்கந்தம் 

567 
மாகத் தேவகணங்களுக்குச் சத்துவ குணத்தை விருத்தி 
பண்ணி வைக்கிறார் ராகத்துவேஷ சூன்னியரான பகவா 
னுக்கு தேவர்களிடத்திலே பிரீதியும் அசுரர்களிடத்திலே 
கோபமும் எப்படி கூடுமென்கிற 

இந்தக் கேள்வியே 
முன்னொரு காலத்தில் தருமபுத்திரரால் தான் நடத்திய 
இராஜசூயயாக காலத்தில் 

கேட்கப்பட்டது . 

அதற்கு 
நாரதரெனும் தவசிரேஷ்டர் பகர்ந்த விடை மிகப்பொருத் 
தமாயிருந்த தாதலின் அதை விவரமாகச் சொல்லுகிறேன் 
கேளுமென 

சுகர் 

சொல்லுகிறார் : தர்மபுத்திரரானவர் 
ராஜசூய மகா யாகத்திலே பகவானான வாசுதேவனிடத்தில் 
சிசுபாலன் அடைந்த அதியற்புதமான சாயுச்சியத்தைக் 
கண்டு மிகவும் ஆச்சரியத்தை யுடையவராய் அங்கு விஜயம் 
செய்திருந்த நாரத முனிவரைப் பார்த்து கேட்கிறார் ; 


தருமபுத்திரர் வாக்கியம் 


வாரீர் முனிவர் பெருமானே ! மகா பாகவதர்களுக்கும் 
துர்லபமான பரதத்துவமான வாசுதேவனுடைய சாயுச்சிய 
பிராப்தி கிருஷ்ண பகவானிடத்திலே அத்தியந்த துவேஷி 
யாகிய சிசுபாலனுக்கு எப்படி உண்டாயிற்று ? இது அதி 
யாச்சரியமாயிருக்கிறது ! இதை நாங்கள் எல்லாரும் அறிய 
இச்சிக்கிறோம் . முன்னம் பகவானை நிந்தித்ததினாலே வேன 
னென்கிற ராஜா பிராமணர்களாலே நரகத்திலே தள்ளப்பட் 
டான் . பாபியான சிசுபாபலன் பாலிய முதற்கொண்டு இது 
வரைக்கும் அந்தக் கோவிந்தனிடத்திலே மிகவும் துவே 
ஷத்தை யுடையவனாயிருந்தான் . துற்புத்தியினனான தந்த 
வக்கிரனும் அந்தக் கிருஷ்ணனை துவேஷித்திருந்தான் .. 
ஆதிமத்தியாந்த சூனியராய் பரப்பிர்மமாகிய கிருஷ்ணனை 
அடிக்கடி தூஷிக்கும் சிசுபால தந்தவக்கிரர்களுடைய நாக் 
களிலே குஷ்டரோகமும் உண்டாகாமல் 

போயிற்றே ! 
அடையக்கூடாத சொரூபத்தையுடையவரான அந்தப் பகவா 
னிடத்திலே சமஷ்தமானவர்களும் பார்த்துக்கொண்டிருக் 
கும்போதே நாகத்திற்கே உரியவரான 

இவர்களிருவரும் 
எந்த யே துவினாலே ஐக்கியத்தை யடைந்தார்கள் ? 
வினாலே தீபமானது அலைவதுபோல என்னுடைய புத்தி 
யானது இச் சந்தேகத்தால் அலைகிறது . சர்வக்கியராயிருக்கிற 
நீர் இதன் அர்த்தத்தை எனக்குச் சொல்லவேண்டுமென 
தருமபுத்திரர் கேட்க , பகவானான நாரதமுனிவர் மிகவும் 
சந்துஷ்டராய் சபையிலேயிருக்கிற சகலபேரும் கேட்டுக் 
கொண்டிருக்கத் தருமபுத்திரரைப் பார்த்துச்சொல்லுகிறார் : 


வாயு 


568 

ஸ்ரீ மஹா பாகவதம் 

நராதர் வாக்கியம் 
தருமனந்தனா! பிரகிருதி புருஷர்களுடைய அவி 
வேகத்தினாலே இந்தச் சரீரமானது நிந்தை - ஸ்தோத்திரம் . 
பூசை - திரஸ்காரம் முதலியவைகளைப் 

பிரயோசனமாக 
வுடையதாகக் கற்பிக்கப்பட்டிருக்கிறது . இந்த உலகத்திலே 
பிராணிகளுக்குத் தேகாபிமானத்தினாலே நான் - எனது 
என்கிற விபரீத புத்தியும் , தண்டிக்கிறது திட்டுகிறது 
முதலான இம்சையும் , உண்டாகிறது . நான் - எனது என்கிற 
இந்த அபிமானமானது யாதொரு தேகத்தைப்பற்றி உண்டா 
கிறதோ அந்தத் தேகத்தினுடைய வதம் பிராணிவதமென்று 
சொல்லப்படுகிறது . தேகாபிமான சூனியராயும் , சேதனா 
சேதன விலக்ஷண ராயுமிருக்கிற பகவானுக்கு நான் - என 
தென்கிற அபிமானமில்லை . அந்த பரமாத்மாவினால் எந்த 
ஏதுவினாலும் இம்சையானது கற்பிக்கப்படும் . ஆகையினால் 
பகவானிடத்திலே வைரமாகிற யோகத்தினாலும் , பயத்தி 
னாலும் , சினேகத்தினாலும் , கர்மத்தினாலும் , மனிதன் மனதை 
வைக்கக்கடவன் . வேறாகப் பார்க்கத்தக்கவனன்று . யோகத் 
தினாலே பகவத் சாயுச்சிய முண்டாவதைப்போல பக்தி 
யோகத்தினாலே யுண்டாகாதென்பது என்னுடைய நிச்சயம் . 
மாயையினாலே ஆச்சரிய திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனா 
யும் ஈஷ்வரனாயுமிருக்கிற கிருஷ்ணபகவானிடத்தில் வைரத் 
தினாலே யுண்டான அனவரத தியானத்தினாலே பாபத்தைப் 
போக்கடித்தவர்களாய் 

சிலர் அந்த கிருஷ்ணனுடைய 
சாரூப்பியத்தை யடைகின்றார்கள் . பக்தியினாலும் , துவேஷத் 
தினாலும் , பயத்தினாலும் , சிநேகத்தினாலும் , மனதை ஈஸ்வர 
னிடத்திலே வைத்து , சகல பாபத்தையும் விட்டு , வெகு 
பேர்கள் அந்தப் பகவானுடைய பதத்தை யடைந்தார்கள் . 

ராஜனே ! காமத்தினால் கோபிகா ஸ்திரீகளும் , பயத் 
தினால் கம்சனும் , துவேஷத்தினால் சிசுபாலன் முதலான 
ராஜாக்களும் , தேகசம்பந்தத்தினால் விருக்ஷிணிகளும் , சினே 
கத்தினால் நீங்களும் , பக்தியினால் நாங்களும் , ஆக யாவரும் 
பகவானுடைய அருளைப் பெற்று , அவருடைய பதத்தை 
அடைகிறோம் . இந்த ஐந்து வித பகவத் சம்பந்தங்களில் 
வேனனானவன் ஒன்றிலும் சேராதவனானான் . ஆகையினால் 
புருஷனானவன் எந்த உபாயத்தினாலேயாகிலும் ஸ்ரீ கிருஷ்ண 
னிடத்திலே மனதை வைக்கக்கடவன் . தருமராஜனே ! 
உங்கள் சிறிய தாயார் பிள்ளைகளான சிசுபால - தந்தவக்கிரர்க 
ளிருவரும் பூர்வத்திலே விஷ்ணுவினுடைய பாரிஷத 

* பாரிஷதர்கள் - வாயல் கார்ப்போர் ; துவாரபாலர்கள் . 


சப்தம ஸ்கந்தம் 

569 
சிரேஷ்டர்களாயிருந்து பெரியோர்களைப் பிழைத்தமையா 
லடைந்த சாபத்தினால் வைகுண்டத்தில் நின்றும் நழுவினார்க 
ளென்று சொல்லும் நாரத மகாமுனிவரைப் பார்த்து தரும 
புத்திரர் சொல்லுகிறார் : 

ரிஷியே ! அரிதாசர்களுக்கும் தீமைபயக்கும் சாபம் 
யாருடையது ? அது எத்தகையது ? அரிதாசர்களை சாபத்தி 
னால் ஜன்மமானது மீண்டும் அடையுமெனத் தோன்ற 
வில்லை. தேகேந்திரியப் பிராணன்களிலே அபிமான சூன்னி 
யர்களாய் சுத்த சத்துவமான * தேகத்தையுடையவர்களாய் 
வைகுண்டபுர வாசிகளான பகவத் தாசர்களுக்கு இந்தப் 
பிராகிருத 1 தேகசம்பந்த மூலமான ஜன்மம் ஏற்பட்ட 
விதத்தை எனக்குத் தெரியச்சொல்லுமென்று பிரஸினம் 
பண்ணுகின்ற தரும புத்திரனைப் பார்த்து நாரதமகாமுனிவர் 
சொல்லுகின்றார் : 

வேந்தே ! ஒருக்கால் பிரம புத்திரர்களான ஜனகாதிகள் 
திரிலோகங்களிலுஞ்சஞ்சரித்துக்கொண்டு சுயவிச்சையினாலே 
விஷ்ணுலோகத்தை யடைந்தார்கள் . ஐந்தாறு வயது பிள்ளை 
கள் போன்றும் தேஜசுடையவர்களாயும் , பூர்வீகர்களான 
மரீசி 

முதலான பேர்களுக்கு முன்னுண்டானவர்களாயும் 
திகம்பரர்களாயு ( நிருவாணிகளாயு ) மிருக்கிற அந்த ஜன 
காதிகளை விஷ்ணுவினுடைய துவா 

ரபாலர்கள் குழந்தை 
எண்ணித் தடுத்தார்கள் . அதனால் அவர்கள் 
கோபத்தை யடைந்தவர்களாய் துவாரபாலர்களை இவ்விதம் 
சபித்தார்கள் : வாருங்கள் மூர்க்கர்களே ! பாபிஷ்டர்களான 
நீங்களிரு வரும் , ரஜஸ் - தமோ குணங்களினாலே பரிக்ஷிக்கப் 
படாத விஷ்ணுவினுடைய பாதமூலத்திலே வாசம்பண்ணு 
கிறதற்கு யோக்கியர்களன்று . ஆகையினால் அசுரயோனி 
யைச் சீக்கிரமாக அடையக்கடவீர்கள் , இவ்விதம் சபிக்கப் 
பட்டு அந்த விஷ்ணுபாதத்தில் நின்றும் நழுவி விழும் அவர் 
களிருவரையும் கிருபா மூர்த்திகளான அந்த ஜனகாதி ரிஷி 
கள் கிருபையால் நோக்கி , உங்களுக்கு மூன்று ஜன்மங் 
கழிந்ததும் இந்த விஷ்ணுபதம் மீண்டும் கிடைக்குமென 
அருளிச்செய்தார்கள் . 

அவர்களிருவரும் திதிபுத்திரர்களாய் தயித்திய - தானவர் 
களாலே வந்தனம் பண்ணப்பட்டவர்களாய் இரணியகசிபு 

பிராகிருததேகம் = பிரிதிவு, அப்பு , தேயு , வாயு , ஆகாசமெனும் ஐந்து 
பூதங்களாலமைந்த சரீரம் . 

t சுத்த சத்துவ தேகம் = அப்பிராகிருத சரீரம் ; அதாவது மண் முதலிய 
பஞ்ச பூதங்களால் அமையாதது . 

72 


களாக 


570 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
இரணியாக்ஷனெனும் இருவராய் வந்து பிறந்தார்கள் . 
அவர்களுக்குள்ளே இரணியகசிபு நாசிங்க மூர்த்தியான 
பகவானலே சங்கரிக்கப்பட்டான் . இரணியாக்ஷனும் வராக 
ரூபத்தைத் தரித்துப் பூமியை உத்தாரணம் பண்ணா நின்ற 
அந்தப் பகவானாலே சங்கரிக்கப்பட்டான் . அந்த இரணி 
யகசிபானவன் கேசலப் பிரியனாயும் , புத்திரனயுமிருக்கிற 
பிரகலாதனைக் கொல்ல நினைத்து மாணயேதுக்களான நானா 
பாதனைகளையுஞ் செய்தான் . ஆனாலும் பகவானுடைய 
தேஜூனாலே வியாபிக்கப்பட்டும் , சர்வ 

பூதங்களுக்கும் 
ஆ த்பாவான பரமாத்மாவை அந்த ராத்மாவாக வுடையவ 
ராயும் , ராகதுவேஷ முதலான யேய குண சூனியராயும் , சரா 
சராத்மகங்களான சர்வவஸ்துக்களிலேயு மிரா நின்ற அந்தப் 
பகவானெருவனையே சாக்ஷத்கரியனின்று மிருக்கிற அந்தப் 
பிரகலா தனை நானாவித மாணவுபாயங்களினாலும் கொல்லு 
தற்குச் சமர்த்தனாகாமற் போனான் . 

பிற்பாடு ராக்ஷசர்களான அவர்களிருவரும் அந்த 
ஜன்மத்தை விட்டு கேகசியென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
விசிர்வசுவுக்குப் பிள்ளைகளாய் சர்வ லோ கபயங்கரர்களான 
இராவண - கும்பகன்னர்களாக வந்து பிறந்தார்கள் . அந்த 
ஜன்மத்திலும் பகவானானவர் தசரதராமனாய்ப் பிறந்து , 
அவர்களுடைய சாபவிமோசனார்த்தமாக அவர்களிருவரை 
யும் சங்கரித்தார் . தரும் புத்திரபே ! அந்த ஸ்ரீ ராமருடைய 
பராக்கிரமத்தை மார்க்கண்டேயருடைய வாக்கினாற் பேழ்க்கப் 
போகிறீர் . அவர்களிருவரும் இப்போது உங்கள் சிறிய 

பிள்ளைகள ? கிய சிசு -தந்தவக்கிரர்களான க்ஷத் 
திரியர்களாகப் பிறந்தார்கள் . இப்போது கிருஷ்ணனுடைய 
சக்கிரத்தினாலே சகலபாபத்தையும் போக்கடித்துக் கொண் 
டவர்களாய் , சாபத்தில் நின்றும் விடுபட்டவர்களாய் , 
துவேஷமாகிற யோகத்தினாலே மிகவும் 

தீக்ஷணியமா 
யிருக்கிற தியானத்தினால் அச்சுதனுடைய சாரூப்பியத்தை 
யடைந்தவர்களாய் திரும்பவும் விஷ்ணுபாரிஷதர்களாய் , 
அவருடைய சமீபத்தை யடைந்தனர் என்று சொல்லுகின்ற 
நாரதமகாமுனிவரைப் 

யுதிஷ்டிரர் 

சொல்லு 
கின்றார் : வாரீர் பகவானே ! மகாத்துமாவாயும் , அத்தி 
யந்தப் பிரியனாயும் , புத்திரனாயு மிருக்கிற அந்த பிரகலாத 
னிடத்தில் இரணியகசிபுவுக்கு துவேஷம் எதினாலுண்டா 
யிற்று . அந்தப் பிரகலாதனுடைய உத்தம சரித்திரத்தைக் 
கிரமமாக கேட்க என்மன மவாவுகிறது . கிருபை கூர்ந்து 
அதைச் சொல்ல வேண்டும் , என்று கேட்டார் , 


தயார் 


பார்த்து 


571 


சப்தம ஸ்கந்தம் 
இரண்டாவது அத்தியாயம் 


மஹாவிஷ்ணுவினிடத்தில் விரோதங்கொண்டு இரணியகசிபு தானவர் 

களைக்கொண்டு உலகத்தில் உபத்திரவம் புரிதல் . 


ஸ்ரீ நாரதர் வாக்கியம் 


கரமான 


வாரீர் தருமபுத்திரரே ! தனது சகோதரனான இரணி 
யாக்ஷன் வராகரூபியான பகவானாலே சங்கரிக்கப்பட , இரணிய 
கசிபுவானவன் ரோஷத்தினாலும் சோகத்தினாலும் மிகவும் 
பரிதாபத்தை யடைந்து , உதடுகளைக் கடித்துக்கொண்டு , 
கோபத்தினாலே ஜொலிக்கும் இரண்டு 

கண்களினாலும் 
தூம்பரவர்னமான ஆகாயத்தைப் பார்த்துக்கொண்டு பயங் 

கோரைப் பற்களினாலும் , உக்கிரமான திருஷ் 
டியினாலும் , பார்க்கக்கூடாத நெறித்த புருவங்களாலும் 
கூடினமுகத்தை யுடையவனாகி சபையிலே 

சூலத்தை 
எடுத்துக் கொண்டு தானவர்களையெல்லாம் பார்த்துச் 
சொல்லுகிறான் : 

வாருங்கள் தானவர்களே ! தயித்தியர்களே ! திவமுர்த் 
தனே ! திரியக்ஷனே ! சம்பரனே ! சதபாகுவே ? அயக்கிரீ 
வனே ! மூசியே ! பாகனே ! இல்வலனே ! விப்பிரசித்தியே ! 
புலோமாவே ! சகுனன் முதலான பேர்களே ! 

நீங்க 
ளெல்லாரும் என்னுடைய வார்த்தையைக் கேட்டு எனது . 
ஆக்கினைப் பிரகாரம் 

சீக்கிரமாகச் செய்யுங்கள் . தாமதஞ் 
செய்ய வேண்டாம் . அப்பிரயோஜகர்களாயும் நமக்குச் 
சத் திருக்களாயுமிருக்கிற தேவர்களாலே 

என்னுடைய 
பிரியசகோதரனானவன் தேவதைகளுக்குச் சகாயமான 
ஸ்ரீ ஹரியினாலே கொல்லப்பட்டான் . சுபாவத்தை விட்ட 

யிருந்தாலும் , சுத்த தேஜோமயரா யிருந்தாலும் , 
மாயையினாலே வராகரூபம் கொண்டு , தம்மை உபாசிப்ப 
வரை அனுவர்த்தித்த அந்த ஹரியி னுடைய கழுத்தை 
நம்முடைய சூலத்தினாற் பேதித்து அதில் நின்றும் 
பிரவகிக்கும் இரத்தப் பிரவாகத்தினால் தான் என்னுடைய 
சகோதரனின் மரணத்தால் நேர்ந்த 

தீரும் . 
சமச்சித்தத்தை யுடையவரல்லாத அந்த விஷ்ணு நாச 
மடைந்தால் வேறோடு சேதிக்கப்பட்ட விருக்ஷத்தினுடைய 
கிளைகள்போல விஷ்ணுவைப் பிராணனாகவுடைய தேவர்கள் 
தானே படைவாகள் . 

ஆகையினால் நீங்கள் 
க்ஷத்திரியர்களாலே விருத்தி படையா நின்ற 
பூமியையடைந்து 

தபசு எக்கியம் விரதம் - ஆக்கினி 


வா 


துக்கம் 


பிராமண 


572 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஹோத்திரம் இவைகளைப்பற்றிய பிராமணர்களை சம்மாரம் 
பண்ணுங்கள் . விஷ்ணு 

பிராமணர்களால் செய்யப் 
பட்ட யக்கிய சொரூபராயும் , தர்மமயமான புருஷராயும் , 
தேவர்கள் , ரிஷிகள் , பிதுர்க்கள் இதரப் பிராணிகள் இவர் 
களுக்கும் தர்மத்துக்கும் பரமகதியாயுமிருக்கிறவர் . ஆனபடி 
யினால் எந்தெந்த தேசங்களிலே பிராமணர்கள் கோக்கள் , 
வேதங்கள் ,வர்ணாசிரம தர்மங்கள் இவையாவும் உண்டாயிருக் 
கின்றனவோ அந்தந்த தேசத்தைப் போய்க்கொளுத்துங்கள் . 
அங்கங்கே யிருக்கிற பேரைச் சேதியுங்களென்று சொல்லா 
நின்ற இரணியகசிபுவினுடைய ஆக்கினையைச் சிரசினாலே 
வகித்துக்கொண்டு , அந்தத் தயித்திய தானவர்களெல்லாம் 
பிரஜைகளை நாசம்பண்ணி , பட்டணங்கள் கிராமங்கள் 
இடைச்சேரிகள் , உத்தியானவனங்கள் , க்ஷேத்திரங்கள் , 
தோப்புகள் , ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் , கிருஷிபண்ணுகிற 
பேர்களுடைய ஸ்தானங்கள் ரதத்தின் ஸ்தானங்கள் , கோஷ் 
கானங்கள் இவைகளையெல்லாம் தகித்தார்கள் . சிலபேர் மண் 
வெட்டிகளினாலே தடாகங்கள் பிரகாரங்கள் கோபுரங்கள் 
முதலியவைகளையெல்லாம் போதித்தார்கள் . பிரஜைகளுக்கு 
ஜீவனசா தனங்களான விருக்ஷங்களை யெல்லாம் சில பேர் 
கோடாலிகளினாலே சேதித்தார்கள் . சிலபேர் 

எரிகின்ற 
கொள்ளிகளைக் கொண்டு கிரகங்களையெல்லாம் தகித்தார்கள் 

இந்தப்பிரகாரம் இரணியகசிபுவினுடைய சேவகர்களான 
தயித்திய-தானவர்களாலே லோகமெல்லாம் நாசம் பண்ணப் 
படுகையில் , எக்கிய பாகங்களில்லாமையால் தேவர்கள் 
சொர்க்கத்தைவிட்டுப் பூமியிலே போய் ஒருவருக்குந் தெரி 
யாமல் சஞ்சரித்துக்கொண்டிருந்தார்கள் . இரணியகசிபுவும் 
சோகத்தால் பீடிக்கப்பட்டவனாய் லோகாந்தா கேதனான 
தம்பிக்குச் செய்யத்தக்க பிரேதகிருத்தியங்களை யெல்லாம் 
செய்து , அந்தப் பிராதாவினுடைய புத்திரர்களான சகுனி 
சம்பிரன் திருஷ்டன் பூதசந்தாபன் விருகன் காலநாபன் , 
மகா நாபன் அரிஸ்மசுரு உதகேசன் ஆகிய இவர்களுடைய 
மாதாவான உதஷ பானுவையும் ,, தனது தாயாரான 
திதியையும் அழைத்து சௌமிய வசனங்களினாலே தேச 
காலங்களை அறிந்தவனாய் அசுரேசனான இரணியன் சொல்லு 
கின்றான் : 

தாயாரே ! புத்திரர்களே ! வீரனான இரணியாக்ஷனைக் 
குறித்து நீங்கள் விசனிக்கிறது யுக்தமன்று சூரர்களான 
பேருக்கு சத்துருவினுடைய எதிரேவதமானது சிலாக்கிய 

சொல்லப்படுகின்றது . சோபனமான விரதத்தை 


மாகச் 


சப்தமஸ்கந்தம் 

573 
யுடையவளே ! தெய்வ சக்தியினாலும் பூர்வ கர்மத்தினாலும் , 
ஒருவிடத்திலே கூட்டுவிக்கப்பட்டு மீண்டும் தத்தமது கர்மங் 
களால் பிரிக்கப்பட்டவராயுமிருக்கிற பிராணிகளுக்கு சகவாச 
மானது அநித்தியமாகவிருக்கிறது . ஆத்துமா நித்தியனாயும் , 
நாசமில்லாதவனாயும் , சுத்தனாயும் , சர்வ பரிபூரணனாயும் , 
சர்வக்கியனாயும் , தேகாதிகளைக் காட்டிலும் வேறாகவு மிருக் 
கிறான் . இப்படிப்பட்ட ஆத்துமா தன்னுடைய மாய்கையி 
னாலே சத்வா திகுண மயமான தேகங்களைச் சிருஷ்டித்துக் 
கொண்டு லிங்க தேகத்தைத் தரிக்கின்றான்.எப்படி ஜலத்திலே 
பிரதிபலிக்கும் விருக்ஷங்கள் அலைகின்ற ஜலத்தினாலே அவை 
களும் சலிக்கிறவைகளாக காணப்படுகிறதோ , 

அப்படியே 
சத்துவாதி குணங்களினாலே மனது சுழலும்போது நிர்வி 
காரனான புருஷன் அந்த மன துடனே காமியத்தையடைந்து 
சுபாவமாகத் தேக தர்மத்தை யுடையவன்போலக் காணப்படு 
கிறான் . அந்த ஆத்மாவுக்குத் தேகத்தினிடத்திலே யுண்டா 
கின்ற “ நான் தேவன் - நான் மனுஷியன் . நான் பிராமணன் 
நான் க்ஷத்திரியன் என்கிற அபிமானமே அஞ்ஞானம் 
இந்த அஞ்ஞான மூலமாகப் பிரிய வஸ்துக்களோடு கூடு 
தலும் பிரியமில்லாத வஸ்துக்களை விட்டுப் பிரிதலும் , கர்ம 
மும் , அந்தக் கர்மகாரணமாக நானாயோனிகளிலே பிரவேசித் 
தலும் , அதில் நின்றும் வெளிப்படையாகிற வுற்பத்தியும் , 
வினாசமும் , சோகமும் , மோகமும் , சிந்தையும் , அவிவேகமும் 
இவையெல்லாம் உண்டாகிறது . காரணமில்லாமல் விருதா 
வாய் விசனப்படுகிற இந்த அர்த்தத்திலே பிரேத பந்துக் 
களுக்கும் எமனுக்கும் சம்வாதரூபமான ஒரு இதிகாசத்தைச் 
சொல்லுகிறேன் கேளுங்கள் . 

சுவயெக்கியராஜன் சரித்திரம் 
உசி நரமென்கிற தேசத்திலே சுவயெக்கியனெனும் பிர 
சித்த ராஜனொருவனிருந்தான் . அவன் ஒரு நாள் சத்துருக் 
களால் யுத்தத்திலடிப்பட்டு மரணமடைந்தான் . படுகளத்தில் 
விழுந்து கிடக்கிற அவனது சரீரத்தைச் சூழ்ந்துகொண்டு 
அவனது மனைவியர் அவனது பிரிவையாற்றாது பலவாறு 
பிரலாபித்தனர் . இராத்திரியிலே அந்த யுத்தபூமியில் இவ் 
வாறு வருந்துமவர்களின் முன் காலக்கடவுள் ஓர் பாலனாகத் 
தோன்றி சொல்லுகிறார் : வயது சென்றவர்களாயும் உலகத்தி 
னுடைய இயல்பை யறிந்து மிருக்கிற இவர்களுடைய 
மோகத்தை என்னவென்று சொல்வது . மனிதன் எந்த 
அவ்வியக்தத்திலிருந்தும் வந்தானோ அந்த அவ்வியக்தத் 
தையே அடைந்திருக்கிற அவனைக்குறித்து வியர்த்தமாகத் 


2 


ஸ்ரீ பகவதி 


கச் 


விலக்ஷண 


துக்கிக்கிறது ஆச்சரியமாயிருக்கிறது . சிருஷ்டி - ஸ்திதி - 
சம்மாரம் ஆகிய காரியங்களை இயற்றும் பிரபுவாயிருக்கிற 
அந்த ஈஸ்வரனுக்கு இந்தப் பிரபஞ்சத்தைக் கிரீட சாதன 

சொல்லுவார்கள் . கிரகத்திலே மாதபிதாக்கள் 
முதலான பந்து வர்க்கங்களினாலே ஷிக்கப்பட்டிருந்தாலும் , 
ஈஷ்வரனுடைய கடமில்லாதவன் நசித்துப் போகிறான் . 
தேவாதி சங்களும் 

ஜனனமானங்களுக் குட்பட் 
டிருக்கின்றன . ஆத்மாவானவன் 

தேகாதி 
ஏய் சரீரத்தினுடைய 

ஜன . ! [ ]ை 

தலான தர்மங் 
களினாலே சர்பந்திக்கப் படுகிறதில்ல . பஞ்ச வு திக 
மாயும் அவிவேகத்திலே அத்யவென்று கிகிக்கப்பட்டு 
மிருக்கிற இந்தத் தேகமானது பிரிதிவு தேஜசு இவைகளி 
ஒாலே புண்டாகி நசிக்கிறது . அத்மா வோ வென்றால் ஒருக் 
காலும் நசிக்கிறதில்லை. எப்படி ஆகாசமானது சர்வத்தையும் 
வியாபித்துக்கொண்டிருந்தாலும் , ஒன்றுடனேயும் சங்கத்தை 
யடையாம லிருக்கிறதோ , அப் டி புருஷனும் சடஷ்ரமான 
தேகேந்திரிய திளை ஆ பயித்திருந்தாலும் , 
பட்டிலும் , வேறாகவே யிருக்கிறன் . 


அவைகளைக் 


விவேகமில்லாதவர்களே ! உங்களுடைய பர்த்தாவான 
அந்தச் சுவயக்கியன் இவ்விடத்திலே படுத்துக்கொண்டிருக் 
கிறானா? இல்லயே . நீங்கள் ஏன் துக்கிக்கிறீர்கள் : உங்க 
ளுடைய முறையைக் பாழ்க்கிறவனெவனே ? தி வசனஞ் 
சொல்லுகிறவனெவனோ ? அந்தப் புருஷவ் இவ்விடத்தில் 
ஒருகாலுங் காணப்படப்போகிறதில்லை . இந்தத் தேகத்திலே 
சர்வேந்திரியங்களுடைய வயாபாரத்துக்கு எதுவாயும் 
முக்கியனாயுமிருக்கிற பிராணவானவன் பேழ்க்கவுயட்டான் 
பிரதிவசனஞ் சொல்லவு பாட்டான் . இந்தச் சத்திலே 
எந்த ஆத்மாவானவன் தேகேந்திரியங்களினாலே சகலமான 
தையும் பார்த்துக்கொண்டிருந்தவே, அந்த ஆத்மாவான 
வன் பிராண - தேகாதிகளுகு வேரய் வில்க்ஷணனாக விருப் 
பன் . பஞ்சபூதங்கள் , இந்திரியங்கள் , மனம் இவைகளுடனே 
காணப்படும் நானாவிதமான இந்தத் தேகங்களை , தேகாதி 
களைக் காட்டிலும் வேருயும் நித்தியயுைமிருக்கிற ஆத்மா 
வானவன் நான் எனதென் றென்ணுகிரன் . தன்னுடைய 
விவேக பலத்தினாலே நான் 57 னதென்கிற இவ்வப்மானத்தை 
விட்டுவிடக்கடவன் . இந்த ஆத்ாவாகவன் எந்த பட்டுக் 
கும் தேகத்திலே நான் எனதெனகிற அபியானத்தை யுடைய 
வனாக விருக்கிரனோ அந்தமட்டுக்குமந்த ஆத்பாவுக்குக் கர்ம 
மானது பந்தயேதுவாக விருக்கிறது . ஆகையினாலே தேக 


சப்தமஸ்கந்தம் 

575 ) 
தர்மத்தை அடைந்திருத்தலும் அதினாலே கிலேசமும் இந்த 
ஆத்மாவுக்கு அக்கியானமூலமாக வுண்டாகின்றன . ஆத் 
மாவை நித்தியனாகவும் , தேகத்தை அனித்தியமாகவும் , 
அறிகின்ற கியானிகள் விசனப்படார்கள் . இப்படிப்பட்ட 
கியானம் திடமாயில்லாததினாலே விசனப்படுகிறது சுபாவ 
மாக விருக்கிறது . 

ஒரு காட்டிலே ஒரு வேடனானவன் பக்ஷிகளுக்கெல்லாம் 
மிருத்தியுவாக அங்கங்கே வலையைப்பரப்பிக் கொண்டிருந் 
தான் . இப்படியிருக்கையில் ஆண் பெண்ணுமாகச் சஞ்சரித் 
துக்கொண்டிருந்த இரண்டு குலிங்கப் பக்ஷிகளில் பெண் 
பக்ஷியானது அவனுடைய வலையிலே காலகதியினால் அகப் 
பட்டது . அப்படி அகப்பட்டிருக்கிற பெண்பக்ஷியைப் 
பார்த்து புருஷ பக்ஷியானது மிகவும் சினேகத்தினாலே 
துக்கித் துக்கொண்டு அந்த ஆபத்தில் நின்றும் விடுவிக்க 
சக்தியிலாது பிரலாபித்துக்கொண்டிருக்கும்போதே , வேடன் 
மறைவாக இருந்து கொண்டு காலத்தினாலே ஏவப்பட்டவனாய் 
பாணத்தினால் அதையும் அடித்துக்கொன்றான் . இந்தப் 
பறவைகளைப்போலவே நீங்களும் உமது நாசத்தை அறி 
யாது துக்கித்துக்கொண்டிருக்கிறீர்கள் . நீங்கள் எத்தனை 
வருஷங்களானாலும் இந்தப் பர்த்தாவை படையப்போகிற 
தில்லை யென்று பாலவேஷங்கொண்ட எமனானவன் சொல்லி 
மறைந்து போய்விட்டான் , அப்போது அங்கிருந்த அவனது 
மனைவியர் முதலியோர் ஆச்சரியத்தையுடைய மன துடனே 
கூடினவர்கள் பய்ச் சர்வபதார்த்தத்தையும் அனித்தியமாகவும் , 
எதார்த்தமல்ல வென்றும் அறிந்து , அந்த சுவக்கியனுக்குப் 
பிரேத - பிதுர் காரியங்க ளென்னவுண்டோ அவைகளையெல் 
லாம் செய்தார்கள் . ஆகையினாலே நீங்கள் அன்னியனைக் 
குறித்தும் தன்னைக்குறித்தும் துக்கிக்க வேண்டாம் . தானாவ 
தார் ? அன்னியனாவதார் ? தன்னுடைய தாவதெது ! அன் 
னியனுடைய தாவதெது ? பிராணிகள் தானென்றும் அன் 
னியனென்றும் , தன்னுடைய தென்றும் , அன்னியனுடைய 
தென்றும் கொள்வது விருதா அஞ்ஞானமே யொழிய 
வேறில்லையென்று இரணியன் சொன்னான் . 

தருமபுத்திரரே ! இந்தப் பிரகாரஞ் சொல்லுகின்ற தயித் 
திய பதியான இரணியனுடைய வாக்கியத்தைக்கேட்டு திதி 
தேலி முதலியவர்கள் க்ஷணத்திலே புத்திரசோகத்தை விட்டு 
தத்துவத்திலே மனதைத் தரித்தார்களென்று நாரதமகாமுனிவர் 
திருவாய் மலர்ந்தருளினார் . 


576 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மூன்றாவது அத்தியாயம் 


இரணியகசிபு உக்கிரமான தபம்புரிந்து பிரம்மாவினால் வரம் 

பெற்றமை சொல்லப்படுகிறது . 


நாரதர் வாக்கியம் 


லாம் 


மகா 


வாரீர் தருமபுத்திரரே ! இரணியகசிபுவானவன் தன்னை 
ஒருத்தராலும் ஜயிக்கப்படாதவனாயும் , சோரமரண சூனிய 
னாகவும் , தனக்குச்சமான மில்லாதவனாகவும் , ஜகத்துக்கெல் 

ஏகராஜாவாகவும் , இராஜ்ஜியபாரம் பண்ணவேணு 
மென்று கோறி , மந்தர பர்வதத்தினுடைய தாழ்வரையிலே 
உய வெடுக்கப்பட்ட கரங்களை யுடையவஞய் , ஆகாசத்திலே 
திருஷ்டியை யுடையவனாய் , கால்பெருவிரலாலே பூமியிலே 
நின்றுகொண்டு 

உக்கிரமான தபசைச்செய்து , தன் 
னுடைய சடையினது காந்தியினாலேயும் , கிரணங்களினாலே 
யும் , பிரளயகாலத்துச் சூரியன்போல விளங்கினான் . இந்தப் 
பிரகாரம் அந்த இரணியகசிபுவானவன் தபசுபண்ணுகையில் 
முன்னாலே அந்த இரணியனுக்குப் பயப்பட்டு பூமியின் கண் 
ணிலே படாமல் சஞ்சரித்துக்கொண்டிருந்த தேவதைகள் 
திரும்பவும் தங்களுடைய ஸ்தானங்களை அடைந்தார்கள் . 
இப்படி தபசுபண் ணுகின்ற அந்த இரணியகசிபுவினுடைய 
சிரசில் நின்றும் , தபோட்யமான அக்கினியானது தூடத் 
துடனே கூட உண்டான தாய் , லோகங்களை நாலுபக்கமும் 
பரவி தகிப்பித்தது . அப்போது நதி சமுத்திரங்களெல்லாம் 
கலங்கின , த்வீபங்கள் , பர்வகங்களுடனே கூடின பூமி நடுங் 
கின . கிரகங்களுடனே நக்ஷத்திரங்கள் விழுந்தன . பத்துத் 
திக்குகளும் ஜொலித்தன . தேவதைகள் அவனுடைய தபோ 
அக்கினியினாலே தகிக்கப்பட்டவர்களாய் , சுவர்க்கத்தை 
விட்டுப் பிரமலோகத்தையடைந்து பிரமாவைப்பார்த்து 
விக்கிய பனம் பண்ணுகிறார்கள் : 

வாரீர் தேவதேவனே ! ஜகத்பதியே ! தயித்தியேந்திர 
னான இரணியனுடைய தபசினால் தகிக்கப்பட்டவர்களாய் , 
சொர்க்கத்தி லிருக்கக்கூடாமையா யிருக்கின்றது . வாரீர் நிர 
திசை மகாத்மியத்தை யுடையவரே ! உலகங்கள் அவனு 

தபோ அக்கினியினாலே நாசத்தை யடைவதற்கு 
முன்னே அதற்கொரு சாந்தியைப் பண்ணும் . ஒருவராலுஞ் 
செய்யக்கூடாத தபசைப்பண்ணுகின்ற அந்த இரணியகசிபுவி 
னுடைய சங்கற்பமானது உமக்குத் தெரிந்திருந்தாலும் எங்க 


டைய 


சப்தமஸ் கந்தம் 


577 


ளுக்குத் தெரிந்தவரையில் சொல்லுகிறோம் . என்னவெனில் 
பிரமாவானவர் சராசர சொரூபமான இந்தப் பிரபஞ்சத்தைத் 
தபசினாலேயும் , யோகத்தினாலேயும் , சமாதியினாலேயும் சிருஷ் 
டித்துச் சமஸ்தமான ஸ்தானங்களைக்காட்டிலும் உத்தம 
ஸ்தானமான சத்தியலோகத்திலே எப்படியிருக்கிறாரோ , 
அப்படி நானும் விருத்தியடைந்து தபயோகசமா தியினாலே 
காலம் , ஆத்மா இவைகள் நித்தியமான படியினாலே நமக்கு 
அப்படிப்பட்ட பிரபுத்துவத்தைச் சம்பாதிக்கக்கடவேன் . 
இந்தப் பிரபஞ்சத்தைத் தேவ அசுரர்கள் முதலான பிராணி 
களால் வித்தியாசமாக ஸ்தாபித்து முன்போலிராமல் பண் 
ணிப் போடப்போகிறேன் . காலத்திலகப்படாதவனாயும் 
கற்பாந்தகாலமிரா நின்ற துருவன் முதலான பேர்களுடைய 
ஸ்தானங்களினால் பிரயோஜனமென்னவென்று இந்தப்பிர 

சங்கற்பித்தவனாய் , அந்த இரணியகசிபுவானவன் 
பண்ணக்கூடாத தபசைப்பண்ணுகிறானென்று கேள்விப்பட் 
டோம் . ஆகையினாலே திரிலோகேஸ்வரரே ! இந்த விஷ 
யத்தில் எது யுக்தமோ அதை நீர்தானே சீக்கிரமாகப் 
பண்ணக்கட வீர் . 


காரம் 


தர்மராஜனே ! இந்தப்பிரகாரம் தேவதைகளினால் பிரார்த் 
திக்கப்பட்டவராய் , பவனான 

பிரமாவானவர் பிற்பாடு 
தக்ஷன் முதலான நவப்பிரஜாபதிகளினால் சூழப்பட்டவராய் , 
தயித்தியேஸ்வரனான இரணியனுடைய ஆஸ்ரமத்தையடை 
ந்து அதன்மத்தியிலே புற்றுக்களாலும் , மூங்கில்களாலு 
மறைக்கப்பட்டவனாயும் , எறும்புகளினால் பக்ஷிக்கப்படா நின்ற 
சர்மம் மாங்கிஷம் இரத்தம் இருதயப் பிரதேசத்திலிருக்கிற 
கொழுப்புகள் இவைகளை யுடையவனாயுமிருக்கிற அந்த 
இரணியகசிபுவைப் பார்த்து மிகவும் ஆச்சர்யத்தையுடைய 
வராய் , சொல்லுகின்றார் : வாராய்காசிபப்புத்திரனான இரணிய 
கசிபுவே ! உனக்கு மங்களம் . தபசித்தி உண்டாகக்கடவது . 
தபசைவிட்டெழுந்திரு. னக்கு வரத்தைக்கொடுக்க வந் 
தேன் . உனக்கிஷ்டமான வரத்தைக்கேள் . நானுன்னு 
டைய அத்தியற்புதமான இந்தத் தைரியத்தைப் பார்த்தேன் . 
காட்டு ஈக்களினால் பிடுங்கப்பட்ட தேகத்தை யுடையவன்ன 
உன்னுடைய பிராணன் அஸ்திகளை ஆஷ்ரயித்துக்கொண் 
டிருக்கிறது . இத்தகைய தபசைப் பூர்வீகர்களான ரிஷிகளும் 
செய்ததில்லை. இனிமே லொருவரும் செய்யப் போகிறது 
மில்லை . எவன் தான் தீர்த்தபானமும் பண்ணாமலிருந்து 
கொண்டு பிராணன்களைத் திவ்விய வருஷத்தினால் நூறு வரு 
ஷந்தரிப்பன் ! 

வாராய் திதி நந்தனனே ! தபசிகளுக்கும் 
73 


578 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


செய்யக்கூடாமலிருக்கிற உன்னுடைய தபசினால் ஜயிக்கப்பட் 
டேன் . ஆகையால் வாராய் அசுரசிரேஷ்டனே ! உனக்கு 
வேண்டிய வாங்களெல்லாங் கொடுக்கிறேன் . மனனசீலனான 
உனக்கு நித்தியனான என்னுடைய தரிசனம் வியர்த்தமாகப் 
போகிறதல்லவென்று பிரமாவானவர் சொல்லி , எறும்புகளி 
னால் பட்சிக்கப்பட்ட தேகத்தையுடைய இரணியகசிபுவை 
அமோகமான வீரியத்தையுடையதாயும் திவ்வியமாயுமிருக் 
கிற கமண்டலசலத்தினால் புரோக்ஷித்தார் . 


இரணியகசிபு வாக்கியம் 


இந்தப் பிரகாரம் புரோக்ஷித்த பிற்பாடு அந்த இரணிய 
கசிபுவானவன் மூங்கிற் புதறினாலே சூழப்பட்ட புற்றில் 
நின்றும் காந்தி - மனோபலம் -சரீரபலம் இவைகளுடனே 
கூடினவனாயும் , சர்வ அவயவங்களுடனே கூடிய வஜ்ஜிரம் 
போன்ற திடமான சரீரத்தை யுடையவனாய் , எவ்வன புருஷ 
னாய் உருக்கிவிட்ட தங்கத்தைப்போலும் காந்தியையுடையவ 
னாயும் , காஷ்டத்தில் நின்றும் ஜொலியா நின்ற அக்கினி 
போல எழுந்திருந்து ஆகாசத்தில் அம்சவாகனத்தின் பேரி 
லே யிா நின்ற பிரமாவைப்பார்த்து , அவரைக்கண்டதால் 
பகா சந்தோஷத்துடனே கூ டினவனாகி , பூமியில் சி.சினாலே 
பிரணாமம் பண்ணி , எழுந்திருந்து அஞ்சலிபந்தம் பண்ணி 
வணக்கத்தை யுடையவய்ை கண்களினாலே பிரமாவைப் 
பார்த்துக் கொண்டு ஆனந்த பாஷ்யத்தினாலே புளகாங்கித 
ஒய் தழைதழைத்த சொற்களினாலே கசிபுவானவன் ஸ்தோத் 
திரம் பண்ணுகிறான் : 


கற்பாந்தத்திலே காலத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டதாயும் , 
பிரகிருதி குணமாயும் , மகாந்தகாரமாயுமிருக்கிற தமோகுணத் 
தினாலே சூழப்பட்டிருக்கிற அந்த ஜகத்தை சுவயம் பிரகாச 
ரான பகவான் தம்முடைய தேஜசினாலே பிரகாசிப்பித்து 
அந்தபகவான் திரிமூர்த்தி ரூபமாயிருந்து கொண்டு இந்தத் 
தேகத்தைச் சிருஷ்டித்தும் , ரக்ஷித்தும் , சங்கரித்தும் , சத் 
துவ - ரஜஷ் - தமோகுணங்களுக்கு ஆஷ்ரயராயும் மகா புருஷ 
ராயு மிருக்கிற அந்த பரமாத்மாவுக்குப் பிரணாமம் பண்ணு 
கிறேன் . ஆதியாயும் , காரணமாயும் , கியனவிக்கியான 
மூர்த்தியாயும் , பிராணேந்திரிய - மனோ- புத்தி விகாரங்களி 
னாலே பிரகாசிக்கப்பட்ட சொரூபத்தையுடையவராயு மிருக் 
ற உமக்குப் பிரணாமம் . நீரே ஸ்தாவா - சங்கம ரூபமான 
பிரபஞ்சத்துக்குச் சூத்திராதம ரூபத்தினாலே நியந்தாவாக 
விருக்கின்றீர் . ஆகையினாலே பிரஜைகளுக்கு ரக்ஷகரா 


சப்தமஸ் கந்தம் 

579 
யிருந்து அந்தப் பிரஜைகளுடைய சித்தத்திற்கும் , கியானத் 
திற்கும் , மனதிற்கும் , இந்திரியங்களுக்கும் பதியாகின்றீர் . 
ஆகாசாதி பஞ்சபூதங்களுக்கும் அவைகளுடைய சப்தாதி 
விஷயங்களுக்கும் , வாசனைகளுக்கும் ஈஸ்வரனாக விருந்து 
நீரே நாலு ஹே தாக்களையுடையதான எக்கிய 

கர்ம 
விஷயமான மந்திரங்களினாலேயும் . மூன்று வேத சொரூப 
மான சரீரத்தினாலேயும் , அக்கினிஹோஷ்டம் முதலான 
எக்கியங்களை விஸ்தாரமாகப் பண்ணுகிறீர். பிராணிக 
ளுக்கெல்லாம் அந்தராத்மாவாயும் , அநாதியாயும் , சர்வக்கிய 
ராயும் , தேசகாலங்களினாலே அளவிடக்கூடாத மகிமையை 
யுடையவராயும் , அகண்ட சொரூபராயுமிருக்கிற பரமாத்மா 
வாக விருக்கிறீர் . நீரே நிர்விகாரராயும் , கியான சொரூப 
ராயும் , பரமேஸ்வரராயும் ஜன்மமிலாதவராயும் , அளவிலா 
தவராயும் , நியந்தாவாயு மிருக்கிறீர் .. வேதம் , உபதேசம் , 
முதலான சமஸ்த வித்தைகளும் வேதாங்கங்களும் உம்மு 
டைய சரீரங்களாக விருக்கின்றன . இந்தப் பிரமாண்டத்தைக் 
கர்ப்பத்திலே யுடையவராயும் , பிரகிருதியைக் காட்டிலும் 
பரராயு மிருக்கிற பரப்பிரமமாக விருக்கிறீர். 


வாரீர் விபுவே ! காரியமான இந்தப் பிரபஞ்சம் உமக் 
குச் சரீரமாக விருக்கிறது . அந்தச் சரீரத்தினாலே இந்திரி 
யம் - பிராணன் - மனது இவைகளின் குணங்களை நீர் பரமேஸ் 
வரராக விருந்துகொண்டு அனுபவிக்கிறீர். வாரீர் அநந் 
தரே ! மனோவாக்குகளுக்கும் விஷயமல்லாத ரூபத்தையுடை 
யவரான உம்மாலே இந்த ஜகத்தானது வியாபிக்கப்பட்டிருக் 
கிறது . ஜீவபிரகிருதிகளைச் சரீரமாகவுடையவராயும் , பகவா 
னாயுமிருக்கிற உமக்குப் பிரணாமம் . வாரீர் வரதோத்தமனே ! 
எனக்கு வேண்டிய வரங்களைக் கொடுப்பது உமக்கிஷ்ட 
மானால் , உமது சிருஷ்டிப் பொருள்களால் எனக்கு மரண 
முண்டாகா தபடி அருள் செய்யவேண்டும் . உள்ளேயும் 
வெளியிலேயும் , பகலிலேயும் , இரவிலேயும் , பூமியிலேயும் , 
ஆகாசத்திலேயும் , உம்மாலே சிருஷ்டிக்கப்படாமல் இருக் 
கிற பொருள்களாலும் , ஆயு தங்களினாலும் , மனிதர்களாலும் , 
மிருகங்களாலும் , பிராணனில்லாத வஸ்துக்களினாலும் , 
பிராணனுடனே கூடின வஸ்துக்களாலும் , சுரர்களாலும் , 
அசுரர்களாலும் , சாப்பஜா திகளினாலும் எனக்கு மரணமுண் 
டாகாமலிருக்கவேண்டும் . யுத்தத்தலே எனக்குச் சமான 
மில்லாதிருத்தலும் , சகல பிராணிகளுக்கும் நானொருவனே 
பிரபுவாயிருத்தலும் யா னிச்சித்த வரங்களாகும் . சமஷ்த 

லோக பாலர்களுடைய ஐசுவரியத்தையும் , தபசு 


580 

ஸ்ரீ ஹ 1 பாகவத 11) 
யோகம் இவைகளினாலே மகாப் பிரபாவத்தையுடைய பேர் 
கள் ஒருக்காலும் நசியாமலிருக்கிற அணிமாதி ஐசுவரியத் 
தையும் உமக்கிருப்பதைப்போல எனக்குக் கொடுக்கக் 
கடவீரென்று , இரணிய கசிபுவானவன் ஸ்தோத்திரம் 
பண்ணினான் . 


நாலாவது அத்தியாயம் 


இரணியகசிபுவானவன் வரங்களைப் பெற்று சமஸ்தலோக பாலர் 
களையும் ஜயித்து விஷ்ணுவினிடத்திலே கொண்ட துவே 
ஷத்தினாலே அந்த லோக பாலர்களைப் பீடி தமை 

சொல்லப்படுகின்றது . 


நாரதர் வாக்கியம் 


வா ராய் தர்மபுத்திரனே ! பிரமாவானவர் இந்தப்பிர 
காரம் இரணிய கசிபுவினாலே வரிக்கப்பட்டவராய் , அவனு 
டைய தபசினாலே சந்தோஷத்தை யடைந்து ஒருவராலும் 
அடையக்கூடாமலிருக்கிற அந்த வரங்களை 

அவனுக்குக் 
கொடுத்து , அவனைப் பார்த்து சொல்லுகிறார் : 

குழந்தாய் ! நீ என்னிடத்தில் கேட்கும் இந்த வங்கள் 
புருஷர்களால் அடையத்தக்கதன்று . ஆனாலும் அன்னியர் 
களுக்கு மிகவும் துர்லபமான இந்த வரங்களைக் கொடுத்தே 
னென்று சொல்லி , பிரமவானவர் அசுர சிரேஷ்டனான 
இரணிய கசிபுவினாலே பூஜிக்கப்பட்டவராய் தம்முடைய 
லோகத்தை யடைந்தார் . 


சகல 


இந்தப்பிரகாரம் பிரமதேவரிடத்தில் நின்றும் 
வரங்களையும் பெற்றிருக்கிற அந்த இரணியகசிபுவானவன் 
சுவர்னம்போலொத்த சரீரத்தை யுடையவனாய் , பிராதாவி 
னுடைய வதத்தை நினைத்துக்கொண்டு L. கவானிடத்தில் 
துவேஷத்தைப் பண்ணினான் . பிற்பாடு இந்த இரணியகசிபு 
வானவன் சமஷ்தமான திக்குகளையும் , மூன்று லோகங்களை 
யும் ஜயித்து , தேவர்கள் - அசுரர்கள் -மனுஷியர்கள்- கந்தருவர் 
கள் முதலிய பலரையும் ஜயித்து , சுவா தீனம் பண்ணிக் 
கொண்டு சமஸ்தத்தையுஞ் ஜயித்தவனாய் லோ கபாலர்க 
ளுடைய ஸ்தானங்களை அவர்களுடைய தேஜசுடனேகூட 
அபகரித்தான் . சகல சம்பிரங்களுடன் கூடிய சுவர்க்கத்தை 
ஆக்கிரமித்தவனாய் விசுவகர்மாவினாலே நிருமிக்கப்பட்ட 


ளன 


சப்தம ஸ்கந்தம் 

581 
தாயும் , திரிலோக சாம்பிராச்சிய லக்ஷமிக் கிருப்பிடமாயு 
மிருக்கிற சாக்ஷாத் தேவேந்திரனுடைய கிரகத்திலே வாசம் 
பண்ணிக்கொண்டிருந்தான் . அந்த இந்திரனுடைய கிரகத் 
திலே பவழங்களினாலே கட்டப்பட்ட 

படி களை 

யுடையவைக 
மரகத மாணிக்கங்களினாலே யிழைக்கப்பட்ட பூமி 
களும் , ஸ்படிக மயங்களான 

மயங்களான சுவர்களும் , விசித்திரமான 
மேற்கட்டு வஸ்திரங்களும் , பதுமராக மயங்களான ஆசனங் 
களும் , பால் நுரைக்குச் சமானமான முத்துமாலைகளினாலே 
அலங்கரிக்கப்பட்ட தாயு மிருக்கிற சயனங்களும் இருந்தன . 
சோபனமான தந்தங்களையுடைய தேவதாஸ்திரீகள் காற் 
சிலம்புகளினாலே நாலுபக்கத்திலேயும் சப்திக்க ரத்தின 
மயமான பிரதேசங்களிலே சுந்தரமான தங்கள் முகத்தைப் 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள் . அப்படிப்பட்ட மகேந்திர 
கிரகத்திலே மகா பலசாலியாயும் , தைரியத்தை யுடையவ 
னாயும் , மிகவும் தீவிரமான ஆக்கினையையுடையவனாயும் , 
உலகங்களையெல்லாம் ஜயித்து ஏகராஜாவாயுமிருக்கிற அந்த 
இரணியகசிபுவானவன் தன்னாலே தாபத்தை 
கப்பட்ட தேவர்கள் முதலான சமஷ்தமான பேராலேயும் , 
வணங்கப்பட்ட பாதயுகளத்தை யுடையவனாய் விகசித்துக் 
கொண்டிருந்தான் . 


அடைவிக் 


மான 


தருமராஜனே ! மிகவும் பரிமளித்துக்கொண்டிருக்கிற 
மத்திய பானத்தினாலே மதித்தவனாயும் , சுழன்று கொண்டும் 
சிவந்துமிருக்கிற நேத்திரங்களை யுடையவனாயும் , தபோயோக 
பலங்களினாலே உண்டான சாமார்த்தியங்களுக் கிருப்பிட 

அந்த இரணியகசிபுவை திரிமூர்த்திகளைத் தவிர 
சமஸ்தலோக பாலர்களும் உலுப்பைகளுடனே கூடின 
அஸ்தங்களை யுடையவர்களாய் உபாசித்துக்கொண்டிருந் 
தார்கள் . பாண்டு புத்திரனே ! பராக்கிரமத்தினாலே மகேந்திய 
னுடைய சிங்காசனத்திலேறியிருக்கிற இரணியகசிபுவை 
விசுவாவசு துப்புரு நாரதர்இவர்கள் முதலான கந்தருவர்கள் . 
சித்தர்கள் - ரிஷிகள் - வித்தியாதரர்கள்- அப்சரசுக்கள் இவர்கள் 
அடிக்கடி கானத்துடனே மிகவும் ஸ்தோத்திரம் பண்ணிக் 
கொண்டு மிருந்தார்கள் . அந்த இரணியகசிபுவானவன் 
தானே பிராமணாதி நாலு வருணங்களாலும் பிரமசரியாதி 
ஆசிரமத்தை யுடையவர்களாலும் , 

வெகு 

தக்ஷணைகளை 
யுடையதான எக்கியங்களினாலும் , ஆராதிக்கப்பட்டவனாய் ,, 
தன்னுடைய தேஜசினாலே அவிர்பாகங்களைக் கிரகித்துக் 
கொண்டிருந்தான் . 
* உலுப்பை = உயர்ந்தோர் தயவை சம்பாதிப்பதற்காக கொண்டுவரும்காணிக்கை 


வேண்டிய 


சகல 


ருதுக் 


சகல 


582 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
அப்போது அந்த இரணியகசிபுவுக்கு பூமியானது 
உழுது பயிரிடாமலிருக்கும்போதும் , சகலமான பயிர்களையும் 
உடைய தாயிருந்தது . சுவர்க்கமோவென்றால் அவனுக்கு 

இஷ்டங்களைக் கொடுத்துக்கொண்டிருந்தது . 
ஆகாசமானது நானாவித ஆச்சரியங்களுக்கும் இருப்பிடமா 
யிருந்தது . ஏழு சமுத்திரங்களும் சமுத்திர பத்தினிகளான 
நதிகளும் அலைகளால் இரத்தின சமூகங்களைக் கொடுத்தன . 
பர்வதங்களானவை 

தாழ்வரையில் 

கிரீடாயோக்கியமான 
ஸ்தானங்களைத் தரித்தன . விருக்ஷங்களோ 
களிலும் உண்டாகும் பல - புஷ்பங்களைத் 

தரித்தன. 
அந்த இரணியகசிபுவானவன் தான் ஒருவனே சமஷ்த 
லோகபாலர்களுடைய 

வெவ்வேறான தகன சோஷணாதி 
குணங்களைத் தரித்தான் . இந்தப்பிரகாரம் ஜயிக்கப்பட்ட 
திக்குகளை யுடையவனாயும் , 

தானே 

ஏக ராஜா 
வாயு மிருக்கிற இரணியகசிபுவானவன் இந்திரியப் பாவ 
சனாய் இஷ்டமான விஷயங்களை அதிகமாக அனுபவித் 
துக்கொண்டு திருப்தியில்லாமலும் ஐஸ்வரிய மத்தனாயும் 
கர்வியாயும் சாவ் திரத்தை அதிக்கிரமித்து நடவா நின்றும் , 
பிரம நிஷ்டர்களுடைய சாபத்தை யடைந்தவனாயுமிருக்கிற 
இரணியகசிபு இவ்விதம் அநேக வருஷங்கள் ஏகச்சக்ராதி 
பத்யம் பூண்டு வந்தான் . அந்த இரணியகசிபுவினுடைய 
உக்கிரமான ஆக்கினைக்குப் பயப்பட்டவர்களாய் உலகபாலர்க 
ளுடன் கூடின சமஷ்த உலகங்களும் வேறே ரக்ஷகனை 
அடையாதவர்களாய் , அச்சுதனையே சரணமாக அடைந்து , 
சாந்தர்களாயும் நிர்மலர்களாயு மிருக்கிற சந்நியாசிகள் 
யாதொரு வைகுண்டத்தை யடைந்து திரும்பவும் பிறக்கிற 
தில்லையோ , அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு பிரணாம 
மென்று தேவர்கள் முதலிய சமஸ் தமானபேரும் திடசித்தர்க 
ளாய் பரிசுத்தமான மனதுடனே கூடினவர்களாய் பகவா 
னிடத்திலே வைக்கப்பட்ட புத்தியையுடையவர்களாய் வாய்வு 
போஜனம் பண்ணிக்கொண்டு நித்திரையை விட்டவர்களாய் 
ரிஷிகேசனைத் தியான பூர்வமாக ஸ்தோத்திரம் பண்ணி 
னார்கள் . கியானசத்தி முதலான குணங்களையுடையவராயும் , 
மகாபுருஷனாயும் , மகாத்மாவாயும் விசுத்தக்கியானானந்த 
அனுபவ சந்தோஷத்தை யுடையவராயு மிருக்கிற சுவா 
மிக்குப் பிரணாமமென்றும் , மந்திரத்தினால் தியானம் பண்ணு 
கின்ற அந்த தேவதைகள் முதலான பேருக்கு மேக கற்சனை 
போல் திக்குகளை யெல்லாம் சப்தியா நின்றும் சாதுக்களுக் 
கெல்லாம் அபயாஸ்தங் கொடுத்துக்கொண்டுமிருக்கிற ஒரு 
அசரீரிவாக்கானது உண்டாயிற்று . 


சப்தம ஸ்கந்தம் 

583 
வாருங்கள் தேவ சிரேஷ்டர்களே ! பயப்படாதீர்கள் . 
உங்களெல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகக்கடவது . நம் 
முடைய சந்தரிசனமுண்டாவது சமஸ்த பிராணிகளுக்கும் 
சகல சிரேயசுக்களையும் அடைவிக்கும் பொருட்டல்லவா ? 
அந்த ராக்ஷச அதமனான இரணிய கசிபுவினுடைய துர் நடத் 
தையானது நம்மாலே அறியப்பட்டிருக்கிறது . அதற்குச் 
சாந்தி பண்ணுகிறேன் . காலத்தைப் பார்த்துக் கொண் 
டிருங்கள் . எப்போது அந்த அசுரனுக்கு வேதங்களிடத் 
திலும் , தேவதைகளிடத்திலும் , சத்புருஷர்களிடத்திலும் , 
தர்மத்திலும் , என்னிடத்திலும் மிகவும் துவேஷ முண்டாச் 
சுதோ அப்போதே அவன் சீக்கிரமாக நசித்தற்குரியவனா 
யினான் . நிர்விசாரனாயும் , ராகத்வேஷாதி சூனியனாயும் , 
மகாத்மாவாயும் , தனது புத்திரனயுமிருக்கிற பிரகலாதனுக்கு 
எப்போது துரோகம் பண்ணுகிறானோ, அப்போது பிரமாவி 
னுடைய வரங்களினாலே பலவானாயிருந்தாலும் அந்த 
இரணியகசிபுவைக் கொல்லப்போகிறேனென்று உலக்குரு 
வான ஹரியினாலே சொல்லப்பட்டவர்களாய் தேவதைக 
ளானவர்கள் அந்தப் பகவானைப் பிரணாமஞ்செய்து பயத்தை 
விட்டவர்களாய் திரும்பி வந்தார்கள் . அதற்குப் பிற்பாடு 
அந்த தயித்தியபதியான இரணிய கசிபுவுக்கு மகா அற்புதர்க 
ளான நாலுபிள்ளைகள் பிறந்தார்கள் . 


அவர்களுக்குள்ளே பிரகலா தனன் 

குணத்தினாலே 
சிரேஷ்டனாயிருந்தான் . அதெப்படியென்றால் பெரியவர்களை 
உபாசிக்கிறவனாயும் , பிராமணர்களை தெய்வமாக வுடையவ 
னாயும் , சீலவானாயும் , சத்தியசந்தனனாயும் , ஜிதேந்திரிய 
னாயும் , சர்வ பூதங்களுக்கும் ஆத்மாவைப்போல் ஏகனா 
யும் , பிரிய சுகுர்தாயும் , 

சமனாயும் , தாசனைப்போல 
பெரியோர்களுடைய பாதாரவிந்தத்திலே வணங்கினவனா 
யும் , பிதாவைப்போல் தீனவா சல்லியத்தை யுடையவனா 
யும் , பிராதாவைப்போல சமானர்களிடத்திலே சினேகத்தை 
யுடையவனாயும் , பெரியவாளிடங்களிலே ஈஷ்வரபாவனை 
யுடையவனாயும் , வித்தை அர்த்தம் ஜன்மம் ரூபம் இவை 
களினாலே பூரணனாயும் , அபிமானம் கர்வம் இவைகளினாலே 
வர்சிக்கப்பட்டவனாயும் , விசனங்களிலே பயப்படாமலிருக்கிற 

யுடையவனாயும் , கேழ்க்கப்பட்டும் பார்க்கப்பட்டு 
மிருக்கிற விஷயங்களிலே இச்சை யில்லா தவனாயும் , சப்தாதி 
விஷயங்களிலே வஸ்துபுத்தியில்லாதவனாயும் , நிக்கிரகிக்கப் 
பட்ட இந்திரியப்பிராண - சரீரபுத்திகளை யுடையவனாயும் 
சர்வகாலமும் சாந்தமான காலத்தையுடையவனாயும் , அசுரனா 


மனதை 


384 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அந்தப் 


தளங்களைச் 


யிருந்தும் அசுர பாவ மில்லா தவனாயும் , இப்படிப்பட்ட 

ங்களினாலே சர்வகாலமும் பிரகலா தனன் சிரேஷ்டனா 
யிருந்தான் . 

பிரகலாதன் ஓரிடத்தில் பச்சை நிறத்தை 
யுடைய திருமாலினது கல்யாண குணங்களை பரவசப்பட்டு 
பாடுவான் ; மற்றோரிடத்தில் கரிய நிற உருவங்களை கடவுளது 
உருவமேயென நாடுவான் ; ஒரு பக்கத்தில் திருத் துழாய்த் 

சூடிக்கொள்வான் ; அன்பு முதிர்ச்சியினாலே 
ஆனந்தக் கண்ணீரை பொழிந்துக்கொண்டு வேறோரிடத்தில் 
ஆனந்தக்கூத்தாடுவான் . மற்றும் , பூமியிலும் ஆகாயத் 
திலும் மற்ற உலகத்திலும் பொருந்தி வாழும் உயிர்கள் 
யாவையும் குளிர்ச்சி பொருந்திய தாமரையில் தங்கிவாழும் 
உலக நாயகியான இலக்ஷிமி யடைந்திருக்கிற கண்ணபிரா 
னெனவே பார்க்கும்படியான தெய்வகாட்சியை யுடையவன் . 
பிறர் தன்னைப் பைத்தியக்கார னெனப்பழிக்கவும் , பலர் கள் 
குடித்த அறிவிலானென அசட்டை செய்யவும் , சிலர் மானாபி 
மானமிலாத முக்தன் எனப் போற்றவும் , சுத்தமனதால் 
சிந்தித்தற்குரிய மாயவனது பக்தனென்று வேறு சிலர் 
புகழவும் , தான் பலவிதமாக நடந்துகொள்வான் பக்தவற் 
சலனது பக்திவயப்பட்ட பாலனான பிரகலா தன் . 

உணவு கொள்ளும்போதும் , நடக்கும்போதும் , ஓரிடத் 
தில் தங்கியிருக்கும்போதும் , வேறு காரியம் இயற்றும் 
போதும் , தீர்த்த மாடும் போதும் , ஆண் - பெண்- அலியுமல் 
லாத அச்சுதனுடைய 

நாடங்களை 

பக்தி பரவசனாய்ப் 
பாடுவான் . 

ஸ்ரீ இலக்குமி நாயகனே உண்மையான வஸ்து வென 
தத்துவ விசாரத்தால் துணியப்படுபவன் எனக் கூறு 
வான் ; அஷ்டாக்ஷரங்களைக் குறித்து சுவையுள 
அவனது நாவிலூறும் ; முடிவில்லாத தபத்தால் சித்தி 
யடைந்தவர் இவனைவிட 

யாரிருக்கிறார்கள் ? 
பிறரால் உபதேசிக்கப்படாமலே உண்மைப் பொருளை 
உணர்ந்துக் கொள்ளும் காதலனான பிரகலாதனை மலர்மாலை 

இரணியாசுரன் பாடசாலையில் கல்வி கற்க 
வைத்தனன் . 
வாரீர் தருமராஜனே ! பசவானான 

பாவானான வாசுதேவனிடத் 
திலே அந்தப் பிரகல | தனுக்கு இயற்கையாக பக்தியுண்டாகி 
பாலிய லீலைகளை விட்டவனாய் மூடன்போல பகவானிடத் 
திலே மனதைச் சமர்ப்பித்திருக்கிற படியினாலே அவன் 


இரசம் 


வேறு 


யணிந்த 


சப்தம ஸ்கந்தம் 

585 
ஜகத்தை இப்படிப் பட்டதென்று அறியாமலிருந்தான் . 
போஜனம் பண்ணல் , சயனித்துக்கொள்ளுதல் , பானம் 
பண்ணுதல் , வார்த்தையாடுதல் முதலிய காரியங்களில் 
சிறிதும் மனமிலாது , வைகுந்த நாதன்பால் செலுத்திய 
சிந்தையோடு கூடின புத்தியை யுடையவனாய் 

யுடையவனாய் கோவிந்த 
குணானுபவத்திலே யுண்டான ஆனந்த வயத்தனாகி , நகைக் 
கிறதும் கானம் பண்ணுகிறதும் கண்டத்தைவிட்டு உரக்கக் 
கூப்பிடுகிறதும் லச்சை யில்லாமல் நிர்த்தனம் பண்ணு 
கிறதும் அந்தக் கிருஷ்ணனுடைய தியானத்தோடு கூடின 
வனாய் தன்பயனாயிருந்து அகிஞ்சனர்களான - பிரபன்னர் 
களுடைய சகவாசத்தினாலே அடையப்பட்ட புண்ணிய 
கீர்த்தியான பகவானுடைய பாதாரவித்த சேவையினாலே 
ஆத்மாவுக்கு சுகத்தை விஸ்தரித்துக்கொண்டு , துஷ்டர் 
களுடைய சகவாசத்தினாலே துன்மார்க்கத்தை யடைந்த 
அன்னிய புருஷர்களுடைய மனதுக்கும் 

சாந்தியை 
யுண்டாக்கினான் . ராஜனே ! மகாத்மாவாகியும் , மகா பாகவத 
னாயுமிருக்கிற அந்தப் பிரகலா தனிடத்திலே துவேஷம் 
பாராட்டி இரணிய கசிபுவானவன் , அச்சிறுவனை பலவித 
மாய் துன்பப்படுத்தினான் என்று சொல்லுகின்ற நாரத மகா 
முனியைப் பார்த்து தரும புத்திரர் சொல்லுகின்றார் : 


தருமபுத்திரர் வாக்கியம் 


தேவரிஷியே ! நித்திய சாத்வீக விரதத்தை யுடைய 
வரே ! சாதுவாயிருக்கும் புத்திரனான பிரகலாதனை பிதா 
வான இரணியகசிபு எதற்காகத் துவேஷித்தானோ அதை உம் 
மிடத்தில் நின்றும் அறியவேணுமென்று இச்சிக்கிறேன் . 
உலகத்திலே புத்திர வாற்சல்லியத்தை யுடையவர்களான 
பிதாக்கள் பிரதி கூலர்களான பிள்ளைகளைச் சிக்ஷிக்கிறது 
நிமித்தமாக வெறுத்துக் கொள்ளுவார்கள் . சத்துருவைப் 
போல துவேஷிக்கமாட்டார்களே. 

அனுகூலர்களாயும் 
ராகத்துவேஷாத சூனியர்களாயும் , பிதாவையே தெய்வமாக 
வுடையவர்களாயு மிருக்கிற புத்திரர்களுக்குத் துரோகஞ் 
செய்ய மாட்டார்களென்று சொல்லவும் வேண்டுமோ . 


* பிரபன்னர்கள் = பகவானை சரணடைந்தவர்கள் , 
74 


586 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஐந்தாவது அத்தியாயம் 


குருவினாலேவித்தையை விஷ்ணுவினுடைய ஸ்தோத்திரத்திலே 
ஆசக்தியை யுடையவனான பிரகலா தனனை இரணியகசிபு 
சர்ப்ப முதலான வைகளினாலே கொல்ல முயற்சி 
புரிந்தும் அம்முயற்சிகள் வீணானமை 

சொல்லப்படுகின்றது . 

நாரதர் வாக்கியம் 
தருமபுத்திரரே ! அசுரர்களாலே பாவானனா சுக்கிரா 
சாரியர் புரோகிதராக வரிக்கப்பட்டாரல்லவா ? அந்தச் 
சுக்கிராசாரியருடைய சண்டன் அமர்க்கன் எனும் பிரசித்தர் 
களான இரண்டு புத்திரர்கள் தயித்திய ராஜனான இரணிய 
கசிபுவினுடைய கிரகத்திலேவாசம் பண்ணிக்கொண்டிருந்து , 
பிரகலா தனுக்கும் மற்றுமுள்ள சில அசுரபுத்திரர்களுக்கும் 
ராஜ நீதிகளைப்போதித்து வந்தனர் . இப்படி கல்விகற்று 
வரு நாளில் ஓர் நாள் இரணிய கசிபுவானவன் தன் பிள்ளை 
யான பிரகலாதனை மடியிலே வைத்துக்கொண்டு குழந்தாய் 
நீ யாதொன்றை நல்லமார்க்கமாய் கற்றுத்தேர்ந்தாயோ 
அதை சொல்லெனக் கேட்டனன் . 

எனது அன்பு மிக்க 
தந்தையே ! நான் எனது என்கிற அகங்கார - மமகாரங்களி 

லே சர்வகாலமும் தொந்தமனதை யுடையவர்களான 
ஜீவர்களுக்கு ஆத்மநாசகரமான கிரகஷ்தாஸ்ரமமாகிற 
பாழுங்கிணற்றை விட்டுத் தபோவனத்தை யடைந்து 
ஸ்ரீ ஹரியைப் பஜனம் பண்ணவேணுமென்கிற இந்த மார்க் 
கத்தை நல்லதாகக் கற்றேன் என்றனன் பிரகலாதன் . 

என்றிவ்விதம் பிரகலாதனுரைக்க எனது இளையசகோ 
தானுடைய உயிரைக் கொன்றவனுடைய பெயரைச் சொல்லு 
வித்தனர் சுக்கிராசாரியருடைய புத்திரர்கள் . அவர்களது 
சாமர்த்தியம் நன்று நன்றென இரண்யன் சிரித்தனன் . 

இப்படி இரணியன் கோபங்கொண்டு சிரித்ததைக்கண்டு 
சண்டன் அமர்க்கன் எனுமிருவரும் நடு நடுங்கி “ பெருமானே ! 
உமது புத்திரன் இவ்விதம் உரைத்தற்கு யாங்கள் சிறிதும் 
காரணால்லோம் , 

நாங்கள் ஒன்றைச் சொல்ல அவன் 
மற்றொன்றைச் சொல்லுகின்றனன் . என் செய்வோம் " 
என்றனர் . 

பாலனான இவனுக்கு ஒன்றைவிட்டு ஹரிவிஷயமான 
மற்றொன்றைச்சொல்ல எப்படித்தெரியும் ? மறைந்து திரியும் 


சப்தமஸ் கந்தம் 

587 
ஹரி பக்தர்களது காரியமாகுமிது. இனி இவனை எவருட 
னும் கூடவிடாமல் நீங்களே நேராக நமது தர்மங்களைச் 
செவ்வையாய்ப் போதியுங்கள் என்று சொல்லி இரணியகசிபு 
பிரகலா தனை மீண்டும் அனுப்பினன் . 

வாராய் குழந்தாய் பிரகலா தனனே ! உனக்கு நன்மை 
யுண்டாகக் கடவது . நாங்கள் சொல்லுகிறபடிக்கு சொல்லு . 
வேறு விதமாகச் சொல்லாதே . இந்த விபரீத புத்தியானது 
உனக்குத் தானாக உண்டாயிற்றோ, அல்லது அன்னியரா 
லேற்பட்டதோ . வாராய் வம்சத்தைச் சந்தோஷிப்பியா 
நின்ற புத்திரனே ! இதைக்கேட்க வேணுமென்று இச்சியா 
நின்றும் குருவாயுமிருக்கிற எங்களுக்குச் சொல்லக் கடவா 
யென்று கேட்கும் குரு புத்திரர்களைப் பார்த்துப் பிரகலாதனன் 
சொல்லுகிறான் : 

கேளுங்கள் குருபுத்திரர்களே ! எந்தப் பகவ : னுடைய 
மாயையினால் மோகிக்கப்பட்ட புத்தியை யுடையவர்களாய் 
நீங்கள் தன்னவனென்றும், பிரனென்றும் கொள்ளும் இப் 
பேத புத்தி பண்ணப்பட்டிருக்கிறதோ, அந்த பகவான் 
பொருட்டுப் பிரணாமம் பண்ணுகிறேன் . அந்தப் பகவான் 
எப்போது அனுகூலமாகிறாரோ அப்போது புருஷர்களுக் 
குப் பசுபுத்தியைப்போல இவன்வேறு நான்வேறு என்கிற 
அசத்தான இந்தப் பேதப்புத்தியானது தள்ளப்பட்டுப் 
போகிறது . 

அறியக்கூடாத செயலையுடையவரான அந்தப் 
பரமாத்துமாவை தன்னவனென்றும் , பிரத்தியானென்றும் , 
விவேகசூனியர்கள் சொல்லுகிறார்கள் . எந்தப்பர்மாத்ம விசா 
ரத்திலே வேதவாதிகளான பிரமாதிகளும் மோகிக்கிறார் 
களோ அந்தப்பரமாத்மாவே என்னுடைய புத்தியைப்பேதிக் 
கிறான் . வரும் பிராமணர்களே ! அயக்காந்தத்தினிடத்தே 
எப்படி இருப்பானது தானே சுழலுமோ அப்படியே என்னு 
டைய மனதானது சக்கிரபாணியினுடைய சந்நிதானத்தில் 
சுயவிச்சையாகவே பேதிக்கிறதென்று மகாமதியினனான 
அந்தப் பிரகலா தனன் சொன்னான் . அந்தத் தயித்திய குரு 
வானவன் கோபத்தையடைந்து தீனனாய் பிரகலாதனனைப் 
பார்த்து மிரட்டிச் சொல்லுகின்றான் : 

அடா பிரம்பைக் கொண்டுவாடா ! நமக்கு அபகீர்த்தி 
உண்டாக்குகிறவனாயும் , குல நாசகனாயும் , துற்புத்தியுடைய 
வனாயு மிருக்கிற இவனுக்குத் தண்டனையே செய்யத்தக்கது . 
அசுரகுலமாகிற சந்தன வனத்திலே பிரகலாதனாகிற விஷ 
விருக்ஷம் பிறந்தது . அந்தச் சந்தன வனத்தை வேறோடே 


588 

ஸ்ரீ மஹா பகவதீ ம 
நாசம் பண்ணுகிற கோடாலியா யிருக்கிற விஷ்ணுவுக்கு 
இந்தப்பயல் கோடாலிக் காம்பு போலாகின்றா னென்று 
அந்தப் பிரகலாதனனை நானாவிதமாக மிரட்டித் தர்மார்த்த 
காமமோக்ஷங்களை விவரித்துச் சொல்லா நின்ற சாஸ்திரங் 
களைச் சொல்லி வைத்தான் . பிற்பாடு அந்தக் குருவானவன் 
பிரகலா தனனைச் சாய பேத தான தண்டமென்கிற சதுர்வித 
வுபாயங்களை அறிந்தவனாக எண்ணி தாயாராலே ஸ்நானஞ் 
செய்வித்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அவனை தயித்தியேந் 
திரனான இரணிய கசிபுவினுடைய சமீபத்திலே யழைத்துக் 
கொண்டுபோய்க் காண்பித்தான் . அந்த இரணிய கசிபுவும் 
தன்னைப் பணிந்து நின்ற பாலகனைச் சந்தோஷத்துடனே 
ஆசீர்வதித்து கைகளினாலே தழுவிக் கட்டிக்கொண்டு பரம 
சவுக்கியத்தை யடைந்தான் . வாரீர் தர்மபுத்திரரே ! பிறகு 
அந்த பிபகலா தனனை மடியிலே எடுத்து வைத்துக்கொண்டு 
உச்சிமோத்து ஆநந்த பாஷ்பங்களினாலே அவனை நனைத்து 
மலர்ந்த முகத்தை யுடையவனாய்ச் சொல்லுகிறான் : 


என தாருயிர்க் குழந்தாய் பிரகலாதனே ! தீர்க்காயுளை 
யுடையவனே ! நீ இதுவரையில் குருவினிடத்தில் நின்றும் 
கற்ற வித்தையில் சாரமா யிருக்கிற ஒன்றைச் சொல்லென்று 
கேட்டான் . 


மான 


தந்தையான இரணியன் இங்ஙனம் வினாவ , புத்திரனான 
பிரகலா தன் சொல்லுகிறான் : பகவானுடைய புண்ணிய 
சரித்திரங்களைச் சிரவணஞ் செய்து , சர்வத்துக்கும் காரண 

அவனுடைய நாபங்களை உச்சரித்து , தாமரைமலரி 
லுதித்த நான்முகக் கடவுளும் வணங்குகிற அவனுடைய 
அழகிய பதங்களைத் தலையில் சூடி , ஸ்ரீ மகா லக்ஷமியை 
தன் மார்பகத்தே தரித்த அப்பகவானது கோயில் களைச் 
சூழ்ந்து , நல்ல மலர்களை அவனது பதங்களில் தூவி , இளம் 
வண்டுகள் மேல் விழுந்து மொய்க்கும் மெல்லிய அரும்புக 
ளானவை மலர்ந்து அவைகளினின்றும் பொழியப் பெற்ற 
தேனினையுடைய அழகிய துளவமாலையைத் தரித்த பகவானை 
நெஞ்சம் குழைந்து அறிதல் அல்லவா உண்மையைக் கூறு 
மிடத்து நன்றா யறிதலெனப்படுவது என்று சொல்ல , 
இரணியன் கடைக்கண் வழியாக செழுமையான அக்கினி 
சிந்தும்படி கண்கள் சிவந்து கோபங்கொண்டான் . 


இரணிய கசிபுவானவன் கோபத்தினாலே உதடு துடிக் 
கக் குருபுத்திரனைப் பார்த்துச் சொல்லுகிறான் : 


சப்தமஸ் கந்தம் 

589 
வாராய் பிராமணனே ! உனக்கு துற்புத்தி யுண்டான 
தென்ன ? சத்துருவான விஷ்ணுபக்ஷத்தை ஆஸ்ரயித்தவ 
னாயும் அசத்தரயு மிருக்கிற நீ என்னையும் அனாதரவு பண்ணி 
நம்முடைய பிள்ளையானவனுக்கும் அசாரமாயிருக்கிற அர்த் 
தத்தை அத்தியயனம் பண்ணிவைத்தாய் . உலகத்திலே 
அசாதுக்களானவர்கள் துஷ்டமான சினேகத்தை யுடைய 
வர்களாயும் கபடவேஷத்தை யுடையவர்களாயு மிருப்பார்க 
ளல்லவா ? அவர்களுக்குத் துவேஷமானது காலாந் தரத் 
திலே பிரம ஹத்தியா தி பாபங்களைப் பண்ணினபேர்களுக்கு 
க்ஷயரோக முதலான வியாதி யுண்டாவது போல உண்டா 
கின்றதென்று சொல்லுகின்ற இரணியகசிபுவைப் பார்த்து 
குருபுத்திரன் சொல்லுகிறான் : 

இறைவனே ! உன்னுடைய புத்திரன் நான் சொல்லி 
வைத்ததையுஞ் சொல்லவில்லை , அய்லார் சொல்லியதையுஞ் 
சொல்லவில்லை , இவனுக்கு இந்தக் கியானம் சுபாவசித்தமாக 
விருக்கிறது . இதற்காக எம்மீது வீணாக கோபம் செய்துக் 
கொண்டால் என் செய்வதென்று கூற இரணியாசுரன் 
மறுபடியும் பிள்ளையைப் பார்த்து சொல்லுகின்றான் : 

அடா சிறுவனே ! உனக் கிந்த துஷ்டபுத்தியானது 
குருமுகமாக வுண்டாகாமல் பின்னை யாரிடத்தில் நின்றும் 
உண்டாயிற்றென்று கேட்கின்ற இரணிய கசிபுவைப்பார்த் 
துப் பிரகலாதனன் சொல்லுகின்றான் : 

பிரகலாதன் வாக்கியம் 
கிரகத்திலே செய்யவேண்டிய சங்கற்பத்தை யுடையவர்க 
ளாயும் . ஒருக்காலும் விஷயா னுபவத்தினாலே திருப்தி யடை 
யாத இந்திரியங்களினால் சங்காரத்திலே அடையா நின்றும் 
அந்தச் சங்காரத்தில் அடிக்கடி அனுபவித்ததையே அனுப 
வித்துக்கொண்டு மிருக்கிற பேர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனிடத் 
திலே புத்தியானது தங்களாலேயும் குருவினாலேயும் உண்டா 
கிறதில்லை . துஷ்டசித்தர்களாயும் சப்தாதி விஷயங்களிலே 
அபிமானத்தை யுடையவர்களாயு மிருக்கிற பேர்கள் ஈசனு 
டைய வாக்குரூபமான மகத்தான கயிற்றினாலே கட்டப்பட்ட 
பேர்களாய் குருடராலே அழைத்துக்கொண்டு போகப்பட்ட 
குருடரானவர்கள் 

எப்படி மார்க்கத்தை அறியமாட்டார் 
களோ , அப்படிப் பிரபன்னர்களாலே அடையத்தக்கவரான 
ஸ்ரீ விஷ்ணுவை அறியமாட்டார்கள் . இப்படிப்பட்ட பேர்க 
ளுடைய புத்தியானது மகானுபாவர்களாயும் , நிஷ்காமர்க 
ளாயு மிருக்கிற பாகவதர்களுடைய பாதரஜஸினாலே எந்த 


Lil Divis3 is 
பட்டுக்கும் அபிஷேகத்தைக் கோரம லிருக்கிறதோ அந்த 
பட்டுக்கும் உருக்கி மஞன ஸ்ரீமந் நாராயணனுடைய 
பாரவிந்தத்தை படைபமாட்ட தென்று சொல்லி மௌன 
த்தை படையா நின்ற புத்திரனை இரணிய கசிபுவானவன் 
போஷத்தினாலே மூடமனதை யுடையவய் தன் மடியிலே 
நன்றும் பூம்பிலே தள்ளி வட்டுப் பின்னும் சகிக்கக்கூடாத 
கோபத்தையும் சிவந்த கண்களையும் உடையவனாய் சொல்லு 
கின்றான் : 


இரணிய வதியம் 


வாருங்கள் அசுரர்களை ! இவனைச் சீக்கிரமாகக் 
கொன்று போடுங்கள் . இல்லாவிட்டால் இவனை தேசத்தை 
விட்டுத் 

துரத்திவிடுங்கள் . இந்த பிரகலாதனனானவன் 
மித்திரர்களையும் சுவஜனங்களையும் விட்டுவிட்டுத் தன் 
னுடைய சிறிய தகப்பனக் கொன்ற விஷ்ணுவினுடைய 
பாதங்களைத் தாசன் போலப் பூஜிக்கிறான் . ஆடையினாலே 
இவனே என்னுடைய பிராதாவைக் கொன்றவன் ஆவன் ; 
ஐந்துவயதுள்ள இந்தப் பிரகலாதனவனவன் விடக்கூடாம 
லருக்கிற மாதா பிதாக்களுடைய சிநேகத்தையும் விட்டு 
விட்டான் . அப்படிப்பட்ட துஷ்ட னாயிருக்கிறவன் அந்த 
விஷ்ணுவுக்குத் தான் பிரீதிவரும்படியாய் எந்த நன்மையைச் 
செய்யப்போகிறான் . சத்துருவானாலும் அவிழ்தம்போல 
இதத்தைச் செய்தானேயாகில் அவனே புத்தி னென்று 
அறியவேண்டும் . தன் சரீரத்திலே பிறந்த பிள்ளையானாலும் 
ரோகம்போலப் பிரதிகூலத்தைச் செய்தானேயாகில் அவனை 
சத்துருவென்றறிய வேண்டும் . சரீரத்திலே யாதொரு 
அவயவம் 

தேகத்துக்கு உபத்திரவகாரியா யிருக்கிறதோ 
அந்த அவயவமானது சேதித்துப் போடத்தக்கதல்லவா ? 
அந்த அங்கத்தைச் சேதித்துப் போட்டதினாலே மற்ற 
அங்கங்கள் 

ஜீ.விக்குமல்லவா? ஆகையினாலே 
மித்திரன் போல வேஷதாரியாகவும் சத்துருவாயுமிருக்கிற 
இந்தப் பிரகலாதனைப் போஜனம் -சயனம் - ஆசனம் இவை 
களிலே விஷப்பிரயோக முதலான சமஸ்த உபாயங்களி 
கொல்லுங்களென்று 

கசிபுவினாலே 
ஆக்கியாபிக்கப்பட்டவர்களாய் , சூலபாணிகளாயும் , தீக்ஷண 
மான தந்தங்களையுடையவர்களாயும் , பயங்கரமான முகத்தை 
யுடையவர்களாயும் , தாம்பரவாணமான தாடி தலைமயிர்களை 
யுடையவர்களாயு மிருக்கிற அந்த அசுரர்கள் பயங்கரமான 
அட்டகாசத்தைப் பண்ணினவர்களாய் வெட்டு குத்தென்று 
சொல்லிக்கொண்டு அங்கே யிரா நின்ற பிரகலாதனனைச் 


சுகமாக 


னாலும் 


இரணிய 


591 


சப்தம ஸ்கந்தம் 
சூலங்களினாலே குத்தினார்கள் . அப்போது சர்வாந்திரியாமி 
யாயும் , கியானசக்தி முதலான குணங்களை யுடையவராயும் , 
பரபிரமமாயுமிருக்கிற ஸ்ரீமந் நாராயணனிடத்தில் வைக்கப் 
பட்ட மனதையுடையவனான பிரகலா தனிடத்திலே அந்த 
அசுரர்களுடைய செயல்களெல்லாம் தேவதாபக்தியில்லாத 
வனுடைய சத்கர்மங்களைப் போல வியர்த்தமாய் விட்டன . 

தர்மநந்தனனே ! அசுரர்கள் அவனைக் கொல்லவேணு 
மென்று எத்தனப்பட்ட அந்தப் பிரயாசம் வியர்த்தமாய்ப் 
போவதைக் கண்டு தயித்தியாதிபதியான இரணியகசிபுவான 
வன் சங்கையுடையவனாய் நிர்பந்தத்துடன் அவனைக்கொல்ல 
பலவித உபாயங்களைச் செய்தான் . 

பிரம்ம - விஷ்ணு - ருத்திரன் எனும் முக்கடவுளராகி 
சிருஷ்டி - ஸ்திதி - சம்மாரம் எனும் முத்தொழில்களை 
இயற்றும் புருஷோத்தமனது சிவந்த பாத தாமரைகளை 
தனது சிரத்திலே அணியப்பெற்ற இளவரச குமாரனான 
பிரகலா தனது மார்பில் கொலைஞர்களெறிந்த வெற்றியுடைய 
வேலாயுதமானது புஷ்பத்தைப் போல நுட்பமாக 
மோதியது . 

கொடிய கோபமுடைய வன்மையிற் சிறந்த சிவந்த 
வேலாயுதத்தை யுடைய போர் வீரர்கள் பிரகலா தன் மீ 
பிரயோகித்த அக்கினியயமான ஆயு தங்களியாவும் பிரயோ 
ஜனமிலாது போனதைக்கண்டு , 

இரணியன் 

பழித் 
தீயெனச் சீற்றங்கொண்டு விஷநாகங்களையும் அஷ்ட கஜங் 
களையும் கொண்டுவந்து , அவைகளால் அவனது உயிரை 
வதையுங்களென கூறினான் . 

வாசுகியெனும் சர்ப்ப அரசனை அதன் சிரத்திலுள்ள 
மணியானது பிதுங்கி வெளிவரும்படி கடைதற்குரிய நாணாகக் 
கொண்டு அமுத முண்டாகும்படி திருப்பாற்கடலைக் கடைந்த 
மேக நிறத்தை யுடைய பெருமானது பாதங்களிடத்தே அன்பு 
பூண்ட பிரகலாதனைக் கொல்லும் பொருட்டு கடுமையான 
கோபங்கொண்டு கவ்வுகின்ற அஷ்ட நாகங்களின் வாய்களி 
னின்றும் அமுதமே பெருகியது . 

பிறகு இரணியகசிபு அஷ்டகஜங்களை வரவழைத்து 
அச்சிறுவன் மீது ஏவ . 

அவைகள் 

மகாவேகத்துடன் 
அவன்மீது பாய , அவைகளுடைய வைரமுள்ள நீண்ட 
தந்தங்கள் முறிந்துவிட்டன . அதுவும் பயினிலாதொழியவே, 
அவனை பெருமலைச் சிகரத்திலேற்றி கால்களையுங் கைகளையுங் 


ஊ 


மரணமடை 


இவனைக் 


கூடிய 


பார்த்து 


59 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கட்டி உருட்டி விட்டனர் . பிரகலாதன் மலர் படுக்கையில் 
புளுவதுபோல புாண்டு மலையி னடி வாரத்தை யடைந்தான் . 
பிறகு பெரும்பாசையில் அச்சிறுவனைப் பிணைத்துக் கட்டி 
கப்பலிலேற்றி நடு சமுத்திரத்தில் ஆழ்த்தினார்கள் . மாயப் 
பிறவியின் பயக்கமறுத்து மாயுமனிதர்க்கு ஆயன் அருள் 
வழி காட்டும் அரசிளங்குமரன் , அப்பெரும்பாரையை ஒர் 
தெப்பமாகக் கொண்டு கரையை யடைந்தான் . 

இப்படி பலவிதத்தாலும் பிரகலா தன் 
யாமல் போகவே இரணியனது மனதில் பல விசாரங்கள் 
குடி கொண்டு அவனை வருத்தலாயின . 

இனியேது ; 
கொல்ல எவராலும் முடியாது 

போலிருக் 
கிறதே . இவ்வுலகத்தில் எதையும் எளிதில் வெல்லக் 
வெனக்கு இச்சிறுவனை 

வெல்லுதல் கூ.டாத 
காரியமாயிற்றே. ஏது , ஒருவேளை நமக்கு இவனே நமனாய் 
முடிவானே என்னவே என்றிவ்வண்ணம் 

வருந்தி 
நினைந்து கொண்டிரா நின்ற. இரணியாசுரனைப் 
சுக்கிரனுடைய புத்திரர்களான சண்டன் அடர்க்கன் எனு 
மிருவரும் ஏகாந்தத்தில் சொல்லுகின்றார்கள் . அசகாயரான 
உம்மால் புருவங்களுடைய நெறிப்பினால் பயப்படா நின்ற 
சமத லோகபாலர்களை யுடையதான இந்த மூன்றுலகமும் 
ஜயிக்கப்பட்டது . அப்படிப்பட்ட உமக்கு விசனப்படத் தக்க 
தொன்றுமில்லை . சுக்கிராசாரியார் வருகிற பரியந்தம் இந்தப் 
பிள்ளையானவன் பயப்பட்டு ஓடிப்போகாமலிருக்கும்படி கயிறு 
களால் கட்டிவைப்பது நல்லதென்று சொன்னதைக்கேட்டு , 
அங்கீகரித்து அவர்களைப் பார்த்துக் குருபுத்திரர்களே ! 
நீங்கள் இவனுக்கு ராஜதர்மங்களையும் , கிரகஸ்த தர்மங் 
களையும் , உபதேசியுங்களென்று சொன்னான் . பிற்பாடு அந்தக் 
குரு புத்திரர்கள் மிகவும் வினயத் துடனேகூடின அந்தப் 
பிரகலாதனுக்குத் தர்மார்த்த காயங்களை வரிசையாக மிகவும் 
உபதேசித்தார்கள் . 
குருக்களினாலே தனக்கு உபதேசிக்கப்பட்ட 

அந்த 
தர்மார்த்தகாமங்களை சாரமாக எண்ணாமல் தன்னோடு சமான 
வயதை யுடையவர்களாயும் , விளையாட வேண்டுமென்கிற 

ச்சையையுடை... யவர்களாயுமிருக்கிற பாலர்களாலே அழைக் 
கப்பட்டு மகா புத்திமானயும் அவர்களுடைய 
மானங்களை அறிந்தவனாயுமிருக்கிற அந்தப் பிகலாதன் 
கிருபையினாலே அந்த பாலர்களை அழைத்து பிரிய வசனங் 
களினாலே அவர்களிடத்திலே சித்துக்கொண்டே இதோப 
தேசம் பண்ணுவான் . அவர்களெல்லாம் அவனிடத்தில் 


ஜனன 


சப்தம ஸ்கந்தம் 

593 
கவுரவத்தினாலே விளையாடுகிற சாமக்கிரிகைகளை யெல்லாம் 
விட்டுவிட்டு விஷயப் பிரவணாளான குருபுத்திரரால் சொல் 
லப்பட்ட வசனங்களினால் தூஷிக்கப்படாத புத்தியை யுடைய 
வர்களாய் அந்தப் பிரகலாதனிடத்திலேயே வைக்கப்பட்ட 
இருதயத்தையும் , நேத்திரங்களையும் உடையவர்களாய் , 
அந்தப் பிரகலா தனனை அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள் . 
வாராய் ! ராஜேந்திரனே ! மகா தயாளுவாயும் , மகாவாச் 
சல்லிய முடையவனாயும், பாகவதனாயு மிருக்கிற அந்தப் 
பிரகலா தனானவன் அந்த பிள்ளைகளைப் பார்த்து சொல்லத் 
தொடங்கினான் . 


ஆறாவது அத்தியாயம் 


பிரகலா தன் பாடசாலைச் சிறுவர்களுக்கு இதோபதேசம் 

செய்தமை சொல்லப்படுகிறது . 

பிரகலாதனன் வாக்கியம் 
வாருங்கள் பிள்ளைகளே ! இந்த லோகத்திலே புத்திமா 
னானவன் இளவயதிலே பாகவத தர்மங்களைப் பண்ணக் 
கடவன் . 

மனுஷிய ஜன்மம் கிடைக்கத்தக்கதன்று . புரு 
ஷார்த்த சாதனமான ஜன்மம் கிடைத்தபோதைக்கும் 
அனித்தியமாயிருக்கும் . ஆகையினால் சர்வாந்தரியாமியான 
விஷ்ணுவானவர் சர்வபூதங்களுக்கும் பிரியசுகிர்தாகின்றபடி 
யால் , புருஷனுக்கு அந்த விஷ்ணுவினுடைய பாதசே 
வையே 

போக்கியமாயிருக்கின்றது . வாருங்கள் தயித்திய 
குமாரர்களே ! தேக சமபந்தத்தினாலே இந்திரிய சம்பந்த 
சுகமானது பசுவாதி பிராணிகளிலேயும் , அதிருஷ்ட வசத்தி 
னாலே யுண்டாகின்றது . புருஷனானவன் தனது சரீரபலம் 
விபத்தையடையாமல் பூரணமாயிருக்கிற வரைக்கும் தனது 
க்ஷேமத்தின் பொருட்டு முயற்சி புரியக்கடவன் . புருஷனுக் 
குப் பூரணமான ஆயுளாவது நூறு வருஷம் இந்தப் புருஷ 
னானவன் இராத்திரியிலே மகா நித்திரையை யடைந்தவனாய் 
சயனித்துக் கொண்டிருக்கிறபடியால் , இந்திரிய ஜயமில்லாத 
அந்தப் புருஷனுக்குப் பாதி வயதானது வியர்த்தமாகப் 
போகிறது . மூடனாய் டாலிய கவுமாரத்திலே லீலை பண்ணிக் 
கொண்டிருப்பதில் இருபது வயது போகிறது . வார்த்தீகத்தி 
னாலே பலவீனனாகிற அவன் இருபது வயது போக்கடிக் 
கிறான் . மிகுந்த வயதெல்லாம் கிரகங்களிலே ஆசக்தனயும் , 

75 


594 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பரம புருஷார்த்தத்தைச் சிந்தியா தவனாயுமிருக்கிற அவனுக் 
குப் பரிக்கக்கூடாமலும் துக்கரூபமாயுமிருக்கிற காமத்தி 
னாலேயும் பலவாறான மோகத்திேைலயும் போகிறது . கிரகங் 
களிலே ஆசக்தனாய் இருக்கிற எந்தப் புருஷனும் திடமான 
பாரியா புத்திராதி சினேகபாசங்களினாலே கட்டப்பட்டும் 
இந்திரிய ஜயமில்லாதவனாயுமிருக்கிற தன்னை விடுவித்துக் 
கொள்ளுகிறதற்குச் சமர்த்தனாகமாட்டான் . பிராணனைக் 
காட்டிலும் யாதொரு அர்த்தம் இஷ்டமோ ! அந்த அர்த்தத் 
தைக் கள்ளர் முதலியவ ! கள் மிகவும் பிரீதிவிஷயங்களான 
பிராணன்களுக்கு ஹானிவந்தாலும் வரட்டுமென்று ஒப்புக் 
கொண்டு சம்பா கிக்கிறார்கள் , 


அப்படிப்பட்ட பொருளில் ஆசையை எவன் தான் விட 
மாட்டுவன் தன் இஷ்டபாரியினுடைய ரகசியமான சங்கத் 
தையும் , மனதைக்கவரும் இதமான அவளது வார்த்தை 
களையும் , சினேகிதர்களுடைய சகவாசத்தையும் , 

பிள்ளைக 
ளுடைய மழலைச்சொற்களையும் , மற்ற பந்து வர்க்கங்களையும் , 
இல்லம் காணி பசு முதலிய சம்பத்துகளையும் நினைத்து, 
இவைகளை எப்படி விட்டுவிடுகிறதென்று ஆசையினால் கர்மங் 
களைச் செய்துகொண்டு , திருப்தியடையாமலிருக்கிற காமங் 
களை யுடையவனாய் , சிசுனம் - உபஸ்தம்- நாவு இவைகளிலே 
யுண்டாகா நின்ற சுகத்தையே அதிகமாக எண்ணிக்கொண்டு 
கரையில்லாத மோகத்தை யுடையவனாயிருக்கிற புருஷ 
னானவன் எப்படி தான் சம்சார சாகரத்தை தாண்டுவான் ? 
குடும்ப போஷணத்தின் பொருட்டாக நசியா நின்ற தன் 
னுடைய ஆயுளையும் , புருஷார்த்தமான மோக்ஷத்தையும் , 
அதற்குச் சாதனமாக விதிக்கப்பட்ட பக்தியையும் , விஷயங் 
களிலே ஆசக்தனா யிருந்துகொண்டு அறியமாட்டாம லிருக் 
கிறான் . சர்வகாலத்திலேயும் , சர்வ தேசத்திலேயும் , ஆத்தி 
பாத்மீகம் , ஆதியவு தீகம் , ஆதிதெய்வீக மென்கிற தாபத் 
திரையத்தினாலே துக்கப்படும் மனதை யுடையவனா 
யிருந்தாலும் , தன்னுடைய வியாபாரத்தில் விருப்பத்தை 
யுடையவனாய் , அதிலே வெறுப்பை யடையாமலிருக்கிறான் . 
அர்த்தங்களிலே நித்தியமாக ஆசையுடையதான 
தை யுடையவனாய் பரதிரவியத்தை அபகரிக்கிறவனுக்கு 
இகலோகத்திலும் பரலோகத்திலும் உண்டாயிருக்கிற 
தோஷங்களைப் பிரத்தியக்ஷமாய் சாஸ்திரங்களினா லறிந் 
திருந்தாலும் , இந்திரியங்களை 

ஜயிக்க மாட்டாமல் 
விருத்தியை 

1 ற காமத்துடனே. கூடினவனாய் , 
குடும்பியா யிருக்கிற புருஷனானவன் பிறர் 

பொருளை 


மன 


அடைகின் 


சப்தம ஸ்கந்தம் 

595 
அபேக்ஷிக்கிறான் . வாருங்கள் அசுரகுமாரர்களே ! புருஷ 
னானவன் இந்தப் பிரகாரம் அறிந்தவனாயிருந்தாலும் , குடும் 
பத்தையே போஷித்துக்கொண்டு , 

ஆத்ம 

விசாரத்தின் 
பொருட்டு பிரவிர்த்தியாமலிருக்கிறான் . 


ளான 


எனது பிரிய நண்பர்களே ! ஆகையினால் விஷயங் 
களிலேயே புத்தியை யுடையவர்களான தயித்தியர்களுடைய 
சங்கத்தைத் தூரத்திலே விட்டுவிட்டு , ஆதிதேவனான நாரா 
யணனையே சரணமாக அடையுங்கள் . அந்த நாராயணன் 
தானே முக்த சங்கங்களாலே இச்சிக்கப்படா நின்ற மோக்ஷ 
மாக விருக்கிறார் . அந்த அச்சுதன் சர்வபூதங்களுக்கும் 
ஆத்மாவாகையாலும் , பரிபூரணராகையாலும் , அவரை 
ஆஸிரயித்துச் சந்தோஷிப்பிக்கிறவனுக்கு மிகவும் பிரயாச 
மில்லை . உத்கிருஷ்ட நிகிருஷ்டர்களாயும் ஸ்தாவரமுதல் 
பிரமபரியந்த மிருக்கிற ஜீவாத்மாக்களிலேயும் , பூதவிகாரங்க 

கடபடாதிகளிலேயும் , பஞ்சமகா பூதங்களிலேயும் , 
சப்தாதி குணங்களிலேயும் , குணகாமிய அவஷ்தா ரூபமான 
பிரகிருதியிலேயும் , மகதத்துவ முதலான திலேயும் , நிர்விகார 
ராயும் , கியானசக்திமுதலான குணங்களை யுடையவராயும் , 
தன்னோடொத்த புருஷாந்தர சூனியராயும் , சர்வபூதாந்திரி 
யாமியாயும் , சர்வோத் கிருஷ்டனாயுமிருக்கிற புருஷோத்த 
மரே பிரகிருதி சொரூபத்தினாலேயும் , சிவசொரூபத்தினாலே 
யும் வியாப்பியராயும் , வியாபகராயும் , நாமரூபங்களால் 
சொல்லப்படுகிறவராயும் , சுபாவத்தில் நாமரூபவிகல்ப சூனிய 
ராயும் , கேவல அனுபவானந்த சொரூபராயும் , குணமயமான 
மாயாசிருஷ்டியினால் மறைக்கப்பட்ட ஐஷ்வரியத்தை யுடைய 
வாராயுமிருக்கிறார் . ஆகையினால் பகவானானவர் யாதொரு 
அன்பினால் சந்தோஷிப்பாரோ அப்படிப்பட்ட அன்பையும் , 
சினேகத்தையும் , சமஸ்த பிராணிகளிடத்திலேயும் வகித்து , 
அசுரபாவத்தை விட்டவர்களாய் வசித்திருங்கள் . சர்வ 
காரணராயும் , அநந்தாயுமிருக்கிற நாராயணனை சந்தோ 
ஷிப்பிக்கிற புருஷனுக்கு அடையக்கூடாத வஸ்து எதுதா 
னிருக்கிறது ? சத்துவாதிகுண மூலங்களாயும் , எத்தன 
மில்லாமல் சித்தியா நின்று மிருக்கிற தர்மார்த்தங்களினாலே 
என்ன பிரயோசனம் ? பகவானுடைய சரணார விந்தங்களிலே 
யிருக்கிற மதுவைப் பானம்பண்ணி அதினாலே கானம் 
பண்ணாநின்ற , நமக்கு இச்சிக்கப்படா நின்றும் குணசூனிய 
மாயுமிருக்கிற சைவல்ய போக்ஷத்தினாலே தான் என்ன 
பிபயே சனம் ? தர்மார்த்த காமமும் . ஆத்துமவித்தையும் ,, 
நீதிசாஸ்திரமும் , தர்க்கசாஸ்திரமும் , நானாவிதமான சீவன 


பண 


596 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
விர்த்தியும் , வேதத்தினுடைய அர்த்தரூபமான இவைக 
ளெல்லாம் தனக்கு அந்தரியாமியான பரமபுருஷனுடைய 
பிரவர்த்திக்குச் ச . தனமாகுமானால் , அவைகளைச் சத்தியமாக 
கொள்ளலாம் . அடையக்கூடாததாயும் . நீர்த்துஷ்டமாயு 
மிருக்கிற எந்தக்கியானத்தை நரனைச் சகாவாகவுடைய நாரா 

மூர்த்தியான பகவானானவர் பதரிகாசிரமத்திலே 
நாரதருக்கு உபதேசித்தாரோ , அந்தக்கியானானந்தமானது 
பகவானுக்கு ஏகாந்தபக்தர்களாயும் , அகிஞ்சன ர்களாயும் , 
அந்தப்பகவானுடைய பாதாரவிந்த தூளிகளினாலே முழுகியு 
மிருக்கிற ஆத்துமாவையுடைய பேர்களுக்கும் உண்டாகிறது . 
சாஸ்திரக் கியானத்தோடும் , யோகக்கியானத்தோடும் கூடிக் 
கொண்டிருக்கிற இந்தக் கியானமுஞ் சுத்தமான பாகவத 
தர்மமும் , தேவதைகளாலே காணத் தக்கினவரான நாரத 
ரிடத்தில் நின்றும் முன்னே நட்மாலேகேட்டு அறியப்பட்ட 
தென்று சொல்லுகின்ற பிரகலா தனனைப் பார்த்துத் தயித்திய 
புத்திரர்கள் சொல்லுகின்றார்கள் : 

தைத் நிய புத்திரர்கள் வாக்கியம் 
பிரகலாதனனே ! நாமெல்லோரும் நமது பாலியந் 
தொடங்கி இந்தக் குருபுத்திராளைத் தவிர வேறேகுருவை 
அறியோமே ? பாலனாய் அந்தப்புறத்திலே இருக்கிறவனுக்கு 
மகா புருஷசங்கங் கிடைக்கமாட்டாதே . சவுமியனே எங்க 
ளிடத்தில் உண்மையான பிரீதியுண்டாயிருக்குமானால் எங்க 
ளுடைய இந்தச் சம்சயத்தைப் போக்கடிக்க வேணுமென்று 
தயித்திய புத்திரர்கள் சொன்னார்கள் . 


ஏழாவது அத்தியாயம் 


பிரகலா தன் தனது தாயார் கர்பத்திலிருந்தே நாரதருடைய 
ஞானோபதேசத்தைப் பெற்றமையை தைத்ய புத்திரர் 

களுக்குச் சொல்லப்படுகிறது . 


நாரதர் வாக்கியம் 


வாரீர் தர்மபுத்திரமகாராஜனே ! இந்தப் பிரகாரம் 
தயித்திய குமாரர்களாலே பிரசினம்பண்ணப்பட்ட பரம் 
பாகவதனான பிரகலா தனன் சிறித்துக்கொண்டு நம்முடைய 
வசனத்தை நினைத்துக்கொண்டவனாய் அவர்களைக் குறித்துச் 
சொல்லுகின்றான் : 


சப்தம ஸ்கந்தம் 


597 


அசுரர்களை 


பிரகலாதன் வாக்கியம் 
வாருங்கள் தயித்தியகுமாரர்களே ! என்னுடைய தகப்ப 
னார் தவசின்பொருட்டு மந்தரபருவதத்தை யடைந்திருக் 
கையில் , தெய்வாதீனமாக லோககண்டகனாயும் , பாபியாயு 
மிருக்கிற இந்த இரணியகசிபுவானவன் தன்னுடைய பாபத்தி 
னாலே தான் பக்ஷிக்கப்பட்டுப் போனானென்று எண்ணி 
சந்தோஷத்தினாலே இந்திரன் 

முதலான தேவர்கள் 
எதிர்த்தார்கள் . அதைப்பார்த்து , அசுர 
யூதடர்களெல்லாம் பயந்தவர்களாய் பாரியைப்புத்திரர்கள் 
உத்தம சினேகிதர்கள் கிரகங்கள் பசுமுதலான கிரகோப 
கரணங்கள் 

இவை 

யெல்லாவற்றையும் விட்டுவிட்ட 
வர்களாய் , தங்கள் 

பிராண னிடத்திலேயே மிகவும் 
ஆசையையும் வேகத்தையும் உடையவர்களாய் எல்லாரும் 
நாலுதிக்கிலும் ஓடிப்போய் விட்டார்கள் . அந்த வேளையிலே 
ஜயசாலிகளான தேவதைகள் அசுர ராஜாவினுடைய பட்ட 
ணத்தைக் கொள்ளையிட்டார்கள் . இந்திரனோ வென்றால் 
ராஜமகிஷியான என்னுடைய தாயாரைப் 

பிடித்துக் 
கொண்டு போனான் . ந்திரனாலே பிடித்துக்கொண்டு 
போகப்பட்டும் மிகவும் பயத்தினாலே நடுங்கிக் கதறிக் 
கொண்டுமிருக்கிற என்னுடைய தாயாரை அவ்விடத்திலே 
சுயவிச்சையாய் வரா நின்ற தேவரிஷியான நாரதரானவர் 
மார்க்கத்திலே கண்டு தேவேந்திரனைப்பார்த்து சொல்லு 
கின்றார் . 

வாராய் சுரபதியே ! நிரபராதியான இந்த ஸ்திரீயை 
நீ கொண்டுபோதல் அ நியாயம். பதிவிரதையாயும் பரதார 
மாயு மிருக்கிற இந்த ஸ்திரீயை விட்டுவிடு என இந்திரன் 
சொல்லுகின்றான் : 

வாரீர் மகாரிஷியே ! இவளுடைய கர்ப்பத்திலே தேவ 
சத்துருவான இரணியகசிபுவினுடைய சகிக்கக் கூடாததான 
மகா வீரியமானதிருக்கிறது . இந்த ஸ்திரீயானவள் . அந்தக் 
கர்ப்பத்தைப் பிரசவிக்கிர பரியந்தம் என்னண்டையிருக் 
கட்டும் , பிற்பாடு என்னுடைய பிரயோசனத்தை அடைந்த 
வனாய் இவளை விட்டு விடுகிறேனென்று சொல்லுகின்ற 
இந்திரனைப்பார்த்து நாரத மகாமுனிவர் சொல்லுகின்றார் : 
வாராய் இந்திரனே ! 

இவளுடைய கர்ப்பத்திலே 
யிருக்கிற சிசுவானவன் ராகத்வேஷாதி சூனியனாயும் , தன் 
னுடைய குணங்களினாலேயே மகானாயும் , பாகவதோத்தமனா 
யும் , மகாபலவானாயும் , அனந்தனுடை.ய தாசனாயும் இருக் 


598 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
கிறான் . இவன் உன்னாலே மரணத்தை யடையப்போகிற 
தில்லை என்று சொல்ல , இந்திரனானவன் அந்தரிஷியி 
னுடைய வார்த்தையை வெகு சந்தோஷத்தோடு கேட்டு , 
அந்த ஸ்திரீயை விட்டுவிட்டு, அநந்தருடைய தாசனான 
என்னுடைய பக்தியினாலே அவளைப் பிரதக்ஷணம்பண்ணி 
சொர்க்கத்தையடைந்தான் . பிற்பாடு நாரத மகாரிஷியானவர் 
என்னுடைய தாயாரைத் தம்முடைய ஆசிரமத்திலே அழைத் 
துக்கொண்டுபோய் சமாதானம்பண்ணி அவளுடைய பர்த்தா 
வருகிற வரைக்கும் தன தாஷ்ரமத்திலேயே யிருக்கும்படி 
சொல்ல , அவருடைய வார்த்தையை ஒத்துக்கொண்டவளாய் , 
என்னுடைய தாயானவள் அந்தரிஷியினுடைய சமீபத்திலே 
தயித்திய பதியான இரணியகசிபுவானவன் உக்கிரமான 
தபசைவிட்டு ஒழிந்துவருகிற மட்டுக்கும் நிற்பயமாய் வாசம் 
பண்ணி கொண்டிருந்தாள் . பதிவிரதையாயும் கர்ப்பிணியாயு 
மிருக்கிற அவள் தன்னுடைய கர்ப்பத்தின் க்ஷேமத்தின் 
பொருட்டும் தனக்கு இச்சையானபோது பிரசவிக்கிறதின் 
பொருட்டும் பரமமான பக்தியோடு அந்த நாரத மகாரிஷிக்கு 
பணிவிடையை பண்ணிக்கொண்டிருந்தாள் . மகாகிருபா 
சாலியாயும் சமர்த்தராயு மிருக்கிற அந்த நாரத மகாரி 
யானவர் என்னை உத்தேசித்து அவளுக்குச் சோக நிவர்த்தி 
யின் பொருட்டுத் தர்மத்தினுடைய தத்துவமான பகவத் 
பக்திமார்க்கத்தையும் , ஆத்மக்கியானத்தையும் உபதேசித்தார் . 


பிறகு வெகுகாலமான தினாலேயும் , ஸ்திரீ சுபாவத்தி 
னாலேயும் , என்னுடைய தாயாருக்கு உபதேசமானது மறக் 
கப்பட்டதாய்விட்டது . அந்தரிஷியினாலே அனுக்கி ) கிக்கப் 
பட்ட என்னை அந்தக்கியாபகமானது இப்போதும் விடா 
மலேயிருக்கிறது . என்னுடைய வார்த்தையை விசுவசித்தீர் 
களேயானால் , ஸ்திரீகள் பாலர்கள் இவர்களுக்கும் தேகாதி 
யிலே நானென்கிற புத்தியைப் போக்கடியா நின்ற இந்தக் 
கியானமும் சிரத்தையும் எப்படி எனக்கு உண்டாச்சுதோ, 
அப்படி உங்களுக்கும் உண்டாகும் . பிறக்கிறது இருக்கிறது 
வளருகிறது ரூபாந்தரத்தை யடைகிறது இளைக்கிறது நசிக் 
கிறது என்னப்பட்ட இந்த ஆறுவிகாரங்களும் ஆத்மாவான 
வன் இருந்தாலே தேகத்தினுடைய தர்மங்களாக விருக் 
கின்றன . ஆத்மாவினுடைய தர்மங்களன்று , அதெப்படி 
யென்றால் விருக்ஷமிருந்தால் பலபுஷ்பங்களுடைய ஆவிர்ப் 
ஈஸ்வர சொரூபமான காலத்திலே 

காணப் 
படுவதுபோல , இந்த ஆறு விகாரங்களும் தேகதாபமாகக் 
காணப்படுகின்றன . ஆத்மாவோவெனில் நாசமில்லா தவனா 


பவமானது 


சீப்தம ஸ்கந்தம் 

599 
யும் , விகாரமில்லா தவனாயும் , சுத்தனயும் , ஒருவனாயும் , 
தேகாதிகளை அறிந்தவனாயும் , தேகாதிகளுக்கு ஆஸ்ரயனா 
யும் , கிரியாசூனியனாயும் , சுவயம்பிரகாசனயும் , ஜகத்காரண 
மாயும் , சர்வத்திர பரிபூர்ணனயும் , ஒன்றோடேயும் சம்மந்த 
மில்லா தவனாயும் , ஒன்றினாலேயும் மறைக்கப்படா தவனாயு 
மிருக்கிறவன் . விவேகத்தைக் கொடா நின்ற இந்தப் பன்னி 
ரண்டு லக்ஷணங்களினாலேயும் , ஆத்மாவைத் தேகாதிகளைக் 
காட்டிலும் வேறுபாடாக அறிந்து புருஷனானவன் தேக 
முதலானவைகளில் மோகத்தினாலே உண்டாகா நின்ற நான் 
எனதென்கிற இந்த அசத்தான புத்தியை விட்டுவிடுவன் . 
சொர்னமெடுக்கிற உபாயமறிந்த சொர்னக்காரனானவன் 
க்ஷேத்திரங்களிலே சொர்ன தாதுக்களோடு கூடிக்கொண் 
டிருக்கிற கல்லுகளிலே ஊதியெடுக்கிறது முதலான உபாயங் 
களினாலே சொர்னத்தை எப்படி அடைகிறானோ, அப்படிப் 
போலே பரமாத்மாவினுடைய ஆதீனமான காரியகாரணங் 
களை அறிந்த புருஷனானவன் க்ஷேத்திரமென்று சொல்லப் 
படா நின்ற தேகங்களிலே ஆத்மாவையடையத் 

தக்க 
தான யோகா திவுபாயங்களினாலே அந்தப் பரமாத்மாவை 
யடைகின்றான் : 


மூலப்பிரகிருதி - மகதத்துவம் - அகங்காரம் - ரூப- ரச 
கந்த - ஸ்பரில - சப்தம் ஆக இந்த எட்டுகளும் பிரகிருதிக 
ளென்று சொல்லப்படுகின்றன . சத்துவம் - ரஜசு - தமசு 
என்கிற இந்தமூன்றும் பிரகிருதியினுடைய குணங்கள் . கியா 
னேந்திரியங்கள் ஐந்தும் , கர்மேந்திரியங்கள் ஐந்தும் , மன 
தும் - பிரிதிவியாதி பஞ்ச மகா பூதங்களும் ஆகப்பதினாறு 
தத்துவங்களாகச் சொல்லப்படுகின்றன . 

றன . இவைகளில் அந்த 
ரியாமியாயிருக்கிற ஆத்மாவொருவனென்று கபிலர் முதலான 
Ko ஷ்வரர்களாலே சொல்லப்பட்டிருக்கிறது . தேகமோ 
வென்றால் இந்த இருபத்து நாலு தத்துவங்களுடைய கூட்ட 
மாக விருந்து கொண்டு , ஸ்தாவரமென்றும் , சங்கமமென்றும் , 
இரண்டு விதமாகவிருக்கிறது . இந்த தத்துவங்களுடைய 
கூட்டசொரூபமான தேகத்திலேயே அந்தப் பரமபுருஷ 
னானவன் தேகாந்திரிய! திகளை நிஷேதிக்கிறதினால் அறியப் 
படுகிறான் . புத்தியினுடைய விர்த்திகளானவை சாக்கிர 
மென்றும் , சொப்பனமென்றும் , சுழுத்தி யென்றுஞ் சொல்லப் 
படுகின்றன . இந்தச் சாக்கிரதி புத்தியினுடைய விருத்திக 
ளானவை யாதொருத்தாசல் அனுபவிக்கப் படுகின்றனவோ , 
அவரே சாக்ஷியாயிருக்கிற பரம புருஷராக விருக்கிறார் . 
திரிகுணாத்மகமாயும் , சர்வ விஷயத்திலேயும் விழா நின்றும் , 


600 


ஸ்ரீ மஹா பகவதம் 


யானது 


கர்மத்தி லுண்டாகின்ற இந்தப் புத்தியினுடைய விருத்தி 
களின் சம்பந்தத்தினாலே ஆத்மாவினுடைய சொரூபத்தை 
புஷ்பங்களுடைய கந்தங்களினாலே அந்த கந்தத்துக்கு 
ஆஷ்ரயமாயிருக்கிற வாயுவைப்போல அறியக்கடவன் . 

இப்படிப்பட்ட புத்தியை துவாரமாக வுடையதாயும் , 
புத்தியி னுடைய குணகர்மங்களினால் கட்டப்பட்ட தாயும் , 
அக்கியான மூலமாயுமிருக்கிற சம்சாரமானது எதார்த்த 
மாகாமலிருந்தாலும் புருஷனுக்குச் சொப்பனம்போலுண்டா 
கிறது . ஆகையினால் உங்களாலே திரிகுணாத்மகமான கர்மங் 
களுக்கு மூலமான அக்கியானம் ஞானத்தினால் தகனம் 
பண்ணத்தக்கது . குருசிசுருஷையினாலும் , சாதுக்களுடைய 
சங்கத்தாலும் , பகவத் நாம சங்கீர்த்தனங்களினாலும் , காமக் 
குரோத - லோபமோக - மத - மாச்சரியங்களென்கிற ஆறையும் 
இந்திரியங்களையும் ஜயிக்கத்தக்க புருஷர்களுக்குப் பகவா 
னாயும் , நியந்தாவாயுமிருக்கிற வாசுதேவனிடத்தில் பக்தி 

உண்டாகும் . பரமாத்மாவினிடத்திலே புத்தியை 
யுடையவனாய் , சமஸ்த கர்மபந்தங்களை விட்டவனாய் , பக்தி 
யோகத்தினாலே அக்கியான வாசனைகளைத் தகித்தவனா யிருக் 
கிறவன் , அதோக்ஷசனான சுவாமியை அடைவான் . 

அந்த 
ஈஸ்வரனை இருதயத்தி லுபாசியுங்கள் . இப் பூமியிலே 
பகவானை அன்புடன் வழிபடுவது ஓர் சிரமமான காரிய 
மல்ல . பலவித உருவங்களைப் பெற்ற ஆபரணங்களிலும் 
எப்படி பொன்னே நிறைந்திருக்கிறதோ , அப்படி சரம் . 
அசரம் எனும் இருவகைப் படைப்புகளிலும் மாயன் எனப் 
படும் பரம்பொருளே நிறைந்து இருக்கிறதென மனதார 
சிந்தித்தலே பகவானை பக்தி செய்வதெனப்படுவது . 

வாருங்கள் அசுர குமாரர்களே ! சமஸ்த பிராணிகளுக் 
கும் பிரியராயிருக்கிற அந்த ஸ்ரீ ஹரியை உபாசிப்பதில் 
யாதொரு பிரயாசையுமில்லை. சமஸ்த பிராணிகளுக்கும் 
சாதாரணமா யிருக்கிற விஷயானுபவங்களினாலே என்ன 
பிரயோசனம் . இவ்வுலக சம்பத்து புருஷனுக்கு என்ன சுகத் 
தைக் கொடுக்கப்போகின்றது . ஆகையினாலே காணப்பட்டும் 
கேழ்க்கப்பட்டு மிருக்கிற சர்வாந்திரியாமியான ஸ்ரீமந் நாரா 
யணனை ஆத்ம லாபத்தின் பொருட்டு பக்தியினாலே பஜனை 
பண்ணுங்கள் . உலகத்திலே கர்மங்களுடைய சங்கற்பமானது 
சுகத்தை யடையும் பொருட்டும் , துக்க நிவர்த்தியின் பொரும் 

நட்டு 
மாக உண்டாயிருக்கின்றது . இந்த உலகத்தில் புருஷனான 
வன் எந்த சரீரத்துக்காக விஷயங்களினாலே போகங்களை 
இச்சிக்கின்றானோ அந்தச் சரீரமானது நாய் முதலானவை 


Chayanmadania 


படம் நெ . 8 . 

பக்கம் நெ , 601 . 
பகவான் , நரசிம்ம அவதாரம் செய்து இரணியனை 

சம்ஹாரம் புரிந்தது . 


சப்தமஸ் கந்தம் 

601 
களினாலே பக்ஷிக்கத்தக்கதாயும் , அனித்தியமாயு மிருக்கின் 
றது . வாருங்கள் அசுரர்களே ! இந்த உலகத்திலே ஸ்திரீசங்க 
முதலான அவஸ்தைகளினாலேயும் , கர்மங்களினாலேயும் , 
கிலேசப்படுகின்ற புருஷர்களுக்கு எவ்வளவு சுகம் உண்டா 

றது விசாரித்துப் பாருங்கள் . புருஷனானவன் தேகத்தி 
னாலே கர்மங்களைச் செய்கிறான் . ஒருவன் பிராமணனாயிருந் 
தாலும் , தேவனாயிருந்தாலும் , சீலம் - தனம் - தபசு - யாகம் 
ஆசாரம் - விரதங்கள் இவைகளினாலெல்லாம் முகுந்தனைச், 
சந்தோஷிப்பிக்க முடியாது . அந்த ஸ்ரீ ஹரியானவர் நிஷ் 
காமமான பக்தி ஒன்றினாலேயே சந்தோஷப்படத்தக்கவர் . 
மற்றவையெல்லாம் வேஷமே யல்லாமல் வேறல்ல . 
பசாணிகளையும் தன்னைப்போலே பார்த்து , 

சகல பிராணி 
களுக்கும் அந்தரியாமியாயும் நியந்தாவாயு மிருக்கிற 
ஸ்ரீ ஹரியினிடத்திலே பக்தியைப் பண் ணுங்கள் எக்ஷராக்ஷ 
சர்கள் - ஸ்திரீகள் - சூத்திரர்கள் - இடையர் - பக்ஷிகள் - மிருகங் 

இவை முதலான ப ! வசீவர்களெல்லாரும்கூட பகவத் 
தியால் அச்சுதனுடைய சாரூப்பியத்தை யடைந்திருக்கி 

பிராணிகளிலும் கோவிந்தனே அந்தரி 
யாமியா யிருக்கிறாரென்று அறிந்து கொள்ளுங்கள் . இது 

உலகத்திலே யிருக்கப்பட்ட புருஷனுக்கு 
புருஷார்த்தமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 


சகல 


மூர்கள் . 


சகல 


பரம 


எட்டாவது அத்தியாயம் 


பகவான் நரசிம்மராக அவதரித்து ஹிரணியசம்மாரம் 
புரிந்தமை சொல்லப்படுகின்றது . 

நாரதர் வாக்கியம் 
தருமபுத்திரரே ! அதன்பிறகு தயித்திய குமாரர்கள் 
எல்லாரும் அந்தப் பிரகலா தனனாலே சொல்லப்பட்ட அர்த் 
தத்தைக் கேட்டு , தோஷமில்லாம லிருப்பதினாலே அதைக் 
கிரகித்து , குருவினால் சொல்லப்பட்ட அர்த்தத்தைக் கிரகியா 
மற் போனார்கள் . பிற்பாடு ஆசாரிய புத்திரனானவன் அந்த 
அசுர புத்திரர்களும் பகவானிடத்திலே நிஷ்டையை யுடை 
யவராய் பக்தியில் மேம்படுவதைக்கண்டு பயந்து சீக்கிரமாகப் 
போய் ராஜாவுடன் இந்த விருத்தாந்தங்களைச் சொன்னான் . 

கடையப்பெற்ற கடலினின்றும் உற்பவித்த அமுதத்தை 
உண்ணும்படி ஊட்டியதை யொப்ப மதுரமான வார்த்தை 

76 


6102 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


களைப் பேசும் பிரகலாதனுடைய சமாசாரத்தைக் கேட்டு , 
மனம் பொறாமல் , வளருப்படியான நெருப்பைப்போலும் 
கோபமானது பொங்கி , தன்னுடைய கண்கள் விஷத்தை 
வெளியிட ஹிரணியன் கொடிய விஷப்பாம்பைப்போலானான் . 


அந்தச் சிறுவனை நீங்கள் சென்று இங்கு கொண்டு 
வாருங்களெனக் 

கோபித்துச் சொன்னான் . வெறுப்பை 
யுடைய அசுரர்கள் ஓடிப்போய் பிரகலாதனைக் கொண்டுவந்து 
சபையில் சேர்க்க , சமுசார பந்தத்தினின்றும் 

மீறும் 
வழியைக் கண்டறிந்த தனது புத்திரனுடைய சிவந்த 
அழகிய முகத்தை நோக்கி அட கொடியனே ! நீ மாண 
மடையப் போகிறாய் , துஷ்டனே ! அதமனே ! எனதாக்கினை 
யைத்தாண்டி நடவா நின்ற உன்னை எமலோகத்துக்கனுப்பு 

எனக்கு உலக பாலர்களுடனே கூடிக்கொண் 
டிருக்கிற மூன்று உலகங்களும் நடு நடுங்கிக்கொண் டிருக் 
கின்றன , நீ மாத்திரம் எனது வார்த்தையை என்னபலத் 
தைப்பற்றி தள்ளிவிட்டாய் என , பிரகலாதனன் பிதாவைப் 
பார்த்து சொல்லுகின்றான் : 


கிறேன் . 


கால 


எனது பிதாவே ! உத்கிருஷ்ட நிக்கிருஷ்டங்களான 
பிரமா முதலிய ஜீவகோடிகளும் அந்தப் பகவானுடைய 
ஆதீனமாயிருக்கின்றன . அந்தப் பகவானானவர் 

எனக்கு 
மாத்திரம் பலமாக விருக்கவில்லை . உன்னிலும் பலசாலி 
களாயிருக்கிற மற்றபேர்களுக்கும் பலமாக விருக்கிறார் . 
ரூபிய யுமிருக்கிற விஷ்ணு தானே தம்முடைய சக்தியினால் 
ஜகத் சிருஷ்டி - ஸ்திதி - சங்காரங்களைப் பண்ணுகிறார் . 
உன்னுடைய இந்த அசுரபாவத்தைவிட்டு மனதைச் சர்வ 
பிராணிகளிலேயும் சமமாகத் தரிக்கக்கடவாய் . உன்னைப்போ 
லொத்த சிலர் ஆத்மாவை அபகரிக்கும் காமக்குரோத லோப 
மத மாச்சரியமென்கிற அனிஷ்டவர்க்கத்தையும் , மனது 
முதலான ஆறு இந்திரியங்களையும் , முன்னே ஜயிக்காமல் 
பத்துத் திக்குகளும் தன்னாலே ஜயிக்கப்பட்டவைகளா 
யெண்ணி யிருக்கிறார்களென்று 

சொல்லுகின்ற 
தன்னைப் பார்த்து இரணியகசிபுவானவன் சொல்லுகிறான் : 


பிரகலா 


அட அறிவிலாசிறுவனே ! மாணங் கிட்டியிருக்கிறவர் 
களுக்கே இப்படிப் பட்ட 

அனர்த்த புத்தி யுண்டாகும் . 
என்னைப் பார்க்கிலும் உன்னாலே சொல்லப்பட்ட வேறொரு 
ஜகதீஸ்வரனெங்கே இருக்கிறான் என்று கேட்க பிரகலாதன் 
சொல்லுகிறான் : 


சப்தம ஸ்கந்தம் 

603 
" வெற்றியையே யுடைய சக்கராயுதத்தை தன்றிருக்கரத் 
தேயுடைய குற்றமிலா தவன் கடலிலு மிருக்கிறான் ; வண்டு 
களால் மொய்க்கப்பெற்ற புஷ்பங்களிலும் உளன் ; உயர்ந்த 
மலைகளிலுமுளன் . அரசனே ! சரீரத்தில் வசிக்கும் உயி 
ரைப்போல எல்லா உலகங்களிலும் இறைவன் இருக்கி 
றான் என்றுரைத்தான் . 

அவன் எங்குமிருப்பது உண்மையானால் இந்த ஸ்தம்பத்தி 
லும் அவனைக் காணலாமல்லவா ? இப்படிப் பிதற்றுவதி 
னாலே உன்னுடைய சிரசை அறுத்துப்போடுகிறே னென்று 
கத்தியை யுருவிக்கொண்டு சிங்காதனத்தில் நின்றெழுந் 
திருந்தவனாய் , அதிகபலாான தன்னுடைய முஷ்டியினாலே 
இரணியன் கம்பத்தை பறைந்தான் . 

இடி இடித்தது போல இரணியன் கோபித்து , தன்கை 
பால் அறையப்பெற்ற கம்பத்தில் நின்றும் பொன்னுலகம் 
( தேவர்களது உலகம் ) வெடிக்கவும் , பெரிய மலைகள் நடுங்க 
வும் , எல்லார்க்கும் அச்சம் உண்டாகும்படி அந்த க்ஷணத்தி 
லேயே பகவானான 

பகவானானவர் தம்முடைய பக்தனான பிரகலாத 
னுடைய வசனத்தை சத்தியமாகப் பண்ணுகைக்குச் சபை 
யில் இருக்கும் ஸ்தம்பத்திலே மிருகமல்லாமலும் , மனுஷ்ய 
னல்லாமலு மிருக்கிற மிகவும் அற்புதமான ரூபத்தோடு 
காணப்பட்டார் . 

இரணியகசிபுவானவன் இந்தப்பிரகாரம் ஸ்தம்பத்தில் 
நீன்றும் ஆவிற்பவித்த பயங்கரமான சுவர்க்கத்தையளாவின 
சரீரத்தை யுடையதாயும் , 

விசாலமான வக்ஷஸ்தலத்தை 
யுடையதாயும் , சூட்சுமமான இடையையுடையதாயும் , சந்திர 
கிரணம் போல வெளுத்த ரோமங்களினாலே வியாபிக்கப் 
பட்டதாயும் , நகங்களை ஆயுதமாக உடையதாயு மிருக்கிற 
அந்த நாஹரிரூபத்தைப் பார்த்து , இந்த ஜந்துவானது 
மிருகமுமன்று ; மனுஷியனுமன்று ; காணுதற்கரிய ஆச்சரிய 
கரமான , நரஹரி ரூபம் பெற்றிருக்கிறது என்று நினைத்து , 
உடனே மனோதைரியத்துடன் கதையை யுடையவனாய் 
அட்டகாசம் பண்ணிக்கொண்டு நரசிங்கனான ஸ்ரீ ஹரியின் 
பேரிலே எதிர்த்தான் . அப்போது அந்த இரணியாசுர 
னானவன் நரசிம்மனெனும் தீபத்திலே விழுந்த விட்டிற் 
பூச்சிபோலக் காணாமல் மறைந்து 

போனான் . அந்த 
பகவானிடத்திலே 

இரணியன் க ணாமற்போனது 
ஆச்சரியமன்று . யாதொரு 

யாதொரு பகவான் ஆதியிலே உண்டான 
பிரளயகால இருளைபெல்லாம் தம்முடைய தேஜசினாலே 


604 


ஸ்ரீ மஹா பாகவதீ ம 
விழுங்கி விட்டாரோ , அப்படிப்பட்டவருக்கு இது ஒரு 
ஆச்சரிய மன்று . பிற்பாடு அசுர சிரேஷ்டனான இரணி 
யன் கோபத்தினாலே ஓடிவந்து கதையினாலே நரசிம்மரை 
அடித்தான் . சுவாமியும் தமதுபேரிலே பராக்கிரமியா நின்ற 
இரணியனை கருடன் சர்ப்பத்தைக் கிரகிப்பது போலக் 
கிரகித்துக்கொண்டார் . வாராய் தர்மபுத்திரனே ! அப்போது 
கருடனித்தில் நின்று நழுவிய சர்ப்பம்போலச் சுவாமியி 
னுடைய அஸ்தத்தினின்றும் இரணியனானவன் நழுவினான் . 
அப்போது சமஸ்தமான தேவர்களும் உலகபாலர்களும் 
மேகத்திலே மறைந்து பார்த்துக்கொண் டிருந்தார்கள் . 

அப்படி நழுவிய இரணியனானவன் கத்தி கேடயங்களை 
யெடுத்துக்கொண்டு திரும்பவும் மகாவேகத்தோடு முகுந்தனை 
யெதிர்த்தான் . ஸ்ரீ ஹரியானவர் அந்த இரணியகசிபுவைப் 
பிடித்துக்கொண்டு பிடித்தபிடியோடு சபையினுடைய வாசற் 
படியில் துடையின்மேலே தள்ளிக்கொண்டு நகங்களினாலே 
கிழித்து எறிந்தார் . பயங்கரமான கண்களை யுடையவராயும் , 
திறக்கப்படாத வாயையுடையவராயும் , தம்முடைய நாவிலே 
அந்த அசுரனுடைய இரத்தத்தையுரிந்தும் இரத்த பிந்துக் 
களினாலே நனைந்து சிவந்துமிருக்கிற பிடரிமயிர்களையும் 
முகத்தையு முடையவராயும் , குடலை மாலையாகவும் , கஜவதத்தி 
னாலே சிம்மம்போலே விளங்கியுமிருக்கிற அந்த நரஹரி 
யானவர் , தன்னாலே பிளக்கப்பட்ட இரணியனை விட்டுவிட்டு , 
ஆயுதபாணிகளாகத் 

தன்பேரி லெதிர்க்கா நின்ற அந்த 
இரணியனுடைய சேனைகளையும் சங்கரித்தார் . அதன் பின்பு 
தன்னோடு யுத்தம் பண்ணுகிறதற்கொருவரு மில்லாதவராயும் , 
ராஜாவினுடைய சிங்காதனத்திலே யிரா நின்றும் , 

உக்கி 
ரத்தை யுடையவராயும் , உலக நாதராயும் , பயங்கரமான 
முகத்தை யுடையவராயுமிருக்கிற அந்த நரசிங்க மூர்த்தியை 
ஒருத்தருங் கிட்டிவந்து சேவிக்கமாட்டாமற் போனார்கள் . 

தேவர்களும் புஷ்ப வருஷங்களாலே வருஷித்தார்கள் . 
அப்போது இரணியவதோற்சவத்தை பார்க்கவந்த தேவதை 
களுடைய விமானக் கூட்டங்களினாலே ஆகாசமெல்லாம் 
நெருங்கிற்று . தேவதுந்துபி முதலான வாத்தியங்கள் முழங் 
சின . தேவதைகள் முதலான சமஸ்தமானபேர்களும் அஞ்சலி 
பந்தம் பண்ணிக்கொண்டு சிங்காதனத்திலே மஹா தேஜ 
சோடு கூடினவராயிருக்கிற நரசிரேஷ்டரான 
ருடைய சமீபத்திலே நெருங்கப் பயந்தனர் . 


நரசிமம 


சப்தமஸ்கந்தம் 


605 


ஒன்பதாவது அத்தியாயம் 


நாரதர் வாக்கியம் 


வாளா 


வாரீர் தர்மநந்தனரே ! அதி பயங்கரமான பகவானுடைய 
நரசிம்ம உருவத்தைக்கண்டு சகல தேவர்களும் கிட்டே 
நெருங்க வஞ்சி , ஸ்ரீ இலக்குமிதேவியை பகவானண்டையில் 
போகும்படிக்கு பிரார்த்தித்தார்கள் . ஸ்ரீதேவியும் அவர்களது 
முறைக்கிறங்கி , பகவானண்டையிலே வந்து , அவரடைந் 
திருந்த என்று மிலாத அந்த அற்புத ரூபத்தைக்கண்டு 
தானும் நெருங்க பயந்தனள் . பிரம்மாவும் சிவனும் தேவர் 
களும் 

இந்திரனும் முனிவர்களும் சித்தர்களும் பிதுர்க் 
களும் நாகர்களும் குபேரன் முதலிய கந்தருவர்களும் 
இன்னும் மற்ற எண்ணிலாதவர்களும் பகவானைக் கிட்ட 
முடியாமல் , மனிதனும் சிம்மமுங் கலந்த உருவங்கொண்ட 
பெம்மானை பலதடவையுந் தொழுது , அவனது பாததாமரை 
களைப் பணிந்தார்கள் . 

அத்தேவர்கள் அவதரித்த பெருமானது இரு பாதங்களை 
தோத்திரம் செய்து , பூமியில் விழுந்து வணங்கி , 
யுதத்தை தரித்த இரணியனை சம்மாரம் புரிந்து எமைக் காப் 
பாற்றிய பெருமானே ! ஆதிசேஷ சயனத்தில் அறிதுயில் 
கொள்ளும் மேகமே ! நீர் கொண்டிருக்கும் கோபத்தைத் 
தணித்துக்கொள்ள வேண்டுமெனப் பிரார்த்திக்க , நரசிம்மன் 
கொண்ட கோபம் தணியாது நிற்க , எல்லோரும் கலங்கி 
னார்கள் . 

அப்போது பிரம தேவனானவர் சமீபத்திலிரா நின்ற 
பிரகலாதனைப் பார்த்து , வாராய் குழந்தாய் ! உன் தகப்பனான 
இரணியன் பொருட்டு கோபத்தையடைந்த ஜகந்நாதரான 
ஸ்வாமியைக்கிட்டி கோபந்தணியும்படி 

பிரார்த்தித்துக் 
கொள்ளென்று அனுப்பிவைத்தார் . மகா பாகவதோதத்தம 

அந்தப் பிரகலா தனன் அப்படியே யாகட்டுமென்று , 
அங்கீகரித்து , மெள்ள அந்த நரசிங்கமூர்த்தி யண்டைக்குப் 
போய் , அஞ்சலிபந்தனம் பண்ணிக்கொண்டு , சாஷ்டாங்க 
மாகப்பணிந்து , பக்திப்பரவசனாகி அவாண்டையில் நெருங்கி , 
ஹிரண்யாசுரனது புத்திரனான வெற்றியை யடைந்த பிரக 
லா தனன் திருப்பாற்கடலினின்றும் எழுந்த மதுரமுடைய 
அமுதத்தைப் போல செவி முதலிய பஞ்ச இந்திரியங்களும் 
குளிரும்படி ஸ்ரீ தேவியினது நாயகரான 

பகவானுடைய 


னான 


506 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அழகிய தாள்களை படைந்து துதிசெய்ய , கரிய நிறத்தை 
யுடைய கடவுள் மனம் குழைந்து உருகி , தாமரை மலர் 
போலும் கரங்களால் பிரகலா தனது பின்புறத்தைத் தடவி , 
குழந்தாய் ! உனக்கு வேண்டிய வரங்கள் யாவை ? அவை 
களைக் கேள் தருகின்றேன் என்றனர் . 

பகவானானவர் கிருபாபரிபூரணராய் தம்முடைய பாதார 
விந்தங்களில் பிரணாமம்பண்ணாநின்ற அசுரபாலனான பிரக 
லா தனை யெடுத்துத் தம்முடைய அஸ்தத்தை அவனுடைய 
சிரசிலே வைத்தார் . பிரகலாதனானவன் பகவானுடைய 
கரஸ்பரிசத்தினாலே சகல சுபங்களையும் பெற்றவனாய் , அந்த 

னுடைய பாதபத்மங்களை இருதயத்தில் தரித்து , 
ஏகாக்கிரமான மன துடன் , பிரீதியினால் தழை தழைத்த 
வாக்கினால் அந்த நரசிம்ம பகவானை 

ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறான் : 

பிரகலாதன் வாக்கியம் 
ஆசைப் பெருக்கத்தை அறவேயொழித்த பெரியோர்கள் 
நாடுகின்ற மேன்மையான பெரிய சுடரே ! பரிசுத்தமான 
பழைய வேதங்களினால் துணியப்படும் நுண்ணிய பொருளே ! 
பசுமையான மேக நிறத்தை யுடையவரே ! தம்மை யடைவதற் 
கின்றியமையாத பக்தியைக் காட்டிலும் வேறு வரத்தை 
எவன் பெற விச்சிப்பான் என்று சொல்லி பரிசுத்தமான 
தெய்வ உணர்ச்சியை யுடைய பிரகலாதனன் பகவானைத் 
தொழுது தோத்திரம் புரியலானான் . 

புஷ்பங்களிற் பொருந்தியிருக்கும் வாசனையைப்போல் 
எல்லாப் பொருள்களிலும் நிறைந்த பெருமானே ! உமது 
சிவந்த தாமரைப் பாதங்களை தொழுது போற்றாதவர்கள் 
தேவர்களானாலும் நீசரேயாவார்கள் . உமது திவ்விய 
கல்யாண குணங்களை தமது நாவினால் தோத்திரம் புரிபவர் 
கள் பொல்லாத நீசர்களாயினும் தேவர்களிலும் சிரேஷ்டர்க 
ளாவார்கள் . மனித - சிம்ம உருவங்கொண்ட 

ஐயனே ! 
உருளுகின்ற சக்கரத்தைப்போல சிறிதும் ஓய்விலாமல் 
பிறவித் துன்பத் துழன்றேன் . மயக்கத்தைத்தரும் பிறவித் 
துன்பத்தால் யானின்னும் வருந்தவேண்டுமோ வென்று 
அஞ்சுதலல்லாமல் , தெளிவைக் கொடுக்கும் உம்மைக்கண்ட 
தேவர்களைப் போல யான் பயப்படவில்லை . என்னிடத்தில் 
உமது அருளைத் தரவேண்டும் . 

சிருஷ்டிப் பொருள்களின் உற்பத்தி காலத்திற்கு முன் 
ஒருவராகவே யிருந்து , அவைகள் அழிவையடைந்ததின் 


607 


மகா 


சீப்தம ஸ்கந்தம் 
பின்னும் ஒருவராக விருந்து , இவ்விரண்டு காலத்தின் 
நடுவில் நானாவித ஜீவகோடிகளாகி யிருப்பதுபோல் விளங்கு 
கின்ற பெருமானே ! ஞானப்பிரகாசமே ! உன் திருவிளையாடல் 
களை யெல்லாம் சொல்ல வல்லவர் யாரிருக்கின்றார்கள் . 

சிருஷ்டி முதலியவைகளுக்கு முதற்காரணமான 
மாயையாகி , உட்கரணங்களி 

உட்கரணங்களி லொன்றான அகங்காரமாகி , 
மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங் 
களாகி , மெய் வாய் கண் மூக்கு செவியெனும் ஐந்து இந்திரி 
பங்களாகி , அவ்விந்திரியங்களுக்குரிய குணங்களாகி உரையும் 
குற்றமிலாத உம்மையல்லாமல் 

எம்மால் மதிக்கக் கூடிய 
பொருள் வேறிருக்கின்றதோ ? பிறந்து விட்ட பிறகு மரண 
காலத்தில் மரணத்துன்பத்தை அனுபவிப்பதற்கும் அஞ்சி , 
மீண்டும் ஓர் தாய் வயிற்றை யடைந்து அங்கு நெருக்கத்தால் 
நேரிடும் கஷ்டங்களை யனுபவிப்பதற்கும் பயந்து , சுழல் காற் 
றின் இடையில் அகப்பட்டுக்கொண்ட சருகைப்போல உழல் 
பவரும் உம்மைப் போற்றிடார் . அவர்களது கல்வியை 
யென்னவென்று சொல்வேன் யான் ! வெற்றி பொருந்திய 
வேலாயுதத்தைக் கரத்தே பெற்றிருந்த எனது தந்தையாகிய 
இரணியாசுரனைக் கொன்று மேலான சிறப்பை எமக்களித்த 
பகவ னே ! இவ்விடத்தே நீர் அடைந்திருக்கும் கொடிய 
கோபத்தை விட்டு மனமுவந்து எமக்கு அருள் செய்ய 
வேண்டுமென்று பலமுறையும் சகல பற்றுகளையும் அறுத்து 
உயர்ந்த ஐந்து வயதுள பாலனான பிரகலா தன் பிரார்த்திக்க , 
நரசிம்மமூர்த்தி கோபந்தணிந்து மகிழ்ந்தனர் ., 


பத்தாவது அத்தியாயம் 


ஸ்ரீ அரியானவர் பக்தனான பிரகலா தனை அனுக்கிரகித்து அந்தர்த்தான 
மரனதும் , ஸ்ரீ அரியினுடைய கிருபையால் ருத்திரபகவான் 

திரிபுரங்களை தகித்தமை சொல்லப்படுகிறது . 


நாரதர் வாக்கியம் 


வாரீர் தர்மராஜனே ! அந்தப் பாலனான பிரகலாதன 
னானவன் அந்தவங்களையெல்லாம் பக்தியோகத்துக்கு விகாத 
மாக எண்ணினவனாகி , பகவானைக் குறித்துச் சிறிப்புடனே 
சொல்லுகிருன் : வாரீர் நரசிம்மரே ! சுபாவமாகக் கர்மங் 
களிலே ஆசக்தியை யுடையவனான எனக்கு நானாவித வரங் 


608 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
களால் ஆசையை உண்டாக்க வேண்டாம் . நிர்வேதத்தை 
யடைந்தவனாயும் , விஷய சங்கத்தில் நின்றும் பயந்தவனாயு 
மிருக்கிற நான் மோக்ஷத்தை அபேக்ஷித்தவனாய் உம்மைச் 
சரணமாக அடைந்தேன் . நீர் பக்தனுடைய லக்ஷணத்தை 
யறிய வேணுமென்று இச்சையையுடையவராகி , பக்தனைச் 
சமுசார மூலங்களாயும் இருதய பந்தங்களாயு மிருக்கிற 
சப்தாதி விஷயங்களிலே ஏவுகிறீர் . வாரீர் புருஷசிரேஷ் 
டரே ! நீர் எனக்கு வேண்டிய வரங்களைக் கொடுக்கிறவரே 
யாகில் அந்தச் சப்தா திவிஷய கர்மங்கள் என்னுடைய 
இரு தயத்திலே உண்டாகாமலிருக்க வேணுமென்கிற இந்த 
வரத்தையே உம்மிடத்தில் நின்றும் அடைய விரும்புகிறேன் 
என்று சொல்லா நின்ற பிரகலாதனைப் பார்த்து பகவான் 
சொல்லுகின்றார் : 


ஸ்ரீ பகவான் வாக்கியம் 


அன்புள்ள குழந்தாய் ! என்னுடைய ஏகாந்த பக்தர் 
களான உன்னைப்போலொத்தவர்கள் என்னிடத்தில் நின்றும் 
இந்த லோகாந்தரத்திலே அனுபவிக்கத் தக்கதான பலன் 
களைக் கோருகிறவர்களில்லை . ஆனால் இந்த மனுவந்தரகால 
மட்டுக்கும் இந்த உலகத்திலே தயித்தியேசுவார்களுடைய 
போகங்களை யெல்லாம் நீ அனுபவித்துக்கொண்டு , நியந் 
தாவாயிருக்கிற என்னை எப்போதும் உன்னுடைய இருதயத் 
திலே வைத்து ஆராதிக்கக் கடவாய் . உன்னாலே கானம் 
பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை எந்தப் புருஷன் 
உன்னையும் என்னையும் ஸ்மரித்துக்கொண்டு திரிகாலங்களில் 
கீர்த்திக்கிறானோ! அவனும் கர்மபந்தத்தில் நின்றும் விடப் 
பட்டு முக்தனாவான் என்று சொல்லுகின்ற பகவானைப் பார்த் 
துப் பிரகலா தனன் சொல்லுகிறான் : 

பிரகலாதன் வாக்கியம் 
வாரீர் மஹேஸ்வரனே ! தீன தயாளுவே ! என்னுடைய 
பிதாவான இரணியனானவன் உம்முடைய மகிமையை அறி 
யா தவனாய் , மிகவும் குரூரமான மனதையுடையவனாய் , தன் 
னுடைய பிராதாவைக் கொன்றீரென்று அசத்தான புத்தி 
யுடனே கூடினவனாய் , உம்முடைய பக்தனான என்னிடத் 
திலேயும் துரோகம் 

பாராட்டி 

சர்வலோக குருவாயும் 
சிருஷ்டி - ஸ்திதி - சங்கார கர்த்தாவுமான உம்மை நிந்தித் 
தான் . தீனவற்சலனே ! என்னுடைய பிதாவானவன் சாந்த 

உம்முடைய திருஷ்டியினாலே கடாக்ஷிக்கப்பட்டு 
பரிசுத்தனாகி , தாண்டக்கூடாததாயும் கரையில்லாமலுமிருக் 


மான 


சப்தமஸ் கந்தம் 

609 
கிற அந்கப் பாபவகைகளில் நின்றும் பரிசுத்தனாகக் கடவன் . 
என்று பிரார்த்தியா நின்ற பிரகலா தனைப் பார்த்து ஸ்ரீ ஹரி 
யானவர் சொல்லுகின்றார் : 


ஸ்ரீ பகவான் வாக்கியம் 


வாராய் குலபாவனனே ! யாதொரு காரணத்தாலே 
உலகங்களை யெல்லாம் பாலனம் பண்ணா நின்ற நீ 
இரணியாசுரனுடைய கிரகத்திலே பிறந்தாயோ , அதுகார 
ணத்தாலே உன்னுடைய பிதாவான இரணியன் முதல் 
இருபத்தொரு தலைமுறை வரைக்கும் பிறக்குமவர்களும் மகா 
பாபிஷ்டர்களா யிருந்தாலும் பரிசுத்தமாவார்கள் . வாராய் 
பிரகலாதனே ! என்னுடைய தேக ஸ்பரிசத்தாலே எல்லா 
விதத்திலும் பரிசுத்தனான 

உன்னுடைய பிதாவுக்குச் 
செய்யவேண்டிய 

காரியங்களைச் செய்யக்கடவாய் . 
சுபுத்திரனை யுடைய இந்த இரணிய கசிபுவானவன் உத்தம 
லோகத்தை படையப்போகிறான் . வர ராய் குழந்தாய் ! இனி 
நீ உன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் ஏறி யிருக்கக்கட 
வாய் என்று பகவான் சொன்னபடிக்கே பிரகலாதனும் தகப்ப 
னுக்குச் செய்யவேண்டிய புத்திர கிருத்தியங்களைச் செய்து , 
பிராடணோத்தமர்களாலே பட்டாபிஷேகமும் பண்ணப்பட்ட 
வனாகி , சத்துரு சூனியமான இராஜ்ஜியத்தைப் 

ராஜ்ஜியத்தைப் பரிபாலனம் 
பண்ணிக் கொண்டிருந்தான் . அப்போது பிரமதேவனும் 
தேவதைகளோடு சூழப்பட்டவராய் 

பிரசன்ன முகரான 
நரசிம்ம தேவரைப்பார்த்து சொல்லுகிறார் ; 

பிரம்மதேவர் வாக்கியம் 
வாரீர் தேவதேவனே ! பாபியாயும் உலகத்தைப் பீடித்த 
வனுமான இந்த அசுரனானவன் உம்மாலே சங்கரிக்கப் 
பட்டான் . அந்த அசுரன் என்னால் சிருஷ்டிக்கப் பட்டவை 
களினாலே மரணமில்லாமல் இருக்கும்படி என்னிடத்தில் 
நின்றும் வாய் பெற்றவனாகி , தபயோக பலத்தினாலே கர்வி 
யாகி , சமஸ்தமான தர்மங்களையும் நாசப்பண்ணினான் . இந்த 
பிரகலாதன் மிருத்தியு முகத்தில் நின்றும் உம்மாலே விடு 
விக்கப்பட்டான் என்று சொல்லுகின்ற பிரமா வைப் பார்த்து 
ஸ்ரீ பகவான் சொல்லுகின்றார் : 


ஸ்ரீ பகவான் வக்கியம் 


வாராய் சதுர்முகனே ! இப்படிப்பட்ட வரம் இனிமேல் 
அசுரர்களுக்கு உன்னாலே கொடுக்கத்தக்க தன்று . குரூர 
மான சுபாவத்தையுடைய பேர்களுக்கு இப்படிப்பட்ட வரங் 

77 


610 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கொடுக்கிறது பாம்புக்குப் பால் புகட்டி வளர்ப்பது போலா 
கும் என்று ஸ்ரீ ஹரியானவர் சொல்லி பிரமாவினால் பூஜிக் 
கப்பட்டவராகி , சர்வ பூதங்களுக்குங் காணப்படாதவராய் 
அந்தர்த்தானமானார் . 

பிற்பாடு பிரகலாதனானவன் பிரமதேவனையும் , ருத்தி 
சனையும் , பிரஜாபதிகளையும் , தேவர்களையும் , பூசித்து , சிரசி 
னாலே வந்தனம் பண்ணினான் . பிரம்தேவன் முதலான 
தேவர்களெல்லாம் சுக்கிராசாரியர் முதலான ரிஷிகளுடனே 
கூட பிரகலாதனைத் தயித்திய தானவர்களுக்குப் பதியாகப் 
பண்ணி , அப்பிரமா முதலான சகலமானபேரும் ஆசீர் 
வசனஞ்செய்து சந்தோஷித்து அவனாலே பூஜிக்கப்பட்டவர் 
களாய்த் தங்கள் தங்கள் ஸ்தானங்களை அடைந்தார்கள் . 
இந்தப்பிரகாரம் விஷ்ணு பாரிஷதர்களான ஜய விஜயர்கள் 
சாபத்தாலே திதிக்குப் புத்திரர்களாகப் பிறந்தவர்களாகி , 
மன திலேயே யிரா நின்ற வயிரவ பாவத்தினாலே ஸ்ரீ ஹரி 
யினால் சங்கரிக்கப் பட்டார்கள் . திரும்பவும் அந்த ஜய 
விஜயர்கள் கும்பகர்னனாகவும் இராவணனாகவும் பிறந்து 
ஸ்ரீ ராமருடைய பல பராக்கிரம பாணங்களினாலே விழுந்த 
வர்களாய் ஸ்ரீ ராமனையே நினைத்துக்கொண்டு தேகத்தை 
விட்டார்கள் . பிற்பாடு அவர்களே சிசுபால தந்தவக்கிரர்க 
ளாகப் பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணனாலே சங்கரிக்கப் பட்டவர் 
களாய் அவருடைய சாயுச்சியத்தை யடைந்தார்கள் . 

நாரதர் வாக்கியம் 
வாரீர் தர்மராஜனே ! உம்மால் கேழ்க்கப்பட்ட அந்தச் 
சிசுபாலன் முதலான ஸ்ரீ கிருஷ்ண வயிரிகளுடைய சாயுச் 
சியமானது சொல்லப்பட்டது . மகானுபாவர்களான ரிஷிகள் 
பரப்பிரமரூபியான ஸ்ரீ கிருஷ்ணபகவான் மனுஷியரூபியா 
யிங்கே பிரத்தியக்ஷமாக வாசம் பண்ணுகிறாரென்று உங்க 
ளுடைய கிரகத்தைக்குறித்து நாலுதிக்கிலேயுமிருந்து வரு 
கிறார்கள் . அப்படிப்பட்ட நீங்களே இந்தப் பூலோகத்திலே 
மகா பாக்கியத்தைப் பண்ணினபேர்கள் . ஸ்ரீ கிருஷ்ணரான 
வர் உங்களுக்குப் பிரியராயும் குருவாயு மிருக்கிறார் . இந்தப் 
பகவானான ஆதிபுருஷனானவர் பூர்வத்திலே மஹா மாயாவி 
யான மயனாலே போக்கடிக்கப்பட்ட ருத்திரனுடைய எஜ 
ஸைத் திரும்பவும் விஸ்தரிப்பித்தார் என்று சொல்லுகின்ற 
நாரத மகாரிஷியைப் பார்த்துத் தர்மராஜா சொல்லுகின்றார் : 

தருமபுத்திரர் வாக்கியம் 
வாரீர் மகாரிஷியே ! ஜகதீசனான ருத்திரனுடைய கீர்த் 
தியை மயன் எந்தக்காரியத்திலே போக்கடித்தான் ? அந்த 


சப்தமஸ்கந்தம் 

611 
கீர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவானாலே திரும்பவும் எப்படி விஸ் 
தரிக்கப்பட்டது ? இதை எனக்குச் சொல்லவேண்டு மென்று 
கேட்கின்ற தர்ம புத்திரனைப்பார்த்து நாரத மகாரிஷியான 
வர் சொல்லுகின்றார் : 

நாரதர் வாக்கியம் 
வாரீர் தர்மராஜனே ! யுத்தத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பகவ ! 
னால் விருத்திை அடைவிக்கப்பட்ட தேவகைகளினாலே 
ஜயிக்கப்படா நின்ற அசுரர்கள் மாயாவிகளுக்கெல்லாம் பரம 
குருவான மயனைச் 

சரணமடைந்தார்கள் . சிருஷ்டியிலே 
சமர்த்தனான அந்த மயனானவன் ஒருத்தராலேயுங் காணக் 
கூடாத போக்குவரவை யுடையவர்களாயும் , இன்னபடி 
பென்று எண்ணக்கூடாத உபகரணங்களை யுடையவைகளாயு 
மிருக்கிற மூன்று பட்டணங்களைச் சிருஷ்டித்து அவர்களுக் 
குக் கொடுத்தான் . அசுர சேனாபதிகள் பூர்வ வயிரத்தை 
நினைத்துக்கொண்டு , அந்தத் திரிபுரங்களோடு கூட கண் 
ணுக்குக் காணப்படாம லிருந்து கொண்டு , 

லிருந்து கொண்டு , லோகபாலர்க 
ளோடு கூடின மூன்று உலகங்களையும் பீடித்தார்கள் . 

பிற்பாடு மூன்று உலகங்களும் ஈஸ்வரனை அடைந்து 
வணங்கி தேவனே ! உம்முடையவர்களாயும் திரிபுர வாசி 

அசுரர்களாலே பீடிக்கப்பட்டுமிருக்கிற எங்களை 
யெல்லாம் ரக்ஷியுமென்று சொன்னார்கள் . இந்தப் பிரகாரம் 
உலகங்களாலே பிரார்த்திக்கப்பட்ட பகவானாயும் சங்கார 
கர்த்தாவாயுமிருக்கிற உருத்திரர் தேவதைகளைப் பார்த்து 
பயப்படாதீர்களென்று சொல்லி அனுக்கிரகித்தவராகி , தனு 
சிலே சரத்தைச் சந்தானம்பண்ணி அபிமந்திரித்துத் திரி 
புரங்கள் மேலே விட்டார் . அந்தச் சரத்தில் நின்றும் சில 
பாணங்களினாலே திரிபுரங்கள் காணப்படாமற்போயின . திரி 
புரவாசிகளான அந்த அசுரர்களெல்லோரும் அந்த பாணங் 
களினாலே ஸ்பரிசிக்கப்பட்டு விழுந்திறந்தார்கள் . மகாயோகி 

மயனானவன் அவர்களைக் கொண்டுபோய் தன்னாலே 
நிர்மிக்கப்பட்ட அமிர்தரசத்தை யுடையதாயிருக்கிற கூபத் 
திலே போட்டுவைத்தான் . அந்த அசுரர்கள் சித்தாமிர்த ரசத் 
தினாலே ஸ்பரிசிக்கப்பட்டு , வஜஜிரம்போல திடகாத்திரர் 
களாய் மேகத்தைப் பிளவா நின்ற இடி நெருப்புகள்போல 
யெழும்பினார்கள் . அப்படி யெழும்பியவர்களைப் பார்த்து 
விசனப்பட்டுக் கொண்டிரா நின்ற ரிஷபத் துவசனைப்பார்த்த 
விஷ்ணுவானவர் ஒரு உபாயத்தைப் பண்ணினார் . அஃதெப் 
படி . யென்றால் , புதல்வனான பிரமதேவன் கன்றாகவும் , தான் 
பசுவாகவும் , ரூபத்தைத் தரித்தவராகி , மத்தியான காலத் 


களான 


யன 


தான் 


112 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
திலே திரிபு , பட்டணத்திலே பிரவேசித்து , ரச கூபத்திலே 
யிருக்கிற அமிர்தத்தைச் சேஷமில்லாமல் பானம் பண்ணி 
னார் . அந்த அசுரர்கள் பார்த்துக் கொண்டிருந்தும் 
மோகத்தை யடைந்தவர்களாகி பசுரூபமான அந்த விஷ்ணு 
வை நிஷேதியாம லிருந்தார்கள் . அதையறிந்து மாயாவி 
யான மயனானவன் விசனமில்லா தவனாய் , தெய்வ கதியையும் 
ஸ்மரித்தவனாய் , அந்த அமிர்தரசத்தை ரக்ஷியா நின்ற பேர் 
களைப் பார்த்து ஒரு வார்த்தைச் சொல்லுகிறான் : 

இந்த உலகத்திலே தனக்கும் அன்னியனுக்கும் தெய் 
வத்தினாலே கற்பிக்கப் பட்டிருக்கிறதைப் போக்கடிப்பதற்கு 
எவன் 

இச்சிப்பனென்று சொன்னான் . பிற்பாடு 
ஸ்ரீ கிருஷ்ண பகவானானவர் தம்முடைய சக்திகளினாலே 
ருத்திரனுக்கு ரத - சாரதி - குதிரைகள் -தனுசு - சரம் இவை 
முதலான யுத்தசாதனத்தைச் சிருஷ்டித்துக்கொடுக்க , இவை 
களைக்கொண்டு ருத்திரனானவர் யுத்தசன்னாகத்தை யுடையவ 
ராய் , பகவானுடைய தேஜசினாலே ரக்ஷிக்கப்பட்டவராய் , 
அபிசித்தென்கிற முகுரதத்திலே பேதிக்கக்கூடாத திரிபுரங் 
களைத் தகித்தார் . அப்போது ஆசாசத்திலே துந்துபி வாத்தி 
யம் முழங்கின . தேவர்கள் புஷ்பவருஷம் வருஷித்தார்கள் . 
இந்தப்பிரகாரம் சிவபெருமான் திரிபுரங்களைத் தகித்து , 
பிரமா திகளினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவராய்த் தம் 
முடைய ஸ்தானத்தை யடைந்தார் . 

பிரகலாதனது இச்சரிதத்தை உரைப்பவரும் , அதை 
அன்புடன் கேட்டவரும் , துன்பமெனும் சமுத்திரத்தை 
தாண்டி இன்பமெனும் சமுத்திரத்தை யடைவார்கள் . 


A. 


பதினொன்றாவது அத்தியாயம் 


பிராமணாதி வர்ணங்களுக்கும் ஸ்ரீகளுக்கும் சாதாரணமான தர்மங் 
களும் , அதில் முக்கியமாயிருக்கிற தர்மங்களுஞ் 

சொல்லப்படுகின்றன . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே ! தர்மபுத்திரரானவர் மகாத்துமாக் 
களுக்கெல்லாம் இஷ்டனாயும் பகவானிடத்திலேயே மனதை 
யுடையவனாயு மிருக்கிற அந்த பிரகலாதனுடைய சரித்திரத் 
தைக்கேட்டு சந்துஷ்டராகி , திரும்பவும் பிரமகுமாரரான 


சப்தம ஸ்கந்தம் 

613 
நாரத மகாரிஷியை வினவுகிறார் . வாரீர் கியானசக்திமுத 
லான குணங்களையுடைய நாரத பகவானே ! எந்த தர்மத்தி 
னால் புருஷன் கியான பக்திகளை அடை. குவனோ அப்படிப் 
பட்ட வர்ணாசிரம ஆசாரங்களோடு கூடிய அனாதியான 
மனுஷிய தர்மத்தைக் கேட்பதற்கு இச்சிக்கிறேன் . உம்மைப் 
போலொத்தவர்கள் சிரேஷ்டமாயும் ரகசியமாயு மிருக்கிற 
தர்மத்தை அறிவார்கள் . ஆதலின் அருள் செய்ய வேண்டு 
மென்று பிரார்த்திக்கும் தர்மபுத்திரரைப் பார்த்து நாரத 
மகாரிஷி சொல்லுகின்றார் : 

நாரதர் வாக்கியம் 
ராஜனே ! உம்மாலே கேழ்க்கப்பட்ட அனாதியான 
வர்ணாசிரம தர்மத்தைச் சொல்லுகிறேன் . யாதொருபகவான் 
தம்முடைய அமிசத்தினால் தர்மத்துக்கு தக்ஷ குமாரியினிடத் 
தில் அவதரித்தவராய் பதரிகாசிரமத்தில் தபசு பண்ணிக் 
கொண் டிருக்கிறாரோ , அந்தப் பகவானைப் 

பிரணாமம் 
பண்ணி , மனுஷியர்களுக்கெல்லாம் சாதாரணமான தர்பங் 
களைச் சொல்லுகிறேன் கேளும் . 
சத்தியம் , தயை , ஏகாதசியாதி உபவாசம் , 

உபவாசம் , சவுசம் , 
க்ஷமை , யுக்தா யுக்த விவேகம் , மனோநிக்கிரகம் , அயிம்சை, 
பிரமசரியம் , தானம் , குருவினாலே உபதேசிக்கப்பட்ட மந்திர 
ஜபம் , மனோ வாக்கு காயங்கள் ஒரு வழிப்பட்டிருக்கின்ற 
உள்ளத்தைக்கொண்டு சந்தோஷமாயிருத்தல் , ஸ்ரீ கிருஷ்ண 
மூர்த்தியினுடைய ஸ்மரணமும் - கீர்த்தனமும் - சேவையும் , 
இவை முதலான முப்பது தர்மங்களும் , பிராமணாதி நாலு 
வர்ணங்களுக்கும் சாதாரணமான தர்மங்கள் ஆம் . எக்கியம் 
அத்தியயனம் -தானம் - பிரமசரியாதி ஆசிரமங்களுக்கு விதிக் 
கப்பட்டிருக்கிற கிரியைகள் இவைகள் விசுத்தமான குலத்தி 
னாலேயும் , ஆசாரத்தினாலேயும் , சுத்தர்களான பிரம் - க்ஷத்தி 
ரிய வைசியர்களுக்குத் தர்மமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன . 

தான் அத்தியயனம் பண்ணுகிறதும் , ஒருவனுக்கு 
அத்தியயனம் பண்ணிவைக்கிறதும் , தான் யாகம் பண்ணு 
கிறதும் , ஒருவனுக்கு யாகம் பண்ணிவைக்கிறதும் , தான் 
தானம் கொடுக்கிறதும் , தானம் வாங்குகிறதும் , ஆகிய 
விவை யாறும் பிராமணனுக்கு விகித கர் மங்களாம் . 

அரசர்களுக்கு தர்மமாவது : அருமையான வேதங்களை 
யோதலும் , யாகங்களை இயற்றலும் , பெரிய பூமியை அரசு 
புரிந்து இரக்ஷித்தலும் , கொடிய யுத்தங்களுக்காக சைனியங் 
களை பயிற்றுதலும் , அஞ்சாமல் உக்கிரமான யுத்தத்தில் 


614 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
எதிர்த்து வெற்றியை மிகுதியாக அடைதலும் , அன்புடன் 
தரித்திரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொருள் முதலியன 
கொடுத்து தன்னைப்போ லின்புறும்படி பார்த்தலும் ஆகிய 
அறுவகையாம் . 

வேதம் ஓதல் , யாகம் செய்தல் , வர்த்தகம் செய்தல் , பயிர் 
செய்தல் , கடன் கொடுத்தல் , பசுக்கூட்டங்களைக் காப்பாற்று 
தல் ஆகிய ஆறு தர்மங்களும் வைசியருக் குறியதாம் . 
பிராமண க்ஷத்திரிய வைசியர்களெனும் மூவருக்கும் பணி 
செய்தல் சூத்திரருக்குற்ற கடமையாம் எனச் சொல்வார்கள் . 

பெண்களுக்கு தர்மமாவது : குடும்பகாரியங்களை செவ் 
வையாயியற்றுதலும் , தனது கணவனை தெய்வமெனக்கருதி 
உள்ளன்போடு பணிதலும் , கணவனது 

சொல்லுக்குச் 
சிறிதும் மாறுபடாமல் காரியங்களை இயற்றுதலும் , அவனது 
தாய்மனம் கோணாதபடி நடந்து கொள்ளுதலும் ஆம் . 

இனிமேல் சங்கர ஜா திகளுடைய தர்மம் சொல்லப்படு 
கிறது : வண்ணான் சக்கிலி - கைக்கோளன்- நட்டுவன் வலைக் 
காரன் - மேதரவன் - வேடனெனும் எழுவகைப்பட்ட அந்நிய 
ஜா தியாயும் , இவர்களுக்குக் கீழ்ஜா தியாகிய சண்டாளன் 
புலக்கசன் - மா தங்கன் முதலான அந்திய ஜாதிகளாயுமிருக் 
ற சங்கரஜா திகளிலே களவு , இம்சை , இவைகளில்லாமல் 
இவர்க்குக் குலக்கிரமமாக வரா நின்ற அந்தந்த விர்த்தியே 
அவரவருக்குத் தர்மமாக அறியத்தக்கதென்று வேதாந்தக் 
கியானிகளினாலே சொல்லப்பட்டிருக்கிறது . 


பன்னிரெண்டாவது அத்தியாயம் 


முதலான 


பிரமசாரி -வானப்பிரஸ்தர்களுடைய தர்மமும் , பிரமசரிய 
நாலு ஆஸிரமங்களும் பொதுவான சில தர்மங்களுஞ் 

சொல்லப்படுகின்றது . 

நாரதர் வாக்கியம் 
வாரும் தர்மபுத்திர மகாராஜனே ! பிரமசாரியானவன் 
குரு குலத்திலே வாசம் பண்ணிக்கொண்டு குருவினிடத்தில் 
பயபக்தி விசுவாச முள்ளவனயும் , காயத்திரியை ஜெபித்துக் 
கொண்டும் காலையிலும் மாலையிலும் குரு சூரியன் அக்கினி 
சுரோத்தமான் 

இவர்களை 

உபசரிக்கக் கடவன் . முந்தி 
கிருஷ்ணாசனம் -சடை - தண்டம் - கமண்டலம் - உபவீதம் இவை 


சப்தமஸ் கந்தம் 

615 
களையெல்லாம் கையிலே பவுத்திரத்தை யுடையவனாய் சாஸ் 
திரப்பிரகாரம் தரிக்கக்கடவன் , ஸ்திரீகளிடங்களில் அதிக 
மாகப் பேசுதல் ஆக்ரது . கிரகஸ்தனுக்கோ வென்றால் ருது 
ஸ்நானம் பண்ணியிருக்கிற தன்னுடைய ஸ்திரீயுடனே 
ரதியும் மதனும் போலவிருந்து , மற்றகாலங்களிலே குருவை 
அனுவர்த்தித்தல் தர்மமாகிறது . விரத நிஷ்டர்கள் சரீரத் 
துக்கும் சிரசுக்கும் தைலமிடுதல் , உடம்பு பிடித்துக்கொள் 
ளுதல் , ஸ்திரீகளைப் பார்த்தல் , மாம்ஸ போஜனம் , மது 
பானம் , கந்தபுஷ்பாதி அலங்காரம் , இவைகளையெல்லாம் 
விடக்கடவர்கள் . இந்தப் பிரகாரம் விரதத்தில் நிஷ்டையை 
யுடையவனாய் பிரமசரியமுதலான நாலு ஆஸிரமங்களிலே 
ஒன்றைப்பற்றி , அந்த ஆஸிரமதர்மத்தை ஆஸிரியா நிற்கிற 
வன் வேதாந்தக் கியானியாய்ப் பரப்பிரமமான ஸ்ரீமந் நாரா 
யணனை அடைகுவன் . 


டைய 


வாரும் தர்மராஜனே ! இனிமேல் வானப் பிரஸ்தனு 

நியமங்களைச் சொல்லுகிறேன் : வானப்பிரஸ்தன் 
உழுது விரைக்கப்பட்ட பூமியில் உண்டான பலன்களையும் , 
உழா தபூமியிலே சுபாவமாயுண்டான பலன்களையும் , அகா 
லத்திலே உண்டான பலன்களையும் , அக்கினிபக்குவமான 
பதார்த்தத்தையும் விட்டு , யோக்கியகாலத்தில் அபக்குவமான 
கந்த மூலமுதலான வஸ்துவையும் , சூரிய பக்குவமான 
பலாதிகளையும் புசிக்கக்கடவன் . பனி , காற்று , அக்கினி , 
மழை , வெய்யில் , இவைகளைச் சகித்துக்கொண்டு அக்கினி 
நிமித்தமாகவே பர்னசாலையையாவது கிரிகுகையையாவது 
ஆஸியிக்கக்கடவன் . தலையில் மயிர் - உடலிலே மயிர் -நகங் 
கள் - தாடி - உடம்பழுக்கு -சடை -கமண்டலம் - கிருஷ்ணாசனம் 
தண்டம் - மரவுரி இவைகளை யெல்லாம் தரிக்கக்கடவன் . 
இந்தப் பிரகாரம் வானப்பிரவ் தனானவன் வனத்திலே பனி 
ரண்டு வருஷம் எட்டு வருஷம் நாலு வருஷம் இரண் 
வருஷம் ஒரு வருஷமாகில் தபசிலே யுண்டான கஷ்டத்தி 
னால் புத்தியெப்படி நசியா மலிருக்குமோ அப்படி சஞ்சரிக் 
கக்கடவன் . வியாதிகளினாலேயும் ,சிறையினாலேயும் , கர்மா 
னுஷ்டானத்தினாலேயும் , 

கியான 

அனுஷ்டானத்தினா 
லேயும் , தான் சமர்த்தனாகாமற் போனானேயாகில் 

முதலான விரதத்தை ஆசரிக்கக்கடவன் . எப்படி 
யென்றால் ஒளபாசனத்தை ஆத்துமாசமானோபனம் பண்ணிக் 
கொண்டு அகங்கார மமகாரங்களை விட்டு பஞ்ச பூதசங்காத 
மான தேகத்தை எதா யோக்கியமாகத் தத்துவத்தினுடைய 
காரணங்களிலே கூட்டக்கடவன் . 


உய 


வாச 


616 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


அதெப்படியென்றால் , புத்திமானானவன் ஆகாசத்திலே 
இந்திரியங்களையும் , வாயுவினிடத்திலே மூச்சையும் காது 
களையும் , தேஜசிலே தன்னுடைய சரீரத்திலுள்ள பூஷணத் 
தையும் , அப்பிலே இரத்தம் சிலேஷ்மம் சுக்கில சுரோணிதங் 
களையும் , மிகுந்த அவதிமாங்கிச முதலானவைகளைப் பிருதிவி 
தத்துவத்திலேயும் , எதில் நின்றும் எது எப்படி பிறந்ததோ 
அந்தப் பிரகாரமே லயிப்பிக்கக்கடவன் . இந்தப் பிரகாரம் 
ஸ்தூல சரீரத்தை நசிப்பித்து , லிங்க சரீரத்தை சொல்லத் 
தக்க விஷயத்தோடுகூட வாக்கிந்திரியத்தை அக்கினிய 
லேயும் , காரியத் துடனேகூட அஷ்தயிந்திரியத்தை இந்தி ! 
னிடத்திலேயும் , தடையோடுகூட பாத யிந்திரியத்தை 
விஷ்ணுவினிடத்திலேயும் , ரதிக்கிரீடையுடனே கூட உபஸ்த 
விந்திரியத்தைப் பிரம வினிடத்திலேயும் , பல விசர்க்கத் 
துடனேகூட பாயு . விந்திரியத்தை மிருத்தியுவினிடத்தி 
லேயும் , அந்தந்த ஸ்தானங்களை அதிதிக்கிரமிய மல் சேர்க்கக் 
கடவன் . சப்தத்துடனேகூட சிரவண விந்திரியத்தை திக்கு 
களிலேயும் , ஸ்பரிசத்தோடு துவக்கிந்திரியத்தை வாயுவி 
னிடத்திலேயும் , ரூபத்தோடுகூடச் சுரோத்திரேந்திரியத்தை 
சூரியனிடத்திலேயும் , ரசத்துடனேகூட சிகுயிந்திரியத்தை 
அப்பிலேயும் , கந்தத்துடனேகூட கிராணேந்திரியத்தைப் 
பூமியிலேயும் சேர்க்கக்கடவன் . 


AA 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


மோக்ஷ சாதகமான யதிதர்மமும் ஒரு அவதூத விருத்தாந்தத்தினாலே 
தபசில் சித்தியை யுடையவனது அவஸ்தையும் 

வர்ணிக்கப்படுகின்றது . 

நாரதர் வாக்கியம் 
தர்மராஜனே ! இந்தப்பிரகாரம் வானப்பிரஸ்தன் சுதர் 
மா னுஷ்டானத்தில் சந்தனாகாவிட்டால் , முன்சொன்ன 
பிரகாரத்தினாலே தியானம் பண்ணி உபவாச தீக்ஷையைப் 
பண்ணக்கடவன் . சுதர்மானுஷ்டானத்தில் சக்தனாகில் முன் 
சொன்ன பிரகாரமே தியானம் பண்ணி சன்னியசிக்கக் 
கடவன் . இப்படி தியானம்பண்ணி சன்னியசிச்சுவிரக்தனாய் 
சரீரத்தைக்கொண்டு அஸ்தமனமாகிற கிராமத்திலே அந்த 
ராத்திரி மாத்திரம் வாசம் பண்ணிக்கொண்டு சஞ்சரிக்கக் 
கடவன் . சந்நியாசியானவன் வஸ்திரத்தைத் தரியாமல் 
கௌபீன மாத்திரந் தரித்தவனாய் ஆபத்தில்லாத வேளையிலே 


சப்தமஸ் கந்தம் 

617 
தனக்கு 

அடையாளமான தண்டமுதலானதைத் தவிர 
மற்றொன்றைத் தரிக்கக்கூடாது . இந்தப் பிரகாரம் ய்தியா 
னவன் ஆத்மானுபவ பரனாய் வேறொரு ஆஷ்ரயமில்லாமல் 
சர்வப் பிராணிகளுக்கும் சுகிர்தனான நாராயணனையே பிராப் 
பியராக நிச்சயித்தவனாய் ஒருவனாகவே சஞ்சரிக்கக்கடவன் . 
சாக்கிர அவஸ்தை சுழுத்தி அவஸ்தை இவைகளுடைய 
சந்தியிலே ஆத்மநிஷ்டனா யிருக்கக்கடவன் . நிச்சயமாக 
உண்டாகும் மரணத்தை யடைவதற்கும் , அனித்தியமான 
வாழ்க்கையை விடுவதற்கும் , எப்போதும் சித்தமாயிருந்துக் 
கொண்டு ஜீவன சாதனமான 

சிற்பவித்தை முதலானதை 
விட்டவனாயும் , வேதத்தினாலே சங்கை பண்ணா நின்ற தர்க் 
கங்களை யெல்லாம் விட்டவனாயும் , இருக்கக்கட...வன் . 


மிருக்கிற 


இனிமேல் பரம அங்கிசர்களான யதிகளினுடைய 
விசேஷ தர்மம் சொல்லப்படுகிறது. சாந்தனாயும் , சமசித் 
தனாயுமிருக்கிற தத்துவக்கியானத்தையுடைய யதியானவன் 
தனது ஆசிரமத்தை உலக நிமித்தமாகத் தரிக்கவும் விட்டு 
விடவுங்கூடும் . கியான பரிபக்குவத்தையுடைய சந்நியாசி 
யானவன் இதரர்களாலே அறியப்படாதபடி 

ஜாதியாதி 
வேஷத்தையுடையவனாயும் , பிரயோசன அபேக்ஷை யில்லாத 
வனாயும் , உன்மத்தன்போலவும் , பாலன்போலவும் , பிரமானு 
பவத்திலே கியானனாயிருந்தாலும் , ஊமைபோலும் இருந்து 
கொண்டு சஞ்சரிக்கக்கடவன் . இந்தப் பாம அங்கிசனுடைய 
ஒழுக்கத்திற்கு பெரியோர்கள் பிரகலாதனுக்கும் அசகரவிரு 
நிஷ்டனான குருமுனிக்கும் சம்வாதரூபமாயும் புராதனமாயு 

இந்த இதிகாசத்தை உதாரணமாகச் சொல்லு 
வார்கள் . அதாவது , பகவத்பிரியனான பிரகலாதனானவன் 
உலகங்களுடைய இயல்பை அறியவேணுமென்கிற இச்சையி 
னாலே 

சில மந்திரிகளுடனே உலகங்களில் சஞ்சரித்துக் 
கொண்டு சயிக பர்வதத்தினுடைய தாழ்வரையிலே காவேரிக் 
குச் சமீபமான பூப்பிரதேசத்தில் படுத்துக்கொண்டும் அழுக் 
கடைந்த தேக அவயவங்களினாலே மறைந்திருக்கிற பிரம 
தஜசை யுடையவனாயுமிருக்கிற ஒரு முனியைக்கண்டான் . 
ஒருவராலேயும் இன்னானென்று அறியக்கூடாத அந்த 
முனியைப் பிரகலாதன் கண்டு வேதவிதிப்படி வணங்கி 
பிரஷ்னம் பண்ணுகிறான் : 

பிரகலாதன் வாக்கியம் 
வாரீர் முனிவரே ! உலகத்திலே திரவியத்துக்காக வியா 
பாரங்களைப் பண்ணி திரவியம்: சம்பாதிக்கிறவனுக்கல்லவோ 

78 


சம் 


118 

ஸ்ரீ ![ 1 பாகவதம் 
தேகம் பருத்திருக்கும் . வரீர் பிரம நிஷ்டரே ! வியாபார 
சூனிவராய் சயனித் துக்கொண்டிருக்கிற உமக்குச் சரீரமானது 
எந்த ஏ துவினாலே பருத்திருக்கின்றதோ, அதை எனக்குச் 
சொல்லக் க .மோனால் சொல்லவேண்டுமென்றனன் . அம் 
முனியானவர் அந்த பிரகலா தலுடைய வாக்காகிற அமிர்தத் 
தினாலே வசிகரிக்கப் பட்டவராய் சிரித்துக்கொண்டு அந்தப் 
பிரகலாதனனைப் பார்த்து சொல்லுகின்றார் : 

தவத்தியம் 
வாராய் அசுபசிரேஷ்டனே ! பெரியோர்களுக்குச் சம் 
மதனான நீ கியான திருஷ்டியினலே இந்தஉலகத்தில் மனுஷி 
யர்களுடைய பிரவர்த்தி நிவர்த்தி மார்க்கங்களுடைய 
பலன்களையும் , நன்றாக அறிந்தே யிருக்கிறாய் . ஸ்ரீமத் 
நாராயணன் அன்புடன் 

உன்னுடைய 

இருதயத்தில் 
எக்காலும் 

வாசம் 

பண்ணிக்கொண்டு அக்கியானமான 
விருளைச் சூரியன் போலப் போக்கடித்துக்கொண்டிருக் 
கிறார் . ஆகையினால் உன்னுடைய பிரசினங்களை எனக்குத் 
தெரிந்தமட்டுஞ் சொல்லுகிறேன் . பிரகலாதனனே ! 
சாரப் பிரவாகத்தைப் பெருக்கா நின்றும் , ஆசையினாலே 
கர்மமார்க்கத்திலே பிரவர்த்தித்துக்கொண்டு மிருந்த நான் 
முன்னே நானாவித ஜன்மங்களிலே கூட்டிவைக்கப் பட்டேன் . 
அந்தப் புண்ணிய பாபகர்மங்களினாலே கழலா நின்ற நான் 
சொர்க்க யோக்ஷங்களுக்கும் திரியக் ஜன்மங்களுக்கும் மனு 
ஷிய ஜன்மத்துக்கும் துவாரமாயிருக்கிற இந்த மனுஷிய 
ஜன்மத்தைத் தன்னிச்சையாக அடை விப்பிக்கப்பட்டேன் , 
இந்த சீவனுடைய நிரதிசயசுக சொரூபமானது சர்வகர்மங்க 
ளுடைய நிவர்த்தியிலே தனக்குத் தானே பிரகாசிக்கிறது . 
காடபோகங்களை மனோரத மூலங்களாய்க்கொண்டு , அனித் 
தியமென்று பார்த்து , வியாபாரத்தை விட்டவனாய் பிராரப்த 
கர்மபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் . மூட 
னானவன் ஜலத்திலே யுண்டாகா நின்ற பாசி புல்லுகள் 
முதலானவைகளினாலே மறைக்கப்பட்டிருக்கிற ஜலத்தை 
அறியமாட்டாமல் விட்டு , ஜலம் வேணுமென்கிற இச்சை 
யினால் கானலைக்கண்டு ஜலமென்று ஓடுவதுபோல , புருஷன் 
தன்னிடத்திலிருக்கிற பரமாத்மாவை 

விட்டு 

அப்பாலே 
தேடுகிறான் . 

வியாதிகளினாலேயும் , மனோவிகாரத்தினாலேயும் , சோராதி 
யுபத்திரவங்களாலேயும் , ஒருக்காலும் விடப்படாமலிருக்கிற 
இந்த மனுஷியனுக்கு மகாபிரயாசத்தினாலே அடையப்பட்ட 
அர்த்த - காமங்களினால் என்ன பிரயோஜனம் ? ஆகையினால் 


சப்தமஸ்கந்தம் 


619 


நான் இவைகளையெல்லாம்விட்டுத் தனக்குத்தானேயுண்டான 
சந்தோஷத்துடனேயும் , அற்பமாயும் வெகுவாயும் , மதுரமா 
யும் மதுரமில்லாமலும் , சிரத்தையுடனேயாவது சிரத்தை 
யில்லாமலாவது கொடுக்கப்பட்டதையும் , பகலிலே யாகட்டும் 
இராத்திரியிலே யாகட்டும் தனக்குத்தானே பிராப்தமான 
அன்னத்தைப் புசித்துக்கொண்டும் , பட்டு பீதாம்பரம் 
கிருஷ்ணாசனம் மரவுரி சீரணவஸ்திரம் இவைகளிலே 
பிராப்தமானதை சந்துஷ்டனாய்த் தரித்துக்கொண்டும் மரத்தி 
னிழலில் பூமியில் உப்பரிகையின்டேல் கட்டிலில் சயனித்துக் 
கொண்டும் , ஸ்நானம் பண்ணினவனாய் கந்தாதிகளையும் நல்ல 
வஸ்திரங்களையும் தரித்துக்கொண்டவனாய் , ரதம் - அஸ்வம் - 
கஜம் இவைகளினாலே சஞ்சரித்தும் , திகம்பரனாய் பிசாசம் 
போலே சஞ்சரித்துக்கொண்டு மிருப்பேன் . 
ஒருத்தன் போலிராமல் வேறுவேறாயிருக்கிற ஜனங்களை நான் 
ந்திக்கிறதுமில்லை , ஸ்துதிக்கிறதுமில்லை . வாராய் பிரகலா 
தனனே ! நீ மகா பாகவதனாகையால் என்னுடைய சரித்திர 
மானது நம்மாலே சொல்லப்பட்ட தென்று சொல்ல , அசுர 
ராஜனான பிரகலாதனானவன் அந்த முனியினாலே சொல்லப் 
பட்ட பரம அங்கிசர்களுடைய தர்பத்தைக்கேட்டு சந்துஷ்ட 
னாய் அந்த முனிவரைப் பூசித்து அவருடைய உத்திரவைப் 
பெற்றுக்கொண்டு தன்னுடைய கிரகத்தையடைந்தான் 


சுபாவமாக 


பதினான்காவது அத்தியாயம் 


சிரேயசுக்கு சாதன மான கிரகஸ் தனுடைய உத்தமமான தர்மம் 

சொல்லப்படுகிறது . 


யுதிஷ்டிரர் வாக்கியம் 
தேவரிஷியே ! சம்சாரத்திலேயே மிகவும் பற்றியிருக்கிற 
புத்தியையுடைய என்னைப்போலொத்த கிரகஸ் தனானவன் 
எந்த உபாயத்தினாலே மோக்ஷ சாதனமான இந்த நிவர்த்தி 
மார்க்கத்தைச் சீக்கிரமாக அடைவன் ? அதையெனக்குச் 
சொல்லுமென்று கேட்கும் தர்மபுத்திரரைப்பார்த்து நாரத 
மகாரிஷியானவர் சொல்லுகிறார் : 

நாரதர் வாக்கியம் 
மகாராஜனே ! ஜனங்களுக்கு அனுக்கிரகத்தைப்பண்ணு 
கின்ற உன்னாலே நல்ல கேள்வி கேட்கப்பட்டது . எந்தத் 


1120 


ஸ்ரீ ம ஒ 1 பகவதம 


தர்மத்தினால் கிரகஸ்தன் பந்தயே துவான கர்மத்தைச் செய் 
யம லிருப்பனோ அதை யதார்த்தமாகச் சொல்லுகிறேன் . 
கிரகாசிரம நிஷ்டயிைருக்கிறவன் கிரகஸ்த : ஸிரயத்திற்கு 
யோக்கியமான கர்பங்களை வ ! சுதேவாற்பணமாகச் செய்து 
கொண்டு பாகவதர்களான மகாமுனிகளை உபாசிக்கக்கடவன் . 
பகவானுடைய புண்ணிய சரித்திரங்களைச் சிரத்தையுடன் 
கேட்டுக்கொண்டு , சத்துக்களுடைய சகவாசத்தினால் தனக் 
குத்தானே விட்டுவிடா நின்ற பாரியா - புத்திரா திகளிடங் 
களில் சங்கத்தை , நித்திரைபண்ணி யெழுந்த புருஷன் 
சொற்பனத்திற்கண்ட அர்த்தங்களை எப்படி விட்டுவிடுவனோ, 
அப்படி விட்டுவிடக் கடவன் . மாதா - பிதா - புத்திரர்கள் 
சகோதரர் இவர்களெதை இச்சிக்கிறார்களோ அதை மம 
தையை விட்டவனாய்க் கொடுத்து சந்தோஷிக்கக்கடவன் . 
தனக்குக் கிடைக்கப்பட்ட தானியாதி சம்பத்துக்களை வைத் 
துக்கொண்டு தன்னுடைய நித்திய நைமித்திக கர்மங்களை 
தடத்தக்கடவன் . மிருகம் , பக்ஷி முதலான ஜந்துக்களைத் 
தன்னுடைய புத்திரர்களைப்போலப் பார்க்கக்கடவன் . 
புசிக்கும் வஸ்துக்களைப் பிறருக்குக்கொடுத்து உண்ணக் 
கடவன் . யாதொருவன் தனது பாரியாள் நிமித்தம் ம ? தா 
பிதா - குரு இவர்களை வஞ்சிக்கிறானோ, அவனாலே பகவானான 
வர் வேறு எந்த விதத்திலும் ஆராதிக்கப் படுவதில்லை . ஆத 
லின் பொருளிடத்தில் தனதென்கிற அபிமானத்தை விட்டு 
நிவர்த்தி பரர்களுடைய மார்க்கத்தை ஆசரிக்கக்கடவன் . 
தேவர்கள் ரிஷிகள் பிதுர்க்கள் பகவான் இவர்களை நாள் 
தோறும் ஆராதிக்கக்கடவன் . தனவானான புருஷனானவன் 
கன்னியாமாதத்தில் மாதாபிதாக்களுக்கும் பந்துக்களுக்கும் 
தன்னுடைய திரவியானுசாரம் மகமஹாளய சிரார்த்தத்தைப் 
பண்ணக்கடவன் . ஆகையினால் மனுஷியர்கள் புண்ணிய 
காலங்களிலே ஜன்ம சாபல்லியமான அந்தச் சுதர்மங்களைச் 
செய்துக்கொள்ளக் கட்டவர்கள் . 


தான் 


வாராய் தர்ம நந்தனனே ! இனிமேல் தர்ம முதலான 
சிரேயசுக்குச் சாதனமான புண்ணிய தேசங்களைச் சொல்லு 
கின்றேன் . பகவானுடைய பிம்பரூபமாகிய சற்பாத்திரமான 
பிராமணனெங்கே லபிக்கிறானோ, அதுவே கர்மங்களுக்கு 
யோக்கியமான புண்ணிய தேசம் . தபசு , வித்தை , நற்செய்கை 

வைகளோடு கூடின பிராமணகுல மிருக்கிற விடங்கள் சிரே 
யசுக்கு ஸ்தானமாக விருக்கிறது . புராணப் பிரசித்தமான 
கங்கை முதலான புண்ணிய நதிகளின் உற்பத்தி ஸ்தானங் 
களும் , நதி தீரங்களும் , சரசுக்களும் , பாகவதர்கள் வாசம் 


சப்தம ஸ்கந்தம் 

621 
பண்ணும் புஷ்கர முதலான க்ஷேத்திரங்களும் , தர்மஞ்செய் 
வதற்குப் பொருத்தமான புண்ணிய க்ஷேத்திரங்களாக விருக் 
கும் . இந்த க்ஷேத்திரங்களிலே பண்ணப்பட்ட தர்மமானது 
புருஷர்களுக்குச் சகல நற்பலன்களையும் கொடுக்கும் . 

வாரீர் தர்ம புத்திரரே ! உம்முடைய இராஜசூய யாகத் 
திலே தேவரிஷிகளாயும் தபோயோகாதி சித்தர்களாயு 
மிருக்கிற சனற்குமாரர் முதலான ரிஷிகள் இருக்கின்றபோது 
எந்தக்காரணத்தினாலே ஸ்ரீ கிருஷ்ணர் சற்பாத்ரமாக உக்கிர 
பூசைக்குப் பாத்திரமாகப் பண்ணப்பட்டார் . ஆகையினாலே 
அந்த ஸ்ரீ ஹரியே முக்கிய பாத்ரமென்று அறியத்தக்கது . 
தேவர்கள் திரியக்குகள் மனுஷியர்கள் ஸ்தாவரங்கள் எனும் 
நான்கு வகைப்பட்ட சரீரங்களும் அச்சுதனால் சிருஷ்டிக்கப் 
பட்டவைகளென்று அறியத்தக்கது . இப்படி யிருந்தாலும் 
திரேதாதியுகங்களில் மனுஷியர்களெல்லாருக்கும் பூசையி 
லேயே புத்தியிருக்கிறதைப் பார்த்து , பூஜார்த்தமாகக் கியானி 
களினாலே ஸ்ரீ ஹரியினுடைய அர்ச்சா விக்கிரகமானது 
பண்ணப்பட்டது . சிலபேர் அந்த அர்ச்சாவிக்கிரகத்திலே 
ஸ்ரீ ஹரியை சிரத்தையுடன் பூசையினாலே யுபாசிக்கிறார்கள் . 
இப்படி உபாசிக்கப் பட்டிருந்தாலும் அந்த அர்ச்சாரூபியான 
பகவான் புருஷத்துவேஷிகளான பேருக்குப் பலத்தைக் 
கொடுக்க மாட்டான் . அந்தப் புருஷர்களுக்குள்ளேயும் 
தபசு வித்தை சந்தோஷம் இந்தக் குணங்களுடனேகூட 
ஸ்ரீ ஹரியினுடைய ரூபமான வேதத்தை சர்வகாலமும் பரியா 
நின்ற பிராமணனை உத்தமப் பாத்திரமாகச் சொல்லுவார்கள் . 


A 


பதினைந்தாவது அத்தியாயம் 


மோக்ஷ சா தனமான சமஸ்த வர்ணாச்ரம தர்மங்கள் 

வர்ணிக்கப்படுகிறது . 

நாரதர் வாக்கியம் 
வாரீர் தர்மராஜனே ! சில பிராமணர்கள் கர்ம நிஷ்டர்க 
ளாயும் , சிலர் தபோ நிஷ்டர்களாயும் , சிலர் வேதாத்தியயன 
பரர்களாயும் , சிலர் மனன நிஷ்டர்களாயும் , சிலர் கியான 
யோக நிஷ்டர்களாயு மிருக்கிறார்கள் . இவர்களுக்குள் 
கியான நிஷ்டனுக்கே கர்மத்தினுடைய அனந்த பலத்தை 
கோரா நின்ற புருஷனாலே பிதுர்க்களை உத்தேசித்துக் 
கொடுக்கப்பட்ட கவ்வியங்களும் தேவதைகளை உத்தேசித்துக் 


622 


ஸ்ரீ 11 BT Li கவதம் 


கொடுக்கப்பட்ட அவ்வியங்களும் கொடுக்கத்தக்கன. அப் 
படிப்பட்டவன் கிடையாமற்போனால் இதரர்களுக்குள்ளே 
கியானத்திற் சிறந்தவர்களுக்கு அவை கொடுக்கத்தக்கவை 
யாம் . மகதைஸ்வரியத் துடனே கூடினவனும் சிரார்த்தம் 
பண்ணும்போது விசுவதேவஸ்தானத்தில் மூன்று பேரையும் 
வைக்கக் கடவன் . அது கூடாவிட்டால் 

ந்த இரண்டு 
ஸ்தானத்திலேயும் ஸ்தானமொன்றுக்கு ஒருவனையாகிலும் 
வைத்து சிரார்த்தம் பண்ணக்கடவன் . சிரார்த்தம் பண்ணும் 
போது வெகுபேர் யோக்கியர்களிருந்தாலும் முன்சொனன 
கணக்குக்கு அதிகமானவர்களைவைத்துப் பண்ணக்கூடாது . 
தர்மத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவன் சிரார்த்தத்திலே 
மாம்சத்தைக் கொடுக்கமாட்டான் . அது எவ்விதத்திலும் 
கூடாதது . அதை தானும் புசிக்கலாகாது . அன்னங்களி 
னாலே பிதுர் தேவதைகளுக்குத் திருப்தி செய்ய வேண்டியது . 
தேவர்கள் - பிதுர்க்கள் - ஆத்துமசுவஜனம் இவர்களுக்கு 
அன் னத்தைக் கொடுத்துக்கொண்டு சாவத்தையும் , பகவத் 
ரூபமாகப் பார்க்கக்கடவன் . சிரேஷ்டமான தர்மத்தைக் 
கோறா நின்ற மனுஷியர்களுக்கு படனோவாக்குக் காயங்களினா 
லேயும் பிராணிகளை இம்சியா மலிருத்தற்கு ஒப்பான தர்மம் 
வேறொன்றில்லை. புருஷனானவன் திக்குகளையும் சகல பூமி 
யையும் ஜயித்து அனுபவித்தாலும் ஆசையினுடைய 
அந்தத்தை படை யமாட்டான் . 

வெகு 

சாஸ்திரங்களை 
அறிந்தவர்களாயும் , சகலசம்யத்தைப் போக்கடித்தவர்க 
ளாயுமிருக்கிற வெகுபேர்கள் சந்தோஷ மில்லாததினாலே 
அதோகதியை யடைந்தார்கள் . 


யாகாதி கர்மங்களும் , மோக்ஷசாதனமாக மாட்டா . 
எவன் மோக்ஷத்தையடைய விரும்புகிறானோ அவன் விஷய 
ஆசக்தியை விட்டவனாயும் , பிரதிக்கிரகத்தை விட்டவனாயும் , 
மனுஷியர்களில்லாத விடத்திலே வாசம் பண்ணிக்கொண்டு , 
ஒருவனாய் கிடைத்த அன்னத்தை மிதமாக புசித்துக்கொண்டு , 
சன்னியாசம் பண்ணிக்கொண்டவனாகி , சமபூமியில் சுசியான 
பிரதேசத்திலே ஸ்திரமான ஆசனத்தை ஸ்தாபித்துக் 
கொண்டு அதிலே நெறித்துகொண்டிருக்கிற , அங்கத்தை 
யுடையவனாய் பிரணவத்தை உச்சரித்துக்கொண்டு . சுகமா 
யிருக்கக்கடவன் . இந்தப்பிரகாரம் மூக்குமுனையிலே திருஷ்டி 
வைத்தவனாய் எவ்வளவு காலம் தன்மனதானது சகல கர்மங் 
களையும் விட்டுவிடுகிறதோ, அவ்வளவு காலபரியந்தம் பூரக 
மென்னப்பட்ட சுவாச ஆக்ரிஷணமும் , கும்பகமென்கிற 
சுவாசத்தைப் பூரித்தலும் , ரேசகமென்னப்பட்ட சுவாசத்தை 


சப்தமஸ் கந்தம் 

623 
விடுதலும் இவைகளினாலே பிராணாபானங்களை நிரோதிக்கக் 
கடவன் . வித்துவானானவன் விஷயங்களையே நாடும் மனதை 
இழுத்து அடக்கி தன்வயப்படுத்துகிறான் . 


பலா பேக்ஷையில்லாமல் மனோவாக்குக் காயங்களினாலே 
செய்யப்பட்ட கர்மங்களைச் சாக்ஷத் பரப்பிரமமான ஸ்ரீமந் 
நாராயணனிடத்திலே மனோவாக்குக் காயங்களினால் சமர்ப் 
பித்தல் கிரியாத்துவ இதமென்றும் , தனக்கும் தன்னு 
டைய புத்திர - மித்திர - களத்திராதிகளுக்கும் மற்றுமுள்ள 
பிராணிகளுக்கும் ஐக்யபாவனைய தொன்றுண்டோ அதுவே 
திரவியாத்துவ இதமென்றும் சொல்லப்படும் . எந்தத் திர 
வியம் எந்த உபாயத்தினால் எவ்விடத்தில் எவனுக்கு 
நிஷிதமாகாம லிருக்கிறதோ , அந்தப் புருஷன் அந்தத் 
திரவியத்தினாலே சுதர்மங்களைச் செய்யக்கடவன் . 


வாரீர் தர்மநந்தனரே ! நீங்கள் தேவதைகளாலே 
யுந் தாண்டக்கூடாத ஆபத்துகளை யெல்லாம் பிரபுவான 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கடாக்ஷத்தினாலே தாண்டி , ஜயிக்கக் 
கூடாத ராஜாக்களை யெல்லாம் ஜயித்து , இராஜசூய முத 
லான கிருதுக்களைச் செய்தீர்கள் . அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ் 
ணனைச் சுதர்மானுஷ்டானபரனான புருஷனானவன் பஜிக்கக் 
கடவன் . நான் பூர்வகல்பத்திலே கந்தர்வர்களுக்கெல்லாஞ் 
சிரேஷ்டனாயும் , உப்பறுகணனெனும் பெயரினால் பிரசித்த 
னயும் , ரூபம்.- யௌவனம் -சவுந்தரியம் -பரிமளம் இவைகளி 
னாலே சகலமானபேருக்கும் இஷ்டமான தரிசனத்தை யுடை 
யவனாயும் , ஸ்ரீகளுக்கு நித்தியம் மிகவும் இஷ்டனாயும் , மகா 
சம்பத்தில் பதித்தவனாயும் , கானகத்திலே சமர்த்தனாயு மிருக் 
கிற கந்தர்வனா யிருந்தேன் . இப்படி இருக்கிறகாலத்தில் 
ஒருக்கால் தேவசத்திர மென்கிற மகாயாகத்திலே நவப் 
பிரஜாபதிகளாலே கந்தர்வர்களும் அப்சரஸ்திரீகளும் ஹரி 
சரித்திரத்தைக் கானம் பண்ணுகிறதற்காக அழைக்கப்பட் 
டார்கள் . அப்போது நானும் அவர்களா லழைக்கப்பட் 
டதை யறிந்தவனாய் மதத்தினாலே கானம் பண்ணிக்கொண்டு 
ஸ்திரீகளால் சூழப்பட்டவனாய் எந்த எக்கியத்துக்குப் 
போனேன் . அந்தப் பிரஜாபதிகள் அப்போது என்னைப் 
பார்த்து நீ ஏளனம் பண்ணினாயாகையால் நஷ்ட ஐஸ்வரிய 
னாய் சூத்திர ஜன்மத்தைச் சீக்கிரமாக 

அடையக்கடவா 
யென்று சபித்தார்கள் . அந்தச் சாபத்தினால் தாசியினிடத் 
திலே ஜனித்தேன் . ஈனஜன்மத்திலேயும் , பிரமக்கியானிக 
ளுடைய சிசுரூஷையினாலேயும் , அவர்களுடைய சகவாசத்தி 


824 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னாலேயும் , திரும்பவும் பிரமபுத்திரனானேன் . உங்களுக்குப் 
பிரியசுகிர்தராயும் , ஏவற்றொழில் செய்கிறவராயு மிருக்கிற 
ஸ்ரீ கிருஷ்ண பகவானானவன் மகான்களாலே தேடப்படா 
நின்ற பரப்பிரமமா யிருக்கின்றார் . ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 
நிஜரூபமானது பிரமருத்திராதிகளினாலும் உள்ளபடிக்கு 
அறிந்து வருணிக்கப்படவில்லை . பக்தர்களுக் கெல்லாஞ் 
சரணியரான அப்படிப்பட்ட பகவானானவர் மவுனம் - பக்தி - 
சாந்தி இவைகளினால் பூசிக்கப்பட்டவராய்ப் பிரசன்னமாகக் 
கடவரென்று தேவரிஷியான நாரதர் சொல்ல , தர்மராஜ 
னானவர் மிகவும் பிரீதியை யடைந்தவராய் , அந்த நாரதரை 
யும் ஸ்ரீ கிருஷ்ணபகவானையும் பூஜித்தார் . 


ஓம் 


அஷ்டம ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


மனுவந்ததரமானது வர்ணிக்கப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாரீர் பரிக்ஷித்து மஹாராஜனே ! இந்தப் 

படியே மனுவந்தரங்கள் தோறும் மனுபுத் 
திரர்கள் , ரிஷிகள் , தேவர்கள் , இந்திரன் , 
ஸ்ரீ ஹரி , 
ஹரி , இந்த 

இந்த ஆறு பேரும் தனித் 
தனியே வர்ணாசிரம விகித தர்மங்களை 
விருத்திபண்ணியும் , 

ரக்ஷித்தும் அனுஷ் 
டானம் பண்ணியு மிருக்கிறார்கள் . ஆகையால் மனுவந்தரத் 
துக்கு விகிததர்மமே லக்ஷணமென்று சொல்லப்பட்டிருக் 


கின்றது . 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
வாரீர் பிரம நிஷ்டரான சுகயோகியே ! இனிமேல் எந்த 
மனுவந்தரத்தில் விசுவசிஷ்டர்களான 

மரீசி முதலான 
பிரஜாபதிகளுக்கு மனுகன்னிகைக ளிடங்களிலே புத்திர் 
பவுத்திராதி வங்கிஷங்களுண்டானதும் , எந்தெந்த மனுவந் 
தரங்களில் ஸ்ரீ ஹரியானவர் அவதரித்தாரோ அதையும் 
கேட்கவேண்டுமென்கிற இச்சையுடனே கூடின எனக்குச் 
சொல்லவேண்டு மென்று : பிரசினம் பண்ணுகின் ற 

பரி 
க்ஷித்து மகாராஜனைப் பார்த்து சுகப்பிரம்ம ரிஷியானவர் 
சொல்லுகின்றார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! இந்த கல்பத்திலே 
சுவாயம்பு முதலாகிய ஆறு மனுக்கள் அதிக்கிரமித்துப் 
போனார்கள் . அவர்களுக்குள்ளே தேவாதிகளுக்கெல்லாம் 
உற்பத்தியை யுடையதான மனுவினுடைய வம்சம் 
உமக்குச் சொல்லப்பட்டது . அந்த சுவாயம்பு மனுவினு 
டைய பெண்களாகிய ஆவூதி தேவவூதி என்கிற இரண்டு 

79 


626 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பேரிடங்களிலேயும் , கர்பவு கேச நிமித்தமாகவும் , கியா 
னோபதேச நிமிக்கமாகவும் , பகவானானவர் கபிலமூர்த்தி 
யாகவும் , எக்கிய மூர்த்தியா கவும் புத்திரப்ாவத்தை யடைந் 
தார் . அந்த அவதாரங்களுக்குள்ளே கபிலோபாக்கியான 
மும் , சர்வ பூதங்களுடைய உற்பத்தியும் , முன்னே சொல்லப் 


பட்டது . 


FUJT 


இனி பகவான் எக்கியமூர்த்தியாகி செய்ததைச் சொல்லு 
கிறேன் . கேளும் , 

கர்ம 

போகங்களிலே விரக்தராயும் , 
சதருபை யென்கிறவளுக்கு பர்த்தாவாயு மிருக்கிற மனு 
வானவர் விரக்தியை யடைந்தவராய் இராஜ்ஜியத்தை விட்டு 
பரியாசகிதராய் தபசுசெய்வதின்பொருட்டு வனத்திற் பிரவே 
சித்து , சுனந்தாதி தீரத்திலே நூறு வருஷம் ஒருகாலால் நின் 
றுக்கொண்டு ஒருவராலும் செய்யக்கூடாத தபசைச் செய்து 
தொண்டு சமாதியிலே யிருந்தார். இந்தப்பிரகாரம் 
நிஷ்டராயிருக்கின்ற சுவாமியைப் பார்த்து அசுரர்களும் 
இராக்ஷசர்ளும் பசியினாலே பக்ஷிப்பதற்கு கி . : க ஓடிவர் 
தார்கள் . அப்படி வருகின்ற அசுபர். க்ஷசர்களையறிந்து சர்வர் 
திரியா மியான எக்கிய பகவான் யாமாளென்கிற தம்முடைய 
புத்திரர்களான தேவராலே சூழப்பட்டவராய் அந்த அசுர 
T க்ஷதர்களைச் 

சங்கரித்து சொர்க்கலோகத்தைத் தாமே 
இந்திரனாகப் பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருந்தார் . 
யம்பு மனுவந்தரத்திலே மனுசுவாயம்புவனும் பிரிய விருதன் 
உத்தானபாதனென்கிற மனுபுத்திராகளும் யாமாளென் கிற 
தேவர்களும் மரீசி முகலான சப்தரிஷி ளும் எக்கியரென்கிற 
ஸ்ரீ ஹரியினுடைய அங்கிசாவதாரமும் அவர்தானே இந்திர 
னுமாக தர்மப்பிரவர்த்தனஞ்செய்து கொண்டிருந்தார்கள் . 


சுவா 


ற 


இரண்டாம் மனுவந்தரத்தில் சுவாரோசிஷனென்கி 
அக்கினிபுத்திரனானவன் மனுவும் . அந்த மனுவினுடைய 
பிள்ளைகளும் , ரோசனனென்கிற இந்திரனும் , துஷிதர்கள் 
முதலான தேவர்களும் , பிரமவாதிகளான ரிஷிகளும் , வேத 
சி : னென்கிறரிஷிக்கு து : ஷிதை யென்கிற பத்தினியிடத்திலே 
அவதரித்த ரிபுவென்கிற ஸ்ரீ ஹரியினுடைய அங்கிசாவதார 
மும் , வகளெல்லாம் தனித்தனியே தர்மப் பிரவர்த்தனம் 
செய்து கொண்டிருந்தார்கள் . -வுமா தசையை யுடையவர்க 
வாயும் பசரிகள யுமிருக்கிற எண்பத்தெண்ணாயிரம் 
ரிஷிகள் விரதத்தை யுடையவராய் அந்த ரிபுவென்கிற பகவா 
னுடைய விரதத்தைக் கிரகித்து அனுஷ்டானம் பணணிக் 
கொண்டிருந்தார்கள் . 


அஷ் ட ம ஸ்கந்தம் 

627 
மூன்றாவது மனுவந்தாத்திலே பிரியவிருத புத்திரனான 
உத்தமனென் பவனும் அவனது புத்திரர்களும் பிரமதன் 
முதலான வசிஷ்ட்ட புத்திரர்களான சப்தரிஷிகளும் சத்தி 
யர்களென்றும் . வே சுருதர்களென்றும் பத்திரர்களென்றும் 
பிரசித்தர்களான தேவர்களும் சத்தியசித்தனென்கிற இந்திர 
னும் தர்மராஜனுக்கு சூனிறுதையென்கிற ஸ்திரீயினிடத்தில் 
சத்தியவிருதர்களோடு கூட அவதரித்து சத்திய சேனரென்று 
பிரசித்தரான பகவானும் தனித்தனியே தர்மப்பிரவர்த்தனஞ் 
செய்து கொண்டிருந்தார்கள் . அந்தச் சத்திய சேனனென் 
கிற பகவான் சத்தியசித்தென்கிற இந்திரனுக்கு சகாவாய் 
அசத்தியவாதிகளாயும் , சீலமில்லா தவர்களாயும் , பூதத் 
துரோகிகளாயும் , அசத்துக்களாயு மிருக்கிற யஷராக்ஷச பூத 
கணங்களைச் சங்கரித்தார் . 

நாலாவது மனுவந்தரத்திலே உத்தமனுக்குப் பிராதா 
வாகிய தாபானென்றே மனுவும் , அந்த மனுவினுடைய 
விருஷன் , கியாதி , தான் , கேது , முதலான புத்திரர்கள் 
பதின்மரும் , சத்தியகா னென்றும் , அரிகனென்றும் , வீரா 
ளென்றும் பெயரையுடையவர்கள் காலவசத்தினாலே நஷ்ட 
மான வேதங்களைத் தங்களுடைய தேஜசினால் தரித்துக் 
கொண்டு , விதிர்த்தியினுடைய புத்திரர்களாகையால் வைதி 
ருதிகளென்று பிரசித்தர்களான தேவர்களும் , திரிசிகனென் 
கிற இந்திரனும் , சோதிவியோமர் முதலான சப்தரிஷிகளும் , 
அரிமேதசுவென்கிற ரிஷிக்கு அரிணி யென்கிற ஸ்திரீயி 
னிடத்திலே அவதரித்து ஸ்ரீ ஹரியென்று பெயரை யுடைய 
வராயும் , முதலாயினாலே கிசுக்கப்பட்ட கஜேந்திரனை விடு 
வித்த அந்தப்பகவானும் , தனித்தனியே தர்மப் பிரவர்த்த 
னஞ் செய்து கொண்டிருந்தார்களென்று சொல்லுகின்ற சுகப் 
பிரம ரிஷியைப்பார்த்து பரிக்ஷித்து மகாராஜன் சொல்லு 


கின்றார் . 


பரிக்ஷித்து வாக்கியம் . 
வாரீர் 

சுகயோகியே ! பகவானான ஸ்ரீ ஹரியானவர் 
முதலையினாலே கிரகிக்கப்பட்ட கஜேந்திரனை எந்தப்பிரகாரம் 
விடுவித்தாரோ , அதைக்கேட்க வேண்டுமென்று இச்சிக்கி 
றேன் . புண்ணிய கீர்த்தியான பகவான் எந்தெந்தக் கதை 
களில் கீர்த்திக்கப்படுகிறாரோ , அந்தக் கதைகளே புண்ணிய 
கரங்களாயும் , கீர்த்திகரங்களாயும் , தனப்பிரதங்களாயும் , 
மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம் : யு மிருக்கும் . ஆகை 
யால் அதைச் சொல்லவேணுமொர் கங்காத்துவாரத்திலே 
பிராயோபவேசம் பண்ணின பாட்சித்துவுக்கு சுகயோகி 


628 


ஸ்ரீ மஹா பகவதீ 1 ம் 


யானவர் அங்குள்ள பிராமணர்களையும் ராஜாவையும் சந் 
தோஷிப்பித்து சதசிலே மகாரிஷிக ளெல்லாம் கேட்டுக் 
கொண்டிருக்க கஜேந்திர உபாக்கியானத்தைச் சொல்லத் 
தொடங்கினார் . 


இரண்டாவது அத்தியாயம் 


தெய்வ வசத்தினால் கஜேந்திரன் முதலையால் பீடிக்கப்பட்டமை 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! திரிகூடமென்கிற 
பெயரினாலே பிரசித்தமாயும் டீ சமுத்திரத்தினால் சூழப்பட் 
டும் காந்தியுடனே கூடினதாயும் பதினாயிரம் யோசனை உயரத் 
துடனே கூடினதாயுமிருக்கிற ஒரு சிரேஷ்ட பர்வதம் உண் 
டாயிருக்கிறது . அந்த பர்வதமானது நாலுபக்கங்களிலேயும் 
பதினாயிரம் யோசனை விஸ்தாரத்துடனே கூடினதாயும் , 
வெள்ளி - இரும்பு - சொர்ன மயமாயுமிருக்கிற மூன்று சிகரங் 
களினால் அந்த க்ஷர சமுத்திரத்தையும் , பத்துத் திக்குகளை 
யும் பிரகாசிப்பித்துக்கொண்டு , மற்றும் இரத்தினங்களினாலே 
யும் , நானாவித விருக்ஷங்களினாலேயும் , அருவிப்பாய்ச்சல்களி 
னாலேயும் , பிரகாசித்துக்கொண்டிருக்கும் . பின்னையும் அந்தப் 
பர்வதமானது நிர்மலமான ஜலத்தையுடைய நதிகளோடும் 
தடாகங்களோடும் , நவரத்தினமயமான மணல்களையுடைய 
மணற்குன்றுகளுட னேயுங் கூடிக்கொண்டும் , அப்சரஸ்திரீ 
கள் வந்து 

வந்து ஸ்நானம் பண்ணுகையால் அவர்களுடைய 
கந்தங்களாலே பரிமளித்துக்கொண்டிருக்கிற ஜலங்களையும் 
காற்றுகளையும் உடையதாயுமிருக்கிற அந்தப் பர்வதத்தில் 
வளமைதங்கிய ஒரு சரசு இருக்கின்றது . 

அந்தச் சரசிலே ஒருக்கால் அந்தத் திரிகூட பர்வதத் 
தின் காடுகளிலே சஞ்சரியா நின்ற ஒரு யானையானது அனே 
கம் பெண்யானைகளாலே சூழப்பட்ட தாய்ச் சஞ்சரித்துக் 
கொண்டு , தாகத்தினாலே பீடிக்கப்பட்டும் அந்தச் சரசை 
வந்தடைந்து , அதில் முழுகி தனது தும்பிக்கை நுனியினால் 
வீசப்பட்ட ஜல பிந்துக்களினால் யானைப்பேடுகளையும் குட்டி 
களையும் ஸ்நானம் பண்ணிவைத்துக்கொண்டு ஈஸ்வர மாயை 
யினாலே பிராப்தமான சங்கடத்தை அறியாம லிருந்தது . 
வாராய் ராஜனே ! அந்தச் சரசிலே இந்தப் பிரகாரமிரா 


அஷ்டம ஸ்கந்தம் 

629 
நின்ற அந்தக் கஜேந்திரனைத் தெய்வத்தினாலே ஏவப்பட்ட 
தாயும் பலத்தையுடைய தாயுமிருக்கிற ஒரு முதலையானது 
கோபத்துடனே காலில் பிடித்துக்கொண்டது . அப்போது 
மகாபலமுள்ள யானையரசு தன்னால் கூடியவரைக்கும் முத 
லையை இழுக்கத் தொடங்கிற்று . முதலை கஜேந்திரனை தன் 
பலத்தைக் கொண்டு மடுவின் மத்தியில் இழுக்கத்தொடங் 
கிற்று . இதைப் பார்த்து கரையிலுள்ள யானைப்பேடுகளும் , 
யானைகளும் , துக்கப்பட்டுக்கொண்டு அந்தக் கஜேந்திரனை 
விடுவிக்க மாட்டாமல் வீறிட்டுக் கொண்டிருந்தன . இவ்விதம் 
யானைக்கும் , முதலைக்கும் ஆயிரம் வருஷம் யுத்தம் நடந்தது . 

ஆகார முதலியவை யின்மையாலும் முதலையால் இத்தனை 
வருஷம் அடைந்த கஷ்டத்தாலும் யானையரசு என்பு மயமா 
யிளைத்து யாதும் முடியாமல் அசைவற்றிருந்தது . முதலையோ 
வெனில் தனது இயற்கை வ சஷ்தான மாகிற குளத்திலேயே 
இருந்தமையால் பலம் உற்சாக முதலியவைகளால் மேன்மைப் 
பட்டது . தன்னால் கூடியவரைக்கும் முதலையால் நேர்ந்த 
ஆபத்தினின்றும் மீள முடியாமல் கடைசியாய் கடவு 

ளை 
யல்லாமல் வேறொருவரும் தன்னை காத்தற்குரியவர் இல்லை 
என்று உணர்ந்து கொண்டது . 


A. 


மூன்றாவது அத்தியாயம் 


ஸ்ரீ ஹரியானவர் கஜேந்திரனை விடுவித்து முதலையை சாபத்தில் நின்றும் 

விடுவித்தமை சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
யானையினது சரீர வலிவு குறையவே , தனது துதிக் 
கையை ஆகாயத்தில் நீட்டி , சர்வபரி பூர்ணவஸ்துவே ! 
எல்லா உலகங்களையும் படைத்தும் , காத்தும் , அழித்தும் , 
தான் மாத்திரம் மாறுபடாது நின்ற மூல காரணமானவரே ! 
மேலான ஆனந்த மெனும் கடலில் குளிக்கும் பரிசுத்த 
புருஷர்களது மனதிலும் வேதங்களின் அந்தத்திலும் 
மேவிய பரிசுத்த பகவானே ! என்று கூச்சலிட்டது . 

வேத சாஸ்திரங்களை ஒருமுறையாகக் கற்று உணர்ந்து 
அதனால் பரந்த உண்மையான ஞானத்தையடைந்தவர்களது 
மனமெனும் தாமரைப் புஷ்பத்தை யடைந்திருக்கும் சோதி , 
பொன்னில் பிரகாசிக்கும் ஒளியைப் போல யாருக்கும் தீமை 
யுண்டாகாதபடி தனது கிருபையால் யாருக்கும் தெரியாமல் 


630 


ஸ்ரீ பி 1 L ! | கவதம 


பொருந்தியிருக்கும் ஆதிமூலன் வந்து என்னை இப்பொழுதே 
கார்க்கவேண்டுமென கஜே , திரனாகிய யானை அழைத்தது . 

யானையினது அ.ய குறலைக்கேட்டு பிரமா சிவன் முகலிய 
தேவர்களும் தம்மை யானை யழைத்திலதே என் செய்வது , 
அதனால் அழைக்கப்படும் மூல ரணன் நாராயணனே யாத 
லின் அவன் வந்து கார்க்கவேண்டும் 

கார்க்கவேண்டும் என்று தியானம் 
செய்தார்கள் . அப்போது தேனா சேதன சரீரியாகையால் 
சர்வதேவ சொரூபியான ஸ்ரீ ஹரியானவர் கஜேந்திரனாலே 
பண்ணப்பட்ட ஸ்தோத்திரத்தைக் கேட்டு அவனைப் பிராண 
சங்கடத்தில் நின்றும் நீக்கும் பொருட்டு தேவர்களோடு 
கூடவே தபயனான கருடனால் வகிக்கப் பட்டவராய் - சக்கிராயுக 
பாய் - கஜேந்திரன் முறையிட்டுக் கொண்டிருக்கிற விடத்திலே 
சீக்கிரமாக ஆவிற்பவித்தார். 

கஜேந்திரன் கமல கேள்வனது காணுதற்கரிய பெருங் 
காக்ஷியைக் கண்டு , தனது துயர் தீர்ந்தது எனும் துணிவால் 
அன்பு மிகுந்து தனது 

தனது துக்கையை உயாவெடுத்துக் 
கொண்டு மகாப்பிரையாசையோடு அகில ஜகத்குருவே ! 
தாராயணனே 

யட்கொள்வானெழுந்தருளிய 
எந்தையே ! பகவானே ! உமக்குப் பிரணாமமென்று சொல் 
லிற்று . அப்போது பகவான் முதலையினாலே கவ்வப்பட்டு 
பிராணசங்கடத்தை யடைந்த கஜேந்திரனைப் பார்த்துத் 
தம்முடைய மகத்தாகிய கிருபையினாலே அதிவேகமா யிறங் 
கிச் சரசில் கஜேந்திரனை உத்தாரணம் பண்ணிச் சீக்கிரத்தில் 
முதலையினது . முகத்தைப் பிளந்து தேவர்களெல்லாரும் 
பார்த்துக் கொண்டிருக்கக் கஜேந்திரனை 

முதலைவாயில் 
நின்றும் விடுவித்தார் . 


அடியேனை 


நான்காவது அத்தியாயம் 


முதலை சாபம் நீங்கி கந்தர்வரூபத்தை யடைந்ததும் கஜேந்திரன் 
விஷ்ணு பாரிஷதர்களுக்குள்ளே ஒருவனாகச்செய்து தம்முடைய 

ஸ்தானத்தை அடையச் செய்தமையும் 

சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே ! அப்போது பிரமருத்திரர்கள் முத 
லிய தேவர்கள் - ரிஷிகள் - கந்தருவர்கள் . இவர்களெல்லாம் 
ஸ்ரீ ஹரியினுடைய அதியற்புதமான கஜேந்திர மோக்ஷத் 


1 


ே 


அஷ்டம ஸ்கந்தம் 

631 
தைக் கொண்டாடிக்கொண்டு டஷ் வருஷங்களை வருஷித் 
தார்கள் . தேவ.துந்துமிகள் சப்தித்தன . ஸ்ரீ ஹரியினுடைய 
சக்கரத்தினால் பிளக்கப்பட்ட அந்த முதலையும் அந்த க்ஷணத் 
திலேயே தேவலரிஷியினுடைய சாபத்தில் நின்றும் விடுப் 
பட்டு , முன்போல ஊகூவெனும் பெயரையுடைய கந்தர்வ 
ரூபத்தைத் தரித்து புண்ணிய கீர்த்தியாய் நிர்விகாரராய் 
கீர்த்திக்கத்தக்க குணங்களையுடைய பகவானைப் பிரணாமம் 
பண்ணி , சகலமானபேர்களும் பார்த்துக் கொண்டிருக்கக் 
கந்தர்வ லோகத்தையடைந்தான் . கஜேந்திரனும் பகவா 
னுடைய ஸ்பரிசத்தினால் அக்கியான பந்தத்தில் நின்றும் 
விடப்பட்டவனாய் சதுர்ப்புஜனாய் பீதாம்பரதாரியாய் பகவா 
னுடைய சாரூப்பியத்தை யடைந்தான் . 

அந்த கஜேந்திரனானவன் முன்னே திரவிடாளிலே 
சிரேஷ்டனாய்ப் பாண்டியனென்று பிரசித்தனாகப் பாண்டிய 
தசாதிபதியாய் , இந்திரத்துய்மனென்று பிரசித்தமானவனாய் 
மலையார்வதத்தில் தபசுபண்ணிக்கொண்டிருந்தான் . இப்படி 
யிருக்கின்ற சாயத்திலே அந்த ஆஸிமத்திலே அகஸ்தியர் 
அனேக சிஷ்யர்களால் சூழப்பட்டவராய் அவ்விடத்திற் 
கெழுந்தருளினார் . இராஜாவானவர் அர்க்கியபாத்தியாதி 
உபசாரங்களினாலே தம்மைப் பூசை பண்ணாமலிருப்பதை 
அகஸ்தியரிஷியானவர் கண்டு கோபித்துக்கொண்டவராய் 
அக்கியான அந்தகாரத்திற் பிரவேசித்து யானையைப்போல 
மதித்திருந்தமையால் அவன் யானையே ஆகக்கடவனென்று 
சபித்து விட்டு , அஷ்தியரானவர் சிஷியகணங்களால் சூழப் 
பட்டவராய்ப் போய்விட்டார் . அப்பால் ராஜரிஷியான இந்தி 
ரத்துய்மனும் அந்தச்சாபத்தை தெய்வகதியால் நேரிட்ட 
தென்றெண்ணிக்கொண்டு ஆத்டக்கியானத்தை நாசம் பண் 
ணும் கஜ ஜன்மத்தை அடைந்தான் . பிற்பாடு ஸ்ரீ ஹரியி 
னுடை ய ஆராதனப் பிரவாகத்தினால் கஜ ஜன்மத்திலேயும் 
அனுசரிக்கப்பட்ட கியானத்தையுடையவனானான் , கருடத்து 
வஜனான பத்மனாபன் இந்தப்பிரகாரம் கஜேந்திரனை விடு 
வித்து தம்முடைய பாரிஷிதர்களுக்குள்ளே ஒருவனாக்கிக் 
கொண்டு தன்னோடுகூட கந்தர்வர்கள் -சித்தர்கள் முதலியவர் 
களாலே கானம் 

பண்ணப்பட்டவராய் அதியற்புதமான 
வைகுண்ட பு வனத்தை அடைந்தார் . வாராய் மகா ராஜனே ! 
கீர்த்திகா மாயும் கலிதோஷ ஹயயுமிருக்கிற இந்த க 
திர மோக்ஷத்தை தியானம் பண்ணுகிறவர்கள் சகல பாபத் 
லிருந்தும் விடுபடுவார்கள் . 


T 


632 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஐந்தாவது அத்தியாயம் 


ஐந்தாவது மநுவாகிய ரைவதன் ஆறாவது மநுவாகிய சாட்சூசன் 
எனும் இரு மனுக்களின் கால வர்ணனை (சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே ! இனியுனக்கு ரைவத மனுவந்த 
ரத்தைச் சொல்லுகிறேன் . நான்காவதான தாபசமனுவுக்குச் 
சகோதரனாகிய ரைவதனென்கிற பிரசித்த ராஜா ஐந்தாவது 
மனுவானான் . அர்ச்சுனன் பலி விந்தியன் இவர்கள் முதலான 
பேர்கள் இந்த மனுவினுடைய புத்திரர்கள் விபுவென்கிற 
இந்திரன் பூதரயன் இவர்கள் தேவகணங்கள் . இரணியரோம 
வேதசிரசு ஊர்த்தபாகு இவர்கள் ரிஷிகள் . சுப்பிரருடைய 
ஸ்கிரீயான விகுண்டை யென்கிறவளிடத்திலே வைகுண்டர்க 
ளென்கிற 

அனேக புத்திரர்களுடனே பகவான் தாமும் 
வைகுண்டரென்று பிரசித்தராய் அவதரித்தார் . லக்ஷ்மி 
தேவியின் பிரார்த்தனைக்கிணங்கி சர்வலோகங்களிலும் சிறந்த 
வைகுண்டமெனும் ஒரு உலகத்தை அந்த பகவான் சிருஷ் 
டித்தார் . அந்த வைகுண்டர் முதலியவருடைய பிரபாவம் 
திரிதியஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டது . பூமியிலே உண் 

ரேணுக்களை எவன் அளவிடமாட்டுவனோ அவன் 
விஷ்ணுவினுடைய குணங்களை வர்ணிக்கத்தக்கவன் . ஆறா 
வது மனுவோவென்றால் சட்சுவினுடைய புத்திரனான சாட் 
சூசமனுவென்று சொல்லப்படுவன் . 

புரு- புருஷன் சுத்தும் 
மினன் - இவர்கள் முதலானபேர் அந்த சாட்சூச மனுவி 
னுடைய புத்திரர்கள் . அந்த சாட்சூச மனுவந்தரத்திலே 
மந்தரத் துருடன் இந்திரன் ஆப்பியாள் இவர்கள் தேவகணங் 
கள் . அவிஷமானு விரகன் இவர்கள் ரிஷிகள் . அந்த சாட் 
சூசமனுவந்தரத்தில் ஆதிதேவனான 

பகவான் 

வைராஜ 
ஸ்திரீயான சம்பூதியினிடத்தில் அசிதசென்று 
பெயரையுடையவராய் அவதரித்து சமுத்திரத்தைக்கடைந்து 
தேவதைகளுக்கு அமிர்தம் சாதித்தார் . ஷீரசமுத்திரத்தில் 
சுழலா நின்ற மந்தர பர்வதமானது கூர்மரூபியானபகவானால் 
தரிக்கப்பட்ட தென்று சுகப்பிரமரிஷி சொல்ல பரிக்ஷித்து 
மகாராஜன் பகவான் கூர்ம அவதாரங்கொண்டதை விஸ்தார 
பாய் சொல்லும்படி வினவினார் . 

பரிக்ஷித்து மகா ராஜனே ! யுத்தத்திலே அசுரர்களால் 
கொல்லப்பட்டவர்களாய் தேவர்கள் நிர்ச்சீவர்களாய் விழுந்து 
எழுந்திருக்கமாட்டாமற்போனதும் , தூர்வாசருடைய சாபத் 


ைைடய 


னுடைய 


அஷ்ட மஸ்கந்தம் 
தினாலே இந்திரனுடனே கூடின மூன்று உலகங்களும் லக்ஷி 
மியை இழந்தபோது , யாகாதி கிரியைகளெல்லாம் நசித்துப் 
போயின . மகேந்திரன் வருணன் முதலான தேவகணங்கள் 
இதைப் பார்த்துத் தாங்களெல்லாரும் ஒன்றாகக்கூடி மந்திரா 
லோசனைசெய்து நிச்சயத்தை யடையாமற் போனவர்களாய் , 
பின்பு மேருபர்வத சிகரத்தில் பிரமசபையை யடைந்து பிரம 
தேவனுக்குப் பிரணாமம்பண்ணி விர்த்தாந்தத்தை யெல்லாம் 
விக்கியப்பானம் பண்ணினார்கள். 

பிரமதேவன் வாக்கியம் 
அப்போது பிரமதேவன் இந்திரன் வாயுமுதலான 
தேவர்களையும் , அமங்கள சொரூபமான உலகங்களையும் , பல 
புஷ்டிகளோடு கூடின அசுரர்களையும் பார்த்து மனதினால் 
பரமபுருஷனைத் தியானஞ்செய்து பிரசன்ன வதனனாய் தேவ 
தைகளைப்பார்த்து சொல்லுகின்றார் : நானும் - ருத்திரனும் 
நீங்களும்- அசுரர்கள் முதலான பேர்களும் மனுஷியர்களும் - 
திரியக்குகளும் - விருக்ஷங்களும் சுவேதசம் அண்டசம் உத் 
பீஜங்கள் 

முதலானவைகளும் யாதொரு பரமாத்மாவி 

அவதாரமான விராட் புருஷனது அமிசமாக 
விருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஈசுரனை நாமெல்லாம் சரண 
மாக அடைவோம் . அந்தப் பரமாத்மாவுக்குக் கொல்லத் 
தக்கவனென்றும் , இருக்கத் தக்கவனென்றும் , உபேக்ஷிக் 
கத் தக்கவனென்றும் , ஆதரிக்கத் தக்கவனென்றுமில்லை . 
ஆனாலும் ஜகத்சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களுக்காக பகவான் 
அந்தந்தக் காலத்திலே தமோகுணத்தையும் ரசோகுணத் 
தையும் சத்துவகுணத்தையுந் தரித்தவராக விருக்கின்றார் . 
இந்தக் காலமோ சத்துவ மூர்த்தியான பகவான் பிரஜை 
களுக்கு விர்த்திபண்ணும் பொருட்டு உலகங்களைச் சவரக்ஷணை 
பண்ணுகிற காலமாயிருக்கிறது . ஆகையினாலே நாமெல்லாம் 
ஜகத் குருவான சுவாமியைச் சரணமாக 

அடைவோம் . 
தேவப்பிரியரான அந்தப் பகவான் நமக்கெல்லாஞ் சுகத்தைக் 
கொடுக்கப் போகிறாரென்று பிரமதேவன் 

பிரமதேவன் தேவதைகளைப் 
பார்த்துச் சொல்லி , பகவானுடைய பிரகிருதி யென்னப்பட்ட 
அந்தகாரத்திலும் பரமமான ஸ்தானத்தை யடைந்தார் . 

அந்த அப்பிராகிருத ஸ்தானத்திலே ஒருத்தராலேயுங் 
காணப்படாத சொரூபத்தை யுடையவரரயும் , வேத வேதாந் 
தங்களில் பிரசித்தராயுமிருக்கிற பகவானை வேத வாக்கியங் 
களினாலே சாவதானமான இத்திரியங்களை 

யுடையவனாய் 
ஸ்தோத்திரம் பண்ணத் தொடங்கினான் . சத்திய ரூபியாயும் , 
நிர்விகாரமாயும் , ஆதியந்தங்களில்லாதவராயும் , சர்வாந்திரி 

80 


634 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யாமியாயும் உபாதி சூனியராயும் , இன்னபடியென்று சிந்திக் 
கக் கூடாதவராயும் , மனதைக் காட்டிலும் அதிகவேகத்தை 
யுடையவராயும் , வாக்கினாலே அள விட்டுச் சொல்லப்படாத 
வராயும் . சிரேஷ்ட ராயும் , தேவோத்தமராயும் , பி.பணன் 
மனது - புக்தி அகங்காரம் இவைகளுக்குச் சாக்ஷியாயும் , 
சப்தாதி விஷயங்கள் சுபோத்திராதி இந்திரியங்கள் இவை 
களுக்கு நியாமகராயும் , நித்திரையில்லா தவராயும் , தேக 
மில்லா தவராயும் , ஜீவனுடைய தர்பங்களாயு மிருக்கிற 
வித்தை அவித்தைகள் இல்லாதவராயும் , ஷாட்குண்ணிய 
பரிபூரணராயும் , மூன்று யுகங்களி லேயும் , அவதாரம் பண்ணி 
யும் சுகரூபியாயும் , நாரமில்லா தவராயு மிருக்கிற பகவ 
னுக்குப் பிரணாமம் . 

எப்படி விருக்ஷத்தினுடைய மூலத்தில் ஜலத்தை விட் 
டால் சாகோய சாகைகள் அபிவிர்த்தியாமோ அப்படிப் 
போல விஷ்ணுவினுடைய ஆராதனம் சமஸ்த பிராணி 
களுக்கும் தனக்கும் திருப்திகரமாயிருக்கும் . தேசத்தினாலே 
யும் , காலத்தினாலேயும் , வஸ்துக்களினாலேயும் , அள விடக் 
கூடாதவராயும் , இன்னபிரகாரமென்று சொல்லி ஒருத்தரா 
லேயும் அளவிடக் கூடாத தம்முடைய கர்மத்தை யுடையவ 
ராயும் , எயகுண சூனியராயும் , கல்யாண குணகரராயும் , 
சத்து வமூர்த்தியாயு மிருக்கிற உடக்கு இப்போது பிரணாயம் 
பண்ணுகிறோமென்று ஸ்தோத்திரம் பண்ணினான் . 


ஆறாவது அத்தியாயம் 


பகவானுடைய வாக்கியத்தினால் தேவர்களும் , அசுரர்களும் சந்தி 
பண்ணிக்கொண்டு , ஷீராப்தியை கடைவதற்கு முயற்சி 

புரிதல் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜனே ! இந்தப் பிரகாரம் தேவகணங்களினால் 
ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பகவானான ஸ்ரீ ஹரியானவர் 
அந்தத்தேவ கணங்களுக்கு முன்னே கோடி சூரியனுதித்தாற் 
போல ஆவிற்பவித்தார் . சதுர்முகனானவன் ருத்திரனோடு 
கூட தன் முன்னே பத்மதளங்கள் போலச் சிவந்த நேத்திரங் 
களை யுடையதாயும் , மாகத மாணிக்கம் போல பச்சை நிற 
மாயும் நிர்மலமாயும் , பத்துமாத்துத் தங்கம்போலப் பொறுக் 
கென்ற நிறத்தையுடைய பீதாம்பரத்தினால் விளங்கா நின்றும் 


அஷ்டம ஸ்கந்தம் 

635 
மனோக்ரமாயு மிருக்கிற சர்வ அவயவங்தளையுமுடைய சுவாமி 
மினுடைய திவ்விய தேகத்தைப் பார்த்துப் பூமியில் சாஷ் 
டாங்கப் பிரணாமம்பண்ணி சமஸ்த தேவர்களுடனும் பிரமா 
வானவர் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் . 

பிரமதேவர் வாக்கியம் 
சத்வ - ரஜல - தாமத குணங்களாகி , அம்முக்குணங்களை 
யுடைய பொருளாகி , பூமி இனிய ஜலம் நெருப்பு காற்று 
ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களாகி , அப்பூதங்களுக்கு ஆதி 
வஸ்துவாகி , எதையும் ஆஷ்ரயித்திராது தனிப்பரம் பொரு 
ளாய் , க்ஷணநேரமாகி , இறந்த காலம்- நிகழ்காலம் - எதிர்கால 
மாகி , கிருபா சமுத்திரம்போல் திருப்பாற்கடலில் முடிகளை 
யுடைய பிரகாசம் தங்கிய ஆதிசேஷன்மீது யோக நித்திரை 
செய்யும் கடவுளே ! எங்களுக்கு அருள்தரல் வேண்டும் . 

எழுவகை ஜீவர்களுடைய சரீரமாகவும் , ஆன்மதத்துவ 
மாகி எல்லா உலகமும் ஏக உருவமாகி , சிறப்பாக விருக்கும் 
உம்மை யல்லாமல் வேறு ஒரு தெய்வம் உளதோ , உம்மை 
யறியாதவர்க்கு இருளாகவும் , தத்துவமறிந்து உனது சொரூ 
பத்தை யறிந்தவர்க்கு ஞானசொரூபமாய் விளங்கும் செழுன 
யான சுடரே ! ஆராவமுதமே ! எங்களுக்கு இங்கே அருளள் 
வேண்டுமென்று அன்று பிரார்த்தித்தார்கள் . 


ஸ்ரீ பகரான் பாக்கியம் 


பிரமாதி தேவர்களே ! உங்கள் யாவருக்கும் மங்கள 
முண்டாகட்டும் . நீங்கள் யாவரும் அசுரர்களுடன் கொண் 
டிருக்கும் விரோதத்தை விட்டு நட்பு கொள்ளுங்கள் . நீங்கள் 
இருதிறத்தாருமாகச் சேர்ந்து பாற்கடலைக் கடையுங்கள் . 
மந்தரபர்வதத்தை மத்தாகவும் வ ! சுகியென்கிற நாகராஜனை 
மத்துக்கயிராகவுங் கொள்ளுங்கள் . அதினின்றும் பெருகும் 
அமுதத்தால் உங்களுக்கு நன்மை யுண்டாகும் . 

நானும் 
கூடவிருக்கிறேன் எனச்சொல்லி அவர்கள் பார்த்துக்கொண் 
டிருக்கும் போதே அந்தர் த்தானமானார் . 

பிற்பாடு பிரமதேவனும் ருத்திரனும் அந்தப் பகவா 
னுக்கு பிரணாமம் பண்ணிவிட்டுத் தங்களுடைய ஸ்தானத்தை 
யடைந்தார்கள் . தேவர்களும் பலிச்சக்கரவர்த்தியை யடைந் 
தார்கள் . அப்போது தயித்தியராசனாயும் , புண்ணிய கீர்த்தி 
யாயும் , விரோத காலத்தையும் சமாதான காலத்தையும் 
அறிந்தவனாயு மிருக்கிற பலிச்சக்கரவர்த்தியானவன் , யுத்தத் 
தைவிட்டு வந்திரா நின்ற சத்துருக்களான தேவர்களைப் 


636 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பார்த்து தனது சைனியங்களையும் யுத்தத்தை நிறுத்தும்படி 
பணித்தனன் . 

அப்போது மகேந்திரனானவன் மதுரமான வார்த்தையி 
னால் சமாதானமாகப் பலிச்சக்ரவர்த்தியைப் பார்த்து புரு 
ஷோத்தமனால் சொல்லப்பட்ட அமிர்த உற்பத்தி விர்த்தாந் 
தத்தை சொன்னான் . இந்திரன் சொன்ன வார்த்தையானது 
பலிச்சக்கரவர்த்திக்கும் அவனுடன் சேர்ந்திருக்கிற அசுரர் . 
களுக்கும் இஷ்டமாயிருந்தது . தேவர்கள் - அசுரர்கள் இரு 
வரும் ஒருவர்க்கொருவர் சிநேகம் பண்ணிக்கொண்டு மரியா 
தைகளுடனே அமிர்த நிமித்தம் விடாமுயற்சியுடன் 
உழைத்து வந்தனர் . அந்தத் தேவர்களும் அசுரர்களும் 
தங்கள் பராக்கிரமத்தினால் மந்தரகிரியைப் பிடுங்கி சமுத் 
திரத்தினிடத்திற் கொண்டுவருகையில் தம்மால் முடியாமல் 
அதை மார்க்கத்தில் விட்டு விட்டார்கள் . அப்படி விடப் 
பட்ட சொர்னமயமான பர்வதமானது கீழேவிழுந்து மிகவும் 
பாரத்தினால் வெகு அமரர்களையும் தானவர்களையும் சூரண 
மாகப் பண்ணிற்று , அப்போது , பகவான் யாவரையும் காப் 
பாற்றி யருளினார் . அந்த மந்தர பர்வதத்தையும் ஒருகையால் 
விளையாட்டாகக் கருடன் மேலே ஏற்றிவைத்துக்கொண்டு 
தாமும் ஏறிக்கொண்டு தேவாசுர கணங்களினால் சூழப்பட்டவ 

r ர சமுத்திரத்தை யடைந்தார் . பக்ஷியிந்திரனாகிற 
கருடன் தோளில் நின்றும் பர்வதத்தைக் கீழேயிரக்கி ஜல 
மத்தியத்தில் தள்ளிவிட்டுப்போனார் . 


ராய் 


-ee .. 


ஏழாவது அத்தியாயம் 


ஷீராப்தியைக் கடையும்போது உண்டான கால கோடி விஷத்தை 
ஸ்ரீ ருத்திரபகவான் பானம்பண்ணினமை சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
ராஜனே ! அந்தத் தேவர்களும் அசுரர்களும் நாகராஜ 
னான வாசுகியை யடைந்து , அவனையும் துணைக்கொண்டு , 
அவனை அந்த மந்தரபருவதமெனும் மத்துக்குக்கயிறாகச் 
சுற்றி சந்தோஷத்துடனே கூடினவர்களாய்ச் சமுத்திரத் 
தைக்கடைய உத்தேசித்தார்கள் . அப்போது அந்த வாசுகியி 
னுடைய சிபோபாகத்தை ஸ்ரீ ஹரியானவர் முன்னே பிடித்த 
தைப்பார்த்து தேவர்களும் அந்த சிரோபாகத்தையே பிடித் 
தார்கள் . அந்த மகா புருஷனுடைய செய்கையை தயித்திய 


படம் நெ . 8 - A . கூர்மாவதாரம் . பக்கம் நெ . 637 . 
தேவ - அசுரர்கள் ஷீராப்தி சமுத்திரத்தை கடைந்த 
போது மந்தர மலையை ஜலத்தில் முழுகாமல் 

பகவான் , ஆமையாகி தாங்கியது . 


அஷ்டம ஸ்கந்தம் 

637 
பதிகளான அசுரர்கள் அங்கீகரியா தவர்களாய் நாங்கள் 
இந்த வாசுகியினுடைய நிஷிதமான வால் புரத்தைப் பிடிக் 
கிறதில்லை யென்று சொன்னார்கள் . பிறகு அந்தத் தயித்தியர் 
களைப் பார்த்துப் புருஷோத்தமரானவர் புன்சிரிப்பையுடை 
யவராய் தேவர்களோடு நாகராஜனுடைய தலைப்புறத்தை 
விட்டுப் புச்சப்பிரதேசத்தைக் கிரகித்துக்கொண்டார் . இந்தப் 
பிரகாரம் சிரோபாகத்தில் அசுரர்களும் , வால்பக்கத்தில் 
தேவர்களுமாக மகா முயற்சியுடனே சமுத்திரத்தைக் கடைந் 
தார்கள் . 

வாராய் பரிக்ஷித்து மகா ராஜனே ! அந்தச் சமுத்திரத் 
தைக் கடையும்போது ஆகாரமில்லாமலிருக்கிற அந்த மந்தர 
பருவதமானது பலவான்களான தேவ அசுரர்களாலே தரிக் 
கப்பட் டிருந்தாலும் அதிக பாரத்தினால் ஜலத்திற்குள்ளே 
முழுகிப்போயிற்று . அந்தத் தேவ அசுரர்கள் பலவகையான 
முயற்சிகளையுஞ் செய்து அவைகள் வியர்த்தமானமையைக் 
கண்டு பயந்தார்கள் . அப்போது அபாரமான சக்தியை 
யுடையவராயும் , சத்திய சங்கல்பராயுமிருக்கிற பகவானானவர் 
விக்கின ராஜனுடைய கிருத்தியத்தைப்பார்த்து , மகத்தாகிய 
அதியற்புதமான கூர்மரூபத்தைத் தரித்து , ஜலத்துக்குட் 
பிரவேசித்து பத்துலக்ஷம் யோசனை விஸ்தாரமுடையதான 
தம்முடைய முதுகினாலே மகத்தாகிய வேறொரு த்வீபமானது 
போல மந்தாபர்வதத்தை தரித்துக்கொண்டிருந்தார் . தேவ 
அசுரர்களானவர்கள் ஜலத்தில் நின்றும் எழும்பா நின்ற 
அந்த மலையைப் பார்த்துத் திரும்பவும் சமுத்திரத்தைக் 
கடைவதற்கு யத்தனம் பண்ணினார்கள் . 

அப்போது அளவிடக்கூடாத மகிமையை யுடையவ 
ராயும் , ஆதி கூர்ம ரூபியாயு மிருக்கிற பகவானானர் தேவ 
அசுர சிரேஷ்டர்களுடைய புஜபலத்தினால் இழுக்கப்பட்டும் 
முதுகினாலே சுழன்றுகொண்டு மிருக்கிற அந்த மந்தர 
பர்வதத்தைத் தாங்கியும் , அசுர ரூபத்தினால் அசுரர்க 
ளுடனே யிருந்து கொண்டு அவர்களுடைய பலவீரியத்தை 
விர்த்தி பண்ணிக் 

கொண்டும் , தேவதா . ரூபத்தினால் 
தேவகணங்களுடனேயுங் கூடவிருந்து அவர்களுடைய 
தேஜசை விர்த்திபண்ணியும் , அந்த நாகராஜனையும் சிரமம் 
வராமல் காப்பாற்றிக்கொண்டும் , ஒருவராலேயும் , அறியப் 
படாதவராகவே யிருந்தார் . அப்போது பிரமா - ருத்திரன் 
இந்திரன் முதலான தேவர்கள் புஷ்ப வருஷங்கள் பொழிந் 
தார்கள் . அப்படி சமுத்திரத்தைக் கடையும்போது சிரேஷ்ட 

அந்த வாசுகியினுடைய நேந்திரங்கள் - முகங்கள் 


மான 


638 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
இவைகளில் நின்று முண்டாகும் புகையினாலேயும் அக்கி 
னியினாலேயும் தகிக்கப்பட்டவர்களாய் அசுரர்களெல்லோ 
ருங் காட்டுத்தீயினால் தகிக்கப்பட்டு தேஜசில்லா தவர்களா 
னார்கள் . அந்த வாசுகியின் சுவாசாக்கினியினால் தகிக்கப் 
பட்டு கஷ்டமடைந்தார்கள் . இந்தப்பிரகாரம் தேவ அசுர 
சிரேஷ்டர்களாலே கடையப்படா நின்ற அந்தச் சமுத்திரத் 
தில் அமிர்தம் பிரவாமற்போகவே , பகவானானவர் தாமரை 
மலர்போன்ற தமது கைகளினால் வாசுகியாகிற மத்துக் கயிற் 
றைக் கிரகித்துக்கொண்டு மத்தினால் சமுத்திரத்தைக் கடைந் 
தார் . இந்தப் பிரகாரம் கடையா நின்ற சமுத்திரத்தில் 
நின்றும் முதல் ஆலகாலமெனும் காலகோடி விஷம்பிறந்து 
திக்குகள்தோறும் கீழ் மேலும் பாவ , அதைப் பார்த்துப் 
பயந்தவர்களாய் ஓடிப்போகும் இந்திராதிகளான பிரஜை 
ளெல்லாம் ஒருத்தராலேயும் |ுக்கப் படாதவர்களாய் 
கயிலாயபர் வதத்தில் பார்வதியுடனே எழுந்தருளியிரா நின்ற 
சதாசிவனை யடைந்து , அவரை சகுணமாகவும் நிர்க்குண 
மாகவும் தக்ஷன் முதலான பிரஜாபதிகளெல்லாம் ஸ்தோத் 
திரம் பண்ணினாகள் . 


வாரீர் தேவதேவனே ! மகாதேவனே ! பூதங்களுக்கெல் 
லாம் அந்தரியாமியாயிருந்து அவைகளை உண்டாக்குகின்ற 
வனே ! சரணாகத கள ன எங்களைத் தகிக்கும் விஷத்தில் 
நின்றும் ரக்ஷியும் . நீர் ஒருவரே ஜகத்துக்களுடைய பந்த 
மோக்ஷங்களிரண்டுக்கும் நியந்தாவாயிருக்கிறவர் . ஆகை 
யால் சமர்த்தர்களானபேர் பிரபந்நர்களுடைய இளைப்பைப் 
போக்கடித்து , அகஸ்தியர் முதலான பேருக்கெல்லாம் ஞான 
உபதேசத்தால் குருவாயிருக்கிற உம்மை அர்ச்சிக்கின்றார்கள் . 
இந்த ஜகத்துக்குச் சத்துவாதி குணரூபமா யிருக்கிற உம் 
முடைய சக்தியினாலே சிருஷ்டி - ஸ்திதி - சங்காரங்களை 
எப்போது பண்ணுகிறீரோ அப்போது சுத்தசித்தக்கியா 
னத்தையுடையவராய் பிரமா -விஷ்ணு -சிவன் என்கிற நாமங் 
களைத் தரிக்கின்றீர் . ஸ்தூல சூட்சுமங்களாகிற தேவதிரியக் 
காதி 
பதி ரூபங்களை யுண்டாக்கிக் கொண்டு சேதனாசேதன 
விலக்ஷனமாய் ஒருவரரலும் 

ஒருவரரலும் அறியப்படாததாயு மிருக்கிற 
பிரமமும் நீரே . ஆதலின் இந்த காலகோடி விஷத்தால் 
உண்டாகும் கஷ்டத்தினின்றும் எம்மை காப்பாற்றியருளும் 
உமது தரிசனமே எம்மை கிருதார்த்தர்களாக்கிற்று என்று 
ஸ்தோத்திரம் செய்தார்கள் . 


யான 


அ ஷ் 1. மஸ்கந்தம் 

639 
ஸ்ரீ உருத்திரபகவான் வாக்கியம் 
இந்தப்பிரகாரம் ஸ்தோத்திரம் புரியும் பிரஜாபதிகளின் 
முறைக்கிணங்கினவராய் , சர்வபூத சுகிர்தரான மகாதேவர் 
தப்முடைய இஷ்டநாயகியான பார்வதியைப் பார்த்துச் 
சொல்லுகின்றார் : வாராய் பார்வதியே ! சமுத்திரத்தைக் 
கடைந்ததினாலே யுண்டான காலகோடி விஷத்தினால் கஷ்ட 
மடைந்த பிரஜைகளுடைய மகா விசனத்தைப்பார் . என்ன 
கஷ்டம் ! பிராணனைக் கோரா நின்ற இந்தப் பிரஜைகளுக்கு 
நம்மாலே அபயப்பிரதானம் செய்யத்தக்கது . பிராணிகளிடத் 
தில் தயையை யுடையவனான புருஷனுக்குச் சர்வாந்தரியாமி 

ஸ்ரீ ஹரியானவர் பிரீதியையுடையவரா யிருப்பார் . 
பகவானை ஸ்ரீ ஹரி பிரீதியையுடையவராகில் ஸ்தாவர 
சங்கமங்களுடனே கூடி . நானும் பிரீதியை யுடையவனாவேன் . 
ஆசையால் பிரஜைகளின் பங்களத் தின் பொருட்டு இந்தக் 
காலகோடி விஷத்தை நான் புசிக்கிறேனென்று பார்வதியி 
னனுமதி கொண்டு , விசுவகர்த்தரான ருத்திரன் அந்த விஷத் 
தை எடுத்து விழுங்கினார் . அப்போது அக்காலகோடி 
விஷமானது தன்னைப்பானம் பண்ணும் ருத்திரனது கண் 
டத்தை கருக்கவைத்து தன்னுடைய வீரியத்தை காண்பித் 
தது . ஜகத் பூஜ்ஜியனாயும் தேவதேவனாயு மிருக்கிற சிவபெரு 
மானுடைய அந்த விஷபக்ஷணத்தைப் பார்த்துத் தக்ஷன் 
முதலான பிரஜாபதிகளும் , பார்வதியும் , பிரமாவும் , வைகுண்ட 
னாதனும் கொண்டாடினார்கள் . ஈஸ்வரன் விஷபக்ஷணம் 
பண்ணும்போது சிதறிய விஷபிந்துக்களை உலகத்திலே 
விருச்சிகங்கள் முதலான ஜந்துக்களும் விஷரூபமான ஓஷதி 
களும் மற்றும் சில துஷ்ட பதார்த்தங்களும் கிரகித்தன . 


எட்டாவது அத்தியாயம் 


பாற்கடலினின்றும் ஸ்ரீ இலக்குமிதேவி அவதரித்ததும் , 
பகவானுடைய மாயா மோகினி ரூபமானதும் 

சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் அரசர்க்கரசே ! இந்தப்பிரகாரம் அந்த ருத்திர 
பகவானாலே காலகே : டி விஷமானது பானம்பண்ணப்பட்ட 
தும் , இந்திரன் பலி முதலானவர்களும் சந்தோஷத்தை 
யடைந்தவர்களாய்த் தங்களுடைய பலத்தினால் திரும்பவும் 


ளன 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
சமுத்திரத்தைக் கடைந்தார்கள் . அப்படிக் கடையப்பட்ட 
அந்தச் சமுத்திரத்திலே முதலில் காமதேனு உண்டாயிற்று . 
பிரம நிஷ்டர்களான ரிஷிகள் அவசியமான எக்கியத்துக்கு 
பரிசுத்தமான பொருளாக அதைக் கிரகித்தார்கள் . பிற்பாடு 
உச்சைச்சிரவசு என்கிற பெடரையுடைய வெளுத்த ஒரு 
கு நிரை உண்டாயிற்று . அதனிடத்திலே பலிச்சக்கிரவர்த்தி 
இச்சைகொண்டாள் . இந்திரனோவென்றால் முன்னாலடைந்த 
ஈஷ்வரனுடைய சிக்ஷையினாலே அதனிடத்தில் இச்சைக் 
கொள்ளவில்லை . பின்பு ஐராவதமென்கிற சிறந்த யானை 
பிறந்தது . பிற்பாடு தேவலோகத்துக்குப் பூஷணமாயும் , பூமி 
யிலே யாசகர்களுடைய மனோ தங்களை பூர்த்திசெய்யக்கூடிய 
பாரிஜா தவிருக்ஷம் பிறந்தது . பின்பு நடையாலும் கடைக்கண் 
பார்வையாலும் சுவர்க்கலோகத்திலே யிருக்கின்றவர்களுக்கு 
ஆனந்தத்தை யுண்டாக்கக்கூடிய சர்வாபரண பூஷிதர்களா 
யும் , விலையில்லாத நல்ல வஸ்திரங்களை யுடையவர்களாயு 
மிருக்கிற அப்சரஸ்திரீகள் உண்டானார்கள். 
பிறகு பகவானிடத்திலே அதிகட் பிரேமையை யுடையவ 

ஸ்ரீ மகா லக்ஷ்மி தேவியானவள் தன்னுடைய ஒளி 
யால் மின்னற் கொடிபோல திக்குகளைப் பிரகாசித்தபடி 
அவதரித்தாள் . அந்த மகா லக்ஷ்மி தேவியினிடத்திலே 
தவ.சுர மனுஷியர்களெல்லாரும் அந்த மகாலக்ஷ்மியி 
னுடைய ரூபம் - ஔதாரியம் - யவ்வனம் - மகிமை இவைகளி 
னால் இழுக்கப்பட்ட மனதை யுடையவர்களாய் இச்சைகொன் 
டார்கள் . அந்த லக்ஷமிதேவிக்கு இந்திரனானவன் அதியற் 
புதமாகிய ஒரு சிங்கா தனத்தைக் கொடுத்தான் . மகா நதிக 
ளெல்லாம் திவ்விய ரூபங்களைத் தரித்துக்கொண்டு சுவர்ண 
கும்பங்களினால் சுசியான ஜலத்தைக் கொண் கொடுத் 
தன . பூமியானவள் அபிஷேகத்துக்கு உசிதமான சகலமான 
ஓஷதிகளையுங் கொண்டுவந்து கொடுத்தாள் . பசுக்கள் பஞ்ச 
கவ்வியங்களைக் கொண்டு வந்தன . வசந்தங்களான சைத்திர 
வைசாக தேவதைகள் பல - புஷ்பங்களைக் கொண்டுவந்து 
கொடுத்தன . மகாரிஷிகள் சாஸ்திரப்பிரகாரம் லக்ஷமிக்கு 
மகா அபிஷேகத்தைப் பண்ணி வைத்தார்கள் . அப்போது 
கந்தர்வர்கள் மங்கள கீர்த்தனங்களைக் கானம் பண்ணினார்கள் . 
அப்சரசுக்கள் நிர்த்தனம் பண்ணினார்கள் . வருணன் மகரந்த 
பாணத்தினால் மதித்த பிரமங்களையுடைய வைஜந்த மென்கிற 
மாலையைக் கொடுத்தான் . 

பிற்பாடு மகா லக்ஷ்மியானவள் மகா ரிஷிகளாலே 
தோத்திரம் பண்ணப்பட்டு ஒரு கருநெய்தல் மாலையைக் கையி 


அஷ்ட மஸ்கந்தம் 

641 
லெடுத்துக்கொண்டு புன்சிரிப்பையுடையவளாய் புறப்பட்டு 
ஒவ்வொருவரையும் பார்த்தபடியே சென்று 

கடைசியாய் 
பின்னையொரு புருஷரிடத்திலேயும் இல்லாத அனந்தகல் 
யாண குணங்களாலே சிரேஷ்டராயும் , தமக்குத்தாமே ஆசி 
ரியரானபடியினாலே பிராகிருதமான சத்துவாதி குணங்களை 
அதிக்கிரமித்தவராயு மிருக்கிற முகுந்தனையே தனக் கிஷ்ட 
நாயகனாக வரித்து , அவரது தோள்களிலே தனது கையி 
லிருக்கிற மங்களகரமான நெய்தல் மாலையைப் போட்டு 
அந்தப் பகவானுடைய அனுக்கிரகத்தைக் கோறினவளாய் 
புன்சிரிப்புடனே மலர்ந்திருக்கிற நேத்திரங்களாலே அந்தப் 
பகவானுடைய வக்ஷஸ்தலத்தைப் பார்த்துக்கொண்டு அவ 
ருடைய சன்னிதானத்திலே யிருந்தாள் . அப்போது அந்தப் 
பகவான் மகத்தாகிய ஐசுவரியங்களை யுடையவளாயும் மூன்று 
உலகத்துக்கும் தாயாகியுமிருக்கிற அத்தேவிக்கு தம்முடைய 
பரமமான மங்கள மார்பை வாசஸ்தானமாகக் கொடுத்தார் . 
மகாலக்ஷ்மியும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே யிருந்து 
கொண்டு கிருபா பூரணமான தன்னுடைய கடைக்கண் பார் 
வையினாலே பிரமாதிகளையும் உலக பாலர்களுடனே கூடின 
மூன்று உலகங்களையும் , விருத்தி யடையச் செய்தாள் . அப் 
போது பிரமா - ருத்திரன் முதலான தேவர்கள் புஷ்பவரு 
ஷங்களை வருஷித்து மந்திரங்களினால் ஸ்தோத்திரம் பண்ணி 
மகாலக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வையால் ரக்ஷிக்கப் 
பட்டவர்களாய் சுகத்தை அடைந்தார்கள் . 


வா ராய் ராஜனே ! பிற்பாடு அந்தச் சமுத்திரத்தில் நின் 
றும் வாருணிதேவி யுண்டானாள் . அந்த வாருணியை அசுரர் 
கள் கிரகித்துக் கொண்டார்கள் . பின்பு அமிர்தபூரணமான 
கலசத்தைப் பரித்துக்கொண்டவராயும் . சாக்ஷாத் ஸ்ரீ மகா 
விஷ்ணுவினுடைய அமிசாவதாரமாயும் , ஆயுர் வேதத்தின் 
கரைகண்டவராயும் , எக்கிய பாகங்களைப் புசிக்கிறவராயுமிருக் 
ற தன்வந்திரி பகவான் எனும் ஒரு மகாபுருஷ னுண்டா 
ர் . சமஸ்தமான அசுரர்களும் அந்த மகாபுருஷனையும் 
அமிர்தகலசத்தையும் 

சர்வ வஸ்துக்களையும் 
அடையவேணு மென்கி 

ற 

இச்சையை யுடையவர்களாய் 
அந்த அமிர்தகலசத்தைச் சீக்கிரமாக அபகரித்துக் கொண் 
டார்கள் . அப்படி அசுரர்களாலே அமிர்த கலசமானது 
அபகரிக்கப்படுகையில் தேவர்களெல்லாம் முகம் வாடி 
ஸ்ரீ ஹரியைச் 

அடைந்தார்கள் . அப்போது 
பகவானானவர் உங்களுடைய 

இஷ்டத்தைச் சாதித்துக் 
கொடுக்கிறேன் , விசனப்படாதேயுங்களென்று தேவர்களுக் 

81 


பார்த்து , 


சரணமாக 


642 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
குரைத்து , அவ்விடத்திலேயே அந்தர்த்தானமானார் . . பிறகு 
சமஷ்த உபாயங்களையு மறிந்தவராயும் ஜக நியந்தாவாயுமிருக் 
கிற பகவானானவர் சகலருடைய மனதையுங் கவரக்கூடிய 
சகல இலக்ஷணங்களையுமுடைய ஜகன்மோகனமான பென் 
ரூபத்தைத் தரித்தார் , 


ஒன்பதாவது அத்தியாயப் 


அசுரர்கள் 


பகவான் மோகினி யுருக்கொண்டு தைத் திரியர்களால் 
கொடுக்கப்பட்ட அமிர்தத்தை தேவர்களுக்கு 

பங்கிட்டமை சொல்லப்படுகின்றது . 
இவ்விதம் சகலருடைய மனதையும் 

மயக்கக்கூ.டிய 
மோகினியுருவங்கொண்டு , அமிர்த கலச விஷயமாக சண்டை 
யிட்டுக்கொள்ளும் அவர்கள் முன் தோன்றினார் . அந்த 
மோகினியைப்பார்த்து இந்த ஸ்திரீயினுடைய ரூபம் என்ன 
ஆச்சரியகரமானது 

என்று அந்த 

தாது 
மனதிலே மன்மதவிகாரத்தை யுடையவர்களாய் . 

அந்த 
ஸ்திரீயினருகில் வந்து , பத்ப தளத்தையொத்த நேத்திரங்களை 
யுடை யவளே ! நீ யார் ? எங்கேயிருந்து வருகிறாய் ? என்ன 
செய்யக் கோறுகிருய் ? நீயாருடை ஸ்திரீ ? சுந்தரங்களான 
உருவங்களையுடையவளே ! நீ இதுவரைக்கும் ஒருவராலும் 
பரிசிக்கப்படாதவளாக அறிகிறோம் . நீ ஒருவனால் அனுப்பப் 
பட்டு வந்தாயோ ! சுயவிச்சையினாலே வந்தாயோ ? அல்லது 
எங்களுடைய சகலமான இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் 
சந்தோஷத்தை யுண்டாக்க வேணுமென்று இச்சியா 
நின்ற தயாளுவான விதியினாலே ஏவப்பட்டவளாக வத் 
தாயோ ? ரூபவதியே ! உனக்கு மங்கள முண்டாகக் கடவது 
என்று தமதிடம் உள்ள 

அமுதகலசத்தை 

யவளிடங் 
கொடுத்து தாக்கு பங்கிட்டுத் தரும்படி பியர்த்தித்தார்கள் . 
அதற்கு மோகினி 

வேஷதாரியான ஸ்ரீ ஹரியானவர் 
சிரித்து மனோகரமான கடைக்கண் பார்வையினால் அவர் 
களையே பார்த்துக்கொண்டு சொல்லுகின்றார் : வாருங்கள் 
அசுரர்களே ! மகாரிஷியான காசிபருடைய புத்திரர்களா 
யிருக்கிற நீங்கள் எதேச்சையாகச் சஞ்சரிய : நின்ற விபசாரி 
யான என்னிடத்திலே எப்படி விசுவாசம் கொண்டீர்கள் . 
பண்டிதர்களானவர் ஒருக்காலும் ஸ்திரீகளிடங்களிலே விசு 
வாசத்தை யடையக்கூடாதே . நூதனமான வஸ்துவைத் 
தேடும் செந்நாய்களின் சிநேகமும் , விபசாரிகளான ஸ்திரீ 


அக் 


அடம ஸ்கந்தம் 

643 
களுடைய ஸ்நேகமும் , நித்தியமாயிராதென்று சொல்லுவார் 
களே என்று சொன்னாள் . அந்த வ் திரீயினுடைய வினோத 
வசனங்களினால் மயங்கிய மனதை யுடையவர்களான அவ்வசு 
ரர்கள் அந்த ஸ்திரீயின்கையிலே அமிர்தகலசத்தை கொடுத் 
தார்கள் . அப்போது ஸ்ரீ ஹரியானவர் அந்த அமிர்தகல 
சத்தை வாங்கிக்கொண்டு அசுரர்களைப்பார்த்து நான் செய் 
யும் காரியத்தில் குற்றங்கூறாமல் ஒப்புக்கொள்வது உமக்கு 
இஷ்டமானால் நான் இந்த அமிர்தத்தைப் பங்கிடுகிறே 
னென்று சொல்ல அந்த மாயா மோகினியினுடைய வசனத் 
தைக்கேட்டு அந்த அசுரசிரேஷ்டர்கள் அவளுடைய அபிப் 
ராயத்தை யரியாதவர்களாய் , அப்படியே ஆகட்டுமென்று 
சம்மதித்தார்கள் . பிறகு தேவாசுரர்கள் சமஸ்தமானபேரும் 
ஒரு நாள் உபவாசமிருந்து மறு நாள் ஸ்னானம்பண்ணி 
கினி ஹோத்திரத்தைச் செய்து கிழக்குமுகமாகப் பரப்பப்பட்ட 
தர்ப்பாஸனங்களி லிருந்தார்கள் . பின்பு அந்த மோகினி 
தேவர்களையும் அசுரர்களையும் இரண்டு பந்தியாகப்பண்ணி 
அமிர்தகலசத்தைக் கையிலெடுத்துக்கொண்டு தயித்தியர்களை 
வஞ்சித்து தேவதைகளைப்பானம் பண்ணிவைத்தாள் . அப் 
போது அந்த அசுரர்கள் மாயாஸ்திரீயின் வஞ்சனையை 
யுணர்ந்தும் அந்த ஸ்திரீயினிடத்திலேயுள்ள சினேகத்தை 
கெடுத்துக்கொள்ள மனமில்லாது மௌனமாயிருந்தார்கள் . 
அப்போது ராகுகேதுக்கள் தேவவேடம் பூண்டு தேவசத 
சிலே யிருந்துகொண்டு அமிர்தத்தை பானம்பண்ணினார்கள் . 
அப்போது இவர்களசுரர்களென்று சந்திர சூரியர்களாலே 
காண்பிக்கப்பட்டு அமிர்தபானம் பண்ணிக்கொண்டிருந்த 
அந்த ராகுகேதுக்களுடைய சிரசை ஸ்ரீ ஹரியானவர் சக்க 
ரத்தினால் சேதித்துப்போட்டார் . அத்த ராகுகேதுக்க 
ளுடைய உடலானது அந்த அமிர்தத்தினால் ஸ்பரிசிக்கப் 
பட்டதாய் விழுந்துவிட்டது . சிரசோவென்றால் அந்த 
அமிர்தசம்பந்தத்தினால் தேவதத்துவத்தையடைந்து , அந்த 
சிரசுகளை பிரமதேவனானவன் ராகுகேதுக் கிரகங்களாகப் 
பண்ணினான் . லோகநாதரான ஸ்ரீ பகவான் தேவர்களாலே 
அமிர்தம் மிகவும் பானம் பண்ணப்படுகையி லசுரசிஷ்ேடர்க 
ளெல்லாரும் பார்த்துக்கொண்டிருக்கும்போதே தம்முடைய 
நிஜசொரூபத்தை யடைந்தார் . இவ்விதம் சுவாமியினுடைய 
பாதாரவிந்த தூளியைப்பற்றின தேவர்கள் மாத்திரமே 
அமிர்த பானபலத்தை அடைந்தார்கள் . அவர்களுக்கு 
விரோதிகளான 

தமித்தியர்கள் அந்த அமிர்தபலத்தை 
அடையாது போனார்கள் . 


ஸ்ரீ மபாகவதம 


பத்தாவது அத்தியாயம் 


தைத்தியர் கள் தேவதைகளோடு யுத்தம் பண்ணுகையில் 
அப்போது ஸ்ரீ ஹரியானவர் ஆவிர்ப்பவித்தா 
ரென்றும் சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
அடை. தற்கரிய அமிர்தத்தை யடைந்த தேவர்களின் 
மீது பொறாமை கொண்டு அசுரர்கள் தேவர்களின் மீது 
யுத்தத் தொடுத்தார்கள் . அந்தத்தேவ அசுர யுத்தத்திலே 
அசுர சேனைகளுக்கெல்லாம் நாயகனான விரோசன குமார 
னான பலியானவன் வைகாயசமெனும் பெயரையுடையதாயும் 
மயனாலே நிர்மிக்கப்பட்டதாயும் , சமஸ்தமான யுத்தோபகர 
ணங்களோடு கூடினதாயும் , நினைத்தவிடத்திலே கொண்டு 
போய் விடத்தக்கதாயு மிருக்கிற விமானத்தின் மேலிருந்து 
கொண்டு , நமுசி சம்பான் பாணன் விப்பிரசித்தி அயோ 
முகன் திவிமுறதா காலதாபன் பிரஹெதி ஹெதி இவ்வலன் 
சகுனி பூதசந்தாபன் வச்சிர தமிஷ்டிரன் விரோசனன் அயக் 
கிரீவன் சங்குசிரசு கபிலன் மேகதுந்துபி தாரகன் சந்திர 
கிறுக்கி சும்பன் நிசும்பன் சம்பன் உத்கலன் அரிஷ்டன் 
அரிஷ்டநேமி திரிபுராதிபதியான மயன் ஆகிய சேனாபதிக 
ளாலே சூழப்பட்ட வனாய் , உதயகிரியிலிரா நின்ற சந்திரன் 
போல் விளங்கினார் . மற்றும் சில பௌலோமர்கள் காலகேயர் 
கள் நிவா தகவசர்கள் முதலான அசுரர்கள் அமிர் தமதனம் 
பண்ணி , அமிர்தத்தையடையாமல் துக்கத்தையே அடைந்த 
வர்களாய் , இவர்களெல்லாம் யுத்தமுகத்திலே கேவலம் 
தேவர்களை ஜயித்து மகா தொனியையுடைய 

தொனியையுடைய சங்கங்களைப் 
பூரித்தார்கள் . 

அப்போது மிகவும் கர்விகளான சத்துருக்களைப் பார்த் 
துச் சுவர்க்கலோகாதிபதியான இந்திரன் மிகவுங்கோபத்தை 
யடைந்தவனாய் ஐராவதமாகிற திக்கஜத்தின் பேரிலேறிக் 
கொண்டு ஆகாசத்தில் அருவிகளுடனே கூடின உதயகிரி 
யில் சூரியன்போல விளங்கினான் . அந்த இந்திரனுக்கு நாலு 
பக்கங்களிலேயும் நானாவிதமான வாகனங்கள் - துவசங்கள் - 
ஆயுதங்கள் இவைகளுட னே கூடினவர்களாயும் , வாய்வு 
அக்னி - வருணன் முதலான உலகபாலர்களான பேர்கள் தங்க 

சேனைகளோடு கூடவிருந்து தேவ அசுரர்கள் 
ஒருத்தருக்கொருத்தர் எதிர்த்துத் திரஸ்காரஞ் செய்து 
தொந்தயுத்தம் பண்ணினார்கள் . அப்போது இந்திரனோடு 


ளுடைய 


அஷ்டமஸ்கந்தம் 


645 


மகா 


பலியும் , தாரகாசுரனுடனே ஸ்கந்தனும் , ஹெதியோடு வரு 
ணனும் , பிரஹெதியோடு மித்திரனும் , கால நாபனுடனே 
எமனும் மயனோடு விசுவகர்மாவும் , துவஷ்டாவுடனே 
சம்பரனும் , சவிதாவுடனே விரோசனனும் , அபராசித 
னோடு நமுசியும் , விறஷபறவாவுடனே அசுவனி தேவதை 
களும் பாணன் 

முதலான பலிபுத்திரர்கள் நூறுபேரு 
டனே சூரியனும் , ராகுவோடு சந்திரனும் , புலோமாவுடனே 
அனலனும் , இவர்களெல்லாம் ஒருவர்க்கொருவர் எதிர்த்து 
பலவித ஆயுதங்களைக்கொண்டு தொந்தயுத்தம் பண்ணி 
னார்கள் . அந்தயுத்தத்தில் பலியானவன் பத்துபாணங்களினால் 
மகேந்திரனையும் , மூன்று பாணங்களினால் ஐராவதத்தையும் , 
நான்கு பாணங்களினால் ஐராவதத்தினுடைய பாதரக்ஷணங் 
களான நான்கு குதிரைகளையும் , ஒரு பாணத்தால் மாவுத் 
தனையும் பார்த்துப் பிரயோகம் பண்ணினான் . இந்திரனும் 
சிரித்துக்கொண்டு ஆகாயத்தில் ஓடிவரா நின்ற அந்தப் 
பாணங்களை 

வேகமாயும் , தீக்ஷணமாயும் , அவ்வளவு 
எண்ணிக்கையோடு கூடினதாயு மிருக்கிற அம்புகளினால் 
அந்தப் பாணங்களைச் சேதித்துப் போட்டான் . பின்பு பலி 
யானவன் அந்தர்த்தானத்தை யடைந்து அசுரமாயையை 
சிருஷ்டித்தான் . அந்த 

மாயையினால் தேவசேனையின் 
பேரிலே பர்வதங்களும் , விருக்ஷங்களும் விழுந்தன . ராக்ஷத 
கணங்கள் சூலங்களைக் கையிலெடுத்துக்கொண்டு நிர்வாணி 
களாய் வெட்டுகுத்தென்று சொல்லிக்கொண்டு தேவசேனை 
யில் விழுந்து நானாவிதமான தொந்தரவு செய்ததினால் தேவ 
சேனையிலிருக்கிற பேர்களெல்லாந் துதிக்க இந்திரன் முத 
லான தேவர்கள் அந்த ம ! யாயுத்தத்திற்குப் பிரதிக்கிரியையை 
யறியாதவர்களாய்ப் பகவானை தியானம் பண்ணினார்கள் . 
அப்படித் தேவர்களால் தியானம் பண்ணப்பட்டவராய் விசுவ 
கர்த்தாவான ஸ்ரீ பகவான் அந்த யுத்த பூமியில் கருடாரூட 
ராய் ஆவிற்பவித்தவுடனே அசுரர்களுடைய காரியத்தினாலே 
யுண்டான மாயையெல்லாம் அந்தப் பகவானுடைய கிமை 
யினால் நித்திரைபண்ணி யெழுந்திருக்கின்றவனுக்கு சொப்பன 
மானது எப்படி நசிக்குமோ அப்படி நசித்துப்போயின. அப் 
போது அந்த யுத்தத்தில் கருடாரூடரான ஸ்ரீ பகவானைப் 

சிங்கவாகனனான கால ேநமிசூலத்தை சுழற்றிப் 
போட்டான் . கரு - னுடைய 

சிரசின்பேரில் விழவருகின்ற 
அந்தச் சூலத்தை விளையாட்டினால் கிரகித்துக்கொண்டு 
ஸ்ரீ பகவான் அந்தச் சூலத்தினால் சிங்கத்தின் பேரிலேயிருக் 
கிற காலநேமியை யடித்தார் . மகா பலவான்களாகிய மாலி 
சுமாலி இவர்களிருவருடைய சிரசுகளுஞ் சேதிக்கப்பட்டன. 


பார்த்து 


646 


ஸ்ரீ பவா LI கவத 11) 


அந்த யுத்தத்தில் ஸ்ரீ பகவான்பேரி லெதிர்த்தவர்கள் ஸ்ரீ பக 
வானுடைய சக்கரத்தினாலே சேதிக்கப்பட்டார்கள் . 


A 


பதினென்குவது அத்தியாயம் 


ULD 


தவாசுர யுத்தத்தில் சுரர்களடைந்த வெற்றியும் , அசுரர்களது தோல்வியும் , 

நாரதரால் போர் நிறுத்தப்பட்டதும் சொல்லப்படுகின்றது . 

வாராய் ராஜனே ! பிற்பாடு இந்திரன் வாய்வு முதலான 
தேவர்கள் 

புருஷனுடைய கிருபையினால் பராக்கிர 
மத்தை யுடையவர்களாய் முன்னே தங்களோடெதிர்த்த அசு 
ரர்களையெல்லாம் முறிய அடித்தார்கள் . இந்திரனானவன் 
கோபாவேசத்தோடு கூடினவனாய்ப் பலியோடெதிர்த்து 
வச்சிராயுதத்தைப் பிரயே : கித்து அவனைப் பார்த்து , அடா 
மூடனே ! மாயாவியான உன்னுடைய சிரசு இதோடு ஒழித் 
தது என் முன் . 

அதைக்கேட்ட பலியானவன் வாராய் இந்தியனே ! 
காலத்தினால் ஏவப்பட்ட கர்மங்களையுடைய யுத்த வீரர்களுக்கு 
கீர்த்தியும் , ஜயமும் , அபஜயமும் , மரணமும் 

கிரமமாக 
வுண்டாயிருக்கின்றன. ஞானிகள் இவைகளுக்காக சந்தோ 
ஷிக்கிறதுமில்லை விசனப்படுகிறதுமில்லை. நீங்களோ விவேக 
மில்லா தவர்கள் , ஜயாபஜயங்களிலே 

துக்கங்களைப் 
பாராட்டுகிறவர்கள் . உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் 
கேட்பது தகாது யென்று இந்திரனை நிராகரித்துச் சூரர் 
களால் கொண்டாடப்பட்ட சூரனான பலியானவன் பாணங் 
களினால் இந்திரனை யடித்தான் . அப்போது இந்திரனானவன் 
அங்குசத்தினால் குத்தப்பட்ட யானையைப்போல அந்த திரஸ் 
காரவசனத்தைச் சகியாமல் அவன் பேரில் வச்சிராயுதத்தைப் 
பிரயோகம்பண்ணி இறகுகளையுடைய மலைபோலப் பூமியிலே 
விழும்படிச் செய்தான் . அப்போது பலிக்குத் துணைவனான 
சம்பராசுரனானவன் பூமியில் விழுந்த தன்னுடைய சகாவான 
பலியைப் பார்த்து சகியாமல் இந்திரன் பேரிலே யெதிர்த்து 
அவன்மீது கதையை சுழற்றி இந்திரனுடைய கழுத்தையும், 
ஐராவதத்தையும் அடித்தான் . அப்படி யடிக்கப்பட்ட ஐரா 
வதமானது முழங்காலை மடித்துக் கொண்டு பூமியிலே 
விழுந்து மூர்ச்சையடைந்தது . பிற்பாடு இந்திரன் மாதலி 
யினால் கொண்டு வரப்பட்ட ஆயிரங்குதிரை பூண்ட ரதத்தி 
லேறிக் கொண்டவுடனே தானவ சிரேஷ்டனான சம்பரா 


சுக 


அஷ்ட மஸ்கந்தம் 

647 
சுரன் 

அந்த மாதலி ரதங்கெரண்டுவந்த தீவிரத்தைப் 
பார்த்து சந்தோஷித்து ஆச்சரியப்பட்டவனாய் ஜொலித்துக் 
கொண்டிருக்கிற சூலத்தினால் பாதலியை யடித்தான் . அதைக் 
கண்ட இந்திரன் மிகவுங் கோபத்தை யடைந்தவனாய் அந்த 
சம்பராசுரனுடைய சிரசை வச்சிராயுதத்தினால் சேதித்து 
விட்டான் . 


அப்படி இந்திரனால் சேதிக்கப்பட்ட சம்பராசுரனுடைய 
மரணத்தை நாரதரால் கேள்விப்பட்ட அந்தச் சம்பராசுர 
னுடைய கியாதிகளான நமுசி - வலன் - பாகன் என்கிற மூன்று 
பேரும் அதி தீவிரமாக அவ்விடத்திற்கு வத்து இந்திரனை 
எதிர்த்தார்கள் . அப்போது வலாசுரனானவன் இந்திர 
னுடைய ஆயிரங்குதிரைகளையும் ஆயிரம் பாணங்களினால் 
அடித்தான் . பகாசுரனானவன் ஒரு க்ஷணத்திலே சந்தானம் 
பண்ணி விடப்பட்ட இரண்டு பாணங்களினால் இந்திர 
னுடைய சாரதியை அடித்து ரதத்தையும் பொடியாக்கினான் . 
நமுசியென்கிற அசுரனும் பதினைந்து பாணங்களினால் இந் 
திரனை யடித்து ஜலபூர்ணமான மேகம்போலக் கர்ச்சித்தான் . 
அசுரர்களானவர்கள் இந்திரனை சரங்களினால் மறைத்துப் 
போட்டார்கள் . அப்போது தேவகணங்கள் இந்திரனைக் 
காணாமல் மிகவும் விசனத்தையடைந்து சமுத்திர மத்தியில் 
கப்பலுடைந்தால் அதிலிருக்கப்பட்ட ஜனங்கள் முறையிடு 
வது போல முறையிட்டார்கள் . பிற்பாடு அந்த 

அசுவங்கள் - ரதம் - துவசம் - சாரதி இவர்க 
ளோடு 

அந்த அசுரர்களுடைய சரக்கூட்டத்தில் 
நின்றும் வெளிப்பட்டு சத்துருக்களினால் பீடிக்கப்பட்ட 
தன்னுடைய சேனைகளுக்குத் தைரியஞ் சொல்லி சத் 
துருவைக் கொல்வதற்கு வச்சிராயுதத்தைப் பிரயோகித்து 
வலன் பாகன் இவர்களுடைய சிரசுகளைச் சேதித்து 
விட்டான் . வாராய் ராஜனே ! நமுசியானவன் அவர்கள் 
நாசமடைந்ததைப் பார்த்து பொறாமை - துக்கங்களோடு 
கூடினவனாய் இந்திரனைக் கொல்ல வேணுமென்று சூலத் 
தையெடுத்து இந்திரன் மீது எறிந்தான் . அப்போது ஆகா 
சத்திலே மகா வேகத்தோடு வராநின்ற அந்தச் சூலத்தை 
அனேக பாணங்களினால் ஆயிரந் துண்டுகளாகச் சேதித்து 
அவனையும் வஜ்ஜிரா யுதத்தினால் கழுத்தி லடித்தான் . 
தேவ நாயகனான 

இந்திரனானவன் சத்துருவின் பேரில் 
விட்ட வஜ்ஜிராயுதமானது அந்தச் சத்துருவினுடைய சர 
மத்தை அறுக்கமாட்டாமற் போயிற்று . அப்போது அந்த 
இந்திரனானவன் நமுசியினிடத்தில் அச்ச முற்றவனாய்த் 


னானவன் 


648 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தனக்கு பலமுறையும் ஜயத்தைக்கொடுத்த சிறந்த வஜ்ஜிரா 
யுதமும் சக்தியற்றுப் போனதைக்கண்டு பயந்து பகவானை 
நினைத்து வருந்தினான் . அப்போது ஒரு அசரீரி வாக்குண் 
டாயிற்று . 


அதாவது இந்திரனே ! இந்த நமுசி யென்னப்பட்ட 
அசுரனானவன் உலர்ந்த ஆயுதத்தினாலேயும் , ஈரமாயிருக்கிற 
ஆயுதத்தினாலேயும் , கொல்லத்தக்கவனன்று . ஏனெனில் 
ஒருக்கால் நாம் இந்த அசுரனுக்கு மேற்சொல்லிய இரண்டு 
விதங்களாலேயும் மாணமில்லை யென்று வரங்கொடுத்திருக் 
கின்றோம் . ஆகையினால் இவனை கொல்லுதற்கு வேறோ 
ருபாயம் சிந்திக்கத் தக்கது . இந்த அசரீரிவாக்கியத்தைக் 
கேட்டு இந்திரனானவன் சித்தசமாதானத்தோடு கூடினவனாய் 
தியானம் பண்ணி பின்பு நனையாமலும் உலராமலுமிருக்கிற 
நுரையை அவனைக்கொல்லச் சாதனமாகப் பார்த்து அந்த 
நுரையினால் நமுசியினுடைய சிரசைச் சேதித்துப்போட் 
டான் . அப்போது அந்த இந்தியனை முனிகணங்களெல் 
லாம் ஸ்தோத்திரம் பண்ணி புஷ்ப வருஷங்களைப் பெய் 
தார்கள் . இந்தப்பிரகாரம் வாய்வு அக்கினி வருணன் முத 
லான தேவர்களும் தங்களுடனே எதிர்த்த சத்துருக்களை 
அஸ்திர சமுகங்களினால் சங்கரித்தார்கள் . அப்போது 
தானவர்களுடைய மூலபல நாசத்தைப் பார்த்து பிரமதேவ 
னால் அனுப்பப்பட்ட நாரத மகாரிஷியானவர் வந்து தேவ 
தைகளை யுத்தத்தில் நின்றும் நீக்கி சொல்லுகின்றார் : 

நாரதர் வாக்கியம் 
வாருங்கள் தேவர்களே ! ஸ்ரீமந்நாராயணருடைய 
பாதார விந்தத்தை ஆசரிய ! நின்ற உங்களாலே அமிர்தமும் 
அடையப்பட்டது . 

ஸ்ரீ தேவியினுடைய கடாக்ஷத்தினால் 
சமஷ்தமான பேரும் விர்த்தியை யடைந்தீர்கள் . 

ஆகை 
யினால் யுத்தத்தில் நின்றும் ஒழிந்து விடுங்களென்று சொன்ன 
நாரதருடைய வசனத்தைக் கேட்டு கோபத்தை யடக்கி 
அவரது வசனத்தைப் பூசித்துக்கொண்டு தேவர்கள் கந்தர் 
வர்கள் முதலான பேர்களினால் கானம் பண்ணப்பட்டவர்க 
ளாய் சுவர்க்கத்தை அடைந்தார்கள் . அந்த தேவாசுர 
யுத்தத்திலே அடிப்பட்டவர்கள் போக மற்ற அசுரர்களெல் 
லாம் நாரத மகாரிஷியினுடைய அனுமதிகொண்டு மூர்ச் 

அடைந்திருக்க பலிச்சக்கரவர்த்தியை எடுத்துக் 
கொண்டு அஸ்தமன கிரியை அடைந்தார்கள் . அப்போது 
கைகால்கள் முதலான அவயவங்கள் அறுபட்டுப்போனவர் 


சையை 


அஷ்ட மஸ்கந்தம் 

649 
களா யிருக்கிற அசுரர்களைச் சுக்கிராசாரியரானவர் சஞ் 
ஜீவினியென்கிற தன்னுடைய வித்தையினால் பிழைப்பித்தார் . 
பலிச்சக்கரவர்த்தியும் சுக்கிராசாரியினால் ஸ்பரிசிக்கப்பட்ட 
வனாய் மீண்டும் சரீரபலம் ஞானம் முதலியவைகளை யுடைய 
வனாய் இருந்தான் . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


மோகினி ரூபத்தினுடைய விலாசத்தைப் பார்க்க வேண்டுமென்கிற 
இச்சையுடைய ருத்திரனுக்கு ஸ்ரீ ஹரியானவர் அந்த ரூபத்தைக் 
காண்பித்து , அவரை மோகிப்பித்துத் , திரும்பவும் அவருடைய 
மோகத்தைப் போக்கடித்தாரென்று சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்து மகாராஜனே ! ஸ்ரீ ஹரியானவர் மோகினி 
ரூபத்தினால் தானவர்களை மோகிப்பித்து தேவகணங்களை 
அமிர் தபானம் பண்ணிவைத்தாரென்கிற விர்த்தாந்தத்தை 
ருத்திரனைவர் கேட்டு ரிஷபத்தின் பேரிலே பார்வதி சமேத 
ராய் எழுந்தருளி சபஸ்த பூதகணங்களினாலும் சூழப்பட்டவ 
ராய் ஸ்ரீ ஹரியிருக்கு மிடத்தைத் தேடிப்பார்க்கவந்தார் . அவ் 
விடத்தில் ஸ்ரீ ஹரியை நன்றாகப் பூசித்து அவரைப்பார்த்து 
ஒரு வார்த்தைச் சொல்லுகிறார் : வாரீர் தேவனே ! ஜகத்தில் 
எள்ளுக்குள் எண்ணெய்போல வியாபித்திருக்கிறவரே ! ஜகதீ 
சனே ! ஜகன்மயனே ! நிர்க்குண ராயும் பரிபூரண பாயும் , சுகரூப 
ராயும் , சத்துவ ரஜவ தமோகுண சூனியராயும் , சோகமில்லா 
தவராயும் , பிரபஞ்சரூபராயும் , பிரபஞ்சத்தினுடைய உற் 
பத்தி ஸ்திதி சங்காரங்களுக்கு ஏதுவாயும் , சமஸ்த சேதனர் 
களாலே தங்களுடைய பலசித்திக்காக அபேக்ஷிக்கப் பட்டவ 
ராயும் , இருக்கிறீர் . தம்மால் தரிக்கப்பட்ட ஜகன்மோகன 
ரூபத்தைக்காண வேணுமென்கிற ஆசையால் இங்கே வந்தே 
னென்று சூலபாணியான ருத்திரனாலே பிரார்த்திக்கப்பட்ட 
வராய் ஸ்ரீமகா விஷ்ணுவானவர் சிரித்து அப்படி யாதட்டு 
மென்றுரைத்து அவர் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே 
மறைந்து விட்டார் . 

அப்போது ஈஸ்வரனும் பார்வதியும் நாலாபக்கத்திலும் 
பார்த்துக்கொண்டிருக்கும்போது விசித்திரமான புஷ்பங்கள் 
சிவந்த தளிர்கள் இவைகளையுடைய மரம் செடி கொடிக 
ளுடனே கூடின உபவனத்தில் பந்தாடிக்கொண்டும் மிகவும் 

82 


650 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பிரகாசியா நின்ற வெண்பட்டினால் சூழப்பட்ட நிதம்பங்களி 
லிரா நின்ற அரை நூன்மாலையை யுடையவளாயும் பந்தாடி 
விளையாட்டினால் நிமிரா நின்றும் வணங்கா நின்று மிருப்பதி 
னால் மிகவும் அலையா நின்ற ஸ்தனங்களுடைய பாரத்தினா 
லேயும் ஆரங்களுடைய பாரத்தினாலேயும் அடிக்கடி இடை 
யானது ஒடிந்துபோவதுபோல மெல்லெனச் சஞ்சரித்துக் 
கொண்டிருக்கிற அந்த உத்தம ஸ்திரீயை ருத்திரனானவர் 
பார்த்துச் சஞ்சலமான மனதை யுடையவராகி , தன்னையும் , 
தன் சமீபத்திலிரா நின்ற பார்வதியையும் , பூதகணங்களையும் , 
மறந்தவராகி , அந்த ஸ்திரீயினுடைய கடைக்கண் பார்வை 
யினால் தன்னிடத்தில் ஆசையை யுடையவள்போல நினைத்து 
மன்மத விகாரத்தை யுடையவராய்ப் பார்வதியும் பார்த்துக் 
கொண்டிருக்கும்போதே லஜ்ஜையில்லாமல் அவள் பின்னே 
தொடர்ந்தார் . அவளும் தன்னை அனுசரித்து வரா நின்ற 
ருத்திரனை பார்த்து விருக்ஷங்களில் மறைந்தவளாயும் சிரித் 
துக்கொண்டும் சஞ்சரித்து கொண்டு மிருந்தாள் . அப்போது 
அவளை யனுசரித்து போகா நின்ற ருத்திரரும் கலங்கா நின்ற 
இந்திரியங்களை யுடையவராய் 

யானைப்பேடைக் கண்ட 
மத்தகஜம்போல மன்மத விகாரமடைந்து அதிவேகமாகப் 
பின்சென்று தன்னை இச்சியாமலிருக்கிற அந்த ஸ்திரீயி 
னுடைய பின்னலைப் பிடித்துக்கொண்டு கரங்களினால் ஆலிங் 
கனம் பண்ணிக்கொண்டார் . 

அப்போது விஷ்ணுமாயையினால் நிருமிக்கப்பட்ட 
அந்த ஸ்திரீயானவள் சீக்கிரமாக நடக்க ஆரம்பித்தாள். 
ருத்திரனானவர் பின்தொடர்ந்து செல்லும்போது தன்னு 
டைய சுக்லமானது கலி தமாயிற்று . மகாத்மாவாகிய அந்த 
ருத்திரனுடைய சுக்லமானது பூமியில் எங்கெங்கே விழுந்த 

அந்தந்த விடமெல்லாம் வெள்ளி பொன்களுக்கு 
ஸ்தானமாயின . தன்னுடைய ரேதசு நழுவுகையில் அந்த 
ருத்திரன் தன்னை விஷ்ணுமாயையானது மூடனாக்கி விட்ட 
தென்று தெரிந்துகொண்டு அந்த மோகத்தில் நின்றும் நீங்கி 
னார் . பிற்பாடு பரமாத்மாவாகிய விஷ்ணுவினுடைய மாகாத் 
மியத்தை அறிந்தவரான ருத்திரன் அந்த மோகினி லீலையை 
ஆச்சரியமாக எண்ணவில்லை . அப்போது ஸ்ரீ பகவான் 
பரமசந்தோஷத்தை யுடையவராய்த் தம்முடைய அசா 
தாரண ரூபத்தோடே நின்று ஒரு வார்த்தை சொல்லு 
கின்றார் : 

வாராய் தேவசிரேஷ்டனே ! ஸ்திரீ ரூபமான என்னு 
டைய மாயையினால் மோகிக்கப்பட்டு மீண்டும் அதைவென்று 


அஷ்ட மஸ்கந்தம் 

651 
பழைய நிலைமையை யடைந்தாய் . உன்னைத்தவிர 

உன்னைத்தவிர விஷயங் 
களிலே ஆசையுடைய எந்தப் புருஷன் தான் என்னுடைய 
மாயையை தாண்டமாட்டுவன் . ஆகையினால் அப்படிப்பட்ட 
எனது மாயையானது உம்மையுந் திரஸ்கரிக்கப் போகிற 
தில்லையென்று பகவானாகிய ஸ்ரீ வச்சாங்கனாலே சொல்லப் 
பட்டவராகி ருத்திரனானவன் அவரைப் பிரதக்ஷணம் பண்ணி 
அவரனுமதிகொண்டு , தன்னுடைய கணங்களுடனே தனது 
ஸ்தானத்தை யடைந்து , தானனுபவித்த அந்த விஷ்ணு 
மாயையை பார்வதிக்கு ரிஷி சிரேஷ்டர்களெல்லாம் பார்த் 
துக்கொண்டிருக்கச் சொன்னார் . வாராய் பார்வதியே ! பரதே 
வதையான பரமபுருஷனுடைய மாயையை நீயும் பார்த் 
தாயே . நான் கியானிகளுக்கெல்லாஞ் சுவாமியா யிருந்தா 
லும் அந்த விஷ்ணுமாயைக்குள்ளே அகப்பட்டு மோகித்தே 
னாதலால் மற்றபேர் அந்த விஷ்ணுமாயையில் மோகிப்பார்க 
ளென்பதற்குச் சொல்ல வேண்டியதென்ன ? ஆகையினால் 
ஸ்ரீ ஹரியே பரமபுருஷராக விருக்கின்றார் . 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


மனுவந்தரங்கள் ஏழாவது முதல் பதினாலாவது வரையிலும் 

சிருஷ்டிகளை தனித்தனியே சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்தே ! இப்போது நடவா நின்ற மனுவந் 
தரத்தில் விவசுவானுடைய புத்திரனாகிய சிரார்த்த தேவன் 
மனுவென்று சொல்லப்படுகிறான் . இந்த வைசுதமனுவுக்கு 
இக்ஷவாகு நிறுகன் திருஷ்டன் சைரதி நரஷியந்தன் நரபா 
கன் திஷ்டன் கருசகன் விரஷத்திரன் வசுமான் எனும் 
பத்துபிள்ளைகள் இருந்தார்கள் . ஆதித்தியர்கள் வசுக்கள் 
விசுவதேவர்கள் ருத்திரர்கள் மறு தகணங்கள் அசுவனி தேவ 
தைகள் இவர்கள் தேவர்கள் . இவர்களுக்குப் பிரபுவாகிய 
இந்திரன் புரந்தரன் . காசியபர் அத்ரி வசிஷ்டர் விசுவா 
மித்திரர் கவுதமர் ஜமதக்கினிபரத்துவாசர் இந்த ஏழுபேரும் 
ரிஷிகள் . இந்த மனுவந்தரத்திலேயும் காசியபருக்கு அதிதி 
யினிடத்தில் பகவான் தம்முடைய அங்கிசத்தினால் வாமன 
ரூபியாக விவசுவர்கள் முதலான அதிதிபுத்திரர்களுக்குக் 
கனிஷ்டராய் அவதரித்தார் . இவ்வளவும் மற்ற ஏழுமனு 
வந்தரங்களும் உமக்கு நம்மாலே சொல்லப்பட்டன : இனி 


652 


ஸ்ரீ மாபாகவதம் 


தார்கள் . 


விஷ்ணு சக்திகளான அங்கிசாவதாரங்களோடு 

கூடின 
மனுவந்தரங்களையுஞ் சொல்லுகிறேன் . 

வாராய் ராஜனே ! அதிலே விவசுவானுக்கு விசுவ 
கர்மாவினுடைய பெண்களான சமுக்கியரதேவியும் , சாயா 
தேவியும் மனைவியர் . 

அந்த 

விவசுவானுக்குப்படவை 
யென்று மூன்றாவது பாரியையும் , வேறே இன்னமும் ஒருத்தி 
யுண்டென்று சொல்லுவார்கள் . அவர்களுக்குள்ளே சமுக் 
கியாதேவிக்கு எமனென்றும் , எமியென்றும் , சிரார்த்தவே 
னென்றும் மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் . சாயாதேவிக்குச் 
சாவர்ணியும் , சமவருணருக்குப் பாரியையான தபதியென்கிற 
ஒருபெண்ணும் , சவன்சரனும் , இந்த மூன்று பேரும் பிறந் 

சாயை படவைக்கு அசுவனிதேவதைகள் பிறந் 
தார்கள் . இவர்களுக்குள்ளே சாயாபுத்திரனான சாவர்ணி 
யென்கிறவன் மேல்வரப்போகிற எட்டாவது மனுவந்த 
ரத்திலே மனுவாகப் போகிறான் . நிர்மோகன் - விரஸ்கன் 
முதலான பேர் அந்த சாவர்ணிமனுவுக்குப் புத்திரர்களாகப் 
போகிறார்கள் . அந்த எட்டாவது மனுவந்தரத்தில் சுத 
பசுக்களும் , விரசர்களும் அமிர்தப்பிரபர்களும் தேவகணங்க 
ளாகப் போகிறார்கள் . விரோசனபுத்திரனான பலி அவர் 
களுக்குப் பிரபுவாகி இந்திரனாகப் போகிறான் . 

அப்போது பலியானவன் மூன்றடி தாவென்று யாசியா 
நின்ற விஷ்ணுவுக்கு இந்தப் பூமியெல்லாம் கொடுத்து பிற் 
பாடு சித்திர பதமான இந்திர பதத்தை அனுபவித்து 
மோக்ஷமடையப்போகிறான் . அந்தப்பலியானவன் பூமிதானஞ் 
செய்ததினால் பகவானானவர் சந்தோஷத்தையடைந்து சுவர்க் 
கத்தைப் பார்க்கிலும் அதிகமான சுதலலோகத்திலே திரும்ப 
வும் வைக்கப்பட்டு இப்பவும் தேவேந்திரனைப் 
விருக்கிறான் . பரசுராமன் , துரோண புத்திரனாகிய அசுவத் 
தாமா, கிருபாசாரியார் , ரிஷியசிறுங்கர் , நம்முடைய பிதாவா 
யும் பகவானாயு மிருக்கிற பாதராயணரென்று பிரசித்தரான 
வியாசர் இவர்களெல்லாம் எட்டாவது மனுவந்தரத்திலே 
சப்தரிஷிகளாகப்போகிறவர்களாய் இப்போது தபசுபண்ணிக் 
கொண்டு தங்கள் தங்கள் ஆசிரமங்களிலே யிருக்கிறார்கள் . 
வேதகுய்யருக்கு சரஸ்வதியினிடத்திலே சார்வ பூமனென்று 
பிரசித்தராய்ப் பகவான் தம்முடைய அங்கிசத்தினால் அவ 
தரித்துப் புரந்தரனிடத்தில் நின்றும் ஸ்தானத்தைவாங்கி 
பலிக்குக் கொடுக்கப்போகிறார் . 

ஒன்பதாவது மனுவந்தரத்திலே , வருணபுத்திரனாகிய 
தக்ஷசாவர்ணிமனுவா கப்போகிறான் . திருதகேது திபதகேது 


போல 


அஷடம ஸ க ந தம 


653 


முதலான பத்துப்பிள்ளைகள் அந்தமனுவுக்குண்டாகப்போகி 
றார்கள் . பரர் - மரீசி - கற்கர்கள் முதலானபேர் தேவர்களாகப் 
போகிறார்கள் . சுர தனென்கிறவனும் இந்திரனாகப்போகிறான் . 

முதலானபேர் சப்தரிஷிகளாகப்போகிறார்கள். 
ஆயுஷ் மனுவுக்கு அம்புதாரையென்கிற ஸ்திரீயினிடத்தில் 
பகவான் ரிஷபராக அவதரிக்கப்போகிறார் . யாதொருரிஷப 
பகவானால் மூன்று உலகமும் கொடுக்கப்பட்டு சிரதனென்கிற 
இந்திரன் அனுபவிக்கப் போகின்றான் . 


து திமான் 


பத்தாவது மனுவந்தரத்திலே உபலோக புத்திரனாய் 
மகானான பிரமசாவர்ணி மனுவாகப்போகிறான் . பூரிஷே 
னன் முதலானபேர் அந்த மனுப்புத்திரர்களாகப் போகிறார் 
கள் . அவிஷ்மான் முதலானபேர் ரிஷிகளாகப்போகிறார்கள் . 
அவிஷ்மான் , சுகிர்தி , கத்தியன் , சயன் , மூர்த்தி இவர்கள் 
அப்போது ரிஷிகளாகப்போகிறார்கள் . சுத்திராமான் - விபுத் 
திரர்கள் முதலானபேர் தேவர்களாகப் போகிறார்கள் . சம்பு 
இந்திரனாகப்போகிறான் . விசுவசிஷ்டர்களான பிரஜாபதிக 
ளுடைய கிரகத்திலே பகவான் தம்முடைய அங்கிசா அங்கி 
சத்தினால் விசூசியென்கிற ஸ்திரீயினிடத்தில் விஷபவச்சேன 
ராக அவதரித்து சம்பு வென்கிற இந்திரனுக்குச் சக்தியைத் 
தரப்போகிறார் . 


பதினோராவது மனுவந்தரத்திலே தர்மசாவர்ணியென்று 
ஆத்மக்கியானியாய் ஒருவன் மனுவாகப்போகிறான் . சக்திய 
தர்மர்கள் முதலான பத்துபேர் அந்த மனுப்புத்திரராகப் 
போகிறார்கள் . விகங்கமர்கள் - காமர்கள் - நிர்வாணருசிகள் 
தேவகணங்களாகப்போகிறார்கள் . வைதிருதி அவர்களுக்குப் 
பிரபுவான இந்திரனாகப்போகிறான் . அருணாதியர் சப்தரிஷி 
களாகப் போகிறார்கள் . ஆரியகருக்கு வைதிருதியென்கிற 
ஸ்திரீயினிடத்தில் பகவான் தர்மகேதுவென்று தம்முடைய 
அங்கிசத்தினால் அவதரித்து மூன்று உலகத்தையுந் தரிக்கப் 
போகிறார் . 


பனிரண்டாவது மனுவந்திரத்திலே ருத்திர சாவர்ணி 
மனுவாகப்போகிறான் . தேவவான் -உபதேவன் - தேவசிரேஷ் 
டன் முதலானபேர் மனுபுத்திரர்களாகப் போகிறார்கள் . 
ருதுசாமா இந்திரனாகப்போகிறான் . அரிதா முதலானபேர் 
தேவர்கள. கப் போகிறார்கள் . தபோமூர்த்தி தபசு - ஆக்கினி 
யித்தர்கள் முதலானபேர்கள் ரிஷிகளாகப்போகிறார்கள் . சத் 
தியசகசுக்கு சுனிறுதையினிடத்திலே பகவான் தம்முடைய 


654 


ஸ்ரீ பிஹாபாகவதம் 


யான 


அமிசத்தினால் சுதர்மாவென்று பிரசித்தராய் அவதரித்து 
அந்த மனுவந்தரத்தைச் சாதிக்கப்போகிறார் . 
பதின்மூன்றாவது மனுவந்தரத்தில் ஆத்துமக்கியானி 

தேவசாவர்ணிமனுவாகப்போகிறான் . சித்திரசேன 
னான விசித்திரன் முதலானபேர் அந்தமனுப்புத்திரர்களாகப் 
போகிறார்கள் . சுகர்மானென்றும் சுந்திரர்மானென்றும் தேவ 
கணங்களுண்டாகப்போகிறார்கள் . திவஸ்பதி இந்திரனாகப் 
போகிறான் . நிர்மோகன் - தத்துவதரிசி முதலான பேர்கள் 
ரிஷிகளாகப் போகிறார்கள் . தேவவோத்திரருக்குப் பித்ஹதி 
யென்கிற ஸ்திரீயினிடத்தில் பகவான் தம்முடைய அமிசத்தி 
னால் யோகேசுவரராக அவதரித்து திவஸ்பதியாகிற இந்திர 
னுக்குச் சகாயம்பண்ணப்போகிறார் . 

பதினான்காவது மனுவந்தரத்திலே இந்திர சாவர்ணி 
மனுவாகப்போகிறான் ,உருகம்பீரன் - வசு முதலானபேர் அந்த 
மனுப்புத்திரராகப்போகிறார்கள் . பவித்திரர்களும் - சாட்சுகர் 
களும் , தேவர்களாகப் போகிறார்கள் . சுகியிந்திரனாகப் போகி 
றான் . அக்கினி பாகுசுசி - சுக்கிரன் - மகா தன் முதலானபேர் 
ரிஷிகளாகப்போகிறார்கள் . ஸ்ரீ அரியானவர் சத்தராயணருக் 
குப் பிள்ளையாய்ப் பிரகதபானு வென்று பிரசித்தராய் அவ 
தரித்து எக்கியத்தின் பொருட்டு கிரியாகலாபங்களை விஸ்தரிப் 
பிக்கப்போகிறார் . வாராய்ராஜனே ! திரிகாலத்தோடுஞ் 
சேர்ந்த இந்தப் பதினாலு மனுவந்தரங்களும் உனக்குச் 
சொல்லப்பட்டன . இந்தப் பதினாலு மனுக்களில் பிரமாவி 
னுடைய ஆயிரம் யுகமான கல்பம் அளவிடப்பட்டிருக் 


கின்றது . 


பதினான்காவது அத்தியாயம் 


மனுக்கள் , ரிஷிகள் , இந்திரன் முதலியவர் களின் தர்மங்கள் , 
மநுபுத்ரர்கள் - சப்தரிஷிகள் முதலான பேர்களுடைய 

செய்கைகள் சொல்லப்படுகின்றன . 


பரிக்ஷித்துவினுடைய வாக்கியம் 
வாரீர் பிரம நிஷ்டரே ! மனுவந்தரங்களிலே பகவான் 
மனுமுதலான பேர்களை எந்தப்பிரகாரம் எந்தெந்தக் கிரமத் 
தினால் எவ்வெவர்களை நியமித்தாரோ அதை எனக்குச் 
சொல்லவேணுமென்று கேட்ட பரிக்ஷித்துமகாராஜனைப் 
பார்த்து சுகப்பிரமரிஷியானவர் சொல்லுகின்றார் : 


அஷ்ட மஸ் கந்தம் 


655 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் ராஜனே ! மனுவந்தரங்களில் , மனுக்களும் 
மனுபுத்திரர்களும் , சப்தரிஷிகளும் , இந்திரன் முதலான 
தேவகணங்களும் அந்தந்தக் காலங்களிலேயுண்டான மகா 
புருஷனுடைய அமிசாவதாரங்களினால் நியமிக்கப்பட்டிருப் 
பார்கள் . எக்கிய முதலாகியவற்றால் மனு முதலானபேர் ஏவப் 
பட்டவர்களாய் ஜகத்தினுடைய பரிபாலனத்தை நடத்தி 
வைத்தார்கள் . சதுர்யுகத்தினுடைய முடிவிலே காலத்தினால் 
நசித்துப்போகா நின்ற சுருதிகளை ரிஷிகள் தபசினாலே பார்த் 
துப் பிரகாசம் பண்ணிவைப்பார்கள் . சில சுருதிகளில் நின் 
றும் அனாதியான தர்மம் பிரவர்த்திக்கும் . அந்த நாலு 
பாகத்தோடு கூடின தர்மத்தை மனுக்கள் ஸ்ரீ ஹரியினால் 
ஏவப்பட்டவர்களாய் அந்தத் தர்மத்தைத் தங்கள் தங்கள் 
காலத்தில் பூமியிலே பிரவர்த்தித்தார்கள் . 

பிரஜாபாலர்களான மனுப்புத்திரர்கள் புத்திர பவுத்தி 
ராதிக் கிரமத்தினால் அந்தத் தர்மத்தை மனுவந்தரத் தளவும் 
ரக்ஷிப்பார்கள் . இந்திரன் பகவானால் கொடுக்கப்பட்ட திட 
மான திரிலோகசம்பத்தை அனுபவித்து மூன்றுலோகங் 
களையும் பாலனம் பண்ணிக்கொண்டு அவரவருக்கு அபீஷ் 
டத்தையும் வருஷிப்பன் . யுகங்கள் தோறும் ஸ்ரீ ஹரியானவர் 
ஜனகாதி சித்த ரூபியாய் அவரவருக்குக் கியானத்தை யுபதே 
சிப்பர் . யாக்கியவகர் முதலான ரிஷிரூபத்தைத் தரித்து 
தத்தாத்திரேயர் முதலான யோகீஸ்வர ரூபத்தையுந் தரித்து 
கியானகர்ம யோசங்களிரண்டையும் உபதேசிப்பார் . மரீசி 
முதலானவர் பிரஜாபதிரூபியாய்ச் சிருஷ்டியைப்பண்ணுவர் . 
ராஜரூபத்தினால் சோரர்களைச் சங்கரிப்பர் . 

காலரூபத்தினால் 
சகல பிராணிகளுக்கும் நாசத்தின் பொருட்டு தனித்தனியே 
சீதோஷ்ணாதிகுணங்களை அடைவர் . நாமரூபாத்மகமான 
விஷ்ணுமாயையினால் மோகிக்கப்பட்ட புத்தியையுடையவர்க 
ளான இந்த ஜனங்களால் நானாவிதங்களான சாஸ்திரங்களி 
னால் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் பகவானானவர் ஒருத்தரா 
லேயும் , எதார்த்தமாக அறியப்படுகிறதில்லை. இந்த அவாந் 
தர கல்பத்தினுடைய பிரமாணம் கீர்த்திக்கப்பட்டது. அந்த 
அவாந்தரகல்பத்தில் கியானிகள் பதினாலு மனுவந்தரங்க 
ளுண்டென்று சொல்லுவார்கள் . அப்படிப்பட்ட அவாந்தர 
கல்பம் நிரூபிக்கப்பட்டது . 


656 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பதினைந்தாவது அத்தியாயம் 


பலியானவன் யாகத்தைச் செய்து , சுவர்க்க ஆதிபத்தியம் 
சைக்கொண்டதும் , அவனைக்கண்டு தேவர்கள் 
மறைந்ததும் சொல்லப்படுகிறது . 

பரிக்ஷித்து வாக்கியம் 
ஓ மகானுபாவரே ! 

சகல லோகங்களுக்கும் நியந்தா 
வாகிய பகவான் எதற்காக தரித்திரர்களைப்போல் பலியினிடத் 
தில் பூமியில் மூன்றடியை யாசித்தார் ? பரிபூர்ணரான 
பகவான் நிரபராதியான பலியைக் கட்டினதைக் கேழ்க்க 
வேணுமென்று சொல்லுகின்ற பரிக்ஷித்துவைப் பார்த்து 
சுகப்பிரம ரிஷியானவர் சொல்லுகின்றார் : 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்துவே ! சொல்லுகிறேன் கவனமாய் 
கேள் . பலியானவன் இந்திரனாலே சம்பத்துகளை யிழந்து , 
அபஜயப்பட்டவனாய் பிராணனையு மிழந்தவனாய் , திரும்பவும் 
பிருகுவமிசத்தில் பிறந்த மகாரிஷிகளினால் ஜீவிக்கப்பட்டவ 
னாய்ச் சர்வப் பிரகாரத்திலேயும் அந்த பிருகுவமிசத்திலே 
பிறந்த மகாரிஷிகளை மிகவுந் தனங்களைக்கொடுத்து சிஷியனா 
யிருந்து ஆஷ்ரயித்தான் . மகானுபாவர்களாயும் பிருகுவமி 
சத்திலே பிறந்தவர்களாயுமிருக்கிற அந்த முனிவர்கள் 
மிகவும் பொருள்களினால் பூசிக்கப்பட்டவர்களாகிச் சுவர்க் 
கத்தை ஜயிக்கவேணுமென்று இச்சை கொண்ட அந்த பலிச் 
சக்கரவர்த்தியை சாஸ்திரபிரகாரம் அபிஷேகம் பண்ணு 
வித்து அவனைக்கொண்டு விசுவசித்து யாகம் பண்ணிவைத் 

அப்போது அவிசுக்களினால் வளர்க்கப்பட்ட 
வைதிகாக்கினியில் நின்றும் சுவர்ணபட்டங்களினால் கட்டப் 
பட்ட மகத்தாகிய ரதமும் சூரியாசுவங்களுக்குச் சமானமான 
குதிரைகளும் , சிங்கத்தினால் விளங்கா நின்ற துவஜமும் 
சுவர்ண கட்டுகளோடுங்கூடின ஒரு தனுசும் அக்ஷயசரங்களை 
யுடைய இரண்டு அம்புறாத்தூணியும் , திவ்வியமாகிய ஒரு 
கவசமு முண்டாயிற்று . அந்தப் பலிக்குப் பிதாமகனான பிரக 
லா தனன் வாடாத பத்மங்களையுடைய மாலையையும் , சுக்கிரன் 
ஒரு சங்கத்தையுங் கொடுத்தார்கள் . 

பிற்பாடு மகாரதனான பலிச்சக்கரவர்த்தி பெரியோர்க 
ளால் ஆசீர்வதிக்கப்பெற்று அந்த பிருகுவமிசர்களாலே 
கொடுக்கப்பட்ட திவ்விய ரதத்திலேறி சோபன மாலையைத் 


தார்கள் . 


அஷ் - மஸ்கந்தம் 

657 
தரித்துக்கொண்டு கவசம் தனுசு கட்கம் அம்புறாத்தூணி 
வைகளை 

யுடையவனாய்ச் சுவர்ணமயமாக விளங்கி ரதாரூடர் 
களாயும் கண்களினாலே ஆகாசத்தைப் பானம் பண்ணுகிற 
வர்கள் போலவும் திக்குகளை அடியோடே பிடுங்கிப்போடு 
கிறவர்கள் போலவுமிருக்கிற தயித்திய சேனாபதிகளினால் 
சூழப்பட்ட வனாய் மகத்தாகிய அசுரசேனையை 

அழைத்துக் 
கொண்டு ஆகாசம் பூமி இரண்டையும் , நடுங்கப் பண்ணு 
கிறதுபோல சர்வ சப்பத்துடனேகூடின இந்திரப் பட்டணத் 
திற் பிரவேசித்து அதை நாலா பக்கத்திலும் முற்றுகையிட்டு 
சங்கத்தை ஊதினான் . இந்திரனும் அந்தப் பலியி 
மகத்தாகிய யுத்தசன்னாகத்தை யறிந்து சமஷ்த தேவகணங்க 
ளோடு கூடினவனாய்ப் பிரகஸ்பதியைக் குறித்து சொல்லு 
கின்றான் : 

இந்திரனுடைய வாக்கியம் 
பகவானே ! நமக்குப் பூர்வசத்துருவான பலியினுடைய 
யுத்தசன்னாகமானது மிகவும் அசாத்தியமா யிருக்கின்றது . 
ஆகையால் இந்தப் பலியை ஜயிக்க முடியாதென்று எண்ணு 
கிறேன் . இவன் முகத்தினால் ஜகத்தைப் பானம் பண்ணு 
கிறவன் போலவும் , பத்துத் திக்குகளையும் கவளீகரிக்கிறவன் 
போலவும் , திருஷ்டிகளினால் தகிக்கிறவன் போலவும் , பிரள 
யாக்கினிபோல விருக்கிறான் . இவனுக்கு எதனாலிந்த யுத்த 
சன்னாகத்துக்கு மூலங்களான இந்திரிய பலம் - மனோபலம் 
சரீரபலம் -தேஜசு இவையெல்லா முண்டாயினவோ அதைச் 
சொல்லுமென்று இந்திரன் கேட்க பிரகஸ்பதி கூறுகின்றார் : 

பிரகஸ்பதியினுடைய வாக்கியம் 
இந்திரனே ! பிரமவாதிகளான பிருகுவமிசத்தார் சிஷிய 

இந்த பலிக்குத் தேஜசை யுண்டாக்கினார்கள் . சர்வ 
நியந்தாவான ஸ்ரீ ஹரியைத் தவிர மற்ற நீயும் உன்னைப்போ 
லொத்த ஒருவனும் இந்தப் பலியை யுத்தத்தில் ஜயிக்க 
மாட்டார்கள் . ஆகையால் நீங்களெல்லாஞ் சுவர்க்கத்தை 
விட்டு 

வெளிப்பட்டு காலத்தைப் பார்த்துக் கொண் 
டிருங்கள் . பிராமணர்களுடைய பலத்தினாலே திடமா 
கிய விக்கிரமத்தை அடைந்திருக்கிற இந்தப் பலியான 
வன் அவர்களுடைய அவமானத்தினாலே தானே தன் 
னுடைய பரிவாரத் துடனே நசிக்கப்போகிறானென்று இந்தப் 
பிரகாரம் இனிவருங் காரியங்களை அறிந்தவரான பிரகஸ்பதி 
யினால் சொல்லக்கேட்டு காமரூபிகளாயிருக்கிற அந்தத் 
தேவதைகள் சுவர்க்கத்தை விட்டுப் போய்விட்டார்கள் . 

83 


னான 


658 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பிறகு 


தேவர்களெல்லாரும் மறைந்து போகையில் 
விரோசன புத்திரனான பலியானவன் தேவதைகளுடைய 
பட்டணமான அமராபதியிலே யிருந்துகொண்டு மூன்று 
உலகங்களையும் , வசப்படுத்திக் கொண்டான் . லோகங்களை 
யெல்லாஞ் ஜயித்தவனாயும் , சிஷ்யனாயும் அனுவர்த்தித்துக் 
கொண்டு மிரா நின்ற அந்தப் பலியைச் சிஷ்யனிடத்தில் வாத் 
சல்யத்தை யுடையவர்களான அந்தப் பிருகுவம்சத்தாரான 
பிராஹ்மணர்கள் அஸ்வமேதத்தை செய்து வைத்தார்கள் . 
அந்த நூறு அஸ்வமேதத்தினுடைய பிரபாவத்தினால் பலி 
யானவன் 

மூன்று லோகத்தினாலேயும் ஆச்சர்யகரமான 
கீர்த்தியைத் திக்குகளில் பரவச்செய்து கொண்டு , மகா 
உதாரத்தை யுடையவனாய்த் தன்னைக் கிருத கிருத்தியனாக 
எண்ணினவனாய்ப் , பிராஹ்மணர்களாலே யடைந்த மகா 
சம்பத்தை அனுபவித்துக்கொண்டிருந்தான் . 


பதினாறாவது அத்தியாயம் 


கசியபர் அ திதியை பயோ விரதத்தை அனுஷ்டிக்கசொல்லுதலும் , 
பகவான் வாமனாவதாரமுஞ் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜனே ! இந்தப் பிரகாரம் தேவர்கள் கண் 
ணுக்குத் தெரியாமல் சுவர்க்கத்தை விட்டுப்போன பிறகு , 
தயித்தியர்களாலே சுவர்க்கலோகமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக் 
கையில் தேவமாதாவாகிய அதிதிதேவியானவள் அனாதை 
யைப் போல பயதாபத்தை அடைந்திருந்தாள் . அப்போது 
ஒருக்கால் பகவானாகிய கசியபப் பிரஜாபதி வெகுகாலத்திற் 
குப் பின்பு சமாதியில் நின்றும் வெளிப்பட்டவராய் , அதிதி 
யினுடைய ஆசிரமத்தை யடைந்து அவ்விடத்தில் சந்தோஷ 
மில்லாமலிருக்கிற தம்முடைய பத்தினியான அதிதியினால் 
கொடுக்கப்பட்ட ஆசனமுதலாகிய பூஜையை யுடையவராய் 
அவளைப்பார்த்து ஒரு வார்த்தைச் சொல்லுகின்றார் : 

கசிய பிரஜாபதி வாக்கியம் 
அடிமங்களரூபிணியே! இப்போது உலகத்திலே பிரா 
மணர்களுக்கும் பசுக்களுக்கும் - தர்மத்துக்கும் 

அமங்கள 
மொன்றுமில்லையே . உன் முகம் வாடியிருப்பதன் காரணத்தை 
யானறியச்சொல் என பர்த்தாவைப் பார்த்து அதிதிதேவி 
யானவள் சொல்லுகின்றாள் , 


அஷ்டமஸ் கந்தம் 


659 


அதிதி தேவி வாக்கியம் 
பிரம நிஷ்டரே பிராமணர் - பசுக்கள் - தர்மம் - தர்மார்த்த 
காமங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமான இந்தக் கிரகங்கள் 
இவைகளுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகியே யிருக்கின்றது . 
அக்கினி - அதிதிகள் - பரிசனங்கள் - சன்னியாசிகள் பிரயோ 
சனத்தை அபேக்ஷித்துக் கொண்டிருப்பார்கள் . இவையெல் 
லாம் நான் பகவானாகிய உம்மைத் தியானம் பண்ணிக்கொண் 
டிருக்கிறபடியால் , குறைவில்லாமலே இருக்கின்றது . வாரீர் 
மரீசிபுத்திரரான காசியபரே ! உம்முடைய மானசபுத்திரர் 
களான தேவாசுர தயித்தியப் பிரஜைகளெல்லாம் சத்துவ 
ரஜஷ் தமசு என்கிற மூன்று குணங்களோடுகூட விருப்பார் 
கள் . அந்தத் தேவர்கள் முதலான புத்திரர்களிடங்களில் 
நீர் சமமாகவே யிருக்கின்றீர் . வாரீர் பிரபுவே ! ஆனாலும் 
ஈஷ்வரன் பக்தனுக்கே பி சன்னராவார் . ஆகையால் பக்தி 
பண்ணாநின்ற என்னுடைய சிரேயசைச் சிந்தியும் . சத்துருக் 
களான தயித்தியர்களால் அபகரிக்கப்பட்ட சம்பத்தையும் 
ஸ்தானத்தையும் உடையவர்களான பிள்ளைகளையும் என்னை 
யும் ரக்ஷியும் . என்னுடைய ஐஸ்வரியம் - காந்தி - எஜசு - ஸ்தா 
னம் இவையெல்லாம் சத்துருக்களாலே அபகரிக்கப்பட்டன. 
பிரஜைகளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறவரே ! என் 
னுடைய பிள்ளைகள் அந்த ஐஷ்வரிய முதலானவைகளைத் 
திரும்பவும் எப்படி அடைவார்களோ அதை உம்முடைய 
கல்யாணமான புத்தியினால் அனுக்கிரகம் பண்ணுமென்று 
அதிதியினால் அர்த்திக்கப் பட்டவராய்க் கசியபப்பிரஜாபதி 
யானவர் சிரித்துக்கொண்டு அதிதியைப் பார்த்து சொல்லு 
கின்றார் : வாராய் தல்ல மனதையுடையவளே ! விஷ்ணுவி 
னுடைய மாயாபலத்தை என்ன சொல்லப்போகிறோம் . அந்த 
மாயையினால் இந்தச் சகத்தானது புத்திரா திபாசங்களினால் 
கட்டுப்பட்டிருக்கின்றது . சர்வ பூதாத்துமாவாகியும் , கியான 
சக்தி பரிபூரணராயும் , ஜனார்த்தராயும் , ஜகத் குருவாயு மிருக் 
ற வாசுதேவனைப் பஜனை பண்ணக்கடவாய் . தீன தயாளு 
வாகிய அந்தப்பகவான் உன்னுடைய இஷ்டங்களை நிறை 
வேற்றுவாரென்று சொல்லா நின்ற கசியபருடைய வார்ததை 
யைக்கேட்டு அதிதி தேவியானவள் சொல்லுகின்றாள் . 

வாரீர் பிரம நிஷ்டரே ! ஜகத்குருவான பகவானை எந்தப் 
பிரகாரம் ஆராதிப்பேன் . சத்திய சங்கற்பராகிய அந்தப் பக 
வான் என்னுடைய மனோாதத்தை எந்தப் பிரகாரம் நிறை 
வேற்றுவார் . புத்திரர்களோடு கூட துக்கப்படா 
எனக்குப் பகவான் எந்த ஆராதனத்தினால் சீக்கிரமாகச் 


நின்ற 


660 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தோஷிப்பாரோ அப்படிப்பட்ட பகவதாராதன விதியை உப 
தேசியுமென்று சொல்லா நின்ற அதிதிதேவியைப் பார்த்து 
கசியபர் சொல்லுகின்றார் : 

கசிய பிரஜாபதி வாக்கியம் 
நல்லொழுக்கமுடையவளே ! சதுர்முகனானவன் எனக் 
குச் சொன்ன கேசவப்பிரீதிகரமான அந்தப் பயோவிரதத்தை 
யுனக்குச் சொல்லுகிறேன் . என்னவென்றால் பால்குணமாதம் 
சுக்கில பக்ஷத்திலே பிரதமை முதல் பன்னிரண்டு நாள் 
வரைக்கும் பரமபக்தியோடு கூடினவளாய்ப் புண்டரீகாக்ஷ 
னைப் பயோவிரதத்தினால் அர்ச்சிக்கக்கடவை . விரதாரம்பத் 
துக்கு முதல் நாள் அமாவாசையினன்றைக்கு வராகமுகத் 
தினால் கிளரப்பட்ட மிருத்துவினால் இந்த மந்திரத்தை யுச் 
சரித்துச் சரீரத்தில் பூசிக்கொண்டு நதிப்பிரவாகங் கிடைத் 
தால் அதிலே ஸ்நானம்பண்ணி நித்தியநைமித்ய கிரியைகளை 
யுடையவளாய்ச் சித்தசமாதானத்தை யடைந்து , பூமியிலே 
யாகிலும் சூரியனிடத்திலாகிலும் , பகவானை அர்ச்சித்து , 
மந்திரங்களினால் ஆவாகன முதற்கொண்டு அர்க்கிய பாத்தி 
யாதி உபசாரங்களினால் பகவானைச் சிரத்தையோடு பூசித்து , 
பாலிலே பக்குவமாயும் , நெய் - வெல்லம் இவைகளோடு 

அன்னத்தைப் பகவானுக்கு நிவேதனம் 
பண்ணி , துவாதசாக்ஷர மந்திரத்தினால் ஓமம் பண்ணு 
வித்து , பிற்பாடு நூற்றெட்டு ஆவர்த்தி துவாத 
ரியை ஜபித்து , ஜகத்பிரபுவான ஸ்வாமியை ஸ்துதித்துப் 
பிரதக்ஷணஞ் செய்து , பிரணாமம்பண்ணி தன்னுடைய 
இஷ்ட பந்துக்களோடுகூட நிவேதிக்கப்பட்ட அன்னத்தை 
புசித்து அன்றிராத்திரி பிரமசரிய நியமத்தையுடையவளா 
யிருந்து , முதல் நாளைப்போல் மற்ற பன்னிரண்டு நாள் பரியந் 
தம் இந்தப் பயோ விரதத்தைச்செய்து , ஸ்ரீ ஹரியை ஆரா 
தித்து , அர்ச்சிக்கக்கடவை . இந்தச் சிரேஷ்டமான 
தாராதனமானது பிதாமகனால் முன்னே எனக்குச் சொல்லப் 
பட்டது . இப்போதென்னால் உனக்குச்சொல்லப்பட்டது . 

வாராய் மகானுபாவையே ! நீயும் நன்றாக அனுஷ்டிக் 
கப்பட்ட இந்தப்பயோவிரதத்தினால் பரிசுத்தமாயும் பக்தியை 
யுடையதாயுமிருக்கிற மனதினால் நிக்கிரகிக்கப்பட்ட ஆத்து 
மாவை யுடையவளாய் , நிர்விகாரனான கேசவனையே ஆரா 
திக்கக்கடவாய் . இந்தப் பயோவிரதமே சமஸ்தஎக்கியமாகவும் , 
சமஸ்தவிரதமாகவும் , ஈஷ்வரப்பிரீதிகரமான சிரேஷ்டமான 
தபசாகவும் , ஸ்தானமாகவுஞ் சொல்லப்பட்டிருக்கின்றது . 
மங்கள ரூபிணியே ! அதோக்ஷசனாகிய பகவான் எந்த விரதத் 


கூடிய 


சாலி 


சாக்ஷ 


பகவ 


Magagamathattaro 


படம் நெ . 9 . 

பக்கம் நெ . 663 . 
பகவான் , வாமனாவதாரமெடுத்தது . 


அஷ்டம ஸ்கந்தம் 

661 
தினாலே சந்தோஷிக்கிறாரோ , அதுவே சமஷ்தமான நியமங் 
களும் , தபசும் , தானமும் , விரதமும் , எக்கியமுமாகும் . ஆகை 
யினால் இந்த விரதத்தைப் பக்தியினாலேயும் சிரத்தையினாலே 
யும் , ஆசரிக்கக்கடவாய் . ஸ்ரீ பகவானுஞ் சந்துஷ்டராய்ச் 
கீக்கிரமாக உனக்கு அபீஷ்டத்தைக் கொடுக்கப்போகிறார் . 


பதினேழாவது அத்தியாயம் 


அதிதியினால் பயோ விரதமானது அநுஷ்டிக்கப்பட்டமையைச் 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜனே ! இந்தப்பிரகாரம் தன்னுடைய பர்த் 
தாவாகிய கசியபராலே சொல்லப்பட்டவளாய் அந்த அதிதி 
யானவள் பனிரண்டு நாள் இந்தப் பயோவிரதத்தைச் சோம்ப 
லில்லாதவளாய் ஆசரித்து ஏகாகாரமான புத்தியினால் மகா 
புருஷனான ஈஷ்வானைச் சிந்தித்துக்கொண்டு மனதையும் 
ஏகலக்ஷியமான புத்தியினால் சர்வாந்தரியாமியாயுங் கியான 
சக்தி முதலாகிய ஷாட்குண்ணிய பரிபூரணராயுமிருக்கிற 
வாசுதேவனிடத்திலே நிறுத்திப் பயோவிரதத்தை ஆசரியா 
நின்ற அந்த அதிதிக்கு ஆதிபுருஷனாகிய பகவான் பிரத்தி 
யக்ஷமானார் . வாராய் ராஜனே ! பீதாம்பரதாரியாயும் , சதுர்ப் 
புஜராயும் , சங்குசக்கரகதாதரராயும் , கண்ணுக்குத் தோற்றா 
நின்ற பகவானைப் பார்த்துச் சீக்கிரமாகவெழுந்திருந்து 
அதிதியானவள் ஆதரவோடு கூடினவளாய் பிரீதியினாலே 
பரவசையாய் அஞ்சலிபந்தம் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்தி 
ரஞ்செய்து 

அந்தப்பகவானைக்கண்ட சந்தோஷத்தினால் 
நடுங்கா நின்ற சரீரத்தையுடையவளாயுமிருந்து , பின்பு ஜகத் 
குருவாயிருக்கிற சுவாமியை நேத்திரங்களினால் பானம் 
பண்ணுகிறவள்போலப் பார்த்துக்கொண்டு 

மெதுவாகத் 
தழைத்த சொற்களினால் அந்த ஸ்ரீ ஹரியைத் தோத்திரம் 
பண்ணுகின்றாள் : 

அதிதிதேவி ஸ்தோத்திரம் பண்ணுதல் 
வாரீர் ஈசனே ! எக்கிய புருஷனே ! அச்சுதா ! பரிசுத் 
தனே ! மங்களமான நாமதேயத்தை யுடையவனே ! ஜகத் 
ரூபியாயும் ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி சங்காரங்களுக் 

சுவயிச்சையினால் கிரகிக்கப்பட்ட அனந்தசக்திகளை 
வாய்ந்த மாயா குணங்களை யுடையவராயும் , சர்வவியாபகராயும் , 


காக 


662 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
மகானாயும் , ஐஸ்வரியமும் , சுவர்க்கமும் , பூமியும் , பாதாள 
மும் , அணிமாதி அஷ்ட ஐஸ்வரியமும் , தர்மார்த்தகர்மங் 
களும் , சேவலக்கியானமும் , இவைகளெல்லாம் சந்துஷ்ட 
ரான உம்மாலே மனுஷியர்களுக்கு உண்டாகின்றது. சத்துரு 
ஜய முதல னவை உண்டாகுமென்பதற்குச் சொல்லவேண் 
டியதென்ன வென்று அதிதியினால் ஸ்தோத்திரம் பண்ணப் 
பட்டவராயும் சர்வபூதாந்தரியாமியாயு மிருக்கிற புண்டரீ 
காக்ஷனான ஸ்ரீ பகவான் அந்த அதிதியைப்பார்த்து சொல்லு 


கின்றார் : 


ஸ்ரீ பகவான் வாக்கியம் 
வாராய் தேவமாதவே ! உன்னால் வெகுகாலமாக அபே 
க்ஷிக்கப்பட்ட கோறிக்கையானது என்னால் அறியப்பட்டது. 
என்னவென்றால் சத்துருக்களால் அபகரிக்கப்பட்ட ஐசுவரி 
யத்தையுடையவர்களாயும் , சுவர்க்கத்தில் நின்றும் நழுவின 
வர்களாயுமிருக்கிற பிள்ளைகளுக்குச் சத்துரு ஜயத்தினால் 
சுவர்க்கப்பிராப்தியை உன்னால் அபேக்ஷிக்கப்பட்டது. அந்த 
அசுரசிரேஷ்டர்களை யுத்தத்தில் ஜயித்து அஷ்டஐஸ்வரிய 
சம்பன்னர்களான புத்திரர்களோடுகூட ஓரிடத்திலே யிருக்க 
இச்சிக்கின்றாய் . அவர்கள் விஷயத்தில் இப்போது பராக் 
கிரமமானது சுகத்தைக் கொடுக்கமாட்டாது . ஆனாலும் 
உன்னுடைய இந்தபயோவிரத அனுஷ்டானத்தினால் சந் 
தோஷிக்கப்பட்ட என்னால் ஒரு உபாயம் சிந்திக்கத்தக்கது . 
என்னுடைய ஆராதனம் சிரத்தானு குணமாகப் பலத்தை 
கொடுக்கிறதாகையால் வியர்த்தமாக மாட்டாது . புத்திரர்களை 
ரக்ஷிக்கிற நிமித்தமாக உன்னால் அர்ச்சிக்கப்பட்டு அதற்கு 
யோக்கியமாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட நான் எனது 
அமிசத்தினால் உனக்குப் புத்திரபாவத்தையடைந்து கசியப் 
பிரஜாபதியினுடைய தபசிலிருந்து கொண்டு உன்பிள்ளைகளை 
ரக்ஷிக்கிறேன் . உன்னுடைய பதியினிடத்தில் என்னை 
இப்படிப்பட்ட ரூபத்தையுடையவனா யிருக்கிறவனாகப் பாவித் 
துக்கொண்டு பாபசூனியரான கசியபப் பிரஜாபதியை யடை 
யக்கடவாய் . இந்தப்பரமமான தெய்வ ரகசியத்தை ஒருவருதக் 
கும் எந்த விதத்திலுஞ் சொல்லாதே என்று இந்தப்பிரகாரம் 
பகவானானவர் அதிதிதேவியைப் பார்த்துச் சொல்லி அவ் 
விடத்திலேயே அந்தர்த்தானமானார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
அந்த அதிதிதேவியான ஜகத்பிரபுவான ஸ்ரீ ஹரியி 

அவதாரத்தை தன்னிடத்திலே யடைந்து , கிருத 
கிருத்தியையானவள் போல பதியான கசியபரை 


அடைய 


பாம் 


அ ஷ் ட ம ஸ்கந்தம் 

663 
பக்தியினாலே யடைந்தாள் . சத்தியசங்கற்பரான அந்தக் 
கசியபரும் தம்மிடத்தில் பிரவேசிக்கின்ற ஸ்ரீ ஹரியினு 
டைய அமிசத்தைச் சமாதியோகத்தினாலே யறிந்து , தபசி 
னால் வெகுகாலமாகச் சம்பாதிக்கப்பட்ட வீரியத்தை நல்ல 
மனதை யுடையவராய்த் தயித்தியர்களைப் போக்கடிக்கத் தக்க 
தாக அதிதியினிடத்தில் ஸ்தாபித்தார் . அதிதியினிடத்தில் 
கசியயராலே கர்ப்பாதானம் பண்ணப்பட்ட கர்ப்பத்திலே 
ஸ்ரீ பகவான் பிரவேசித்திருக்கின்றதை யறிந்து பிரமாவான 
வன் இரகசியமான நாமங்களினால் அந்த ஸ்ரீ பகவானை 
ஸ்தோத்திரம் பண்ணுகின்றான் : 

பிரமதேவர் வாக்கியம் 
வாரீர் உருகாயனே ! பகவானே ! உருக்கிரமனே ! அதிக 
மான பதவின்னியாசத்தை உடையவனே ! உமக்கு நமஸ் 
காரம் . ஷாட்குண்ணிய பூரணராயும் , வேதகர்ப்பராயும் , 
பிரமரூபியாயும் , . மூன்று உலகங்களையும் நாபியில் உடையவ 
ராயும் , கோப்பிராமணர்களுக்குள்ளே வியாபித்திருக்கிறவ 
ராயும் , சர்வ வியாபகருமாகையால் விஷ்ணுவென்று பெயரை 
யுடையவராயு மிருக்கிற உமக்குப் பிரணாமம். ஜலத்திலே 
முழுகா நின்றபேர்களுக்கு ஓடம்போல சுவர்க்கத்தில் நின்றும் 
நழுவா நின்ற தேவதைகளுக்கு நீர் பரமகதியா யிருக்கின்றீர் . 


பதினெட்டாவது அத்தியாயம் 


இரண்டு 


பகவானுடைய வாமனாவதாரம் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! இந்தப் பிரகாரம் 
பிரமதேவனால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பகவான் அந்த 
அதிதியினிடத்தில் ஆவிர்ப்பவித்தார் . சியாமளவர்ணராயும் , 

மகரகுண்டலங்களைக் காதிலே யுடையவராயும் , 
ஸ்ரீ வச்சமென்னப்பட்ட மருவை வக்ஷசிலேயுடையவராயும் , 
கங்கணம் - தோள்வளை - கிரீடம் - அரை நூல் - மாலை - காற்சிலம்பு 
இவைகளினால் பூஷிக்கப்பட்டவராயும் , வனமாலையோடு 
கூடினவராயும், கவுஸ்துவ மாணிக்கத்தைக் 

கண்டத்தி 
லுடையவராயும் , கசிபப் பிரஜாபதியினுடைய கிரகத்திலுண் 
டான விருளை தம்முடைய தேஜசினால் போக்கடிக்கப்பட்ட 
பகவானானவர் புரட்டாசிமாதத்தில் சுக்கிலபக்ஷ சிரவணத் 
துவாதசியிலே அபிசித்தென்கிற நக்ஷத்திரத்தில் அதிதியி 


664 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
னிடத்தில் அவதரித்தார் . எந்தத் துவாதசியில் ஸ்ரீ வாமன 
மூர்த்தியினுடைய அவதாரமோ 

அந்தத் துவா தசியை 
விஜயத் துவாதசியென்று சொல்வார்கள் . அப்போது தேவ 
துந்துபி முழங்கிற்று . தேவர்கள் புஷ்பவருஷம் பொழிந் 
தார்கள் . ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் வித்தியாதர 
கணங்கள் கின்னரர்கள் யக்ஷர்கள் கிம்புருஷர்கள் இவர்க 
ளல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் . 

அப்போது அதிதிதேவியானவள் தன்னுடைய கர்ப்பத் 
தில் அவதரித்த பரமபுருஷனைப்பார்த்து ஆச்சரியப்பட்டு 
சந்தோஷத்தை யடைந்தாள் . கசியப்பிரஜாபதியும் ஆச்சரி 
யத்தை யுடையவராய் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே 
வாமன மூர்த்தியானார் . அந்த வாமன மூர்த்தியைப்பார்த்து 
சந்தோஷமடைந்தவர்களாய் மகாரிஷிகள் கசியபப் பிரஜா 
பதியை முன்னிட்டுக்கொண்டு ஜாதகர்ம முதலான வைதீக 
கர்மங்களை அந்தப் பகவானுக்குச் செய்துவைத்து ரிஷிகளி 
னால் உபநயனம் பண்ணிவைக்கப்படா நின்ற ஸ்ரீ வாமனமூர்த் 
திக்குச் சூரியன் காயத்திரியை உபதேசித்தான் . பிரகஸ்பதி 
பிரமசூத்திரத்தைக் கொடுத்தார் . கசியபர் முஞ்சியைக்கொடுத் 
தார் . பூமி கிருஷ்ணாசனத்தைக்கொடுத்தது . வனங்களுக் 
குப் பதியான சந்திரன் தண்டத்தைக்கொடுத்தான் . தாயாகிய 
அதிதிதேவியானவள் கௌபீன வஸ்திரத்தைக்கொடுத்தாள் . 
வேதகற்பனான பிரமா கமண்டல பாத்திரத்தைக் கொடுத் 
தான் . இந்தப் பிரகாரம் உபநயனம் பண்ணிவைக்கப்பட்ட 
அந்த வாமன மூர்த்திக்கு யக்ஷராஜனான குபேரன் பாத்திரத் 
தைக் கொடுத்தான் . பகவதியான சாக்ஷாத் பார்வதியானவள் 
பிக்ஷையைக்கொடுத்து சமித்துக்களினால் ஓமம் பண்ணினாள் . 

அதன் பிற்பாடு அந்த வாமனமூர்த்தி பலவானான பலிச் 
சக்கரவர்த்தி பிருகுவமிசர்களான பிராமணர்களைக்கொண்டு 
செய்கின்ற அஸ்வமேத எக்கிய சாலையிலே பிரவேசித் 
தார் . அந்த வாமனமூர்த்தியை பலிச்சக்கரவர்த்தி முதலான 
வர்களும் பார்த்து இவன் சூரியனோ அக்கினியோ அல்லது 
யாகத்தை பார்க்கவேணுமென்கிற இச்சையினால் சனகரே 
வருகிறாரோ வென்று தர்க்கித்துக் கொண்டிருக்கும்போது , 
அந்த வாமனமூர்த்தியான பகவான் தண்டம் - சத்திரம் - ஜல 
பூரணமான கமண்டலம் இவைகளைத் தரித்துக்கொண்டு 
அஸ்வமேத சாலையில் பிரவேசித்தார் . இந்தப் பிரகாரம் 
எக்கியசாலையிற் 

பிரவேசியா நின்ற சுவாமியைப் பார்த்து 
பிராமணர்களெழுந்திருந்து அவரைப் பூசித்தார்கள் . எஜமா 
னான பலிச்சக்கரவர்த்தியும் , சந்துஷ்டனாய்ச் சுவாமியைக் 


அஷ்ட மஸ்கந்தம் 

665 
கண்டு அவருக்கு ஆசனங்கொடுத்து , குலலப்பிரஸ்னம் 
பண்ணி நமஸ்காரம் செய்து பகவானுடைய திருவடிகளை 
அலம்பி , நிஷ்காமமாக அர்ச்சித்து சகல பாபங்களையும் 
போக்கடியா நின்ற அந்தப் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத் 
தைச் சகல தர்மமும் அறிந்த அந்தப் பலியானவன் சிரசிலே 
தரித்துக்கொண்டு அந்தப் பகவானை பார்த்துச் சொல்லு 
கின்றான் : 

பிராமணோத்தமரே ! உமக்கு நான் செய்யவேண்டிய 
தென்ன ? உம்மை பிரத்தியக்ஷமாக மூர்த்தீகரித்த பெருமா 
னெனவே எண்ணுகிறேன் . நீர் நம்முடைய கிரகத்தில் 
பிரவேசித்ததினால் நமது பிதுர்க்களெல்லாம் திருப்தியடைந் 
தார்கள் . அக்கினிவோத்திரங்களும் நன்றாக ஓமங்கள் 
பண்ணப்பட்டன . உம்முடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால் என் 
னுடைய பாபமானது நாசமாய்விட்டது . இது நிச்சயம் . 
வாரீர் பிரமாசாரியே ! பிராமண புத்திரனே ! மகா பூச்சி 
யனே ! உம்மை ஏதோவொன்றை யாசிக்கவந்தவராக எண்ணு 
கிறேன் . நீர் எதை மன திலெண்ணி வந்தீரோ 
அதை யென்னிடத்தில் நின்றும் அடையக்கடவீரென்று 
பலிச்சக்கரவர்த்தியானவன் சொன்னான் . 


உமது 


A 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 


வாமன மூர்த்தியால் மூவடி மண் யாசிக்கப்படுவதும் , பலிச்சக்கரவர்த்தி 
அதைக்கொடுக்க இசைவதும் , சுக்கிராசாரியர் அதைத் 
தடுப்பதும் சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுதர் வாக்கியம் 
பரிக்ஷித்து மகாராஜனே ! இந்தப்பிரகாரம் விரோசன 
புத்திரனான பலியினுடைய தர்மமாயும் , எதார்த்தமாயுமிருக் 
கிற வசனத்தைக் கேட்ட பகவானானவர் பிரீதியையுடையவ 
ராய்ச் சந்தோஷித்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் : 

ஸ்ரீ பகவான் வாக்கியம் 
ஜனங்களுக்கெல்லாம் நாயகனே ! உனக்குப் பரலோக 
இதமான தர்மத்தில் பிருகுவமிசர்களான பிராமணர்களும் 
குலவிருத்தனாயும் , மிகவும் சாந்தனாயும், பிதாமகனாயுமிருக்கிற 
பிரகலாதனும் குருவாயிருக்கின்றார்கள் . அப்படிப்பட்ட 
உன்னுடைய இந்த வசனம் சத்தியமாயும் , குலத்துக்கு 
யோக்கியமாயும் , தர்மயுக்தமாயும் , கீர்த்திகரமாயுமிருக்கிறது . 

84 


666 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
யாசிக்கும் பிராமணனுக்கு யாதொரு தாதா கொடுக்கிறே 
னென்று பிரதிக்கினைப்பண்ணி மீண்டும் இல்லையென்று அவ 
மானம்பண்ணுகிறானோ, அப்படிப்பட்ட புருஷன் இந்தக் 
குலத்திலேயில்லை . உன்னுடைய குலத்தில் பிரகலாதனன் 
நிர்மலமான தேஜசினால் 

ஆகாசத்தில் 

சந்திரன்போல 
விளங்குகிறான் . 

பிரகலாதனுடைய புத்திரனாயும் உனக்குப் பிதாவாயும் , 
பிராமணர்களிடத்தில் அன்புடையவனாயு மிருக்கிற விரோ 
சனனானவன் பிராமணவேஷங்கொண்ட தவதைகளால் 
யாசிக்கப்பட்டவனாய் , அவர்களைத் தேவர்களென்றறிந்திருந் 
தும் அவர்களுக்குத் தன் ஆயுளை யெல்லாங்கொடுத்தான் . 
தயித்தியேந்திரனே ! அத்தகைய கீர்த்திவாய்ந்த குலத் 
துதித்த உன்னிடத்தில் நின்றும் என்னுடைய அடியினால் 
அளக்கப்பட்ட மூன்றடி பூமியை யாசிக்கிறேன் . ஜகதீஸ்வர 
னாயும் மகாதாதாவாயு மிருக்கிற உன்னிடம் வேறொன்றை 
அபேக்ஷிக்கவில்லையென்று சொல்லும் பகவானைப் பார்த்து 
பலிச்சக்கரவர்த்தி சொல்லுகின்றான் : 

பலிச்சக்கரவர்த்தி வாக்கியம் 
வாரும் பிராமணபுத்திரரே ! உம்முடைய வசனங்களா 
னவை பெரியோர்களுக்குச் சம்மதமாகமாட்டாது . நீரோ 
சிறுபிள்ளையாயும் , பாலபுத்தியின ராயு மிருக்கிற படியினால் 
சொற்ப பிரயோசனத்தை விரும்புகிறீர் . உலகங்களுக்கெல் 
லாம் நாயகனாகியும் . த்வீபத்தையும் கொடுக்கத்தக்கவனாயு 
மிருக்கிற என்னை வார்த்தைகளினால் பூசித்து மூன்றடியை 
யாசிக்கின்றீர் . நீர் சீவனத்தைத்தரும் பூமியை என்னிடத்தில் 
நின்றும் எதேஷ்டமாக வாங்கிக்கொள்ளுமென்று சொன் 
னான் . அதற்கு ஸ்ரீ பகவானானவர் கூறுகின்றார் : 

ஸ்ரீ பகவான் வாக்கியம் 
அரச சிரேஷ்டனே ! ஆசைக்கோ அளவில்லை . மூன்றடி 
மண்ணில் திருப்தியடையாதவன் , மூவுலகத்திலுள்ள 
மேலான தேசங்களனைத்தையும் பெற்றாலும் திருப்தியடை 
யான் . ஆகையால் நான் இந்த மூன்றடிகளிலேயே கிரு 
தார்த்தனாவேனென்று சொல்லா நின்ற வாமனமூர்த்தியைப் 

பலிச்சக்கரவர்த்தியானவன் சிரித்துக்கொண்டு 
உமக்கு வேண்டும் வரத்தைவாங்கிக் கொள்ளுமென்று 
சொல்லி , வாமனரூபியான ஸ்ரீ பகவானுக்கு பூதானம் . 
பண்ணுதற்கு ஜலபாத்திரத்தைக் கொண்டுவந்தான் . அப் 
போது கியானிகளுக்கெல்லாந் தலைவரான சுக்கிராசாரிய 


பார்த்து 


வாமன 


அஷ்ட மஸ்கந்தம் 

667 
ரானவர் விஷ்ணுவினுடைய நினைப்பை யறிந்தவராய் அவர் 
பொருட்டு பூமியைக் கொடுக்கப் போகிறவனாயும் அசுரே 
சுரனாயுஞ் சிஷியனாயு மிருக்கிற பலிச்சக்கரவர்த்தியைப் 
பார்த்து சொல்லுகின்றார் : 

சுக்கிராச்சார்யர் வாக்கியம் 
என தன்பிற்குரியவனே ! எக்காரியத்தையும் ஆராய்ந்து 
செய்யும் நீ இவ்விஷயத்தில் தவிர்ந்ததேது ? இப்பேபாது நீ 
செய்யப்புகுங் காரியத்தால் நீ கெடுவதுமல்லாமல் உன்னை 
நம்பிய அனைவரையும் கெடுக்கப் பார்க்கின்றாய் . மேல் வரப் 
போகிற அனர்த்தத்தை யறியாத உன்னால் இவருக்கு 
யாதொன்றை கொடுக்கிறேனென்று பிரதிக்ஞை பண்ணப் 
பட்டதோ அதை நல்லகாரியமாக எண்ணவில்லை 
னாய் இங்கு வந்திருப்பவன் ஸ்ரீமந்நாராயணனே யாவன் . 
அவன் திதிதேவி மைந்தனாய் வந்து இந்திரனுக்கு பொன் 
னுலகை மீண்டுமளிப்பான் நின்பாலிரக்கின்றனன் . மூவடி 
மண் தருவதாயுரைத்த நீ அவன் தனது ஒரு அடியால் பூமி 
முழுதும் மற்ற ஒரு அடியால் ஆகாயமுழுதும் அளந்து 
கொண்ட பிறகு மற்ற மூன்றாவது அடிக்கு இடத்தை எங் 
கிருந்து கொடுக்கப்போகிறாய் இப்படி கொடுப்பது கொடை 
யாகாது . அதனால் நீ நரகத்தையேதான்யடைய வேண்டி 
வரும் . ஒருவன் தனக்குள்ள பொருளை தன் மனையிலுள்ளவர் 
களுக்கும் , சுற்றத்தார்க்கும் , தேவர்களுக்கும் , பிதுர்க்களுக் 
கும் , விருந்தினருக்கும் பங்கிட்டு உபயோகிக்க வேண்டியிருத் 
தலால் அதைத் தனக்கே உரியதெனக்கொள்ளலும் தவறா 
கும் . மேலும் , கபடத்தனமாக நம்மை ஏமாற்ற வருகிறவர்கள் 
விஷயமாகவும் ,உதவிபுரிவாரொருவருமிலா தகாலத்து தன்னை 
மரணத்தினின்றும் தப்பித்துக் கொள்வதற்காகவும் , விலை 
மாதர்கள் விஷயமாகவும் , பசுக்கள் , முதலிய ஜீவ ஜந்துக் 
களையும் பிரமஞானிகளையும் ஆபத்தில் நின்றும் காப்பாற்றும் 
விஷயத்திலும் , பேசும்படியான பொய் பொய்மையே யாகாது . 
அது சத்தியமே யாகும் . பிச்சை யெடுத்து பிழைக்கும் ஆசிர 
மத்திலுள்ளவர்கள் தருமம்வழுவி பொய் பேசி பொருள் 
பறிக்க இச்சித்தால் அவர்கள் விஷயத்தில் நாம்பொய்பேசு 
வது நியாயமே யாகும் , ஆதலின் வீணாக அவர் வேண்டு 
வதை கொடுத்து கஷ்டத்திற்காளாகாதே என்றனர் . 


A. 


668 


ஸ்ரீம்MT 11 கவதம் 


இருபதாவது அத்தியாயம் 


பலிச்சக்கரவர்த்தி மூவடிமண் தானம் செய்ததும் வாமனமூர்த்தி 
திரிவிக்கிரமனாகி பூவுலகத்தையும் சுவர்க்கலோகத்தையும் 
இரண்டடியால் அளந்தமையும் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் ராஜனே ! பலியானவன் சுக்கிர பகவானால் 
சொல்லப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டு ஒரு க்ஷணகாலம் 
மௌனமாயிருந்து பிறகு குருவான சுக்கிரபகவானை பார்த்து 
சொல்லுகிறான் : 

பலிச்சக்கிரவர்த்தி வாக்கியம் 
இருதயத்தின் இருளை நீக்கும் எந்தையே ! எந்த தாம 
மானது தர்மார்த்த காமங்கள் - எஜஸு-விருத்தி இவைகளை 
நாசம் பண்ணாமலிருக்கிறதோ அதுவே கிரகஸ்தர்களுடைய 
தர்மமென்று உம்மால் சொல்லப்பட்டது . அது யதார்த் 
தமே . ஆனாலும் பிரகலாதனனுடைய பவுத்திரனென மகா 
பிரசித்தனான நான் ஒரு தூர்த்தனைப்போல பிராமணனுக்குக் 
கொடுக்கிறோ மென்று சொல்லியதை யில்லையென்று எப்படி 
நிராகரிக்கப் போகிறேன் . சத்தியத்துக்கு மிஞ்சின தர்ம 
மில்லையல்லவா ? இந்தப் பூமிதேவியானவள் அசத்தியவாதி 
யான புருஷனைத் தவிர மற்ற எல்லாவற்றையும் , நான் வகிப்ப 
தற்கு இச்சிக்கிறேனென்று சொன்னாளல்லவா ? நான் பிரா 
மணனை வஞ்சிப்பதற்கு எவ்வளவு அஞ்சுகிறேனோ அவ்வளவு 
துக்கமான நரகத்துக்கும் தரித்திரத்துக்கும் பூமியை இழந்து 
போவதற்கும் மரணத்திற்கும் பயப்படமாட்டேன் . தத்தியங்கு 
முனிவர் சிபிச்சக்கிரவர்த்தி முதலான சத்புருஷர்கள் விடக் 
கூடாத பிராணன்களினாலும் பிராணிகளுக்கு உபகாரத்தைப் 
பண்ணினார்களல்லவா ? 

ஆகையால் 

சந்தேகமில்லாமல் 
கொடுக்கத்தக்கதான பூமி முதலான பொருள்களைக் கொடுக்க 
லாம் . யுத்தத்தில் பின்னுக்கு வாங்காதவர்களான ராஜாக்க 
ளானவர்கள் காலவித்தியாசத்தினால் அனுபவிக்கப்பட்ட 
பூமியைமாத்திரம் இழந்துவிட்டார்களேயல்லாமல் அந்தப் 
பூமியில் பிறவா நின்ற அவர்களுடைய கீர்த்தியையும் இழந்து 
போகவில்லை . ஆகையால் இந்தப் பிரமசாரியானவர் வரப் 
பிரதனான விஷ்ணுவானாலும் மற்றயாவரானாலும் ஆகட்டும் . 
இவரால் அபேக்ஷிக்கப்பட்ட பூமியைக் கொடுக்கிறதே யல் 
லாமல் பிராமணரூபியாயிருக்கிற ஸ்ரீ ஹரியை இம்சிக்கிற 
தில்லை . இந்தப்பகவானானவர் யுத்தத்தில் என்னைச் சங்க 
ரித்து விட்டு இந்தப் பூமியை அபகரித்தாலும் என்னால் 
அவர் சங்கரிக்கப்பட்டாலும் இந்த இரண்டு விதத்திலேயும் 


அஷ்டம ஸ்கந்தம் 

669 
என்னை கீர்த்தியானது விடப்போகிறதில்லை யென்று இந்தப் 
பிரகாரம் தன்னிடத்தில் சிரத்தை யில்லா தவனாயும் , சத்திய 
சந்தனனாயும் , மகரதாதாவாயு மிருக்கிற சிஷியனான அந்தப் 
பலிச்சக்கரவர்த்தி சொல்வதைச் சுக்கிராசாரியானவர் கேட்டு 
தெய்வத்தினால் ஏவப்பட்டவராய் , அட மூடனே ! என்னை 
உல்லங்கனம் பண்ணின நீ சீக்கிரமாக ஐஷ்வரிய பிரஷ்ட 
னாக போகிறாயென்று சபித்தார் . 

இந்தப்பிரகாரம் தன்னுடைய குருவான சுக்கிராசாரிய 
ரால் சபிக்கப்பட்டிருந்தாலும் சத்தியத்தில் நின்றும் சலியாத 
மகா உதாரனான பலிச்சக்கரவர்த்தியானவன் வாமன பிரம 
சாரியை அர்ச்சித்து இந்தப் பூமியை உதகதாரா பூர்வமாகக் 
கொடுத்தான் . அப்போது பலிச்சக்கரவர்த்தியினுடைய 
பத்தினியான விந்தியாவலி யென்கிறவள் சுவாமியினுடைய 
திருவடிகளை அலம்புகிறது நிமித்தியமாக ஜலபூர்ணமான 
சுவர்ணகலசத்தைக் கொண்டு வந்தாள் . எஜமானான பலிச் 
சக்கரவர்த்தியானவனும் அந்தச் சுவாமியினுடைய பாதார 
விந்த யுகளத்தைச் சந்தோஷத்தினால் விளக்கி உலகங்களுக் 
கெல்லாம் பாவனமான அந்த ஸ்ரீ பாத தீர்த்தத்தை சிரசிலே 
வகித்தான் . அப்போது ஆகாசத்தில் தேவகணங்கள் கந்தர் 
வர்கள் முதலானவர்களெல்லாம் அந்தப் பலிசக்கரவர்த்தியி 
னுடைய சிலாக்கியமான தர்மத்தைக் கொண்டாடி , துந்துபி 
முதலான வாத்தியங்களை முழக்கி , புஷ்பங்களினால் வருஷித் 


தார்கள் . 


அப்போது அனந்தனென்று சொல்லப்பட்ட ஸ்ரீ ஹரி 
யினுடைய சத்துவ ரஜஸ்தமோகுணசொரூபமான அந்த 
ஆச்சரியமுள்ள வாமனரூபமானது விர்த்தியடைந்து பூமி 
ஆகாசம் - திக்குகள் - சுவர்க்கம் -பாதாளங்கள் - சமுத்திரங்கள் 
திரியக்குகள் - தேவர்கள் - மனுஷியர்கள் - ரிஷிகள் இவர்களெல் 
லாம் யாதொரு பகவானுடைய சரீரத்திலிருக்கிறார்களோ, 
அந்தத் திரிவிக்கிரமனுடைய உள்ளங்காலில் பாதாளலோ 
கத்தையும் , பாதங்களில் பூமியையும் , கணைக்கால்களில் பர்வ 
தங்களையும் , முழங்கால்களில் பக்ஷிகளையும் , துடைகளில் 
மருத்துக்களுடைய கூட்டத்தையும் , பீதாம்பரத்தில் சந்தியா 
காலத்தையும் , குய்யப்பிரதேசத்திலே பிரஜாபதியையும் , 
அறையிலே தன்னோடு மற்றுமுள்ள அசுரர்களையும் , நாபியில் 
ஆகாசத்தையும் , உதரங்களில் சப்த சமுத்திரங்களையும் , மார் 
பிலே நக்ஷத்திரமாலையையும் , இருதயத்திலே தர்மத்தையும் , 
இரண்டு ஸ்தனங்களில் இதசத்தியங்களையும் , மனதிலே சந்தி 
ரனையும் , மார்பிலே தாமரை புஷ்பங்களை கரங்களினுடையவ 


670 


ஸ்ரீ மஹா பகவதம் 


ளான ஸ்ரீ மகா லக்ஷ்மியையும் , கண்டத்தில் சாம முதலான 
சமஸ்தவேதங்களையும் , புஜங்களில் இந்திரன் முதலான 
தேவர்களையும் கர்னங்களிலே திக்குகளையும் , சிரசில் ஆகாசத் 
தையும் , கேசங்களிலே மேகங்களையும் , நாசிகளிலே வாயுவை 
யும் , கண்களில் சூரியனையும் , முகத்தில் அக்கினியையும் , 
வாக்கில் வேதசந்தசுக்களையும் , நாவிலே வருணனையும் , புரு 
வங்களில் விதி நிஷேதங்களிரண்டை யும் , இமைகளில் இராப் 
பகல்களையும் , நெற்றியிலே கோபத்தையும் , அதரத்தில் 
லோபத்தையும் , தொக்கிந்திரியத்தில் காமத்தையும் , ரேத 
சிலே ஜலத்தையும் , பிருஷ்டபாகத்தில் அதர்மத்தையும் , 
அடிவைப்புகளில் எக்கியத்தையும் நிழல்களில் மிருத்துவை 
யும் , நகைப்புகளில் மாயையையும் , ரோமங்களில் கொடி 
வகைகளையும் , நாடிகளில் நதிகளையும் , நகங்களில் கற்பு 
களையும் , புத்தியிலே 

பிரமாவையும் , இந்திரியங்களில் 
தேவகணங்களோடு ! ரிஷிகளையும் , இவ்விதம் 

அனந்த 
னான ஸ்ரீ ஹரியினுடைய சரீரத்தில் நானாவிதங்களான சரா 
சரங்களையும் , அந்த பலிச்சக்கரவர்த்தியானவன் கண்டான் . 

வாராய் மகாராஜனே ! விஸ்வரூபியான அந்தப் பகவா 
னிடத்தில் இந்த சமஷ்த்தமான உலகங்களையும் பார்த்து 
சகல அசுரர்களும் மோகத்தை யடைந்தார்கள் . சகிக்கக் 
கூடாத தேஜசையுடையதான சுதரிசனமென்கிற சக்கிரமும் 
பேகம்போல் சப்தியா நின்ற சாரங்கமென்கிற 
மேகம்போல் கர்ச்சியா நின்ற பாஞ்ச சன்னிய மென்கிற சங்க 
மும் , மகாவேகத்தோடு கூடின கவுமோ தகி யென்கிற கதை 
யும் , சதசந்திரமென்கிற கேடையத்தோடு கூடின வித்யாகர 
மென்கிற கத்தியும் , அக்ஷயங்களான பாணங்களோடு கூடின 
அம்புராப் பொதிக ளிரண்டையும் , சனகன் முதலான 
விஷ்ணு பக்த சிரேஷ்டர்களும் சமஷ்தமான உலக பாலர் 
களோடு கூடின அந்தப் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிக் 
கொண்டிருந்தார்கள் . திரிவிக்கிரமனான அந்த பகவானான 
வர் பலிச்சக்கரவர்த்தியினுடைய பூமி முழுமையும் ஒரு 
பாதத்தினாலேயும் , ஆகாசத்தை சரீரத்தினாலேயும் , திக்கு 
களைக் கைகளினாலேயும் அளந்து கொண்டு , இரண்டாவதான 
அடியை அளக்கின்ற சுவாமிக்கு சுவர்க்கமானது 
ஆச்சுது , 

மூன்றாவதான அடிக்கு அனுமாத்திரமாகிலு 
மில்லாமல் போயிற்று . அப்போது திரிவிக்கிரமனுடைய 
பாதமானது சுவர்க்கத்துக்கு மேலும் போய் மகாலோக 
சனலோக தபோலோகங்களையும் அதிக்கிரமித்து சத்திய 
லோகத்தையும் அளாவியது . 


தனுசும் , 


671 


அஷ்ட மஸ்கந்தம் 
இருபத்தொன்றாவது அத்தியாயம் 


22 --- 


பலிச்சக்கரவர்த்தியினுடைய பிரதிக்னை பூரணமாகா மையும் தனது 

ஜனங்களைத் திருப்திபடுத்தியமையும் சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பகவா 


பகவானுடைய 


ராஜனே ! அப்போது பிரமதேவனானவன் 
னுடைய பாதாரவிந்தத்தைப் பார்த்து மரீசி முதலான நவப் 
பிரஜாபதிகளுடனும் தபோநிஷ்டர்களான சனந்தன் முத 
லிய யோகிகளுடனும் கூடினவனாய் அவ்விடத்தில் வந்து , 

பாதாரவிந்தங்களை ஸ்மரித்து பூஜைபுரிந் 
தார்கள் . ராஜனே ! அப்போது பிரமதேவனுடைய கமண் 
டலத்திலுள்ள ஜலமானது அந்தத் திரிவிக்கிரமனுடைய 
பாதங்களை அலம்ப உபயோகிக்கப்பட்டதினால் பவித்திரமாகி 
கங்கையாயிற்று . அந்த கங்கையானது ஆகாசத்தில் நின்றும் 
மூன்று உலகத்தில் வியாபித்துப் பாவனம் பண்ணிக்கொண் 
டிருக்கின்றது . அப்போது அசுரர்களானவர் மூன்றடி தர 
வேணுமென்கிற யாசனா நிமித்தத்தினால் சமஷ்தமான பூமி 
யும் விஷ்ணுவினால் அபகரிக்கப்பட்டதை பார்த்துத் தங்க 
ளுக்கு பர்த்தாவரயும் , யாகத்திலே தீக்ஷதனாயுமிருக்கிற பலிச் 
சக்கரவர்த்தியினிடத்தில் கோபத்தையுடையவர்களாய் சொல் 
லுகிறார்கள் : இந்த வாமன பிரமசாரி பிராமணனேயன்று . 
மாயாவிகளுக்கெல்லாம் 

தலைவனான விஷ்ணுவேயாவன் . 
பிராமண வேஷத்தினால் மறைந்து கொண்டு தேவ காரியத் 
தைப் பண்ண இவன் இச்சிக்கிறான் . ஆகையால் வஞ்சகனான 
இவனைக் கொல்லுகிறது நமக்கு தர்மமேயாகுமென்று அசுரர் 
கள் சகலமான பேரும் இந்தப் பிரகாரம் சொல்லி சூலம் 
பட்டயம் முதலான ஆயுதங்களைக் கையிலே யுடையவர்களாகி 
அந்தப் பலிச்சக்கரவர்த்தியினுடைய ஆக்கினையைக் கடந்து 
ஓடி வந்தார்கள் . அப்படி ஓடிவரும் அசுரயூதபர்களைப் 
பார்த்து சிரித்து விஷ்ணுவினுடைய அனுசரர்களெல்லாம் 
ஆயுதபாணிகளாக நின்றார்கள் . சுனந்தன் -நந்தன் - ஜயன் - 
விஜயன் - பிற்பலன் -உற்தலன் - குமுதன் -குமுதாட்சன் - விஸ்வச் 
சேனன் - கருதமான் - ஜயந்தன் - சுருத்தேவன் -புஷ்பதந்தன் - 
சாதவதன் பதினாயிரம் யானை பலத்தையுடைய இவர்களெல் 
லாம் அந்த அசுர சேனைகளை அடித்தார்கள் . அப்போது 
பலிச்சக்கரவர்த்தியானவன் மாகாபுருஷனுடைய அனுசரர் 

சுனந்தநந்தர்கள் முதலான பேர்களால் கொல்லப் 
படும் அந்த அசுரர்களைப் பார்த்து சுக்கிராசாரியருடைய 


களான 


672 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
சாபத்தை நினைத்துக்கொண்டு அவர்களை விலக்கி 

ஒரு 
வார்த்தைச் சொல்லுகிறான் : 

எனது இஷ்ட ஜனங்களே ! என்னுடைய வார்த்தையை 
கவனித்துக் கேளுங்கள் . நமக்கு இந்தக் காலமானது அனு 
கூலமான தன்று . எந்த பகவானானவர் ஒருகால் நம்முடைய 
விருத்தியின் பொருட்டு , தேவர்களை வேற்றுக்க முயற்சி செய் 
தாரோ , அவரே இப்போ தவர்களுக்கு ஜயத்தையும் , நமக்கு 
அபஜயத்தையும் கொடுக்கின்றார் . ஸ்ரீ ஹரியினால் ஆதரிக்கப் 
படு மிவர்கள் உங்களால் ஜயிக்கப்படமாட்டார்கள் . ஆகை 
யால் நமக்கு அனுகூலமாக வரும் காலமெதுவோ அதைப் 
பார்த்துக் கொண்டிருங்களென்று சொல்லுகின்ற ராஜாவி 
னுடைய வசனத்தைக் கேட்டு அசுரர்களெல்லாம் விஷ்ணு 
பாரிஷதர்களால் பீடிக்கப்பட்டவர்களாய் பாதாளத்தில் 
பிரவேசித்தார்கள் . 

பிறகு பகவான் பலியை நோக்கி , “ அப்பா அசுர சிரேஷ் 
டனே ! உனது சொற்படி ஓரடியால் மண்ணையும் மற்றொன் 
றால் விண்ணையுமளந்து கொண்டேன் . மூன்றாவதடிக்கு 
இடத்தைக் காணேன் . சொன்ன 

சொன்ன சொல்லை நிறைவேற்ற 
தவன் நரகத்திற்கே உரியவனானவன் என்பதை நீ நன் 
கறிவை . ஆதலின் நீ சிலகாலம் நரகத்தில் வசிக்கக்கட 
வாய் என்றனன் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 


பலிச்சக்கரவர்த்திக்கு பகவான் அவனுக்கிஷ்டமான வரங்களைக் கொடுத்து 
அனுக்கிரகம் புரிந்தமையைச் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ ககர் வாக்கியம் 
பரிக்ஷித்துமகாராஜனே ! இந்தப் பிரகாரம் பகவானால் 
பலிச்சக்கரவர்த்தியானவன் வஞ்சிக்கப்பட்டு சத்தியந் தப்பாத 
மனதை யுடையவனாய் அப்போது கம்பீரமாக சொல்லு 
கின்றான் : 

பலிச்சக்கரவர்த்தி வாக்கியம் 
உத்தமமான கீர்த்தியையுடையவரே ! தேவதேவரே ! 
நீர் கபடவா மன மூர்த்தியாய் சிறிய வடிவைக் காட்டி பெரிய 
காலாலளந்து கொண்டும் எனது வசனத்தை அசத்தியமாக 
எண்ணினீர் . ஆகையால் எனது வசனமானது அசத்திய 
மாகாமல் உம்முடைய மூன்றாவதடியை என்னுடைய சிரசில் 
வைக்கக் கடவீர் , நான் என் பூமியை இழந்தாலும் , நரகத்தை 


அ ஷ் ட ம ஸ்கந்தம் 

673 
யனுபவித்தாலும் , அபகீர்த்திக்கு மாத்திரம் பயப்படுகின் 
றேன் . உம்மால் நானிப்போ தடைந்திருக்கும் துன்பத்திற்கு 
எவ்வளவும் பயப்படவில்லை . 

பாகவதசிரோமணியாயும் , பிர 
சித்தமான எஜலை யுடையவனாயும் , எனக்குப் பாட்டனாயு 
மிருக்கிற பிரகலா தன ரானவர் உமக்குச் சத்துருவாயிருக்கிற 
தம்முடைய பிதாவினால் நானாவித இம்சைகளை அடைவிக்கப் 
பட்டிருந்தாலும் உம்மை பரமகதியாக ஆஸ்ரயித்து , தேகத்தி 
லும் , தனத்தினாலும் , புத்திரர்கள் முதலானபேர்களாலும் , 
என்ன பிரயோசனமென்று நிச்சயித்து ஜனன மரணத்தில் 
நின்றும் பயந்தவராய் தயித்தியகுலத்தை நாசம் பண்ணும் 
உம்முடைய சாசுவதமான பாதாரவிந்தத்தைப் பற்றினது 
போல , நானும் தெய்வ எத்தனத்தினால் எனக்குச் சத்துரு 
வான உம்முடைய சமீபத்தை யடைந்தேன் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்துவே ! இந்தப் பிரகரரம் பகவானைப் 
பார்த்து பலிச்சக்கரவர்த்தியானவன் சொல்லிக் கொண்டிருக் 
கும்போது அவ்விடத்தில் பகவானுக்குப் பிரிய பக்தனான 
பிரகலா தனரானவர் பூர்ணச்சந்திர னுதித்ததுபோல வந் 
தார் . அப்போது இந்திர சேனனான பலிச்சக்கரவர்த்தியான 
வன் தனக்குப் பாட்டனான பிரகலாதனரைப்பார்த்து வருண 
பாசத்தில் கட்டப்பட்டவனாய் அந்தப் பிரகலா தருக்கு முன் 
போல உபசரியாமல் சிரசினால் மாத்திரம் வணங்கினான் . 
அப்போது மகானுபாவரான பிரகலா தரும் , ஸ்ரீ ஹரியைப் 
பார்த்து சிரசினால் பிரணாமம் பண்ணி சொல்லுகிறார் : 

பிரகலாதன் வாக்கியம் 
வாரீர் பகவானே ! பூசிக்கப்பட்ட இந்திர பதமானது 
உம்மாலேயே கொடுக்கப்பட்டிருந்து திரும்பவும் உம்மா 
லேயே அபகரிக்கப்பட்டது. இந்தப் பலியானவன் சம்சா 
ரத்தில் இன்னும் அழுந்தாமல் உம்மால் அனுக்கிரகிக் 
கப்பட்டான் . பரமாத்மாவாயும் , ஜகதீஷ்வரனாயும் , அகில 
உலகங்களுக்குச் சாக்ஷியாயும் , நாராயணரென்று பிரசித்தராயு 
மிருக்கிற உமக்கு நமஸ்காரம் 

என்று 

அஞ்சலிபந்தம் 
பண்ணிக்கொண்டிருக்கும்போது , பூஜ்ஜியனான பிரமதேவன் 
சுவாமியைப் பார்த்து பேச உத்தேசிக்கும்போது , பலியி 
னுடைய பத்தினியான விந்தியா வலி பேச யத்தனித்ததைப் 
பார்த்து பேசாமலிருந்தார் . அந்தப் பலியினுடைய பத்தினி 
யாயும் , பதிவிரதையாயு மிருக்கிற விந்தியாவலியானவள் 
வருண பாசத்தினால் கட்டப்பட்ட பதியைப் பார்த்து , பயத்தி 

85 


674 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


லே நடுங்கி , வணக்கத்துடனே அஞ்சலி பந்தஞ்செய்து 
தலையை இறங்கிக்கொண்டு பகவானைப்பார்த்து 

சொல்லு 
கிறாள் : 

விந்தியாவலி வாக்கியம் 
வாரீர் ஈசனே ! உமக்கு லீலார்த்தமாக இந்த மூன்று உலக 
மும் உப்மால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது . அப்படிப்பட்ட 
இந்த மூன்று உலகத்திலேயும் , கியான வீனர்களான சில 
பேர் தாங்களே சுவாமியென்கிற புத்தியைக் கொண்டிருக் 
கிறார்கள் . இந்த ஜூத்தை சிருஷ்டித்தும் - ரக்ஷித்தும் -சங் 
கரித்துக்கொண்டு மிருக்கிற உமக்கு லச்சை யில்லாதவர்க 
ளாயும் , உம்மாலே தள்ளப்பட்ட சுவாதந்திரியத்தை யுடைய 
வர்களாயுமிருக்கிற புத்திரர்கள் எதை சமர்ப்பிக்கப்போகி 
றார்கள் . ஆகையினால் எம்மை நீபே கேவலம் கிருபையினால் 
பாசபந்தத்தில் நின்றும் விடுவித்து , ரக்ஷிக்கக் கடவீரென்று 
விந்திய ! வலி சொன்னாள் . பிறகு பிரமதேவன் சொல்லு 
கின்றான் : 

பிரமதேவர் வாக்கியம் 
பூதங்களை உண்டாக்கி 

உண்டாக்கி அவைகளுக்கு நியந்தாவான 
பெருமானே ! தேவதேவனே ! ஜகன்மயனே ! சர்வசொத் 
தையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்த இந்தப் பலியை விட்டு 
விடும் . இவன் நிக்கிரகத்துக்கு யோக்கியனன்று . 
உதார 
மான புத்தியினால் சர்வசாத்தும் ஆத்மாவும் சமர்ப்பிக்கப் 
பட்டது . 

பகவானுடைய பாதார விந்தங்களில் பக்தியை 
யுடைய புருஷனானவன் கேவலம் அறுகம் புல்லையும் ஜலத் 
தையும் சமர்ப்பித்து 

சிரேஷ்டமான 

பூசையைப்பண்ணி 
உத்தமமான கதியை அடைகின்றான் . இந்தப் பலியோ 
உமக்கு மூன்று உலகங்களையும் சமர்ப்பித்தவன் . அத்தகைய 

இவன் நாகயா தனையைச் சகிக்கமுடியாது என்று 
பிரமாசொல்ல ஸ்ரீ வாமனரூபியான பகவான் சொல்லு 
கின்றார் : 

ஸ்ரீ பகவான் வாக்கியம் 
நான்முகனே ! நான் யாவனொருவனை அனுக்கிரகிக் 
கிறேனோ அவனுடைய அர்த்தங்களை அபகரிப்பேன் . யாவ 
னொருவன் மனுஷ்ய ஜன்மத்தில் ஜன்மத்தினாலேயும் ; 
கர்மத்தினாலேயும் , வயதினாலேயும் , ரூபத்தினாலேயும் , வித்தை 
யினாலேயும் , ஐஷ்வரிய முதலானவைகளினாலேயும் கர்வ 
முண்டாகாமலிருந்தால் அவனிடத்தில் என்னுடைய அனுக் 
கிரக மிருக்கிறதென்று அறியத்தக்கது . தயித்தியதானவ 


னான 


அஷ LI ஸ்கநதம 


675 


மாயையை 


சிரேஷ்டனாயும் , விஸ்தாரமான கீர்த்தியை யுடையவனாயு 
மிருக்கிற இந்தப் பலியானவன் என்னுடைய 
ஜயித்தான் . இவன் மகா கஷ்டத்தை யடைந்தும் , ஸ்தானப் 
பிரஷ்டனாயும், ஐஷ்வரிய மிழந்தவனாயும் , பந்துக்களால் 
நிராகரிக்கப்பட்டவனாயும் , சத்துருக்களினால் கட்டப்பட்டவ 
னாயும் , கிய ! திகளினால் விடப்பட்டவனாயும் , குருவினால் 
மிரட்டப்பட்டும் சபிக்கப்பட்டவனாயு மிருந்தாலும் , நல்ல 
விரதத்தையுடைய இந்தப் பலியானவன் சத்தியத்தை விட 
வில்லை . கபடவசனங்களினால் நம்மாலே தர்மம் சொல்லப் 
பட்டிருந்தாலும் இவன் தர்மத்தை விடவில்லை . ஆகையினால் 
தேவர்களாலேயும் அடையக்கூடாத ஸ்தானத்தை அடை 
தற்குரியனாயினான் . இந்தப் பலியானவன் 

வரப்போகிற 
சாவர்னி மனுவந்தரத்தில் இந்திரனாகப்போகிறான் . அது 
வரைக்கும் விசுவகர்மாவினால் நிர்மிக்கப்பட்ட சுதலலோகத் 
தில் இருக்கக்கடவன் . வாராய் இந்திரசேன மகாராஜனே ! 
உனக்கு நன்மை உண்டாகக் கடவது உன்னுடைய ஆக்கினை 
யை அதிக்கிரமிக்கும் தயித்தியர்களை என்னுடைய சக்கிரமா 
னது சங்கரிக்கப்போகின்றது . சர்வ பூதாந்திரியா மியான நான் 
பரிஜனங்களோடு கூடிக்கொண்டிருக்கும் உன்னைச் சர்வகாலத் 
திலும் ரட்சிக்கப்போகின்றேன் . வீரனே ! நீ அவ்விடத் 
திலே சர்வகாலமும் சந்நிதானத்திலிரா நின்ற என்னைப் 
பார்த்துக்கொண்டிருக்கப் போகிறாயென்று பகவானானவர் 
திருவாய் மலர்ந்தருளினார் . 

A 
இருபத்திமூன்றாவது அத்தியாயம் 


பாட்டனாரான பிரகலா தனனோடுகூடப் பலிச்சக்கரவர்த்தி சுதல 
லோகத்தை அடைந்ததும் , உபேந்திரரான பகவான் 
இந்திரனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து , முன் 
போலச் சந்துஷ்டனா யிருந்தானென்றும் 

சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்து 

மகாராஜனே ! பகவானுடைய அருள் 
செறிந்த வார்த்தைகளைக்கேட்டு மகானுபாவனாயும் சமஸ்த 
சாது ஜனங்களுக்குச் சம்மதனாயுமிருக்கிற பலிச்சக்கரவர்த்தி 
யானவன் அஞ்சலிபந்தத்துடனே ஆனந்த பாஷ்பத்தினால் 
வியாபிக்கப்பட்ட நேத்திரங்களை யுடையவனாயும் , மிகுந்த 
பக்தியை யுடையவனயும் சொல்லுகிறான் : வாரீர் பகவானே ! 


876 

ஸ்ரீ மஹா 

மஹா பகவதீ 
உலகபாலர்களாயும் சத்துவகுணப் பிரதானர்களாயுமிருக்கிற 
தேவர்களினாலேயும் அடையப்படாத உம்முடைய அனுக் 
கிரகமானது அதி நீசனாயும் , ராக்ஷசனாயும் , அசுரனாயுமிருக் 
கிற என்னால் அடையப்பட்டிருக்கின்றது . 

றது . ஏழையேன் எந் 
தையின் கடைக்கண் நோக்கத்தால் பிழைத்தேன் என்று 
சொல்லி பலிச்சக்கரவர்த்தியானவன் ஸ்ரீ ஹரியைப் பிரணா 
மம்பண்ணி , பிற்பாடு ருத்திரனையும் பிரமதேவனையும் பிரணா 
மம்பண்ணி , பாசத்தினால் விடப்பட்டவனாய் சந்துஷ்டனாய் 
தன்னவர்களான அசுரர்களோடுகூட சுதலலோகத்தில் 
பிரவேசித்தான் . அப்போது உபேந்திரரான பகவானானவர் 
இந்திரனுக்கு 

சுவர்க்கலோகத்தை திரும்பவுங்கொடுத்து 
அதிதியினுடைய கோறிக்கையையு மீடேற்றி சகல ஜகத்தை 
யும் பாலனம் பண்ணினார் . அப்போது பகவத்பிரசாதத்தை 
யுடையவராயும் , வருணபாசத்தினால் விடப்பட்டவராயும் , 
வம்சோத்தாரகராயும் , பக்தசிரேஷ்டராயு மிருக்கிற பிரகலா 
தனரானவர் சொல்லுகிறார் : 
பகவானே ! பிரமாதிகளால் 

சேவிக்கப்படும் பாதார 
விந்தத்தையுடைய நீர் அசுரர்களான எங்களுக்குத் துவார 
பாலராகவுமிருக்க மனங்கொண்டீர். 

அப்படிப்பட்ட உம் 
முடைய தயாபூர்ணமான கடாக்ஷ மார்க்கத்தை மூடபுத்தி 
யுடையவர்களாயும் துஷ்டஜாதியில் பிறந்துமிருக்கிற நாங் 
கள் எந்த ஏ துவினால் அடைவிக்கப்பட்டோமென்று வினவு 

பிரகலாதனனைப்பார்த்து பகவானானவர் ஒரு வார்த்தை 
சொல்லுகின்றார் : 

குழந்தாய் பிரகலா தனனே ! உனக்கு மங்களமுண்டாகக் 
கடவது . என்பால் நீங்கள் காட்டிய அளவிலாத பக்தியே 
அதற்குக் காரணம் . இனி நீ சந்துஷ்டனாய் உன்னுடைய 
பவுத்திரனான பலிச்சக்கரவர்த்தியோடுகூட சுதலலோகத்தை 
யடைந்து கியாதிகளுக்கெல்லாஞ் சுகத்தை உண்டாக்கக் 
கடவாயென்று சொல்லும் ஸ்ரீ பகவானுடைய ஆக்கினையைப் 
பிரகலா தனரானவர் 

அங்கீகரித்து , அஞ்சலிபந்தத்தை 
யுடையவராய் பலிச்சக்கரவர்த்தியோடுகூட ஆதிபுருஷனான 
ஸ்ரீ பகவானைப் பிரதக்ஷணப்பிரணாமம்பண்ணி , அவருடைய 
அனுமதி பெற்றவராய் சமஸ்தமான அசுரர்களோடு கூட 
மகாபிலமான சுதலலோகத்தில் பிரவேசித்தார் . பின்பு 
நாராயணரான ஸ்ரீ ஹரியானவர் பிரமவாதிகளான 

ரான ரித்து 
விக்குகளுடைய நடுவில் தம்முடைய சமீபத்திலிரா நின்ற 
சுக்கிரனைப் பார்த்து சொல்லுகின்றார் : வாரீர் 

பிரம 
நிஷ்டரே ! எக்கியகர்மத்தைப் பண்ணாநின்ற சிஷியனுக்கு 


கின்ற 


அஷ்டம ஸ்கந்தம் 

677 
எக்கிய விக்கினம் வந்தது . அதைப் பூரணமாக நிறைவேற்றி 
வையும் என்று ஸ்ரீ பகவான் சொல்ல சுக்கிரன் சொல்லு 
கின்றார் : 

சுக்கிரன் வாக்கியம் 
அச்சுதனே ! கர்மங்களுக்குப் பிரவர்த்தகனாயும் எக்கிய 
புருஷனாயுமிருக்கிற நீர் என்னுடைய சர்வ பாவத்தினாலேயும் 
பூசிக்கப்பட்டீர் . ஆதலின் என்னுடைய கர்மத்திலே குறைச் 
சலானது ஏனுண்டாகப் போகின்றது . உலகத்தில் மந்திர 
தந்திரங்களினாலேயும் , தேசகாலங்களினாலேயும் , பாத்திர 
வஸ்துக்களினாலேயும் , கர்மத்திலுண்டான குறைவுகளெல் 
லாம் உம்முடைய நாம சங்கீர்த்தனமே பூரணமாகப் பண்ணு 
கின்றது . ஆனாலும் உம்முடைய ஆக்கினையைச் செய்வது 
எனது கடமை யாகுமென்று சுக்கிராசாரியர் 

சுக்கிராசாரியர் பலிச்சக்கர 
வர்த்தியினுடைய எக்கியத்தின் குறைவை பிராமணர்கள் 
ரிஷிகள் இவர்களோடுகூட சம்பூர்ணமாகப் பண்ணினார் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே பிறகு பிரஜாபதிகளுக்கெல்லாம் 
பதியான பிரமதேவரானவர் தேவர்கள் - ரிஷிகள் -பிதுர்க்கள் 
மனுக்கள் -தக்ஷன் - பிருகு - அங்கிரசு இவர்கள் 

முதலானவர் 
களோடும் ருத்திரனோடும் சனற்குமாரர்களோடுங் கூடின 
வராய் , கசியபர் . அதிதி இவர்களின்பிரீதியின் பொருட்டும் , 
சர்வப்பிராணிகளின்க்ஷேமத்தின் பொருட்டும் , உலகங்கள் 
உலகபாலர்கள் வேதங்கள் சமஷ்ததேவர்கள் தர்மம் தபசு 
சம்பத்து மங்களங்கள் விருத்தங்கள் சுவர்க்கம் மோக்ஷம் 
இவைகளுக்கெல்லாம் வாமனமூர்த்தியான ஸ்ரீ பகவான் 
ரக்ஷணத்தில் சமர்த்தராகையால் அவரைப்பதியாகப்பண்ணி 
னார் . அப்போது சமஸ்தமான பிராணிகளும் மிகவுஞ் சந் 
தோஷத்தை யடைந்தார்கள் . பின்பு இந்திரனானவனும் 
வாமனமூர்த்தியான ஸ்ரீ பகவானை முன்னிட்டுக்கொண்டும் 
பிரமதேவருடைய அனுமதி கொண்டவனாய் சுவர்க்கத்தை 
யடைந்தான் . அப்போது இந்திரனானவன் உபேந்திரர 
வாமனருடைய புஜத்தினால் ரக்ஷிக்கப்படா நின்ற மூன்று 
உலகங்களையுமடைந்து பரமமான ஐஸ்வரியத்தை யடைந்த 
வனாய் நிற்பயனாகச் சந்தோஷித்துக்கொண்டிருந்தான் . 
திரிவிக்கிரமருடைய இச்சரித்திரத்தை கேட்பவர்கள் எல்லா 
பாபங்களினின்றும் விடுபடுவார்கள் . 

பரிக்ஷித்துவின் வாக்கியம் 
ஏ பகவானே ! ஆச்சரியமானசெயலை 

யுடையவரான 
ஸ்ரீ ஹரியினுடைய பூர்வமான 

மச்சாவதார 

கதையைக் 


678 


மஹாபாகவதம் 


கேட்க இச்சிக்கிறேன் . எதற்காக ஸ்ரீ பகவானானவர் கர்ம 
வசியனான புருஷனைப்போல உலகத்தில் நிந்திக்கப்பட்ட 
தாயும் தாமசப்பிரகிருதியாயுஞ் சகிக்கக் கூடாததாயு 
மிருக்கிற மச்சரூபத்தை தரித்தார் ? உத்தமகீர்த்தியான 
இந்தப்பகவானுடைய சரித்திரத்தை யெல்லாம் உள்ளபடி 
எனக்குச் சொல்லவேண்டுமென்று பிரஸினம் பண்ணுகின்ற 
பரிக்ஷித்து மகாராஜனைப் பார்த்து சுகப்பிரம ரிஷியானவர் 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மச்சாவதார கதையைச் சொல் 
லத் தொடங்கினார் . 


இருபத்தினுன்காவது அத்தியாயம் 


பிரளய 


பகவான் மச்சாவதாரம் எடுத்தமையும் , சத்தியவிரதரென்கிற 
ராஜரிஷியை அனுக்கிரகித்தமையும் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்து மகாராஜனே ! சர்வ நியந்தாவான ஈஷ்வர 
னானவர் , பசுக்கள் , பிராமணர்கள் , தேவர்கள் , சத்புருஷர்கள் , 
வேதங்கள் , தர்மம் , அர்த்தம் இவைகளையெல்லாம் ரக்ஷிக்க 
இச்சைகொண்டு நானாவிதரூபங்களைத் தரிக்கின்றார் போன 
கல்பத்தினுடைய முடிவில் பிரமாவினுடைய நித்திரையினால் 
உண்டான நைமித்திகமென்று சொல்லப்பட்ட 
முண்டாயிற்று . அந்தப் பிரளயத்தில் பூமி முதலான 
உலகங்களெல்லாஞ் சமுத்திரத்தில் முழுகின . அப்போது 
காலவசத்தினால் நித்திரையை யடைந்து சயனிக்க வேணு 
மென்கிற இச்சையை யுடையவனான பிரமதேவனுடைய 
முகத்தில் நின்றும் உண்டாகின்ற வேதங்களைச் சமீபத்தில் 
இரா நின்ற அயக்கிரீவாசுரனானவன் அபகரித்தான் . அப் 

ஸ்ரீ பகவானாயும் சர்வ நியந்தாவாயு மிருக்கிற 
ஸ்ரீஹரியானவர் தானவேந்திரனான அயக்கிரீவனுடைய 
சேஷ்டையை அறிந்து மச்சரூபத்தைத் தரித்தார் . 

அந்த காலத்தில் சத்தியவிர தனென்று பெயரை யுடைய 
வனாயும் , மகானாயும் , பகவானிடத்தில் பக்தியுடையவனுமாயு 
மிருக்கிற ஒரு ராஜரிஷியானவன் ஜலத்தையே பானம் 
பண்ணிக்கொண்டு தபசு செய்துகொண்டிருந்தான் . அந்த 
ராஜரிஷியானவன் ஒருக்கால் கிருதமாலா நதியில் ஜலதர்ப் 
பணஞ் செய்யும் போது அவனுடைய கையில் இரா நின்ற 
ஜலத்தில் ஒரு மச்சமானது இருந்தது . திரவிட தேசாதி 
பதியான அந்தச் சத்திய விருதனென்கிற ராஜரிஷியானவன் 


679 


அஷ் ட ம ஸ்கந்தம் 
தன் கைஜலத்தில் இரா நின்ற அந்த மச்சத்தை ஜலத் 
தோடுகூட நதிஜலத்திலே விட்டுவிட்டான் . அப்போது 
மச்சமானது மகா தயாளுவான அந்தச் சத்தியவிருதனைக் 
குறித்து மிகவும் தைரியத்தோடு சொல்லிற்று . ராஜரிஷியே ! 
தீனர்களிடத்தில் வாசல்லியத்தை 

வாற்சல்லியத்தை யுடையவனே ! தன் 
னினத்தைக் கொல்லா நின்ற ஜலஜந்துகளில் நின்றும் பயந் 
திரா நின்ற என்னை இந்த நதிஜலத்திலே எப்படிவிட்டு 
விடுகிறீரென்று மச்சமானது சொல்லவே , அந்தச் சத்திய 
விருதனானவன் பிரீதியினால் தனக்கு அனுக்கிரகம் பண்ணு 
கிறது நிமித்தமாக மச்ச ரூபத்தைத்தரித்த சுவாமியென் 
றறியாமல் அந்த மச்சத்தைதான் ரக்ஷிக்கவேணுமென்று 
அந்த மச்சத்தைத் தன்னுடைய கமண்டல சலத்தில் 
வைத்துக்கொண்டு தனது ஆஸிரமத்தை வந்து சேர்ந்தான் . 
அந்த மச்சமோ அந்தக் கமண்டசலத்தில் ஒரு இராத்திரியில் 
மிகவும் பெரிதாக வளர்ந்து அதில் அடங்காத சரீரத்தை 
யுடையதாய் ராஜரிஷியைக் குறித்து சொல்லியது : ராஜ 
ரிஷியே ! நானிந்தக் கமண்டலப் பாத்திரத்தில் கஷ்டமாக 
வாசம் பண்ணமாட்டேன் . எந்த இடத்தில் சுகமாக வாசம் 
பண்ணுவேனோ அப்படிப்பட்ட பெரிய இடத்தைக் கற்பிக்க 
வேணுமென்று மச்சமானது சொல்ல , ராஜரிஷியும் அந்த 
மச்சத்தைக் கமண்டலத்தில் நின்றும் எடுத்துப் பெரிதாகிய 
கொப்பறை ஜலத்திலே விட்டார் . 

அந்தக் கொப்பறையிலேயும் அந்த மச்சமானது ஒரு 
முகூர்த்த காலத்தில் மூன்று மாரளவாக வளர்ந்து அந்த 
ராஜரிஷியைப் பார்த்து இந்தக் கொப்பறையும் எனக்குச் 

வாசம் பண்ணுகிறதற்கு யோக்கியமன்று . இதை 
விட விஸ்தாரமான விடத்தை யெனக்குத் தரவேணும் 
உன்னை நான் சரணமாக அடைந்தேனென்று சொல்ல , அவ் 
விடத்தில் நின்றும் அந்த மச்சத்தை யெடுத்து ஒரு குளத் 
திலே விட்டான் . அப்போது அந்த மீனானது அந்த சரசு 
நிறைய வளர்ந்து அந்த ராஜாவைப் பார்த்து ராஜரிஷியே ! 
ஜலத்தையே இருப்பிடமாக வுடைய எனக்கு இந்த மடுச் 
சலமும் சுகமாக வாசம் பண்ணுதற்குப் போதாது என அந்த 
மச்சத்தை அவன் வடியாமலிருக்கும் மடுக்கள்தோறுங் 
கொண்டுபோய் விடவும் , அந்த மடுக்களுக்குச் சரியாக அந்த 
மச்சம் வளர்ந்துகொண்டேவா , அதை சமுத்திரத்தில் 
கொண்டுபோய் விட்டான் . 

அப்போது அந்த மச்சமானது ராஜரிஷியைப் பார்த்து 
வீரனே ! இந்தச் சமுத்திரத்தில் திமிங்கல முதலான ஜல 


சுகமாக 


680 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஜந்துக்கள் என்னைப் புத்துவிடும் . ஆகையால் இங்கே 
என்னை விட்டுவிடாதே யென்று சொல்லிற்று . ராஜரிஷி 
யானவன் அத்த மச்சத்தைப் பார்த்து சொல்லுகின்றான் : 
வாரீர் தேவனே ! நீரோ மச்ச ரூபத்தைக்கொண்டு என்னை 
மோகிக்கும்படி செய்கிறீர் . ஜலஜந்துக்களில் இவ்வளவு 
வீரியத்தையுடைய பிராணி இதற்குமுன் நம்மாலே காணப் 
பட்டதுமில்லை . கேட்கப்பட்டதுமில்லை. 

ஒரு பகலிலே 
நீர் நூறுயோசனை விஸ்தாரமான ஒரு சரசெல்லாம் வியா 
பித்தீர் ; ஆகையால் நீர் சாக்ஷாத் நாராயணராயும் , நிர்வி 
காரராயும் ஆசிரதபாப நிவர்த்தகராயு மிருக்கிற ஸ்ரீ ஹரியே 
ஆகவேணும் . உலகங்களையெல்லாம் அனுக்கிரகிக்கிறது 
நிமித்தமாக சகல ஜந்துக்களுடைய ரூபத்தைத் தரித்திருக் 
கின்றீர் போலும் , ஆகையால் இந்த ரூபம் எதற்காக 
உம்மாலே தரிக்கப்பட்டதோ அதை யறிய வேணுமென்று 
இச்சிக்கிறேன் . அன்பு கூர்ந்து அருள்செய்ய வேண்டுமென , 
பகவான் தம்முடைய சங்கல்பத்தைச் சொல்லுகிறார் : 

மச்சாவதார பகவான் வாக்கியம் 
ராஜரிஷியே ! இன்றைக்கு ஏழா நாள் இந்தப் பூமி 
முதலான மூன்று உலகங்களும் பிரளய 

பிரளய சமுத்திரத்தில் 
முழுகப் போகின்றது . அப்போது நம்மால் ஏவப்பட்டு 
விசாலமான ஒரு ஓடம் உன்னை அடையப்போகின்றது . 
நீயும் சமஷ்தமான 

ஓஷதிகளையும் , நானாவிதங்களான 
வித்துக்களையும் அந்த ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு சப்தரிஷிக 
ளோடும் , சர்வபலத்தோடுங்கூடினவனாய் அந்தப்பெரிதான 
ஓடத்தில் ஏறிக்கொண்டு மகா அந்தகாரமான சமுத்திரத் 
தில் மகாரிஷிகளுடைய கடாக்ஷத்தினால் தீரனாய் சஞ்சரிக்கப் 
போகிறாய் . அப்போது மகாபலவானான வாயுவினால் அலைக் 
கப்பட்ட அந்த ஓடத்தை சமீபத்தில் வரா நின்ற என்னு 
டைய கொம்பிலே சேர்த்து மகா சர்ப்பத்தினால் இழுத்துக் 
கட்டக்கடவாய் . அப்போது நான் ரிஷிகளோடு கூட இரா 
நின்ற உன்னையும் ஓடத்தையுமிழுத்துக்கொண்டு பிரமாவி 
னுடைய ராத்திரி காலமானது எவ்வளவோ அவ்வளவு 
காலமும் சமுத்திரத்தில் சஞ்சரிக்கப்போகிறேன் . அப்போது 
நீ பரப்பிரமசொரூபமான என்னுடைய மகிமையை உண்மை 
யாக அறியப்போகிறாயென்று ஸ்ரீ ஹரியானவர் அந்தரிஷி 
யைப்பார்த்து சொல்லி அவ்விடத்திலேயே அந்தர்த்தான 
மானார் . அப்போது அந்த ரிஷியும் ஸ்ரீ ஹரியினாலே ஆக்கி 
யாபிக்கப்பட்ட காலத்தைப் பார்த்து கிழக்குமுகமாக தர்ப்பை 
களைப் பரப்பிக்கொண்டு அதில் ஈசானியமுகமாயிருந்து மச்ச 


ఇతరము 


படம் நெ . 9 - A . மச்சாவதாரம் . பக்கம் நெ . 679 . 
பகவான் , மச்சாவதார மெடுத்து அயக்கிரீவாசுரனை 
சம்மரித்து நான்கு வேதங்களையும் கொண்டுவந்து 

பிரம்மதேவனிடம் ஒப்புவித்தது . 


அஷ்ட மஸ்கந்தம் 

681 
ரூபியான ஸ்ரீ ஹரியினுடைய பாதார விந்தங்களைத் தியானம் 
பண்ணிக்கொண்டிருந்தான் . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பின்பு சமுத்திரமானது வருஷிக்கப்பட்ட மேகங்களினால் 
விருத்தியடைந்து கரைபுரண்டு பூமியெங்கும் வியாபித்தது . 
அந்த ராஜரிஷியும் , பகவத் பாதார விந்தத்தைத் தியானம் 
பண்ணிக் கொண்டிருக்கும்போது தன்னண்டை வருகின்ற 
ஒரு ஓடத்தைப் பார்த்து அந்த ஓடத்தில் ஓஷதிகளை 
யெல்லா மேற்றிக்கொண்டு சப்தரிஷிகளோடுகூட தானு 
மேறிக்கொண்டான் . அப்போது அந்த ரிஷிகளெல்லாம் 
சந்துஷ்டர்களாய் அந்த ராஜரிஷியைப் பார்த்து பகவானு 
டைய பாதாரவிந்தத்தைத் தியானம் பண்ணுவீராகில் நம்மை 
இந்தச் சங்கடத்தில் நின்றும் ரக்ஷிப்பார் யென்று சொல்லக் 
கேட்டு ராஜரிஷியும் . பகவானையே தியானம்பண்ணிக்கொண் 
டிருந்தார் . பிறகு பகவானானவர் அந்த சமுத்திரத்தில் ஒரு 
கொம்பையுடையவராயும் , லக்ஷம் யோசனைப் பிரமாணமாயு 
மிருக்கிற சரீரத்தையுடையவராயும் , சுவர்ணமயமாயுமிருக் 
கிற மச்சமூர்த்தியாக ஆவிர்ப்பவித்தார். அப்போது அந்த 
ரிஷியானவர் ஸ்ரீ ஹரியினால் எந்தப் பிரகாரம் சொல்லப்பட் 
டாரோ அந்தப் பிரகாரம் அந்த ஓடத்தைக் கயிறு போலிரா 
நின்ற ஒரு சர்ப்பத்தினாலிழுத்து , மச்சத்தினுடைய கொம்பில் 
சேர்த்துக்கட்டி சந்துஷ்டனாய் மதுசூதனனான சுவாமியை 
ஸ்தோத்திரம் பண்ணினான் . வாரீர் பகவானே ! அநாதி 
யான அவித்தையினால் சூழப்பட்ட ஆத்மசொரூபக்கியா 
னத்தை யுடையவர்களாயும் , அந்த அவித்தியாமூலமான 
சம்சாரதாபத்திரையத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாயு மிருக் 
கிற புருஷர்கள் இந்தச் சம்சாரத்தில் யாதொரு உம்முடைய 
அனுக்கிரகத்தினால் ஆசரித்துக்கொண்டு உம்மையே யடை 
கின்றார்களோ , அப்படிப்பட்ட மோக்ஷப்பிரதரான நீரே 
எனக்குப் பரம குருவா யிருக்கின்றீர் . இந்த அக்கியானத் 
தோடு கூடின ஜனங்கள் தம்முடைய கர்ம பாசத்தினால் 
கட்டுப்பட்டு சுகிக்க வேணுமென்கிற இச்சையினால் மகா 
கஷ்டத்தோடுங் கூடின கர்மத்தைச் செய்கின்றார்கள் . 
யதொரு பகவானுடைய சேவையினால் புருஷனானவன் 
அந்த மூட புத்தியைவிட்டு விடுகிறானோ, அப்படிப்பட்ட 
பகவானே பரமாசாரியராக நின்று கொண்டு என்னுடைய 
இருதயகிரந்தியை பேதிக்கக்கடவர் . வெள்ளியானது அக் 
கினியி னுடைய சம்பந்தத்தினால் தன்னுடைய 

மலத்தை 
விட்டு விட்டு நிஜ சொரூபத்தை யடைகின்றது போல , புருஷ 

86 


குருவாகக் 


682 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
னானவன் பகவானுடைய சேவையினால் மனதினுடைய 
அக்கியானமாகிற மலத்தைவிட்டுத் தன்னுடைய உண்மை 
சொரூபத்தை யடைகிறான் . நித்தியராயும் , குருவுக்கும் குரு 
வாயுமிருக்கிற ஈசனான நீரே என 

னக்குப் பரம 
கடவீர் என்று சொல்லுகின்ற ராஜரிஷியைப் பார்த்து ஆதி 
புருஷனாயும் , மச்ச ரூபியாயும் , சமுத்திரத்தில் லீலை பண்ணிக் 
கொண்டு மிரா நின்ற பகவானானவர் ஆத்ம தத்துவ உபதேச 
மும் பண்ணி சாங்கியயோக தர்மக்கியானங்களோடு கூடின 
மச்ச புராணத்தையும் சத்திய விருதனென்கிற ராஜரிஷிக்கு 
உபதேசம் பண்ணினார் . அந்த ராஜாவும் ஓடத்திலே யிருந்து 
கொண்டு ரிஷிகளோடுகூட சமுசயமில்லாமல் பகவானால் 
சொல்லப்பட்ட சாசுவதமான ஆத்தும் தத்துவத்தைக் 
கேட்டார் . 
போன 

பிரளயத்தினுடைய அந்தத்தில் நித்திரை 
பண்ணி எழுந்திரா நின்ற பிரமதேவனுக்கு பகவானானவர் 
அயக்கிரீவாசுரனைச் சங்கரித்து வேதங்களைத் திரும்பவும் 
கொடுத்ததுபோலச் சத்தியவிருத னென்கிற ராஜரிஷியான 
வனும் யோகக்கியானம் ஆத்மக்கியானம் இவைகளோடு 
கூடினவனாய் பகவானுடைய பிரசாதத்தினால் இந்தக் கல்பத் 
திலே வைவசுத மனுவாக ஆனான் . 


- 


நவம ஸ்கந்தம் 


முதலாவது அத்தியாயம் 


சந்திரவம்சப் பிரவர்த்தகனான சதியிம்ன ராஜனுக்கு ஸ்திரீரூபம் வந்தமை 

சொல்லப்படுகின்றது . 


விஷ்ணுரா தனுடைய வாக்கியம் 


IDE 


வாரீர் பிரமநிஷ்டரே ! உம்மாலே சொல்லப் 

பட்டிருக்கிற சமஷ்த மனுவந்தரங்களும் 
என்னால் கேட்கப்பட்டன . அந்த மனுவந் 
தரங்களில் 

செய்யப்பட்ட அனந்த வீரிய 
ரான ஸ்ரீ ஹரியினுடைய சரித்திரங்களுங் கேட்கப்பட்டன . 
ஸ்ரீ பகவானுடைய சேவையினால் உத்தமமான கியானத்தை 

--ந்த திரவிட தேசாதிபதியான சத்திய விரதனென்கிற 
ராஜரிஷி இப்போது வைவசுமனுவாக இருக்கிறானென்றும் , 
இட்சுவாகு முதலான ராஜாக்கள் அந்த மனுவினுடைய 
புத்திரர்களென்றும் சொன்னீர் . அந்த இட்சுவாகு முத 
லான ராஜாக்களுடைய வம்சத்தையும் , வம்சானு சரித்திரங் 
களையும் , சத்தியமாகக் கேட்கவேணுமென்று இச்சையை 
யுடை யவனான 

எனக்குச் சொல்லக் கடவீரென்று சவுனக 
மகாரிஷியானவர் கேட்கவே சூதர் சொல்லுகிறார் : 

சவுனக மகாரிஷியே ! இந்தப் பிரகாரம் பிரமவாதிகளு 
டைய சபையிலே பரிக்ஷித்துவினால் வினவப்பட்டவராய் பரம 
தர்ம வித்தாயும் , கியானியாயு மிருக்கிற சுகப்பிரம ரிஷியான 
வர் சொல்லுகிறார் : நீதி தவறா நேர்மையனே ! மனுவம் 
சத்தின் சரித்திரம் சவிஸ்தாரமாகச் சொல்வதற்கு அநேக 
வருஷங்களும் போதாது . ஆகையால் அந்த மனுவம்சத் 
தில் பிரசித்தர்களானவர்களைச் சொல்லுகிறேன் , கேளும் . 
எறும்பு முதலாயும் பிரமா அந்தமாயுமிருக்கிற பிராணி 
களுக்கு அந்தராத்மாவாயும் , பிரகிருதியைக் காட்டிலும் 
பாராயு மிருக்கிற ஸ்ரீமந் நாராயணரே கல்பாந்தரத்தில் 
வேறொருவருமில்லாமல் தான் ஒருவரே யிருந்தார் . அந்த 


684 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஸ்ரீமந் நாராயணருடைய நாபியில் நின்றும் சுவர்ண மயமான 
ஒரு பத்மமுகளமானது உண்டாயிற்று . அந்தப் பத்மத்தி 
லிருந்து 

சதுர்முகனான பிரமதேவர் உண்டானார் . அந்தப் 
பிரமதேவனுடைய மனதில் நின்றும் புரீசிப் பிரஜாபதி உண் 
டானார் . அவருக்குக் கசியபர் உண்டானார் . அந்தக் கசிய 
பருக்குத் தாக்ஷாயணியான அதிதியினிடத்தில் விவசுவா 
னென்கிற புத்திரனுண்டானான் . அந்த 

அந்த விவசுவானுக்குச் 
சமுக்யை யென்கிற ஸ்திரீயினிடத்தில் சிரார்த்ததேவ னென் 
கிற மனுவுண்டானான் . அந்தச் சிரார்த்த தேவனென்கிற 
மனுவானவன் சிரத்தையென்கிற ஸ்திரீயினிடத்தில் இட்சு 
வாகு , நிருகன் , சையாதி , இரிஷ்டன் , திருஷ்டன் . கருஷகன் , 
நரிஷ்யந்தன் , விருஷேந்திரன் , நரகபாகன் , கலி எனும் 
பத்துப் பிள்ளைகளைப் பெற்றான் . வசிஷ்ட பகவானானவர் 
இட்சுவாகு முதலான பிள்ளைகளுடைய உற்பத்திக்கு முன்னே 
பிள்ளையில்லா மலிருக்க மனுப்பிரஜாபதிக்கு புத்திரனுண்டா 
கிறது நிமித்தமாக ஒரு யாகத்தைப் பண்ணி வைத்தார் .. 
அந்த யாகத்தில் பாலையே ஆகாரமாக உடையவளாயும் , 
மனுவினுடைய பத்தினியாயுமிருக்கிற சிரத்தையானவள் 
ஹோதாவைப் பிரணாமம் பண்ணித் தனக்குப் பெண்ணுண் 
டாகும்படியாய் ஓமம் பண்ணச்சொல்லி யாசித்தாள் . ஓதாவும் 
அதற்கிசைந்து மந்திரத்தை தகுந்தபடி மாற்றி யுச்சரித்து 
ஓமம்பண்ணினார் . அதன் பயனாக இளையென்று ஒரு பெண் 
பிறந்தது . மனுவானவன் அந்தப் பெண்ணை நோக்கி மனது 
சமாதான மில்லாதவனாய் குருவைப் பார்த்து சொல்லு 
கின்றான் : 

வைவசுதமநு வாக்கியம் 
பகவானே ! பிரமவாதிகளான 

உங்களுடைய கர்மம் 
ஏதிப்படி விபரீத மாச்சுது ? கர்மத்தில் மந்திரங்கள் வியர்த்த 
மாகிறதில்லையே ? இப்படி விபரீதமாக என்ன கஷ்டமுண்டா 
யிற்று ? நீங்கள் மந்திரத்தை 

மந்திரத்தை அறிந்தவர்களுக்குள்ளே 
சிரேஷ்டர்களும் , தபசினால் சகல பாபங்களையும் போக்கடிப் 
பவர்களுமல்லவா ? அப்படிப்பட்ட உங்களுக்கு மூடர்களைப் 
போல நினைப்பொன்றும் செய்கையொன்றுமாக சங்கல்ப 
விரோதம் எப்படியுண்டாயிற்று என , வசிஷ்டர் ஹோ தாவி 
னுடைய அபசாரத்தையறிந்து சூரியபுத்திரனான மனுவைப் 
பார்த்து சொல்லுகின்றார் : 

வசிஷ்டர் வாக்கியம் 
வைவசுதமனுவே ! இந்தச் சங்கல்பவிரோதம் உன்னு 
டைய ஹோதாவின் அதிக்கிரமத்தினாலே வந்தது . ஆனாலும் 


நவம ஸ்கந்தம் 

685 
உனக்கு சுபுத்திரனுண்டாகும்படி நான் என்னுடைய தஜ 
சினால் சாதித்துக் கொடுக்கிறேனென்று இராஜாவுக்குச் 
சொல்லி , மகா பூஜ்ஜியரான வசிஷ்டர் அந்த இளையென்கிற 
பெண்ணுக்குப் புருஷரூபம் உண்டாகும்படி ஆதிபுருஷனான 
பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார் . அப்போது ஸ்ரீ ஹரி 
யானவர் சந்துஷ்டராய் அவருக்கு வேண்டும் வரத்தைக் 
கொடுத்தார் . அந்த வரப்பிரசாதத்தினால் இளையென்கிற 
பெண் இளனென்கிற புருஷசிரேஷ்டனாக ஆயினான் . அவன் 
ஒருக்கால் வனத்தில் வேட்டையாடவேணுமென்கிற இச்சை 
யினால் சஞ்சரித்து சில மந்திரிகளையுங் கூட்டிக்கொண்டு 
சிந்துதேசத்தில் பிறந்த ஒரு உத்தம அஸ்வத்திலேறிக் 
கொண்டு உத்தமமான தனுசையும் , அற்புதங்களான பாணங் 
களையும் எடுத்துக்கொண்டு கவசத்தையுந் தரித்து வேட்டை 
யாடி வட திக்கில் மேருவின் தாழ்வரையில் பகவானான 
உருத்திரனானவர் பார்வதியோடு கிரீடித்துக் கொண்டிருக் 

குமாரவனத்தில் பிரவேசித்தான் . அப்படி பிரவேசித்த 
மாத்திரத்தில் தானும் தன்னுடைய வாகனமும் அவனைப் 
பின் தொடர்ந்த சகலரும் பெண்களாக மாறியதைக் 
கண்டு அவர்கள் மனோவருத்தம் அடைந்தார்கள் என்ற 
சுகப்பிரம ரிஷியைப்பார்த்து பரிக்ஷித்து , அவ்விடத்தில் 
அவர்களியா வரும் பெண்ணானதேன் ? சுகர் அதன் 
விருத்தாந்தத்தைச் சொல்லுகிறார் : 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
மன்னனே ! ஒருக்கால் முனிவர்கள் சிலர் ஒன்றுகூடி 
திக்கு விஜயஞ்செய்து வரும்போது ருத்திரனை பார்க்கவேணு 
மென்கிற இச்சையினால் அந்தக் குமாரவனத்துக்கு வந் 
தார்கள் . அப்போது அந்த ரிஷியைப் பார்த்து நிர்வாணமா 
யிருந்த பார்வதி தேவியானவள் மிகவும் லச்சையை யுடைய 
வளாய் பர்த்தாவினுடைய மடியில் நின்று மெழுந்திருந்து 
சீக்கிரமாக வஸ்திரத்தை யுடுத்திக்கொண்டாள் . அந்த ரிஷி 
களும் கிரீடித்துக் கொண்டிரா நின்ற பார்வதி பரமேஸ்வரர் 
களைக் கண்டு பகவானை தரிசிப்பதற்குரிய சமயமாய் அக்கால 
மிலாமையால் திரும்பி அங்கு நர நாராயணருடைய ஆசிர 
மத்தை யடைந்தார்கள் . அப்போது பகவானான ருத்திர 
னானவர் பாரியையான பார்வதிக்குப் பிரியத்தைப் பண்ண 
வேணுமென்கிற இச்சையினால் இவ்வனத்தில் பிரவேசிக்கிற 
புருஷர்கள் இனி ஸ்திரீயாகக் கடவரென்று சபித்தார் . 
அன்று முதற்கொண்டு புருஷர்கள் அந்த வனத்தில் பிரவே 
சிப்பதில்லை . ஆகையினால் இளனெனும் சுத்தயிம்னராஜனும் 
அந்த சாப விருத்தாந்தத்தை அறியாமல் சமஸ்தமான 


என 


686 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


சேனைகளோடுகூட அந்த வனத்தில் பிரவேசித்துத் தானும் 
தன் சேனைகளும் ஸ்திரீரூபத்தை அடைந்து அந்த வனத் 
திலே தானே சஞ்சரித்துக்கொண்டிருந்தார்கள் . 

பின்பு அவ்விடத்தில் தபசு பண்ணிக்கொண்டிரா நின்ற 
பகவானான புதனானவன் தன்னுடைய ஆஸிரம சமீபத்திலே 
ஸ்திரீகளினால் சூழப்பட்டவளாக சஞ்சரித்துக்கொண்டிரா 
நின்ற அந்த உத்தம ஸ்திரீயை பார்த்து இச்சைப்பட்டான் . 
அந்த ஸ்திரீயும் சந்திரனுடைய புத்திரனான 

புதனைப் 
பார்த்து இச்சைப்பட்டான் . அப்போது அந்தப் புதனானவன் 
அந்த ஸ்திரீயினிடத்தில் புரூரவசு யென்கிற புத்திரனைப் 
பெற்றாள் . பிறகு சுத்துயிம்னன் தன் குலத்துக்கு ஆசாரி 
யான வசிஷ்டரை நினைத்தான் . அப்போது அந்த வசிஷ்ட 
மகாரிஷியானவர் அந்த சுத் துயிம்னனுடைய ஸ்திரீரூபத் 
தைப் பார்த்து மிகவும் கிருபையை யுடையவராய் அந்த 
சுத்துயிம்னனுக்குப் புருஷ ரூபத்தை அபேக்ஷித்து சங்கரனை 
ஸ்தோத்திரம் செய்ய அந்தச் சங்கரனும் சந்தோஷித்து 
சொல்லுகின்றார் : 

வசிஷ்டரே உம்முடைய சிஷியனான 
இந்தச் சுத்துயிப்னனானவன் உமது தபோபலத்தினால் ஒரு 
மாதம் புருஷனாயும் , ஒரு மாதம் ஸ்திரீயாயும் , இருந்து 
கொண்டு பூமியை இருக்கக்கடவன் என்றனர் . இந்தப் 
பிரகாரஞ் சுத்தயிம்னன் ஆசாரிய 

சாரியனுடைய அனுக்கிரகத் 
தினால் ஸ்திரீ ரூபத்தையும் புருஷ ரூபத்தையும் அடைந்த 
வனாய் ஜகத்தைப் பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருக்கும் 
போது அவனுக்கு உத்கலனென்றும் , கயனென்றும் , விமல 
னென்றும் மூன்று பிள்ளை களுண்டானார்கள் . தர்மிஷ்டர்க 
ளான அந்த மூன்று பேர்களும் தக்ஷண ராஜ்ஜியத்துக்கு 
ராஜாக்களானார்கள் . சிலகாலஞ் சென்றபின்பு பிரதிஷ்டான 
புரத்து அதிபதியான அந்தச் சுத்துயிம்னனானவன் புரூரவசு 
யென்கிற 

புத்திரனுக்கு பூமியை கொடுத்துத் தபசுசெய்ய 
தபோவனத்தை அடைந்தான் . 


இரண்டாவது அத்தியாயம் 


. 


வைவசுதமனுவினுடைய பத்துப்பிள்ளைகட்குள்ளே இரண்டுபேர் 
வைராக்கியத்தினால் அபுத்திரர்களானார்களென்றும் , கருஷகன் 
முதலாக 
ராக ஐந்து பேர்களுடைய வம்சங்கள் கிரமமாகவும் 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! இந்தப்பிரகாரம் சுத்து 
யிம்னராஜன் தபோவனத்தை யடைந்திருக்கையில் வைவசுத 


நவம ஸ்கந்தம் 

687 
மனுவானவன் புத்திரன் வேணுமென்கிற இச்சையுடைய 
வனாய் யமுனாநதி தீரத்தில் நூறு வருஷம் தபசைச்செய்து , 
ஜகத் பிரபுவாயிருக்கிற ஸ்ரீ ஹரியை யக்கியங்களினால் ஆரா 
தித்து இட்சுவாகு முதலிய பத்து உத்தம பிள்ளைகளைப் பெற் 
றான் . அவர்களில் விரஷத்திரனானவன் குருவான வசிஷ்ட 
மகா ரிஷியினால் பசுக்களைப் பரிபாலனம் பண்ணுகிறதற்கு 
ராஜாவாகப் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவஸய் , இராத் 
திரியிலேயும் கத்தியைக் கையிலே யுடையவனாய் நித்திரையை 
விட்டு ஜாக்கிரதையோடு பசுக்களை இரக்ஷித்துக்கொண்டிருந் 
தான் . இப்படியிருக்க ஒரு நாள் அர்த்தராத்திரி வேளையில் 
மழை பெய்யும்போது ஒரு புலி பசுக்களுடைய தோழத்தில் 
பிரவேசித்தது . அந்தப் புலியைக்கண்டு படுத்துக்கொண் 
டிருக்கிற பசுக்களெல்லா மெழுந்திருந்து பயந்து அந்தத் 
தோழத்தில் நாலுபக்கத்திலேயும் , ஓடிக்கொண்டிருந்தன . 
அந்தப்புலி மந்தையில் ஒரு பசுவைப் பிடித்துக்கொள்ள 
அந்தப் பசு மிகவும் பயப்பட்டு வீறிட்டது. அந்தப் பசுவி 
னுடைய சப்தத்தைக்கேட்டு விரஷத்திரனானவன் நக்ஷத்திரப் 
பிரகாசமுமில்லாத அந்த ராத்திரியில் கத்தியை யுருவி , 
அதிக வேகமாயோடிவந்து , புலியென்றெண்ணி கபிலை பசுவி 
னுடைய சிரசைச் சேதித்தான் . அந்தப் புலியும் காதறு 
பட்டு மிகவும் பயந்து அந்த மந்தையில் நின்றும் வெளிப் 
பட்டு 

ஓடிப்போய்விட்டது . அந்த விருஷத்திரனானவன் 
உதயமானவுடனே தான் கொன்றுவிட்டது பசுவெனப் 
பார்த்து மிகவும் துக்கத்தை யடைந்தான் . குலகுருவான 
வசிஷ்டர் தனக்குத் தெரியாமல் பாவத்தைப்பண்ணின அந்த 
விரஷத்திரனென்கிற ராஜாவைப் பார்த்து நீ இந்த பாபத் 
தினால் ராஜாவல்லாமல் சூத்திரனாகப் போகிறாயென்று 
சபித்தார் . 


இந்தப் பிரகாரம் தன்னுடைய குருவான வசிஷ்டமகா 
ரிஷியினால் 

சபிக்கப்பட்டவனாய் , அந்த ராஜாவானவன் 
அந்த சாபத்தை யேற்று கைகட்டியும் ஜிதேந்திரியனா 
யிருந்து கொண்டும் முனிகளுக்கு சம்மதமான விரதத்தை 
ஆசரித்து பகவானிடத்தில் ஏகாந்தமான பக்தியை யுடைய 
வனாய் மனதை ஆத்துமாவினிடத்தில் நிறுத்தி , சித்த 
சமாதானத்தோடிருந்து அந்த ராஜாவானவன் 

ஒரு நாள் 
அவ்வனத்தில் பற்றிக்கொண்டு எறிந்த காட்டுத் தீயைக் 
கண்டு அதிலே விழுந்து சரீரத்தைவிட்டுப் பரப்பிரமத்தை 
யடைந்தான் . அந்த விரஷத்திரனுக்குத் தம்பியான கவி 
யென்கிற ராஜாவும் விஷயங்களில் ஆசையில்லாதவனாய் 


688 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பந்துக்களோடுகூட ராஜ்ஜியத்தையும் விட்டு 

வனத்தை 
யடைந்து சித்தத்தில் சுயம்பிரகாசரான பரமபுருஷனையே 
தியானம் பண்ணிக்கொண்டு பால்யவயதிலேயே பரமகதியை 
யடைந்தான் . மனுபுத்திரனான கருஷனியிடத்தில் நின்றும் , 
காருஷர்களெனும் சில க்ஷத்திரியர்கள் பிறந்து உத்திர 
தேசத்தை நன்கு ரக்ஷித்துக்கொண்டிருந்தார்கள் . திருஷ 
னிடத்தில் நின்றும் , தாராஷ்டி யெனும் ராஜகுலம் பிறந்து 
பூமியில் பிராமணத்துவத்தைப் பெற்றது . நிறுகனென்கிற 
ராஜாவுக்கு சுமதியும் , அவனுக்குப் பூதச் சோதிசுவும் , அவ 
னுக்கு வசுவும் , அவனுக்கு ஒகவானும் , அவனுக்கு ஒகவா 
னென்று ஒரு பிள்ளையும் ஒகவதியென்று ஒரு பெண்ணும் 
பிறந்தார்கள் . அந்த ஒகவதி யென்கிற பெண்ணை சுதரிசனன் 
விவாகம் பண்ணிக்கொண்டான் . மனுபுத்திரனான நரிஷியந் 
தனுக்குச் சித்திரசேனனும் , அவனுக்கு தக்ஷனும் , அவ 
னுக்கு மிட்டுவானும் , அவனுக்கு சனுவனும் , அவனுக்கு 

ந்திரசேனனும் , அவனுக்கு விதிஹோத்திரனும் , அவ 
னுக்கு சத்திய சிரவசும் , அவனுக்கு உக்கிற சிரவசும் , அவ 
னுக்கு தேவதத்தனும் , பிறந்தார்கள் . தேவதத்தனுக்கு 
அக்கினிவேசனென்று ஒருபிள்ளை பிறந்து கானினனென் 
றும் , சாதுகற்ன னென்கிற மகாரிஷியாகவுஞ் சொல்லப் 
பட்டுப் பிரசித்தனாயிருந்தான் . அந்த அக்கினிவேசனு 
டைய வம்சமானது அக்கினி வயிசியாயன மென்கிற பிரா 

வம்சமாய்விட்டது. இதுவரைக்கும் நரிஷியந்தனு 
டைய வம்சமானது சொல்லப்பட்டது . 


மண 


திஷ்டனுக்கு மனுபுத்திரனான நரபாகனென்று ஒரு 
பிள்ளை பிறந்து கர்மத்தினால் வைசியனானான் . அந்த நரபா 
கனுக்கு பலந்தனும் , பலந்தனனுக்கு வச்சப்பிரீதியும் , அவ 

னுக்கு பிராங்கிசுவும் , அவனுக்கு பிரமிதியும் , அவனுக்குச் 
சமித்திரனும் , அவனுக்குச் சாட்சூசனும் , அவனுக்கு , 
விவிங்குசதியும் , அவனுக்குக் குறம்பனும் , அவனுக்கு கனி 
நேத்திரனென்று தர்மவானான ஒருபிள்ளையும் , அவனுக்கு 
மகாதேஜசை யுடையவனான கறந்தமனும் , அவனுக்கு 
விட்சூத்துவும் , அவனுக்கு மருத்தனென்கிற சக்கரவர்த்தியும் 
பிறந்தார்கள் . அங்கிரசுவினுடைய பிள்ளையான சம்வர்த்த 
னென்கிற மகாரிஷியானவர் மருத்தனென்கிற சக்கரவர்த் 
திக்கு அனேக 

எக்கியங்களைச் செய்து வைத்தார் . அந்த 
சோம யாகத்திலே இந்திரன் முதலான தேவர்களும் திருப்தி 
யடைந்தார்கள் . அந்த மருத்தனுக்கு தமனும் , அவனுக்கு 
ராஜவர்த்தன னும் , அவனுக்கு சுத்திரிதியும் , அவனுக்கு 


பரம 


நவம ஸ்கந்தம் 

689 
நரனும் , அவனுக்குக் கேவலனும் , அவனுக்கு பந்துமானும் , 
அவனுக்கு வேகவுரனும் , அவனுக்குப் பந்துவும் , அவனுக் 
குத் திரணபிந்துவு முண்டானார்கள் . அந்தச் சிலாக்கிய 
குணங்களோடுகூடின திரணபிந்துவென்கிற மகாராஜாவை 
அப்சரஸ்திரீயான அலம்புசை புருஷனாக அடைந்தாள் . 
அந்த அலம்புசையினிடத்திலே திரணபிந்துவுக்கு மூன்று 
பிள்ளைகளும் இனிபிளவென்று ஒரு பெண்ணும் பிறந்தனர் . 
அந்த இனிபிளவினிடத்தில் விசுரவசு யென்கிற மகாமுனி 
குபேரனைப் பெற்றார் . அந்த குபேரன் யோகேஸ்வரனாயும் 
பிதாவாயு மிருக்கிற விசுரவசுவினிடத்தில் நின்றும் , 
மான வித்தையைக் கற்றுக்கொண்டான் . திரணபிந்துவுக்கு 
விசாலனென்றும் , சூன்னிய பந்துவென்றும் , தூம்பரகேது 
வென்றும் மூன்றுபிள்ளைகள் பிறந்தார்கள் . அவர்களுக் 
குள்ளே வம்சகர்த்தாவான விசால னென்கிற ராஜா சாலி 
யென்ற பட்டணத்தைச் சிருஷ்டித்தான் . அவனுக்கு யமசந் 
திரனும் அவனுக்கு தூம்பராஷ்டனும் . அவனுக்குச் சகதே 
வனும் , அவனுக்குப் பிறுசாசிவனும் அவனுக்கு சோமதத்த 
னும் பிறந்தார்கள் . அந்த சோமதத்தனானவன் அநேக 
அசுவமேதங்களினால் எக்கியபதியான மகாபுருஷனை ஆரா 
தித்து யோகீஸ்வரர்களால் 

அடையப்பட்ட 
கதியையடைந்தான் . சோமதத்தனுக்கு சுமதியும் அவனுக்கு 
சனமேசயனும் பிறந்தார்கள் . விசாலனுடைய வம்சத்திற் 
பிறந்த இந்த ராஜாக்கள் திரணபிந்துவினுடைய கீர்த்தி 
யைப் போலக் கீர்த்தியை யுடையவர்களானார்கள் . 


பரமமான 


மூன்றாவது அத்தியாயம் 


மனுப்புத்திரனான ஸசயா தியினுடைய வம்சமும் , சுகன்னியையினுடைய 
உபாக்கியானமும் , றைவதனுடைய உபாக்கியானமும் 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! மனுப்புத்திரனான 
சையாதியெனும் உத்தம அரசனுக்கு சுகன்னியாவென்கிற 
ஒரு பெண்ணுண்டானாள் . அந்த 

ராஜாவானவன் தன் 
பெண்ணை அழைத்துக்கொண்டு வனத்திற்போய் சியவன 
மகாரிஷியினுடைய ஆசிரமத்தை யடைந்தான் . அந்தச் 
சுகன்னியாவென்கிற பெண்ணானவள் சகிகளாலே சூழப்பட்ட 
வளாய் , அந்த வனத்தில் விருக்ஷங்கள்தோறும் சஞ்சரித்துக் 

87 


690 

ஸ்ரீ மஹாபாகவதம் 
கொண்டு ஒரு புற்றினுடையதுவாரத்திலே மின்மினிப்பூச்சி 
போலப் பிரகாசியா நின்ற இரண்டு தேஜசுக்களைக்கண்டு பால் 
யத்தினால் அந்தத் தேஜசுக்களை முள்ளினாற் குத்தவே அதில் 
நின்றும் இரத்தம் பிரவாசித்து அதினால் அந்த க்ஷணத்திலே 
ராஜாவினுடைய சேனைகளுக்கெல்லாம் சலமலங்கள் கட்டுப் 
பட்டன . அப்போது ராஜஷிரியானவன் சையாதியானவன் 
அந்தச் 

சேனாசைனியங்களைப் பார்த்து ஆச்சரியத்தை 
யுடையவனாய் பிருகுபுத்திரரான சியவனரிஷிக்கு உங்களா 
லேதாகிலும் அபராதஞ் செய்யப்பட்டதோ வென்று கேட்க 
தகப்பனைப்பார்த்து சுகன்னியை பயந்தவளாய் ஒரு வார்த்தை 
சொல்லுகின்றாள் : 

சுகன்னியா வாக்கியம் 
எனது அன்புமிக்க பிதாவே ! என்னாலொரு காரியம் 
செய்யப்பட்டது . அது தாம் நினைக்கிறபடி அபசாரமோ 
என்னவோ வென்றனள் . அவளது காரியத்தைக் கேட்டு 
சையா திமகாராஜாவானவன் மிகவும் பயந்தவனாய் புற்றிலே 
மறைந்திருக்கிற முனிவரை தன் புத்திரி இழைத்த பிழைக் 
காக மன்னிக்கும்படி வேண்டினன் . பிறகு அந்த முனிவரு 

அபிப்பிராயத்தின்படி அவருக்கே தன்னுடைய 
பெண்ணை விவாகஞ்செய்து கொடுத்து அந்தப்பெண்ணை அவ் 
விடத்திலே விட்டு விட்டு தன் பட்டணத்துக்கு வந்து சேர்ந் 
தான் . பிற்பாடு அந்த சுகன்னியாவென்கிற பெண்ணானவள் 
மிகவுங் கோபத்தையுடையவரான 

சியவன மகாரிஷியைப் 
பர்த்தாவாக அடைந்து , அவருடைய சித்தத்தை அறிந்தவ 
ளாய் அதற்காக தான் வெகுளாமல் தன்னுடைய சிசுரூஷை 
களினால் அவரைச் சந்தோஷிப்பித்துக் கொண்டிருந்தாள் . 

சிலகாலத்திற்குப் பின்பு அந்த ஆஸிரமத்தில் அசுவனி 
தேவதைகள்வந்தார்கள் . அவர்களை அந்தச் சியவன ரிஷி 
யானவர் பூசித்து தனக்கு ஸ்திரீகள் கொண்டாடும்படியான 
நல்ல வயதையும் , ரூபத்தையும் கொடுக்கும்படி பிரார்த்திக்க , 
அந்த அசுவனி தேவதைகளும் நல்லதென்று சொல்லி 
அந்த ரிஷியைக் கையிலே பிடித்துக்கொண்டு ஓர் மடுவிலே 
யிறங்கி ஸ்நானம் பண்ணினார்கள் . அப்போது அந்த மூன்று 
பேரும் ஸ்திரீகளுக்கிஷ்டமான ரூபம் வயது முதலியவை 
களை யுடையவர்களாய் வெளியிலே வந்தார்கள் . அப்போது 
சுகன்னியாவென்கிற அந்த பதிவிரதையானவள் நல்ல ரூபத் 
தையும் , தேஜசையு முடையவர்களாயுமிருக்கிற அந்தப் புரு 
ஷர்களைப் பார்த்து தன்னுடைய பர்த்தாவை அறியா தவ 
ளாய் அசுவனிதேவதைகளைச் 

அடைந்தாள் , 


டைய 


சரணமாக 


நவம ஸ்கந்தம் 


691 


அப்போது அந்த அசுவனி தேவதைகளும் அவளுடைய 
பர்த்தாவைக் காண்பித்து விட்டு சுவர்க்கத்தை யடைந் 
தார்கள் . 

பிறகு சையாதி மகாராஜாவானவன் எக்கியம் பண்ணு 
வதற்காக அந்த சியவன மகாரிஷியினுடைய ஆஸிரமத்தை 
யடைந்து , தன் பெண்ணினுடைய பாரிசத்தில் சூரியனைப் 
போல தேஜசையுடையவரான அந்த மகரிஷியைப் பார்த்து , 
அந்த ராஜாவானவன் தன் பெண்ணைநோக்கி ஆசீர்வாதம் 
பண்ணாமலும் மனதில் சந்தோஷமில்லாதவனாயும் , சொல்லு 
கிறான் : “ பெண்ணே ! என்ன காரியஞ்செய்தாய் . உலகங்களில் 
நமஸ்கரிக்கப் படா நின்றும் , உனக்குப் பதியாயுமிருக்கிற 
சியவன மகாரிஷியானவரை விருத்தனென்று வஞ்சனை 
பண்ணி விட்டு , அசம்மதனான இந்த சோர புருஷனை எதற் 
காகப்பற்றினாய் . துஷ்டையே ! நல்லகுலத்திற் பிறந்த உனக்கு 
இத்தகைய விபரீதபுத்தி எப்படியுண்டாயிற்று . அந்தச் 
சுகன்னியானவள் புன் சிரிப்புடன் நடந்ததை விவரமாய் 
யுரைக்க அவ்வரசன் மகிழ்ந்தனன் . 

பிறகு , சியவன மகாரிஷியும் வீரனான சையா தியைக் 
கொண்டு சோமயாகம்பண்ணி வைத்து , அந்த யாகத்தில் 
சோமபானமில்லாத அசுவனி தேவதைகளுக்குத் தம்முடைய 
பிரபாவத்தினால் சோமகிரகத்தையும் உண்டாக்கிக் கொடுத் 
தார் , அதைக்கண்டு இந்திரன் கோபித்துக்கொண்டு சியவன 
ரிஷியைக் கொல்ல வஜ்ஜிராயுதத்தை யெடுத்தான் . அப்போது 
பாற்கவரான சியவனரிஷியும் வஜ்ஜிராயுதத்தோடு கூடின 
இந்திரனுடைய கையை ஸ்தம்பனமாகப் பண்ணினார் . பிற் 
பாடு சமஷ்தமான தேவதைகளும் முன்னே வைத்தியா 
ளென்று சோம ஆகுதியிலே தள்ளப்பட்டிருந்த அந்த அசு 
வனி தேவதைகளுக்கு சோமகிரகத்தைக் கொடுக்கச் சம்மதித் 
தார்கள் . 

அந்த சையாதி மகாராஜனுக்கு உத்தான பரிகசுவென் 
றும் , ஆனர்த்தனென்றும் , பூரிஷேணனென்றும் மூன்று 
பிள்ளைகள் பிறந்தார்கள் . அவர்களுக்குள்ளே ஆனர்த்த 
னுக்கு ரேவதன் பிறந்தான் . அந்த ரேவதனானவன் சமுத் 
திரமத்தியிலே குசஸ்தலியென்றொரு பட்டணத்தை நிர் 
மாணம் செய்து அதிலே யிருந்துகொண்டு ஆனர்த்த முதலிய 
தேசங்களைப் பரிபாலனம் பண்ணிக்கொண்டிருந்தான் . அந்த 
ரேவதனுக்கு துமி யென்கிறவனை ஜேஷ்டனாக வுடையவர் 
களான நூறு பிள்ளைகளும் ரேவதி யென்றொரு பெண்ணும் 
உண்டானார்கள் . அந்த ரேவதராஜாவானவன் தன் பெண் 


692 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


தனக்குச் 


ணான ரேவதியை யழைத்துக்கொண்டு அவனுக்கு நாயகனை 
இன்னானென்று பிரமாவினிடமிருந்து தெரிந்துகொள்வான் 
பிரமலோகத்தை யடைந்தான் . அப்போது பிரமாவினுடைய 
சபையில் சங்கீதம் பாடிக்கொண்டிருக்கையில் 
சமயம் அகப்படாமல் க்ஷணகாலம் அவ்விடத்திலே யிருந்து 
அந்தச் சங்கீதத்தினுடைய 

முடிவிலே 

பிரமதேவனைக் 
கிட்டிப் பிரணாமம்பண்ணித் தன்னுடைய அபிப்பிராயத்தைச் 
சொன்னான் . பிரமரும் அதைக் 

கேட்டுச் சிரித்து ஒரு 
வார்த்தை சொல்லுகின்றார் : 

பிரமதேவர் வாக்கியம் 
அப்பா தேவராஜனே ! நீ எவர்களுக்கு இந்தப் பெண் 
ணைக் கொடுக்கவேணுமென்று நினைத்திருந்தாயோ அவர் 
களெல்லாம் வெகு நாளைக்கு முன்காலகதியை யடைந்தார்கள் . 
அவர்களுடைய புத்திர பௌத்திரர்களும் அவர்களுடைய 
வம்சங்களும் இப்போது கேட்கப்படவில்லை . நீ இவ்விடத் 
தில் வந்த பிற்பாடு இருபத்தேழு சதுர்யுகத்தோடு கூடின 
காலமானது நடந்து போய்விட்டது . பகவான் 
வானான பலராமனென்னும் நாமதேயம் பெற்று பூபாரத்தை 
நீக்குவான் பூமியிலவதரித்திருக்கிறார் . அவருக்கிந்தப் 
பெண்ணைக்கொடு . 

பிறகு அவ்வரசன் தன் பட்டணத்திற்கு வந்து ரேவதி 
யைப் பலராமருக்குக்கொடுத்து தான் பதரிகாசிரமத்தில் 
தபசுபண்ணுவதற்காகப் போய்விட்டான் . 


மகாபல 


A 


நான்காவது அத்தியாயம் 


நாரபாகனுடைய பிள்ளையான அம்பரிஷ உபாக்கியானம் 

சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! நபனுடைய புத்திர 
னான நரபாகன் என்பவன் குரு குலத்திலேயே வெகுநாள் 
வாசஞ் செய்துகொண்டிருந்தான் . அவனுடைய சகோதரர் 
கள் குருகுலவாசியான அந்த நரபாகனை நயிஷ்டிக பிரமசாரி 
யென்றெண்ணிக்கொண்டு தாங்கள் மாத்திரமே தனத்தைப் 
பங்கிட்டுக்கொண்டார்கள் . பின்பு குருகுலத்தில் நின்று 
வந்து பாகத்தை அபேக்ஷித்தவனாயும் . கனிஷ்டனாயும் , 
வித்துவானாயுமிருக்கிற அந்த நரபாகனானவன் பிராதாக் 


இரண்டு 


நவமஸ் கந்தம் 

693 
களைப் பார்த்து எனக்கென்னபங்கு வைத்தீர்களென்று கேட் 
டான் . அப்போது அவர்கள் பிதாவை உன் பாகமாகப் 
பிரித்து வைத்தோமென்று சொன்னார்கள் . அதைக்கேட்டு 
அவன் பிதாவண்டைக்குப் போய் தனது பிராதாக்கள் 
சொன்னதைச் சொல்ல , அதற்குப் பிதாவும் வஞ்சனையை 
யுணர்ந்து அவனுக்கு ஒரு ஜீவன் உபாயத்தை உபதேசிக் 
கிறான் - அப்பா ! இப்போது புத்திமான்களான அங்கிரசு 
ரிஷிகள் எக்கியம் பண்ணுகிறார்கள் . நீ மகா வித்துவானா 
கையால் அவர்கள் அந்த எக்கியத்தில் ஆறாநாள் பண்ண 
வேண்டிய கர்மத்தில் சொல்லத்தக்கதான வேதபாகங்களை 
யறியாமல் மோகித்திருக்கிறார்கள் . அந்த மகாத்துமாக் 
களுக்கு 

வைசுவதேவ சூக்தங்களைப் பாடம் 
பண்ணிவை . அவர்கள் எக்கிய முடிந்த பிறகு அந்தச் சத்திர 
யாகஞ்செய்து மீந்த தங்களுடைய தனத்தை யெல்லாம் 
உனக்குக் கொடுப்பார்கள் என நரபாகன் அப்படியே செய் 
தான் . அந்த அங்கிரசுக்களுஞ்சத்திரயாகஞ்செய்து மிகுந்த 
தனத்தையெல்லாம் அந்த நரபாகனுக்கு கொடுத்து சுவர்க் 
கத்தை யடைந்தார்கள் . 

அந்த தனத்தை கிரகியா நீன்ற நரபாகனை கறுத்தும் 
சிவந்துமிருக்கிற வர்ணத்தையுடைய ஒரு புருஷனானவன் 
வடக்கேயிருந்து வந்துப் பார்த்து , இந்த யக்கியவஸ்துவிலே 
யிருக்கிய தனம் தனதென்று கேட்க நரபாகனானவன் இந்தத் 
தனத்தை தனக்கு ரிஷிகள் கொடுத்தார்களென்று சொன்னான் . 
அதற்கு அந்தப் புருஷன் நாமிருவரும் உன்னுடைய பிதா 
வைப்போய் கேட்போமென்று சொல்ல , அப்படியே நரபாகன் 
தன் பிதாவைக் கேட்டான் . பிதாவும் எக்கியவஸ்துவில் 
மிகுந்த தனங்களை ருத்திரனுடைய பாகமாக்கினார்கள் . ஆகை 
யால் சிவனே அந்ததனத்துக்குரியவரென , நரபாகனும் அந் 
தக் கிருஷ்ண பிங்களவர்ணனான புருஷனைப் பிரணாமஞ்செய்து 
வாரீர் பிரம நிஷ்டரே ! ஈசனே ! எக்கிய வஸ்துவில் மிகுந்த 
தனமெல்லாம் உம்முடையதென்று னுடைய 
சொன்னார் . ஆதலின் என்னை மன்னிக்க வேண்டுமென 
வணங்கிப் பிரார்த்தித்தான் . 

அதற்கு அந்தப் புருஷன் “ அப்பா நரபாகனே ! உன் 
னுடைய பிதா எந்த தர்மத்தைச் சொன்னாரோ , அதை நீயும் 
சத்தியமாகவே கொள்ளுகிறாய் . அப்படிப்பட்ட யதார்த்த 
வாதியான உனக்கு நித்தியமான பிரம ஞானத்தை உபதேசிக் 
கிறேன் . அதை நீ கிரகித்துக்கொண்டு பரமமான ஆபத்தி 
லேயும் அசத்தியத்தைச் சொல்லாமலிரு . இந்த பக்கியத்தில் 


என் 


694 


ஸ்ரீ மஹா பாகவதம 


மிகுந்த தனத்தை நானுனக்கே கொடுத்துவிட்டேன் . அதை 
யும் நீ யெடுத்துக்கொள்ளென்று சொல்லி , ருத்திரனானவர் 
அவ்விடத்திலேயே அந்தர்த்தானமானார் . 

அந்த நரபாகனுக்கு மகாபாகவதனயும் , புண்ணியவா 
னயும் , அம்பரிஷனென்று ஒரு புத்திரனுண்டானான் . அவன் 
சப்தத் தீவுகளோடு கூடின பூமியையும் அளவில்லாத சம்பத் 
தையும் , ஒப்பில்லாத ஆதிபத்தியமாகிற ஆக்கியா சக்தியை 
யும் பெற்றிருந்தாலும் , அந்த ஐஸ்வரிய முதலானவைகளை 
யும் , சொப்பனத்திற் கண்ட வஸ்துவைப்போல அனித்திய 
மாக நினைத்து பகவானான வாசுதேவனிடத்திலும் , அவர் 
களுடைய பக்தர்களான சத்புருஷர்களிடங்களிலும் பரம 
பக்தியை 

யடைந்தவனாய் தன்னுடைய மனதை 
ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தங்களில் ஸ்தாபித்து , 
சர்வகாலமுந் தனது கர்மங்களை யெல்லாம் எக்கியபலப்பிரத 
ரான பரமபுருஷனிடத்தில் சமர்ப்பித்து இந்தப் பூமியைப் 
பரிபாலனஞ் செய்துகொண்டிருந்தான் . அப்படிப்பட்ட மகா 
பாகவதனான அம்பரிஷ மகாராஜனானவன் சுதர்மமான கர்ம 
யோகத்தோடுங் கூடின பக்தியோகத்தினால் ஸ்ரீ ஹரியைச் 
சந்தோஷிப்பித்துக் கொண்டு மெள்ள மெள்ள மக்கள் மனை 
முதலிய அனைத்தையும் அ நித்தியமென்று நீக்கினான் . அப் 

ஸ்ரீ ஹரியானவர் அந்த அம்பரிஷனிடத்தில் 
கிருபையுடையவராய் தம்முடைய சக்கரத்தை அவனுக்குக் 
கொடுத்தார் . 


மான 


போது 


அத்த வீரனான அம்பரிஷன் தனக்குச் சமானமான 
சீலத்தையுடைய ஸ்திரீகளோடு கூடிக்கொண்டு ஸ்ரீ விஷ் 
ணுவை ஆராதிக்கவேணுமென்கிற இச்சையை யுடையவனாய் 
ஒருவருஷ 

பரியந்தம் ஏகாதசி விரதத்தை அனுசரித்து 
அந்த விரதத்தினுடைய அந்தத்தில் , கார்த்திகை மாதத்தில் 
மூன்று நாள் உபவாசத்தோடிருந்து , யமுனா நதியில் ஸ்நானம் 
பண்ணி , மதுவனத்தில் ஸ்ரீ ஹரியை அர்ச்சித்து, துவாதசி 
யில் பாரணை பண்ண யத்தனம் பண்ணினான் . அந்தச் சமயத் 
தில் தூறுவாசர் அந்த ராஜாவுக்கு அதிதியாக வந்தார் . 
அந்த ராஜாவும் அம்மகாரிஷியை எதிர்கொண்டு அர்க்கிய 
பத்தியாதி உபசாரங்களினால் பூசைபண்ணி , தன்கிரகத்தில் 
அவரைப் போஜனம் 

பண்ணும்படி பிரார்த்தித்தான் . 
அவரும் அதை அங்கீகரித்து நித்திய கர்மஞ் செய்துக் 
கொண்டு வருகிறோமென்று போய் காளிந்தியினுடைய சுசி 
யான தீரத்தில் ஸ்நானஞ்செய்து , பிரமத்தைத் தியானித்துக் 
கொண்டிருந்தார் . அப்போது அரை முகூர்த்தமே மிகுந் 


பாரணை 


நவம ஸ்கந்தம் 

895 
திருக்கும் . துவாதசியில் பாரணை பண்ணுகிறதற்கு தூறு 
வாசமகாரிஷி வராமலிருப்பதை நினைத்து அவரில்லாமல் 

பண்ணுவதால் அதிக்கிரமதோஷம் வருகிறது , 
துவாதசியிலே பாரணை பண்ணாமற்போவதால் தோஷமும் 
வருகிறது . ஆகையால் ஜலபானத்தைப் பெரியவர்கள் அசன 
துல்லியமாகவும் , உபவாச துல்லியமாகவும் , யோசனை செய்து 
ராஜரிஷியான அம்பரிஷன் மனதில் ஸ்ரீ பகவானை தியா 
னஞ்செய்து ஜலபாரணையைப் பண்ணிவிட்டு , அந்த தூறு 
வாசருடைய வரவை எதிர்பார்த்துக்கொண்டிருந்தான் . தூறு 
வாசரும் யமுனாதீரத்தில் ஸ்நானஞ் செய்துவிட்டு வந்து 
ராஜா வினால் பூசிக்கப்பட்டவராய் , அந்த ராஜா செய்த காரி 
யத்தை மனதில் அறிந்துகொண்டு கோபத்தினால் பயங்கர 
மான முகத்தையுடையவராயும் , பசியையுடையவராயு மிருக் 
கிற அந்த முனியானவர் அஞ்சலிபந்தஞ் செய்துகொண் 
டிருக்கிற ராஜாவை அங்குள்ள சமஸ்தமான 

பிரா 
மணர்களும் நடுங்கப்பார்த்து சொல்லுகின்றார் : கேட்டீரோ 
அந்தணர்களே ! இந்த ராஜாவானவன் அதிதியாய் வந்த 
எனக்கு ஆதித் தயஞ் சொல்லி அன்னங்கொடாமல் புசித் 
தான் . அப்படிப்பட்ட இந்த ராஜாவுக்கு அதிதியினுடைய 
பலத்தை இப்போதே காண்பிக்கிறே னென்று சொல்லி , 
தூறுவாச ரிஷியானவர் தம்முடைய சடையிலே ஒன்றைப் 
பிடுங்கி , அந்த ராஜாவை நாசம்பண்ணும்படி காலாக்கினிக் 
குச் சமானமாக ஒரு பூதத்தை சிருஷ்டித்தார் . 


அப்போது கத்தியைக் கையிலே பிடித்துக்கொண்டும் 
பாதத்தினால் பூமியை நடுங்கச்செய்து கொண்டும் வரா நின்ற 
அந்தப் பூதத்தைப் பார்த்து அம்பரிஷனானவன் பகவான் 
மீது பாரத்தைப்போட்டு பயப்படாமலிருந்தான் அப்போது 
மகாத்மாவான பரமபுருஷனால் அம்பரிஷனுக்குக் கொடுக்கப் 
பட்ட சக்கரமானது கோபத்தினால் சீறி சர்ப்பம்போல ஓடி 
வரும் அந்த பூதத்தை தகித்துவிட்டு, தூறு வாசரையும் 
துரத்திக்கொண்டுபோக , அந்த ரிஷியானவர் தம்முடைய 
பிரயத்தினம் நிஷ்பலமானதையும் , சக்கரமானது தன்னைத் 
துரத்திக்கொண்டு வருவதையும் பார்த்து பயந்தவராய் பல 
திக்குகளிலும் ஓடினார் . அந்தரிஷியை எங்கேபோனாலும் 
பின்றொடர்ந்து துரத்த மேருவினுடைய குகையில் பிரவே 
சிக்கவேணுமென்றோடினார் . அங்கும் பின்றொடர அந்தத் 
தூறுவாச முனியானவர் மிகவும் பயந்தவராய் ரக்ஷகனைத் 
தேடிக்கொண்டு பிரமதேவரைப்போய் சரணமாகவடைந்து , 
ஐயனே ! ஸ்ரீ ஹரியினுடைய சக்கரத்தில் நின்றும் என்னை 


696 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
இருக்கக்கடவீரென்று சொல்ல , பிரமதேவர் பகவானு 
டைய பக்தனுக்குத் துன்பம் விளைத்த உனக்கு நான் என்ன 
நன்மை செய்யமுடியுமென்ன , தூறுவாசன் சிவபெருமானை 
யடைந்து தன்னை இருக்கும்படி வேண்ட , அவரும் அச் 
சுதனுடைய சக்கரத்தின் ஆற்றலையடக்க நம்மாலும் ஆகாது , 
ஆதலின் பக்தவற்சலனுடைய பாதங்களையே கதியாக அடை 
யென , தூறுவாசர் வைகுந்தம் சென்று , கடவுளை பணிந்து , 
பலவிதமாய் தோத்திரம் செய்து , தன்னை இருக்கும்படி 
இரைஞ்ச நாரணர் நவில்கின்றார் : 

வாரீர் முனியே ! நான் பரதந்திரமான யானைபோல 
பக்தபராதீனனாக விருக்கிறேன் . ஆகையால் அந்த அம்ப 
ரிஷ மகாராஜூனயே நீ அடைவது தான் தகுதி . பக்தர் 
களால் வசீகரிக்கப்பட்ட இருதயத்தை யுடையவனாயும் , பக்த 
ஜனங்களுக்குப் பிரியனாயுமிருக்கிற நான் சாதுக்களான 
அந்தப் பக்தர்களை விட்டு என்னுடைய ஆத்மாவையும் 
இச்சிக்கமாட்டேன் . அந்தப் பக்தர்களை விட்டு என்னையே 
ஆசரித்துக்கொண்டிருக்கிற லக்ஷ்மியையும் அபேக்ஷிக்கமாட் 
டேன் . என்னுடைய சேவையினாலேயே திருப்தர்களாயிருக் 
கிற பாகவதர்கள் 

எனது 

சேவையினால் அடையப்பட்ட 
சாலோக்கிய முதலான நாலு வித மோக்ஷங்களையும் அபே 
க்ஷிக்கிறதில்லை . என்னுடைய இருதயத்தில் சாதுக்களும் , 
சாதுக்களுடைய இருதயத்தில் நானுமாக விருப்போம் . 
என்னை விட்டு வேறொன்றை அவர்களும் அறிகிறதில்லை. 
நானும் அவர்களை விட்டு ஒன்றையும் அறிகிறதில்லை. ஆகை 
யினால் எவனிடத்தில் நின்றும் உமக்கு உபத்திரவம் உண் 
டாச்சுதோ அவனை சீக்கிரமாக யடையுங்கள் . உமக்கு 
அநுக்கிரகம் உண்டாகும் என்று பகவானானவர் திருவாய் 
மலர்ந்தருளினார் . 


ஐந்தாவது அத்தியாயம் 


அம்பரீஷனால் ஏவப்பட்ட விஷ்ணுவினுடைய சக்கரத்தை ஸ்தோத்திரம் 
பண்ணி தூறுவாச மகாரிஷியானவர் பிராண சங்கடத்தில் 

நின்றும் இரக்ஷிக்கப்பட்டமை சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுதர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்தே ! இந்தப் பிரகாரம் பகவானால் 
ஆக்கியா பிக்கப்பட்டவராய் , தூறுவாசர் சக்கரதேஜசினால் 


நவம ஸ்கந்தம் 

697 
தகிக்கப்பட்டு மகாதுக்கத்தோடு அம்பரிஷனையடைந்து , 
அவனுடைய பாதங்களை பிடித்துக்கொண்டார் . அம்பரிஷ 
னும் தயையுடனே ஸ்ரீ ஹரியினுடைய சக்கரத்தை ஸ்தோத் 
திரம் பண்ணினான் . வாரீர் சுதரிசனரே ! தேவரீர் அக்கினி , 
சூரியன் , ஜோதிக்கணங்களுக்கெல்லாம் பதியான சந்திரன் , 
பிரிதிவு அப்பு தேயு வாயு ஆகாசங்களும் , சப்தாதி விஷயங் 
களும் , சுரோத்திராதி இந்திரியங்களும் , தர்மமும் , தைரிய 
மும் , சத்தியமுமாகி அதர்மத்தையே சுபாவமாகவுடையவர்க 
ளான அசுரர்களுக்கு சங்கார கர்த்தாவாயும் , மூன்று உலகங் 
களையும் இருக்கிறவராயுமிருக்கின்ற நீர் கதாதரனான 
வானால் துஷ்டர்களுடைய கண்டனத்தின்பொருட்டு நியமிக் 
கப்பட்டிருக்கின்றீர் . ஆகையினால் எங்களுடைய குலத்துக்கு 
பாக்கியலாபத்தின் பொருட்டு 

மகாரிஷிக்கு 
நன்மை செய்யக்கடவீர் . அதுவே எங்களுக்கு அனுக்கிரக 
மாக விருக்கும் என்று பிரார்த்திக்க , அந்த ஸ்ரீ விஷ்ணுவி 
னுடைய சுதரிசனமானது சாந்தியை யடைந்தது . 


பக 


தூறுவாச 


மகா 


பிறகு அந்த தூறுவாசமகாரிஷியும் சக்கரத்தினாலுண் 
டான அக்கினியில் நின்றும் விடப்பட்டவராய் , அம்பரி 
ஷனை ஆசீர்வதித்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணி 

1. அந்த அம்பரிஷ மகாராஜாவும் அந்த மகாரிஷியி 
னுடைய பாதங்களைப்பிடித்து க்ஷமைகொண்டு அவருக்குப் 
போஜனம் பண்ணிவைத்தான் . அந்த தூறுவாச 
ரிஷியும் ராஜாவினால் கொண்டு வரப்பட்ட சர்வபோக்கிய 
வஸ்துக்களோடு கூடின அமிர்தமயமான அன்னத்தைப் 
புசித்து திருப்தராய் , ராஜாவையும் நீர் போஜனம் பண்ணு 
மென்றுசொல்லி , அவன் உண்டபின் 

ஆகாசமார்க்கமாக 
நித்தியமான பிரமலோகத்தை அடைந்தார் . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


பரிக்ஷித்து மகாராஜனே ! அந்த தூ றுவாச மகாரிஷி 
யானவர் சக்கரத்தினால் துரத்தப்பட்டு பல உலகமும் சென்று 
மீண்டும் அவர்களை யடைவதற்குள் ஒருவருடம் பூர்த்தியா 
யிற்று . அத்தனை நாளும் அந்த அம்பரிஷ மகா ராஜா 
வானவன் தூறுவாசருடைய தரிசனத்தையே அபேக்ஷித்துத் 
தீர்த்தத்தையே குடித்துக்கொண்டிருந்தான் . இப்படிப்பட்ட 
அனேக குணங்களை யுடை யவனான அந்த அம்பரிஷன் 
தனக்குச் சமானமான குணங்களை யுடையவர்களான பிள்ளைக 
ளிடங்களிலே ராஜ்ஜியத்தைவிட்டு , தபோவனத்திலே பிரவே 
சித்துப் பிரகிருதி குணங்களான சத்துவ ரஜல தமோ குண 

88 


698 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
காரியங்களை யெல்லாம் விட்டு ஆத்மாவான வாசுதேவனிடத் 
தில் மனதை நிறுத்தித் தபசு பண்ணினான் . 

-P 
ஆவது அத்தியாயம் 


மாந்தாதாவினுடைய பெண்களுக்குப் பதியாகின சவுபரியினுடைய 

உபாக்கியானம் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே ! அம்பரிஷனுக்கு விருபனென்றும் , 
கேதுமானென்றும் , சம்புவென்றும் மூன்று பிள்ளைகளுண்டா 
னார்கள் . விருபனிடத்தில் நின்றும் பிரஷதசுவனுண்டானான் . 
பிரஷதசுவனுக்கு ரதிதரனுண்டானான் . அபுத்திரனான 
ரதிதரனுடைய பாரியையினிடத்தில் அங்கிரசுவென்கிற 
ரிஷிசந்தானார்த்தமாகப் பிரம வர்ஜசுக்களையுடைய பிள்ளை 
களைப் பெற்றார் . இவர்கள் ரதிதரனுடைய க்ஷேத்திரத்தில் 
•உண்டானதால் ரதிதரனுடைய கோத்திரர்களென்றும் , 
அந்த க்ஷேத்திரத்தில் உண்டானதால் ரதிதரனுடைய 
கோத்திரர்களென்றும் , அந்த க்ஷேத்திரத்தில் அங்கிரசினது 
பீஜத்துக்குப் பிறந்தமையால் ஆங்கீரசப் பிராமணர்களென் 
றும் சொல்லப்படுவார்கள் . மனுவானவன் ஒருநாள் தும்பும் 
போது அவனுடைய நாசிகையில் நின்றும் இக்ஷவாகு 
பிறந்தான் . அந்த இக்ஷவாகுவுக்கு நூறு பிள்ளைகள் பிறந் 
தார்கள் . அவர்களுக்குள்ளே விகுக்ஷி நீமிதண்டன் என்கிற 
மூன்று பேருஞ் சிரேஷ்டர்கள் . இந்த நூறு பிள்ளை களுக் 
குள்ளே விந்தியா பர்வதத்துக்கும் ஏமவிந்தத்துக்கும் மத்தியி 
லிரா நின்ற ஆரியாவர்த்தமென்கிற க்ஷேத்திரத்தில் முன்னே 
யிருபத்தைந்து பிள்ளைகள் பிறந்தார்கள் . பின்பு இருபத் 
தைந்து பிள்ளைகளுண்டானார்கள் . மத்தியில் ஜேஷ்டர்க 
ளான மூன்று பிள்ளைகளுண்டானார்கள் . மற்றபேரெல்லாந் 
தக்ஷணவுத்திராதி தேசங்களில் பிறந்தார்கள் . 

அந்த இக்ஷவாகு மகாராஜாவானவன் ஒருக்கால் 
அஷ்டகசிரார்த்தஞ் செய்யும்போது சிரேஷ்டனான விகுக்ஷி 
யைப் பார்த்து வாராய் விகுக்ஷியே ! சீக்கிரமாகப்போய் பரி 
சுத்தமான மாமிசத்தைக்கொண்டுவா வென்று பிள்ளையை 
ஆக்கியாபித்தான் . அவனும் அதை யங்கீகரித்துக் காட்டுக் 
குப்போய் சிரார்த்த யோக்கியங்களான மிருகங்களையடித்து 
அதினால் இளைப்பையடைந்தவனாய் பசியினால் பக்ஷிக்கவேணு 
மென்கிற இச்சை யுடையவனாய்ச் சிரார்த்தத்துக்குக் கொண்டு 


நவமஸ்கந்தம் 

699 
போகவேணு மென்கிற கியாபகமில்லாமல் ஒரு முசலைப் 
பக்ஷித்துவிட்டு மிகுந்ததை தகப்பனுக்குக் கொண்டுவந்து 
காண்பித்தான் . அப்போது இட்சுவாகு ராஜனானவன் குரு 
வான வஸிஷ்டரோடு சொல்ல , அவர் அந்த மாமிசமானது 
உச்சிஷ்டமாச்சுது . ஆகையால் கர்மத்துக்கு யோக்கிய மல்ல 
வென்று சொல்லக்கேட்டு இட்சுவாகு அந்தப் பிள்ளையை 
தேசத்தில் நின்றுந் துரத்திவிட்டான் . பின்பு இட்சுவாகுவுங் 
குருவான வஸிஷ்டருடனே சம்வாதம் பண்ணி இராஜ்ஜிய 
போகத்தில் விரக்தனாய் யோகாப்பியாசத்தை யுடையவனாய் 
சரீரத்தை விட்டு யோகாப்பியாசத்தினாலேயே ஸ்ரீ பகவானை 
அடைந்தான் . தகப்பனான இட்சுவாகுவும் லோகாந்தரத்தை 
யடைந்தபின்பு திரும்பவும் விகுட்சியானவன் வந்து இந்தப் 
பூமியைப் பாலனஞ்செய்து கொண்டு சாதன் என்கிற பெய 
ரால் பிரசித்தனாய் ஸ்ரீ ஹரியை யக்கியங்களினால் ஆராதித் 
தான் . அந்த சாதன் என்னப்பட்ட விகுட்சிக்குப் புரஞ்சய 
னென்று ஒரு பிள்ளையுண்டானான் . 


ஒரு காலத்தில் தேவதைகளுக்குத் தானவர்களோடு 
உலகங்களுக்கெல்லாம் நாசகரமான யுத்தமுண்டாயிற்று . 
அதிலே வீரனான புரஞ்சயனைத் தயித்தியர்களாலே அப 
ஜயப்பட்ட தேவதைகள் தேவதேவராயும் , சர்வாந்திரியாமி 
யாயும் , லோக நாயகராயு மிருக்கிற பகவானுடைய வசனத் 
தினால் சகாயமாக வரவேணுமென்று பிரார்த்தித்தார்கள் . 
அப்போது அந்தப் புரஞ்சயனும் எனக்கு யுத்தத்தில் இந்திர 
னானவன் வாகனமாயிருந்தால் நான் உங்களுக்குச் சகாயமாக 
வருகிறேனென்று சொல்ல , அந்த வார்த்தையைக் கேட்டு 
இந்திரன் லச்சையினால் ஒப்பாமலிருக்க , தேவதேவனான 
விஷ்ணுவினுடைய வசனத்தினால் அந்த கா 

அந்த காரியத்துக் 
கிசைந்து , 

இந்திரனும் ரிஷபரூபமானான் . அப்போது 
புரஞ்சயனானவன் யுத்த சன்னாகத்தோடு கூடினவனாய் இந்திர 
னாகிற ரிஷபத்தின் பேரிலேறிக்கொண்டு தேவதைகளால் 
ஸ்தோத்திரம் பண்ணப் பட்டவனாய் , பரம புருஷனான 
விஷ்ணுவினுடைய தேஜசினால் பூரிக்கப்பட்டவனாய் , மேற் 
குத் திக்கிலே தயித்தியர்களுடைய பட்டணத்தைத் தேவதைக 
ளோடு கூடப்போய் தகைந்து கொண்டான் . அப்போது 
அசுரர்களோடு ககுஸ்தனான புரஞ்சயனுக்கு மகா பயங்கர 
மான யுத்தமுண்டாயிற்று . அந்த யுத்தத்தில் தயித்தியர்கள் 
தோல்வியடைந்து பாதாளத்துக்கு ஓடிப்போய்விட்டார்கள் 
ககுஷ்தராஜனும் அசுரர்களை ஜயித்து அவர்களுடைய தன 
முதலானவைகளை இந்திரனுக்குக் கொடுத்தான் . 


700 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


ரனுடைய 


ஆகையால் அந்த ராஜாவானவன் சத்துருக்களுடைய 
பட்டணத்தை ஜயிக்கையால் புரஞ்சயனென்றும் , இந்திரனை 
வாகனமாகப்பெற்றபையால் இந்திரவாகனனென்றும் , இந் 

முகப்பிலேயிருந்து யுத்தம் பண்ணியதால் 
ககுஷ்தனென்றுஞ் சொல்லப்பட்ட நாமங்களினால் பிரசித்த 
னானான் . 

அந்தப் புரஞ்சயனுக்கு அனெனசுவெனும் ஒரு பிள்ளை 
பிறந்தான் . அவனுக்குப் பிருதுவும் , அவனுக்கு விசுவகோத 
னும் , அவனுக்கு சந்திரனும் , அவனுக்கு யுவனாசுவனும் , 
அவனுக்கு சாவஸ்தனென்கிறவனும் உண்டானான் . அந்த 
சாவஸ்தராஜாவினால் சாவஸ்தியென்றொரு பட்டணமானது 
நிர்மிக்கப்பட்டது . அந்த சாவஸ்தியென்கிறவனுக்கு பிரக 
தசுவனும் , அவனுக்குக் குவலையாசுவனும் உண்டானான் . 
அந்த பலவானான குவலயா சுவ ராஜனானவன் இருபத்தோரா 
யிரம் பிள்ளைகளோடு கூடினவனாய் உதங்க ரிஷிக்குப் பிரீதி 
யார்த்தமாக யுத்தத்தில் துந்து வென்கிற அசுரனை அடித்த 
படியால் துந்துமாரனென்றும் பிரசித்தனானான் . அப்போது 
அந்த யுத்தத்தில் துந்துவென்கிற அசுரனுடைய முகாக் 
கினியினால் இருபத்தோராயிரம் பிள்ளைகளில் திடாசுவன் , 
கபிலாசுவன் பத்திராசுவனென்கிற மூன்றுபேர் தவிர மற்ற 
வர்களெல்லாந் தகிக்கப்பட்டார்கள் . திடாசுவனுடைய புத் 
திரன் அரியசுவன் . அவனுடைய புத்திரன் நிகும்பன் . 
அவனுடைய புத்திரன் பரிஹிணாசுவன் . அவனுடைய புத் 
திரன் கிரிசாசுவன் . அவனுக்கு சேனசித்து , அவனுக்கு 
யுவனாசுவன் பிறந்தான் . 

அந்த யுவனாசுவனானவன் புத்திரனில்லாமல் விசனத் 
தையுடையவனாய் தன்னுடைய மனைவியர் நூறுபேர்களு 
டனே தபோவனத்தை அடைந்தான் . அவ்விடத்திலே யிரா 
நின்ற ரிஷிகள னவர்கள் சித்தசமாதானத்தோடு கூடினவர் 
களாய் யுவனாசுவனுக்குப் புத்திரார்த்தமாக இந்திரயாகத் 
தைப் பண்ணிவைத்தார்கள் . அந்த ராஜாவானவன் அர்த்த 
ராத்திரியில் மிகவும் தாகத்தையுடையவனாய் எக்கியசாலையிற் 
பிரவேசித்து கும்பத்திலே அபிமந்திரித் திருக்கப்பட்ட 
ஜலத்தை யெடுத்துப் பானம்பண்ணினான் . பிற்பாடு நித்திரை 
பண்ணி யெழுந்திரா நின்ற பிராமணர்கள் ஜலசூனியமாயிருக் 
கிற அந்த கலசத்தைப்பார்த்து இந்த புத்திரோற்பத்திக்கு 
யே துவான தீர்த்தத்தை எவன் பானம் பண்ணினானென்று 
கேட்டு தெய்வத்தினால் பிரேரேபிக்கப் பட்டவனாய் ராஜாவே 
அந்த ஜலத்தைப் பானம்பண்ணினா னென்றறிந்து தெய்வ 


தவம ஸ்கந்தம் 

701 
பலமே பிரபலமல்லவாவென்று ஆச்சரியத்தை யுடையவர் 
களாய் அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள் . 
பிற்பாடு சிலகாலஞ் சென்று பிரசவகாலம் வந்தவுடனே 
அந்த யுவனாசுவனுடைய வலது பக்கமான வயிற்றைப் 
பேதித்துக்கொண்டு சக்கரவர்த்தியான ஒருபிள்ளை பிறந்தான் . 
இந்தப்பிள்ளை ஸ்தன்னியத்துக்காக மிகவும் றோதனம் 
பண்ணுகின்றானே எதைப் பானம் பண்ணப் போகிறா 
னென்று பிராமணர்கள் சொல்ல , இந்திரன் தன் கட்டை 
விரலை குழந்தையின் வாயிலே கொடுத்தான் . அந்தச் சிசு 
வினுடைய பிதாவான யுவனாசுவன் தேவப்பிராமணர்களு 
டைய அனுக்கிரகத்தினால் மரித்துப் போகாதவனாய் அவ் 
விடத்தில் சிலகாலந் தபசு பண்ணி அதனாலே சித்தியை 
யடைந்தான் . இந்த மாந்தாதாவுக்கு இந்திரனானவன் 
திரசதசுயென்று நாமமிட்டான் . யுவனாசுவனுடைய புத்திர 
னான மாந்தாதா வானவன் சக்கரவர்த்தியாகி பகவானுடைய 
தேஜசினால் சப்த தீவுகளோடு கூடின பூமியைத் தானொருவ 

கவே பரிபாலனம்பண்ணி நாராயணனை யக்கியங்களினால் 
ஆராதித்து , சசிபிந்துவினுடைய பெண்ணான விந்துமதி 
யென்கிற ஸ்திரீயினிடத்தில் புருச்சனையும் , அம்பரிஷனை 
யும் , முசுகுந்த யோகியையும் , ஐம்பது 

பெண்களையும் 
பெற்றான் . 


ஒருகால் , சவுபரி ரிஷியானவர் வழக்கப்படி யமுனாசலத் 
தில் முழுகும் போது மச்சங்கள் 

மச்சங்கள் கூட்டமாக சம்போகியா 
நின்ற சுகத்தைப்பார்த்துத் தாமும் அப்படியிருக்கவேணு 
மென்கிற ஆசையையுடையவராய் இராஜாவானமாந்தாதா 
வினிடத்திற்குவந்து அவனுடைய பெண்களில் ஒருவளை 
தனக்குக் கொடுக்கும்படி கேட்டார் . அவ்வரசன் அம்முனி 
வன் விருத்தாப்பியனாயிருப்பதை நோக்கி , எனது குமாரத்தி 
களில் எவள் உம்மை இச்சிக்கிறாளோ அவளை நீர் மணந்து 
கொள்ளுமென, முனிவரும் தேவஸ்திரீகளும் இச்சைப்படும் 
படியான ரூபத்தைத் தரித்துக்கொண்டு ராஜாவின் அந்த 
புரத்தில் பிரவேசித்து அந்த ஐம்பது பெண்களையும் , தாம் 
ஒருவரே மணஞ் செய்து கொண்டார் . பிற்பாடு அந்த சவுபரி 
ரிஷியானவர் அந்த ஐம்பது ஸ்திரீகளையும் அடைந்து தம் 
முடைய தபோ பலத்தினால் உண்டாக்கப்பட்ட நானாவிதங்க 
ளான விலையுயர்ந்த சாமக்கிரியைகளுடனே கூடினதாயுமிருக் 

கிரகங்களில் மகாயோக்கியங்களான மஞ்சங்கள் , ஆசனங் 
கள் , வஸ்திரங்கள் , பூஷணங்கள் , போஜனங்கள் , இவைக 
ளோடு கூடினவராய் 

அந்த 

ஸ்திரீகளோடு ரமித்துக் 


கிற 


702 


ஸ்ரீ மஹா பாகவதம 


கொண்டிருந்தார் . 

டிருந்தார் . இருக்குவேதிகளுக்கு ஆசாரியரான சவு 
பரிமகா ரிஷியானவர் மச்ச சகவாசத்தினால் உண்டான சம் 
சாரப் பெருக்கை யுணர்ந்து வெகுகாலம் கிரகஸ்தாஸிரமத் 
தில் வாசம்பண்ணிக்கொண்டிருந்த அந்தச் சவுபரிமகாரிஷி 
யானவர் விரக்தியடைந்தவராய் சகலத்தையும் விட்டு தபோ 
வனத்தை யடைந்தார் . பதியையே தெய்வமாக உடையவர் 
களான அவருடைய பத்தினிகளும் அவரின் பின் சென்றார் 
கள் . அந்தத் தபோவனத்தில் அவர் மகா 

உக்கிரமான 
தபசைப்பண்ணி ஆத்மசாக்ஷாத்காரத்தை யுடையவராய் பர 
மாத்துமாவோடு கலந்தார் . அவருடைய பத்தினிகளும் 
பதியினுடைய மோக்ஷகதியைப் பார்த்து அவரிடத்திலேயே 
லயித்தார்கள் . 


A 


ஏழாவது அத்தியாயம் 


புருகுச்சன் , அரிச்சந்திரன் இவர்களுடைய உபாக்கியானமும் 
மாந்தாதாவின் வம்சமும் சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! மாந்தாதாவினுடைய 
பிள்ளைகளுள் சிரேஷ்டனான அம்பரிஷன் தனக்குப் பாட்ட 
னை யுவனாசுவனாலே புத்திரனாக சுவீகரிக்கப்பட்டான் . 
யுவனாசுவன் , ஆரிதன் ஆகிய இவர்கள் மாந்தாதாவினுடைய 
கோத்திரத்துக்குப் பிரவர்த்தகர்களாயிருப்பார்கள் . புருகுச் 
சனுக்கு சர்பர்கள் தங்களுக்குத் தங்கையான நர்மதையைக் 
கலியாணம் பண்ணிக்கொடுத்தார்கள் . சர்ப்பராஜாவினால் 
யேவப்பட்ட அந்த நர்மதையினாலே பாதாளத்தை அடை 
விக்கப்பட்டிருக்கிற புருகுச்சனானவன் பகவானுடைய சக்தி 
யைத் தரித்தவனாய் அந்தப் பாதாளத்தில் கொல்லக் கூடாத 
வர்களாகிற கந்தர்வர்களை சங்காரம் பண்ணினான் . நர்மதை 
புருகுச்சனைப் பாதாளத்தில் அழைத்துக் கொண்டு போய் 
கந்தர்வர்களைக் கொல்லுவித்ததை ஸ்மரிக்கின்ற பேருக்கு 
சர்பத்தில் நின்றும் பயமில்லாமலிருக்கக் கடவதென்று சர்ப் 
பங்களினால் கொடுக்கப்பட்ட வரத்தைப் பெற்றாள் . 

அந்தப் புருகுச்சனுடைய பிள்ளை திரசதசியன் அவ 
னுக்கு அனரண்ணியனும் , அவனுக்கு அரியசுவனும் , அவ 
னுக்கு திரியகுணனு அவனுக்குத் திரிபந்தனனும் , அவனுக் 
குத் திரிசங்குவென்று பிரசித்தனான சத்தியவிரதனும் பிறந் 
தார்கள் . அந்தத் திரிசங்குவானவன் குருவான வசிஷ்ட. 


நவமஸ்கந்தம் 

703 
மகாரிஷியினுடைய சாபத்தினால் சண்டாளனாய் , திரும்பவும் 
விசுவாமித்திரனுடைய பிரபாவத்தினால் சரீரத்தோடு சுவர்க் 
கத்தை யடைந்து , தேவதைகளினால் தலைகீழாகத் தள்ளப் 
பட்டு , மீண்டும் விசுவாமித்திரனுடைய தபோ பலத்தினால் 
அங்கேயே ஸ்தாபிக்கப்பட்டவனாய் இப்போதும் ஆகாசத் 
திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான் . 

அந்தத் திரிச்சங்குவினுடைய பிள்ளை அரிச்சந்திரன் . 
அந்த அரிச்சந்திரனிமித்தமாக வசிஷ்ட விசுவாமித்திரர் 
களுக்கு அநேக வருஷங்கள் யுத்தம் உண்டாச்சுது . அப்படிப் 
பட்ட அரிச்சந்திரனனவன் பிள்ளையில்லாமல் துக்கத்தை 
யடைந்து , நாரதருடைய உபதேசத்தினால் வருணனைச் சரண 
மாகவடைந்து பிரபுவே ! வருணனே , எனக்கு வீரியனான 
ஒரு புத்திரனுண்டாக அருளவேண்டும் . பிறந்தானாகில் 
அவனையே புருஷபசுவாகக்கொண்டு உன்னை 

ஆராதனம் 
பண்ணுகிறே " னென்று பிரார்த்திக்க , வருணனும் நல்ல 
தென்று அங்கீகரிக்க , அவனுடைய அனுக்கிரகத்தினால் 
ரோகிதனென்று அரிச்சந்திரனுக்கு ஒரு புத்திரனுதித்தான் . 
வருணன் ராஜாவைப் பார்த்து உனக்குப் பிள்ளை பிறந்தானே 
இந்தப் பிள்ளையினால் 

என்னை ஏசிக்க வேணுமென்று 
சொன்னான் . 

அப்போது அரிச்சந்திரனானவன் அந்த வார்த்தையைக் 
கேட்டு புத்திரன் பாலியம் ஒழிந்தபின் பரிசுத்தமாவன் , அப் 
போது எக்கியம் பண்ணுகிறேனென்று வருணனைப் பார்த் 
துச் சொன்னான் . அவ்வரசனது புத்திரனுக்கு பாலிய 
பருவம் கடந்ததும் வருணன் வந்து சொன்னபடி செய்யெனக் 
கேட்க , அரசன் தன் புதல்வனுக்கு பல் முளைந்த பிறகு 
பூஜையை நிறைவேற்றுவதாகச் சொல்ல வருணன் சென் 
றான் . அச்சிறுவனுக்கு பல் முளைந்ததும் வருணன் மீண்டும் 
வந்துகேட்க , அரசு காரியங்களுக்குரிய அவன் கவசதார 
ணத்திற்குதவானே என்றிப்படி அவ்வரசன் தன் புதல்வன் 
மீதுள்ள பற்றினால் பலமுறையும் பலவிதமாக நியாயங்கூறி 
காலந்தள்ளி வந்தான் . 

ரோகிதனெனும் அப்புதல்வன் இவ்விருத்தாந்தங்களை 
கேட்டு , வனத்தில் வசிப்பதே உத்தமமென்றுணர்ந்து ஓர் 
வனத்திற்கு சென்றனன் . வருணனும் 

அவ்வரசனுக்கு 
மகோதர வியாதியை யுண்டாக்கினன் . 
அரிச்சந்திரன் வருணனால் 

வியாதியை 
அடைந்ததைக் கேட்டு அந்த ரோகிதன் வீட்டுக்குப்போக 


மகோதர 


104 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மனங்கொண்டான் . இந்திரன் 

போக வேண்டாமென்று 
தடுத்து புண்ணிய தீர்த்தயாத்திரை செய்யும்படி ஆக்கியா 
பித்தான் . அப்படியே அந்த ரோகிதனும் காட்டிலே ஒரு 
வருஷம் தீர்த்தயாத்திரை பண்ணிக்கொண்டு சஞ்சரித்தான் . 

ந்தப் பிரகாரம் இரண்டு, மூன்று , நான்கு , ஐந்து வருஷம் 
வரைக்கும் வருஷந்தோறும் பட்டணத்துக்கு வரவேணு 
மென்று இச்சியா நின்ற அந்த ரோகிதனை இத்திரனானவன் 
விருத்தப் பிராமணனாகச் சென்று போகவேண்டாமென்று 
தடுத்தான் . பிறகு அந்த ரோகிதன் ஆறாவது வருஷத் 
திலும் 

அப்படியே வனத்தில் தீர்த்தயாத்திரை பண்ணி 
வரும்போது அஜிகிரதனென்பவனுடைய சுனசேப னென் 
கிற கனிஷ்ட புத்தினைக் கிரையத்திற்கு வாங்கி பிதாவுக்குக் 
கொண்டுவந்து கொடுத்துச் சேவித்தான் . அப்போது அந்த 
அரிச்சந்திரனும் வருணனால் மகோதர வியாதியில் நின்றும் 
விடுவிக்கப்பட்டவாய் புருஷ மேதத்தினால் வருணன் முத 
லான தேவர்களை ஆராதித்தான் . 

அந்த யக்கியத்தில் விசுவாமித்திரரானவர் ஓதாவும் , 
ஆத்மக்கியானியான ஜமதக்கினி ரிஷியானவர் அத்துவரியு 
வும் , வசிஷ்ட மகாரிஷியானவர் பிரமாவும் , அயாசிய ரிஷி 
யானவர் உத்கா தாவுமாக ஆனார்கள் . அந்த எஜமானனான 
அரிச்சந்திரனுக்கு இந்திரனானவன் சந்துஷ்டனாய்ச் சுவர்ண 
பயமான ரதத்தை கொடுத்தான் . அந்த சுனசேனனுடைய 
உத்தமசரிதத்தை மேலே சொல்லுகிறேன் : அரிச்சந்திர 
னுடைய சத்திய பலத்தையும் தைரியத்தையும் பார்த்து 
விசுவாமித்திரர் சந்தோஷித்து அவனுக்குக் கியானத்தை 
யுபதேசித்தார் . அந்த ராஜாவானவன் சமஸ்த பந்தத்தில் 
நின்றும் விடப்பட்டவனாய் கியானானந்த மயமாயும் , தேச 
காலங்களிலே யளவிடக் கூடாததாயும் , மனோவாக்குகளுக் 
கெட்டாததாயுமிருக்கிற பரமாத்ம சொரூபத்தில் கலந்தான் . 


எட்டாவது அத்தியாயம் 


சகரனது புத்திரர்கள் சாம்பரானதும் , அசமஞ்சனது 

உபாக்கியானமும் சொல்லப்படுகிறது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாரும் பரிட்சித்து மகாராஜனே ! ரோகிதனுக்கு அரி 
தனும் , அரிதனுக்குச் சம்பனும் உண்டானார்கள் . அந்தச் 


நவம ஸ்கந்தம் 

705 
சம்பனால் சம்பரபுரி நிர்மிக்கப்பட்டது . அப்படிப்பட்ட 
சம்பனிடத்தில் நின்றும் சுதேவனும் அவனுக்கு விஜயனும் 
அவனுக்கு அறுக்கனும் அவனுக்கு விருகனும் அவனுக் 
குப் பாகுகனும் பிறந்தார்கள் . பாகுகனென்கிற ராஜா 
சத்துருக்களினால் ராஜ்ஜியம் அபகரிக்கப்படுகையில் பாரியை 
யோடுகூட 

வனத்திற் பிரவேசித்தான் . அவ்விடத்தில் 
மரணத்தையடைந்த பர்த்தாவுடனே அனுமரணம் பண்ணக் 
கோறின அவனுடைய பாரியையை அவுரவரிஷியானவர் 
கர்ப்பவதி யென்றறிந்து 

அனுமரணஞ் 

செய்யவேண்டா 
மென்று நிறுத்தினார் . பின்பு அவளுடைய சக்களத்தி 
மார்கள் இவள் கர்ப்பிணியா யிருக்கிறாளென்று அறிந்து 
அந்த கர்ப்ப நாசத்தின் பொருட்டு அன்னத்தில் விஷத் 
தைக் கலந்து கொடுத்தார்கள் . அந்த அவுரவரிஷியினுடைய 
அனுக்கிரகத்தினால் விஷத்தோடுகூட கர்ப்பத்திலிருக்கிற 
பிள்ளை மறிய ! மல் பிறந்தான் . அவன் பிரசித்தனாய் மகா 
கீர்த்திமானாய் சகரச் சக்கரவர்த்தியென்று பேர் பெற்றிருந் 
தான் . அந்த சகரனுடைய பிள்ளைகளால் இந்தச் சமுத்திர 
மானது நிருமிக்கப்பட்டது . 


அந்தச் சகரனானவன் தாலசங்கர்கள் , எவனர்கள் 
முதலிய பகைவர்களை தனது குருவான அவுரவருடைய 
உத்திரவின்படி கொல்லாமல் சிலரை மொட்டையடித்தும் , 
சிலரை விரித்த தலைமயிரை யுடையவர்களாயும் , சிலர்க்கு 
பா திசிரசை மொட்டையடித்தும் , அனுப்பினான் . சமஷ்த 
தேவரூபியாயும் , சர்வாந்திரியாமியாயுமிருக்கிற. ஸ்ரீ ஹரியை 
அவுரவரிஷியினால் உபதேசிக்கப்பட்ட யோகமார்க்கத்தினால் 
அசுவமேதங்களால் ஆராதித்தான் . அந்த அசுவமேதத்தில் 
சகரனால் விடப்பட்ட அசுவத்தை இந்திரனானவன் அபகரித் 
துக் கொண்டுபோனான் . அப்போது அந்தச் சகர சக்கரவர்த் 
தியினுடைய கேசினி சுமதி என்கிற இரண்டு பாரியைகளுள் 
சுமதி என்கிறவளுடைய பிள்ளைகள் அறுபதினாயிரம் பேரும் 
கர்விகளாய் பிதாவினுடைய ஆக்கினையினால் அந்த அசுவத் 
தைப் பூமியெங்கும் தேடிக்காணாமல் பூமியைச் சுற்றிலும் 
தோண்டினார்கள் . அப்போது ஈசானிய திக்கிலே பாதாளத் 
தில் கபிலமுனியினுடைய சந்நிதானத்தில் அந்தக் குதிரை 
யைக்கண்டு , இவன் தான் குதிரையை திருடிவைத்துக்கொண்டு 
அறியாதவன் போல கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான் . மகா 
பாவி இவனைக் கொல்லவேணுமென்று சொல்லி ஆயுதங்களை 
யெடுத்துக்கொண்டு எதிரே யோடிவந்தார்கள் . அப்போது 
கபில மகாமுனிவர் கண்ணைத்திறந்து பார்க்க அந்த அறுபதி 

89 


706 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னாயிரம் பேரும் அந்த க்ஷணத்தில்தானே தங்கள் தங்க 
ளுடைய சரீரத்தில் பிறந்த அக்கினியினால் தகிக்கப்பட்டவர்க 
ளாய் பஸ்பமாகப் போனார்கள் . 

சகானுக்குக் கேசினியென்கிற மனைவியினிடத்திலே 
யுண்டான அசமஞ்சதனுக்கு புத்திரனான அஞ்சுமான் என் 
கிறவன் பாட்டனாகிய சகரனுக்கு அனுகூலனாயிருந்தான் . 
அசமஞ்சதனோ பூர்வ ஜன்மத்தில் யோகியாயிருந்து விஷய 
சங்கத்தினால் யோகத்தில் நின்றும் நழுவினவன் . அவன் 
சகவாசத்தை யொழிக்கவேண்டி உலகத்துக்கு விரோதமான 
காரியங்களை செய்துக்கொண்டும் , விளையாடும் 

பசுக்களை 
எடுத்து சரசுநதியில் போட்டுக்கொண்டும் , ஜனங்களுக்கு 
பயங்கரனா யிருந்தான் . இத்தசையன் உலகத்திற் குதவா 
னென்று துரத்திவிட்டான் . அப்போது அந்த அசமஞ் 
சதன் தனது யோகாப் பிரபாவத்தில் தன்னாலே சரசுநதியில் 
போடப்பட்ட பிள்ளைகளை யெல்லாம் எழுப்பிவிட்டு பின்பு 
சுயயிச்சையாய் புறப்பட்டுப்போனான் . 

அப்போது அயோத்தியில் வாசம்பண்ணுகின்ற ஜனங்க 
ளெல்லாம் இறந்துபோய்த் திரும்பவும் பிழைத்து வந்தப் 
பிள்ளைகளைக்கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் . சகரனும் தனது 
புத்திரனது பிரதாபத்தை கேட்டு வருந்தினான் . 
அங்சுமானானவன் 

பாட்டனான 

சகரனால் அசுவமேதக் 
குதிரையைத் தேடிக்கொண்டு வர அனுப்பிவைக்கப்பட்ட 
வனாய் சிரிய தகப்பன்மார் வெட்டின மார்க்கத்தை யனுசரித் 
துப் பாதளத்தில் போய் அவ்விடத்தில் சாம்பல் குப்பல் 
கிட்டேயிருக்கிற அசுவத்தைக் கண்டு அங்கே யிருக்கிற கமில 
ரூபியான பகவானைப் பார்த்துத் தெளிந்த மனதையுடைய 
வனாய் அவருக்குப் பிரணாமஞ்செய்து 

அஞ்சலிபண்ணிக் 
கொண்டு ஸ்தோத்திரம் செய்கின்றான் : 


பின்பு 


பகவானே ! உலகத்தில் சத்துவ -1 ஜல -தமோ குணங்க 
ளோடுகூடின யாதொரு சரீரிகளுண்டோ அவர்களெல்லாம் 
உம்முடைய மாயையினால் மோகத்தை யடையா நின்ற புத்தி 
யையுடையவர்களாய் தங்களுக்கு அந்தராத்மாவாக விருக்கும் , 
உம்மை யறியாதவர்களாய் யிருக்கிறார்கள் . கியானாநந்த 
சொருபராயும் , பேதயோகங்களில்லா தவராயும் , சனந்தனாதி 
ரிஷிகளினால் அறியத்தக்கவருமாயு மிருக்கிற அப்படிப்பட்ட 
உம்மை மூடனான நான் எப்படி யறியப்போகிறேன் . வாரீர் 
சாந்தமூர்த்தியே ! சத்வாதிகாரியங்களான சிருஷ்டியாதி 
வியாபாரங்களை லக்ஷணமாக வுடையவராயும் , 

சிருஷ்டி 


707 


நவஸ்கந்தம் 
நிமித்தமான நாமரூபங்களில்லாதவராயும் , காரியாகா ரணங்க 
ளான தத்துவங்களைக்காட்டிலும் விலக்ஷணராயும் , கியானோப 
தேச நிமித்தமாய் கிரகிக்கப்பட்ட கபிலமூர்த்தத்தை யுடைய 
வராயுமிருக்கிற புராண புருஷரான உம்மைச் சேவிக்கிறேன் . 
கபில பகவான் அஞ்சுமானைக் கிருபையினா லனுக்கிரகித்து 
சொல்லுகிறார் : குழந்தாய் ! இது உன்னுடைய பாட்டனான 
சகரனது எக்கிய பசுவான குதிரை, இதோ உன்னுடைய 
தகப்பன்மார் அக்கினியினால் தகிக்கப்பட்டவர்களா யிருக்கி 
றார்கள் . இவர்கள் கங்கா தீர்த்தத்தினால் முக்தர்களாய் விடு 
வார்கள் என்று கபிலபகவான் சொல்ல , அந்த அஞ்சுமானான 
வன் அந்த மகாரிஷியைப் பிரதக்ஷண நமஸ்காரம் செய்து 
குதிரையைக் கொண்டுவந்து பாட்டனான சகரனண்டையில் 
விட்டான் . சகரனும் அந்த அசுவத்தினால் எக்கிய சேஷத்தை 
நிறைவேற்றி ராஜ்ஜியத்தை அஞ்சுமானிடத்தில் விட்டு 
நிராசையாய் பந்தத்தில் நின்றும் விடுப்பட்டவனாய் , அவுரவ 
ரிஷியினால் உபதேசிக்கப்பட்ட சமாதி யோகத்தினால் உத்தம 
மான கதியை யடைந்தான் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 


கங்கையை பூமியிலே கொண்டுவந்த பகீரதனுக்குப் பாட்டனான 
அஞ்சுமான் முதலாக கட்டுவாங்க ராஜாபரியந் தமுள் 
வம்ச பரம்பரை சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! அஞ்சுமான் கங்கை 
யைக்கொண்டு வரவேணுமென்கிற இச்சையினால் வெகுகாலம் 
உக்கிரமான தவம்புரிந்து பல சித்தியை அடையாதவனாய் 
லோகாந்தரத்தை அடைந்தான் . அவன் பிள்ளையான திலிப 
ராஜனும் அவனைப்போலவே அனேகக்காலம் தட : சுபண்ணி 
அசக்தனாய் காலத்தை அடைந்தான் . அவன் பிள்ளையான 
பகீரதனும் மகா தபசைப் பண்ணினான் . அப்போது அந்தப் 
பகீரதனுக்கு கங்காதேவி பிரசன்னமாகி , உனக்குவேண்டும் 
வரத்தை கொடுக்கிறேன் கேளென்று சொல்ல , அந்த ராஜ 
னானவன் கங்கையை பிரணாமம்பண்ணி தன்னுடைய இஷ்டத் 
தைச் சொன்னான் . அதற்குக் கங்காதேவி சொல்லுகிறாள் : 
வாராய் ராஜாவே ! நான் பூமியிலே விழுந்தால் எனது 
வேகத்தை எவன் தரிப்பான் ? தரிக்கக் கூடியவனெருவ 
னில்லாவிட்டால் நான் பூமியைப் பிளந்து கொண்டு பாதா 


708 


ஸ்ரீ மஹா பாகவதம 


நான் 


ளத்தில் போய்விடுவேன் . இதுவுமன்றி நான் பூமியை 

கிறதில்லை . பூமியிலே விழுந்தால் அங்குள்ள மனுஷி 
யர்களெல்லாம் தங்களுடைய பாபத்தை என்னிடத்திலே 
சுத்திபண்ணிக் கொள்ளுவார்கள் . 

அவர்களுடைய 
பாபத்தை எப்படி சுத்திபண்ணிக் கொள்ளப்போகிறேன் ! 
இதற்கு நீ ஒரு உபாயஞ் சொல்லென்று கங்கையானவள் 
கேட்க பகீரதன் சொல்லுகின்றான் : 

பகீரதன் வாக்கியம் 
தாயே ! சாந்தர்களாயும் உலகடாவனர்களாயு மிருக்கிற 
யோகிகள் தர்ம பிரவர்த்தர்களான சத்புருஷர்கள் இவர்க 
ளெல்லாம் உன்னிடத்திலே வந்து ஷ் நானம்பண்ணி தங்க 
ளுடைய சரீர சம்பந்தத்தினால் உனது பாபத்தைப் போக்கு 
வார்கள் . அவர்களிடங்களில் சகல பாபத்தையும் பேதிக்கிற 
வரான ஸ்ரீ ஹரி யிருக்கிறாரல்லவா ? ருத்திரனிடத்தில் இந்த 
சகத்தெல்லாம் கோக்கப்பட்டிருக்கிறது . அந்த ருத்திரனான 
வர் உன்னுடைய வேகத்தை தரிக்கக்கூடுமென்ன கங்காதேவி 
யானவள் அதற்கு சம்மதித்தாள் . 

பிறகு பகீரதனும் தபசினாலே சிவனைச் சந்தோஷிப்பித் 
தான் . சர்வ லோகங்களுக்கும் விதப் 

பிரவர்த்தகனான 
சிவனும் அந்த ராஜாவுக்குப் பிரசன்னராய் , அவனாலே 
கங்கையைத் தரிக்கவேணுமென்று பிரார்த்திக்கப்பட்டவ 
ராய் , அப்படியே ஆகட்டுமென்று அங்கீகரித்து , ஸ்ரீ ஹரியி 
னுடைய பாதசம்பந்தத்தினால் பரிசுத்தமான கங்கையைச் 
சாவதானமாகிச் சிரசிலே தரித்தார் . அப்போதந்த ராஜ 
ரிஷியான பகீரதனும் உல கபாவனியான அந்தக் கங்கையை 
எந்ததேசத்தில் தன்னுடைய பாட்டன்மார்கள் தேகங்கள் 
பஷ்பமா யிருந்தனவோ அந்தப் பிரதேசத்தில் கொண்டுவந் 
தான் . அந்த கங்காதேவியும் வாயுவேகமான ரதத்தின்பேரி 
லேறிக்கொண்டு முன்னே போகா நின்ற பகீரதனைப் பின் 
சென்று சகல தேசங்களையும் பாவனம் பண்ணிக்கொண்டு 
பஷ்பமாக இரா நின்ற சகரபுத்திரர்களைத் தன் ஜலங்களி 
னாலே நனைத்தாள் . சகல சகர புத்திரர்களும் கேவலம் தேக 
பஷ்பங்களினாலேயே அந்தக் கங்காஜலத்தை ஸ்பரிசித்த 
பத்திரத்தில் சுவர்க்கத்தை யடைந்து விட்டார்கள் . 

பிறகு அந்தப் பகீரதனுக்கு சிறுதனும் , நாபாபரனும் , 
அவனுக்கு சிந்தித்திபனும் , அவனுக்கு அயுதாயுசும் , அவ 
னுக்கு ரிதுபர்னனும் பிறந்தார்கள் . நளனுக்கு ஸ்நேகித 
னான ரிதுபர்னனானவன் அந்த நளராஜனுக்கு அசுவவித் 


தவம ஸ்கந்தம் 

709 
தையினுடைய மர்மத்தைச்சொல்லி அவனிடத்தில் நின்றும் 
அசுவவித்தையைப் பெற்றான் . அந்த ரிதுபர்னனுக்குச் 
சர்வகாமனும் அவனுக்கு சுதாசனும் அவனுக்கு மதயிந்தி 
பதியான சவுதாசனும் பிறந்தார்கள். யாதொரு சவுதா 
சனையே மித்திரசகாயனென்று சொல்லுவார்கள் . அவன் 
ஒரு காரணத்தினால் கன்மாஷபாதனாய்விட்டான் என்று சுகர் 
சொல்ல , பரிக்ஷித்து அதன் விருத்தாந்தத்தை வினவ , சுகர் 
சொல்லுகிறார் : 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்து மகாராஜனே ! அந்தச் சவுதாசன் ஒரு நாள் 
வேட்டையாடும்போது ஒரு ராக்ஷதனைச் சங்கரித்துவிட்டான் . 
அந்த ராக்ஷதனுடைய பிராதாவானவன் அவன் நிமித்தமாக 
விசனத்தையடைந்து அவனைக்கொன்ற சவுதாசனுக்குப் 
பிரதிசிக்ஷை செய்யவேணுமென்று நினைத்து , சுயம்பாகி 
வேஷம் தரித்துக்கொண்டு சவுதாசனுடைய கிரகத்திலே 
யிருந்து ஒருநாள் போஜனம் பண்ணவேணுமென்று இச் 
சையை யுடையவரான வசிஷ்டருக்குப் பக்குவமாக நரமாமி 
சத்தைச் சமைத்து வைத்தான் . வசிஷ்டர் தமக்குப் பரிமாரப் 
பட்ட நரமாமிசத்தைப் பார்த்து அரசனை நோக்கி நீ எனக்கு 
நரமாமிசத்தை வைத்தபடியினால் ராக்ஷசனாகக் கடவாயென்று 
சபித்தார் . பிறகு வசிஷ்டர் அதை ராக்ஷசதனுடைய காரிய 
மென வறிந்து அந்த ராஜாவைப் பனிரண்டு வருஷமே 
ராக்ஷதனாயிருக்கக் கடவாயென்று சொன்னார் . அப்போ 
தந்த ராஜாவும் அஞ்சலியில் ஜலத்தை யேந்திக்கொண்டு 
தருவைச் சபிக்க உத்தேசிக்க தன்னுடைய பாரியையான 
மதயிந்தியினால் விலக்கப்பட்டு அந்த தீக்ஷணமான ஜலத் 
தைத் திக்குகள் பூமி ஆகாசமி துகளெங்கும் பிராணி பயமா 
யிருக்கிறதைப் பார்த்து ஜலத்தை விடுவதற்கிட மில்லாமல் 
தன்காலிலே விட்டுக்கொண்டான் . உடனே மகா நீலவர்ண 
மான பாதத்தை யுடையவனாயும் கன்மாஷபா தனென்று 
சொல்லப்பட்டவனாயும் குரு சாபத்தினால் ராக்ஷச ரூபத்தை 
அடைந்தவனாயும் , காட்டில் சஞ்சரித்துக்கொண்டிருக்கும் 
போது , அவ்விடத்தில் கிரீடித்துக்கொண்டிருக்கும் ஒரு 
பிராமணனையும் பிராமண ஸ்திரீயையும் கண்டு , அவன் பசி 
யினால் பீடிக்கப்பட்டவனாய் அந்த பிராமணனை மாத்திரம் 
பிடித்துக்கொண்டான் . அந்தப் பிராமணனுடைய ஸ்திரீ 

தைரியத்தை யடைந்தவளாய் ஒரு வார்த்தை 
சொல்லுகின்றாள் : 

அப்பா வீரனே ? நீ ராக்ஷசனல்ல . சாக்ஷாத் இட்சு 
வாகு வம்சத்தில் பிறந்த ராஜாக்களுக்குள்ளே மகா உத்தம 


பானவள் 


- 


710 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


னான மதயிந்திபதியான மகாராஜனல்லவா ? அப்படிப்பட்ட 
நீ அதர்மத்தைச் செய்ய யோக்கியனன்று . புத்திரனைக் 
கோறிக் கொண்டிருக்கும் எனக்கு கிரீடையிலே திருப்தியாக 
வில்லை . ஆதலின் என் புருஷனைத் தரவேணும் . இந்த 
மனுஷியதேகமானது புருஷனுக்கு சகல புருஷார்த்தத்தை 
யுங் கொடுக்கின்றது . ஆகையால் இந்தத்தேகத்தினுடைய 
வதமானது சர்வார்த்தங்களுடைய வதமாகச் சொல்லப்படும் . 
வித்துவானாயும் மகா தப்சோடுங் கூடின மகா புருஷனென்று 
பெயரை யுடையவராயுமிருக்கிற இந்தப் பிராமணனானவர் 
சர்வ பூதங்களினும் பரமாத்மபுத்தியினால் அந்தப் பூதங்களில் 
சத்வா தி குணங்களினால் 

குணங்களினால் மறைக்கப்பட்டிருக்கிற சாக்ஷாத் 
பிரமத்தை ஆராதிக்கவேணுமென்று இச்சையை யுடை. யவ 
ராயிருக்கிறார் . அப்படிப்பட்டவர் பிரபுவான உன்னால் 
பிதாவுக்குப் புத்திரன்போல எப்படித்தான் வதத்துக்கு 
யோக்கியராவர் ? அப்படி நீ இவரைப் பக்ஷிக்கிறதானால் 
என்னை முன்னே பக்ஷித்துவிடென்று சொல்லி , அநாதை 
யைப்போல பிரலாபித்துக்கொண்டிருக்கிற அவள் முன்னே 
தானே அந்த சவுரஜனாகிய ராக்ஷதனானவன் அந்தப் பிரா 
மணனைப் பக்ஷித்துவிட்டான் . அந்தப்பிராமண ஸ்திரீயான 
வள் ராக்ஷசனால் பக்ஷிக்கப்பட்ட தன் புருஷனைப்பார்த்து 
கோபத்தை யடைந்தவளாய் பாபியான அந்த ராஜாவை 
நோக்கிச் சபித்தாள் . அட துற்புத்தியையுடையவனே ! 
எந்தக் காரணத்தினால் காமத்தினால் பீடிக்கப்பட்ட எனது 
பாபசூனியரான புருஷரானவர் உன்னால் பக்ஷிக்கப்பட் 
டாரோ ! அந்தக்காரணத்தால் உனக்கு ஸ்திரீ சம்போகத் 
தாலே மாணமுண்டாகக் கடவதென்று அந்த ஸ்திரீயான 
வள் மித்திரசுகனான சவுதாசனைச் சபித்து பர்த்தாவினுடைய 
மோகத்தை யுடையவளாய் 

புருஷனுடைய 
அஸ்திகளை 

ஜொலியா நின்ற அக்கினியிலே போட்டுத் 
தானும் அநுமரணம் பண்ணி , பர்த்தாவினுடைய கதியை 
யடைந்தாள் . 


அந்தப் 


பின்பு அந்த ராஜாவானவன் பன்னிரண்டு வருஷத் 
துக்குமேல் சாபத்தினின்றும் விடுபட்டவனாய் கிரகத்தில் 
வந்து தன் ஸ்திரீயி னுடனே கிரீடை பண்ணுகிறதற்கு ஆரம் 
பித்துத் தனக்குப் பிராமண ஸ்திரீயினால் நேரிட்ட சாபத் 
தைத் தன் மனைவிக்குத் தெரிவித்து ஸ்திரீ சம்போகத்தை 
விலக்கினான் . பின்பு வசிஷ்ட மகாரிஷியானவர் அந்த ராஜா 

அனுக்கியைபண்ணப்பட்டவராய், அவனுடைய 
ஸ்திரீயான மதயிந்தியினிடத்தில் கர்ப்பத்தை யுண்டாக்கினார் . 


வினால் 


நவமஸ் கந்தம் 

711 
அந்த மதயிந்தியும் ஏழுவருஷம் அந்தக் கர்ப்பத்தை தரித் 
துக்கொண்டு பிரசவியாமலே யிருந்தாள் . பின்பு அவளு 
டைய உதிரத்தை வசிஷ்டமகாரிஷியானவர் கல்லினால் பிர 
கரித்த பின்பு அவள் அந்தப்பிள்ளையைப் பெற்றாள் . அந்தப் 
பிள்ளையானவன் கல்லினால் பிரகரிக்கப்பட்டுப் பிறந்ததினால் 
அஸ்தமகனென்று சொல்லப்பட்டு அவனிடத்தில் நின்றும் 
மூலகன் பிறந்தான் . அந்த மூலகனானவன் பரசுராமர் 
க்ஷத்திரியவதஞ் செய்யும் போது ஸ்திரீகளினால் சூழப்பட்டு 
ரக்ஷிக்கப்பட்டபடியினால் நாரிகவசனென்று பேர்பெற்றான் . 
அவனே ராஜவம்சத்துக்கு மூலமாகையால் மூலகனென்று 
பெயரையுடையவனானான் . அவனிடத்தில் நின்றும் தசரத 
னும் . அவனுக்கு அளபிடியும் , அவனுக்கு விசுவசகனென்கிற 
ராஜாவும் அவனுக்குக் கட்டுவாங்க சக்கரவர்த்தியும் பிறந் 
தார்கள் . ஒருவராலேயும் ஜயிக்கக்கூடாதவனான அந்தக் 
கட்டுவாங்கச் சக்கரவர்த்தியானவன் தேவர்களினால் பிரார்த் 
திக்கப்பட்டு யுத்தத்தில் தயித்தியர்களை யெல்லாம் ஜயித்தான் . 


அந்த ராஜனானவன் சந்துஷ்டர்களான தேவர்களாலே 
தனக்கு வேண்டியவரத்தைக்கேட்கப்பட்டு தனக்கு ஆயுள் 
இன்னும் எவ்வளவு காலமிருக்கிறது என்று கேட்டான் , 
அப்போது தேவர்கள் இன்னும் ஒரு முகூர்த்தகால மிருக்கிற 
தென்று சொன்னார்கள் . அதைக்கேட்டு அவர்கள் கொடுக்கப் 
பட்ட விமானத்திலேறிக்கொண்டு அதிவேகமாகத் தன்னு 
டைய பட்டணத்தை அடைந்து ஸ்ரீ பகவானிடத்தில் தனது 
மனதை அனுசந்தானம் செய்து ஈஸுவரனுடைய மாயை 
யினால் நிர்மிக்கப்பட்டதாயும் கஜதர்வபுரத்திற்குச் சமான 
மாயுமிருக்கிற சத்துவ - ரஜஷ் - தமோ மயமான தேகங்களிலே 
யுஞ் சப்தாதி விஷயங்களிலேயுஞ் சுபாவமாகவே திடமாயிரா 
நின்ற ஆசக்தியைவிட்டு விசுவகர்த்தாவான சுவாமியினிடத் 
தில் ஆசக்தியினால் அவரையே 

அடைகிறே 
னென்று ஸ்ரீமந் நாராயணரிடத்தில் பற்றியிரா நின்ற புத்தி 
யினால் நிச்சயத்தை யுடையவனாக அந்தக் கட்டுவாங்கனான 
வன் தேகாபிமான அக்கியானத்தைவிட்டு 
யடைந்தவனாய் பரமாத்மாவை அடைந்தான் . 


சரணமாக 


கியானத்தை 


712 


ஸ்ரீ மஹா பாகவதம் 
பத்தாவது அத்தியாயம் 


தன து 


கட்டுவாங்கனுடைய வம்சத்திற் பிறந்த ஸ்ரீராமருடைய வைபவமும் , 
இலங்கேசனான இராவணனைச் சங்கரித்து அயோத்தியை 
வந்தடைந்த சரித்திரமும் சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
அச்சுதனது அடிமலர்களை அநுதினமும் பணியும் 
பரிக்ஷித்துவே கேட்பாயாக ! கட்டுவாங்கனுக்கு தீர்க்கபாகு 
வும் , அவனுக்கு ரகுமகாராஜாவும் , அவனுக்கு மகா கீர்த்தி 
மானான அஜனும் , அவனுக்குத் தசரதனும் பிறந்தார்கள் . 
பூமியில் அரக்கரை வென்று தேவர்களை காப்பாற்றும் 
பொருட்டும் , தேவர்களின் 

வேண்டுகோளின்படி 

அதர் 
மத்தை அறவே யொழித்து தருமத்தை நிலை நாட்டவும் , 
ஸ்ரீமந் நாராயணனே தயரதனுக்கு ஸ்ரீராமனெனும் புத்திர 
னாக தசரதனது முதன் மனைவியான கோசலை வயிற்று தித்த 
னன் . அவனது இரண்டாவது மனைவி கைகேயினது வயிற் 
றில் பகவானுடைய சக்கரமானது பரதனாகப் பிறந்தது . 
சுமித்திரையெனும் மூன்றாவது மனைவியினிடத்தில் ஆதி 
சேடன் இலட்சுமணனாகவும் , சங்கம் சத்துருக்கனாகவும் 
அவதரித்தார்கள் . 

வேள்வியை அரக்கர்களது 
தொந்திரவிலிருந்தும் காப்பாற்றும் பொருட்டு விசுவாமித்தி 
ரர் தயா தனிடத்திலிருந்து ஸ்ரீ இராமனையும் இலட்சுமணனை 
யும் பெற்று , ஸ்ரீ இராமரால் தாடகை முதலிய அரக்கர் 
களைக் கொல்லுவித்து , மாரீசனென்பவனை ஓர் அம்பால் 
சமுத்திரத்தில் விழுத்தி , தன்யாகத்தை நிறைவேற்றிக் 
கொண்டனன் . பிறகு ஸ்ரீராமரின் பாதஸ்பரிசத்தால் அக 
லிகை கல்லுருமாறி சாபவிமோசனம் அடையப்பெற்றனள் . 

பிறகு அம்மூவரும் மிதிலையடைந்து ஜனகரால் ஆதரிக் 
கப்பெற்று , அங்கு எவராலும் கைக்கொள்வதற்கரிய பெரும் 
சிவதனுசை நாணேற்றி ஒடிக்க , ஜனகர் தன் செல்வப் 
புதல்வி சீதையெனும் திருமகளை ஸ்ரீராமனுக்கும் மற்ற 
மூவரை பரதன் , இலட்சுமணன் , சத்துருக்கன் ஆகிய மூவ 
ருக்கும் மணம் செய்விக்கப்பெற்று , பிறகு அயோத்திக்கு 
மீளுங்காலையில் பரசுராமன் இராமனை எதிர்க்க , ஸ்ரீராமன் 
அவனது வில்லை வளைத்து 

அவன் செருக்கை யடக்கி 
அயோத்தி யடைந்தனன் . 

தன்னொடும் புவியி லவதரித்த ஜானகிபிராட்டியுடன் 
பகவான் சில நாள் சுகித்திருக்க , தசரதன் அவருக்கு முடி 


படம்நெ.10. 


பக்கம்நெ.712. 


agagan 


ஸ்ரீராமஅவதாரமும்,ராவண 
சம்ஹாரமும் 
. 


நவம ஸ்கந்தம் 


713 


சூட நினைத்தனன் . மந்தரையெனும் கூனியொருவளால் 
தூண்டப்பட்டு கைகேசி தனக்கு தசரதன் முன் வாக்களித் 
திருந்த இரண்டு வரங்களை தற்போது பெற்று , அவைகளில் 
ஒரு வாரத்தால் ஸ்ரீ இராமனை வனத்திற் கனுப்பவும் மற் 
றொரு 

வரத்தால் பரதனை அரசாளவும் பணித்தனள் . 
ஸ்ரீ இராடன் பித்ருவாக்கியத்தை பரிபாலிக்கும் பொருட் 
அவரது சிறிய தாயார் பணித்தபடி வனத்திற் கெழுந்தருள, 
ஜானகியும் இலட்சுமணரும் பின் தொடர்ந்தனர் . தசரதன் 
இது கேட்டு உயிர் துாந்தனன் . பகவானைப் பிரிய வாற்றாது 
அயோத்தி நகரம் முழுதும் துக்கத்தில் மூழ்கி சீரிழிந்தது . 

. 
பிறகு வனத்தில் குகனால் போற்றப்பட்டு அவனால் 
கங்கையைக் கடந்து , பரத்துவாசரது ஆசிரமத்தில் ஒருநாள் 
கழித்து , பிறகு சித்திர கூடத்தில் வசித்து வந்தனர் . 
பரதனும் தனது அன்னையால் நேர்ந்த தீமைக ளியாவையும் 
உணர்ந்து அவளைக் கடிந்து , கான்புகுந்து , தன் அண்ண 
னான காகுத்தனைப் பணிந்து , தந்தை யிறந்த செய்தி தெரி 
விக்க , இராமன் முதலிய மூவரும் ஆழ்ந்த துயரால் அக 
முருகி , அவர்க்குரிய கடனை அங்கே செய்து முடித்தனர் . 
பிறகு பரதன் தன் அண்ணனை நோக்கி அண்ணா! என் 
உயிர்க்குயிரே ! இழிந்த குணத்தென் தாயினது உரையை ஒரு 
பொருள் படுத்தாது , அடிகள் மீண்டும் அயோத்தி யெழுந் 
தருளி அடியோமை ஆட்கொள்க. பூபாரம் வகிக்கும் ஆற் 
றல் அடியேற்கு சிறிது மிலது என்றிவ்விதம் பலவாறா 
யிறைஞ்ச, அண்ணலும் அதற்கிசையாது எந்தை பணியை 
என் சிரங்கொண்டீங் குறைந்தேன் , தம்பீ ! என் 

என் மனதி 
கினியாய் ! நீயும் அப்பணியைச் சார்ந் தொழுகுதலே தகு 
யென்று உரைத்து அவர் வேண்டியபடி தனது பாதுகை 
களைத்தர , பரதனும் அப்பாதுகைகளை தன் சிரத்திற்றரித்து 
நந்தி கிராமத்திற் சென்று , ஆங்கு அதை சிம்மாசனத்தி 
லிருத்தி தான் அங்கிருந்தபடியே அரசகாரியங்களைப்பார்த்து 
செவ்வனே நடத்திவந்தான் . 

சித்திர கூடத்திலிருந்தும் ஸ்ரீ ராகவன் முதலியோர் 
அத்திரி ஆசிரம மடைந்து , அதை விட்டு வரும் வழியில் 
விராதன் எனும் ஒரு பெரிய அசுரனைச் சங்கரித்து , சரபங்கர் 
முத்தியடையப் பார்த்து , அங்கிருந்து 

காததூரங் 
கடந்து , தண்டகாவனத்துரை முனிவர்க்கு அபயங்கூ றி , 
அங்கு பன்னாள் கழித்து , பிறகு அகத்தியரிடம் சார்ந்து 
அவரால் வில்லும் அம்புகளும் கொடுத் தாசீர்வதிக்கப் 
பெற்று , மீண்டு போகும் வழியில் சடாயு வெனும் பறவைக் 

90 


பல 


714 


ஸ்ரீ மஹாபாகவதம் 


கரசைக் கண்டு , பின் கோதாவரி நதியை நோக்கி நடந்தனர் . 
பிறகு பஞ்சவடி யடைந்து அங்கு இலட்சுமணனால் நிருமிக் 
கப்பட்ட பானையில் வசித்து வந்தனர் . 


இராவணனது தங்கை சூர்ப்பனகி யென்பாள் ஆங்கு 
சென்று , ஐயனது அரிய திருவுருக்கண்டு காமுற்று , தானும் 
ஒரு திவ்விய உருவம் 
ருவம் பெற்று தன்னிலும் 

தன்னிலும் ஆயிர மடங்கு 
அதிக அழகமைந்த சீதையைக் கண்டு அவளைக் கொல்லப் 
புகுவதை இளையோனறித்து , அத்தீயளது நாசிகா சேதம் 
செய்தான் . அது கேட்டு கரன் முதலிய வறக்கர் பெரும் 
படை புடை சூழ வந்து கொடும் போர் புரிய அண்ணல் 
ஒருவனாய் அவர்க ளனைவரையும் வாணுலகுக் சேற்றினான் . 
னோர் மலர்மாரி சொரிந்து மகிழ்வெய்தினர் . 

பிறகு சூர்ப்பனகையால் சீதையினது திருவுருவத்தைக் 
கேட்டு , இராவணன் காமங்கொண்டு அவளை அடைய தீர்மா 
னித்து , மாரீசனை மானாக ஏவ , அம்மான் சீதை முன் துள்ளி 
யோடி விளையாட , அதை ஜானகி தனக்கு பிடித்துத்தர 
இராமனை வேண்ட , இளையவன் அது மாயமான் என்ன , 
அதைச் செவிகொள்ளாது இறைவன் அப்புது மானைத் 
தொடர்ந்து அதை அப்பாலெய்ய , அது இறக்கும் பொழுது 

அட இலக்குவா ! சீதா ! " என்றலறிட்டிய , அது கேட்டு 
சீதை தன் நாயகர்க்கேதோ இருக்கணுற்றது என நினைந்து 
இளையவரே ! இன்ளே நப் பிரான்பாற் சென்று மீளுக 
வென்றுபைக்க , " அன்னே ! நீர் எதற்கும் அஞ்சுதல் வேண் 
டாம் . மூவரும் முடுகினாலும் என் அண்ணலை அமரில் 
வெல்லுவது யாவர்க்கும் அமையாது என்று இலக்ஷ 
மணன் ... ற , “ ஓகோ ! நின் அண்ணனைக் கொன்று என்னை 
யடையக் கோறினை போலும் ” என்று ஜானகி இளையவனை 
இழித்துக்கூற, அதை செவிகொள ஆற்றாது 

ஆற்றாது இளையபெரு 
மான் அண்ணன்பா லகன் றனன் . 

னினைந்தபடி சாயம் நேர்ந்ததைக் கண்டு களித்து 
ராவணன் சீதையைச் சிறைகொண்டு ககனமார்க்கமாய்ப் 
போகும்போது , சடாயு வெதிர்க்க , அதையவன் அடித்து 
விழுத்தி , இலங்கை சேர்ந்தான் . இராமரும் இலக்ஷ்மணரும் 
சீதையைக் காணாதுவருந்தி வரும் வழியில் சடாயுவைக்கண்டு , 
அவரால் நடந்ததை யறித்து , அப்பு 
அதற்கு ஈம கருமம் செய்து முடித்தனர் . ஓர் காட்டில் 
இளையவன் ஜலம் தேடிச்செல்ல அங்கு அயோமுகியெனு 
மோரசுரனது மூக்கை யறுத்தனர் . கவந்தன் எனும் அரக் 


மரணமடைய , 


நவம்கெநதம் 


715 


கனது வனத்தில் இவர்கள் பிரவேசிக்க, அவன் இவர்களை 
எதிர்க்க, இராமரது ஓரம்பினால் உயிர் துறந்து தன் சாபம் 
நீங்கி , இயக்க உருவங்கொண்டு , சவரியிடம் இவர்களைப் 
போகப்பணித்து நற்கதியடைந்தான் . 

ஸ்ரீ ராகவன் அடி பலர்களில் இருத்திய அன்பு மிகுதி 
யால் நல்ல கனி ளை உருசிபார்த்துச் சேகரித்து கொணர்ந்து 
ஸ்ரீ இராமருக்கும் இலக்ஷமணருக்கும் கொடுத்து , அவர்க 
ளதை யுண்ணத் தான் மகிழ்ந்து , மதங்கமலையிலுள்ள அனு 
மன் சுக்கிரீவன் முதலியோரைக் காணும்படி 

காணும்படி அவர்களை 
வேண்டி தான் முத்தி வீடடைந்தனள் . 

அம்மலையில் வசிக்கும் சுக்கிரீவன் முதலியோர் இவ் 
விருவர்களையுங் கண்டு பயத்து , ஆஞ்சனேயரை யனுப்ப , 
அவரால் இரசபதி சுக்கிரீவன் செய்தி யாவுமறிந்து , அவ 
னைக்கண்டு , 

அவனைத் துன்புறுத்தும் துன்மார்க்கனான 
வாலியை வதைப்பேனென வாக்களிக்க , அவ்வளவாற்றல் 
-ஐயர்க்குளதோ வென்றையுற்ற அவ்வானரர் முன் தன் தம்பி 
யால் துந்துமி பன் ! எறிந்தும் , தான் ஓரம்பால் ஏழுமரா 
மரங்களைத் துளைத்தும் அவன் கொண்ட சந்தேகம் ஒழித் 
தனர் . பிறகு சுக்ரீவனை வாலியிடம் ஏவி , அவ்விருவரும் 
போர் புரியும் போது , வாலியை வதைத்து , சுக்ரீவனை அரசுக் 
குரியவனாக்கினார் . மழைகாலம் கழிக்க தாங்கள் வனத்தி 
லிருந்தனர் . 

சரற்காலம் கழித்தும் அவ்வானாபதி வராமையைக் 
கண்டு , ஸ்ரீ இராமன் வெகுண்டு, தன் தம்பியை அவனது 
கருத்தை யறிந்து வர ஏவ , இலக்ஷமணன் சென்றபோது 
சுக்கிரீவன் முதலியோர் மதுவுண்டு மதி மருண்டு கிடக்க , 
வாலியுயிரை யுண்டுகளித்த அம்புகள் போன்றது இன்னும் 
ஆயிர முண்டு காணு பொன் ! இளையவன் சீற , மயக்கம் நீங்கி , 
இராகவரை இறைஞ்சி நின்றனன் . பின்பு சுக்ரீவனது ஏவ 
லால் வானராகள் பலதிக்கிலும் சீதையைத் தேடினர் . 

தெற்குத்திரை சென்ற அனுமான் , நீலன் , சாம்பவன் , 
அங்கதன் ஆன நால்வரும் தேடித்திரிந்து எங்கும் சீதையை 
காணாமல் , படகேந்திர கிரியடைந்து , அங்கு அமர்ந்து 
“ சடாயுவைப்போல நாமும் போரில் படியாதொழிந்தோமே 
என வருந்த , இதுகேட்டு சம்பா தி எனும் சடாயுவின் சகோ 
தரன் , எல்லா விஷயமும் இவர்களாலறிந்து , தனது சகோத 
ரனது மரணத்திற்கு வருந்தி , அனுமானை இலங்கைக் கலுப் 
பும்படி யோசனை சொல்ல , அதன்படி ஆஞ்சனேயர் இலங் 


716 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கைபுகுந்து , அசோக வனத்து அம்மையைக்கண்டு களித்து 
இரகுபதியினது மோதிரத்தை அடையாளமாகக் கொடுத்து 
அவர்களது செய்தியாவும் உரைக்க , பிறகு அவர் இராவணன் 
மீது கொண்ட கோபட்டங்காது அசோகவனத்தை யழிக்க, 
அது கேட்ட இராவணன் சைனியங்களை யனுப்ப , அவர்களை 
அனுமன் கொல்ல , கடைசியாக இந்திரஜித்தன் தனது பிரம 
பாசத்தால் மாருதியைப் பிணித்துக்கட்டி இராவணன் முன் 
விடுப்ப , அவன் , * நீயார் ? இங்கேன் வந்தாய் ? " என்று 
வினவ , அநுமன் உன்னையும் உன் குலத்தையும் வேரறுப் 
பான் வந்தருளிய வெற்றி வீரன் ஸ்ரீ இரகுராமனுக் குற்ற 
தோழன் யான் . நீ பிழைப்பதானால் என் தாயை 

தாயை இன்னே 
எந்தையிடந் தருதி ; இலையாயின் நீ ஒழிவாய் 

என்ன , 
இம்மொழிகள் செவிகொள வாற்றாது , இராவணன் அனு 
மனை கொல்லப் பணி 

தூதுவரைக் கொல்வது அரசர்க் 
காகாது 

என்று இராவணனது தம்பியான விபீஷணர் 
தடுக்க , பிறகு மாருதியின் வாலைக்கொளுத்த , மாருதி இலங் 
கையைச் சுட்டு நீராக்கி , அத் தீயால் சிறிதும் கஷ்டமுறு 
திருந்த அன்னையின் அடிவணங்கி , அவரது சூடாமணி 
யைப் பெற்று அவரடிபணிந்து மீண்டு , மகேந்தி ! கிரியை 
யடைந்து அங்குள்ள அங்கதன் முதலியோர்க்கு செய்தியாவு 
முரைத்து அவருடன் இராகவன் பாலடைந்தான் . 

சீதாபிராட்டியாகிய அன்னையைக் கண்டது ஐயனுக் 
குரைப்ப , அச்சுதன் மகிழ்ந்து , கடல் கடக்க வெண்ணி சுக்ரீ 
வன் முதலிய வானரர்களுடன் கடல்கரை யடைய , 
இராவணனை வெறுத்து விபீஷணன் இராமனைச் சரண்புக . 
அநுமரது யோசனையால் அவர்க்கு அபயந்தந்து , வருணனை 
கடலிலிடந் தரும்படி வேண்ட , அதற்கவனிசையாது நிற்க 
அவன்மேல் கோபித்து இராகவன் வாளியேவ , வருணன் 
பணிந்து இடந்தர , வானரரால் அணை கட்டி , இலங்கை புக , 
அங்கு வந்த இராவணனது சுகசா ரணரெ னும் தூதுவர் மூல 
மாக இராகவன் இலங்கை புகுந்தமை யோர்ந்து , இராவணன் 
கோபுரமீதினின்று இராமனாதியரைக் காண , அவனைக்கண்டு 
சுக்ரீவன் இராவண னண்டையிற் பாய்ந்து , அவனது கிரீடத் 
தைக் கொணர்ந்து இறைவனடியிற் சமர்ப்பித்தனன் . பின்பு , 
அங்கதன் தூதாக இராவணனிடமடைந்து புத்தி கூறியுப் 
உடன் படாத இராவணனைப் போர்க்கழைத்து மீள , இராம 
சேனைகள் இலங்கையைச் சூழ்ந்தது . 

பெரும்படை புடை சூழ உக்கிர போர்க்கோலங் கொண்டு 
ராவணன் எதிர்க்க , அவனை வென்று ஒன்றும் உதவுவதற் 


அங்கு 


தம்பி 


நவமி ஸ்கந்தம் 

717 
கிலா தீபடிச்செய்து , ஸ்ரீ இராமன் நேரில் இராவணனுக்கு 
நல்லதுரைப்ப , இராவணனும் இல்லம் திரும்பி , தன் 
யான கும்பகர்ணனைப் போர்க்கனுப்பினன் . அவனும் போரில் 
மடிய , தனது புதல்வனை அதிகாயனை போர்க்கனுப்ப , 
அவனும் இலட்சுமணனால் படிந்தான் . பிறகு இந்திரஜித்து 
போர்க்களம் - புகுந்து தாகபாசத்தால் தன்னை யெதிர்த்த 
இலட்சுபணன் முதலியோரை பிணிக்க, கருடபகவானால் நாக 
பாசம் அறுக்கப்பட்டது . பிறகு இந்திரஜித்தன் பிரமபாசத் 
தைவிட இராம சைனியம், அடங்கலும் வீழ , அனுமரது 
முயற்சியால் கொண்டுவப்பட்ட சஞ்சீவி மலையால் யாவரு 
முயிர்க்க, இந்திரஜித்தன் மறைந்து நிகும்பலை யெனும் 
பெரும்ப ! கமியற்ற , அதையறித்து இலட்சுமணன் அவனைத் 
துரத்தி போரில் அவ்வீரவதி சிரத்தை வீழ்த்தினான் . 

இந்திரஜித்த னிறந்தது கேட்டு இராவணன் எல்லையிலா 
துன்பத்தாழ்ந்து மூல ல சைனியங்களைப் போர்க்கனுப்ப , 
அவர்களை ஒரு 

ஒரு நிமிஷத்தில் இராகவன் படிக்க , இராவ 
ணனே கடைசியாக யுத்தத்திற் கெழுந்தான் . இராமச்சந்திர 
மூர்த்தி இந்திரனேவலால் ம ! வலிகொணர்ந்த தேரிலமர்ந்து , 
இராவணனுடன் பெரும்போர் புரிந்து இராவணனைக் கொன் 
றனர் . தேவர்கள் மலர்மாரிபெய்து , களிப்பெய்தினர் . பிறகு , 
விபீஷணன் மடிந்தார்க்கு நீர்க் கடன்கழிக்க, ஸ்ரீ இராமர் அவ 
னுக்கு ஓர் கற்பகாலம் ஆயுளும் தந்து , அவனுக்கு இலங்கை 
யரசைக்கொடுத்து , சீதையைக் கைக்கொண்டு , புஷ்பகவிமான 
மூர்ந்து , அனை வரும் கிஷ்கிந்தை யடைத்து , அங்கிருந்தும் . 
எழுந்து , பரத்துவாசர் ஆசிரமத்தில் பெரு விருந்துண்டு, 
அயோத்திக்கெழுந்து செலு முன் மாருதியால் பரதன் இராக 
வனது செய்தியறிந்து , அவன் எல்லோரோடும் எதிர்கொள, 
ஸ்ரீ ராகவன் சகலவைபவங்களுடனும் அயோத்தியடைந்து . 
உலகம் உய்ய பட்டாபிஷேகம் கொண்டனன் . 


A 


பதினோவது அத்தியாயம் 


ஸ்ரீ ராமமூர்த்தியானவர் தம்பிமாரோடுகூட அயோத்தியிலே வாசம் 
பண்ணிக்கொண்டு யக்கிய முதலான வர்ணாசிரம தர்மங்களை 
உலகசிட் சார்த்தமாகச் செய்தாரென்று 

சொல்லப்படுகின்றது , 

ஸ்ரீ சுக வாக்கியம் 
இராகவனது அன்னையர் மூவரும் , ஜானகி பிராட்டியும் , 
பரதர் , இலட்சுமணர் 

சத்துருக்கரான சகோதரர்களும் , 


718 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அனுமான் முதலியவரும் பூமியிலுள்ளார் யாவரும் ‘ வாழத் 
தாமும் மிக மகிழ்ந்து வாழ்ந்தனர் . ஸ்ரீ இராமபிரான் பூமி 
யரசு செலுத்திவரும் நாளில் தீமை யென்பன யாவும் ஒழிந் 
தன ; உத்தம தருமங்கள் தழைத்து வளர்ந்தன ; மும்மாரி 
பருவம் கடவாது , பெய்ய , சகலரும் இன்பமெய்தினர் ; எல்லா 
மனிதரும் , பக்ஷிகள் - மிருகங்கள் முதலிய மற்றப் பிராணி 
களும் , புல் - பூண்டு- விருக்ஷ திகளும் குறைவின்றி வாழ்ந்தார் 
கள் . புகழில் பெரிய வசிட்டரால் இயற்று தர்க்கரிய பல 
யாகங்களையும் பகவான் செய்து 

முடித்தார் . 

அபக்கரை 
வெற்றி கொண்ட ஸ்ரீ இராமச்சந்திர மூர்த்தியினது அரிய 
கதையை கேட்பவரும் , அதை தியானிப்பவரும் , அதைப் 
படிப்பதற்கு ஏற்பாடு செய்பவரும் , அதை நன்கு நடத்து 
பவரும் , தாம் கோறியதை யடைந்து வாழ்வார்கள் . 


பிறகு , ஒருக்கால் ஸ்ரீ ராமரானவர் வழக்கம்போல் உல 
கத்தினுடைய நடத்தையை அறியவேணுமென்கிற இச் 
சையை யுடையவராய் , இராத்திரியில் ஒருத்தருக்குத் தெரியா 
மல் வீதியிலே உலாவும் போது , தம்முடைய பாரியையான 
சீதையை உத்தேசித்து , ஒருவன் தன் மனைவியை நோக்கி 
அடி துஷ்டையே ! அன்னியர்களுடைய கிரகத்துக்குப் 
போய்வந்த உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுகிறதில்லை . 
ஸ்ரீராமரல்லவா அயலார் கிரகத்திலே வாசம்பண்ணிய 
சீதையை சேர்த்துக் கொண்டார் என்று சொன்னான் . அந்த 
வார்த்தையைக் கேட்டு ஸ்ரீ ராமர் உடனே சீதையை காட்டில் 

கர்ப்பிணியான ஜானகியும் வால்மீக மகாரிஷியி 
னுடைய ஆசிரமத்தை யடைந்து அங்கு இரட்டைப் பிள்ளை 
களைப் பெற்றாள் . 


விட , 


அப்போது வால்மீகி மகாரிஷியானவர் அந்தப் பிள்ளை 
களுக்கு ஜாதகர்ம முதலானவைகளைப் பண்ணி , அவர்களுக்கு 
குசனென்றும் , லவனென்றும் நாமகரணத்தைச் செய்வித் 
தார் , அவர்களும் பி ,சித்தர்களா யிருந்தார்கள் . லக்ஷ் 
மணருக்கு அங்கதனென்றும் சந்திரகேது வென்றும் 
இரண்டு பிள்ளைகளும் , பரதருக்கு தக்ஷனென்றும் புஷ்கர 
னென்றும் இரண்டு பிள்ளைகளும் , சத்துருக்கனருக்கு சுபாகு 
வென்றும் , சுருதசேனனென்றும் இரண்டு புத்திரர்களும் 
பிறந்தார்கள் . பரதரானவர் திக்குவிஜயத்தில் அனேககோடி 
கந்தர்வர்களைச் சங்கரித்து அவர்களுடைய தனத்தையெல் 
லாம் கொண்டுவந்து ராஜாவான ஸ்ரீ ராமருக்குச் சமர்ப்பித் 
தார் . சத்துருக்கனரும் மதுவினுடைய புத்திரனான லவண 


நீ வம ஸ்கந்தம் 

719 
னென்கிற ராக்ஷசனைச் சங்கரித்து மதுவனத்தில் மதுரை 
யென்று ஒரு பட்ட ணத்தை நிருமித்தார் . 

ஒரு நாள் குசனும் லவனும் வான்மீகமுனிவரா லியற்றப் 
பட்ட ஸ்ரீ இராமாயணத்தை ஸ்ரீ இராமர் சபையில் பாட , 
ஸ்ரீ இராமரும் அவர்களைத் 

புத்திரர்களென்று 
உணர்ந்து , சீதையை மீண்டும் அடைய விச்சிக்க , ஸ்ரீசீதையை 
வான்மீகர் கெ ! ண்டுவந்து விடுத்து , குற்றமிலா விக்குலக் 
கொழுந்தை நற்றவர் நாயகமே நீ மீண்டு 

நீ மீண்டு மடையெனச் 
சொல்ல , தேவியும் அச்சபையினர் முன் நான் கற்பில் 
பிறழா தவளாயின் எனக்கு இப்பூமகளிடந்தருக வென , 
பூமகளும் அவ்விடத்துத் தோன் , ஓர் பொற்றகட்டில் அம் 
மையை ஏந்திக்கொண்டு பூமியில் மறைந்தனள் . அது கண்டு 
நம்மிறைவன் பூமியின் மீது சீற்றங்கொள்ள , பிரமன் 
தோன்றி “ எந்தாய் ! எமதன்னை வைகுந்த மடைந்து நுமது 

எதிர்பார்க்கின்றனள் . ஆதலின் சீற்றந்தணிக 
வென்றிரைஞ்ச, ஐயன் தணிந்தனன் . 

பிறகு ஸ்ரீ இராமச்சந்திரமூர்த்தி தனது அரிய புதல் 
வர்களை அணைத்து மகிழ்ந்தனர் . பூவுலகம் வாழ நம் புண் 
ணியமூர்த்தி கண்ணியமாக பதின் மூவாயிர வருஷம் செங் 
கோல் ஓய்ச்சி வந்து , பின்னர் தன் அடிச்சோதிக் கெழுந் 
தருள நினைத்து , தன் மக்களுக்கும் தன் சகோதரர்களது 
மைந்தர்களுக்கும் அசைப் பகிர்ந்து கொடுத்து விட்டு, தான் 
தன் தம்பியருடன் சிரயூ நதியிலிறங்கி , கோசல நாட்டிலுள்ள 
சரம் - அசாமெனும் இருவகை ஜீவராசிகளும் , மேலுலகம் 
புகுந்து மேன்மையுறக் கடைக்கணித்து , தன் பழைய பொன் 
னுருவம் பூண்டு , பற்றற்றார் பற்றத் தவம்புரியும் வைகுந்தம் 
சார்ந்து இருந்தனர். 


வரவை 


பன்னிரண்டாவது அத்தியாயம் 


ஸ்ரீ ராமபுத்திரரான குசனுடைய வம்சமானது சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுதர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! குசனுக்கு அதிதி 
யென்று ஒரு பிள்ளையும் , அவனுக்கு நிஷதனென்கிறவனும், 
அவனுக்கு நானென்கிறவனும் , அவனுக்குப் புண்டரீகனும் , 
அவனுக்கு ஷேமதர்மாவும் , அவனுக்கு தேவாணிகளும் . 
அவனுக்கு அகினனும் , அவனுக்குப் பாரியாத்திரனும் , 


720 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


அவனுக்குப் பலஸ்தனும் , அவனுக்கு சூரிய அம்சனான 
வச்சிரநாபனும் , அவனுக்கு சங்கணனும் , அவனுக்கு விதுர்த் 
தியும் , அவனுக்கு இரணியனுபனும் பிறந்தார்கள் . அந்த 
இரணியனாபனே சயமுனி மகாரிஷிக்கு சிஷியனானான் . யோகா 
சாரியனான அந்த இரணியனுபனிடத்தில் நின்றும் கோசல 
புத்திரரான யாக்கியவற்கிய முனிவர் மகாசித்திகளை யுடைய 
தாயும் , இருதயத்தினுடைய சமுசயகிரத்தியைப் போக்கடியா 
நின்று மிருக்கிற அத்தியாத்தும் யோகத்தை அடைந்தார் . 
அப்படிப்பட்ட இரணிய நாபனுக்கு புவியனென்று ஒரு 
பிள்ளையும் , அவனுக்கு தருவசதி யென்கிறவனும் , அவ 
னுக்கு சத்தனனும் அவனுக்கு அக்கினிவர்ணனும் அவ 
னுக்கு சிக்கிரனும் , அவனுக்கு மருத்தென்கிறவனும் பிறந் 


தார்கள் . 


அந்த மருத்தென்கிற ராஜவானவன் கலாபமென்னப் 
பட்ட கிராமத்திலே பிருந்து கொண்டும் யோகசித்தியை 
யுடையவனாய் இப்போதும் இருக்கின்றான் . அந்த பருத் 
தானவன் கலியினுடைய முடிவில் நஷ்டமாகப்போகும் சூரிய 
வம்சத்தைத் திரும்பவும் உண்டாக்கப் போகிறான் . அந்த 
மருத்துக்குப் பிரசுசுருகனும் , அவனுக்குச் சந்தியும் , அவ 
னுக்கு அகமரஷணனும் அவனுக்கு மகசுவானும் , அவ 
னுக்கு விசுவசாகியனும் , அவனுக்கு பிரகதபலனும் பிறந் 
தார்கள் . அந்தப் பிரக சபலனானவன் பாரத யுத்தத்தில் 

னுடைய பித : வான அபிமன்னு வினால் சங்கரிக்கப்பட் 
டான் . இட்சுவாகு வம்சத்தில் பிறந்த இவர்களெல்லாம் 
அக்கிரமித்துப் போனார்கள் . 

இனிமேல் பிறக்கப்போகிறவர் களைச் சொல்லுகிறேன் 
கேள் . அந்தப் பிரகதபலனுக்கு பிரகதி திருதனும் , அவனுக்கு 

சூதனும் , அவனுக்கு வச்சப்பிரிதனும் , அவனுக்குப் 
பிரிதிவியோமனும் , அவனுக்குப் பானுவும் , அவனுக்குத் 
தேவசேனாதிபதியான பானுவும் , அவனுக்கு வீரனான சக 
தேவனும் , அவனுக்குப் பிரகதஷ்வனும் , அவனுக்குப் பரனு 
மானும் , அவனுக்குப் பிரிதிகாசுவனும் , அவனுக்குச் சுப் 
பிரதிகனும் , அவனுக்கு மனுதேவனும் , அவனுக்குச் சுன 
க்ஷத்திரனும் , அவனுக்கு குருக்ஷகனும் , அவனுக்கு அந்த 
ரிக்ஷனும் , அவனுக்குச் சுதபஸ்தும் , அவனுக்கு அமித் 
திரசித்தும் , அவனுக்குப் பிரகத்துவாசனும் , 

அவனுக் 
குப் பொறிகசும் , அவனுக்குத் தனஞ்சயனும் , அவனுக்கு 
இரணஞ்சயனும் , அவனுக்குச் சிரஞ்சயனும் , அவனுக்குச் 
சாக்கியனும் , அவனுக்குச் சுத்தோதனும் , அவனுக்கு வாங்க 


உரு 


நவமஸ்கந்தம் 


721 


லனும் , அவனுக்குப் பிரசேனசித்தும் , அவனுக்குச் சூத்திர 
கனும் , அவனுக்குக் குணகனும் , அவனுக்கு குச்சுரதனும் , 
அவனுக்குச் சுமித்திரனும் பிறக்கப்போகிறார்கள் . இந்த 
ராஜாக்கள் பிரகத பலனுடைய வம்சத்தில் பிறக்கப்போகிற 
வர்கள் . இட்சுவாகுவினது இந்த வம்சமானது அந்தச் 
சுமித்திரனை அந்தமாயுடையதாக நிற்கப்போகின்றது . 


A. 


பதின்மூன்றாவது அத்தியாயம் 


பிரபாக்கியானிகளாகிய ஜனகர் முதலியபேர்களாலுண்டான இட்சுவாகு 
புத்திரன் நிமியினுடைய வம்சம் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! இட்சுவாகு புத்திர 
னான நிமியானவன் ஒரு சத்திரயாகத்தை ஆரம்பித்தது , 
வசிஷ்டரை எக்கியஞ்செய்து வைக்கும்படியாக வரித்தான் . 
அந்த வசிஷ்ட மகாரிஷியானவர் “ நான் முன்னால் இந்திர 
னால் வரிக்கப்பட்டேன் . அந்த இந்திரனுடைய யாகத்தை 
நிறைவேற்றி விட்டுவருகிறேன் . அதுபரியந்தம் பார்த்துக் 
கொண்டிரு வென்று சொல்ல , கேட்டு , அந்த நிமியானவன் 
மௌனமாயிருந்தான் . வசிஷ்டரும் இந்திரனுக்கு யாகத் 
தைச்செய்து வைத்தார் . பின்பு அந்த நிமியானவன் ஆத்மக் 
கியானியாகையால் இந்தச் சரீரத்தை அஸ்திரமாக எண்ணிக் 
கொண்டு வசிஷ்டமகாரிஷி வருவதற்கு முன்னமே வேறேசில 
ரித்விக்குகளைக்கொண்டு சத்திரயாகத்தை ஆரம்பஞ் செய்து 
கொண்டிருந்தான் . அப்போது வசிஷ்டர் வந்து , சிஷியனது 
அக்கிரமத்தைப் பார்த்து , தானே சர்வக்கிய னென்றெண் 
ணிக்கொண்டிரா நின்ற இந்த நிமியினுடைய தேகமானது 
விழுந்துபோகக் கடவதென்று சபித்தார் . அந்த நிமியுந் 
தர்ம நிஷ்டரான குருவைப்பார்த்து , லோபத்தினால் தர்மத்தை 
அறியாத உமது தேகமும் விழக்கடவதென்று பிரதிசாபங் 
கொடுத்தான் . பின்பு ஆத்மக்கியானியான நிமி தன்னுடைய 
தேகத்தை விட்டுவிட்டான் . அந்த வசிஷ்டரும் அந்தச் 
சரீரத்தைவிட்டு விட்டு , ஊர்வசியைக்கண்டமாத்திரத்தில் 
நழுவ 

னின்ற மித்திராவருணாளுடைய வீரியத்தில் கும்பத் 
திலே ஜனித்தார் . பின்பு முனிசிரேஷ்டர்கள் அந்த நிமி 
யினது தேகத்தைக் கந்தவஸ்துக்களில் வைத்துக்கொண்டு , 
சத்திரயாக முடிந்தபின்பு அந்த யாகத்துக்கு வந்திருந்த 
தேவர்களைப் பார்த்து சொல்லுகிறார்கள் : 

91 


722 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
வாரீர் தேவர்களே ! நீங்கள் எங்களுக்குப் பிரசன்னர் 
களும் , சமர்த்தர்களுமானீர்களேயாகில் இந்த ராஜாவினு 
டையதேகம் ஜீவிக்க கடவதென்று சொன்னார்கள் . அந்த 
தேவர்களும் அதை அங்கீகரித்து அப்படியே ஆகட்டு 
மென்று சொல்லுகையில் , அந்த நிமியானவன் பிழைத்து 
சொல்லுகிறான் : “ ஸ்ரீ ஹரியினிடத்தில் புத்தியை யுடையவர் 
களான முனிவர்கள் தேகத்தினுடைய சப்பந்தத்தை இச்சி 
யாதவர்களாய் , மோக்ஷத்திலேயே இச்சையை யுடையவர் 
களாய் , ஸ்ரீ ஹரியினுடைய பாதார விந்தத்தையே இச்சிக் 
கிறார்கள் . அதுபோல , எனக்கு இந்தத் தேகசம்பந்தம்வேண் 
டாம் " எனும் அந்த நிமியைப் பார்த்து தேவர்கள் சொல்லு 
கிறார்கள் : வாராய் நிமியே ! நீ தேகமில்லா தவனாய் பிராணி 
களுடைய நேத்திரங்களில் நிமை கொட்டுதல் விழிக்குதல் 
இவைகளினால் காணப்பட்டவனாய் ஆத்மக்கியானத்தை 
யுடையவனாய் எதேச்சையாக வாசம் பண்ணுகவென்று வரங் 
கொடுத்தார்கள் . அப்போது அந்த ரிஷிகள் அந்த நிமியினு 
டைய தேகத்தைக்கடைந்தார்கள் . அப்போது அந்தச் சரீரத் 
தில் நின்றும் ஒருபுத்திரன் பிறந்தான் . அந்தப் புத்திரனான 
வன் ஜனிக்கையாலே ஜனகனென்றும் , விதேகனுடைய 
தேகத்தில் பிறந்ததினால் வைதேகனென்றும் , கடைதலினால் 
பிறந்ததினால் மிதிலனென்றும் பெயர்பெற்றான் . யாதொரு 
மிதிலனே தன்பெயரால் மிதிலையென்று ஒரு பட்டணத்தை 
நிருமித்தான் . 


அந்த ஜனகனிடத்தில் நின்றும் உதாவசுவும் , அவ 
னுக்கு நந்திவற்கனனும் , அவனுக்கு சுகேதும் , அவனுக்கு 
தேவராதனும் , அவனுக்குப் பிறுகத்திறுதனும் , அவனுக்கு 
மகாவீரியனான சுதிறு தியும் , அவனுக்கு திருஷ்டகேதுவும் , 
அவனுக்கு அரியசுவனும் , அவனுக்கு மருவும் , அவனுக்குப் 
பிரணிந்தகனும் , அவனுக்கு கீர்த்திதரனும் அவனுக்கு 
தேவபீடனும் , அவனுக்கு விதுர்த்தனும் , அவனுக்கு மகா 
கிருதியும் , அவனுக்கு கீர்த்திராதனும் , அவனுக்கு மகா 
ரோமனும் , அவனுக்கு சுவர்ணரோமாவும் , அவனுக்கு 
இரஸ்வரோமனும் , அவனுக்குச் சிரத்துவசனும் ஜனித்தார் 
கள் . அந்தச் சிரத் துவசனானவன் எக்கிய நிமித்தமாகப் பூமி 
யைக் கலப்பையினால் உழும்போது அந்தக் கலப்பையினு 
டைய முகத்தில் சீதை பிறந்தாள் . ஆகையால் அவன் 
சிறத்து வசனென்று பெயர் பெற்றான் . அவனுக்குச் சத்துவச 
னும் , அவனுக்குத் தர்மத்துவசனும் , அவனுக்குக் கிரு 
தத்துவசனென்றும் மிதத்துவசனென்றும் இரண்டு பிள்ளை 


நவமஸ் கந்த 


723 


கேசித்து 


கள் பிறந்தார்கள் . அவர்களுக்குள்ளே கிருதத்துவசனுக்கு 
கேசித்துவசனும் , மிதத்துவசனுக்கு காண்டிக்கனும் ஜனித் 
தார்கள் . 

கிருதத் துவசனுடை ய புத்திரனான 
வசனானவன் வேதாந்தக் கியானத்தை யுடையவனாயிருந்தான் . 
காண்டிக்கனோ கர்மகாண்டத்தினுடைய தத்துவத்தை யறிந் 
தவனாய் கேசித்துவசனுக்குப் பயந்து ராஜ்ஜியத்தை விட்டுப் 
புறப்பட்டுப் போனான் . 

அந்த கேசித்துவசனுக்குப் பானுமானும் , அவனுக்கு 
சதத்தியுமினனும் , அவனுக்கு சுசியும் , அவனுக்கு சனத்து 
வாசனும் , அவனுக்கு ஊர்த்தகேதுவும் , அவனுக்கு அச 
னும் , அவனுக்கு புருசிதும் , அவனுக்கு அரிஷ்டநேமியும் , 
அவனுக்கு கிருதாயுசும் , அவனுக்கு சுபாருசுவகனும் , அவ 
னுக்கு சித்திராதனும் , அவனுக்கு மிதிலாபதியான ஷேமாலி 
யும் , அவனுக்கு எமதரனும் , அவனுக்குச் சனுத்தியரதனும் , 
அவனுக்கு உபகுருவும் , அவனுக்கு அக்கினியினுடைய 
அம்சமான உபகுபதனும் , அவனுக்கு சாவனனும் , அவ 
னுக்கு சுவற்சரயுசும் , அவனுக்குச் சுபாஷணனும் , அவ 
னுக்கு சிரதனும் , அவனுக்கு ஜயனும் , அவனுக்கு விஜய 
னும் , அவனுக்குக் குறிதனும் , அவனுக்கு அனகனும் , அவ 
னுக்கு விதி அவ்வியனும் , அவனுக்கு திக்கியும் , அவனுக்கு 
விபிலாசுவனும் , அவனுக்கு திறுதியும் , அவனுக்கு சிதேந் 
திரியனாயும் மகானயுமிருக்கிற கிறுதியும் ஜனித்தார்கள் . 
மிதிலனுடைய வம்சத்தில் பிறவா நின்ற இந்த ராஜாக்கள் 
வேதாந்தக்கியானிகளாயும் யோகீஸ்வரர்களான ரிஷிகளு 
டைய பிரசாதத்தினால் கிரகாசிரமங்களிலே யிருந்தாலும் 
சிதோஷ்ணாதி தொந்த துக்க மில்லா தவர்களா யிருந்தார்கள் . 


பதினுன்காவது அத்தியாயம் 


புரூரவசுவானவன் ஊர்வசியினிடத்தில் ஆயிசு முதலான ஆறுபிள்ளை 
களைப் பெற்றானென்று சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
அசே ! இனி ஜகத்பாவனமான புரூரவசு முதலான 
ராஜாக்களின் சந்திர வமிசத்தைச் சொல்லுகிறேன் கேள் . 
சகஸ்திர சிரசோடு கூடின மகா புருஷனான பகவானுடைய 
நாபிக் கமலத்தில் பிறந்த பிரமதேவனுக்கு குணங்களினாற் 
சமானமானவனான அத்திரியெனும் ஒரு புத்திரன் பிறந் 


டான 


வான 


724 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
தான் . அந்த அத்திரிமகாரிஷியினுடைய நேத்திரத்திலுண் 

ஆனந்த பாஷ்பங்களில் நின்றும் அமிர்தபயனான 
சந்திரன் பிறந்தான் . அந்தச் சந்திரனானவன் பிரமதேவனால் 
பிராமணர்கள் ஓஷதிகள் நக்ஷத்திரங்கள் இவைகளுக்கு 
ராஜாவாக நியமிக்கப்பட்டு மூன்றுலோகத்தையும் ஜயித்து 
இராஜசூய யாகத்தைப் பண்ணினான் . அந்தக் கர்மத்தினால் 
தாரையென்று பெயரையுடையவளான பிரகஸ்பதியினுடைய 
பத்தினியை பலாத்காரத்தினால் அபகரிக்க , தேவாசுரர்களிரு 
வருக்கும் யுத்த முண்டாயிற்று . அந்த தேவாசுர யுத்தத்தில் 
சுக்கிரனானவர் பிரகஸ்பதியினிடத்தில் துவேஷத்தினால் 
அசுரர்களோடுகூட சந்திரனைத் தன்னுடைய பக்ஷமாகக் 
கிரகித்துக் கொண்டார் . ருத்திரனும் பூதகணங்களோடு 
கூடினவனாய் தனக்கு வித்தியாகுருவான அங்கீரசுவினுடைய 
புத்திரரான பிரகஸ்பதியை குருபுத்திரனென்கிற ஸ்நேகத்தி 
னால் தன்னுடைய பக்ஷமாகக் கிரகித்தார் . 

சமஸ்தமான 
தேவகணங்களோடுங் 

ங்களோடுங் கூடினவனாய் கேந்திரனானவன் குரு 

பிரகஸ்பதியை அனுவர்த்தித்தான் . அப்போது 
தாரை நிமித்தமாக தேவாசுரர்களுக் கெல்லாம் நாசகரமான 
யுத்தம் உண்டாயிற்று . 

பிற்பாடு அங்கீரசுவினால் விக்கியாபனம் பண்ணப்பட்டவ 
னாய் , பிரம தேவனானவன் சந்திரனை கோபித்து நீந்தித்து 
தாரையை அவளது பர்த்தாவான பிரகஸ்பதிக்குக் கொடுத் 
தார் . 

அப்போது பிரகஸ்பதியும் தன்னுடைய பாரியை 
கர்ப்பிணியாக அறிந்து சொல்லுகின்றான் : துற்புத்தியே ! 
என்னுடைய க்ஷேத்திரத்தில் அன்னியர்களால் உண்டாக்கப் 
பட்ட கர்ப்பத்தை சீக்கிரமாக விட்டுவிடு . பர்த்தா வார்த்தை 
யைக் கேட்டு , சுவர்ணசாயலான ஒரு பிள்ளையைப் பெற்றாள் . 
பிறந்த அப்பிள்ளையினிடத்தில் பிரகஸ்பதியும் , சந்திரனும் 
இச்சைப்பட்டார்கள் . பிற்பாடு என்னுடைய பிள்ளை உன்னு 
டைய பிள்ளை யென்று இந்தப்பிரகாரம் அந்தப்பிள்ளை விஷ 
யத்திலே பிரகஸ்பதி சந்திரன் இவர்களிருவரும் விவாதப் 
படுகையில் சமஷ்தமான தேவர்கள் ரிஷிகளும் அந்தத் 
தாரையை இவன் யாருக்குப் பிறந்தவனென்று கேட்டார்கள் . 
அந்தத் தாரையானவளும் , லச்சையை யுடையவளாய் ஒரு 
உத்தரமும் சொல்லாமலே யிருந்தாள் . அந்தக் குமாரனான 
வன் மிகவுங் கோபத்தை யடைந்தவனாய் தாயாரைப் பார்த்து 
சொல்லுகிறான் : 

துஷ்டையே ! இந்த அபத்தமான லச்சையினால் ஒன் 
றுஞ் சொல்லாம லிருக்கிறாய் . சீக்கிரமாக உன்னுடைய தப்பு 


நவமஸ க ந தம 


725 


கிற 


நடத்தையைச் சொல்லக் கடவாயென்று கேட்கும்போதும் 
மௌனமா யிருந்தாள் . அப்போது பிரம தேவனானவர் 
தாரையை ஏகாந்தத்தில் அழைத்துக்கொண்டு வந்து நல்ல 
வார்த்தையினால் சமாதானம் பண்ணி , இவன் யாருக்குப்பிறந் 
தவனென்று கேட்டார் . அப்போது அப்புத்திரன் சந்திர 
னுக்குப் பிறந்தவனென்று மெதுவாகச் சொல்ல , சந்திரனும் 
அந்தப் புத்திரனைக் கிரகித்துக்கொண்டான் . அந்தப் பிள் 
ளைக்கு பிரமதேவன் புதனென்று நாமகரணம் பண்ணினான் . 
அந்தப் பிள்ளையினாலேயும் அதிதினுடைய 

கம்பீரமான 
புத்தியினாலேயும் , நக்ஷத்திரபதியான சந்திரனானவன் சந்தோ 
ஷத்தை அடைந்தான் . அந்தப் புதனுக்கு இளையென்கிற 
ஸ்திரீயினிடத்திலே புரூரவசு வுண்டானான் . 

நாரத மகாரிஷியினால் கானம் பண்ணப்படா நின்ற 
அந்தப் புரூரவசுவினுடைய குணம்- ரூபம்.ஒளதாரியம் -சீலம் 
தனம் - பராக்கிரமம் இவைகளையெல்லாங் கேட்டு , ஊர்வசி 
யானவள் மன்மதபாணத்தினால் பீடிக்கப்பட்டவளாய் அவ 
னுடைய சமீபத்தை அடைந்தாள் . அந்தப் புரூரவசுவென் 

ராஜாவும் ஊர்வசியைப்பார்த்து சந்தோஷத்தினால் 
வாராய் உத்தமஸ்திரீயே ! நீ இவ்விடத்தில் தானே என்னு 
டனேகூட இரமித்துக்கொண்டிருக்க கடவாயென , ஊர்வசி 
சுந்தர புருஷனே ! உன்னிடத்தில் வைக்கப்பட்ட இந்த 
இரண்டு ஆடுகளையும் நீ இருக்கக் கடவாய் . நானுன்னு 
டனேகூட இரமித்துக்கொண்டிருக்கிறேன் . எனக்கு நெய் 
யானது பக்ஷணமாகும் . உன்னை நான் சம்போக காலந்தவிர 
இதர 

காலத்தில் நிர்வாணமாகப் பார்க்கிறதில்லையென்று 
சொல்ல , அந்த ராஜாவும் அப்படியே யாகட்டுமென்று 
அவள் பிரதிக்கினையை அங்கீகரித்து , இந்த ரூபத்துக்கும் 
பிரீதிக்கும் என்ன சொல்லப்போகிறேன் , எவன் தான் தானே 
வரா நின்ற தேவமாதாவான உன்னை யடையாமற் போவ 
னென்று சொல்லி , புருஷ சிரேஷ்டனான அந்த ராஜாவான 
வன் சந்தோஷித்து அந்த ஊர்வசியோடு தேவர்களுக்கு 
விசாரஷ்தானமான சயித்திராத முதலான உத்தியான வனங் 
களிலே இஷ்டப்பிரகாரம் இரமித்துக் கொண்டிருந்தான் . 

பின்பு ஒருக்கால் தேவலோகத்தில் இந்திரனானவன் 
“ ஊர்வசி யில்லாமல் நம்முடைய சமஷ்தானஞ் சோபிக்க 
வில்லை பென்று அந்த ஊர்வசியை யழைத்துக்கொண்டு 
வருவதற்குச் சில கந்தர்வர்களை அனுப்பினான் . அந்தக் 
கந்தர்வர்களும் . அந்த இராத்திரியில் மகா அந்தகாரத்திலே 
வந்து ராஜாவினிடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஊர்வசியி 


726 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


னது இரண்டு ஆடுகளையும் மாயையினால் அபகரித்துக் 
கொண்டு போனார்கள் . அப்போ தந்தக் கந்தர்வர்களால் 
அபகரிக்கப்பட்ட தனக்குப் புத்திரர்கள் போலிருக்கின்ற 
ரண்டு ஆட்டுக் கடாக்களுடைய கூச்சலைக் 

கேட்டு 
ஊர்வசியானவள் சொல்லுகின்றாள் : மகா வீரனென் றெண் 
ணிக் கொண்டும் நபுஞ்சகனாகவு மிருக்கிற அப்பிரயோசக 
னான இந்த நரனால் நான் கெட்டுப் போகின்றேன் . சோரர் 
களால் இரண்டு பிள்ளைகளை யொத்த ஆடுகள் அபகரிக்கப் 
பட்டன . ராஜனானவன் ஸ்திரீயைப்போல சோரர்களுக்குப் 
பயந்து படுத்துக் கொண்டிருப்பது தகுமோ ? இவன் புருஷ 
னேயன்று . எனது சரீரத்தை அணைத்துக் கொண்டிரா நின்ற 
நீ உனது கைகளை வாங்கு , என்னை விட்டுவிடு என அவளது 
சிநேகத்தைவிட மனமில்லாமல் மிகவும் பயந்தவனாய் அந் 
தப் புரூரவசுவானவன் அர்த்த ராத்திரியில் கோபத்துடனே 
கத்தியை யுருவிக்கொண்டு வஸ்திரமில்லா தவனாய் அந்தச் 
சோரர்களான கந்தர்வர்களைத் துரத்திக்கொண்டு போனான் . 
அந்தக் கந்தர்வர்களும் அப்போ தவ்விடத்தில் இரண்டு ஆடு 
களையும் விட்டுவிட்டு மின்னலைப் பிரகாசிப்பித்தார்கள் . அப் 
போதந்த இரண்டு ஆடுகளையும் கிரகித்துக் கொண்டு வரா 
நின்றும் வஸ்திர வீனனாயு மிருக்கிற அந்த ராஜாவைப் 
பார்த்து ஊர்வசியானவள் முன் பண்ணின நிபந்தனைக்குப் 
பங்கம் வந்ததினால் தேவலோகத்தை யடைந்தாள் . புரூர 
வசுவும் படுக்கையில் தனது பாரியையான ஊர்வசியைக் 
காணாமல் மகா விசனத்தை யடைந்து , அவளையே நினைந்து 
நினைந்து வருந்தி உன்மத்தனைப்போல் பூமியெங்குந் திரிந்து 
கொண்டிருந்தான் . 


அவன் ஒரு நாள் குருக்ஷேத்திரத்தில் சரஸ்வதி நதி 
தீரத்தில் அந்த ஊர்வரியையும் அவளது சகிகளையுங் கண்டு , 
மலர்ந்த முகத்தை யுடையவனாய் அவளைப் பார்த்து மதுர 
மாக அடி என் உயிர்க்குயிரானவளே ! பயங்கரமான இவ் 
விடத்தில் நீ என்னை விட்டு விடுகிறது தர்மமல்ல . உன்னி 
மித்தமாக எனது ஆத்மாவை விட்டு விடுகிறேனென்று 
சொல்ல , அவனைப் பார்த்து ஊர்வசியானவள் சொல்லு 
கிறாள் : 

ராஜாவே ! ஸ்திரீகளுடைப சினேகமானது ஒரு 
புருஷனிடத்திலேயும் ஸ்திரமா யிராதென்பது உமக்குத் 
தெரியாதா ? உலகத்தில் ஸ்திரீகள் தயை யில்லா தவர்களாயும் , 
குரூரர்களாயும் , பொறாமையோடு கூடினவர்களாயும் , தனக்கு 
வேண்டிய விஷயத்தில் காதலையே பிரியமாக உடையவர் 
களாயு மிருப்பார்கள் . அற்ப காரியத்தைக் காரணமாகக் 


என்னோடு 


நவம ஸ்கந்தம் 

727 
கொண்டும் அன்பு மிகுந்த பர்த்தாவையுங் கொன்று போடு 
வார்கள் . நவீனரா யிருக்கிற புருஷர்களிடங்களிலே பொய் 
யான நம்பிக்கையை உண்டாக்கி உண்மையில் சிநேகமில்லா 
தவர்களாகவே யிருப்பார்கள் . புதிய புருஷனையே கோறி 
விபசாரிகளாய் தன் மனதுக்கு இஷ்டமானபடிக்கே நடந்து 
கொண்டு மிருப்பார்கள் . நீ இப்போது வருந்துவதால் 
பயன் சிறிதுமில்லை. நீ சம்வச்சராந்தரத்தில் ஒரு ராத்திரி 

வாசஞ் செய்யப் போகிறாய் . சிரேஷ்டமான 
பிள்ளைகளும் நமக்கு உண்டாகப் போகிறார்களென , இவள் 
கர்ப்பிணியென்று எண்ணிக்கொண்டு ராஜாவும் தன் பட்ட 
ணத்தை அடைந்தான் . 

பின்பு அந்த ராஜன் வருஷ முடிவில் சரஸ்வதி நதி 
தீரத்துக்கு வந்து , வீரனுக்குத் தாயாரான அந்த ஊர்வசியை 
யடைந்து , சந்தோஷத்துடனே ஒரு இராத்திரி அவளோடு 
இரமித்துக்கொண்டிருந்தான் . பின்பு தன்னை விட்டுப் பிரிய 
மாட்டாமலிருக்கிற அந்த ராஜாவைப்பார்த்து ஊர்வசியான 
வள் சொல்லுகிறாள் : வாராய் ராஜாவே ! நீ கந்தர்வர்களை 
ஸ்தோத்திரஞ் செய்தால் அவர்கள் என்னை உனக்குக் 
கொடுத்து விடுவார்கள் எனும் அவள் வார்த்தையைக்கேட்டு , 
அரசனும் அந்தக் கந்தர்வர்களைப் பூசித்து ஸ்தோத்திரஞ் 
செய்தான் . அவர்களும் சந்துஷ்டர்களாய் அந்த ராஜா 
வுக்கு ஒரு அக்கினி ஸ்தாலியைக் கொடுத்தார்கள் . அப் 
போது அந்த அக்கினிஸ்தாலியைக் ஊர்வசியா எண்ணிக் 
கொண்டு வனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் . பின்பு 
அந்த ஸ்தாலியை ஊர்வசி யல்லவென் றறிந்துகொண்டு 
காட்டிலே வைத்துவிட்டு கிரகத்திலே வந்து அவளையே 
இராத்திரியில் தியானஞ் செய்து கொண்டிரா நின்ற அந்த 
ராஜாவினுடைய மனதில் கர்மங்களுக்குப் போ தகமாய் 
மூன்று வேதங்கள் தோன்றிற்று . பின்பு அந்த ராஜனான 
வன் அந்த ஸ்தாலியை வைத்தவிடத்திற்குப்போய் அதைக் 
காணாமல் அவ்விடத்தில் வன்னிமரத்திலே யுண்டான 
ஒரு அசுவத்த விருக்ஷத்தைப் பார்த்து , அந்த அசுவத்த 
விருக்ஷத்தினால் இரண்டு அரணிகளைச் செய்து கொண்டு 
அதிலே ஊர் வசி சாலோக்கியத்தைக்கோறி அக்கினியைக் 
கடைந்தான் . 

மந்திரத்தினால் கீழ் அரணியை ஊர்வசியாகவும் மேல் 
அாணியைத் தானாகவும் இரண்டு அரணிகளுக்கும் நடுவே 
யிருக்கிற காஷ்டத்தை அக்கினியைப் பிறப்பிக்கிறதாகவும் 
பாவனை செய்துகொண்டு கடைந்தான் . அப்போது கடைந்த 


728 


ஸ்ரீ மஹா பாகவத 


அரணியில் நின்றும் அக்கினி யுண்டாயிற்று . அந்த அக் 
கினியானது வேத மந்திரங்களினால் சமஸ்காரஞ் செய்யப் 
பட்டதாய் , காருகபத்தியம் ஆகவனீயம் தக்ஷணாக்கினியெனும் 
ரூபத்தை யுடையதாய் அந்த ராஜவான புரூரவசுவினால் 
புத்திரனாகக் கற்பிக்கப்பட்டது . அப்போது ராஜாவானவன் 
அந்த அக்கினியினால் யக்கியபலத்தைக் கொடுக்கிறவராயும் , 
பகவானாயுமிருக்கிற ஸ்ரீ ஹரியைக் குறித்து ஊர்வசி சாலோக் 
கியத்தைக் கோறினவனாய் ஏசித்தான் . கிருத யுகத்தில் 
சமஸ்த வாக்குகளுக்கும் பீச பூதமான பிரணவம் ஒன்றே 
வேதமாயும் , நாராயண ரொருவரே தெய்வமாயும் , ஒரே அக் 
கினியாயும் , அசமென்னப்பட்ட ஒரே வர்ணமாயு மிருந்தது . 
வாராய் பரிக்ஷித்தே! திரேதாயுக ஆதியில் புரூரவசுவினால் 
அக்கினியானது மூன்று ரூபமாகவும் , வேதமும் மூன்று 
ரூபமாகவும் உண்டாயிற்று . அந்தப் புரூரவசு ராஜனும் 
அந்த அக்கினியாகிற புத்திரனால் கந்தர்வ லோகத்தை 
யடைந்தான் . 


பதினைந்தாவது அத்தியாயம் 


காசிராஜாவின் பேரனுடைய பிள்ளையான பரசுராமரானவர் கோபத்தினால் 
கார்த்த வீரியார்ச்சுனனைச் சங்கரித்து அப்படிப்பட்ட காசி 
ராஜனானவன் புரூரவசுவினது புத்திர வம்சத்தினாலே 

யுண்டானானென்று சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


வாராய் பரிக்ஷித்தே ! இளாபுத்திரனான புரூரவசுவுக்கு 
ஊர்வசியினது கர்ப்பத்தில் நின்றும் , ஆயுசுவென்றும் , சுறு 
தாயுசு வென்றும் , சத்தியாயுசு வென்றும் , ரேயனென்றும் , 
விசயனென்றும் , சயனென்றும் ஆறு பிள்ளைகளுண்டா 
னார்கள் . அவர்களுக்குள்ளே சுறு தாயுசுவுக்கு வசுமானும் , 
சத்தியாயுசுக்கு தனஞ்சயனும் , 

ரேயனுக்கு தூறுதனும் 
ஏகனும் , சயனுக்கு மிதனும் , விசயனுக்கு பீமனும் , புத்திரர் 
களா யுண்டானார்கள். பின்பு பீமனுக்குக் காஞ்சனனும் , 
அவனுக்கு ஒதுறகனும் , அவனுக்கு சனனுவும் பிறந் 
தார்கள் . அந்த சனனுவே கங்கையை ஒருவாய் தீர்த்தமாகப் 
பானம் பண்ணினவன் . அந்த சனனுவுக்குச் சுவயஞ்சய 
னென்று ஒரு பிள்ளையும் , அவனுக்குப் பாலகனும் , அவ 
னுக்கு அசகனும் , அவனுக்குக் குசனும் , அவனுக்குச் சாம் 
மன் தூர்த்தயன் வசுகுசனாபன் எனும் நாலு பிள்ளைகள் 


நவம ஸ்கந்தம் 

729 
பிறந்தார்கள் . குசாம்பனுக்குக் காதி யுண்டானான் . அந்தக் 
காதிக்குச் சத்தியவதி யென்று ஒரு பெண் பிறந்தது . அந்தப் 
பெண்ணை ரிசிகசென்கிற பிராமணன் வந்து யாசித்தான் . 
அப்போது அந்தக் காதி ராஜனானவன் அந்தப் பிராமண 
னைப் பெண்ணுக்குச் சமானமானவ னல்லவென்றெண்ணி 
பிருகு புத்திரரான அந்த 

அந்த ரிசிகரைக் குறித்து சொல்லு 
கிறான் : 

வாரீர் ரிசிகரே ! குசிதனுடைய வம்சத்திலே பிறந்த 
இந்தப் பெண்ணுக்கு ஒரு காது பச்சை வர்ணமாயும் மற்ற 
அங்கங்களெல்லாம் சந்திரனைப்போல வெளுத்த காந்தியினை 
யுடையவைகளான ஆயிரங் குதிரைகளைக் கன்னியா திரவிய 
மாகக் கொடுத்தால் பெண்ணைத் தருகிறேனென்று சொல்ல , 
ரிசிகரானவர் வருணனண்டைக்குப் போய் அவனிடத்தில் 
நின்றும் அப்படிப்பட்ட அசுவங்கள் ஆயிரங் கொண்டுவந்து 
காதி ராஜனுக்குக் கொடுத்து , அவன் பெண்ணான சத்திய 
வதியை விவாகம் பண்ணிக்கொண்டார் . பிற்பாடு ஒருக்கால் 
அந்த ரிசிக ரிஷியானவர் பாரியையான சத்தியவதியாலும் 
அவளுக்குத் தாயாராலும் , புத்திரார்த்தமாக வாசிக்கப்பட்ட 
வராய் , பிராமண மந்திரங்களினால் தன்னுடைய ஸ்திரீக்கும் 
க்ஷத்திரிய மந்திரங்களினால் மாமியாருக்கும் இரண்டு அவிசு 
களைப் பாகம் பண்ணி வைத்துவிட்டு ஸ்நானம் பண்ணப் 
போனார் . அப்போது அந்தச் சத்தியவதியானவள் தனக்குப் 
பண்ணி யிருக்கிற அவிசைத் தயாருக்குக் கொடுத்து அவளுக் 
காகச் சமைத்த சறுவைத் தான் புத்தாள் . பின்பு அந்த 
ரிஷியானவர் வந்து அந்தச் சறுவித்தியாசப் பட்டதை 
யறிந்து தம்முடைய பாரியைப் பார்த்து சொல்லுகிறார் : அடி 
நாயகி ! நீ விபரீத காரியத்தைச் செய்தாய் , ஆகையால் உன் 
னுடைய புத்திரன் தண்ட நாயகனாகவும் மகா குரூரனாகவும் , 
உன்னுடைய பிராதா பிரமக் கியானியாகவும் பிறக்கப்போ 
கிறார்களென்று அனுக்கிரகித்தார் . 

பிற்பாடு அந்த ரிசிகருக்கு சமதக்கினி பிறந்தார் . அந்தச் 
சத்தியவதியும் உலகத்தைப் பாவனம் பண்ணாநின்ற மகா 
புண்ணியமான கவுசிகை நதியானாள் . அந்த சமதக்கினி 
யானவர் 

ரேணுவினுடைய பெண்ணான ரேணுகையை 
விவாகம் பண்ணிக்கொண்டு அவளிடத்தில் வசுமனன் 
முதலான பிள்ளைகளைப்பெற்றார் . அந்தப் பிள்ளைகளுக்குள்ளே 
எல்லாருக்குங் கனிஷ்டனாய் ராமரென்று 

பிரசித்தராய் 
ஒருவருண்டானார் . அந்த ராமனையே வாசுதேவர் அம்ச 
மாகச் சொல்லுகிறார்கள் . அவரே ஹேயகுலத்தை நாசம் 

92 


730 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


பண்ணினவர் . அவரே இருபத்தொரு தரம் இந்தப் பூமியை 
ராஜ சூனியமாகப் பண்ணினவர் . அந்த ராமன் சொற்ப 
மான அபராத நிமித்தத்திலேயே பிராமண விரோதியாயும் , 
ராஜச - தாமசமான சரீரத்தை யுடையதாயுமிருக்கிற க்ஷத்திரிய 
வமிசத்தை நாசம் பண்ணினவர் . என்று சொல்லுகின்ற 
சுகப் பிரமரிஷியைப் பார்த்து பரிக்ஷித்து மகாராஜன் 
சொல்லுகின்றார் : 

பரிக்ஷித்து வாக்கியம் 
வாரீர் பிரம நிஷ்டரே ! பகவானான பரசுராமருக்கு 
ராஜர்கள் என்ன அபராதம் பண்ணினார்கள் ? எதனால் 
அந்தப் பரசுராமரானவர் ராஜகுலத்தை வேரோடு 

களைய 
நினைந்தார் ? அதை எனக்குச் சொல்லவேணுமென்று கேட் 
கின்ற பரிக்ஷித்து மகாராஜனைப் பார்த்து சுகப்பிரம ரிஷியா 
னவர் சொல்லுகின்றார் : 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


சுனன் 


நாராயண 


பரிக்ஷித்து மகாராஜனே ! ஹேயகுலத்துக்கு அதிபதி 
யாயும் புருஷ சிரேஷ்டனாயு மிருக்கிற கார்த்த வீரியார்ச் 

அம்சரான தத்தாத்திரய பகவானை 
அனேக சிசுரூஷையினால் உபசரித்து அவராலே ஆயிரங் 
கையையும் , சத்துருக்களால் ஜயிக்கக் கூடாமலிருக்கையும் , 
க்ஷயமில்லாத இந்திரிய பலத்தையும் , அணிடாதி அஷ்.. 
ஐஷ்வரியத்தையும் பெற்று , உலகங்களில் ஒருவராலும் பய 
மில்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் . அந்தக் கார்த்த 
வீரியார்ச்சுனன் ஒருக்கால் அனேக ஸ்திரீகளால் சூழப்பட்ட 
வனாய் நர்மதாந்தி சலத்தில் கிரீடித்துக்கொண்டு , அந்த 
நர்மதா நதியினுடைய பிரவாகத்தைத் தன்னுடைய கைகளி 
னால் கட்டினான் . அப்போது இராவணனானவன் திக்கு 
விஜயம் பண்ணிக்கொண்டு வரும்போது மாகிஷமதி பட்ட 
ணத்திற்குச் சமீபத்தில் நர்மதா 

நதியில் ஸ்நானம் 
பண்ணி 

தேவபூசை பண்ணிக்கொண்டிருக்க , கார்த்த 
வீரியார்ச்சுனனது கைகளினால் தடுக்கப்பட்ட ஜலம் திரண்டு 
போய், தன்னுடைய பூசாதிரவியங்களையும் சேனையையும் 
முழுகப்பண்ணினதைப் பார்த்து சகியாதவனாக யுத்தம் செய் 
தான் . அப்போது கார்த்த வீரியார்ச்சுனன் தன்னுடைய 
ஸ்திரீகள் பார்த்துக்கொண்டிருக்க விளையாட்டாக அந்த 
இராவணனைப் பிடித்துத் தூக்கிக்கொண்டு மாகிஷமதி பட்ட 
ணத்தில் கொண்டுபோய்ச் சிறைச்சாலையில் கட்டிவைத்துப் 
பின்பு குரங்கைப்போல விட்டுத் துரத்தி விட்டான் . 


நவமஸ்கநதம 


731 


அந்தக் கார்த்தவீரியார்ச்சுனன் பின் ஒரு நாள் ஜனசஞ் 
சாரமில்லாத வனத்தில் வேட்டையாடி பிறகு ஜமதக்கினி 
மகாரிஷியினுடைய ஆசிரமத்தில் பிரவேசித்தான் . அந்த 
ரிஷியானவர் மந்திரிகள் யானை குதிரை முதலான சேனைக 
ளுடன் வந்த அந்த ராஜுவுக்குத் தம்முடைய காமதேனுவி 
னால் பூர்ணமாக ஆதித்தியம் பண்ணிவைத்தார் . அந்த அர 
சனும் தன் ஐஸ்வரியத்துக்கு மிஞ்சின அவருடைய பிரபா 
வத்தைக்கண்டு , சந்தோஷியாமல் அந்த காமதேனுவினிடத் 
தில் ஆசையை யுடையவனாய் அந்தக் காமதேனுவை கர்வத் 
தினால் பிடித்துக்கொண்டு வரும்படி மனுஷியர்களை ஏவினான் . 
அவர்களும் அந்தப் பசுவை பலாத்காரமாக மாகிஷமதி 
பட்டணத்தில் கொண்டுபோய்ச் சேர்த்தார்கள் . 

இராஜாவும் ஆஸிரமத்தை விட்டுப்போன பிறகு வெளி 
யிலே யிருந்துவந்த பரசுராடர் அந்த ராஜாவினுடைய துர் 
நடத்தையைக்கேட்டு மிகவுங் கோபத்தை அடைந்தவராய் , 
மகா யங்கரமான தனது கோடாலியையும் , தனுசையும் , 
கவசத்தையும் எடுத்துத் துரத்திக்கொண்டு போனார் . அப்படி 
துரத்திக்கொண்டு வரும் பரசுராமரை ராஜா பார்த்து ரத 
கஜ - துரக பதாதிகளோடு கூடின பதினேழு 

பதினேழு அக்ரோணி 
சேனைகளை ஏவினான் . அந்தப் பதினேழு அக்ரோணி சேனை 
களையும் பகவானான பரசுராமர் ஒருவரே சம்மாரம் பண்ணி 
னார் . அப்போது பரசுராமரால் அதமாய்போன தன்னு 
டைய ஏழு அக்ரோணி சேனைகளையும் பார்த்து , ஹேயராஜன் 
ரோஷத்தினால் பாசுராமர்பேரில் எதிர்த்து ஐந்து நூறு விற் 
களில் ஏககாலத்தில் பானங்களைப் பிரயோகம் பண்ணினான் . 
பரசுராமரும் அந்த தனுசுக்களை யெல்லாம் ஏககாலத்தில் 
பாணங்களினால் அறுத்து விட்டு , அந்தக் கார்த்தவீரியார்ச் 

சிரசையும் தன் னுடைய கோடாலியினால் 
சேதித்துவிட்டார் . அப்போது அந்தக் கார்த்தவீரியார்ச் 
சுனனுடைய புத்திரர்கள் பதினாயிரம் பேரும் பயத்தினால் 
ஓடிப்போய் விட்டார்கள் . 

பிற்பாடு பரசுராமர் கன்றோடு கூடிக்கொண்டிரா நின்ற 
அக்கினிவோத்திர காமதேனுவைக் கிரகித்துக்கொண்டு தம் 
முடைய ஆசிரமத்தை அடைந்து , அந்தக் காமதேனுவை 
மாதா பிதாக்களுக்குக் கொடுத்துத் தம்மாலே செய்யப்பட்ட 
யுத்தத்தையும் அவர்களுக்குச் சொன்னார் . அதைக் கேட்டு 
ஜமதக்கினியானவர் புத்திரனைப் பார்த்து “ பரசுராமா ! நீ 
சர்வதேசசொரூபியான பாஜவை வியர்த்தமாகக் கொன்ற 
மையால் நீ மகாபாபத்தைப் பண்ணினாய் . குழந்தாய் ! நாம் 


சுன னுடைய 


732 


ஸ்ரீ மஹ ! பாகவதம் 


பிராமணர்களல்லவா ? பொறுமையினால் சகல ஜனங்களா 
லேயும் பூசிக்கப்படுகின்றோம் . உலக குருவான பிரமாவும் 
பொறுமையினால் உத்தம ஸ்தானத்தை அடைந்தாரல்லவா ? 
பொறுமையை யுடையவர்களுக்கு பகவானான ஸ்ரீ ஹரி சீக்கிர 
மாகச் சந்தோஷிப்பர் . அகண்ட மண்டலா திபதியான ராஜா 
வினுடைய வதமானது பிராமண வதத்தைப் பார்க்கிலும் 

ஆகையால் குழந்தாய் ! நீ அச்சுதனிடத்தில் 
மனதை யுடையவனாய் புண்ணிய தீர்த்த யாத்திரையினால் 
அந்தப் பாபத்தைப் போக்கடித்துக் கொள்ளென பிதாவான 
ஜமதக்கினி சொல்லினர் : 


பெரிது . 


பதினாறாவது அத்தியாயப் 


ஜமதக்கினியை கார்த்தவீரியார்ச்சுனனது புத்திரர்கள் வதை செய்ததும் , 
பரசுராமர் அரசர்களை வதைத்ததும் , விசுவாமித்திர 
வம்சமும் சொல்லப்படுகின்றது , 

ஸ்ரீ ககர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்துவே ! அந்தப் பரசுராமர் இவ்விதம் 
தம் பிதாவினால் சிக்ஷிக்கப்பட்டு ஒரு வருஷகாலம் தீர்த்த 
யாத்திரை பண்ணி ஆசிரமத்தை யடைந்தார் . பிறகு ஒரு 
கால் ரேணுகா தேவி தண்ணீர் கொண்டுவருவதற்காக கங்கை 
யையடைய , அக்கங்கையில் அப்சரசுக்களோடு கூடி கிரீடித் 
துக்கொண்டும் பத்மமாலையை யுடையவனாயுமிருக்கிற ஒரு 
கந்தர்வ ராஜனைக் கண்டு அவனிடத்தில் ஆசையை யுடைய 
வளாய் , ஓமகாலத்தை மறந்து , அவள் காலங்கடந்து பயந்து 
ஆஸிரமத்திலேவந்து கலசத்தை ரிஷிமுன்னே வைத்து 
அஞ்சலிபந்தனம் பண்ணிக்கொண்டு நின்றாள் . அப்போது 
ஜமதக்கினி ரிஷியானவர் தன் நாயகியி னுடைய விபசாரத்தை 
யறிந்து மிகவுங் கோபத்தை யடைந்தவராய் புத்திரர்களைப் 
பார்த்து 

பாபியான இவளைக் கொன்றுபோடுங்களென்று 
சொன்னார் . புத்திரர்கள் தம் பிதாவினது உத்திரவின்படி 
தாயைக் கொலைசெய்ய வஞ்சினர் . பின்பு பரசுராமரானவர் 
பிதாவினால் மாதாவையும் சகோதரர்களையும் கொன்றுபோட 
ஆக்கியாபிக்கப்பட்டவராய் , அந்த முனியினது தபசு சமாதி 
இவைகளுடைய பிரபாவத்தை மிகவும் அறிந்தவராய் மாதா 
வோடு கூட பிராதாக்களையுங் கொன்றுபோட்டார் . அப் 
போது சத்தியவதி புத்திரரான ஜமதக்கினி ரிஷியானவர் 
சந்துஷ்டராய் , உனக்கு வேண்டிய வரத்தைக் கேளென்று 


நவம்ஸ நதம 


733 


சொன்னார் . பரசுராமர் கொல்லப்பட்ட தனது சகோதரர் 
களும் தாயாரும் பிராணனோடு எழுந்திருக்கவும் அவர்கள் 
வதைக்கப்பட்டது அவர்களுக்குத் தெரியாமலிருக்கவும் கேட் 
டார் . அப்படியே அந்த ரிஷியினுடைய அனுக்கிரகத்தி 
னால் கொல்லப்பட்டவர்கள் நித்திரை தெளிந்தெழுந்தவர் 
கள்போல் சீக்கிரமாக எழுந்திருந்தார்கள் . 

அந்தப் பரசுராமரானவர் பிதாவினுடைய தபோ வீரி 
யத்தை யறிந்து தானும் தன் சகோதரர்களுடன் தவம் 
பண்ணினார் . கார்த்த வீரியார்ச்சுனனுடைய பிள்ளைகளும் 
தன் பிதாவினுடைய வதத்தை ஸ்மரித்துக்கொண்டு , பரசு 
ராமருடைய வீரியத்தினால் திரஸ்கரிக்கப்பட்டவர்களாய் 
ஓரிடத்திலும் சுகத்தை யடையாமற் போனார்கள் . பிறகு ஒரு 
நாள் பரசுராமர் ஆஸிரமத்தில் நின்றும் பிராதாக்களோடு 
வனத்தை யடைந்திருக்கையில் , கார்த்தவீரியார்ச்சுனனுடைய 
புத்திரர்கள் வைரத்தை தீர்த்துக் கொள்ளவேணுமென்று 
இச்சையையுடையவர்களாய் ஆஸிரமத்திலே வந்து , அக்கினி 
ஹோத்திரத்தில் இரா நின்றும் உத்தமஸ்லோகரான பகவா 
னிடத்தில் புத்தியை யிருத்தியுமிருந்த அந்த ஜமதக்கினி 
ரிஷியைக் கொன்றுவிட்டார்கள் . அப்போது ரேணுகையும் , 
துக்கசோகங்களினால் மிகவும் பீடிக்கப்பட்டவளாய் தன் 
லே தன்னை அடித்துக்கொண்டு ராம ராம ராமாவென்று 
பிள்ளைகளைக் கூப்பிட்டு முறையிட்டாள் . அப்போது பரசு 
ராமர் முதலான பிள்ளைகள் ராமாவென்கிற சப்தத்தைக் 
கேட்டு சீக்கிரமாக ஓடி வந்து , கொல்லப்பட்டிருக்கிற பிதா 
வைக்கண்டு , வெகுவாகப் பிரலாபிக்க , பரசுராமர் அந்தப் 
பிதாவினுடைய தேகத்தை பிராதாக்களிடத்தில் வைத்து 
விட்டு , பரசுவை யெடுத்துக்கொண்டு மா ஹீஷமதி பட்ட 
ணத்தை யடைந்து , கார்த்த வீரியார்ச்சுன புத்திரர்களுடைய 
சிரசுக்களைக் கண்டித்தார் . பிறகு அவர் பிதாவினுடைய 
வத நிமித்தமாக பூமியிலேயுள்ள க்ஷத்திரியர்களை யெல்லாம் 
அதம்பண்ணி பிதாவினுடைய தேகத்தோடு சிரசைக்கூட்டி 
அக்கினியில் சமஸ்காரம்பண்ணி சர்வதேவனாயிருக்கிற பர 
மாத்மாவை யக்கியங்களினால் ஆராதித்தார் . 

அந்த எக்கியத்திலே ஓதாவுக்குக் கிழக்குத் திக்கையும் , பிர 
மாவுக்கு தக்ஷண திக்கையும் , அத்துவரியுவுக்கு மேற்கு திக்கை 
யும் , உத்காதாவுக்கு உத்தர திக்கையும் , மற்ற சிலருக்கு மத்தி 
யிலே யிருக்கிற திக்குகளையும் , காசியபருக்கு மத்திய தேசத் 
தையும் , உபதிரஷ்டாவுக்கு ஆரியவர்த்த க்ஷேத்திரத்தை 
யும் , அதற்கப்புறப்பட்ட பிரதேசத்தை சதசியர்களுக்கும் 


734 

ஸ்ரீ மஹா பாகவதம 
கொடுத்து , சரஸ்வதியென்கிற பிரம நதியில் 

அவ்பிருத 
ஸ்நானஞ் செய்து , அதனால் சகல பாபத்தையும் போக் 
கடித்து , மேகங்களினால் 

மேகங்களினால் மறைக்கப்பட்ட் சூரியன் போல 
விளங்கினார் . அந்த ஜமதக்கினி ரிஷியும் பரசுராமரால் பூஜிக் 
கப்பட்டவராய் நல்ல கியானத்தை யுடையதான தம்முடைய 
தேகத்தை அடைந்து ரிஷிகளுடைய மண்டலத்தில் ஏழா 
வது ரிஷியாகவிளங்கினார் . ஜமதக்கினி புத்திரராயும் பகவா 
னாயும் புண்டரீகாக்ஷனயுமிருக்கிற பாசுராமரானவர் வரப் 
போகிற மனுவந்தரத்தில் வேதப் பிரவர்த்தகர்களான சப்த 
ரிஷிகளுக்குள்ளே ஒருவாகப்போகிறவராய் , இப்போதும் 
மகேந்திர பர்வதத்திலே ராஜ தண்டனையை விட்டு சாத்தினை 
யுடையவராய் , சித்தர்கள் கந்தர்வர்கள் சாரணர்கள் இவர் 
களால் கானம் பண்ணப்பட்டிருக்கிறார் . 

இந்தப் பிரகாரம் பிருகு வம்சத்தில் ஸ்ரீ ஹரியானவர் 
அவதரித்து பூமியாரத்தை நீக்கும்படி ராஜர்களை சங்கரித் 
தார் . காசிராஜனுக்கு விஷ்வாமித்திரரென்று ஒருவர் உண் 
டானார் . அந்த விஸ்வாமித்திரரே தபசினால் க்ஷத்திரிய 
பாவத்தை விட்டு பிரமதேஜசை யடைந்து நூற்றொரு பிள்ளை 
களை பெற்றார் . அவர்களுள் மதுச்சந்தசு என்பான் மத்திம 
புத்திரன் . அவன் முதலாக மற்ற ஜேஷ்டர்களான ஐம்பது 
பிள்ளைகளும் மதுச்சந்துசுக்களென்றே சொல்லப்படுவார்கள் . 

அசீகர்த்தனுடைய பிள்ளையாயும் , தேவயக்கியத்திலே 
தேவர்களால் ரக்ஷிக்கப்பட்டபையால் தேவராதனென்று 
பிரசித்தனாயும் , பிருகு வம்சத்திலே பிறந்தமையால் பார்க்கவ 
னென்றுஞ் சொல்லப்படும் சுனச்சேபன் அரிச்சந்திரனுடைய 
எக்கியத்தில் புருஷபசுவாக விற்கப்பட்டவனாய் , பிரமா முத 
லான தேவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி , அவர்களுடைய 
பிரசாதத்தினால் பாச பந்தத்தில் நின்றும் விடுவிக்கப்பட்டு , 
தேவதைகளால் ரக்ஷிக்கப்பட்டு , காதியி னுடைய வம்சத்தில் 
தேவராஜனென்று 

பிரசித்தியை 

யடைந்தான் . அந்தச் 
சுனசேபனை விஸ்வாமித்திரர் புத்திரனாகக் கிரகித்து , தம் 
முடைய புத்திரர்களைப் பார்த்து இவனை எல்லோரும் 
ஜேஷடனாகக் கொள்ளுங்களென்று சொன்னார் . அதை 
புத்திரர்களுக்குள்ளே மதுசந்தசுஎன்பார் அங்கீகரிக்கவில்லை. 
விஷ்வாமித்திரர் அதற்கு சினந்து அவர்களை மிலேச்சராகும் 
படி சபித்தார் . அப்போது மதுசந்தசு யென்பான் தனக்குப் 
பின்பிறந்த சகோதரர்களுடன் அந்த சுனசேபனை ஜேஷ்ட 
னாக அங்கீகரித்தான் , விஷ்வாமித்திரரும் சந்தோஷத்தை 
யடைந்தனர் . அஷ்டகன் ஆரிதன் ஜயந்தன் சுமதன் முத 


நவமஸ்கந்தம் 

735 
லான மற்றும் சிலபேர் விஸ்வாமித்திரருக்குப் புத்திரர்களா 
னார்கள் . இந்தப் பிரகாரம் அந்த கௌசிககோத்திரம் விஸ் 
வாமித்திரர் புத்திரர்களால் வெவ்வேறாகப் பண்ணப்பட்டது . 
இந்த கௌசிக கோத்திரமே இந்தப் பிரகாரம் அந்தத் தேவ 
ராதனை ஜேஷ்ட புத்திரனாகச் செய்து கொண்டு நானாப் 
பிரகாரமாக பிரவர பேதத்தையு மடைந்தது . 


பதினேழாவது அத்தியாயம் 


க்ஷத்திரவிருத்தன் முதலான நான்குபேருடைய வம்சம் 

சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்து மகாராஜனே ! புரூரவசுவினுடைய 
ஜேஷ்ட புத்திரனான ஆயுசுக்கு நகுஷன் , ஷத்திரவிருத்தன் , 
அரசி , அரம்பன் , அனனசுவெனும் ஐந்து பிள்ளைகளுண் 
டானார்கள் . அவர்களுக்குள்ளே ஷத்திரவிருத்தனுடைய 
வம்சத்தை சொல்லுகிறேன் கேளும் . ஷத்திரவிருத்தனுடைய 
புத்திரன் சுகோத்திரன் , அவனுக்குக் காசியன் , குசன் , கிரிச் 
சமதன் எனும் மூவர் பிறந்தார்கள் . கிரிச்சமதனுக்கு சுனகன் 
பிறந்தான் . அவனுக்கு ரிஷிசிரேஷ்டராயும் ருக்குவேதியாயு 
மிருக்கிற சவுனகர் பிறந்தார் . காசியனுக்குக் காசிபிறந்தான் . 
அவனுக்கு ராஷ்டானும் , அவனுக்கு தீர்த்தபசுவும் , அவ 
னுக்கு ஆயுர்வேதத்துக்குப்பிரவர்த்தகரான தந்வந்திரி பகவா 
னுண்டானார் . அவருக்கு கேதுபான் , அவனுக்கு பீமரதன் , 
அவனுக்கு திவோதாசன் , அவனுக்கு துயுமான் பிறந்தான் . 
அவனே பிறதறனென்றும் , சத்துருசித்தென்றும் , வச்சனென் 
றும் , ரித்ததுவசனென்றும் , குவலைய சுவனென்றும் பேர் 
பெற்றான் . அவனுக்கு அளர்க்கன் முதலான பேருண்டா 
னார்கள் . அந்த அளர்க்கனைத் தவிர வேறொரு ராஜாவான 
வன் யுவாவாய் அறுபத்தாறாயிரம் வருஷம் பூமியைப் பரிபா 
லனம் பண்ணினவனில்லை . அந்த அளர்க்கனுக்கு சந்நிதி 
யும் , அவனுக்கு சுனிதனும் , அவனுக்கு சுகேதன னும் , அவ 
னுக்கு தர்ம கேதுவும் , அவனுக்கு சத்திய கேதுவும் , அவ 
னுக்கு திஷ்டகேதுவும் . அவனுக்கு சுகுமாரனும் , அவ 
னுக்கு விதிகோத்திரனும் , அவனுக்கு பற்கனும் , அவனுக்கு 
பாற்கனும் , அவனுக்கு பாற்கபூமியும் பிறந்தார்கள் . இவர் 
களெல்லோரும் காசிகோத்திரஷ்தர்களும் காசியினுடைய 
பிற்பிதாமகனான ஷத்திர விருத்தனுடைய வம்சத்திலே 
பிறந்த ராஜாக்களுமாவார்கள் . அரம்பனுக்கு தபசனென்று 
ஒரு பிள்ளையும் , அவனுக்கு கம்பீரனும் , அவனுக்குச் சக்கிர 


736 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


கனும் பிறந்தார்கள் . அந்தச் சக்கிரகனுடைய க்ஷேத்திரத்தில் 
பிராமண வம்சம் உண்டாயிற்று . இனிமேல் அனனசுவினு 
டைய வம்சத்தைச் கேளும் . அந்த அனனசுவுக்கு சுத்தனும் 
அவனுக்கு சுசியும் , அவனுக்கு பிரமசாதியான திரிக்குத் 
தும் , அவனுக்குச் சாந்தரதனும் பிறந்தார்கள் . அந்தச் 
சாந்தர தன் ஆத்மக்கியானியாய் கிருதகிருத்தியனானான் . 

அரசியென்கிறவனுக்கு மகா பலவான்களாய் ஐன்னூறு 
புத்திரர்களுண்டானார்கள் . அந்த அரசியானவன் 

தேவர் 
களால் பிரார்த்திக்கப் பட்டவனாய் , தயித்தியர்களை யெல்லாஞ் 
சங்கரித்து , இந்திரனுக்குச் சுவர்க்கத்தைக் கொடுத்தான் . 
பிற்பாடு இந்திரனானவன் பிரகலாதனுக்குப் பயந்தவனாய் 
திரும்பவும் அந்தச் சுவர்க்கத்தைக் கொடுத்து அந்த ரசிக 
னுடைய பாதங்களைப் பிடித்து கொண்டு நான் உன்னவனாக 
விருக்கிறேனென்று தன்னையே அந்த ரசிகனுக்கு சமர்ப்பித் 
தான் . அரசியானவன் லோகாந்தரத்தை யடைந்திருக்கையில் 
அவனுடைய புத்திரர்கள் இந்திரனால் சுவர்க்கத்தை யாசிக் 
கப்பட்ட வர்களாய் , அவனுக்கு அதைக் கொடுக்கவில்லை . 
பின்னும் அந்த இந்திரனுடைய யக்கிய பாகங்களையும் கிர 
கித்துக் கொண்டார்கள் . பிற்பாடு இந்திரனானவன் தேவகுரு 

பிரகஸ்பதியினால் அக்கினியில் அபிசாரஹோமம் 
பண்ணப்படுகையில் சன்மார்க்கத்தை விட்டிரா நின்ற ரசிக 

பிள்ளைகளி யாவரையும் சங்கரித்துவிட்டான் . 
ஷத்திரவிருத்தனுடைய பேரனான குசனுக்கு 

பிரீதியும் , 
பிரீதிக்கு சஞ்சயனும் , அவனுக்கு சயன் , அவனுக்கு கிரு 
தன் , அவனுக்கு அரியசுவனன் , அவனுக்கு சகதேவன் , 
அவனுக்கு பீமன் , அவனுக்கு சயச்சனன் , அவனுக்கு சங் 
கிருதி , அவனுக்கு சயன் , அவனுக்கு மகாரதனான ஷத்திர 
விருத்தனுடைய பேரனான தர்மா வுண்டானான் . இவர் 
களெல்லாம் ஷத்திர விருத்த வம்சத்திலே யுண்டான ராஜாக் 
கள் . இனி , நகுஷ வம்சத்தாரைச் சொல்லுகிறேன் . 

உ 
பதினெட்டாவது அத்தியாயம் 


வான 


னுடைய 


நகுஷபுத்திரனான யயாதியினுடைய கதையும் அவனுடைய ஐந்து 
புத்திரர்களுக்குள்ளே கடைசிபிள்ளையானவன் யயா தியி 
னுடைய வார்த் தீகத்தைக் கிரகித்துக்கொண் 
டதும் சொல்லப்படுகின்றது , 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வா ராய் பரிக்ஷித்தே ! நகுஷனுக்கு யதி யயாதி சையாதி 
யாதி வியாதி கிறுதி எனும் ஆறுபிள்ளைக ளுண்டானார்கள் , 


நவ ம ஸ்கந்தம் 

737 
அவர்களுக்குள்ளே ஜேஷ்டனான யதியானவன் பிதாவினால் 
கொடுக்கப்பட்ட ராச்சியத்தை அனர்த்த யே துவென்று 
ஓர்ந்து துறவறங்கொண்டான் . பிதாவான நகுஷனானவன் 
சுவர்க்கத்தை யடைந்து இந்திராணியான சசிதேவியை இச் 
சித்தபையால் சுவர்க்கத்தில் நின்றும் தள்ளப்பட்டு , அகஸ் 
தியர் முதலான ரிஷிகளது சாபத்தால் மலைப்பாம்பா யிருந் 
தான் . யயாதியானவன் ராஜாவாய் பூமியைப் பரிபாலனம் 
பண்ணிக்கொண்டு தம்பிமார் நான்குபேரையும் நான்கு திக்குக் 
கும் ரக்ஷகர்களாக நியமித்து தானும் சுக்கிராசாரியருடைய 
பெண்ணையும் விரஷபா வாவினுடைய பெண்ணையும் மணந்து 
பூமியை பரிபாலனஞ் 

செய்து கொண்டி ருந்தானென்று 
சொல்ல , பரிக்ஷித்து மகாராசன் சொல்லுகின்றார் : 

பரிக்ஷித்து வாக்கியம் 
வாரீர் பகவத் பாராயண போதா ! சுக்கிராசாரியர் பிரம 
ரிஷியல்லவா ? நகுஷ புத்திரனான யயாதியோ ராஜாவாக 
விருக்கிறார் . ராஜாவுக்கும் பிராமணருக்கும் விவாகமானது 
எதினாலுண்டாயிற்றென்று கேளா நின்ற ராஜாவைப் பார்த்து 
சுகப்பிரமரிஷி சொல்லுகின்றார் : 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பரிக்ஷித்தே கேள் ! ஒருகால் தானவேந்திரனான விருஷ 
பரவாவினுடைய பெண்ணான சர்மஷ்டையானவள் குருவான 
சுக்கிரனது 

பெண் ணான தேவ யானையோடு ஆயிரம் சகி 
களுடன் கூடினவளாய் , நரக சமீபத்திலிரா நின்ற உத்தியான 
வனத்தில் வஸ்திரத்தை யவிழ்த்து கரையில் வைத்துவிட்டு , 
தாமரை மடுவிலிறங்கி ஒருத்தர்க்கொருத்தர் மேல் சலத்தை 
யிரைத்துக் கொண்டிருந்தார்கள் . அப்போது அந்த ஸ்திரீ 
களானவர்கள் பார்வதியோடு கூடரிடபவாகனத்தின் மீது 
போகா நின்ற ருத்திரனைப் பார்த்து லச்சையுடனே கூடினவர் 
களாய் சீக்கிரமாகக் கரையில் வந்து வஸ்திரங்களை யுடுத்திக் 
கொள்ளும்போது அவர்களுக்குள்ளே சர்மஷ்டையானவள் 
குருபுத்திரியான தேவயானையினது வஸ்திரத்தை யறியாத 
வளாய் தனதாக யெண்ணிக்கொண்டு உடுத்திக்கொண்டாள் . 
அதைக் கண்டு தேவயானையானவள் சர்மஷ்டையைக் கோபி 
த்து அடி சகிகளே ! எனது தாசியான சர்மஷ்டையினுடைய 
அயுத்தமான காரியத்தைப் பாருங்கள் . எனது வஸ்திரத்தை 
எக்கியத்தின் அவிசை நாயெடுத்தாற் போல் எடுத்துத் தரித் 
துக் கொண்டாள் . பிராமணர்களான எமது தபசில் இந்த 
சகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது . -நாங்கள் இந்த 
சர்மஷ்டையினுடைய தகப்பனுக்குக் குருவாக விருக்கின் 

93 


யான 


விட்டு , 


738 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
றோம் . இப்படியிருக்க நான் உடுத்திக்கொள்ளுகிற வஸ்தி 
ரத்தைத் துஷ்டையான இந்தச் சர்மஷ்டை யானவள் சூத்திர 
னானவன் வேதத்தை தரிப்பதுபோல தரித்துக் கொண்டவ 
ளென்று சொல்லும் குருபுத்திரியான தேவயானையைப் 
பார்த்து சர்மஷ்டையானவள் ரோஷத்தினால் பெருமூச்சு 
விட்டு உதட்டைக் கடித்துக்கொண்டு சொல்லுகின்றாள் : 
அடி பிக்ஷை யெடுக்கிறவளே ! உன்னுடைய விருத்தாந் 
தத்தை யறியாமல் என்ன பிதத்துகிறாய் ? எனது கிரகத்தை 
காக்கைபோல நீ பார்த்துக்கொண்டிருக்க வில்லையா ? வென் 
இப்படிப்பட்ட குரூரமான வசனங்களினால் ஆசாரிய புத்திரி 

தேவயானையைத் திரஸ்காரஞ்செய்து , சர்மஷ்டை 
யானவள் அந்தத் தேவயானையையுங் கிணற்றில் தள்ளி 

அவளுடைய வஸ்திரத்தையும் எடுத்துக் கொண்டு 
போய்விட்டாள் . 

யயாதி ராஜனானவன் வேட்டையாடி ஜலாபேக்ஷையோடு 
கூடினவனாய் அந்தக் கிணற்றினிடத்தில் வந்து , அதிலிரா 
நின்ற தேவயானையைப் பார்த்து மகாதயாளுவான அந்த 
ராஜனானவன் தன்மேலே யிருக்கிற வஸ்திரத்தை வஷ்திர 
மில்லாத அந்தத் தேவயானைக்குக் கொடுத்துத் தனது கையி 
னால் அவளுடைய கையைப் பிடித்துக்கொண்டு கிணற்றை 
விட்டு வெளியே யெடுத்துவிட்டான் . அப்போது சுக்கிரா 
சாரியின் பெண்ணான தேவயானையானவள் வீசனான அந்த 
ராஜாவைப் பார்த்து பிரீதியோடு சொல்லுகிறாள் : 

அரசனே ! என்னுடைய அஸ்தமானது உன்னால் பிடிக் 
கப்பட்டதாதலின் , இனி நான் வேறொருவனது கரத்தைப் 
பற்றுவது தகுதியல்ல . தெய்வகதியால் நேர்ந்த இக்காரியத் 
தால் நான் உம்மை நாயகனாக அடைய வெண்ணங்கொண் 
டேன் என்று தேவயானை சொல்ல , யயாதிராஜன் அவளது 
ரூபலாவண்ணியத்தி லீடுபட்டு , அவளுடைய வசனத்தை 
அங்கீகரித்து , தன் நகரை யடைந்தான் . பின் தேவயானை 
யும் விசனத்துடன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பிதாவுக்கு 
சர்மஷ்டை செய்த குரூரகாரியங்களை சொன்னாள் . அப் 
போது சுக்கிராசாரியர் மகா விசனத்தை யடைந்து , தன் 
பௌரோகித்திய கர்மத்தை நிந்தித்துக்கொண்டு , தன் புத்திரி 
யுடன் பட்டணத்தைவிட்டு வெளிப்பட்டுப் போய்விட்டார் . 
சர்மிஷ்டையினுடைய பிதாவான விறஷபறவா இதை 
யறிந்து , சுக்கிராசாரியரை மார்க்கத்திலே போய் அவருடைய 
பாதங்களை வணங்கி க்ஷமிக்கும்படி வேண்டினான் . அப்போது 
சுக்கிராசாரியரும் சாந்தராய் , சிஷியனான விறஷபறவாவைப் 


. 


தவமஸ் கந்தம் 

739 
பார்த்து தனது பெண்ணான தேவயானையினுடைய இஷ் 
டத்தை நிறைவேற்றும்படி உரைக்க, தேவயானை எந்தப் 
புருஷருக்குப் பிதாவினாலே கொடுக்கப்பட்டவளாய் நான் 
எங்கே போகிறேனோ அங்கே சர்மிஷ்டை தன் சகிகளோடு 
எனக்குத் தாசியம் பண்ணவேணும் எனக்கேட்டு , விறஷ 
பறவா தன் பெண்ணை அப்படியே தாசியஞ் செய்யும்படியாய் 
திட்டம் பண்ணினான் . அந்தச் சர்மிஷ்டையும் ஆயிரஞ் 
சகிகளோடு தேவயானைக்குத் தாசியம் செய்துக்கொண்டிருந் 
தாள் ; பின்பு சுக்கிராசாரியரும் நகுஷபுத்திரனான யயா க் 
குத் தன்பெண்ணை சர்மிஷ்டையோடு கொடுத்து ராஜாவைப் 
பார்த்து ராஜனே ! நீ ஒருக்காலும் படுக்கையில் சர்மிஷ் 
டையை அடைதல் கூடாதென்று சொன்னார் . 

பின்பு ஒருநாள் அந்தச் சர்மிஷ்டை தேவயானை ருது 
ஸ்நானஞ் செய்திருந்த சமயத்தில் ராஜாவை ஏகாந்தத்தில் 
பர்த்தாவாக வரித்தாள் . தர்மக்கியனான அந்த ராஜாவும் புத் 
திரார்த்தமாக ராஜபுத்திரியான சர்மிஷ்டையினது மலே 
ரதத்தைப் பூரிக்கச் செய்யவேணுமென் றெண்ணி அவளை 
அணைந்தான் . தேவயானை எதுவென்றும் , துறுவசுவென்றும் 
இரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள் . சர்மிஷ்டை துற்கிறனென் 
றும் , அனுவென்றும் , பூருவென்றும் மூன்று பிள்ளைகளைப் 
பெற்றாள் . பின்பு தேவயானையானவள் , அசுரபுத்திரியான 
சர்மிஷ்டையி னிடத்தில் தன் பர்த்தாவுக்குப் புத்திரோற்பத் 
தியையறிந்து மிகவுங் கோபத்தையடைந்து , பிதாவினுடைய 
கிரகத்துக்குப் புறப்பட்டு போனாள் . அப்போ தவளிடத்தில் 
மோகத்தையுடையவனான அந்த ராஜாவும் , தன் பாரியாளைப் 
பின்றொடர்ந்து நல்ல வார்த்தை சொல்லியும் பாதத்தைப் 
பிடித்தும் அவள் சமாதானடாகவில்லை. சுக்கிராசாரியர் அந்த 
ராஜாவைப் பார்த்து கோபித்துக்கொண்டு “ அட ஸ்திரீ 
லோலனே ! மூடனே ! மனுஷியர்களுக்கு விகாரத்தைத் தரும் 
சிறையானது உன்னை யடையக்கடவ ” தென்று சபிக்க , யயாதி 
ராஜன் “ பிரமநிஷ்டரே ! உம்முடைய பெண்ணான தேவ 
யானையி னிடத்தில் காமபோகங்களை யனுபவித்து இன்னந் 
திருப்தி யடையாமலிருக்கும் எனக்கு இச்சாபந் தந்தது 
தகுதியோ வென்றிரைஞ்ச, சுக்கிரரும் “ அப்படியானால் 
இந்தச் சிரையைத் தரிக்கத்தக்கவனான ஒருவனுக்கு அதைக் 
கொடுத்து அவனுடைய யௌவனத்தை நீ வாங்கிக்கொண்டு 
காமசுகத்தை யனுபவி யென்றனுக்கிரகித்தார் . 

பிறகு ராஜன் தனது ஜேஷ்ட புத்திரனைப் பிரார்த் 
தித்து குழந்தாய் ! உன் மாதா மகனாகிய சுக்கிரனால் சபிக் 


னுடைய 


என்று 


740 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
கப்பட்ட இச்சிரையை என்னிடத்தினின்றும் பெற்றுக்கொள் . 
உனது யௌவனத்தை யெனக்குக் கொடு . உன் 
யவ்வன வயதினால் நான் இன்னும் சில நாளைக்கு விஷயங் 
களை யனுபவிக்கிறேன் 

சொல்ல 

எதுவானவன் 
“ பிதாவே ! உமக்கு நடுவே வந்த சிறையை நான் எப்படி 
தரிக்கக்கூடும் ? உலகத்தில் புருஷன் விஷயசுகத்தை யறியா 
மல் சாந்தியை யடைய மாட்டானேயென்று சொன்னான் . 
பின்பு துறுவசுவும் , துர்க்கியனும் , அனுவும் , பிதாவினால் 
கேட்கப் பட்டவர்களாய் தர்மத்தையறியாமல் யௌவனத்தை 
நித்தியமாக எண்ணிக் கொண்டிரா நின்ற அவர்களும் அதை 
நிராகரித்தார்கள் . பின்பு வயதில் குறைந்தவனாயும் , குணத் 
தில் சிறந்தவனாயுமிருக்கிற பூருவைப்பார்த்து பயாதி சொல்லு 
கின்றான் : நீயாவது எனது முறைக்கு இணங்காயோவென்ன 
பூருவும் எந்தையே !. நின் இச்சையின்படி யொழுகுவது 
எனது கடமை என்றுரைத்து , தனது யவ்வனத்தை விட்டு , 
கிழ உருவத்தை வகித்தனன் . யயாதி மகாராஜனும் புத்திர 
னுடைய யவ்வனத்தை வகித்துக்கொண்டு யக்கிய புருஷ 
னாயும் சர்வ தேவமயனாயுமிருக்கிற ஸ்ரீ ஹரியை அனே கவித 
யக்கியங்களினால் ஆராதித்து அனேகமாயிரம் வருஷம் 
இஷ்டப்படி அனுபவித்தும் திருப்தியடையவில்லை. 

உA 
பத்தொன்பதாவது அத்தியாயம் 


யயாதி மகாராஜன் முத்தி சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் அபிமன்னியு புத்திரரே ! அந்த யயாதி ராஜன் 
விஷய சுகங்களை யனுபவித்துக்கொண்டு ஸ்திரீ பரவசனாய் 
தன்னுடைய ஆத்ம விஷயானுபவத்தில் கெட்டுப்போனதை 
உணர்ந்து , வெறுப்போடு கூடினவனாய் , தனது பாரியாளை 
நோக்கி , அடி என்னுயிர்க் கொப்பானவளே ! நாம் இத 
தனை நாள் கூடிச்சுகித்து என்ன பலனைக் கண்டோம் ? இச் 
சித்ததையே இச்சித்தும் , அனுபவித்ததையே பல தடவையும் 
பல விதமாக அனுபவித்தும் , நம் ஆசைக்கு அளவு ஏற்பட 
வில்லை . ஆகையால் இனியாவது வீணான விஷய சுகத்தி 
லுள்ள இச்சையை யொழித்து , அச்சுதனது அடிமலரை 
அடைய முயற்சி புரிவதுதான் தகுதி . இன்னும் வீணாக 
நாள்களை கழிக்க வேண்டாம் . இந்திரிய சமுகமானது பலத் 
தையுடைய தாகையால் கியானியான புருஷனையும் விஷயங் 


நவ 1 ) ஸ்கநத 


களிலே இழுத்துக்கொண்டுபோகும் . ஒழிவில்லாமல் விஷயங் 
களை அனுபவியா நின்ற எனக்குக் குரைவில்லாமல் ஆயிரம் 
சம்வச்சரம் பூர்ணமாயிற்று . ஆனாலும் அடிக்கடி விஷயங் 
களிலேயே இன்னும் ஆசையான துண்டாகின்றது . 

ஆகை 
யால் நான் இந்த விஷய ஆசையைவிட்டு விட்டுப் பிரமத்தி 
னிடத்தில் மனதை ஸ்திரமாக வைத்து , சீதோஷ்ண முத 
லான தொந்த துக்கங்களை சகித்துக்கொண்டு , அகங்காரத்தை 
விட்டு , வனத்தில் மிருகங்களோடு கூட சஞ்சரித்துக் கொண் 
டிருக்கப் போகிறேனென்று சொல்லி , புத்திரனான பூருவுக்கு 
அவனுடைய யவ்வனத்தைத் திரும்பவுங் கொடுத்துவிட்டுத் , 
தன்னுடைய சிறையை தான் வாங்கிக்கொண்டு , 

ஆசையை 
யொழிந்தவனாய் , அக்கினி திக்கிலே துற்கிரனையும் , தக்ஷண 
திக்கிலே எதுவையும் , மேற்குத் திக்கிலே துறுவசுவையும், 
வடக்குத் திக்கிலே அனுவையும் , ராஜர்களாக ஸ்தாபித்து , 
சமஸ்தமான பூமண்டலத்துக்கும் பூருவை சிரேஷ்ட ராஜா 
வாகப் பட்டாபிஷேகஞ் செய்து வைத்துத் தமையன்மாரை 
யும் அவனுடைய சொற்படி நடந்துகொள்ளும்படியாக 
திட்டம் செய்து தபோவனத்தை யடைந்து , யயாதி மகாராஜ 
னானவன் சமஸ்த விஷய சங்கத்தையும் விட்டு ஆத்மானு 
பவத்தினாலே லிங்க சரீரத்தையும் விட்டவனாய் பரப்பிரம 
மாயும் நிர்மலமாயுமிருக்கிற வாசுதேவனிடத்திலே நிஷ் 
டையை யுடையவனாய் பகவத் சம்மந்தமான கதியை யடைந் 
தான் . பிற்பாடு அநயும் தேவயானையும் நிவர்த்திமார்க்க 
நிஷ்டையை யறிந்து , சமஸ்த விஷயங்களிலேயும் சங்கத்தை 
விட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்திலேயே மனதை நிறுத்தி 
தன்னுடைய லிங்கசரீரத்தை விட்டு விட்டாள் . 


இருபதாவது அத்தியாயம் 


பூருவம்சத்திலே யுண்டான துஷ்யந்த புத்திரனான பரதனுடைய 

கீர்த்தியை சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் புருஷர்களில் சிறந்தவனே ! யாதொரு வம்சத் 
திலே நீ பிறந்தாயோ , எந்த வம்சத்திலே ராஜரிஷிகளும் 
பிரம வம்சத்தவர்களும் ஜனித்தார்களோ , அப்படிப்பட்ட 
பூருவினுடைய வம்சத்தைச் சொல்லுகிறேன் கேள் .. 
வுக்கு ஜனமேசயனும் , அவனுக்குப் பிரசனனுவானும் , 
அவனுக்குப் பிரவீரனும் , அவனுக்கு மன்சுயவும் , அவனுக் 


742 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


குச் சாருவும் , அவனுக்கு மகா புண்ணியவானான சுத்தியுவும் , 
அவனுக்கு வெகுபவனும் , அவனுக்குச் சய்யாதியும் , அவ 
னுக்கு சங்கா தியும் , அவனுக்கு ரவுத்திராசுவனும் ஜனித் 
தார்கள் . அந்த ரவுத்திராசுவுக்கு ரிதேயு கிறிஷேயு ஸ்த 
லேயு , கிறிதேயு , ஜலேயு , சனனதேயு , தறமேயு , சத்தியேயு , 
விறதேயு , வனேயு எனும் பத்துபிள்ளைகள் சிறுதாசியென்கிற 
அப்சரஸ்திரீயினிடத்திலே ஆத்ம பூதமான முக்கியப்பிராண 
னுக்கு தசவிந்திரியங்கள் போலப் பிறந்தார்கள் . அவர்களுக் 
குள்ளே அப்பிர திதனுக்கு கண்ணுவரும் , அவருக்கு மேதாதி 
யும் , அவருக்கு விருக்குவா முதலான பிராமணரும் ரிதேயும் 
ஜனித்தார்கள் . சுமதிக்கு துஷ்யந்தனென்று ஒருவன் பிறந் 


தான் . 


னுடைய 


அந்தத் துஷ்யந்த மகாராஜனானவன் 

வேட்டைக் 
கென்று புறப்பட்டுப்போய் கண்ணுவரிஷியினுடைய ஆஸிர 
மத்தையடைந்து , அவ்விடத்திலே மகா லக்ஷ்மியைப்போ 
லிருக்கும் ஒரு உத்தம ஸ்திரீயை பார்த்து , அந்த க்ஷணத்தி 
லேயே மிகவும் மோகத்தை யடைந்து , தனது ஆயாசமெல் 
லாந் தீர்ந்து , மன்மதனாலே பீடிக்கப்பட்டவனாய் , அந்த 
ஸ்திரீயைப்பார்த்து சிரித்துக்கொண்டு மதுரமான வசனத்தி 
னாலே ஓ பெண்கள் நாயகமே ! கமல நேத்திரி ! நீயா 
ருடைய பெண் ? 

உனக்கு ஒருவருமில்லாத இந்த வனத்தில் 
செய்யவேண்டுவதென்ன ? நிச்சயமாக உன்னை இராஜாவி 
பெண்ணாக 

எண்ணுகிறேன் . பூருவம்சத்தி 
பிறந்தவர்களுடைய மனதானது அதர்மத்திலே 
பிரவேசியாதே . நினது விருத்தாந்தத்தை அறிந்துகொள்ள 
ஆவல்கொளும் எனக்கு மனமுவந்து அதைத் தெரிவிக்க 
வேண்டும் என்ன , சகுந்தலை சொல்லுகின்றாள் : ராஜனே ! 
நான் விஸ்வாமித்திர ரிஷிக்கு மேனகையினிடத்திலே ஜனித் 
தவள் . அந்த மேனகையினால் இந்த வனத்திலே விடப் 
பட்டு கண்ணுவ 

மகாரிஷியினாலே இரக்ஷிக்கப்பட்டிருக்கி 
றேன் . எனது உற்பத்தியைப் பகவானான கண்ணுவ 
ரிஷியானவர் நன்கு அறிவார் என்றுரைத்து அவனுக்கு 
ஆசனமளித்து உபசரித்தாள் . அரசனும் அவளது அழகி 
லீடுபட்டு “ ஸ்திரீ இரத்தினமே ! கௌசிகர்க் குதித்த 
என்னுடன் சம்பந்தங் கொள்வது முறையே யாகும் . நீ 
அன்பு கூர்ந்து என்னை வரிக்கவேண்டும் " என்ன , சகுந்தலை 
யும் அதற்கிணங்க , அவ்வரசன் காந்தர்வ முறைப்படி அவளை 
மணந்தான் . ஒருநாளவளிடமிருந்து , அடுத்த நாள் தன் 
பட்டணத்துக்குப் போனான் . 


மகா 


நவமஸ் கந்தம் 

743 
சில காலத்துக்குப் பின்பு சகுந்தலையானவள் ஒரு புத்தி 
ரனைப் பெற்றாள் . அந்தப் பிள்ளைக்குக் கண்ணுவ மகா ரிஷி 
யானவர் சாதகர்ம் முதலான உசித கர்மங்களைச் செய்தார் . 
அந்தப் பிள்ளையானவன் அந்த ஆஸிரமத்திலேயே விர்த்தி 
யடைந்து தனது பலத்தினாலே சிங்கங்களைப் பிடித்துக் கட்டி 
விளையாடிக்கொண்டிருந்தான் . பிற்பாடு அந்தச் சகுந்தலை 
யானவள் ஒருவராலேயும் அதிக்கிரமிக்கக் கூடாத பராக்கிர 
மத்தை யுடையவனாயும் , ஸ்ரீ ஹரியினுடைய அம்சத்தினால் 
ஜனித்தவனாயு மிரா நின்ற அந்தப் பிள்ளையை எடுத்துக் 
கொண்டு பர்த்தாவினுடைய சந்நிதானத்தை யடைந்தாள் . 
அப்போது அந்த துஷ்யந்த ராஜனானவன் அவர்களைப் 
பற்றிய ஞாபகம் சிறிது மின்மையால் குற்றமிலாத அந்தப் 
பாரியையும் புத்திரனையும் ஆதரவு செய்யாதிருக்க , அப் 
போது ஒரு அசரீரி உண்டாயிற்று . , அதென்னவென்றால் , 
துஷ்யந்தனே ! உலகத்தில் பிள்ளைகளுக்குத் தாயானவள் 
ஆதாரமாத்திரமே யாகின்றாள் , பீஜப்பிரதனாகையால் பிதா 
வுக்கே ஒருவன் புத்திரனாக விருக்கின்றான் . ஆகையால் , நீ 
உனக்குப் பிறந்த இந்த பிள்ளையைக் கைக்கொள் . நிர்துஷ் 
டையான இந்தச் சகுந்தலையை அவமானம்பண்ணாதே . வம்ச 
கர்த்தாவான புத்திரனானவன் பிதாவை யமலோகத்தில் 
நின்றும் உத்தாரணம் பண்ணுவன் . பீஜப்பிரதனான பிதா 
வானவனும் புத்திரனை எமனுடைய சபையில் நின்றும் 
ஜயித்தடைவன் . மாதாவானவள் அடையமாட்டாள் . அதைக் 
கேட்டு அந்தத் துஷ்யந்த ராஜாவும் பாரியாபுத்திரர்களிருவ 
ரையும் பரிக்கிரிகித்துக்கொண்டான் . 


பிறகு அந்தப் பரதன் பிதாவான துஷ்யந்தன் லோகாந் 
தரத்தை யடைந்த பிறகு , மகாபிஷேக விதியினாலே பட்டாபி 
ஷேகம் பண்ணப்பட்டவனாய் , அநேக யாகங்களைச் செய்து 
அக்கினிசயன மென்கிற கிருதுவைப்பண்ணி பூமியிலே 
இருபத்தேழாயிர வருஷம் தனது ஆஞ்ஞா சக்கரத்தைத் 
திக்குகளெங்கும் நடப்பித்துக் கொண்டிருந்தான் . பிற்பாடு 
அந்தப் பரத மகாராஜன் ஐஸ்வரியத்தையும் இகசுகத்தையும் 
பாரியைகளையும் புத்திரர்களையும் அனித்தியமென்றெண்ணி 
சம்சாரத்திலே வைராக்கியத்தை யடைந்து தனக்கு விதேக 
னுடைய புத்திரிகள் மூன்று இஷ்டபாரியைக ளிடத்திலே 
பிறந்த புத்திரர்களை பார்த்து , பரதனானவன் இந்தப் பிள்ளை 
கள் தனக்குரியவர்களல்லவென்று நிராகரிக்க , அந்த ஸ்திரீ 
கள் தங்களிடத்தில் பர்த்தாவுக்கு விபசாரசங்கை பிறந்து , 
தங்களை விட்டுவிடப் போகிறானென்கிற பயத்தினால் அந்த 


744 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
பிள்ளைகளைக் கொன்று போட்டார்கள் . இந்தப் பிரகாரம் 
பிறக்கப்பிறக்கக் கொன்று போடுவதினால் 

வப் சமானது 
வியர்த்தமாயிருக்கையில் , அந்தப் பரதனானவன் புத்திரார்த்த 
மாக மறுதஸ்தேகம் என்கிற கிரு துவினால் தேவதைகளைக் 
குறித்து எக்கியம் பண்ணினான் . அப்போது அந்தத் தேவ 
தைகள் பிரசன்னமாகி அந்தப் பரத மகாராஜாவுக்கு பரத்து 
வாசனென்று ஒரு பிள்ளையைக் கொடுத்தார்கள் . தேவதைக 
ளுக்குப் பரத்துவாசனென்கிற பிள்ளை வந்தவழியைச்சொல்லு 
கிறேன் கேள் . பிரகஸ்பதியானவர் ஒருக்கால் கர்ப்பிணியா 
யும் , மாதாவென்று பெயரை யுடை. யவளாயு மிருக்கிற தன் 
தம்பியான உசத்தியனுடைய பாரியினிடத்தில் காமங்கொண்டு 
அவளைச் சேர்ந்தனர் . கர்ப்பத்திலிரா நின்ற சிசு அவ்விடத் 
தில் வேறொரு கர்ப்பத்துக்கு இடமின்மையால் முறையமிட்டு 
அப்போது அவரது வீரியம் கர்ப்பத்திலே யிருக்கிற சிசுவி 
னால் தள்ளப்பட்டு யோனிக்கு வெளிப்பட்டு பூமியிலேவிழுந்து 
அந்த க்ஷணத்திலேயே ஒரு பிள்ளையாயிற்று . இதைக் கண்டு 
பிரகஸ்பதி வயிற்றிலுள்ள கருவை அந்தகனாக சபித்தார் . 
விபசாரசங்கையினால் தன் பர்த்தா தன்னை விட்டுவிடப்போ 
கிறானென்கிற பயத்தினால் அந்த மாதானவள் பிரகஸ்பதி 
யைப் பார்த்து நம்மிருவருக்கும் அனியாயத்தினால் பிறந்த 
இந்தப் பிள்ளையை நான் ஒருத்தியே பரிக்க மாட்டேன் . 
நீயே பரிக்கக்கடவை என்று சொல்லி விட்டுவிட்டாள் . 
பிரகஸ்பதியும் கைக்கொள்ளாது விட்டனர் . அப்படி அவர்க 
ளிருவராலேயும் விடப்பட்ட பரத்துவ சனெனும் பிள்ளையை 
தேவர்கள் போஷித்துப் பரதனுடைய வம்சமானது வியர்த்த 
மாய்ப் போகையில் பரதனுக்குக் கொடுத்தார்கள் . ஆகையி 
னால் அவனுக்கு வித்தனென்று பெயருண்டாயிற்று . 


இருபத்தோறாவது அத்தியாயம் 


பரதனுடைய புத்திரனான விதாதாவினுடைய வம்சம் 

சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் பரிக்ஷித்தே கேள் ! விதாதனுக்கு மண்ணியு 
வெனும் ஒரு புத்திரன் பிறந்தான் . அவனுக்குப் பிரகஷத் 
திரன் , சயன் , மகாவீரியன் , நான் , கற்பன் எனும் ஐந்து 
பிள்ளைகளுண்டானார்கள் . அவர்களுக்குள்ளே நரனுக்குச் 
சங்கிரதியென்று ஒருவனுண்டாயினன் , அவனுக்குக் குருவ 


தான் 


நவம ஸ்கந்தம் 

745 
னென்றும் , ரந்திதேவனென்றும் இரண்டு பிள்ளைகளுண் 
டானார்கள் . அந்த ரந்திதேவனுடைய எஜசு இகத்திலும் , 
பரத்திலும் கீர்த்திக்கப்பட்டதாயும் , பிரயத்தன மில்லா 
மலே தெய்வகதியாக வரும் வஸ்துவை அதிதிகளுக்குக் 
கொடுத்துக் கொண்டும் , 

அனுபவித்துக்கொண்டு 
மிருந்தான் . அவனோ பசியை யுடையவனாயும் , மகா தரித் 
திரனாயும் மிகுந்த தைரியத்தை யுடையவனாயும் , கஷ் 
டத்தை அனுபவித்துக்கொண்டு மிருந்தான் . அந்த ரந்தி 
தேவன் ஒரு சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஜலபானம் 
பண்ணாமலிருந்தான் . பிற்பாடு உதயகாலத்திலே நெய்யும் 
அன்னமும் - பாயசமும் தீர்த்தமும் தெய்வகதியாக லபித்தது . 
பசிதாகத்தினாலே மகா சங்கடத்தை யடைந்த அவன் அந்த 
அன்னத்தைப் போசனம் பண்ண அவாவுடன் பிரயத்தனம் 
செய்யும் சமயத்தில் ஒரு பிராமணன் அதிதியாக வந்தான் . 
அப்போது அந்த ராஜாவானவன் சகல பிராணிகளையும் 
ஸ்ரீ ஹரியாகப் பார்த்து அந்த அன்னத்தைப் பகிர்ந்து 
ஆதரவுடனே அந்தப் 

பிராமணனுக்குக் கொடுத்தான் . 
அந்தப் பிராமணனும் அந்த அன்னத்தைப் புசித்துப் புறப் 
பட்டுப்போன பிறகு , அந்த ராஜன் தன் குடும்பத்தோடு 
அதிதிக்குக் கொடுத்த சேஷத்தைப் புசிக்க வேணுமென்றி 
ருக்கும்போது ஒரு சூத்திரன் அன்னத்தை விரும்பிவந்தான் . 

அப்போது அந்த ராஜனானவன் அவனையும் ஸ்ரீ ஹரி 
யாக நினைத்து அவனுக்கும் அந்த அன்னத்திலே பிரித்துக் 
கொடுத்தான் . அந்தச் சூத்திரனும் அவ்வன்னத்தைப் புசித் 
துப்போன பின்பு , வேறேயொரு புருஷனானவன் சில நாய் 
களைக் கூட்டிக்கொண்டு அதிதியாக வந்து வாரீர் ராஜனே ! 
பசியினாலே வருந்துகின்ற வெனக்கும் என்னுடைய நாய் 
களுக்கும் அன்னங்கொடுக்க வேணுமென்று சொன்னான் . 
அப்போது அந்த ராஜா அவனையும் ஆதரித்து மிகுந்த 
அன்னத்தையெல்லாம் சிரத்தையோடு நாய்களுக்கும் அவ 
னுக்குங் கொடுத்தான் . பிற்பாடு தீர்த்தபானம் பண்ணப் 
போகும் அந்த ராஜாவை ஒரு மிலேச்சன் அடைந்து 
மிகவுந் தாகத்தையுடைய வெனக்கு இந்தத் தீர்த்தத்தைக் 
கொடுக்க வேணுமென்று கேட்டான் . அப்போது மகா கீர்த் 
தியை யுடையவனான அந்த அரசன் அவனுடைய வசனத் 
தைக் கேட்டு கிருபையினாலே பீடிக்கப்பட்டவனாய் தனக் 
குள்ளே “ ஏ பகவன் ! தம்மிடத்தில் நின்றும் அணிமாதி 
அஷ்ட ஐஸ்வரியங்களோடு மோக்ஷத்தை நான் கோரவில்லை . 
சமஷ்த பிராணிகளுடைய இருதயத்திற்குள்ளே யிருக்கும் 
அவர்களுடைய துக்கத்தையெல்லாம் நானனுபவிக்க வேணு 

94 


746 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மென்று இச்சிக்கிறேன் . அவர்களுடைய துக்கத்தை அனு 
பவிக்கும் என்னாலே அவர்களெல்லாம் துக்கசூனியர்களாக 
வேணுமென்று இச்சிக்கும் நான் தாகத்தை யுடைய உமக்கு 
ஜீவன் ஏதுவான இந்த ஜலத்தைக் கொடுப்பதினாலே எனக் 
குப் பசிதாகம் இளைப்பு இவைகளெல்லாம் நிவர்த்தித்துப் 
போகும் என்றுசொல்லி , அந்த ராஜன் அந்த மிலேச்ச 
னுக்கு தீர்த்தத்தைக் கொடுத்தான் . 


அப்போது பலத்தை யிச்சிப்பவர்களுக்குப் பலத்தை 
கொடுக்கும் பிரமா முதலியவர்கள் . அந்த ராஜாவினுடைய 
மனதை பரிசோதிக்கிறதற்காக முன்னே எடுத்த பிராமணாதி 
ரூபங்களை விட்டு தமது நிஜஸ்வரூபத்தைக் காண்பித்தார்கள் . 
அப்படி காண்பித்தும் அந்த ராஜன் விரக்தனாகி , விஷயத் 
திலே ஆசையில்லாமல் அவர்களுக்குப் பிரணாமஞ்செய்து , 
வாசுதேவன் ஒருவனிடத்திலேயே பக்தியினால் மனதை 
ஸ்திரமாக வைத்தான் . அப்போது அந்த ரந்திதேவனை 
அனுவர்த்தித்த பேசெல்லாம் அவனுடைய சகவாசப் பிர 
பாவத்தினாலே ஸ்ரீமந் நாராயணனையே பரமகதியாகவுடைய 
யோகிகளானார்கள் . கற்கனுக்குக் காற்பாயணியெனு மொ 
வனுண்டானான் . அந்த ராஜாவினிடத்தில் நின்றும் பிரம 
வம்சம் உண்டாயிற்று . மகா வீரியனுக்கு உருக்ஷயனென்று 
வொருவனுண்டானான் . அவனுக்குத் திரையாருணி கவி 
புஷ்கலாருணி யெனும் மூவர் உண்டானார்கள் . இவர்கள் 
மூன்று பேரும் ராஜ வம்சத்திலே யிருந்து பிராமணகதியை 
யடைந்தார்கள் . பிரகஷத்திரனுக்குச் சுகோத்திரனும் , அவ 
னுக்கு அஸ்தியும் உண்டானார்கள். அந்த அஷ்தியானவன் 
அஸ்தினாபுரத்தை யுண்டாக்கினான் . அவனுக்கு அசமீடன் 
திவீமீடன் , புருமீடன் எனும் மூன்று பேருண்டானார்கள் . 
அசமீடனுடைய வம்சத்திலே பிரியமேதன் முதலான பிரா 
மணர்களுண்டானார்கள் . அந்த மூன்று பேர்களுக்குள்ளே 
அசமீடனுக்குப் பிரகதிட்சுவும் , அவனுக்குப் பிரகததன 
னும் , அவனுக்குப் பிரகதகாயனும் , அவனுக்குச் சயத்திர 
னும் , அவனுக்கு விசுவசித்தும் , அவனுக்குச் சனசித்தும் 
உண்டானார்கள் . அந்த சனசித்துக்கு ருசிராசுவன் , திரட 
அனுகாசியன் , வச்சன் எனும் நான்கு பிள்ளைகளுண்டானார் 
கள் . ருசிராசுவனுக்குப் பிருதுசனனும் , அவனுக்குப்பார 
னும் , அவனுக்கு நீபனும் உண்டானார்கள் . அந்த நீபனுக்கு 
நூறுபிள்ளைக ளுண்டானார்கள் . அவர்களுக்குள்ளே காம் 
பிலியாதி பதியான சமரன் ஜேஷ்ட னாகப் பிறந்தான் . அந்தச் 
சமரனுக்குப் பாரதன் முதலான மூன்று பேருண்டானார்கள் , 


நீவம் ஸகநதம 


747 


பாரதனுக்குப் பிரதியென்று ஒருவனுண்டானான் . அவனுக் 
குச் சுகுர் தியும் , அவனுக்கு விப்பிராசனும் , அவனுக்கு அனு 
கனும் உண்டானார்கள் . அந்த அனுகன் சுகருடைய பெண் 
ணான கிருத்தியினிடத்திலே பிருமதத்தனை யுண்டாக்கினான் . 
அந்தப் பிருமதத்தன் யோகீசனாய் சரஸ்வதியென்கிற 
பாரியினிடத்திலே விசுவச்சேனரென்று ஒரு பிள்ளையைப் 
பெற்றான் . 

அந்தப் பிள்ளையானவன் சயிகிருஷருடைய உபதேசத்தி 
லே யோகதந்திரமென்கிற சாஸ்திரத்தை எழுதினான் . 
அவனுக்கு உதகசனனென்று வொருவனுண்டானான் . அவ 
னுக்கு பலலா தனென்று வொருவனுண்டானான் . இவர்க 
ளெல்லாம் பிரகதிசுவினுடைய வம்சத்திலே பிறந்த ராஜர் 
கள் . இப்பால் திவிபீடனுக்கு எமி நானும் , அவனுக்கு கிரிதி 
மானும் , அவனுக்கு சத்தியதிரூதியும் ; அவனுக்கு திரடனே 
மியும் அவனுக்குச் சுபாரிவனும் , அவனுக்குச் சுமதியும் , 
அவனுக்குச் சன்ன திமானும் , அவனுக்குக் கிருதியும் 
உண்டானார்கள் . அந்த கிருதியே இரணிய நாபனிடத்தில் 
நின்றும் யோகத்தைப் பெற்று பிராச்சிய சாமங்களுடைய 
ஆறு சங்கீதைகளைக் 

கானம் பண்ணினான் . அவனுக்கு 
உக்கிராயுத னென்று ஒருவ னுண்டானான் . அவனுக்கு 
ஷமியனும் , அவனுக்குச் சுவிரனும் , அவனுக்குச் சுரவி 
னும் , அவனுக்குப் புரஞ்சயனும் , அவனுக்குப் பாகுரதனும் 
உண்டானார்கள் . புருமீடனுக்குச் சந்தானமேயில்லை. அசு 
மீடனுக்கு நளினியென்கிற ஸ்திரீயினிடத்திலே நீளனும் , 
அவனுக்குச் சாந்தியும் , அவனுக்குச் சுதாந்தியும் , அவனுக் 
குப் புரீசனும் , அவனுக்கு அரதனும் , அவனுக்கு அரம்மி 
யாசுவனும் உண்டானார்கள் . 

உண்டானார்கள் . அந்த அரம்மியாசுவனுக்கு 
முத்கலனென்றும் , எவி நரனென்றும் , பிரகதிசுவனென்றும் , 
காம்பில்லிய னென்றும் , சிரஞ்சயனென்றும் ஐந்து புத்திரர்க 
ளுண்டானார்கள் . 

அந்த அரம்மியர் சுவனானவன் தன்னுடைய பிள்ளைகள் 
ஐந்துபேரும் ஐந்துவிஷயங்களையும் ரக்ஷிக்கக் கர்த்தர்க 
ளென்று சொன்னான் . ஆகையினாலே பாஞ்சாலர்களென்று 
பெயரையுடையவர்களானார்கள். முத்கலனிடத்தில் நின்றும் 
பிரம்ம வமிசம் உண்டாயிற்று . அந்த கோத்திரமே மவுத் 
கல்லிய கோத்திரமென்று பெயரை பெற்றது . அரம்மியாசுவ 
புத்திரனான அந்த முத்கலனிடத்தில் நின்றும் , திவோதாச 
னென்று ஒரு பிள்ளையும் , அகலிகையென்று ஒரு பெண்ணும் 
இரட்டையாகப் பிறந்தன . அந்த அகலிகையினிடத்திலே 


748 


ஸ்ரீ மஹா பாகவதம 


கௌதமரிஷிக்குச் சதானந்தர் பிறந்தார் . அந்தச் சதானந் 
தருக்கு தனுர் வேதத்திலே சமர்த்தரான சத்தியதிருவென்று 
ஒரு பிள்ளை யுண்டானார் . அவரது பிள்ளை சிரத்துவான் , 
அந்தச் சிரத்துவான் ஊர்வசியைக்கண்டு கலி தமாகா நின்ற 
இந்திரியத்தை நாணற் புதரிலே விட்டுவிட்டான் . அந்த 
இந்திரியத்தினாலே துரோண பத்தினியான கிருபியென்று 
ஒரு பெண்ணும் கிருபனென்று ஒரு பிள்ளையும் உண்டானார் 
கள் . அந்த இரண்டு சிசுவையும் வேட்டைக்கு வந்த சந்தனு 
மகாராஜன் கண்டு கிருபையினாலே யெடுத்துக் கொண்டுபோய் 
ரக்ஷித்தான் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 


திவோதாசன் ரிக்ஷன் முதல் ஜராசந்தன் விர்த்தாந்தத்தோடு கூட 
துரியோ தனாதிகளின் வம்சம் வரையிலும் சொல்லப்படுகிறது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
வாராய் அச்சுதனருளால் ஆருயிர்பெற்றவனே ! முத்கல 
புத்திரனான திவோதாசனுக்கு மித்திராயுவும் , அவனுக்குச் 
சிவனனும் , அவனுக்குச் சுதாசனனும் , அவனுக்குச் சக 
தேவனும் , அவனுக்குச் சோமகனும் ஜனித்தார்கள் . 
அந்தச் சோமசனுக்கு நூறுபிள்ளைகளுண்டானார்கள் . அவர் 
களுக்குள்ளே சுசந்தகிருது வென்கிறவன் ஜேஷ்டன் . 
பிரஷதனென்கிறவன் கனிஷ்டன் . அந்தப் பிரஷதலுக்கு 
திருபதனும் , அவனுக்கு துஷ்டத்தூய்மன் முதலான புத்தி 
ரர்களும் துரோபதை யென்றொரு பெண்ணும் உண்டானார் 
கள் . துஷ்டத் தூய்மனுக்கு திருஷ்டகேது உண்டானான் . 
இவர்களெல்லாம் அரம்மியாசுவ வம்சம் தரும் பாஞ்சால 
வம்சஸ்தருமான ராஜாக்கள் . அசாமிட புத்திரனான ரிஷிய 
னென்கிறவனுக்குச் சமவரணனென்று ஒருவன் பிறந்தான் . 
அவனுக்கு தபதியென்கிற சூரியகன்னிகை யினிடத்திலே 
குருக்ஷேத்திரா திபதியான குரு உண்டானான் . அந்தக் குருவுக் 
குப் பரிக்ஷித்து , சுதனு , சன்னு , நிஷதன் எனும் நான்கு 
பிள்ளைகளுண்டானார்கள் . அவர்களுக்குள்ளே சுதனுக்குச் 
சுகோத்திரனும் , அவனுக்குச் சிவனனும் , அவனுக்குக் கிரு 
தியும் , அவனுக்கு உபரிசராசுவும் , அவனுக்குப் பிரதகதரன் 
முதலான குசாம்பன் - மச்சியன் பிரத்தியக்கரன் -சதிமாத்தியன் 
இவர்களுண்டானார்கள் . அவர்களுக்குள்ளே பிரகதரனுக்கு 
சாக்கிரனும் , அவனுக்கு விரஷபனும் , அவனுக்குப் புஷ்ப 


நவம ஸ்கநதம 


749 


வானும் அவனுக்கு சத்தியயிதனும் , அவனுக்கு குருவும் 
பிறந்தார்கள் . பிரகதரனுக்கு வேறொரு பாரியினிடத்திலே 
இரண்டு பிளப்பாய் ஒரு சிசு வுண்டாகி மாதாவினாலே பட்ட 
ணத்துக்கு வெளியிலே யெறியப்பட்டது . அந்தச் சிசுவைச் 
ஜரையென்கிற ராக்ஷசியானவள் ஏகமாக சேர்த்து பிழைக்கக் 
கடவாயென்று சொல்லி லீலைபண்ணினாள் . அப்படி பண்ணு 
கையில் அதுவே ஜீவனோடு கூடி உயிர்த்தது . இந்தப் பாலன் 
பின் ஜராசந்தன் எனும் நாமம் பெற்றான் . அந்த ஜராசந்த 
னுக்கு சகதேவன் உண்டானான் . அவனுக்கு சோபியும் , 
அவனுக்குச் சுருதசிரவசும் 

உண்டானார் கள் . பரிக்ஷித் 
துவுக்குச் சத்தான மில்லை . இப்பால் சன்னுவுக்குச் சுரதனும் , 
அவனுக்கு விரதனும் , அவனுக்குச் சார்வபூமனும் , அவ 
னுக்குச் சயச்சனனும் , அவனுக்கு ராதியும் , அவனுக்கு 
அனுபாவுகனும் , அவனுக்குக் குரோதனனும் , அவனுக்குத் 
தேவா திதியும் , அவனுக்கு பக்ஷனும் , அவனுக்குப் பீமசேன 
னும் , அனுக்குப் பிரதிபனும் ஜனித்தார்கள் . இந்தப் பிரதி 
பனுக்குத் தேவாபி , சந்தனு, 

பாலிகன் 

எனும் மூவர் 
பிறந்தார்கள் . 


பெயரை 


அவர்களுக்குள்ளே தேவாபி என்கிறவன் பிதுர் சம்மந்த 
மான ராஜ்ஜியத்தைவிட்டு வனத்தை யடைந்தான் . பிற்பாடு 
சந்தனு ராஜனானான் . அந்தச் சந்தனுவே பூர்வ ஜன்மத் 
திலே மகா பிஷக்கென்கிற பெயரையுடையவனா யிருந்து , 
வார்த் தீகத்தை யுடைய புருஷர்களைத் தன் கைகளினாலே 
தொட்டமாத்திரத்தில் அவர்களெல்லாம் 

எவ்வனத்தை 
படைந்தார்கள் . அதினாலே சந்தனு வென்கிற 
யுடையவனானான் . அந்தச் சந்தனுவினுடைய ராஜ்ஜியத்திலே 
பன்னிரண்டு வருஷம் மழையில்லாமற் போகவே , பிராமணர் 
கள் அந்தச் சந்தனுவைப் பார்த்து “ சந்தனுவே ! நீ தமைய 
னான தேவாபியி னுடைய ராஜ்ஜியத்தை அனுபவிக்கின்றபடி. 
யினாலே பரிவித்தியாக நிற்கிறாய் . ஆகையினாலே இந்த ராஜ்ஜி 
யத்திலே வருஷமில்லாமற் போச்சுது . இப்பவும் ராஜ்ஜியத் 
தின் விருத்தியின் பொருட்டு தமயனுக்கு ராச்சியத்தைக் 
கொடுத்து விடு என்று பிராமணர்களாலே சொல்லப்பட்ட 
வனாய் , பத்திலே போய் ஜேஷ்டனான தேவாபியைக் 
கண்டு இராஜ்ஜியத்தை யடைந்து பரிபாலனம் பண்ணச் 
சொல்லிப் பிரார்த்தித்தான் . இதற்கு முன்னே சந்தனு 
மந்திரியான அசுவனாபனாலே - அனுப்பிவைக்கப்பட்ட சில 
பிராமணர்களாலே பாஷண்ட மதத்தை ஆஸ்ரயித்திரா 
நின்ற அந்தத் தேவாபியானவன் வேத நிந்தா வசனங்களான 


750 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
சில வார்த்தைகளைச் சொன்னான் . அதினாலே அந்தத் தேவர் 
பிக்கு ராஜ்ஜிய யோக்கியதை யில்லாமற் போச்சுது . 
அகை 
யால் சந்தனுவுக்குத் தோஷமில்லாமற் போனபடியினாலே , 
அப்போது ராஜ்ஜியத்திலே வருணன் வருஷித்தான் . அந்தத் 
தேவாபி யோகமார்க்கத்தை யடைந்து கல !டக் கிராமத்திலே 
வாசம் 

பண்ணிக்கொண்டிருக்கிறான் . கலியுகாந்தத்திலே 
சந்திர வம்சம் நசித்துப் போகையில் மறுபடியும் கிருதயுகாதி 
யிலே அதை ஸ்தாபிக்கப் போகிறான் . 

பாண்டுகுல திலகனே ! பாகலிகனுக்குச் சோமதத்த னுண் 
டானான் . அவனுக்குப் பூரிசு , பூரிசிரவ , சல எனும் மூன்று 
பிள்ளைகளுண்டானார்கள் . சந்தனுவுக்குக் கங்கையினிடத்தில் 
ஆத்மக்கியானியான பீஷ்மருண்டானார் . சாஸ்தமான தர்ம 
வித்துகளுக்குள்ளே சிரேஷ்டராயும் , மகா பாகவதராயும் , 
வித்துவனாயும் , வீரர்களுக்குள்ளே சிரேஷ்டராயு மிருக்கிற 
அந்தப் பீஷ்மரானவர் ஒருக்கால் யுத்தத்திலே பாசுராமரைச் 
சந்தோஷிப்பித்தார் . உபரிசரவசுவினுடைய வீரியத்தினாலே 
மச்சிய கர்ப்பத்திற் பிறந்து , வலைக்காரராலே போஷிக்கப் 
படா நின்ற செம்படவன் பெண்ணினிடத்திலே சந்தனுவுக் 
குச் சித்திராங்கதனென்றும் , விசித்திர வீரியனென்றும் 
இரண்டு பிள்ளைகளுண்டானார்கள் . அந்தச் சித்திராங்கதன் 
சித்திராங்கதனென்கிற கந்தர்வனாலே யுத்தத்திலே அடிப் 
பட்டுப் போய்விட்டான் . அந்தக் கைவத் கன்னிகையினிடத் 
தில் பராசரருக்குச் சாக்ஷாத் நாராயண அம்சமான வேத 
வியாசர் அவதரித்தார் . அந்த வேதவியாசரிடத்தில் நின் 
றும் நான் • இந்தப் பாகவதத்தை அத்தியயனம் பண்ணி 
னேன் . அந்தப் பகவானாயும் பாதராயண ரென்று பிரசித்த 
ராயுமிருக்கிற வியாசர் தம்முடைய சிஷியர்களான பயில ரிஷி 
முதலான பேரையெல்லாம் விட்டுவிட்டு , புத்திரனாயும் சாந்த 
னாயு மிருக்கிற எனக்கு இந்த பாகவதத்தைச் சொன்னார் . 

விசித்திர வீரியன் சுயம்வரத்தில் ஜயித்து பீஷ்மராலே 
கொண்டுவரப்பட்ட அம்பிகை அம்பாலிகை யென்கிற காசி 
ராஜனுடைய இரண்டு பெண்களையும் விவாகம் பண்ணிக் 
கொண்டு , அவர்களிடத்திலே ஆசக்தமான யிருதயத்தை 
யுடையவனாய் க்ஷயவியா தியிலே அகப்பட்டு மரித்தான் . சந் 
தான மில்லா தவனாயும் , பிராதாவாயு மிருக்கிற விசித்திர 
வீரியனுடைய க்ஷேத்திரத்திலே தாயாராலே வம்சத்தை யுண் 
டாக்க வேணுமென்று சொல்லப்பட்டவரான வியாசரானவர் , 
திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் விதுரனையும் பெற்றார் . 
அந்தத் திருதராஷ்டிரனுக்குக் காந்தாரியென்கிற ஸ்திரீயி 


ற 


னுடைய 


நவம ஸ்கந்தம் 

751 
னிடத்திலே நூறுபிள்ளைகளுண்டானார்கள் . அவர்களுக் 
குள்ளே துரியோதனன் ஜேஷ்டன் . துச்சலையென்கி 
பெண் கனிஷ்டை : ஒரு ரிஷியினுடைய சாபத்தினாலே தகை 
யப்பட்ட ஸ்திரீ சம்போகத்தை யுடையவனான பாண்டுவி 

பாரியையான குந்தியினிடத்திலே எமன் - வாய்வு 
இந்திரன் இவர்களுடைய பிரசாதத்தினாலே , யுதிஷ்டிரன் 
பீமன் - அர்ச்சுனன் இவர்கள் மூன்றுபேரு முண்டானார்கள் . 
அசுவனி தேவதைகளுடைய பிரசாதத்தினாலே நகுல சகா 
தேவர்க ளிரண்டுபேரும் அந்தப்பாண்டுவினுடைய மற்றொரு 
பாரியையான மாத்ரியினிடத்திலே ஜனித்தார்கள் . ராஜனே ! 
துரோபதையினிடத்திலே யுதிஷ்டிரர் முதலான ஐந்து 
பேருக்கும் உம்முடைய பிதாக்கள் ஐந்துபேரும் ஜனித் 
தார்கள் . அவர்களுக்குள்ளே யுதிஷ்டிரனுக்குப் பிரதிவிந் 
திரனும் பீமசேனனுக்குச் சுதசேனனும் , அர்ச்சுனனுக்குச் 
சுதகீர்த்தியும் , நகுலனுக்குச் சதானீகனும் , சகாதேவனுக்குச் 
சுதகர்மாவும் ஜனித்தார்கள் . அந்தப் பிரகாரமே யுதிஷ்டி 
ராதிகளுக்குள்ளே சில பாரியிடங்களில் 

சில பாரியிடங்களில் சிலபேர் ஜனித் 


தார்கள் . 


அவர்களுக்குள்ளே யுதிஷ்டிரருக்குக் கவுரவீரியென்கிற 
ஸ்திரீயினிடத்திலே தேவகனும் , பீமசேனனுக்கு இடும்பியி 
னிடத்திலே கடோற்கசனும் , அந்தப் பீமனுக்குக் காலி 
யென்ற ஸ்திரீயினிடத்திலே சர்வகேதனும் , சகதேவனுக்குப் 
பர்வத புத்திரியான விசையினிடத்திலே சுகோத்திரனும் ; 
நகுலனுக்கு ரேணுவதியென்கிற ஸ்திரீயினிடத்திலே நிர 
மித்திரனும் , அர்ச்சுனனுக்கு உலூபியென்கிற நாகக் கன்னி 
கையி னிடத்திலே 

அரவானும் , 

மணலூர் பதியினிட 
பெண்ணினிடத்திலே புத்திரிகா தர்மத்தினாலே பப்பரவாக 
னனும் , மறுபடியும் சுபத்திரையென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
அதிரதர்களை யெல்லாம் ஜயிக்கத் தக்கவனாக உமக்குத் தகப்ப 
னான 

அபிமன்னியு வானவன் பிறந்தான் . அந்த அபி 
மன்னியுவுக்கு உத்தரை என்கிற ஸ்திரீயினிடத்திலே நீர் 
பிறந்தீர் . துரோண புத்திரனான அஸ்வத்தாமாவினுடைய 
பிரமாஸ்திரத்தினாலே குரு வம்சம் தாசத்தை யடைகையில் , 
நீ ரொருவரே கிருஷ்ணனுடைய பிரபாவத்தினாலே ஜீவ 
னோடு கூட. அந்த விபத்தில் நின்றும் விடுவிக்கப்பட்டீர் . 
பரிக்ஷித்தே ! உமக்கு ஜனமேஜயனும் , சுதசேனனும் , பீம 
சேனனும் , வீரியவானான உக்கிரசேனனும் ஜனித்தார்கள் . 

இவர்களுக்குள்ளே ஜனமேஜயன் உம்மை தக்ஷகனாலே 
மரணத்தை யடைந்தவனாக அறிந்து , துவேஷங்கொண்டு 


752 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


மானது 


சர்ப்பயாகத்தினாலே சர்ப்பங்களை அக்கினியிலே ஓமம் பண் 
ணப்போகிறான் . அந்த ஜனமேஜயனுக்குச் சாதனீகனென் 
றொருவனுண்டாகியாக்கியவற்கியரிடத்தில் நின்றும் வேதத் 
தையும் கிருபாசாரியினிடத்தில் நின்றும் சர்வ சாஸ்திரங் 
களையும் சவுனக ரிஷியினிடத்தில் நின்றும் மேலான ஆத்மக் 
கியானத்தையு மடையப்போகிறான் . அந்தச் சதானீகனுக் 
குச் சகஸ்ரானிகனும் , அவனுக்கு அசுவமேதகனும் , அவ 
னுக்கு அசீரமகிருஷ்ணனும் , அவனுக்கு நிச்சத்திரனும் 
ஜனிக்கப்போகிறார்கள் : அந்த நிச்சக்கிரன் அஸ்தினாபுர 

கங்கையிலே முழுகிப்போகையில் கவுசாம்பிகை 
யென்கிற பட்டணத்திலே 

வாசம் 

பண்ணப்போகிறான் . 
மேலுமிந்த நிச்சகிரகனுக்குச் 

உகததனும் , அவனுக் 
குச் சித்திராதனும் , அவனுக்குச் சீரதனும் , அவ 
னுக்கு விருஷ்டிமானும் , அவனுக்குச் சுஷேண னும் , அவ 
னுக்குச் சுனிதனும் , அவனுக்கு நிருசஷசுவும் , அவனுக்கு 
நளனும் , அவனுக்குப் பாரிப்பிலவனும் , அவனுக்குச் சுனைய 
னும் , அவனுக்கு மேதாவியும் , அவனுக்கு நிருபஞ்சயனும் , 
அவனுக்கு அபூர்வனும் , அவனுக்கு நிமியும் , அவனுக்கு 
கிரகிதரனும் , அவனுக்குச் சுதாசனும் , அவனுக்குச் சதானிக 
னும் , அவனுக்கு உதையன னும் , அவனுக்கு அகீதநரகனும் , 
அவனுக்குத் தண்டபாணியும் , அவனுக்கு ஷேமகனும் உண் 
டாகப் போகிறார்கள் . தேவரிஷிகளினாலே பூஜிக்கப்பட்ட 
பிரகஷத்திர னுடைய வம்சமானது கலியிலே ஷேமகனென் 
கிற ராஜாவை யடைந்து அவனோடு நிற்கப்போகிறது . 

இனிமேல் மகாராஜாக்கள் சிலபேருண்டாகப் போகிறார் 
கள் அவர்களைச் சொல்லுகிறேன் கேளும் . மேற்கூறிய 
பிரகதரனுக்கு ஜராசந்தனும் , அவனுக்குச் சகதேவனும் , 
அவனுக்கு மாற்சாரியும் , அவனுக்குச் சுதசிரவசும் , அவ 
னுக்கு யுதாயுதாயுவும் , அவனுக்கு நிரமித்திரனும் , அவ 
னுக்குச் சுனஷ்த்திரனும் , அவனுக்குப் பிரகவகர்மாவும் , 
அவனுக்குச் சனசித்தும் , அவனுக்குச் சுதஞ்சயனும் , அவ 
னுக்கு விப்பிரனும் , அவனுக்குச் சுகியும் , அவனுக்கு ஷேம 
னும் , அவனுக்குச் சுவவிருதனும் , அவனுக்குத் தர்டநேத் 
திரனும் , அவனுக்குச் சிரதனும் , அவனுக்குத் திடசேனனும் , 
அவனுக்குச் சுமதியும் , அவனுக்குப் பெலனும் , அவனுக்குச் 
சுனிதனும் அவனுக்குச் சத்தியசித்தும் அவனுக்கு விசுவ 
சித்தும் , அவனுக்கு ரிபுஞ்சயனும் உண்டாகப்போகிறார்கள் . 
இவர்களெல்லாம் பிரகதர வம்சரான ராஜாக்கள் , இவர் 
கள் ஆயிரம் வருஷத்திற்குள்ளே யுண்டாகப்போகிறார்கள் , 


753 


நவமஸ்கந்தம் 
இருபத்துமூன்றாவது அத்தியாயம் 


அனு முதலியோர் வம்சமும் , எது முதலியோர் வம்சமும் 

சொல்லப்படுகின்றது . 


ஸ்ரீ சுகர் வாக்கியம் 


ஆண்மையில் மிக்க அபிமன்யு புத்திரனே ! யயாதினு 
டைய புத்திரனான அனுவுக்குச் சபா நரன் , சடசு , பரோக்ஷன் 
எனும் மூன்று புத்திரர்கள் பிறந்தார்கள் . அவர்களுக்குள்ளே 
சபா நரதனுக்குக் கால நரனும் , அவனுக்குச் சிரஞ்சயனும் , 
அவனுக்கு ஜனமேஜயனும் , அவனுக்கு மகாசாலனும் , அவ 
னுக்கு மகா மனசும் ஜனித்தார்கள் . மகா மனசுக்கு உசிநர 
னென்றும் , திதிட்சூவென்றும் இரண்டு பிள்ளைகள் . உசிநர 
னுக்குச் சிபி ஷமி முதலிய நாலுபிள்ளைகள் பிறந்தார்கள் . 
அவர்களுக்குள்ளே சிபிக்கு விரஷாதற்பனென்றும் , சுவிர 
னென்றும் , மத்திரனென்றும் , கேகயனென்றும் நாலு பிள்ளை 
கள் , திதிட்சூவுக்கு ருசத்திரதனும் , அவனுக்கு ஓமனும் , 
அவனுக்குச் சுதபசும் , அவனுக்குப் பலியும் உண்டானார்கள் . 
பலி மகாராஜனுடைய க்ஷேத்திரத்திலே திரகதபசென்கிற 
ரிஷிக்கு அங்கன் - வங்கன் - களிங்கன் - சுகன் - பவுண்டரன் - ஆந் 
தரன் என்பார் ஜனித்து தங்கள் பெயரால் அங்கதேச 
முதலிய ஆறு தேசங்களை யுண்டாக்கினார்கள் . 

அவர்களுக்குள்ளே அங்கனுக்கு நகபானனும் , அவ 
னுக்குத் திவிரதனும் , அவனுக்குத் தரமரதனும் , அவனுக்குச் 
சித்திராதனும் ஜனித்தார்கள் . அந்தச் சித்திரரதனுக்குச் 
சந்தானமில்லை . 

தர்மரதனுக்கு ரோமபா தரென்று ஒருவ 
ருண்டானார் . அவருக்குச் சகாவான தசரதன் தன்னுடைய 
பெண்ணான 

ணான சாந்தையைப் புத்திர சுவிகாரமாகக் கொடுத் 
தான் . அந்தச் சாந்தை யென்கிற பெண்ணை ரிசியசிருங்கர் 
விவாகம் பண்ணிக்கொண்டார் . அந்த அரணிபுத்திரரான 
ரிசியசிருங்கரை யோ கஷ்திரீகளானவர்கள் நாட்டியம் சங்கீ 
தம் - பூஜை முதலான உபசாரங்களினாலே வருஷத்தோடு கூட 
பட்டணத்துக்கு அழைத்துக்கொண்டு வந்தார்கள் . அந்த 
ரிசியசிருங்கரானவர் அபுத்திரனான தசரதனுக்குப் புத்திர 
காமேஷ்டியைப் பண்ணிவைத்து சந்தானத்தை யுண்டாக்கி 
னார் . ரோமபாதருக்குச் சதுரங்கரும் , அவருக்குப் பிருதுலா 
க்ஷனும் , அவனுக்குப் பிரகதரதனும் , அவனுக்குப் பிரகதகர் 
மாவும் , அவனுக்குப் பிரகதபானுவும் , அவனுக்குப் பிரகன 
மனசும் , அவனுக்குச் சயதரனும் ஜனித்தார்கள் . 

95 


754 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
ஜயதரதனுக்குச் சம்பூதி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
விசயனும் , அவனுக்குத் திருதியும் , அவனுக்குத் திருதவிருத 
னும் , அவனுக்குச் சத்தியகர்மாவும் , அவலுக்கு ஆதிரதனும் 
உண்டானார்கள் . பிள்ளையில்லாம லிருக்கிற அந்த ஆதிரத 
னானவன் கங்கா தீரத்திலே லீலைபண்ணிக் கொண்டிருக்கும் 
போது , குந்திதேவிக்குக் கன்னிகா தசையிலே பிறந்தவனாயும் , 
அவளால் ஒரு பெட்டியில்வைத்து கங்காப்பிரவாகத்தில் 
விடப்பட்டவனாயுமிருக்கிற அந்தப் பாலவை தனக்குப் பிள்ளை 
யாக வைத்துக்கொண்டான் . அவனே கர் ைனென்பான் . 
அந்தக் கர்ணனுக்கு விசஷ்சேனனென்று ஒரு பிள்ளையுண் 
டானான் . யயாதிபுத்திரனான திரியுவுக்குப் பப்புருவென்று 
ஒருபிள்ளையும் அவனுக்குச் சேதுவும் , அவனுக்கு ஆரத்த 
னும் , அவனுக்குக் காந்தரனும் , அவனுக்குத் தர்மனும் , 
அவனுக்குக் கிருதலும் , அவனுக்குத் துர் மகலும் , அவ 
னுக்குப் பிரசேதசுக்களும் உண்டானார்கள் . அந்தப் பிரசேத 
சுக்கு நூறுபிள்ளைகள் . அந்த நூறு பிள்ளைகளும் வடக்குத் 
திக்கிலே மிலேச்சர்களுக்கு அதிபதியாயிருந்தார்கள் . யயாதி 
புத்திரனான துருவசுவுக்கு வன்னியுவும் , அவனுக்குக் கற்க 
னும் , அவனுக்குப் பனுவுரனும் , அவனுக்குத் திருசானு 
வும் , அவனுக்கு உதரபுத்திரபுத்தியான கரந்தனனும் , அவ 
னுக்கு மருத்தனும் , அவனுக்குப் புத்திரனும் ஜனித்தார் 
கள் . அந்தப் புத்திரனானவன் பவுரவ வம்சமான துஷ்யந் 
கனைச் சிலகாலம் புத்தியனாக அனுபவித்தான் . பிற்பாடு 
அந்தத் துஷ்யந்தன் மழ படியும் பாஜ்ஜியத்தைக் கோறினவ 
னாகி தன்னுடைய பவுரவ வம்சத்தை அடைந்தான் . 
நரசிரேஷ்டனே ! இனிமேல் யயாதிலுடைய ஜேஷ்ட புத்திர 
னான எதுவினுடைய மகாபுண்ணியகரமாயும் , மனுஷியர்க 
ளுடைய சமஸ்த பாபங்களையும் போக்கடிக்கத் தக்கதாயு 
மிருக்கிற வம்சத்தைச் சொல்லுகிறேன் கேளும் . எதுவுக்கு 
சகஸ்சிரசித்து , குறோஷ்தி , தளன் , ரிபுவெனும் , நாலு 
பிள்ளைகள் உண்டானார்கள் . அவர்களுக்குள்ளே சகஸ்திர 
சித்துக்குச் சத்துருசித்துவென்று ஒருவன் பிறந்தான் . 
அவனுக்கு மகா அயனென்றும் , வேணுஹயனென்றும் , 
ஹேஹயனென்றும் மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் . 


அவர்களுக்குள்ளே ஹேஹயனுக்குத் தருமரும் , அவ 
ருக்கு நேத்திரரும் , அவருக்குக் குத்தியும் , அவருக்கு 
சொஹஞ்சியும் , அவருக்கு மயிஷமானும் அவருக்குப் பாத்திர 
ஜனகரும் பிறந்தார்கள் . அந்தப் பத்திரஜனகருக்குத் துர்மத 
னென்றும் , தனகனென்றும் இரண்டு பிள்ளைகளுண்டானார் 


நவம ஸ்கந்தம் 

755 
கள் . .. அவர்களுக்குள்ளே தனகனுக்குக் கிருதவீரியன் , 
கிருதாக்கினி, கிருதகர்மா , கிருதோசாவெனும் நான்கு புத்தி 
ரர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்குள்ளே கிருதவீரியருக்குக் 
கார்த்தவீரியார்ச்சுனன் பிறந்தான் . சப்த தீபாதிபதியான 
அந்தக் கார்த்தவீரியார்ச்சுனனானவன் ஸ்ரீ ஹரியி னுடைய 
அம்சமான தத்தாத்திரேயரிடத்தில் நின்றும் அணிமாதி 
அஷ்ட ஐஸ்வரியங்களையுடைய யோகாப்பியாசத்தைப் பெற் 
றான் . அந்தக் கார்த்தவீரியார்ச்சுனனுடைய கதியை எக்கியம் 
தானம் தபசு போகம் சௌரியம் வீரியம் ஜயம் இவை முத 
லான குணங்களாலே ஒரு ராஜனும் அடையப் போகிற 
தில்லை . ஒருக்காலும் ஒருவராலும் தடுக்கப்படாத பலத்தை 
யுடையவனான கார்த்தவீரியார்ச்சுனன் நாள் தோறும் 
ஸ்ரீ ஹரியையே ஸ்மரித்துக்கொண்டு , எண்பத்தையாயிர 
வருஷம் ராச்சியபாரம் பண்ணிக்கொண்டிருந்தான் . அவ 
னுடைய பதினாயிரம் பிள்ளைகளுக்குள்ளே சயத்துவசன் , 
சூர 

ரசேனன் , விருஷணன் , மதன் , ஊற்சிதன் எனும் ஐந்து 
பேர் யுத்தத்திலே மாணத்தை யடையாமல் மீண்டார்கள் . 
அவர்களுக்குள்ளே சயத்துவசனுக்குத் தாலசங்கன் பிறந் 
தான் . அவனுக்கு நூறுபிள்ளைகள் பிறந்து அந்த நூறு 
பேரும் 

சகரனாலே சங்கரிக்கப்பட்டார்கள் . அவர்களுக் 
குள்ளே ஜேஷ்டனானவன் விதிஹோத்திரன் . அர்ச்சுன 
புத்திரனான மதுவுக்கு விருஷணியெனும் ஒருவன் பிறந் 
தான் . அவனுக்கு விருஷணி முதலாக நூறுபிள்ளைகளுண் 
டானார்கள் . அவர்களே மாதவர்களென்றும் , விருக்ஷணிக 
ளென்றும் , யா தவர்களென்றும் பேர்பெற்றார்கள் . எதுபுத்திர 
னான குரேஷ்டுவுக்கு விரசினவானென்று ஒருவன் பிறந் 
தான் . அவனுக்கு அவிபூவும் , அவகுக்குத் திரிசங்குவும் , 
அவருக்குச் சித்திரரதரும் , அவருக்கு மகாயோகியாய் மகா 
போகவானாய் சசிபிந்து யென்பவரும் பிறந்தார் . அந்தச் 
சசிபிந்துவானவர் மகா சக்கரவர்த்தியாயும் , பரர்களாலே 
ஜயிக்கப்படாதவராயு மிருந்தார். அவருக்குப் பதினாயிரம் 
பேர் ஸ்திரீகள் . அந்தப் பதினாயிரம் ஸ்திரீகளிடங்களிலே 
யும் ஒவ்வொருத்திக்கு லக்ஷம் பிள்ளைகள் வீதம் பதினாயிர 
லக்ஷம் பிள்ளைகளைப் பெற்றார் . அவர்களுக்குள்ளே 
சிரவசு , பிருதுகிறதி , பிருதுயெசசு முதலாக ஆறுபேர் பிறந் 

அவர்களுக்குள்ளே பிருதுசிரவசுவுக்குத் தர்ம 
சென்று வொருவர் பிறந்தார். அவருக்கு நூறு அஸ்வ 
மேதம் பண்னா நின்ற உசநசுவானவர் பிறந்தார் . அவருக்கு 
ருசகர் பிறந்தார் . அவருக்குப் புருசிது , ருக்குமன் , ருக்கு 
மேசு , பிருது , சாமகன் எனும் ஐந்து பிள்ளைகள் பிறந்தார் 


பிருது 


தனர்கள் . 


756 


பூ ம ஓர் கவித 


கள் . அவர்களுக்குள்ளே சயிப்பியா பதியான சாமகரானவர் 
அபுத்திரரா யிருக்கும்போதும் , பாரியையினுடைய பயத்தி 
னாலே வேறொரு பாரியைப் பரிக்கிரியாமலே யிருந்தார் . 

ஒருக்கால் அந்தச் சாமகர் சத்துரு கிரகத்தில் நின்றும் 
ஒரு கன்னிகையைக் கிரகித்துக்கொண்டு வந்தார் . அப்போது 
ரதத்தின் மீதிருக்கிற அந்தப் பெண்ணைப் பார்த்த சயப்பி 
யானவள் மிகவும் கோபத்தை யுடையவளாகி மகாவேகத் 
தோடும் பர்த்தாவைப் பார்த்து “ பட ? ன ! ரதத்தில் நானிருக் 
கிறவிடத்தில் யாரை யேற்றிக்கொண்டு வந்தாய் என , 
அவளைப்பார்த்து சாமகரானவர் உனது மருமகளென்று 
சொன்னார் . அப்போது சயிப்பியானவள் புன்சிரிப்பையுடை 
யவளாகி , பர்த்தாவைப் பார்த்து சொல்லுகின்றாள் : ஐயா ! 
நான் பிள்ளையைப் பெறாதவளாயிருக்க , எனக்கு மருமகளென் 
கிறது எப்படி கூடுமென்றாள் . அதற்கு ராஜா மகிஷியே ! 
இனி நீ பெறப்போகும் புத்திரனுக்கு இவள் பாரியா ளென்ற 
னன் . அப்போது அவனால் முன்னாலே ஆராதிக்கப்பட்ட 
விசுவதேவர்களும் பிதுர்க்களும் ராஜாவின் கஷ்ட நிலைமை 
யைப் பார்த்து , ததாஸ்து வென்று அனுக்கிரகித்தார்கள் . 
அந்தச் சயிப்பியும் ஒரு புத்திரனைப் பெற்றாள் . அவனே 
விதற்பனென்பான் . அவன் தகப்பனாலே கொண்டு வரப் 
பட்டுப் பதிவிரதையாக விருந்த சுனுஷையை 

என்கிற 
பெண்ணை விவாகம் செய்து கொண்டான் . 


இருபத்தினுன்காவது அத்தியாயம் 


விதற்பனுடைய வம்சம் முதல் ராமகிருஷ்ணர்களுடைய உற்பத்தி 

வரைக்கும் சொல்லப்படுகின்றது . 

ஸ்ரீ சுகர் வாக்கியம் 
பொய்யைக்கடிந்து மெய்யைப்பற்றும் புனிதனே ! அந்த 
விதற்பன் சுனுஷை யென்கிற ஸ்திரீயினிடத்திலே கருத 
கிருதர்களென்கிற இரண்டு புத்திரர்களையும் , வைதற்பகுலத் 
துக்குப் பிரியரான ரோமபாதரையும் பெற்றான் . அந்த 
ரோம்பா தருக்குப் புருவென்று ஒருவரும் , அவருக்குக் கிருதி 
யும் , அவருக்கு உசீகரும் , அவருக்குச் சேதியும் , அவரிடத் 
தில் நின்றும் சிசுபாலன் முதலான ராஜாக்களு முண்டானார் 
கள் . விதற்பருக்கு ஜேஷ்ட புத்திரனான சிருதருக்குக் குந்தி 
யென்று ஒருவனும் . அவருக்கு விருஷணியும், அவருக்கு 
நிருவிருதியும் , அவருக்குத் தசா ஹருகரும் , அவருக்கு 
வியோ மசுதரும் , அவருக்குச் சீமூதரும் , அவருக்கு விகுருதி 


நவம ஸ்கந்தம் 

757 
யும் , அவருக்குப் பீமரதரும் , அவருக்கு நவர தரும் , அவருக் 
குத் தசரதரும் , அவருக்குச் சகுனியும் , அவருக்குக் குந்தி 
யும் ; அவருக்குத் தேவாரதியும் , அவருக்குத் தேவஷத்திர 
ரும் , அவருக்கு மதுவும் , அவருக்குப் புருவசரும் , அவருக்கு 
அனுவும் , அவருக்குப் பூருவோத்திரரும் , அவருக்கு அங் 
கிசுவும் , அவருக்குச் சாத்துவதரும் பிறந்தார்கள் . அந்தச் 
சாத்துவதருக்குப் பசமானன் , பிசி , திவ்வியன் , விருஷணி , 
தேவவிருதன் , அந்தகன் , மகாபோசன் எனும் ஏழு புத்திரர் 
கள் பிறந்தார்கள் . அவர்களுக்குள்ளே பசமானனுக்கு நிம 
றோசிகங்கணி விருஷணி யென்பார் ஒரு ஸ்திரீயினிடத்திலே 
பிறந்தார்கள் . மற்றொரு ஸ்திரீயினிடத்திலே சதசித்து , சகஸ் 
திரசித்து , அயுதசித்து எனும் மூவர்கள் பிறந்தார்கள் . தேவ 
விருதனுக்குப் புருவென்று ஒருவனுண்டானான் . இந்தப் புரு 
தேவவிருதன் இவர்களிருவராலேயும் பதினாலாயிரத்து அறு 
பத்தைந்துபேர் உபதேச பேதத்தாலே மோக்ஷத்தை யடைந் 
தார்கள் . மகாபோசனென்கிறவன் அதிக தர்மாத்மா . போஜ 
ராஜாக்களெல்லாம் இவனுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் . 


அரசரே ! விருஷணிக்குச் சுமத்திரரும் , அவருக்குயுதா 
சித்தும் , அவருக்குச் சினியும் , அவருக்கு அனமித்திரரும் , 
அவருக்கு நிமமனரும் உண்டானார்கள் . அந்த நிமமனருக் 
குச் சந்திராசிதரென்றும் , பிரசேனரென்றும் இரண்டு பிள்ளை 
களுண்டானார்கள் . அனமித்திரருக்குச் சினியென்று ஒரு 
பிள்ளை . அவருக்குச் சத்தியகரும் , அவருக்கு யுயுதானரும் , 
அவருக்குச் சயரும் , அவருக்குக் குணியும் , அவருக்கு யுவந் 
திரரும் ஜனித்தார்கள் . அந்த அனமித்திரருக்குப் பிரசனி 
யென்று ஒருபிள்ளை பிறந்தான் . அவருக்குச் சுவபலக்கர் , 
சித்திரகர் எனும் இரண்டுபிள்ளைகள் . சுவபலக்கருக்குக் காந் 
தினி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே அக்குரூரர் முதலான 
பன்னிரண்டு பிள்ளைகளும் , சுசாகையென்று ஒருபெண்ணும் 
பிறந்தார்கள் . அக்குரூரருக்குத் தேவவ : னென்றும் , உபதே 

தேவ 
னென்றும் இரண்டு புத்திரர்கள் சுத்திராதையென்கிற ஸ்திரீ 
யினிடத்திலே பிறந்தார்கள் . விருஷனுக்குப் பிருது வீடூர தன் 
முதலான வெகுபேர் பிறந்தார்கள் . அந்தகனுக்குக் குகுரன் , 
பசமானன் , சுசி , கம்பளபரயிஷன் எனும் நாலுபிள்ளைகள் 
பிறந்தார்கள் . அவர்களுக்குள்ளே குகுரலுக்கு விருஷணியும் , 
அவருக்கு விலோமாவும் , அவருக்கு கபோதறோமாவும் , 
அவருக்கு அனுவும் பிறந்தார்கள் . அந்த அனுவுக்குத் 
துந்துபியும் , அவருக்குப் பரித்திரும் , அவருக்குப் புனர் 
வசுவும் ஜனித்தார்கள் . 


-இந்த 


1758 

ஸ்ரீ மஹா பாகவதம் 
அந்தப் புனர்வசுவுக்கு ஆகுகனென்றொரு பிள்ளையும் , 
ஆகுகை யென்றொருபெண்ணு முண்டானார்கள் . 
ஆகுகனுக்குத் தேவகனென்றும் , உக்ரசேனனென்றும் 
இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் . இந்தத் தேவகனுக்குத் 
தேவவ னென்றும் , உபதேவனென்றும் , சுதேவனென்றும் , 
தேவவாதனென்றும் நாலு பிள்ளைகளும் , அவர்களோடு 
திருத்தேவாவென்றும் , சாந்திதேவா வென்றும் , உபதேவா 
வென்றும் , ஸ்ரீ தேவாவென்றும் , தேவரக்ஷிதாவென்றும் , 
சகதேவாவென்றும் , தேவகி யென்றும் ஏழு பெண்களும் 
பிறந்தார்கள் . இந்த ஏழு பெண்களையும் வசுதேவரானவர் 
விவாகம் பண்ணிக்கொண்டார் . உக்கிரசேனனுக்குக் கங்கி 
சன் , சுனாமா , நிக்குறோதன் , கக்குவன் , சங்கு , சபு , நாஷ்ட 
பாலன் , விவி , சிரஷ்டன் , துஷ்டி.மான் எனும் பத்துப் 
பிள்ளைகளும் , கமுசை , கங்கவதி , கங்கா , சுரபூ , பராஷ்டர 
பாலிகா வெனும் ஐந்து பெண்களும் பிறந்தார்கள். இவர்கள் 
வசுதேவருடைய தம்பிமாரான தேவபாகன் முதலான பேர்க 
ளுடைய ஸ்திரீகளானார்கள் . 

பசமான னுடைய பிள்ளையான விடுதலுக்குச் சூனென் 
றொருவன் பிறந்தான் . அவனுக்குச் சிரியும் , அவனுக்கு 
போசனும் , அவனுக்கு இருதிகனும் பிறந்தார்கள் . இருதி 
கனுக்குத் தேவமீடன் , சத்தனு , கிருதவர்மன் எனும் மூன்று 
பிள்ளைகள் பிறந்தார்கள் . தேவமீடனுக்குச் சூசனென்று ஒரு 
பிள்ளை அவன் மாரிஷையென்கிற ஸ்திரீயினி - த்தில் வசு 
தேவன் , தேவபாகன் , தேவசிரவன் , ஆனகன் , சிரஞ்சயன் , 
சியாமகன் , கங்கன் , இஷதகன் , வச்சகன் , பகன் எனும் நிர்த் 
துஷ்டர்களான பத்துப்பிள்ளைகளைப் பெற்றான் . சிரேஷ்ட 
ரான வசுதேவர் பிறக்கும்போது தேவதுந்துபி முழங்கிற்று . 
இந்த வசுதேவர் முதலான பேருக்குப் பிருதை , சி ) ததேவா, 
சிரதகீர்த்தி , சிரதசவா , ராசாதிதேவி யெனும் ஐவர் உடன் 
பிறந்தவர்கள் . இவர்களுக்குள்ளே பிரதை யென்கிறவளைப் 
பிதாவான சூரனானவன் தனக்குச் சகாவாயும் , அபுத்திரனாயு 
மிருக்கிற குந்திராஜனுக்குக் கொடுத்தான் . அந்தப் பிரதை 
யானவள் தன்னுடைய கிரகத்திலே வ ) நின்ற தூ றுவாச 
ரைப் பூஜையினாலே சந்தோஷிப்பித்து , அவரிடத்தில் 
நின்றும் தேவதைகளைத் தான் வேண்டும் பொழுது அழைப் 
பித்துக் கொள்ளும்படியான ஒருவித்தையை யடைந்தாள் . 

அந்த வித்தையைச் சோதிக்கவேண்டி கன்னிகையா 
யிருக்கும்போதே சுசியா யிருந்து கொண்டு சூரியனை மந்திரப் 
பிரபாவத்தினாலே யழைத்தாள் . அந்த க்ஷணத்திலே பிரத்தி 


நவம ஸ்கந்தம் 

759 
யக்ஷமாக வந்த சூரியனைப்பார்த்த பிரதையானவள் ஆச்சரி 
யத்தை யுடையவளாய் “ வாரீர் தேவனே ! மந்திர சோதனைக் 
காக உம்மைக் குறித்து மந்திரத்தை ஜபித்தேன் . என்னு 
டைய அபராதத்தைப் பொறுத்துக்கொண்டு உம்முடைய 
ஸ்தானத்திற்குப் போம் என்று சொல்ல , அந்தக் குந்தியைப் 
பார்த்துச் சூரியன் சொல்லுகிறான் : வாராய் சோபனமான 
இடையை யுடையவளே ! தேவதைகளுடைய பிரத்தியக்ஷ 
மானது வியர்த்தமாகப் போகக்கூடாது . ஆனபடியினாலே 
உனக்கு ஒரு புத்திரனைத் தருகிறேன் . நீ கன்னிகையாக 
யிருந்தாலும் உனக்கு யோனி தோஷமில்லா மலிருக்கும்படி 
அனுக்கிரகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சூரியனானவர் 
அந்தப் பிரதையான குந்தியினிடத்திலே கர்ப்பாதானம் 
பண்ணி அந்த க்ஷணத்திலே ஆகாசத்தை யடைந்தார் . அப் 
போதே குந்திக்கு இரண்டாம் சூரியனைப்போல ஒரு பிள்ளை 
யுண்டானான் . குந்தியானவள் உலகத்துக்குப் பயந்தவளாகி , 
துக்கத்தினாலே அந்த குழந்தையைக் கங்காப் பிரவாகத்திலே 
விட்டு விட்டாள் . 
பிற்பாடு உமக்குப் பாட்டனாயும் மகா 

மகா பராக்கிரமசாலியு 
மான பாண்டுராஜனானவன் அந்தக் குந்தியை விவாகம் 
பண்ணிக்கொண்டான் . இப்பால் சிரதைதேவை யென்கிற 
வளைக் கருசதேசாதிபதியான விருத்த தர்மாவானவன் விவா 
கம் பண்ணிக்கொண்டான் . அந்தச் சிரதை தேவியினிடத் 
திலே தயித்தியனானவன் ஒரு ரிஷியினாலே சபிக்கப்பட்டவ 
னாகி , தந்தவக்கிரனென்று 

பெயரை 

யுடையவனாய்ப் பிறந் 
தான் . கேகய தசாதிபதியான திருஷ்டகேதுவானவன் 
சுதகிரதி யென்கிறவளை 

விவாகம் பண்ணிக்கொண்டு , 
அவளிடத்திலே சந்தர தனன் முதலான ஐந்து பிள்ளைகளைப் 
பெற்றான் . ராசாதிதேவி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
சயஷ் துசயனானவன் விந்தானு விந்தர்களென்கிற இரண்டு 
பிள்ளைகளைப் பெற்றான் . சேதிராஜனான தமகோஷன் சித 
சிரசு யென்கிறவளைப் பாணிக்கிரஹணம் பண்ணிக்கொண்டு 
அவளி.- த்திலே சிசுபாலனை பெற்றான் . அந்தச் சிசுபால 
னுடைய உற்பத்தி முன்னாலே சொல்லப்பட்டது . 

தேவபாக 
னுக்கு முசையென்கிற ஸ்திரீயினிடத்திலே சித்திரகேதுவும் , 
பிரகதபலனும் பிறந்தார்கள் . வாரீர் மகாராஜனே ! சங்கவதி 
யென்கிற ஸ்திரீயினிடத்திலே தேவசிரவசுக்குச் சுவிரனும் , 
இகபர் னும் பிறந்தார்கள் . கங்கனிடத்தில் நின்றும் கங்கை 
என் நிற ஸ்திரியினிடத்திலே பகனும் , சத்தியசித்தும் , புரு 
சித்தும் பிறந்தார்கள் . ராஷ்டிரபாலியினிடத்திலே சிரஞ் 
சயனுக்கு விரஷன் துர்மறுஷணன் இவர்கள் முதலானபேர் 


. 


கிற 


760 

மஹாபாகவதம் 
பிறந்தார்கள் . சியாமகனானவன் சூரபூமியி னிடத்திலே 

பணியகேசன் இரணியாக்ஷன் என்கிற இரண்டு பிள்ளை 
களைப்பெற்றான்.மித்திரகேசியென்கிற அப்சரசுவினிடத்திலே 
வச்சனென்கிறவருக்கு விருகன் முதலானபேர்ஜனித்தார்கள் . 

விருகனானவன் தூறுவாக்ஷி யென்கிற ஸ்திரீயினிடத் 
திலே தக்ஷன் -புக்ஷசன் - ரசாலுவன் இவர்கள் முதலானபேரை 
வுண்டாக்கினான் . சமிகரிடத்தில் நின்றும் சுதானினியென் 

ஸ்திரீயானவள் சுமித்திரன் - அர்ச்சுனன் - பாணன் 
இவர்கள் முதலானவர்களைப் பெற்றாள் . அன்றியும் கோமுக 
னென்கிறவன் கர்னிகையென்கிற ஸ்திரீயினிடத்திலே ரிது 
தாமன் செயனன் என்கிற இரண்டு பிள்ளைகளைப் பெற்றான் . 
பவு ரவி , ரோகணி , பத்திரா, மதியா , சோசனி, இளா , தேவகி 
என்று சொல்லப்பட்டவர்கள் வசுதேவருடைய பாரியைகள் . 
பலன் , கேதன் , சாரண்ன் , துர்மதன் , விபுலன் , துருவன் , 
கிருதன் முதலியவர்களை வசுதேவர் ரோகணியினிடத்திலே 
யுண்டாக்கினார் . சுபத்திரன் , பத்திரபாகு , துர்மதன் , பத்தி 
ரன் , பூதன் முதலான பன்னிரண்டு பிள்ளைகள் வசுதேவருக் 
குப் பவுரவி யென்கிற ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்கள் . 
நந்தன் , உபநந்தன் , கிற்தகன் , தான் முதலானபேர் பத்திரை 
யின் பிள்ளைகள் . 


ளான 


உருவலகன் 


கோசல ராஜாவினுடைய பெண்ணான பத்திரையானவள் 
குல தீபகனான கேசியென்று ஒரு பிள்ளையைப் பெற்றாள் . அஸ் 
தன் எமாங்கதன் முதலானடோர் போசனை யென்கிறவளுக்குப் 
பிறந்தார்கள் . இளையென்கிறவளிடத்திலே எது சிரேஷ்டர்க 

முதலான பேர் பிறந்தார்கள் . அந்த 
வசுதேவரானவர் திருத்தேவி யென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
திருவிஷ்டனென ஒரு பிள்ளையைப் பெற்றார் . பிரசியமன் பிர 
சிரதன் முதலானவர் சாந்தி தேவியினுடைய பிள்ளைகள் . 
கல்டவருஷன் முதலான பத்துபேர் உபதேவியினுடைய 
பிள்ளைகள் . வசு அம்சன் சுதனன் முதலான ஆறுபேர் 
ஸ்ரீ தேவியி னுடைய பிள்ளைகள் . 

நவசாத்திரன் கேதன் 
இவர்கள் முதலானபேர் தேவரக்ஷதியினுடைய பிள்ளைகள் . 
பின்னும் அந்த வசுதேவரானவர் சகதேவை யென்கிற 
ஸ்திரீயினிடத்திலே புருவிசுருகன் முதலான எட்டு பிள்ளை 
களைப் பெற்றார் . அவர்களாரென்றால் சாக்ஷாத் தர்மனும் 
வசுக்களுமே யாவர் . தேவகியென்கிற ஸ்திரீயினிடத்திலே 
வசுதேவரானவர் கிரதிவந்தனனையும் , சுனேஷனனையும் , 
பத்திரசேனனையும் , ருசுவையும் , சமந்தனையும் , பத்திராக்கனை 
யும் , சேஷாம்சமான சங்கருஷணனையும் , சாக்ஷாத் ஸ்ரீ ஹரி 


நவமஸ்கந்தம் 

761 
யாயும் . எட்டாவது பிள்ளையாயும் மிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனை 
யும் உமக்குப் பாட்டியாயும் மகானுபாவையாயும் இருக்கிற 
சுபத்திரையையும் பெற்றார் . 


வாரீர் ராஜனே ! சர்வக்கியராயும் , சர்வாந்தரியாமியா 
யும் , சர்வ சரீரியாயும் , சேதனாசேதன விலக்ஷணராயுமிருக்கிற 
இந்தப் பகவானுடைய ஜன்ம கர்மங்களுக்கு அவருடைய 
மாயையான இச்சையன்றி வேறொரு எதுவுமில்லை. அந்தப் 
பகவானுடைய மாயாலீலா சரித்திரமானது ஜீவர்களுக்கு 
அனுகிரகத்தின் பொருட்டும், பிரபஞ்சத்தினுடைய ஷ்ருஷ்டி 
ஸ்திதி - லயத்தின்பொருட்டும் , சங்கார நிவர்த்தியிலே பகவத் 
பிராப்தியின் பொருட்டுமாக விருக்கின்றது . அனேக 

அனேக அக் 
சோணிகளுக்குப் பதிகளாய் ராஜாக்களென்று பேரிட்டுக் 
கொண்டிருக்கிற அரசர்கள லே ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியி 
னுடைய பாரத்தை நீக்குகிறதற்காக அவதரியா நின்ற பகவா 
னான ஸ்ரீ கிருஷ்ணரானவர் பலராமருடனே கூடிக்கொண்டு , 
அபரிமிதமான தேவ சிரேஷ்டர்களாலும் மனதினால் 
சிந்திக்கக்கூடாத லீலைகளைச் செய்தார் . 

கலியிலே ஜனிக்கப் போகிற பக்தர்களுடைய அனுக்கிர 
கத்தின் பொருட்டு துக்கம் - சோகம் - அக்கியானம் இவைகளைப் 
போக்கடித்தும் பாவனமாயுமிருக்கிற கீர்த்தியை விஸ்தரிப்பித் 
தார் . போஜர்கள் - விருஷணிகள் - அந்தகர்கள் - மாதவர்கள் 
சூரசேனர் - தாசாருகர்கள் - கவுரவர்கள் -சிரஞ்சயர்கள் - பாண்ட 
வர்கள் முதலான சமஸ்த ராஜாக்களினாலேயுங் கொண் 
டாடப்பட்டவராயும் இனியாயுமிருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ண 
பகவானானவர் ஸ்நேக சூசகமான புன்சிரிப்பினாலும் , கடைக் 
கண் பார்வையினாலும் , சாதுரிய வார்த்தைகளினாலும் , பராக் 
கிரம லீலையினாலும் , சர்வங்க சுந்தரமான திருமேனியி 
னாலும் , பூலோகத்தில் ஜனங்களை சம்பித்தாரல்லவா ? அந்த 
ஸ்ரீ கிருஷ்ண பகவானானவர் பிறந்த மாத்திரத்தில் பிதுர்க் 
கிரகத்தை விட்டு , இடைச்சேரியில் சென்று , வளர்ந்து , 
சத்துருக்களை யெல்லாம் சங்கரரம்பண்ணி , சில ஸ்திரீகளை 
விவாகஞ் செய்துக்கொண்டு , அவர்களிடங்களிலே புத்திரர்க 
ளைப் பெற்று , தம்முடைய ஆஞ்ஞையான வேத மார்க்கங்களை 


762 


ஸ்ரீ மஹா பாகவதம் 


ஜனங்களுக்குச் சிக்ஷிப்பித்துக்கொண்டு கவுரவர்களுக்கு ஒருத் 
தருக்கொருத்தர் உண்டான கலகத்தினாலே அர்ச்சுனனிடத் 
தில் ஜயத்தை யுண்டாக்கி உத்தவருக்குப் பரம ரகசியமாயும் 
பரமபாவனமாயு மிருக்கின்ற பரமாங்கிச யோகத்தை உபதே 
சித்து தம்முடைய திவ்விய ஸ்தானத்திற்கு எழுந்தருளினார் . 


நவமஸ்கந்தம் முற்றிற்று . 


திருமகள் விலாச அச்சு நிலையம் , சென்னை :-9-1-1950 . 


ܐ 
ܕ 


